6 


( பராமாயணம் : 


மூன்றாவது 


ரணியகாண்டம் : - 


திருவல்லிக்கேணி 
வெ . மு . சீடகோபராமாநஜாசாரியரும் 
சே . கிருஷ்ணமாசாரியரும் 

இயற்றிய 
உரையுடன் 


சென்னை : 


சுந்தரம் அச்சுக்கூடத்திற் 


பதிப்பிக்கப்பட்டது . 


விலை ரூபா - சு . 


[1928, 


படலங்கள் . 


செய்யுள் . 


பக்கம் . 


எஉ 


12 


.... 


61 


ருகூ 


89 


கட்வுள்வாழ்த்து 
1. விரா தன்வதைப்படலம் 
2. சரபங்கர்பிறப்பு நீங்குபடலம் 
3. அகத்தியப்படலம் 
4. சடாயுகாண்படலம் 
5. சூர்ப்பணகைப்படலம் 
6. கரன்வதைப்படலம் 
7. மாரீசன்வதைப்படலம் 


சஅ 


122 


கசங .. 


148 


ப 


ககூஉ 


257 


உருஉ 


..... 


367 


1 


.... 


காக 


146 


8. சடாயுவுயிர்நீத்தபடலம் 
9. அயோமுகிப்படலம் 
10. கவந்தப்படலம் 
11. சவரி பிறப்பு நீங்குபடலம் 


. 


அ 


203 


க 


238 


... 


ஆக , க 20 ச . 


ஸ்ரீ வைஷ்ணவ ஸம்பிரதாய் புத்தகசாலை , 
19 - தென்னண்டை மாடவீதி , 

திருவல்லிக்கேணி : 


கம்பர் வரலாறு . 
கம்பர் , சோழநாட்டிலே திருவழந்தூரில் நான்காம் வருணத்திற்பிறந்தவர் . 

இவர், இளமையில் தந்தை இறந்ததனால் போஷகரில்லாமல் தாயுடன் 
திருவெண்ணெய்நல்லூரிற் சடையப்பவள்ளலிடம் போய்ச்சேர்ந்து , அவ 
ரால் ஆதரிக்கப்பெற்று , அவர் வீட்டுப்பிள்ளைகட்குப் பாடசாலைக்குப் புத்தக 
மெடுத்துக்கொண்டு போகின்றவராய் அவர்களுடன் படித்துவந்தனர் . 

இவர்க்குச் சரசுவ தீகடாக்ஷமும் , கம்பெரென்னும் பெயரும் உண்டான 
தைப்பற்றி ஒரு கதை உண்டு: - இவர் அங்ஙனம் பள்ளியிற் படித்துவருநா 
ளில் , உபாத்தியாயர் , தமக்கு வைரபரமென்னுங் கிராமத்திலுள்ள கம்பங் 
கொல்லை தினைக்கொல்லைகளைக் காப்பதற்காகத் தம்மிடத்திற் படிக்கும் பிள் 
ளைகளைத் தினம் ஒவ்வொருவராக அனுப்பும் முறைப்படி ஒருநாள் இப்பிள் 
ளையை அனுப்ப , இவரும் அன்றைக்காலைதொடங்கிக் கொல்லையிற் காத்து 
வந்து , நல்ல வெயிலில் நித்திரைவந்ததனால் , அக்கொல்லையினருகிலிருந்த 
காளிகோயிலிற் போய்ப் படுத்துத் தூங்கினர் . தூங்குகையிற் கொல்லையில் 
ஒரு குதிரைவந்து மேய்வதாகக் கனாக்கண்டு எழுந்து பார்க்க , கனவிற்கண்ட 
படியே பயிரை அவ்வூராள்வோனாகிய காளிங்கராயனது குதிரை மேயக் 
கண்டு , அதனைத்துரத்தியும் அது போகாமையால் . அஞ்சி நடுங்கிக் காளி 
கோயிலுக்கெதிரே போய் நின்று புலம்பினார் . அதுகண்டு காளி கருணை 
கூர்ந்து பிரசன்னையாகி , பிள்ளாய் ! அழாதே: உன்நாவை நீட்டு என்றாள் . 
இவர் அங்ஙனமே நீட்ட , தேவி அதிற்பீஜாக்ஷரத்தையெழுதி அ நூக்கிர 
கித்தனள் . பின்பு இவர் மீண்டும் கொல்லையிற் போய்ப்பார்க்க குதிரை அங் 
கேயே மேய்ந்து கொண்டிருந்தது . அப்பொழுது, காளிகாதேவியின் அநுக்கிர 
கத்தாற் சரசுவ தீகடாக்ஷம்பெற்ற இவரது வாக்கினின்று , அதுகண்ட கோபத் 
தால் , தற்செயலாக , “ வாய்த்த வயிரபுர மாகாளியம்மே கேள் , காய்த்ததினைப் 
புனத்துக்காலைவைத்துச் - சாய்த்துக் , கதிரைமாளத்தின்ற காளிங்கராயன் 
குதிரை மாளக் கொண்டுபோ ” என்று ஒருகவி உண்டாயிற்று . அங்ஙனம் 
இவர் பாடியவுடன் அக்குதிரை கீழ்விழுந்து இறந்தது. அதனைக் கேட்டறிந்த 
உபாத்தியாயர் ஓடிவந்து பார்த்து , அதிகாரியின் கோபத்திற்கு ஆளாவோமே 
யென்று கலக்கமுற , இவர் , முன்பாடிய வெண்பாவின் நான்காம் அடியை 
“ குதிரை மீளக்கொண்டுவா ” என்று மாற்றிப்பாட , மாண்ட குதிரை மீண் 
டெழுந்தது . காளிங்கராயன் இதனைக் கேள்வியுற்று , அக்காலத்தில் அரசு 
செலுத்திவந்த குலோத்துங்கனென்னுஞ் சோழனுக்கு அறிவிக்க , அவன் 
அச்சிறுவனைத் தான். பார்க்கவேண்டுமென்று வருவித்தனன் . அங்ஙனமே 

* இவர் வரலாற்றைப் பலர் பலவாறு கூறுவராயினும் , பிற்காலத்துப் 
பிரசித்தமாக வழங்குகிறபடி மிக்கசுருக்கமாக இங்குக் குறிக்கப்படுகிற , 


இவர் கோலுங் கையுமாய்ப் போய்நிற்க, அவன் , - இக்கம்பனா அங்ஙனஞ் 
செய்தவன் ? என்றனன் . இதனாலும் , கம்பங்கொல்லையைக் காத்ததனாலும் , 
இவர்க்குக் கம்பர் என்று பெயராயிற்று : இதற்குவேறுசிலகா ரண முங்கூறுவர் . 

இவர் பின்பு சோழராஜனது ஸம்ஸ் தான வித்வான்களுக்குத் தலைவ 
ராகி இராசசபைக்கு நாள்தோறுஞ்சென்று சமயோசிதமாகப் பலகவிகள் 
பாடிப் பிரசங்கிக்கத் தலைப்பட்டு கவிச்சக்கரவர்த்தி என்று பேர்பெற்றுப் 
புலமை செலுத்திவந்தனர் . 

இவர்க்கு அம்பிகாபதியென்று ஒருமகன் பிறந்து , அவனும் சிறந்தவித்வா 
கி இவரோடுராஜசபைக்கு நாடோறும் போய்ப்பெருமை பெற்று வந்தனன் . 

கம்பர் இராமாயணம்பாடியது , சடையப்பவள்ளலின் பெருமுயற்சியால் ; 
எங்ஙனமெனின் , - அவர் மகாகவியாகிய கம்பரது புலமை விளங்குமாறு 
இவரை ஒருபிரபந்தம்பாடச்செய்யவேண்டு மென்று சோழராசனுக்கு அறி 
விக்க , அவன் தனியே ஒருவரைப் பாடச்செய்தலினும் இருவரை ஒருசேரப் 
பாடும்படி செய்தாற் புலமைத்திறம் நன்றா கவிளங்கு மென நினைத்து கம் 
பர் ஒட்டக்கூத்தர் இருவரையும் ‘ ஸ்ரீராமசரித்திரத்தைத் தமிழ்ப்பாவினாற் 
பாடிமுடிக்கவேண்டும் எனக் கட்டளையிட்டனன் . கம்பர் பலநாள் பாடாம 
லிருந்து , ஒட்டக்கூத்தர் சுந்தரகாண்டம்வரை பாடிமுடித்து, புத்தகாண்டம் 
பாடுகிறபோது , மறுபடி அரசனால் ஏவப்பட்டு , இராமாயணம்பாடினார் . பாடு 
கையிற் பிரதிதினம் இராப்பொழுதில் வடமொழிப்புலவர்களை வைத்துக் 
கொண்டு வால்மீகம் அத்யாத்மம் போதாயநம்முதலிய ராமாயணங்களையும் , 
பலபுராணங்களையும் ஆராய்ச்சி செய்து , பகற்பொழுதில் நாளொன்றுக்கு 
எழு நூறுபாடலாக யுத்தகாண்டம்வரை ஆறுகாண்டமும் பதினாயிரத்துச் 
சொச்சம்பாடல்களாற் பதினைந்துநாளிற் பாடிமுடித்தனர் . அங்கன மிருக் 
கையில் ஒருநாள் , கம்பர் , ஒட்டக்கூத்தர் வீட்டுவாயிலின் வழியே போகும் 
போது , அவர் தமது இராமாயணம் கம்பராமாயணத்திற்கு முன் தலையெடா 
தென அறிந்து அதனைக் கிழித்தெறிந்து கொண்டிருக்கக் கண்டு , அவ்விடஞ் 
சென்று , அதற்குள் யுத்தகாண்டம்வரை கிழிபட்டுப்போகவே , மிச்சமான 
உத்தரகாண்டத்தைக் கிழியாது வைத்திருக்க வேண்டிக்கொண்டார் ; அது 
வே , கம்பராமாயணத்திற்கு ஏழாவது காண்டமாக வழங்கலாயிற்று . 

கம்பர் இராமாயணத்தை ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்றக்கருதி அங்குச் 
சென்று ஸ்ரீவைஷ்ணவசமயாசாரியரான ஸ்ரீமந்நாதமுனிகளின் அநுமதிப் 
படி ஒரு மண்டபகைங்கரியஞ்செய்து முடித்துச் சுபதினத்திலே அரங்கேற் 
றத் தொடங்குகையில் , நம்பெருமாளாகிய ஸ்ரீரங்கநாதன் அர்ச்சகமுகமாக 
ஆவிர்ப்பவித்து நீ நம் சடகோபனைப் பாடினையோ ? பாடினால் தான் . நாம் 
உனது ராமாயணத்தைத் திருவுள்ளம்பற்றுவோம் : இல்லாவிடின் , அது நம 
க்கு அங்கீகா ரமாகாது , என்று அருளிச்செய்ய , அங்ஙனமே கம்பர் நூறு 

1 கம்பன் - கம்புடை யவன்; கம்பு = கொம்பு : உலகவழக்கு . 


O 


3 


- 


கட்டளைக்கலித்துறையிற் சடகோபரந்தாதியைப் பாடினர் . பின்பு , இரா 
மாயணம் , நாதமுனிகள் திருவோலக்கத்திலே. மோட்டழகியசிங்கர் சிரக 
கம்பஞ்செய்யுமாறு அரங்கேற்றப்பட்டது . அக்காலம் முதலியவற்றை , 
எண்ணிய சகாத்த மெண்ணூற் றேழின்மேற் சடையன் வாழ்வு 
நண்ணிய வெண்ணெய் நல்லூர் தன்னிலே கம்ப நாடன் 
பண்ணிய விராம காதை பங்குனி யத்த நாளிற் 
கண்ணிய வரங்கர் முன்னே கவியரங்கேற்றினானே " எனக் காண்க . 

இவர் செய்த நூல்கள் - இராமாயணம் ; சடகோபரந்தாதி , ஏரெழ 
பது , சிலையெழுபது , திருக்கைவழக்கம் , சரசுவதியந்தாதி முதலியன . 

இவர் காலத்து வித்வான்கள் புகழேந்திப்புலவர் , ஓட்டக்கூத்தர் , 
ஔவை , பேராசிரியர் , நேமிநாதர் முதலியோர் . 

இவரது சமயம் - வைஷ்ணவம் .. 

இவர் சரித்திரவிவரத்தைத் தொண்டைமண்டலசதகம் , தமிழ்நர்வலர் 
சரிதை , பாண்டிமண்டலசதகம் , சோழமண்டலசதகம் , விநோதரசமஞ்சரி , 
புலவர்புராணம் முதலிய நூல்களிற் காணலாம் , 
" வெண்பாவிற்புகழேந்திபரணிக்கோர்சயங்கொண்டான் விருத்தமென்னு 
மொண்பாவிலுயர் கம்பன் கோவையுலாவந்தாதிக்கொட்டக்கூத்தன் 
கண்பாயகலம்பகத்திற்கிரட்டையர்கள் வசைபாடக்காளமேகம் 

பண்பாகப் பகர்சந்தம் படிக்காசலா லொருவர் பகரொணாதே 
என்பதனால் , இவர் விருத்தம்பாடு தலில் மிகச்சிறந்தவ ரென விளங்கும் . 

கம்பன் வீட்டுக் கட்டுத்தறியும் கவிசொல்லும் , கவ்வியிற் பெரியன் 
கம்பன் என்ற பழமொழிகள் , இவா துகல்வித்திறத்தை மெச்சி வ . 


சகாத்தம் - சாலிவாகக சகாப்தம் ; இப்பொழுது நடப்பது , கஅஉக . 
ஆகவே . கம்பர் காலம் இப்பொமதைக்க ஆயிரம் வருஷங்கட்காமன் என் 


ஸ்ரீ 
கடவுள் துணை . 


கம்பராமாயணம் . 


கம்பாது ராமாயணம் என விரியும் ; ஆறாம் வேற்றுமைத்தொகை , செய் 
யுட்கிழமைப்பொருளது : “ கபிலரகவல் ” என்பதிற்போல . கம்பர் செய்த ராமா 
யணம் என்பது கருத்து . கம்பராற் செய்யப்பட்ட ராமாயணம் என மூன்ற 
னுருபும்பொருளும் உடன் தொக்க தொகையாக் கொள்ளினும் இழுக்காது . 
சிலவிகாரமாமுயர்திணை என்றதனால் , நிலைமொழியீற்றுமெய் கெட்டது . 
‘ ராமாயணம் என்பது , முதலில் வால்மீகி முனிவர் செய்த நூலுக்குப் பெய 
ராய் , அதன் வழி நூ லாதலால் “ முதனூல் கருத்தன் அளவு மிகுதி , பொருள் 
செய்வித்தோன் தன்மை முதல் நிமித்தினும் , இக்குறியானும் நூற்கு எய் 
தும் பெயரே ” என்னுஞ் சூத்திர விதிப்படி இத்தமிழ் நூலுக்கும் பெயார் 
யிற்று . ராமாயணம் என்பது - ராம அயா என்ற இரண்டு மொழி சேர்ந்து 
தீர்க்கசந்திபெற்றது ; இது ஒன் றன்பெய ராதலால் , வட நூல்விதிப்படி ராமா 
யணம் என நிலைமொழியின் ரகாரத்தை நோக்கி வருமொழியின் நகாரம் 
ண காரமாயிற்று . ‘ தனது நற்குண நற்செய்கைகளினாலும் திருமேனியழகினா 
லும் எல்லாரையும் மகிழ்விப்பவன் என்பது , ராம என்னுஞ் சொல்லுக்குப் 
பொருள்; சகல நற்குணங்களும் பொருந்தினவ னென்பது கருத்து . அய 
தம் அடைய அல்லது அறியக் கருவியாயுள்ளது . ஆகவே , இராமனை 
அடைய அல்லது அறியக் கருவியாயுள்ள நூல் என்பதாம் . இராமனுடைய 
குணாதிவைபவங்களைத் தெரிவிக்கும் நூல் என்பது , திரண்டபொருள் . அய 
நம் ’ - ஸ்தாநம் ; அதாவது - விஷயம் எனப் பொருள்கொண்டு , இராமனை 
விஷயமாகவுடைய நூலெனக்கூறு தலும் ஒன்று . “ வீ தாயார் சரிதம் மஹத் 
என்று சிறையிருந்தவளேற்றஞ் சொல்லும் பிரபந்த மாகையாலே , ராமாயண 
மென்பதற்கு - ராமா அயநம் என்று பிரித்து , சீதையை அறிவிக்கும் பிர 
பந்தம் என்றும் பொருள் கூறுவர் : ( ராமா - சீதை .) 

இப் பொருட்டொடர்நிலைச்செய்யுளைக் கம்பர்செய்கின்ற காலத் 
திற்கு நூல் தொல்காப்பிய மா தலாலும் , பிறர் கூறிய நூல்கள் நிரம்பிய இலக் 
கணத்தன அன்மையாலும் , அந் நூலிற் கூறிய இலக்கணமே இதற்கு இலக் 
கணமென்று உணர்க . அந்நூலிற் செய்யுளியலில் , ஆசிரியர் , பா நான்கென் 
றும் அவற்றை அறம் பொரு ளின்பத்தாற் கூறுக வென்றுங் கூறி , பின்பு , 
அம்மை முதலிய எட்டும் தொடர் நிலைசெய்யுட்குச் இலக்கணமென்று கூறு 
கின்ற இடத்து , “ இழுமென் மொழியான் விழுமியது நுவலினும் , " பரந்த 


- 


கம்பராமாயணம் 


5 


மொழியா னடி நிமிர்ந் தொழுகினும் , தோலென மொழிப தொன்மொழிப் 
புலவர் " என்னுஞ் சூத்திரத்தால் , அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் 
விழுமிய பொருள் பயப்பப் பழையதோர் கதைமேற் கூறின் , அது தோல் 
என்று கூறினமையின் , இப்பெருங்காப்பியம் அங்ஙனங் கூறிய தோலா 
மென்று உணர்க . 

இந்தப் பெருங்காப்பியத்தில் , பிரதானமான ஸ்ரீராமசரித்திரத்தினாலும், 
அதனைத்தொடர்ந்த வாலிசுக்ரீவாதியர்சரித்திரங்களாலும் ஆசாரமும் , 
சத்தியமும் , தருமமும் , கருணையும் , வீரமும் , கற்புநிலையும் , உடன்பிறந்தோ 
ரொற்றுமையும் , பழியச்சமும் , அதருமத்தின் விளைவும் , இழிசனரியற்கை 
யும் முதலான ஸாமாந்ய தர்மங்களும் ; ஸ்ரீராமபிரான் சகல கல்யாணகுண 
கண பரிபூர்ணமான பரதத்வு மென்பதும் , அவனைச் சரணமடைவதே எல் 
லாப் பயன்களையும் பெறும் உபாயமென்பதும் , அடியார்கள் ஆசரிக்கவேண் 
டிய கைங்கரியம் முதலானவற்றின் முறைகளும் முதலானவிசேஷதர்மங்களும் 
செம்பொருளாகவும் கருத்துப்பொருளாகவும் காட்டப்பட்டிருக்கின்றன . 

( இவற்றுள் , ஸ்ரீராமபிரான் பாதத்வ மென்பது , “ நீதியாய் முனிந் 
திடேல் நீயிங்கியாவர்க்கும் , ஆதியர் னறிந்தனெ னலங்கல் நேமியாய் , வேதியா 
விறுவதே யன்றி வெண்மதிப் , பாதியான் பிடித்தவில் பற்றப்போதுமோ , 
“ னுடை வனைகழற் பொலங்கொள் தாளினாய் , மின்னுடை நேமியா 

தல் மெய்ம்மையால் , என்னுள துலகினுக்கிடுக்கண் யான் தந்த , உன்னுடை 
வில்லு முன்னூரத்துக் கீடன்றால் , " " எண்ணிய பொருளெலா மினிது முற் 
றுக , மண்ணிய மணிநிற வண்ண வண்டுழாய்க் , கண்ணிய யாவர்க்குங்களை கணா 
கிய, புண்ணிய விடை என ஸ்ரீ பாசுரரமனாலும் , இராவணவதத்திற்கு அப்பால் 
பெருமாள் பிராட்டியைத் தீக்கு திக்கத் திருவுளம்பற்றியகாலத்து “ மன்னர் 
தொல்குலத்தவ ரினத்துனை யொருமனித, னென்னவுன்னலை யுன்னை நீ 
யிராமகே ளிதனைச் , சொன்ன நான்மறைத் துணிவினிற் றுணிந்த மெய்த் 
துணிவு , நின்னலா தில்லை நின்னின்வே றுளதிலை நெடியோய் என்று 
தொடங்கி “ ஓங்காரப்பொருள் தேருவோர் தா முன்னை யுணர்வோர் , ஒங்கா 
எப்பொரு ளென்றுணர்ந் திருவினை புகுப்போர் , ஓங்காரப்பொருளாமன் 
றென்றூழி சென்றாலும் , ஓங்காரப்பொருளே பொருளென்கலர் வுரவோர் ” 
எனப் . பிரமதேவனாலும் , உன்னை நீயொன்று முணர்ந்திலை போலுமா 
லூவோய் , முன்னை யாதியா மூர்த்திநீ மூவகை யுலகி , னன்னை சீதையா 
மாதுமின்மார் பின் வந்தமைந்தாள் ” என்று உருத்திரமூர்த்தியாலும் வெளி 
யிடப்பட்டது. இனி , சித்திரகூடகிரியி லிருக்கையிலே சீதாபிராட்டியாரின் 
திருமார்பைத் தீண்டிய காகாசுரனை முனிந்து பெருமாள் அயல்கல்லெழு 
புல்லால் வேக வெம்படைவிட , அஞ்சி நடுங்கி அயன்பதி முதலிய அண்மி 
எங்குமிடம் பெறாதே , எறிகடல்வாய் மீண்டேயும் வங்கத்தின் கூம்பேறும் 
மாப்பறவையாய் ஐய நின் சரணஞ்சரண் ” என்று அவன் அஞ்சிவையம் 
வந்து வணங்கிட ,பெருமாள் , திருவுள்ள முவந்து , பிராட்டிதிறத்திலே பெரிய 
அவராதத்தைப் பண்ணின அந்தக்காகாசுரனைக் கடாக்ஷித்து “ முந்து நின் 


6 


கம்பராமாயணம் 


குறையும் பொறை தந்தனம் ” என்கையாலும் ; கடற்கரையில் ஸ்ரீவிபீஷணாழ் 
வான் “ கொற்றவ சரண் ” எனக் கூவிச் சரணாகதி பண்ண , “ வெற்றியே 
பெறுக தோற்க வீக வீயாதுவாழ்க , பற்றுதலன்றியுண்டோ புகலெமைப் 
பகர்கின்றானை ” என்று அவற்கு அபயப்பிரதாகஞ் செய்கையாலும் ; வேதோ 
பப்ரும்ஹணமான ஸ்ரீராமாயணம் சரணாகதிவேத மென்பதும் ,, ஸ்ரீராம 
பிரானே சாணாகதரக்ஷகனென்பதும் பெறப்படுமாறு அறிக. ) 

பெருங்காப்பிய விலக்கணத்தை, “ பெருங்காப்பியநிலை பேசுங்காலை , 
வாழ்த்து வணக்கம் வருபொரு ளிவற்றினொன் , றேற்புடைத் தாகி முன்வா 
வியன்று , நாற்பொருள் பயக்கும் நடைநெறித் தாகித், தன்னிகரில்லாத் 
தலைவனை யுடைத்தாய் , மலை கடல் நாடு வளநகர் பருவம் , இருசுடர்த்தோற்ற 
மென் றினையன புனைந்து , நன்மணம்புணர் தல், பொன் முடிகவித்தல் , பூம் 
பொழில் நுகர்தல் புனல்விளையாடல் , தேம்பிழி மதுக்களி சிறுவரைப் பெறு 
தல் , புலவியிற்புலத்தல் கலவியிற்களித்த லென் , றின்னன புனைந்த நன்ன 
டைத்தாகி , மந்திரந் தூது செல விகல் வென்றி , சந்தியில் தொடர்ந்து சருக்க 
மிலம்பகம் , பரிச்சேத மென்னும் பான்மையின் விளங்கி , நெருங்கிய சுவை 
யும் பாவ ( மும் விரும்பக் , கற்றோர் புனையும் பெற்றிய தென்ப் " என் 
னுந் தண்டியலங்காரசூத்திரத்தால் அறிக . இவ்விலக்கணங்கள் பலவும் இவ் : 
விராமாயணத்தில் வருவதை ஆங்காங்குக் காண்க . 

இதிகாசம் புராணம் என்ற பகுப்பு இரண்டனுள் , இராமாயணம் இதி 
காசத்தின் பாற்பாடும் : மகாபாரதமும் அப்படியே . உபதேசபரம்பரையில் 
வந்த ஒருவருடைய பழைய சரித்திரமொன்றைப் பிரதானமாக எடுத்துப் 
பலகிளைக்கதைகளோடு புணர்த்துவிரித்துக்கூறும் நூல் - இதிகாசமென்றும் ,, 
உலகத்தின் தோற்றம் , ஒடுக்கம் , முனிவர்கள் அரசர்கள் மரபு , அவர்கள் 
சரித்திரங்கள் , மநுவந்தரம் என்னும் ஐந்து விஷயங்களை விரவிக்கூறும் நூல் . 
புராணமென்றும் வேறுபாடு உணரத்தக்கது . ( இதிகாசம் - பழைய ஒரு வா 
லாற்றை விரித்துக்கூறும் நூல் . புராணம் - மேற்குறித்த ஐந்து இலக்கணங் 
களும் அமையப் பழைய பல வரலாறுகளை யுணர்த்தும் நூல் . ) புராணம் 
பிராம்மம் முதலாகப் பதினெட்டுவகைப்படும் . இந்த இதிகாச புராணங்கள் , 
வேதத்தின்கருத்து இன்னதென்று நியாயப் பிரமாணங்களால் தேற்றி 
விளக்கு தல்பற்றி , வேதத்துக்கு உபப்ரும்ஹணங்க ளென்று சொல்லப்படும் ; 
உபப்ரும்ஹண மென்றால் , வளர்ப்பதென்று பொருளாம் . இவற்றுள் புராணங் 
களினும் இதிகாசம் பிரபலமான பிரமாணமென்றும் , அதுபற்றியே “ இதிகாச 
புராணம் ” என இதனை முன்னர்வைத்துக் கூறுவ தென்றும் கொள்வர் . 

இராமாயணத்தை முதலில் வடமொழியிற் செய்தவர் , வால்மீகி மகா 
முனிவர். இவர் , ஸ்ரீராமபிரான் பூலோகத்தில் எழுந்தருளியிருக்கையிலேயே 
இராமாயணம் முழுவதையுஞ் செய்தருளி; அவர் அசுவமேதயாகஞ் செய்யத் 
தொடங்கிய சந்தர்ப்பத்தில் அவர் சந்திதியில் அரங்கேற்றினார் . ( ஆனால் , 
பாலகாண்டம் முதல் - யுத்தகாண்டம் ஈறாக ஆறு காண்டங்களும் , உத்தரகாண் 


கம்பராமாயணம் , 


7 


மாக 


டத்தில் அசுவமே தமளவுத் தான் இராமபிரான் சபையிற் கேட்டனர் . உத்தா 
காண்டத்தில் எதிர்கால வாலாற்றை முனிவர் ஞானக்கண்ணினால் முந்தி 
யறிந்து கூறியதான மற்றைப்பகுதியை அப்பெருமான் பிரமதேவன் சொன்ன 
படி ஏகாந்தத்திற் கேட்டனர் . ) இந்நூல் நாரத முனிவரது உபதேசத்தாலும் , 
பிரமனது அநுக்கிரகத்தாலும் செய்யப்பட்டதாகையால் , சிறந்த பிரமாண 

வைதிகமதத்தவ ரெல்லாராலும் ஒப்புக்கொள்ளப்படுகிறது . இது , 
ஸம்ஸ்கிருத பாஷையில் ஆதிகாவியம் . பின்பு பிறமுனிவரும் கவிஞரும் இத 
னைப் பலவகைக் காவியங்களாகவும் , நாடகங்களாகவும் வடமொழியில் இயற் 
றினர் . இவ்வாறே வேறு பாஷைகளிலும் அந்தந்த வித்வான்கள் செய்ய 
லாயினர் . தமிழில் சங்கத்து இராமாயண மென்று ஒன்று - இருந்ததாகச் 
சொல்வதே யன்றி , வழங்கி வருவது கம்பராமாயணந்தான் . இராமாயணத் 
தின் முதலாறுகாண்டங்கள் கம்பராலும் , ஏழாவது காண்டம் ஒட்டக்கூத்த 
ராலும் வடமொழி வால்மீகி ராமாயணத்தைப் பெரும்பாலுந் தழுவித் தமி 
ழிற் பாடப்பட்டவை . ஏறக்குறையக் கம்பர்பாடல் க OGoo ; ஒட்டக்கூத்தர் 
பாடல் - கரு 00 ; ஆக - 52000. வடமொழி வால்மீகி ராமாயணம் , உ 5000 
சுலோகங்களை யுடையது . 

முதனூலாகிய வடமொழி வால்மீகிராமாயணத்தோடு அதன் வழி 
நூலாகிய இத்தமிழி ராமாயணம் சிற்சில விடத்துச் சிறிது சிறிது வேறுபடு 
தலும் உண்டு . அது , “ முன்னோர் நூலின் முடிபொருங் கொத்துப் , பின் 
னோன் வேண்டும் விகற்பங் கூறி , அழியா மரபினது வழி நூலாகும் ” என்ற 
வழி நூலிலக்கண விதிபற்றி இவ்வாசிரியராற் பிறநூல் மேற்கோள் கொண்டும் 
தமது கற்பனாசக்தி கொண்டும் அமைக்கப்பட்டதெனக் கொள்ளவேண்டும் . 
இப்படி மாறுபடுகிற இடத்து ஸ்ரீராமாயணத்தில் இல்லையே யாகிலும் , இதி 
காசாந்தா புராணாதிகளிலேயாதல் , கல்பாந்தரத்திலேயா தல் உண்டென்று 
கொள்ளவேணும் என ஆன்றோர் அருளிச் செய்து அமைத்திருத்தல் உண 
ரத்தக்கது . இதிகாசாந்தரமாகிய மகாபாரதத்திலும் , பாத்மம் வைஷ்ணவம் 
கூர்மம் முதலிய புராணங்களிலும் , அத்யாத்மராமாயணம் முதலிய நூல் 
களிலும் இராமசரித்திரம் சிற்சில விடத்து வேறுபடக் கூறப்பட்டிருத்தல் 


காணலாம் . 


இவ்விராமாயணம் , அந்தந்தப்பாகத்துச் சரித்திரத்தின் முக்கியமான விஷ 
யத்தைக் குறிக்குஞ் சொற்களால் - பாலகாண்டம் , அயோத்தியாகாண்டம் , 
ஆரணியகாண்டம் , கிஷ்கிந்தாகாண்டம் , சுந்தரகாண்டம், யுத்தகாண்டம் , உத் 
தரகாண்டம் எனப் பெயர்பெற்ற எழுகாண்டங்கள் அடங்கியது . அவற்றுள் , 


மூன்றாவது 
ஆ ரணிய காண்டம் . 


இவ்வடமொழித்தொடர்மொழி - இரண்டனுருபும் பொருளு முடன் 
தொக்கதொகை . ஆரண்யம் - அரண்யசம்பந்தமானது; அரணியம் - காடு . 
காண்டம் -கூட்டம் ; இப்பொதுப்பெயர் - இங்கு , சரித்திரத்தின் ஒருபாகத்தை 
உணர்த்துஞ் செய்யுட்களின் கூட்டமென்று சிறப்பாகக் கொள்ளப்பட்டு , 
ஒரு பெரும் பிரிவுக்குப் பெயராக வழங்கியது . ஸ்ரீராமலக்ஷ்மணர் திரு 
வயோத்தியினின்று புறப்பட்டுக் கங்காநதியைத் தாண்டியது முதல் நடந் 
தவையெல்லாம் அரணிய சம்பந்தமான சரித்திரமேயாயினும் , ஸ்ரீபரதாழ் 
வான் திருவயோத்தியிலிருந்து சித்திரகூடத்திற்கு வருவது முதலிய நகா 
சம்பந்தமான கதைகள் இடையே கூறப்படு தலால் , அவை அயோத்தியா 
காண்டத்தின் பாற்பட்டு, அவை நடந்தபின் தண்டகாரணியத்திற் பிரவே 
சித்தது முதல் நிகழ்ந்தவையே ஆரணியகாண்டத்தின் பாற்பட்டனவென்க . 

இக்காண்டம் , விராதன் வதைப்படலம் முதலாகச் சவரிபிறப்பு நீங்கு 
படலம் ஈறாககக 

படலங்களை யுடையது , 

பாலகாண்டத்தில் , வஷ்யமாண தர்மா நுஷ்டா நோபயோகமாக , 
ராமாயண புருஷர்களுக்கு மஹாகுலப்ரஸுதத்வம் , மஹாகுருக்ருபாலப்த 
தநூர்வே தரஹஸ் பத்வம் , தம்ஸம்வாதபூத தாடகா தாடகேயாதி நிராஸம் , 
ஹாத நூர்ப்பங்கம் , வைஷ்ணவசாபபரிக்ரஹம் முதலிய குணங்களும் , தர்ம 
பத்நீயோகமும் ஸ்விஸ்தாரமாகச் சொல்லப்பட்டன ; அயோத்தியா காண் 
டத்தில் , அவர்களால் அநுஷ்டிக்கப்பட்ட பித்ருவசநபரிபாலநம் முதலிய 
ஸாமாந்ய தர்மங்களும் , பகவச் சேஷத்வம் , பாரதந்திரியம் , பாகவ தாபிமாக 
நிஷ்டை முதலிய விசேஷ தர்மங்களும் சொல்லப்பட்டன : இக்காண்டத் 
தில் தீனஜநஸம்ரக்ஷணரூபமான 

ஸாமாந்ய தர்மமும் , மோக்ஷப்ரதத்வரூப 
மான பரதத்வசிந்தமும் சொல்லப்படுகின்றன . இனி, பாலகாண்டத்தில் , 
பாப்ரஹ்மத்தின து ஜகத்காரணத்வம் , மஹாபுருஷத்வம் , அசிந்த்யவைபவம் , 
ஸர்வஸ்மாத்பரத்வம் முதலிய திருக்கல்யாண குணங்களும் ; அயோத்தியா 
காண்டத்தில் நிரஸ் தஸமஸ் தாவித்யத்வம் , நித்யாநந்தபரிபூர்ணத்வம் , நிகி 
லாந்தர்யாமித்வம் , நிரதிசயௌஜ்வல்யம் , நிருபமதர்மப்ரவர்த்தகத்வம் முத 
லிய குணகணங்களும் கூறப்பட்டனவென்றும் , இக்காண்டத்தில் ஸஜ்ஜக 
ஸம்ரக்ஷண ரூபமான தர்மவியேஷஞ் சொல்லப்படுகின் றதென்றுஞ் சொல் 
வர் . இன்னும் இம்மஹாகாவ்யத்திலுள்ள ரஹஸ்யங்களை விரிப்பிற்பெருகும் . 


ஆரணியகாண்டம் 


9 


கதைத் தொடர்ச்சி , 
முன் ஒருகாலத்தில் தேவர்களெல்லாரும் இராவணன் முதலிய இராக் 
கதர்களின் உபத்திரவம் பொறுக்கமாட்டாமல் ஸ்ரீமகாவிஷ்ணுவைச் சரண 
மடைந்து துஷ்ட நிக்கிரக சிஷ்டபரிபாலனஞ் செய்தருளுமாறு வேண்டினார் 
கள் , அத்திருமால் அவ்வேண்டுகோளுக்கு இரங்கி லோகசம்ரக்ஷணார்த்தமா 
கத் தமது அம்சத்தைக்கொண்டு நான்கு ரூபமாகத் தசரதமகாராஜனிடத் 
தில் அவதரித்துத் தீயோரையழித்து நல்லோரைப் பாதுகாப்பதாக அருளிச் 
செய்தார் . இதுநிற்க: இப்பரதகண்டத்துக் கோசலதேசத்திலே சாயூநதிக் 
கரையில் அயோத்தியாநகரத்திலே திரேதாயுகத்திற் சூரிய குலத்தில்உதித்து 
நிலவுலகமுழுவதும் தனிச்செங்கோல் செலுத்திய தசரதசக்கரவர்த்தி தம 
க்கு அநேகஆயிரம் ஆண்டுகள் கழிந்தும் பலமனைவியர்களிருந்தும் புத்திரபாக் 
கியமில்லாமையினாலே மிக மனம்வருந்திக் குலகுருவாகிய வசிஷ்டமகாமுனி 
வரிடம் தமது குறையைக்கூறி அம்முனிவரது கட்டளைப்படி ருசியசிருங்க 
முனிவரை அழைத்துவந்து அந்தக் கலைக்கோட்டு முனிவரைக் கொண்டு 
அசுவமேதயாகமும் புத்திரகாமேஷ்டியும் செய்வித்தார் . அந்த யாகத்தின் 
பயனாகச் சக்கரவர்த்தியின் - பிரதான தருமபத்தினியர் மூவருள் கௌசல்யா 
தேவியினிடம் ஸ்ரீராமனும் , கைகேயியினிடம் பரதனும் , சுமித்திரையினி 
டம் இரட்டையராய் லஷ்மணசத்துருக்கனரும் திருவவதாரஞ் செய்தார் 
கள் . ( இவர்களில் இராமபிரான் , ஸ்ரீமந்நாராயணனது ஏழாவது , திருவவ 
தாரம் . இளையபெருமாள் , அத்திருமாலுக்குப் பலவகைக் கைங்கரியங்களைச் 
செய்கிற ஆதிசேஷனது அவதாரம் . பரதாழ்வானும் , சத்துருக்கராழ்வானும் , 
சதர்சந பாஞ்சஜந்யமென்னும் திருமாலின் சக்கர சங்கங்களின் அவதாரம் . 
ஆனாலும் , லக்ஷ்மணன் முதலியோரிடத்தும் விஷ்ணுவின் அம்சம் இருந்தது ; ) 

இத்திருக்குமாரர் நால்வர்க்கும் சக்கரவர்த்தி சௌளம் உபநயதம் முத 
லியன உரியகாலத்திற் செய்வித்துத் தநுர்வேதம் முதலிய சகலகலைகளை புங் 
கற்பித்து மகிழ்ந்து சிங்காதனத்தில் வீற்றிருக்கையில் , ஒருநாள் விசுவாமித் 
திர்மகாமுனிவர் எழுந்தருளி , யான் செய்யும் யாகத்தை அரக்கரால் தடைப் 
படாமல் காத்திடுதற்கு , உனது மூத்தமகனான இராமனைத் துணையனுப்ப 
வேண்டும் என்று கூற , தசரதர் இராமன் சிறியவன் , வேள்வியை யான் காத் 
திடுகிறேன் என்று மறுத்துச் சொல்ல , கௌசிகமுனி கோபங்கொண்ட 
தைக் கண்டு வசிட்டர் விசுவாமித்திரரால் இராமனுக்குப் பின்வரும் பெரும் 
பேறுகளை அரசனுக்குத் தெரியச்சொல்லித் தடைசொல்லாமல்னுப்புவா 
யென்று நியமிக்கவே , அரசர்க்கரசர் இராமபிரானை இலக்குமணனுடனே 
அனுப்பினார் . இராமலக்குமணர் விசுவாமித்திர முனிவர்பின்னே வேள்வி 
காத்தற்கு எழுந்தருளுமளவில் , வழியிலே தாடகை யென்னுங் கொடிய 
ராக்ஷசி வந்து எதிர்க்க , பெண்கொலை பெரும்பாவமெனத் தெரிந்திருந்தும் 
முனிவர் கட்டளையிட்டதை மறுக்காமல் அவளைச் சக்கரவர்த்தித்திருமக 
னார் சங்காரஞ்செய்தருளினார் . அதற்குத் தேவர்கள்யாவரும் மிகமகிழ்ந்து 

2 


10 


ஆரணிய காண்டம் 


வந்து முனிவரைநோக்கி இவர்க்குச் சிறந்த அஸ்திரசஸ்திரங்களை அளிப் 
பாய் என்று அனுமதி செய்து பூமாரி பொழிந்து போனார்கள் . அங்கனமே 
கௌசிகர் அவர்க்குப் பலசிறந்தபடைக்கலங்களை யளித்துச் சித்தாச்சிரமத் 
துக்கு அழைத்துப்போய் வேள்வியைச் செய்யத்தொடங்குகையில் , தாடகை 
குமாரர்களான 

சுபாகு மாரீசர்கள் மற்றும்பல இராக்கதருடனே வந்து 
யாகத்தை அழிக்கத் தொடங்க , இராமபிரான் , அவர்களுட் சுபாகுவை 
ஓரஸ்திரத்தாற் கொன்று , மாரீசனை மற்றோ ரஸ்திரத்தாற் கடலிலே 
விழுத்தி , இவ்வாறே அரக்கரனைவரையும் அழித்தொழித்து இடையூற்றை 
அகற்றவே , முனிவர் யாகத்தை நிறைவேற்றினார் . அதன்பின் விசுவாமித்தி 
ரர் மிதிலாபட்டணத்தில் ஜநகமகாராஜா செய்யும் வேள்வியைக் காண்ப 
தென்கிற வியாஜத்தால் இராகவவீர ரிருவரையும் அந்நகர்த்துக்கு அழைத் 
துக்கொண்டுபோகிற வழியிலே கௌதம முனிபத்தினியான அகலியாதேவி 
இராமன் திருவடித்துகள் தன்மேற்பட்டமாத்திரத்தில் கல்மயமான தனது 
சாபவடிவ மொழிந்து பழைய நல்வடிவம் பெற்றாள் . அப்பால் இராமன் இல 
க்குமணனுடனே முனிவர்பின்னே சென்று மிதிலையினுட்புக்கு இராசவீதி 
வழியே போம்பொழுது , கன்னியா மாடத்தின் முன்னிடத்திலே நின்றிருந்த 
சீதையைக் கண்டு காதல் கொள்ள , அவளும் அப்பொழுது இராமனை நோக்கி 
வேட்கையுற்றாள் . பின்பு குமாரர்களுடனே முனிவர் சனகராசன ரண்மனைச் 
சபாமண்டபத்தை யடைந்து , அம்மன்னவனால் தக்கபடி உபசரிக்கப்பட்டு , 
குசலமுசாவுகிறபொழுதிலே , இவர்களது சிறப்பையும் குலமுறைமையையும் 
எடுத்துக்கூறி , சிவதனுசையெடுத்து வளைக்கும் ஆற்ற லுடையவ ரிவரெனத் 
தெரிவிக்கவே , சனகர் அநேகமாயிரவரை அனுப்பி அவ்வில்லை அருமையாக 
அங்குக்கொணர்வித்தார் . அப்பொழுது, சீதைக்குக் கந்யாசுல்கமாக வைக் 
கப்பட்ட அந்தச்சிவ தனுசின் பெருமையைச் சனகபுரோகிதராகிய சதாநந்த 
முனிவர் சொல்ல அறிந்து , இராகவபிரான் எடுத்து வளைக்கத் தொடங்கு 
கையில் , அதுமுறிந்தது . அதனால் சனகர் இராமனாற்றலைக்கண்டு மிகக்களிப் 
புக்கொண்டு , சீதையை இராமனுக்குக் கலியாணஞ் செய்வித்தற்பொருட்டு , 
உடனே கௌசிகர்கட்டளைப்படி தசரதருக்குத் திருமுகத்தையுந் தூதையும் 
அயோத்திக்கு அனுப்பினார் . சக்ரவர்த்தி அத்திருமுகத்தைக்கண்டும் , தூதர் 
சொல்லக்கேட்டும் செய்தியை அறிந்து மகிழ்ந்து , உடனே வசிஷ்டர் முத 
லிய முனிவர்களோடும் மந்திரிமார்களோடும் கௌசல்யை முதலிய மனைவி 
மார்களோடும் மற்றும் இஷ்டஜநபந்துவர்க்கங்களோடும் சேனையோடும் புறப் 
பட்டு , மிதிலாநகரத்துக்கு வந்துசேர்ந்தார். அங்குச் சனகர் தாம் வளர்த்த 
மகளான சீதையை இராமனுக்கும் , சீதைக்குப்பின் தாம் பெற்ற மகளான 
ஊர்மிளையை லக்ஷ்மணனுக்கும் , தனது தம்பிபுத்திரிகளான மாண்டவி 

சுருதி 
கீர்த்தி என்பவர்களைப் பரதசத்துருக்கினர்களுக்கும் கொடுக்க , விவாக 
மகோற்சவம் சகலசம்பிரமத்தோடும் நடந்தது . அதன்பின் சக்ரவர்த்தி திருக் 
குமாரர்களோடும் மிதிலையினின்று மீண்டுவருகையில் , பரசுராமன் வலியச் 


ஆரணிய காண்டம் 


11 


சென்று எதிர்த்து ரகுராமபிரானால் வெல்லப்பட்டு எல்லாவலிமைகளையும் 
இழந்து செல்ல , அனைவரும் அயோத்திக்குவந்தனர் . பின்பு பரதனுக்கு மாம 
னான யுதாசித் என்னும் அரசன் வந்து தனது தந்தையின் விருப்பத்தின்படி 
பரதசத்துருக்கினரைத் தன துநாட்டுக்கு அழைத்துச்சென்றனன் . 

பின்பு தசரதர் இராமபிரானுக்குப் பட்டாபிஷேகஞ்செய்யப் பிரயத்த 
னப்படுகையில் , மந்தரை சூழ்ச்சியால் மனங்கலக்கப்பட்ட கைகேயி தசரத 
ரிடம் வந்து , முன் தனக்கு அவர் கொடுத்திருந்த இரண்டுவரங்களுக்குப் 
பயனாகப் பரதனுக்குப் பட்டங்கட்டவும் இராமனைப் பதினான்குவருஷம் 
வனஞ்செலுத்தவும் வேண்டு மென்று வற்புறுத்த , அந்தச் சிறிய தாயார்க்குத் 
தந்தை கொடுத்திருந்த வரங்களை நிறைவேற்று தலினிமித்தம் இராமபிரான் 
இலக்குமணனோடும்சீதையோடும் வனவாசம்புறப்பட்டு அயோத்தியைவிட்டு 

கங்கைக்கரைசேர்கையில் வேடர்க்கரசனான குகனோடு நட்புக் 
கொண்டு சடைமுடிபுனைந்து அவனாற் செலுத்தப்பட்ட ஓடத்தி லேறிக் கங் 
கையைக் கடந்து பரத்துவாசமுனிவராச்சிரம மடைந்து அவரருள் பெற்றுச் 
சித்திரகூடபருவ தஞ் சேர்ந்தனர் . அங்கனம் இராமன்வனம்புகுந்த செய்தி 
யைச் சுமந்திரர் வந்து கூறினவுடனே உயிர் துறந்த தசரதசக்கரவர்த்தியின் 
திருமேனியைத் தைலத்தில் இட்டு வசிஷ்டர் முதலியோர் பரதர்க்குச் 
செய்திதெரிவிக்க, உடனே அவர் சத்துருக்கினருடன் கேகய நாட்டிலிருந்து 
அயோத்திக்கு வந்து அங்கு நிகழ்ந்ததை அறிந்து இராமன் வனம்புக்கமைக்கு 
மிகவருந்தித் தந்தைக்குஉரிய அந்திமகிரியைகளைச் செய்து முடித்து , இரா 
மனை அழைத்துவந்து முடிசூடுவிக்கக் கருதி , தாம் அரசியலைத்துறந்து மர 
வரிபுனைந்து தாய்மார் முதலியவரோடு சேனை சூழ வனம்புகுந்து குகனுடைய 
அபிமானத்தைப் பெற்று அவனு தவியால் ஓடமேறிக் கங்காநதியைத்தாண் 
டிச் சித்திரகூடத்தில் ஸ்ரீராமனைக் கண்டு திருவடி தொழுது செய்தியைக் 
கூற, இராமமூர்த்தி தந்தை திருநாடலங்கரித்த தறிந்து செய்யவேண்டிய 
கிரியைகளைச் செய்து முடித்துத் தம்மை முடிசூடவேண்டுமென வேண்டிய 
பாதனுக்குப் பதினான்குவருடங்கழித்தபின் வருவதாகக்கூறிப் பாதுகை 
யளித்து அனுப்ப , பரதாழ்வான் மீண்டுசென்று இராமனில்லாத அயோத் 
தியா நகரத்தினுட் புக மனம் விரும்பாமல் அந்நகரத்தருகிலுள்ள நந்திக்கிராம 
மென்னும் ஊரில் தங்கி , அங்கு ஸ்ரீராமபாதுகைக்குப் பட்டாபிஷேகம் 
பண்ணி அதன்கீழ்ப்பட்டுநின்று இராசாங்க காரியங்களைப் பார்த்துவருவா 
ராயினர் . இதுநிற்க : பரதனை அனுப்பிய பின்பு , ஸ்ரீராமன் , தாம் சித்திர 
கூடத்திலிருத்தல் அயோத்திநகரத்துச் சனங்களுக்குத் தெரிந்திட்டதனால் 
அவர்கள் அடிக்கடி இங்குவரக்கூடு மென்று கருதி அவ்விடத்தைவிட்டுத் 
தென் திசைநோக்கிச் செல்வாராயினர் என்பதாம் . 


18 


ஆரணிய காண்டம் . 


சீதை அநசூயையினிடத்து ஆபரணம் முதலியன் பெற , மூவரும் 

தண்டகவனம் போதல் . 
அன்னமாமுனியொடன்றவணுறைந்தவனரும் 
பன்னிகற்பினனசூயைபணியாலணிகலன் 
றுன்னு தூசினொடுசந்திவைசுமந்தசனகன் 

பொன்னொடேகியுயர் தண்டகவனம்புகுதலும் . 
* ( இ - ள் . ) (பாமலஷ்மணர் ) , -- அன்ன மா முனியொடு - அந்த மகா 
முனிவருடன் , அன்று அற்றைநாளில் , அவண் அவ்வாச்சிரமத்தில் , 
உறைந்து - தங்கியிருந்து , -- அவன் - அம்முனிவரது , அரும் பன்னி - அரிய 
பத்தினியாகிய , கற்பின் - கற்புநிலைமையையுடைய , அனசூயை - அநசூயை 
யென்பவளது , பணியால் - கட்டளையின்படி , ( அவளால் அளிக்கப்பட்ட ), 
அணிகலன் - அழகிய ஆபரணங்களும் , துன்னு தூசினொடு - பொருந்திய 
வஸ்திரங்களும் , சந்து - சந்தனமும் , இவை - ( ஆகிய ) இவற்றை , சுமந்த 
தரித்த , சனகன் பொன்னொடு - ஜாநகிப்பிராட்டியுடனே , ஏகி - ( மற்றை 
நாள் அவ்வாச்சிரமத்தினின்று புறப்பட்டுச் ) சென்று , உயர் தண்டக வனம் 
சிறந்த தண்டகாரணியத்தை , புகுதலும் - பிரவேசித்தவுடனே , - ( எ - று . ) 

அன்ன - சுட்டடியாகப்பிறந்த பெயரெச்சம் . மா மஹா என்னும் வட 
சொல்லின் திரிபு ; இது , உரிச்சொல்லின் பாற்படும் . மும் என்பதற்கு , பகவத் 
தியான முடையவ னென்றும் , தத்துவஞானமுடையவ னென்றும் , திரிகால 
ஞானமுடையவனென்றும் பொருள் . பன்னி - பத்தி என்னும் வடசொல் 
லின் சிதைவு . கற்பு - பாதிவிரத்தியம் ; அஃதாவது - தன் கணவனைத் தெய்வ 
மென்று உணர்வதோர் மேற்கொள் : அது , கொண்டானிற் சிறந்ததெய்வம் 
இன்றெனவும் , அவனை இன்னவாறே குற்றேவல்செய்து நீ வழிபட்டொழு 
கெனவும் இருமுதுகுரவர் அங்கியங்கடவுள் அறிகரியாக மந்திரவகையாற் 
கற்பித்தலானும் , அந்தணர்திறத்துஞ் சான்றோர்தேஎத்தும் ஐயர்பாங்கினும் 
அமார்ச்சுட்டியும் ஒழுகும் ஒழுக்கம் தலைமகன் கற்பித்தலானுங் கற்பாயிற்று . 
கற்பினன சூயை என்ற அதனால் , பிராட்டிக்கு அநசூயை பாதிவிரத்திய 
தரும முபதேசித்ததாக வால்மீகத்திற் கூறிய விருத்தாந்தம் குறிப்பிக்கப் 

அநசூயை என்பதற்கு - அழுக்காறில்லா தவளென்பது பொருள் 
அணிகலன் - அணியப்படுகலன் ; கலன் - ஈற்றுப்போலி. சந்து - சந்தநமென் 
பதன் சிதைவு . இவை என்றதனால் , புஷ்பம் முதலியன கொள்க , கலனணி . 
தலும் , தூசுடுத்தலும் , சந்துபூசு தலும் அடங்க, சுமந்த என்னும் பொது 
வினையாற் கூறினார் . இனி , அணிகலன் முதலியன பிராட்டியினது திரு 
மேனியழகை மிகுக்காது அதனை மறைத்துப் பாரமாய் நிற்றலின் , சுமந்த 
எனக்கூறினா ரென்றலுமாம் . சனகன் பொன் - ஜநகராஜன் மகள் : பொன் 
இலக்குமி ; பெருமாள் ஸ்ரீராமனாகத் திருவவதரித்தருளினபொழுது பிராட்டி 
தையாகத் திருவவதரித்தமைபற்றி , பொன் என்றார் . புகுதலும் - உம் 
மீற்று வினையெச்சம் ; விரைவுகுறித்து நின்றது , 


பட்டது . 


விராதன்வதைப்படலம் 


13 


எமது 


ஈடு மெடுப்பு மில்லாத இவ்வுத்தமநாயகன் விஷயமாகச் செய்யப்புக்க 
இப்பெருங்காப்பியத்திற்கு அவரையே வாழ்த்தல் வேண்டுதலின் , காண்டந் 
தோறும் அவர் விஷயமாகவே கடவுள்வாழ்த்துக் கூறத் துணிந்து , பால 
காண்டத்தில் ஸ்வரூபோபாயபுருஷார்த்தங்களைச் 

சொல்லுகின்ற முறை 
யாலே மூன்று கவிகளாற் கூறி , அயோத்தியாகாண்டத்தில் வஸ்துநிர்த் 
தேசரூப மங்கள முகத்தால் இக்காப்பியத்தலைவ ராகிய ஸ்ரீராமபிரான் 
ஜகச்சரீரகனானஸர்வேல்வா னென்று கூறி , ஆரணியகாண்டத்தில் இக்கவி 
யால் , அவ்வெம்பெருமான் வேதமுதலிய நூல்களாலும் பிரமன் முதலிய 
பெரியோர்களாலும் உணர்தற்கரிய பரவஸ்து வென்கிறார் . 

( இதன்பொருள் . ) பேதியாது - ( தத்தந்தன்மை ) வேறுபடாமல் , நிமிர் - 
தோன்றிவளர்கின்ற, பேதம் உருவம் - பலவேறுவகைப்பட்ட வடிவங்களி 
னின்றும் , பிறழ்கிலா - வேறா காமலும் , ஓதி ஓதி - பலமுறை பாராயணஞ் 
செய்து , உணரும் தொறும் - ( தம்பொருளை ) ஆராய்ந்தறியும் பொழு தெல் 
லாம் , உணர்ச்சி - மெய்யுணர்வை , உதவும் மேன்மேற்கொடுக்கின்ற , 
வேதம் - வே தங்களாலும் , வேதியர் அவ்வே தங்களை யுணர்ந்த அந்தணர் 
களாலும் , விரிஞ்சன் முதலோர் - பிரமன் முதலிய தேவர்களாலும் , தெரி 
கிலா - ஆராய்ந்தறியப்படாமலும் நின்ற , ஆதிதேவர் அவர் ( எல்லாப் 
பொருட்கும் ) முதல் தலைவராகிய ஸ்ரீராமபிரான் , எம் அறிவினுக்கு 
அறிவுக்கு , அறிவு - அறியப்படுபொருள் ; ( என்றவாறு .) 

பேதியாதுநிமிர்தலாவது - அனலின் வெம்மையும் , நீரின் தண்மைமயும் 
போல அவ்வவற்றின் தன்மை . அவ்வப்பொருள்களினின்றும் வேறுபடாதி 
ருத்தல் . பேதியாது என்னும் எதிர்மறைவினையெச்சம் , நிமிரென்னுங் காலங் 
கரந்தபெயரெச்சங் கொண்டு முடிய , அது , உருவமென்னும் பெயர்கொண்டு 
முடிந்தது . பேதியாது - பேதமென்னும் பெயர்ச்சொல்லினடியாகப் பிறந்த 
தெரிநிலைவினையெச்சம் . பேதவுருவம் என்றது. - தேவர் , மக்கள் , விலங்கு , 
புள் , ஊர்வன , நீர்வாழ்வன , தாவரம் என்று சொல்லப்பட்ட சராசாரூப 
மாயிருக்கிற எண்பத்து நான்கு நூறாயிரம் யோனிபேதங்களை . உருவம் - 
ரூபமென்னும் வடசொல்லின் திரிபு . பிறழ்கிலா, தெரிகிலா என்கிற ஈறு 
கெட்ட எதிர்மறைப் பெயரெச்சங்கள் அடுக்கி ஆதிதேவ ரென்னும் வினை 
முதற்பெயர் கொண்டன ; " மூவா முதலா வுலகம் " என்பதிற்போல . உரு 
வம்பிறழ்கிலாமையாவது - எல்லாப்பொருள்களுள்ளும் உடலுக்குள் 
போல உயிருள்ளும் உயிராய் அந்தர்யாமியாய் உளனாதல் , ஓதியென்பது , 
மிகுதிப்பொருளில் அடுக்கி வந்தது . மெய்யுணர்வாவது பிறப்புவீடுகளை 
யும் அவற்றின் காரணங்களையும் விபரீ தஐயங்களானன்றி உண்மையா னுணர் 
தல் ; இதனை வடநூலார் தத்துவஞானமென்பர் . வேதமென்பதற்கு , செய்ய 
வேண்டிய விதிகளை யுந் தவிரவேண்டிய விலக்குக்களை யும் அறிவிப்பதென் 
பது பொருள்: வேதங்களாவன - தைத்திரியமும் , பௌடியமும் , தலவகார 
மும் , சாஜமுமாம் ; இனி , வேதவியாசர் வரையறைப்படுத்தியகாலத்து ஓது 


14 

ஆரணியகாண்டம் 

காண்டம் 
கின்ற இருக்கு , யசுர் , சாமம் , அதர்வணம் என்னும் நான்குமாம் . வேதியர் - 
வே தங்களைப் பழுதறக்கற்று அவற்றிற்குத்தக அவைசொல்லுகின்ற நெறிக் 
கண்ணே நிற்பவர் . வேதங்களை ஓதுதலும் ஓதுவித்தலும் பார்ப்பாரது 
தொழிலே யாதலால் , வேதியரென்பது அந்தணரையேயென அறிக . திரு 
மாலினது திருவுந்திக்கமலமலரினின்றுந் தோன்றி உலகங்களையெல்லாம் 
படைக்குங் கடவு ளா தலால் , விரிஞ்சனை முதலாக்கூறினார் . ஆதிதேவர் - 
ஆதியாகிய தேவர் ; இவ்விருபெயரொட்டுப் பண்புத்தொகை, வட நூன் 
முடிபு . ஆதிதேவ ரவ 

ரென்றது - 

மும்மூர்த்திகளுள்ளும் முதன்மூர்த்தி 
யாகிய ஸ்ரீமந்நாராயணனது ஏழாவது திருவவதாரமாகிய ஸ்ரீராமபிரானை ; 
முதலாவார் மூவரே யம்மூவருள்ளும் , முதலாவான் மூரிநீர் வண்ணன் ” 
எனப் பெரியாரும் பணித்தார் . எம் என்னுந் தன்மைப்பன்மை , ஈண்டு ஒரு 
வரைக்கூறும் பன்மை ; இனி , உலகத்தாரையுந் தன்னொடு கூட்டிக் கூறினா 
ரெனினு மமையும் . எம்மறிவினுக்கறி வென்றது - “ பத்துடை யடியவர்க் 
கெளியவன் பிறர்களுக் கரிய வித்தகன் ” என்றவாறு பக்தராகிய எமக்கு 
அறியப்படுமவ னென்றபடி , 

றபடி , அறியப்படுபொருளை அறிவு என்றது , ஆகு 
பெயர் . அரோ - ஈற்றசை . 

ங்ஙனம்வணங்கிய தனால் , எடுத் தகருமம் இனிது முடியுமென்று கருத்து . 
இனி , பேதியா துநிமிர் பேதவுருவம்பிறழ்கிலா என்பதற்கு , தாம்வேறு 
படாம லிருந்துகொண்டே நெருங்கிய வேற்றுமைப்பட்ட உருவங்கள் 
தோறும் வேறுபடாத வென்றும் பொருள் கொள்ளலாம் ; அப்பொருளில் 
தாம் பலவகைப்பட்ட சேதநாசே தநங்களோடு கலந்திருக்கையில் அவற்றின் 
தன்மை தம்மிடத்தே தட்டித் தந்தன்மைவேறுபடாமலே யிருப்பவ ரென்று 
கருத்து : பேதியாது என்னும் வினையெச்சம் , பிறழ்கிலா என்னும் பெய 
ரெச்சவினை கொண்டது ; “ யாவையு மெவருந் தானா யவரவர் சமயம் தோறும், 
தோய்விலன் புலனைந்துக்குஞ் சொலப்படா னுணர்வின் மூர்த்தி , யாவிசே 
ருயிரி னுள்ளால் யாதுமோர் பற்றிலாத , பாவனையதனைக் கூடி லவனையுங் 
கூடலாமே 

என்னும் பாசுரத்தின் விசேஷார்த்தங்கள் இங்கே விசாரித் 
தறியத்தகும் ; மேற்படலத்தில் “ தோய்ந்தும் பொருளனைத்துந் தேரியாது 
நின்ற சுடர் என்னுமிடத்தும் இக்கருத்து அமைந்திருத்தல் 
ஓதியோதியுணருந்தொறுமுணர்ச்சியுதவும் என்பதற்கு , தமது திருநாமங் 
களைப் பலமுறைஉச்சரித்துத் தியானஞ்செய்யும் பொழுதெல்லாம் தத்துவ 
ஞானத்தைக் கொடுக்கு மென்று உரைத்து , ஆதிதேவரோடு கூட்டு தலுமாம் . 

இனி , வேதவேதியர் என்னும் பாடத்திற்கு , வேதங்களால் அறியப் 
படுபவ ரென்று பொருளாய் , வேதவே தியரும் விரிஞ்சன் முதலோர் தெரி 
கிலா ஆதிதேவரு மாகிய அவரென்க . தெரிகிலா என்னுமிடத்து , வெளி 
யிடா என்றும் பாடம் . அறிவரோ என்பதனை அறிவர் ஓ எனப்பிரித்து ; 
ஓகாரத்தை எதிர்மறையாக்கொண்டு , வேதங்கட்கும் வேதியர்க்கும் விரிஞ் 
சன் முதலோர்க்கும் அறியப்படாத கடவுள் , சின்னாட் பல்பிணிச் சிற்றறிவி 


காணக . 


- 


விராதன்வதைப்படலம் 


15 


னையுடைய சிறியேமாகிய எமது அறிவிற்கு அறியப்படுவரோ ? என்றும் 
பொருள் கொள்ளலாம் . 


துறை - கடவுள் வாழ்த்து ; வாழ்த்தியல் வகையே நாற்பாற்குமுரித்தே 
என்றதன் கண் ‘ வகை என்றதனாற் கொண்ட 

ஏறதனாற் கொண்ட அறுமுறைவாழ்த்தன்றித் 
தனக்கும் பிறர்க்கும் பயன்படும்படி " யாப்பினும் பொருளினும் வேற்றுமை 
யுடையது என்றதனால் , முன்னிலையன்றி யுங் கடவுளை வாழ்த்துதலின் , 
இக்கவி கடவுள்வாழ்த்தெனப்பெயர்பெற்றது ; ( அறுமுறைவாழ்த்துக்களுள் 
வாழ்த்தப்படும் பொருள்களாவன : - முனிவரும் , பசுவும் , பார்ப்பாரும் , அரச 
ரும் , மழையும் , நாடுமாம் .) 

இக்கவி , பெரும்பாலும் முதற்சீரும் நான் காஞ்சீரும் ஐந்தாஞ்சீரும் மாச் 
சீர்களும் , இரண்டாஞ்சீரும் மூன்றா ஞ்சீரும் விளச்சீர்களுமாகிய நெடிலடி 
நான்குகொண்ட கலித்துறை ; மேல் நாற்பத்தாறு கவிகளும் இவ்வாறே . இவ 
ற்றை அளவடி நான்குகொண்ட கலிவிருத்தமாக அலதிடினும் இழுக்காது 


நூல் , 


- 


ராமன்முதலியோர் அத்திரிமுனிவரதுஆச்சிரமஞ் சேர்தல் . 
முத் திருத்தியவ்விருந் தனைய மொய்ந்தகையொடுஞ் 
சித்திரக்குனிசிலைக்குமரர்சென்றணுகினா 
ரத் திரிப்பெயாருந்தவனிருந்தவமைதிப் 
பத்திரப்பழுமரப்பொழிறுவன்றபழுவம் . 

ள் . ) சித்திரம் - அழகிய , குனி சிலை - வளைந்த வில்லினையுடைய , 
குமார் - ஸ்ரீராம லக்ஷ்மணர்கள் , -- முத்து - முத்துக்களை , இருத்தி - ஒழுங் 
காய்ப் பதித்துவைக்க, அவ் - அம் முத்துக்கள் , இருந்து அனைய இருந்தாற் 
போன்ற , மொய் நகையொடும் - நெருங்கியபற்களை யுடைய சீதாபிராட்டி 
யுடனே , - அத்திரிப் பெயர் - அத்திரியென்னுந் திருநாமத்தையுடைய, அருந் 
தவன் - பிறராற் செய்தற்கரிய தவத்தினையுடைய மகாமுனிவர் , இருந்த 
• எழுந்தருளியிருந்த, அமைதி - இடமாகிய , பத்திரம் பழு மரம் பொழில் - 
இலைகளை யுடைய பழுத்த மரங்களை யுடைய சோலைகள் , துவன்ற - நெருங் 
கிய, பழுவம் - வனத்தை , சென்று அணுகினார் - போய்க்கிட்டினார்கள் ;( எ- று . ) 

முத்து - முக்தாஎன்ற வடமொழியின் சிதைவு ; இப்பியினின்றும் விடப் 
படுகின்ற தென்பது பொருள் . நிறம் அழகு முதலியன பற்றிப் பல்லுக்கு முத்து 
உவமையாம் . இருத்தி - இருத்த வென்னுஞ் செயவெனெச்சத்தின் விகா 
ரம் ; இருந்தென்னும் வேறுவினை முதல்வினை கொண்டு முடிந்தது . அவ் 
சுட்டடியாகப்பிறந்த அஃறிணைப்பன்மைப்பெயர் ; இனி , முத்திருத்தியவிரு 
ந்தனைய என்று பாடங்கொண்டு , இருத்திய -இருத்தியனவாகிய , முத்துக்கள் 
இருந்த தன்மையை யொத்த வென்றும் , அ இருந்தனைய எனப் பிரித்து 


16 


ஆரணிய காண்டம் 


அகரத்தைச் சாரியையாக் கொண்டு இருத்தியிருந்தனைய எனக் கூட்டியும் 
உரைக்கலாம் ; அன்றியும் , அகரத்தைச் சுட்டாக்கொண்டு அம்மொய்ந்தகை 
யென் றாதல் , அக்குமாரென்றா தல் கூட்டுதலும் ஒன்று . இருந்தனைய என்ப 
தனை இருந்தாலனைய என்பதன் திரிபாகவாயினும் , இருந்ததனைய என்ப 
தன் விகாரமாகவாயினுங் கொள்க. மொய்ந்தகை - வினைத்தொகைப் புறத் 
துப் பிறந்த அன்மொழித்தொகை . வில்லுக்குச் சித்திரமாவது - குமார்க 
ளது கையோடு சேர்ந்த சேர்த்தியா லுண்டான் அழகு ; ( “ காஞ்சநசித்ரகார் 
முகௌ என்றார் , ஸ்ரீ வால்மீகிபகவானும் .) குமார் - குமாரர் என்பதன் 
குறுக்கல் . தவமாவது - மனம் பொறிவழி போகாமல் நிற்றற்பொருட்டு 
விரதங்களான் உண்டிசுருக்கல் முதலாயின . பழுமரம் - ஆலமரமாகவுமாம் . 
பழுவம் - ஆச்சிரமம் . இனி , பத்திரம் - மங்களகரமான , பழுவம் - சோலை 
யெனினுமாம்; பத்ரம் - சுபம் . 

( க ) 
இராமன் முதலியோர் அத்திரிமுனிவரை வணங்குதல் . 
திக்குறுஞ்செறிபரந்தெரியநின்ற திரள் பொற் 
கைக்குறுங்கண்மலைபோற்குமார்காமமுதலா 
முக்குறும்பறவெறிந்தவினைவான்முனிவனைப் 

புக்கிறைஞ்சின ரருந்தவ னுவந்து புகலும் . 
( இ - ள் . ) திக்கு உறும் - திக்குக்களிற்பொருந்திய , செறி பரம் - மிகுந்த 
பாரத்தை , தெரிய நின்ற - ( இவ்வளவென்று ) அறியுமாறு தாங்கி நின்ற , 
திரள் பொன் கை - திரண்ட அழகிய துதிக்கையையும் , குறுங் கண் - சிறிய 
கண்களை யுமுடைய , மலை - யானைகளை , போல் - போன்ற , குமார் 

குமார் - ராம 
லக்ஷ்மணர்கள் , -- புக்கு - ( அவ்வாச்சிரமத்தினுட்பிரவேசித்து, - காமம் முதல் 
ஆம் முக் குறும்பு - காம முதலிய மூன்று குற்றங்களையும் , அற - முற்றும் 
நீங்கும்படி , எறிந்த - கடிந்த , வினை - தவவினையை யுடைய , வால் - தூய் 
மையையுடைய , முனிவனை - அவ்வத்திரிமகாமுனிவரை , இறைஞ்சினர் - 
வணங்கினார்கள் ; ( வணங்க ) , அருந் தவன் - அம்முனிவர் , உவந்து - மன 
மகிழ்ந்து , புகலும் - சொல்லுவார் ; ( எ - று .) 

திக்குறு மலை - திக்கஜம் . துதிக்கையையுஞ் சிறுகண்களை யு முடைய 
மலையெனவே , யானையென்ற தாயிற்று . முக்குறும்பு - காமவெகுளி மயக்கங் 
கள் ; அநாதியாய அவிச்சையும் , அதுபற்றி யானென மதிக்கும் அகங்கார 
மும் , அதுபற்றி எனக்கிதுவேண்டுமென்னும் அவாவும் , அதுபற்றி அப்பொருட் 
கட்செல்லும் ஆசையும் , அதுபற்றி அதன்மறு தலைக்கட்செல்லுங் கோபமும் 
என வட நூலார் குற்றம் ஐந்தென்றார் ; தமிழ் நூலார் அவற்றுள் , அகங்காரம் 
அவிச்சைக்கண்ணும் , அவாவுதல் ஆசைக்கண்ணும் அடங்குதலால் , குற்றம் 
மூன்றென்பர் : “ காமம் வெகுளி மயக்க மிவைமூன்ற , னாமங் கெடக் கெடு 
நோய் 

என்றார் தெய்வப்புலமைத் திருவள்ளுவனாரும் . இடையாத 
பேக்தியோகங்களின் முன்னர் இக்குற்றங்களெல்லாம் காட்டுத் தீமூன்னர்ப் 


வியாதன் வதைப்படலம் . 


17 


பஞ்சுத்துய்போலு மாதலின் , அம்மிகுதி தோன்ற , அறவெறிந்த என்றார் . 
குறும்பும் என்னும் முற்றும்மை விகாரத்தால் தொக்கது . வான் முனிவன் 
எனப்பிரித்து , பெரியமுனிவ ரென்றுமாம் . இனி , வாண்முனிவன் என்னும் 
பாடத்திற்கு , காமமுதலிய குற்றங்களாகிய குறுநிலமன்னர்குழாத்தை முழு 
வதும் அறவீசிய தவவினையாகிய வாட்படையையுடைய முனியாச ரென்க . 
முக்குறும்பறவெறிந்த வினை வான் முனிவனை என்ற தொடர்மொழியால் , 
அத்திரியென்பதன் பொருளைப் பெறவைத்தார் : [ அ திரி - மூன்று இல்லாத 
வன் . ) அருந்தவனென்னும் பெயர் , சொல்லுவான் குறிப்பால் அவனென்னுஞ் 
சுட்டுப்பெயர்மாத்திரை யாயிற்று ; மேல் வருவனவற்றிற்கெல்லாம் இஃது 
ஒக்கும் . புகலும் - செய்யுமென் முற்று உயர்திணையாண்பாலிற் சென்றது . (உ ) 

அத்திரிமுனிவர் கூறிய முகமன் . 
கூ .. குமரர்நீரிவணடைந்து தவுகொள்கையெளிதோ 

வமரர்யாவரொடுமெவ்வுலகும்வந்தவளவே 
யெமரின்யார் தவமுயன்றவர்களென்றுருகினன் 

றமரெலாம்வ ரவுகந்தனையதானமுனிவன் . 
( இ - ள் .) தமர் எலாம் - சுற்றத்தார் யாவரும் , வா - ( தம்பக்கல் ஒரு 
ங்கே ) வந்துசோ , ( அதனால் ) , உகந்தனையது ஆன - மகிழ்ந்தாற்போன்ற தன் 
மையையுடைய , முனிவன் - அம்முனிவர் , - ( ஸ்ரீராமலக்ஷ்மணரைநோக்கி ) , -- 
குமார் - சக்கரவர்த்தித் திருமகர்காள் ! நீர் - நீங்கள் , இவண் - இவ்விடத் 
தில் , அடைந்து உதவு கொள்கை - வந்து காட்சிகொடுத்ததன்மை , எளிதோ - 
கிடைப்பதற்கு எளியதோ? அமார் யாவரொடும் - எல்லாத்தேவர்களுடனும் , 
எ உலகும் - எல்லாவுலகங்களும் , வந்த அளவே - வந்ததன்மையே யாகும் ; 
எமரின் - எங்களில் , தவம் முயன்றவர்கள் - ( இங்ஙனம் நீவிர் வரப்பெறுவ 
தற்கேற்ற ) தவத்தைச் செய்தவர்கள் , யார் - யாவரோ ? என்று - என்று 
சொல்லி , உருகினன் - மனமுருகினார் ; ( எ - று . ) 

குமார் - அண்மைவிளியா தலின் , இயல்பாயிற்று . ஓகாரம் - எதிர்மறை . 
அமர்ர் என்பதற்கு , மரணமில்லா தவரென்பது அவயவப்பொருள். ஏகாரம் 
தேற்றம் . தாம் பிறந்த குலத்திலுள்ள முன்னோரையும் , தம்முடனே யிருக் 
கும் வேறுபல முனிவர்களை யுங் கூட்டி , எமர் என்றார் . இன் - எழனுருபு . 
இனி , எமரின் யார் தவ முயன்றவர்கள் என்பதற்கு - இப்பெறற்கரும்பேறு 
பெற்ற எம்மைப்போல நல்வினைசெய்தோர் எவரென்றுமாம் . தானம் முனிவ 
னெனப்பிரித்து , தத்துவஞானத்தை உபதேசித்தலாகிய ஈகையை புடைய 
மேனிவரென்றுங் கொள்ளலாம் . குமார் நீர் இவணடைந்து தவு கொள்கை 
யெளிதோ என்றதனால் அடியவர்க் கெளியனாதலும் , அமரர்யாவரொடு 
மெவ்வுலகும் வந்தவளவே என்றதனால் சகலசேதநாசேததங்களுள்ளும் அந் 
தர்யாமியாயிருத்தலும் , எமரின் யார் தவமுயன்றவர்கள் என்றதனால் இத் 
தகைய , எம்பெருமானைச் (சோப்பெறு தலினும் பெரும்பேறு பிறிதில்லை 
யென்பதுங் குறிப்பிக்கப்பட்டன , 

3 


54 


ஆரணியகாண்டம் 


அரவாகிச் 


ருஎ . அரவாகிச்சுமத்தியாலயி லெயிற்றினேந்து தியா 

லொருவாயின் விழுங்கு தியாலோ ரடியாலொளித் தியா 
றிருவான நிலமகளையிஃதறிந்தாற்சீறாளோ 

மருவாருந்துழாயலங்கன் மணிமார்பின்வைகுவாள் . 
( இ - ள் . ) திரு ஆன நிலமகளை - அழகான பூமிப்பிராட்டியை , அரவு 

ஆதிசேஷனது உருவமாகி , சுமத்தி - தாங்கியருளுகின்றாய் ; அயில் 
எயிற்றின் - கூர்மையாகிய கோட்டினால் , ஏந்துதி - ( ஸ்ரீவராகாவதாரமாய் ) 
எடுத்தருளுகின்றாய் ; ஒரு வாயின் ( விழுங்குதி - (பிரளய காலத்தில் ) ஒரு 
வாயில் விழுங்கியருளுகின்றாய் ; ஓர் அடியால் ஒளித்தி - ( ஸ்ரீதிரிவிக்கிர 
மாவதாரத்தில் ) ஒரு திருவடியால் அளந்து மறைத்தருளுகின்றாய் ; இஃது 
இங்ஙனம் அவளிடத்தே அன்பு கொண்டுஉதவு தலை , அறிந்தால் - தெரிந் 
தால் , மருஆரும் - வாசனை வீசுகின்ற , துழாய் அலங்கல் - திருத்துழாய்மாலை 
யையுடைய , மணி மார்பின் - அழகிய திருமார்பில் , வைகுவாள் - தங்கு 
கின்ற பெரிய பிராட்டி , சீறாளோ - ஊடல்கொள்ளாளோ ? ( எ - று :) 

சுமத்தலை , ஸ்ரீபகவத்கீதையிற் கண்ணன் “ நாகங்களில் 
அநந்தனாகின்றேன் யானே ” எனக் கூறியவாற்றானு முணர்க . மரு வாரும் 
எனப்பிரித்து , தேனொழுகுகின்ற என்றுமாம் . பாரிடந்து பாரையுண்டு 
பாருமிழ்ந்து பாரளந்து பாரையாண்ட , பேராளன் ” என்றார் பெரியாரும் . 
துழாய் - துள என்னும் வடமொழியின் திரிபு ; இது , துளவமென்றுஞ் 
சிதைந்து வழங்கும் . அலங்கல் - தொங்கியசைவது ; தொழிலாகுபெயர். (ருஎ ) 
ரு அ . மெய்யைத்தான்சிறிதுணர்ந்து நீவிதித்தமன்னுயிர்க 

ளுய்யத்தானாகாதோவுனக்கென்னகுறையுண்டோ 
வையத்தார்வானத்தார்மழுவாளிக்கன் றளித்த 

வையத்தாற்சிறிதையந் தவிர்ந்தாருமுளரையா , 
( இ - ள் . ) ஐயா - தலைவனே ! நீ விதித்த மன் உயிர்கள் - நீ உண்டாக்கி 
நியமித்த நிலைபொருந்திய உயிர்கள் , மெய்யை - ( நீயே பாதத்துவமென்னும் ) 
உண்மையை , சிறிது உணர்ந்து கிஞ்சித்து அறிந்து , உய்யத்தான் ஆகா 
தோ - உஜ்ஜீவித்தாலாகாதோ ? உனக்கு என்ன குறை உண்டோ ( அங் 
ஙனம் உஜ்ஜீவிப்பதனால் ) உனக்கு யாதாயினுங் குறை உள தாமோ ? மழுவா 
ளிக்கு - பரமசிவனுக்கு , அன்று - அக்காலத்தில் (பிரமகபாலத்தைக் கையி 
லேந்திப் பிக்ஷாடநஞ்செய்தபொழுது ) , அளித்த - ( அக்கபாலம் நிறைந்து 
யைவிட்டு நீங்கும்படி நீ ) இட்டருளிய , ஐயத்தால் - பிச்சையினால் , சிறிது 
ஐயம் தவிர்ந்தாரும் - சிறி துசந்தேகம் நீங்கினவர்களும் , வையத்தார் 

நில 
வுலகத்தவருள்ளும் , வானத்தார் - வானுலகத்தவருள்ளும் , உளர் - உண்டு . 

“ பேசநின்ற சிவனுக்கும் பிரமன் றனக்கும் பிறர்க்கும் , நாயகனவனே 
தபாலநன்மோக்கத்துக் கண்டுகொண்மின் ” என்றது , இங்கே காணத்தக்கது . 


- 


கை 


விராதன்வதைப்படலம் . 


19 


( ந . 


தண்டகவனம் 

என்னும் பெயர்க்காரணம் : - சூரியகுலத்தும நுசக்கர 
வர்த்தியின து குமாரனான இஷ்வாகு மஹாராஜனுடைய மக்கள் நூற்றுவருள் 
கடைப்பட்டவனும் , மூடனும் மூர்க்கனும் துஷ்டனுமாய்த் தண்டனைக்கு 
உரிய னென்ற காரணங்கருதி எதிர்காலவுணர்ச்சியையுடைய தந்தையால் 
‘ தண்டன் என்று பெயரிடப்பட்டவனும் , தண்டகனென்று வழங்கப்படு 
பவனு மாகிய ஓரரசன் விந்தியமலைக்கும் சைவலமலைக்கும் இடையிலுள்ள 
நிலத்தைத் தன்னாட்சிக்கு உரியதாகக்கொண்டு , மதுமந்தமென்கிந 

பட்ட 
ணத்தை யமைத்து அங்கு அரசாண்டுவருகையில் , ஒருநாள் தனது புரோகித 
ரான சுக்கிராசாரியாது ஆச்சிரமத்தினுட் சென்று அவர் மகளாகிய அரஜை 
யென்பாளைக் காதலித்து வலியக்கற்பழிக்க, பின்பு அதனை யுணர்ந்த அந்தப் 
பார்க்கவர் சினந்து ‘ எழுநாள்களில் அவன் குடும்பத்தோடும் சேனை முதலிய 
பரிவாரத்தோடும் அழிந்துபோக , அவனது நாடு மண்மழையால் யாதொரு 
ஜீவஜந்துவுமில்லாமற் பாழாகக்கடவது என்று சபிக்க, அங்ஙனமே அந்நாடும் 
அவ்வரசனும் ஏழாநாள் மண்மழையால் அழிந்துபோய்விட , அவ்விடம் , 
பின்பு காடாகித் தண்டகாரணியமெனப் பெயர்பெற்ற தென்பதாம் . ( ச ) 

விராதனது வருகை . 
எட்டொடெட்டுமதமாகரியிரட்டியரிமா 
வட்டவெங்கண்வரையாளிபதினாறுவகையின் 
கிட்ட விட்டிடை கிடந்தனசெறிந்தவொருகை 

தொட்டமுத்தலையயிற்றொகைமிடற்கழுவொடே . 
( இ - ள் . ) எட்டொடு எட்டு மதம் மா - பதினாறு மதயானைகளும் , கரி 
இரட்டி அரி மா - அவ்யானைகளினும் இரண்டுமடங்காகிய ( முப்பத்திரண்டு ). 
சிங்கங்களும் , வட்டம் வெங் கண் - வட்டவடிவாகிய கொடிய கண்களை 
புடைய, வரை - மலையிலேயுள்ள , பதினாறு யாளி - பதினாறு யாளிகளும் , 
வகையின் - ஒழுங்காக , கிட்ட இட்டு - நெருங்கக் கோக்கப்பட்டு , இடை 
கிடந்தன செறிந்த - இடையே பொருந்தினவாகி நெருங்கி யிருக்கப்பெற்ற , 
ஒரு கை தொட்ட - ஒரு கையால் பிடித்த, முத் தலை - மூன்று தலைகளையும் , 
அயில் தொகை - மிக்க கூர்மையையும் , மிடல் - வலிமையைபு முடைய , 
கழுவொடு - சூலாயுதத்துடனே , ( எ - று .) -- ஏ காரம் - ஈற்றசை , 

. 
புசித்தற்காக யானை முதலியவற்றைத் தனது பெரிய இருப் 
ச் சூலத்திற்கோத்துக் கையிற்பிடித்துக்கொண்டிருக்கிறா 

னென்பதாம் . 
தொட்ட என்னுஞ் சொல்லாற்றலால் , அலட்சியமாக எளிதிற் பிடித்துவந்தா 
னன்பது குறிக்கப்படுகின்றது . ஒரு எண்ணுப்பொருளது . மதத்தை 
புடைய மா ( விலங்கு ) எனவே , யானையாயிற்று , கரி - கரத்தையுடையது ; 
கரம் - கை : இங்கே துதிக்கை ; இது இங்குச் சுட்டுமாத்திரையாயிற்று . கீழ்க் 

றிய கரியினுமிரட்டி யென்றதனால் , முப்பத்திரண்டாதல் பெறப்பட்டது . 
இரட்டி ரண்டாதலையுடையது ; இ வினை - முதற்பொருள்விகுதி . அரி 


தான் 


20 


ஆரணியகாண்டம். 


யாகிய மாவென இருபெயரொட்டுப்பண்புத்தொகை . அரி - 

ஹரி யென்ப 
தன் விகாரம் ; சிங்கம் ; யானை முதலிய பெரிய விலங்குகளை யும் அழிக்கவல்ல 
தென்பது பொருள் . இனி, எட்டொடு பெருக்கிய எட்டெனக் கொண்டு 
அறுபத்து நான்கு மதம்பிடித்த பெரிய யானைகளையும் , அவற்றினு மிரட்டி 
யாகிய தூற்றிருபத்தெட்டுச் சிங்கங்களை யு மென்றுமாம் . வரை யென்னுங் 
கணுவின் பெயர் , அதனையுடைய மூங்கிலுக்காகி , பின் அதனையுடைய மலைக் 
காதலால் , இருமடியாகுபெயர் . யாளி 

துதிக்கையுடையதும் யானை 
யைக் கொல்வதும் சிங்கம்போல்வது மாகிய தொரு மிருகம் . தலை - நுனி . 
தொகைமிட லென்றுங் கூட்டலாம் . 


செஞ்சுடர்ச்செறிமயிர்ச்சுருள் செறிந்தசெனிய 
னஞ்சுதட்டுருவுபெற்றிடை நடந்ததெனமா 
மஞ்சுசுற்றியவயங்குகிரிபாதவிசையிற் 
பஞ்சுபட்டது படப்படியின்மேன்முடுகியே . 


என 


உவம் 


( இ - ள் . ) செஞ் சுடர் - சிவந்த ஒளியையுடைய , செறி மயிர் சுருள் - 
மிகுந்த சுருட்டைமயிர்கள் , செறிந்த நெருங்கியிருக்கப்பெற்ற, செனியன் 
தலையையுடைய அரக்கன் , -- நஞ்சு - விஷமானது , தட்டு உருவு பெற்று 
வலியதொரு வடிவத்தைக் கொண்டு , இடை நடந்தது என - வனத்தினி 
டையே நடந்து வந்தது போல , -மா மஞ்சு சுற்றிய வயங்கு கிரி - கரிய 
பெரிய மேகங்கள் சூழ்ந்து தங்கப்பெற்ற விளங்குகின்ற மலைகள் , பாத விசை 
யின் - கால்களின் நடைவேகத்தால் (உண்டான காற்றினால் ), பஞ்சு பட்டது 
பட - பஞ்சடைந்த நிலைமையை அடையும்படி , படியின்மேல் - பூமியின் 
மேல் , முடுகி - விரைந்து நடந்து , ( எ - று . ) 

செனி - சென்னி . நஞ்சு தட்டுருவுபெற்றிடைநடந்ததென - இல்பொரு 
ளுவமை ; இதனை , வட நூலார் அபூதோபமை 

யென்பர் . 
வருபு. என முடுகி என இயையும் . ‘ முடுகி என்ற வினையெச்சத்திற்கு மேல் 
கஅ - ஆஞ் செய்யுளில் வரும் விராதனெனுமக்கோரவெங்கணுருமேறன 
கொடுந்தொழிலினான் என்பது எழுவாய் . மா இரட்டுறமொழிதல் . 
வயங்கு கிரி - நெடுந்தூரத்திலுள்ளாராலுங் காணப்படும்படி விளங்குகின்ற 
மலை ; எனவே , உயர்ந்ததென்ற தாயிற்று : மாமஞ்சுசுற்றிய என்னும் அடை 
மொழியும் அவ்வுயர்ச்சியின் மிகுதியையே விளக்கிநின்றது . பஞ்சுபட்டது 
படல் 

பெருங்காற்றிலகப்பட்ட இலவம்பஞ்சுபோலப் பறந்துபோதல் . 
நஞ்சுவெற்புருவு என்றும் , வாதவிசையின் என்றும் பாடம் . 

புண்டுளங்கியனகண்கள்கனல்பொங்கமழைசூழ் 
விண்டுளங்கிடவிலங்கல்கள் குலுங்கவெயிலுங் 
கண்டுளங்கதிர்குறைந் திடநெடுங்கடல்சுலா 
மண்டுளங்கவயவந்தகன்மனந்தளரவே . 


- 


- 


விராதன்வதைப்படலம் . 


21 


* ( இ - ள் . ) புண் துளங்கியன கண்கள் - புண்கள் போலச் சிவந்து ஒளி 
செய்கின் றனவாகிய ( தன் ) கண்களினின்று , கனல் பொங்க நெருப்புப்பொறி 
பறக்க , - ( அதனால் ) , மழை சூழ் விண் - மேகங்கள் சூழ்ந்த ஆகாயம் , துளங் 
கிட - நடுங்கவும் , - விலங்கல்கள் - மலைகள் , குலுங்க - அசையவும் , -- வெயில் 
கதிரும் - வெயிலாகிய கிரணங்களை யுடைய சூரியனும் , கண்டு - பார்த்து , 
உளம் குறைந்திட - மனமழியவும் , - நெடுங் கடல் சுலாம் - பெரிய கடல் 
சூழ்ந்த , மண் - பூமி , துளங்க - நடுங்கவும் , -- வயம் அந்தகன் வலிமையை 
யுடைய யமனும் , மனம் தளர - மனந் தளர்ச்சியடையவும் , - ( எ - று . ) 

உம்மை - உயர்வு சிறப்பு . கதிர் - கதிரையுடைய சூரியனுக்கு ஆகு 
பெயர் . சுலாவுமென்னுஞ் செய்யுமெனெச்சம் ஈற்றுயிர் மெய்கெட்டுவந்தது; 
குலாம் என்றும் பாடம் . அந்தகன் - எல்லாப்பிராணிகளுக்கும் முடிவைச் 
செய்பவன் . 

( எ ) 
அ . புக்குவாளரி முழங்குசெவியின்பொறியுறப் 

பக்கமின்னுமணிமேருசிகரங்குழைபடச் 
செக்கர்வான்மழைநிகர்த்தவெ திருற்றசெருவத் 
துக்கவீரருதிரத்தினொளிர்செச்சையினொடே . 
( இ - ள் . ) வாள் அரி - ஒளியை யுடைய சிங்கங்கள் , புக்கு பிரவேசித்து , 
முழங்கு - பேரொலி செய்கின்ற , செவியின் பொறி - காதுகளில் , உற- பொ 
ருந்த , பக்கம் மின்னும் - எல்லாப்பக்கங்களிலும் ஒளிவிட்டு விளங்குகின்ற , 
மணி மேரு சிகரம் - அழகிய மகாமேருமலையினது முகடு , குழைபட - குண் 
ட்லமாகியிருக்க , -வான் செக்கர் மழை நிகர்த்த - ஆகாயத்தே காணப்படு 
கின்ற செவ்வானத்தையொத்த , எதிர் உற்ற செருவத்து உக்க வீரர் உதிரத் 
தின் ஒளிர் - எதிர்த்துச்செய்த போரிலே இறந்துவிழுந்த வீரர்களது ரக்தத் 
தால் விளங்குகின்ற , செச்சையினொடு - செஞ்சந்தனக்குழம்புப் பூச்சுடனே , 

இனி, முழங்குகின்ற வாளரிகள் செவியின் பொறி புக்கு உற வென்று 
மாம் . விராதனது செவிகளைக் குகையென மயங்கிய தனால் , சிங்கங்கள் புக்கு 
முழங்குவனவாயினவென்க. தனது கரிய உடம்பிலே பூசப்பட்ட சிவந்த ரக் 
தப்பூச்சு , கரிய ஆகாயத்தே காணப்படுகின்ற செவ்வானத்தையொக்குமாறு 
அறிக. வாளரிமுழங்கு என்னும் அடைமொழியை மேருசிகரத்தோடு கூட்டு 
தலும் ஒன்று , வாள் - உரிச்சொல் ; “ வாளொளியாகும் ”. இனி, வாள்போலுங் 
கொடிய அரியுமாம் . செருவத்து , அத்து - சாரியை , உதிரம் , செச்சை 
ரூதிரம் , சர்ச்சா என்னும் வடசொற்களின் விகாரம் . சர்ச்சா - பூச்சு . 

படையொடாடவர்கள் பாய்புரவிமால்களிறுதேர் 
நடையவாளர்கள்கோளுழுவைகண்ணிபவெலா 
மடையவாரியாவாலசையனேகவிதவந் 
தொடையன்மாலைதுயல்வந்துலவு தோள் பொலியவே , 


2 


ரணியகாண்டம் . 


- 


( இ - ள் . ) படையொடு ஆடவர்கள் - ஆயுதங்களோடுகூடிய வீரர்களை 
யும் , பாய் புரவி - தாவிப்பாய்கின்ற குதிரைகளையும் , மால் களிறு பெரிய 
மதயானைகளையும் , தேர் - தேர்களை யும் , நடைய வாள் அரிகள் 

நடையினை 
யுடைய ஒள்ளிய சிங்கங்களையும் , கோள் உழுவை - ( உயிரைக் ) கொள்ளுத 
லையே ( கொல்லுதலையே ) தொழிலாகவுடைய புலிகளையும் , நண்ணிய 
எலாம் - மற்றும் அகப்பட்டவையெல்லாவற்றையும் , அடைய வாரி - முழு 
வதும் வாரிக்கொண்டுவந்து , - ( அவற்றை) , அரவால் - மலைப்பாம்பால் , அசை 
கட்டிய , அனேக விதம் - பலவகையாகிய , அம்தொடையல் மாலை - அழகிய 
தொடுக்கப்பட்ட மாலைகள் , துயல்வந்து - தொங்கி யசைந்து , உலவு - விளங்கு 
கின்ற , தோள் - தோள்களில் , பொலிய - விளங்க, - ( எ - று . ) 

மால் இரட்டுறமொழிதல் . பெருமி தமுடையானுக்குச் சிங்கவேறு 
நடையான் உவமையாக் கூறப்படு தலின் , நடையவாளரி என்றார் . கோள் 
வலிமையுமாம் . அநேகம் - ஒன்று அல்லாதது . கோத்தமாலையை நீக்க , 
தொடையல்மாலை என்றார் ; ஒருபொருட்பன்மொழியுமாம் . துயல்வந்து , 

துணைவினை . 
. குன்று துன்றினவெனக்குமுறு கோபமதமா 

வோன் றினொன்றிடையடுக்கின தடக்கையுதவப் 
பின்றுகின்றபிலனிற்பெரியவாயினொருபான் 

மென்று தின்றுவிளியாதுவிரியும்பசியொடே . 
( இ - ள் . ) குன்று துன்றின என - மலைகள் நெருங்கியவைபோல , இடை 
அடுக்கின தன்விரலினிடையே அடுக்கிவைக்கப்பட்டனவாகிய , குமுறு 
கோபம் மதம் மா - முழங்குகின்ற கோபத்தையுடைய மதயானைகளை , ஒன் 
றின் ஒன்று - ஒன்றன் பின் ஒன்றாக , தட கை - பெரிய கைகள் , உதவ - 
கொடுத்துக்கொண்டுவா , ( அவற்றை - யெல்லாம் ), பின்றுகின்ற பிலனின் 
பெரிய வாயின் - ( செல்லச் செல்லப் ) பின்னிடுகின்ற குகைபோன்ற பெரிய 
வாயில் , ஒரு பால் - ஒருபக்கத்தில் , மென்று தின்று - மென்று தின்று கொண் 
டிருந்தும் , விளியாது - அடங்காமல் , விரியும் 

( மேன்மேல் ) மிகுகின்ற , 
பசியொடு - பசியுடன் ,-- ( எ - று . ) 

இனி , குன்று துன் றினவெனக் குமுறு, மா - மலைகள் பிளந்தனவென் 
னும்படி முழங்குகின்ற யானை யென் றுமாம் . இனி , ‘இடையடுக்கின என் 
பதற்கு , கீழ் ரூ - ஆம் பாட்டிற்கூறியபடி சூலத்தினிடையிலே கோக்கப்பட்ட 
என்றும் பொருள் கூறலாம் . பின் றுதல் - செல்லச்செல்லத் தொலையாதிருத் 
தல் . வாயினொருபால் என்பதனால் , இவையனைத்தும் அவன்கடைவாய்க் 
கும் போதா வென்றபடி . 

பன்னகா திபர் பணாமணிபறித்தவைபகுத் 
தென்ன விண்ணவர் விமானமிடையிட்டா 
துன்னுகோளினொடு தாரகைதொடுத்ததுழனிச் 
சன்னவீரமிடைமின்னுதடமார்பினொடுமே . 


. 


கக . 


-விடைத் 


விராதன்வதைப்படலம் . 


23 


( இ - ள் . ) பன்னக அதிபர்-சிறந்த பெரும்பாம்புகளின் , பணாமணி படங் 
களிலுள்ள மணிகளை , பறித்து - பிடுங்கிக் கொண்டுவந்து , அவை- அவற்றை , 
பகுத்து என்ன - பிரித்துப் பதித்தாற்போல , அரவிடை 

மலைப்பாம்பு 
களின் 

ன் உடலிலே, விண்ணவர் விமானம் - தேவர்களது விமானங்களையும் , 
துன்னு கோளினொடு - விளங்குகின்ற நவக்கிரகங்களை யும் , தாரகை - நட்சத் 
திரங்களையும் , இடை இட்டு இடையிடையே மாற்றி மாற்றி வைத்து , 
தொடுத்த தொடுக்கப்பட்ட , துழனி - ஒலியையுடைய , 

சன்னவீரம் - 
வெற்றிமாலைகள் , இடை மின்னு இடையே விளங்குகின்ற தட . மார்பி 
னொடும் - விசாலமான மார்புடனே , - ( எ - று . ) 

தேவர்களின் விமானங்களையும் கிரகங்களையும் நட்சத்திரங்களை யுங் 
கொண்டு மலைப்பாம்பிற் கோத்து விரா தன் அணிந்து கொண்டிருந்த வெற்றி 
மாலை , மாணிக்கஹாரத்தை யொத்திருந்த தென்க . பன்னகாதிபர் - பன் 
னகங்களுக்குத் தலைவர் . இத்தொடர் - வாசுகி , அநந்தன் , தட்சன் , சங்க 
பாலன் , குளிகன் , பதுமன் , மஹாபதுமன் , கார்க்கோடகன் என்ற அஷ்ட 
மஹாநாகங்களைக் குறிக்கு மென்னலாம் . பந்நகமென்பதற்கு கால்களால் 
நடவாததென்று பொருள் ; மார்பினா லூர்வதென்று கருத்து: வடமொழிப் 
புணர்ச்சி , தீர்க்கசந்தி . விமாகம் - தேவரூர்தி . இச்செய்யுட்குப் பலர் பலவாறு 
உனைகூறுவரேனும் அவையொன்றும் நன்குபொருந்தாவென்க. 

( கக ) 
பம்பு செக்கரெரியொக்குமயிர்பக்கமெரியக் 
கும்பமுற்றவுயர் நெற்றியின் விசித்தொளிகுலா 
மும்பருக்கரசன்மால்கரியினோடையெயிறின் 
கிம்புரிப்பெரிய தோள்வளையொடுங்கிளரவே . 
( இ - ள் . ) பம்பு - பரவிய , செக்கர் - செவ்வானத்தையும் , எரி - செந் 
நெருப்பையும் , ஒக்கும் - ஒக்கின்ற , மயிர் - செம்மயிர்கள் , பக்கம் - பக்கங்க 
ளில் , எரிய - விளங்கவும் , - கும்பம் உற்ற - பானையை யொத்த , உயர் நெற்றி 
யின் - உயர்ந்த ( தன து ) நெற்றியிலே , விசித்து - கட்டப்பட்டு , ஒளி குலாம் 
ஒளி வீசுகின்ற , உம்பருக்கு அரசன் மால் கரியின் - தேவேந்திரனுடைய 
பெரிய ஐராவதத்தினது , ஓடை - நெற்றிப்பட்டம் , எயிறின் கிம்புரி - ( அவ் 
யானையினது ) தந்தத்தி லணியப்பட்ட பூண்களாகிய , பெரிய தோள்வளை 
யொடும் - பெரிய வாகுவலயத்துடனே , கிளா - விளங்கவும் , - ( எ - று . ) 
உற்ற 

- உவமவுருபு ; “ வாளுற்ற கண்ணாள் , " " செப்புற்ற கொங்கை 
என்னுமிடங்களிற் போல் . கும்பம் உற்ற - பானைபோல வுள்ள மஸ்தகம் 
பொருந்திய என்றுமாம் . உம்பருக்கரசன் - தேவராஜன் ; உம்பர் - இடவாகு 
பெயர் . கிம்புரி - யானைக்கொம்பிற்பூண் . எயிற்றின் என்பது , சந்தவின்பம் 
நோக்கி இரட்டாது நின்றது . 

( கஉ ) 
தங்கு திண்கரியகாளிமைதழைந்து தவழப் 
பொங்குவெங்கொடுமையென்பது புழுங்கியெழமா 


கங . 


24 


ஆரணியகாண்டம் . 


- 


மங்குபா தகம்விடங்கனல்வயங்கிநிமிரக் 

ங்குபூசிவருகின் றகலிகாலமெனவே . 
( இ - ள் . ) தங்கு - பொருந்திய , திண் - வலிய , கரிய காளிமை - மிக்க 
கறுப்பு , தழைந்து தவழ - செழித்துப் பொருந்தவும் , - பொங்கு - பொங்கு 
கின்ற , வெம் - வெவ்விய , கொடுமை என்பது - கொடுமையென்கிற தீக் 
குணம் , புழுங்கி எழ - கோபித்து வளரவும் , - ( அதனால் ) , மா மங்கு பாதகம் 
மிகக்கொடிய பாவமும் , விடம் - விஷமும் , கனல் - நெருப்பும் , வயங்கி 
நிமிர - விளங்கி ஓங்க , கங்கு பூசி வருகின்ற - இருளைப் பூசிக்கொண்டு வரு 
கிற , கலிகாலம் என கலி காலமென்று சொல்லவும் , - ( எ - று . ) 

- கலி காலத்தின் நிறத்தைக் கருமையாக்கூறுவது கவிமா பாதலால் , 
‘ கங்குபூசி வருகின்ற கலிகாலம் என்றார் . கலிகாலமென நிமிர என இயை 
த்து உரைப்பினுமாம் . 

( கங ) 
செற்றவாளுழுவைவன் செறிய தட்டிருகுறச் 
ற்றிவாரணவுரித்தொகு திநீவிதொடரக் 
கொற்றமேவு திசையானையின்மணிக்குலமுடைக் 
கற்றைமாசுணம்விரித்துவரிகச்சொளிரவே . 
( இ - ள் . ) செற்ற - ( தான் ) கொன்ற , வாள் உழுவை - கொடிய புலியி 
னது , வல் - வலிய , செறி - நெருங்கிய , அதன் - தோலை , திருகுற - ( உத்த 
ரீயமாக ) முறுக்கியிருக்கவும் , வாரணம் உரி தொகுதி யானையின் தோற் 
கூட்டத்தை , நீவி தொடர் - அரைவஸ்த்ரமாகப் பொருந்தவும் , சுற்றி - உடுத் 
துக்கொண்டு , -- கொற்றம் மேவு - வெற்றிபொருந்திய , திசை யானையின் - 
திக்கஜங்களின் , மணி குலம் - மணிகளது கூட்டத்தை , உடை - கோக்கப் 
பட்டுடைய , கற்றை மாசுணம் - திரண்ட மலைப்பாம்பை , விரித்து-- , ( அத 
னால் ) , வரி - கட்டிய , கச்சு - இடைக்கச்சு , ஒளிர - விளங்கவும் , - ( எ - று . ) 

சென்ற என்பதனை வாரணத்தோடுங் கூட்டுக . இனி , செற்றம் - கோப 
த்தையுடைய , வாளுழுவையென்றுமாம் . உரி - உரிக்கப்படுவது ; செயப்படு 
பொருள் விகுதி புணர்ந்து கெட்டது ; கெடாக்கால் , உரிவையென நிற்கும் , 
இடையாடைமுடியை யுணர்த்தும் நீவி என்னும் வடசொல் , இங்கு இலக் 
கணையாய் ஆடைமாத்திரத்தை உணர்த்திற்று . திசை 

தியாஎன்னும் வட 
மொழி , ஆவீறுஐயாயிற்று . மணி - யானை கட்கு அலங்காரத்திற்குக் கட்டுவது . 
கடு . செங்கணங்கவாவின் பொருவில் செம்மணிவிராய் 

வெங்கணங்கவலயங்களும் விலங்கவி ரவிச் 
சங்கணங்கியசலஞ்சலம்லம்பு தவளக் 

கங்கணங்களுமிலங்கியகரம்பிறழவே . 
( இ - ள் . ) செங் கண் அங்கம் அரவின் - சிவந்த கண்களையும் ( நீண்ட ) 
உடலையுமுடைய சர்ப்பங்களது , பொழுவு இல் - ஒப்பில்லாத , செம் மன - 


விராதன்வதைப்படலம் . 


25 


- 


சிவந்த மானிக்கங்களை , விராய் - பொருத்திச்செய்யப்பட்டு ; வெங்கண் 
வெவ்விய தன்மையையுடைய , அங்கம் வலயங்களும் அங்கத்திலே அணிகிற 
வலைகளும் , விலங்க - விளங்கவும் , -- சங்கு அணங்கிய சங்குகள் வருந்திப் 
பெற்ற , சலஞ்சலம் - சலஞ்சலமென்னுஞ் சங்கங்கள் , விரவி - பொருந்தி , 
அலம்பு - ஒலிக்கின்ற , தவளம் கங்கணங்களும் வெண்மையாகிய 
கைவளைக 
ளும் , இலங்கிய - விளங்குகின்ற , கரம் - கைகளில் , பிறழ - விளங்கவும் -- , 

வெங்கண் அங்க வலயம் - கொடியகண்களையுடைய அங்கத்திலணியும் 
வளை யென்றுமாம் . சலஞ்சலம் - வலம்புரி ஆயிரஞ் சூழ்ந்த சங்கு . இனி , 
அணங்கியசலஞ்சலச் சங்கென்று கூட்டி , அழகிய சலஞ்சலெமன்னுஞ் சங்கு 
என்றுமாம் . 

(கரு ) 
கசு . முந்து வெள்ளிமலைபொன்னின்மலை யோடு முரணப் 

பந்து முந்துகழல்பாடுபடவூடுபடர்வோன் 
வந்து மண்ணினிடையோனெனினும் வானினிமையோர் 
சிந்தையுள்ளும்விழியுள்ளுமுளனென்ற திறலோன் . 
இ - ள் . ) முந்து வெள்ளி மலை சிறந்த கைலாசபருவதத்தையும் , 
பொன்னின் மலையோடு . மகாமேருபருவதத்தையும் , முரண ஒன்றோ 
டொன்று மாறுபடும்படி , பந்து முந்து- பந்துகளாக முன்னே தள்ளவல்ல ,, 
கழல் - கால்களால் , பாடு பட - கம்பீரமாக , ஊடு படர்வோன் - 

இடையே 
செல்லுகின்ற தன்மையையுடையவனும் , -- வந்து மண்ணினிடையோன் 
எனினும் - பூமியிலே வந்து சஞ்சரிப்பவனாயினும் , வானின் - தேவலோகத்தி 
லுள்ள, இமையோர் - தேவர்களது , சிந்தையுள்ளும் மனத்திலும் , விழி 
யுள்ளும் - கண்களிலும், உளன் - உள்ளவன் , என்ற - என்று சொல்லப்படு 
கின்ற , திறலோன் - வலிமையையுடையவனும் , - ( எ 

பரமசிவன் இருக்குமிடமா தலால் , முந்து வெள்ளிமலை என்றார் . பாடு 

வருத்தமுண்டாக வென்றுமாம் . இனி, வெள்ளிமலையும் பொன் மலை 
யும் மாறுபட ஆடுகின்ற பந்தின் தன்மையையுங் கழற்காயின் தன்மையை 
யும் அடைய வென்றுமாம் . இமையோர் - இமையாத கண்களை யுடையவர்; 
இமைத்தல் - கண்ணின் இதழ்களைக் குவித்தல் : எதிர்மறை ஆகாரவிகுதி 
புணர்ந்து கெட்டதென்பர் ; இது , அநிமிஷா என்ற வடசொல்லின் மொழி 
பெயர்ப்பு : அன்றிக்கே , இமையிற் சிறப்புடையவ ரென்றுமாம் . அவனிடத் 
தே உண்டான மிக்க அச்சத்தால் தேவர்கள் எப்பொழுதும் அவனை இடை 
விடாது நினைப்பதனாலும், கண்களுக்கு எதிரில் அவனுருவந் தோன்றுவது 
போலக் காணுதலாலும் , இமையோர் சிந்தையுள்ளும் விழியுள்ளு முளனெ 
ன்ற திறலோன் என்றார் . பின்னிரண்டடி - முரண்வீளைந்தழீவணி ( விரோ 
தாபாஸாலங்காரம் . ) 

( கசு ) 
பூதமத்தனையுமோர்வடிவுகொண்டுபு திதென் 
றோதவொத்தவுருவத்தனுருமொத்தகுரலன் 

4 


26 


ஆரணியகாண்டம் . 


காதலித்தயனளித்தகடையிட்டகணிதப் 

பாதலக்கமதரிவற்பிடைபடைத்தவலியான் . 
( இ - ள் . ) பூதம் அத்தனையும் எல்லாப்பிராணிகளும் , ஓர் வடிவுகொ 
ண்டு - ஒரே உருவத்தை எடுத்து , புதிது - புதுமையாய் இவ்வாறு வந்தன , 
என்று ஓத ஒத்த - என்று சொல்லத்தக்க, உருவத்தன் - வடிவத்தையுடை 
யவனும் , -உரும் ஒத்த குரலன் - இடியோசையையொத்த குரலோசையை 
புடையவனும் , - அயன் - பிரமதேவன் , காதலித்து-( தான் செய்த தவத்திற்கு ) 
ம்கிழ்ந்து , அளித்த - கொடுத்த, கடை இட்ட - கடையிலே வைத்த , பாதம் - 
காலென்னுங் கணக்கையுடைய , லக்கம் கணிதம் லக்ஷமென்னுங் கணக் 
காகிய , மத வெற்பு - மதயானைகள் , இடை படைத்த - தங்களிடத்தே உடைத் 
தான , 

வலியான் - பலத்தையுடையவனுமான , - ( எ - று . ) 

பூதம் - பஞ்சபூதங்களாகவுங் கொள்ளலாம் . அத்தனையும் அவ்வள 
வும் ; உம்மை - முற்றும்மை . அயன் - அஜன் : ஸ்ரீமகாவிஷ்ணுவினின்றுந் தோ 
ன்றி பவ னென்பது பொருள் ; ஜகரம் பகரமாயிற்று . அளித்த வவியென்க . 
கடையிட்ட பாத வக்கக்கணித மெனவே , 
லக்கக்கணித மெனவே , ஸபா தலக்ஷம் ; 

ஸபா தலக்ஷம் ; ஒன்றேகால் 
லகம் : லட்சத்து இருபத்தையாயிரம் ; மூன்று தலையிட்ட முப்பது என் 
முற்போல , மேல் , சடாயு உயிர்நீத்த படலத்திலும் . " அரைகடையிட்ட முக் 
கோடி " என்பர் . பிரமதேவனது வரத்தால் விராதன் லட்சத்திருப்பத்தையா 
யிரம்யானை பலம் பெற்றன னென்க . 

( கஎ ) 
அ . சாரவந்தயல் விலங்கினமரங்கடரையிற் 

பேரவன்கிரிபிளந்துகவளர்ந்திகல் பெறா 
வீரவெஞ்சிலையினோரெதிர்விராதன னுமக் 

கோரவெங்கணுருமேறனகொடுந்தொழிலினான் . 
( இ - ள் . ) விராதன் எனும் விராதனென்கிற , அ . அந்த , கோரம் வெங் 

அச்சத்தை யுண்டாக்குகின்ற வெவ்விய கண்களையும் , உரும் ஏறு 
அன கொடுந் தொழிலினான் - ஆணிடி ( பேரிடி ) போன்ற கொடிய தொழி 
லினையுமுடையவன் , - (வருகின்ற வேகத்தால் ) , மரங்கள்-- , அயல் விலங் 
கின் - பக்கத்திலே விலகினவாகி , தரையின் போ - இடம்விட்டுப்பெயரவும் , 
வல்கிரி - வலியமலைகள் , பிளந்து உக - பிளந்து சிதறவும் , -- வளர்ந்து வளர் 
ச்சியையுடையனாகி , இகல் பெறா. வீரம் வெஞ் சிலையினோர் போரைப் 
பெறாத வீரத்தன்மையையுடைய வெவ்விய வில்லினை யுடைய ஸ்ரீராமல 
மணர்களது , எதிர் - முன்னே , சார் வந்து --கிட்டவந்து , - ( எ - று . ) 

ஏழாஞ்செய்யுள் தொடங்கி வந்த ‘ தளா முதலிய செயவெனெச்சங் 

அடுக்கி , இச்செய்யுளிலுள்ள சாரவந்து என்பதனோடு தொடரும் . 
விலங்கின . முற்றெச்சம் . தரை - ( எல்லாப்பொருள்களை யுந் ) தரிப்பது . 
“ தினவுறு முழவுத் தோளினான் என்றாற்போல , இகல்பெறா வீரவெஞ் 
சிலையினோர் என்றார் , உருமேறு வேலேறு , வாளேறு என்பன் போலக் 


கண 


விசாதன்வதைப்படலம் . 


27 


கீழக் 


- 


1 


- 


கொள்க . இனி, விலங்கினன் என்னும் பாடத்திற்கு - கொடுந்தொழிலி 
னான் ., சாரவந்து , அயலில் விலங்கின னெனக் கூட்டி முடிக்க. 

விராதன் சீதையை எடுத்துச்செல்லுதல் . 
நில்லு நில்லுமெனவந்து நிணமுண்டநெடுவெண் 
பல்லும்வல்லெயிறுமின்னுபகுவாய்முழைதிறந் 
தல்லிபுல்லுமலான்னமனையாளையொருகைச் 
சொல்லுமெல்லையின் முகந்துயர்விசும்பு தொடா . 
( இ - ள் . ) நிணம் உண்ட - மாம்சத்தைப் புசித்த , நெடு வெள் பல்லும் . 
நீண்ட வெள்ளிய பற்களும் , வல் எயிறும் - வலிய கோரப்பற்களும் , மின்னு - 
விளங்குகின்ற , முழை பகு வாய் - மலைக்குகைபோன்று பிளவுபட்டவாயை , 
திறந்து - , மில்லும் நில்லும் என ( அவர்களை ) நில்லுங்கள் நில்லுங்கள் 
என்று சொல்லிக்கொண்டு , வந்து- , அல்லி புல்லும் மலர் - இதழ்கள் நெரு 
ங்கிய தாமரைமலரில் வீற்றிருக்கின்ற, அன்னம்-திருமகளாகிய , மனையாளை . 
( ஸ்ரீராமனது ) மனைவியான சீதையை , சொல்லும் எல்லையின் 

ஒருவார்த் 
தை சொல்லும் பொழுதில்( கணப்பொழுதி லென்றபடி ) , ஒரு கை - ஒருகை 
யால் , முகந்து - எடுத்துக்கொண்டு , உயர் விசும்பு உயர்ந்த ஆகாசமார்க்கத் 
தில் , தொடர் - செல்லாநிற்க, - ( எ - று . ) 

நில்லும் நில்லும் - உம்மீறாகிய ஏவற்பன்மை முற்று ; வெகுளியின்கண் 
அடுக்கிவந்தது . வல்லெயிறு வக்கிரதந்தம் . பலமலர்களினுந் தாமரைமலர் 
சிறத்தல்பற்றி , மல ரெனப்பட்டது ; அது “ பூவெனப்படுவது பொறிவாழ் 
பூவே , " " பூவிற்குத் தாமரையே ” என்பவற்றால் அறிக. அன்னம்போன்ற 
நடையையுடைமையின் , அன்னம் என்றார் ; உவமவாகுபெயர் . மலரன்ன 
மெனவே , திருமக ளென் றதாயிற்று . மனையாள் இல்லறத்துக்குத் தக்க 
நற்குண நற்செய்கையை யுடையாள் . இனி , அன்ன மலர் மனையாள் என 
இயைத்து , தாமரைமலரைத் தங்குமிடமாகவுடைய அத்தன்மையவ ளென் 
றுமாம் . அன்னம் அனையாள் எனப் பிரித்து தாமரையிலுள்ள அன்னம் 
போன்றவ ளெனவுமாம் : அன்றிக்கே, மென்மையால் , தாமரைமலர் போன்ற 
மனைவியென்றலு மொன்று , சொல்லுமெல்லையின் என்பதற்கு -தான்கில்லு 
நில்லுமென்று சொல்லுஞ் சொல் முடிவதற்கு முன்பே யென்றுமாம் . 

மாமலக்ஷ்மணர் விராதன் போக்கைத் தடுத்துக் கூறுதல் . 
உ O , காளைமைந்தரது கண்டுகதம்வந்துகதுவத் 

தோளின்வெஞ்சிலையிடங்கொடுதொடர்த்து சுடர்வாய் 
வாளிதங்கியவலங்கையவர்வஞ்சனையடா 
மீளுசெங்சுகறியென்பதுவிளம்பலவ 
இ - ள் . ) காளை மைந்தர் - இளவெரு துபோன்ற . அவ்விராமலக்மணர் 

அதனைப் பார்த்து , கதம் வந்து கதுவ கோபம் 


- 


28) 


ஆரணிய காண்டம் . 


பிறந்து வளர ,-தோளின் வெம் சிலை தோளிலே தரித்திருந்த வெவ் 
விய வில்லை , இடம்கொடு - இடக்கையிலே பிடித்துக்கொண்டு , சுடர் வாய், 
வாளி தங்கிய - ஒளியோடுகூடிய நுனியினையுடைய அம்பு பொருந்திய , 
வலங் கையவர் 

வலது கையை யுடையவர்களாய் , ( யுத்தசன்னத்தராய் ), 
தொடர்ந்து - ( அவ்வரக்கனைப் ) பின்தொடர்ந்து ‘ அடா- ! வஞ்சனை - வஞ் . 
சனையால் , எங்கு அகறி - எங்கே நீங்கிச்செல்கிறாய் ? மீளுக-திரும்புவாயாக , 
என்பது - என்கிற வார்த்தையை , விளம்ப - சொல்ல , - அவனும் அவ்வ 
ரக்கனும் , - ( எ - று ) . 

காளை - ருஷபம் : இது , காம்பீரியத்துக்கும் , வலிமைக்கும் , நடைக்கும் 
வமை . மைந்தர் - மைந்தினை யுடையார் ; மைந்து இளமை , அழகு , 

வலி 
மை . இடம் - இடக்கைக்கு ஆகுபெயர் . கொடு - கொண்டு என்பதன் விகா 
ரம் . வலங்கையவர் - குறிப்புமுற்றெச்சம் . அடா - இழிபுணர்த்துவதோர் 
ஆண்பால்விளி; பெண்பால் அடி , மீளுக வென்னும் வியங்கோள் , அகரந் 
தொக்கு நின்றது . மீள் தியெங்ககறி என்னும்பாடத்துக்கு , மீடியென்பது 
மீள் தியென எதுகை நோக்கி இயல்பாய் நின்ற தென்க . 

( 20 ) 
விராதனது செருக்குமொழி . 
உக , ஆதிநான்முகன்வரத்தினென தாவியகலே 

னே தியாவதுவுமின்றியுலகியாவுமிகலிற் 
சாதியா தனவுமில்லையுயிர் தந்தனனடா 

போதிர்மா திவளையுந்தியினிதென்றுபுகல . 
( இ - ள் . ) ஆதி நான் முகன் வரத்தின் - முதன்மையாகிய பிரமதேவன் 
கொடுத்த வரத்தினாலே , எனது ஆவி அகலேன் - எனது உயிர் நீங்கப்பெ 
றேன் ; உலகு யாவும் - 

எல்லா உலகத்தவரும் , இகலினும் எதிர்த்துப் 
போர்செய்தாலும் ஏதியாவதுவும் இன்றி ஆயுதமொன்றும் இல்லாமலே , 
சாதியா தன - ( என்னால் ) வெல்லக்கூடாதன , இல்லை ( அவற்றில் எவை 
யும் ) இல்லை ; அடா- ! உயிர் தந்தனன் - (உங்கட்கு ) உயிரை ( யான் ) கொ 
டுத்தேன் ; மாதுஇவளை உந்தி - இப்பெண்ணை ( என்னிடத்தில் ) விட்டு , இனி 
து . போதிர்- சுகமாய்ப் போய்ச்சேருங்கள் , என்று புகல - என்றுசொல்ல , -- 

நான் முகன் - நான்கு முகங்களை யுடையவன் . எனது ஆவி -ஆறனுருபு , 
ஒற்றுமைக்கிழமை . எதி - ஹேதியென்னும் வடசொல்லின் விகாரம். யாது . 
யாவதென விகாரம் . உலகு - லோகமென்னும் வடசொல்லின் திரிபு ; இது , 
இங்கே ஆகுபெயர் . உலகியாவும் 

குற்றியலிகரம் . உம்மை மாறுக . தந்த 
னன் . அன் விகுதி தன்மைக்குவருதல் புதியன புகுதல் . அடா போதிர் ஒரு 
மைன் மைமயக்கம் . காதலென்னும் பொருள தாகிய மாதரென்னும் உரிச் 
சொல் , ஈறுகுறைந்து , ஆகுபெயராய்ப் பெண்ணை உணர்த்திற்று. 

இனி , ஆதி - முதல்வனே ! நான்- , முகன் - (உங்களுக்கு ) எதிரிலே , 
ரத்தின் - வருதலினால் , எனது ஆவி அகலேன் 

என துஉயிர் நீடித்திருக் 


- 


விராதன் வதைப்படலம் . 


29 


கப்பெறேன் ; உலகு யாவும் உலகத்திலுள்ள எல்லாப்பிராணிகளிடத்தி 
லும் , ஏது யாவ துவும் இன்றி - காரணமொன்று மில்லாமலே (மிஷ்காரண 
மாக ) , இகலின் பகைமைகொண்டு , சாதியாதனவும் - ( யான் ) செய்யாத 
அகிருத்தியங்களும் , இல்லை- ; அடா , - (இவ்வாறு செய்வது எனக்குத் ) தகா 
தனவேயாம் ; உயிர் தந்தனன் - ( எனது) உயிரைக் கொடுத்து விடுகின்றேன் ; 
( நீவிர் என்னைக் கொன்றபின்பு ), மாது இவளை - இப்பெண்ணை (சீதையை ) , 
உந்தி 

அழைத்துக்கொண்டு , இனிது போதிர் - சுகமாகப்போவீர்களாக , 
என்றுபுகல -- , என இச்செய்யுள் அமங்கலமாகப்பொருள்பட்டு , விராதன் 
இறப்பதை முன்னமே தெரிவிக்கு மெனக் கூறுவர் . 

(உக) 
இராமபிரான் நாணொலியெழப்புதல் . 
உ.உ. வீரனுஞ்சிறிது வெண்முறுவல்வெண்ணிலவுகப் 

போரறிந்திலனிவன்றனது பொற்புமுரணுந் 
தீருமெஞ்சியெனநெஞ்சினுறுசிந்தைதெரியாப் 
பாரவெஞ்சிலையினாணொலி படைத்தபொழுதே . 
( இ - ள் . ) வீரனும் ஸ்ரீராமசந்திரனும் , சிறிது வெள் முறுவல் 
வெண்மையான புன்சிரிப்பாகிய , வெள் நிலவு - வெள்ளிய நீலா , உக . 
தோன்ற , [ புன்சிரிப்புச் செய்து ) , போர் அறிந்திலன் - ( இவன் ) யுத்தத்தின் 
தன்மை அறிந்தானிலன் ; இவன் தனது - இவனது , பொற்பும் - பொலிவும் 
முரணும் - வலிமையும் , எஞ்சி தீரும்- குறைந்து அழிந்துவிடும் , என - 
என்று , நெஞ்சின் உறு சிந்தை தெரியா - ( தன் ) மனத்திற் பொருந்திய கருத் 
தால் ஆலோசித்து அறிந்து , பாரம் வெம் சிலையின் - பாரமாகிய வெவ்விய 
( கோதண்டமென்னும் ) வில்லில் , நாண் ஒலி - நாணின் ஒசையை , படைத்த 
பொழுது - உண்டாக்கியகாலத்தில் , - ( எ - று . ) 

புன்சிரிப்புச் செய்யுங்காலத்துச் சிறிதுவெளியே தோன்றுகின்ற பற் 
களினொளி நிலாப்போலுதலால் , வெண்ணிலவுக என்றார் . முறுவலை நில 
வென்றதற்கு ஏற்ப , வீரனென்பதற்கு ஸ்ரீராமசந்திரனென்று உரைக்கப் 
பட்டது . பொற்பு - உரிச்சொல் ; “ பொற்பே பொலிவு . " இனி , நாணொலி 
கேட்டவர்கள் இவ்வாக்கனது பொற்பும் முரணும் எஞ்சித் தீருமென்னும்படி 
நாணொலி படைத்த பொழுது என்றுமாம் . 

( உ . ) 
நானொலியின் வருணனை . 
இலைகொள் வேலடலிராமனெழுமேகவுருவன் 
சிலைகொணாணெடியகோதையொலியே று திரைநீர் 
மலைகணீடு தலதாகர்பிலம் வானமுதலா 

முலக மேழுமுரு மேறெனவொலித்துறவே . 
( இ - ள் . ) எழு மேகம் உருவன் - ( கார்காலத்தே மழைபொழிவதற்கு ) 
எழுகின்ற நீலமேகத்தின் நிறம் போன்ற திருநிறமுடையவனாகிய , இலை 
கொள் வேல் - அரசிலைவடிவத்தைக் கொண்ட வேலினையும் , அடல் - வலி 


-- 


என்றத் 


* சண்ட திக்குக்களென்க. 
30 

ஆரணியகாண்டம் . 
யையுமுடைய , இராமன் - ஸ்ரீராமனது , சிலை - கோதண்டத்தில் , கொள் - 
ஏறிட்ட , நாண் - நாணியாகிய , நெடிய கோதை நீண்டகயிற்றின் , ஒலி 
ஏறு - மிக்க ஒலியானது , - திரை நீர் - அலைகளை யுடைய கடல் சூழ்ந்த , மலை 
கள் நீடு - மலைகள் உயர்ந்திருக்கப்பெற்ற , தலம் - பூலோகமும் , நாகர்பிலம் - 
சர்ப்பஜாதியாரது . பாதாளலோகமும் , வானம் - சுவர்க்கலோகமும் , முதல் 
ஆம் - முதலாகிய , உலகம் ஏழும் - ஏழுலகங்களிலும் , உரும் ஏறு என - 
இடியேறுபோல , ஒலித்து உாற - பேரொலிசெய்யாநிற்க , -- ( எ 

இலை - வெற்றிலையுமாம் . காத்தற்றொழிலன் றி அழித்தற்றொழில்பூண்ட 
முக்கட்கடவுட்குச் சூலவேல் படையாதலானும் , முருகர்கு வேல் படையா 
தலானும் , சான்றோர் வேற்படையே சிறப்பப் பெரும்பான்மை கூறலானும் , 
வேலைக் கூறி , அதனால் ஏனைப்படைகளெல்லாம் பெறவைத்தார் . உரு - நிற 
மாதல் உருவே யட்டையும் வடிவு நிறமும் என்பதனா லறிக . உருமேறு 
என்ற போல , ஒலியேறு என்றார் . தல நாகர்பிலம் வானம் 
ஞால் , சுவர்க்க மத்திய பாதாள மென்னும் மூவுலகங்களைக் கூறி , மற்றைய 
வற்றையெல்லாம் முதலாம் என்றதனாற் பெறவைத்தார் . உலகமேழ் - 
பூலோகம் , புவர்லோகம் , சுவர்லோகம் , மகாலோகம் , ஜநலோகம் , தபோ 
லோகம் , சத்தியலோகம் என்னும் மேலுலகேழும் ; அதலம் , விதலம் , சுத 
லம் , தராதலம் , இரசாதலம் , மகா தலம் , பாதாளம் என்னுங் கீழுல கேழு 
மாம் . நாகர் என்பதற்கு - தேவரென்றும் பொருள் கூறி , வானத்தோடுங் 
கூட்டலாம் . ஏறுதிறையென இயைத்து , எறிகின்ற அலைக ளென்றுமாம் . 
இனி , வில்நாணினது ஒலி , ஏறு - சென்று போந்த, 

சென்று போந்த , உலகமேழும் , 

உலகமேழும் , ஒலித்து 
உரற - பிரதித்தொனி செய்ய என்றுமாம் . 

( உங ) 
விராதன் சீதையை விட்டிட்டுச் சினந்துபொர , இராமனும் 

உடன் பொருதலை இனிக் கூறுகின்றர் . 
வஞ்சகக்கொடியபூசைநெடுவாயின் மறுகும் 
பஞ்சரக்கிளியெனக்கதறுபாவையைவிடா 
நெஞ்சுளுக்கினனெனச்சிறிதுநின்றுநினையா 

வஞ்சனக்கிரியனானெ திரரக்கனழலா . 
( இ - ள் . ) அரக்கன் - அவ்விராதன் , -வஞ்சகம் கொடிய பூசை நெடு 
வாயில் - வஞ்சனைத்தன்மையையுடையதாகிய கொடுந்தன்மையையுடைய 
பூனையின் பெரிய வாயிலே , மறுகும் - ( அகப்பட்டு மனங் ) குழம்புகின்ற, 
பஞ்சரம் கிளி என கூட்டிலுள்ள கிளிபோல , கதறு - அழுது கூக்குரலிடு 
கின்ற , பாவையை சீதையை , விடா - கீழே விட்டு , நெஞ்சு உளுக்கினன் 
என- மனஞ் சிதைந்தவன் போல , சிறிது நின்று நினையா - சற்றே நின்று 
ஆலோசித்து, அஞ்சனம் கிரி அனான் எதிர் - மைம்மலை போன்ற அந் 
ஸ்ரீராமனுக்கு எதிரில் ( வந்து நின்று ) , அழலா - கோபித்து , - ( எ - று . ) * 


கா 


* 


- 


விராதன் வதைப்படலம் . 


31 


- 


பூசை - இல்லுறை பூனை . பஞ்சரம் - பறவைகளை வைத்து வளர்க்குங் 
கூடு , பஞ்சாக்கிளி - கூட்டில் வைத்துப் பலநாளாகப் பாலூட்டி இன்மொழி 
பயிற்றி வளர்க்கப்பட்ட கிளி . ஒருவாற்றானுந் தப்பிப்பிழைத்துச் செல்ல 
நெறியறியாத மெல்லியகிளியென்பது விளங்க , பஞ்சரக்கிளியை உவமை 
கூறினார் . 

சித்திரப்பிரதிமை; அதுபோன் றவளுக்கு உவமவாகு 
பெயர் . அஞ்சனக்கிரி - நிறத்துக்கும் , துளக்கலாகாத வலிமை நிலைக்கும் , 
கம்பீரமான தோற்றத்துக்கும் உவமை, அரக்கன் 

அரக்கன் - ரஸ் என்னும் வட 
சொல்லின் விகாரம் . 

(உச ) 
உரு . பேய்முகப்பிணியறப்பகைஞர் பெட்பினு திரந் 

தோய்முகத்ததுகனத்ததுசுடர்க்கு திரையின் 
வாய்முகத்திடைநிமிர்ந்துவடவேலைபருகுந் 

தீமுகத்திரிசிகைப்படை திரித்தெறியவே . 
( இ - ள் . ) பேப்முகம் பிணி - பேய்களினிடத்தேயுள்ள ( பசியாகிய )) 
நோய் , அற - நீங்க, பகைஞர் - பகைவர்களது , உதிரம் - இரத்தத்திலே , 
பெட்பின் விருப்பத்தோடு , தோய் - தோய்ந்த , முகத்தது - நுனியை 
யுடையதும் , - கனத்தது பாரமுடையதும் , - வட ( வை ) குதிரையின் 
படபையென்னும் பெண்குதிரையினது , வாய்முகத்திடை - வாயினிடையே , 
நிமிர்ந்து - தோன்றி வளர்ந்து , வேலை பருகும் - கடல் நீரைக் குடிக்கின்ற , 
சுடர் தீ - ஒளியினையுடைய நெருப்புப்போன்ற நெருப்பை , முகம் - தன் 
முகத்திலேயுடைய , திரி சிகை மூன்று நுனிகளை யுடைய துமாகிய 
படை 

சூலாயுதத்தை , திரித்து - சுழற்றி , எறிய - ( ஸ்ரீராமன் மேற் ) பிர 
யோகிக்க, - ( எ - று . ) 

விராதனெறிந்த சூலாயுதம் , பகைவருடலிலே குத்தி அவ்வுடலைப் பேய் 
கள் பசிநீங்கி வயிறாரத்தின்னும்படி அவர்களைக் கொல்வதனால் உதிரந் தோய் 
ந்த முகத்தையுடைய தென்பதாம் . இனி , இவனிடத்தேயுள்ள பசிப்பிணியா 
கியபேய் அறும்படி யென்றுமாம் . பகைவரைக் கொல்லுந் தொழிலிலே அரக் 
கலுக்கு உள்ள விருப்பத்தை அவன் படைமேலேற்றி , பெட்பினுதிரந் தோய் 
முகத்தது என்றார் . இனி , பெட்பின் உதிரம் - விரும்பப்படும் இரத்தமெனி 
னுமாம் . கடலினிடையே யுள்ள தொரு பெண்குதிரையின் முகத்தினின் 
றுந் தோன்றுகின்ற தீ , அக்கடல் நீரை மழை முதலியவற்றால் மிகாதபடி வற் 
றச்செய்யு மென்க . வடவைக்கு திரையென மாறுக் . படபா என்னும் வட 
சொல்லின் விகாரமாகிய வடவையென்பது , ஈறு குறைத்து வட எனமின் 
றது . இனி , வட வேலை - வட்டமாகிய கடலென்றுமாம் . வேலை - வேலா 
என்ற வடசொல்லின் திரிபு ; கரையின் பெயர் கடலுக்கு இலக்கணையாய் , 
பின்பு அது அதன் நீர்க்கு ஆயிற்று , சூலத்திலே தோன்றுகின்ற அக்கினிச் 
சுவாலை பகைவு ராகிய கடலை வற்றச் செய்தலால் , அதற்கு வடவைத்தீயை 
உவமை கூறினார் . திரிசிகை - வடசொற்றிரிபு . திரிசிகைப்படை - முத் 
தலைச் சூலம் , வாய்முகத்துற என்றும் பாடம் , 


(82 


ஆரணியகாண்டம் . 


- 


உசு. திசையும்வானவருநின்ற திசைமாவுமுலகு 

மசையுமாலமெனவன்னவயின்மின்னிவாலும் 
வசையின்மேருமுதன்மால்வரைக ளேழின்வலிசால் 

விசையவார்சிலையிராமனொருவாளிவிடவே , 
( இ - ள் . ) அன்ன அயில் - அந்தச்சூலாயு தமானது , - 

திசையும் - எட் 
டுத்திக்குக்களும் , வானவரும் ( அத்திக்குக்களிலுள்ள) அஷ்டதிக்பாலகர் 
களும் , திசை நின்ற மாவும் - அத்திக்குக்களிலே நின்ற அஷ்டதிக்கஜங்க 
ளும் , உலகும் - எல்லாவுலகங்களும் , அசையும் கலங்கு தற்குக் காரண 
மான , ஆலம் என - ஹாலாஹலமென்னும் விஷத்தைப்போல , மின்னி - மின் 
னிக்கொண்டு , வரலும் - வந்தவளவில், - இராமன் வசை இல் - குற்ற 
மில்லாத , மேரு ( இன் ) - மகாமேருபர்வதம் போலவும் , முதல் மால் வரை 
கள் எழின் - சிறந்த பெரிய ஸப் தகுலபர்வதங்கள் போலவும் , வலி சால் - வலி 
மைமிகுந்த , விசையம் வெற்றியைத் தருகின்ற , வார் - நீண்ட , சிலை . 
கோதண்டத்தில் , ஒரு வாளி விட - ஒப்பற்ற ஓரம்பைத் தொடுத்து 
விட் , - ( எ - று . ) 

திசை - கிழக்கு , தென்கிழக்கு , தெற்கு , தென்மேற்கு , மேற்கு , வட 
மேற்கு, வடக்கு , வடகிழக்கு . வானவர் - இந்திரன் , அக்கி , யமன் , நிருருதி , 
வருணன் , வாயு , குபேரன் , ஈசாநன் . திசைமா - ஐராவதம் , புண்டரீகம் , 
வாமநம் , குமுதம் , அஞ்சநம் , புஷ்பதந்தம் , சாருவபௌமம் , சுப்பிரதீகம் 
இவற்றிற்கு முறையே பிடிகள் - அப்பிரமை , கபிலை , பிங்களை , அநுபமை , 
தாமிரபருணி , சுப்பிரதந்தி , அஞ்சனை , அஞ்சநாவதி . மா விலங்கின் 
பொதுப்பெயர் சிறப்பாய் யானைக்கு வந்தது . முன்னும் பின்னும் 
யும் , திசைமாவும் எனக்கூறிய தனால் , அவற்றிற்கு ஏற்ப , நடுநின்ற வான 
வர் என்பதற்கும் திசைக்காவலரென்று உரைக்கப்பட்டது .. அவர்களைக் 
கூறவே , ஏனைய வானவரும் அடங்குவர் . இனி , திசையின்ற என்பதனை 
மத்திம தீபமாக்கொண்டு வானவரோடுங் கூட்டலாம் . அசையும் என்னும் 
பெயரெச்சம் , காரியப்பொருளது . ஆலம் - ஹாலாஹலமென்பதன் விகாரம் ; 
அது , பாற்கடல் கடைந்த காலத்து அதனில் தோன் றியது : பயங்கரமாகக் 
கடுகியெழுந்து சிவபிரானால் உண்ணப்பட்ட ஹாலாஹல விஷத்தை உவமை 
கூறியதனால் , விராதன் விசையுடன் விடுத்த இம்முத்தலைச்சூலமும் இராம 
பிரானது அம்பால் ஒடுங்குமென்பது பெறப்படும் . அன்னவயின் எனப் 
பிரித்து , அவ்விடத்திலென்று பொருள் கொண்டு , அச்சூலமென வருவித் 
தலுமாம் . வரைகளேம் - கயிலை , இமயம் , மந்தரம் , விந்தம் , நிடதம் , ஏம 
கூடம் , நீலகிரி . இன் உருபை மேருவோடுங் கூட்டுக . இனி , மால்வரைக 
ளேழினும் முதன்மையதாகிய வசையில்லாத மேருவினும் வலிசான்ற சிலை 
யென்றுமாம் . விஜயம் விசயமென்த் திரிந்து , எதுகைநோக்கிப் போலியா 
யிற்று . ஒரு - இரட்டுறமொழிதல் , 


- 


திசை 


அ 


முன்னே தோன்றும் . உற்பாதம் . மீன் - மின்னுதலையுடையதெனக் காரணப் 

, . 
விராதன் வதைப்படலம் . 

33 
இற்றதின்றொடிவ்வரக்கர் குலமென்றுபகலே 
வெற்றவிண்ணினிடைநின்றுநெடுமீன்விழுவபோற் 
சுற்றமைந்தசுடரெஃகம திரண்டு துணியா 

வற்றகண்டமவையாசையின தந்தமுறவே . 
இ - ள் . ) இ அரக்கர் குலம் - இவ்விராக்கதக்கூட்டம் , இன்றொடு 
இற்றைநாளுடனே , இற்றது - முடிந்தது , என்று - 

என்று குறிப்பித்து , 
பகலே - பக்ற்காலத்திலே , வெற்ற விண்ணினிடைநின்று - வெறுமையாகிய 
ஆகாயத்தினிடத்தினின்றும் , நெடு மீன் - பெரிய நக்ஷத்திரங்கள் , விழுவ 
போல் - விழுவனபோல , -- சுற்று அமைந்த சுடர் - சுற்றிலும் பொருந்திய 
ஒளியினையுடைய , எஃகமது - அந்தச்சூலமானது , இரண்டு துணி ஆ - இரு 
துண்டாக , அற்ற - அறுந்து விழுந்த , கண்டமவை - துண்டங்கள் , ஆசையினது 
அந்தம் - திக்குக்களின் எல்லையை , உற - அடைய , -- ( எ - று . ) 

இற்றது - விரைவினாலுந் தெளிவினாலும் வந்த காலவழுவமைதி . பக 
லிலே நக்ஷத்திரம் விழுதல் , பின்னே நிகழுந் தீமையைக் குறிப்பித்தற்கு 
பெயர். சுற்றமைதல் - கட்டமைதலுமாம் . எஃகு - கருவியாகுபெயர் ; அம் - 
சாரியை. அது , அவை - பகுதிப்பொருள் விகுதி . துணி- துணிபட்ட பொருள். 
ஆ - ஆகவென்பதன் விகாரம் . கண்டம் , ஆபயர் என்ற வடசொற்கள் விகாரப் 
பட்டன . ஆசையின தந்த முறுதல் - இருபுறத்திலும் நெடுந்தூரம் போய் 
விழுதல். 

- - (உ எ ) 
உஅ . சூரொடுங்கயிறுணிந்திறுதல்கண்டுசிறிதும் 

போரொடுங்கிலன்மறங்கொடுபுழுங்கிநிருதன் 
பாரொடுங்குறுகரங்கொடுபருப்பதமெலாம் 

வேரொடுங்கடிதெடுத்தெதிர்விசைத்துவிடலும் . 
( இ - ள் . ) நிருதன் - அவ்வாக்கன் , -- சூர் ஒடுங்கு அயில் - தேவர்களும் 
அடங்குதற்குக் காரணமான ( தனது ) சூலாயுதம் , துணிந்து இறுதல் - துணி 
பட்டு விழுந்ததனை , கண்டு - பார்த்தும், போர் சிறிதும் ஒடுங்கிலன் - போர் 
செய்தலிற் சற்றுந் தளர்ச்சியில்லாதவனாய் , - மறம் கொடு - சௌரியத்தைக் 
கொண்டு , புழுங்கி - கோபித்து , பார் ஒடுங்குறு கரம் கொடு - பூமியும் 
ஒடுக்கமடையும்படியான ( மிகவும் நீண்ட ) (தனது ) கைகளால் , 

னால் , பருப்பதம் 
விரைவாகப் பிடுங்கி . யெடுத்து , எதிர் - ( இராமனுக்கு ) எதிரே , விசைத்து 
விடலும் - வேகமாய் எறிந்தவளவில் , - ( எ - று . ) 

இச்சூலத்தைக் கொண்டு தேவர்களையெல்லாம் அடக்கி வென்று வந்த 
தனால் , சூரொடுங் கயில் " என்றார் . சூரும் என்னும் உயர்வுசிறப்பும்மை 
யும் , கண்டும் என்னும் இழிவுசிறப்பும்மையும் விகாரத்தால் , தொக்கன் 

5 


- 


. 


- 
34 

ஆரணியகாண்டம் 
ஒடுங்கு என்னுங் காலங் காந்த பெயரெச்சம் , காரியப்பொருளது . நிருத 
னென்பது - நிருருதியென்னுந் திக்பாலகனது மரபில் தோன்றியவனென் 
னும் பொருளதாகிய நைருதெனென்பதன் விகாரம் . பாரொடுங்குறு கரம் - 
நிலவுலகத்தவர் அஞ்சி யொடுங்குதற்குக் காரணமான மென்றுமாம் . 
பருப்பதம் - பர்வத மென்பதன் சிதைவு . 

( உ அ ) . 
வட்டமிட்டகிரியற்றுகவயங்குவயிரக் 
கட்டமைந்தகதிர்வாளியெதிரேகடவலான் 
விட்டவிட்டமலைமீளவவன் மெய்யின்விசையாற் 

பட்டபட்டவிடமெங்குமுடலூ றுபடலும் . 
* - ( இ - ள் . ) வட்டம் இட்ட-(விராதனால் எறியப்பட்டுத் தன்னைச்) சூழ்ந்து 
வருகின்ற , கிரி - மலைகள் , அற்று உக - பிளவுபட்டு விழும்படி , - ( இராமன் ) 
வயங்கு - விளங்குகின்ற , வயிரம் கட்டு அமைந்த உறுதியாகிய கட்டுப் 
பொருந்திய , கதிர் வாளி - கூர்மையையுடைய பாணங்களை , எதிரே கடவ 
லான் - ( அம்மலைகளுக்கு ) எதிராக எய்ததனால் , -விட்ட விட்ட மலை - 
( அவன் ) மேன்மேல்விட்ட மலைகளெல்லாம் , மீள - திரும்பவும் , அவன் மெய் 
யின் அவ்வரக்கனுடலில் , விசையால் - வேகத்தோடு , பட்ட பட்ட இடம் 
எங்கும் - பட்டப்பட்ட இடங்களி லெல்லாம் , உடல் - உடம்பு , ஊறுபடலும் 
காயப்பட்டவளவில் , - ( எ - று . ) 

உக கடவலான் மீள ஊறுபடலும் என இயையும் . வட்டம் - வருத்த 
மென்ற வடசொல்லின் திரிபு . கிரி , மலை - சாதியொருமை. வயிரக்கட்டு - 
வச்சிரத்தாலாகிய கட்டுமாம் . கட்டு - புங்கம் . வயிரக்கட்டமை தல் - மிக்க 
வலிமை பொருந்து தலுமாம் . கதிர் - ஒளியுமாம் . நிலையின்மையாற் பொய் 
யாகிய உடலை மெய்யென்பது மங்கலவழக்கு . 

(உக ) 
ஓமராமரையொருங்குமுணர் வோருணர்வுறு 
நாமராமவரைநல்லறநிறுத்தநணுகித் 
தாமராவணை துறந்து தரைநின்றவரையோர் 

மாமராமாமிறுத்ததுகொடற்றவரலும் . 
( இ 

- ள் 
வரோடு பிடுங்கி , அதுகொடு - அதனால் , - ( அவ்வரக்கன் ) , --ஒருங்கும் உணர் 
வோர் - முற்றும் அறிந்த தத்துவஞானிகள் , உணர்வுறும் - அறிந்து தியானிக் 
கின்ற , நாமர் ஆம் அவரை 

ஆம் அவரை - திருநாமங்களை யுடையவரும் , நல் அறம் நிறுத்த 
நல்ல தருமத்தை 

நிலைநிறுத்து தற்காக , அரா அணை துறந்து 
சேஷசயனத்தை விட்டு , தரை நணுகி நின்றவரை - பூமியில் வந்து திருவவ 
தரித்தவரு மாகிய , ஓம் அ ராமரை . பிரணவமந்திரத்தின் பொருளாகிய 
அந்தஸ்ரீராமரை , எற்ற - மோத , வாலும் - எந்தவளவில் , - ( எ - று ,) 


50 . 


மா 


விராதன்வதைப்படலம் . 


35 


கூக . 


அகரச்சுட்டு - பிரசித்தியைக்காட்டும் . இனி, ஓமமென்பதனை ஹோம 
மென்பதன் விகாரமாக்கொண்டு , யாகத்தின் ஸ்வரூபமும், சா ததமும் , அங்க 
மும் , விஷயமும் , பயனும் , செய்பவரும் , செய்விப்பவரும் , நிறைவேற்றுபவ 
ரும் , பெற்றுக்கொள்பவரும் , தலைவருமாகிய இராம ரென்றுங் கொள்ளலாம் . 
அன்றியும் , எதுகைநோக்கி ரகரத்திற்கு அகரம் மொழிமுதலாகி முன்வந்த 
தென்றலு மொன்று , துஷ்டநிக்கிரகசிஷ்டபரிபாலனஞ்செய்து மறத்தை 
வீட்டி அறத்தை நாட்டத் திருவவதரித்ததனால் , நல்லறநிறுத்த நணுகிநின்ற 
வர் என்றார் . தாமராவணை துறந்து என்றதனால், அத்திருவருந்தாழ்வான் 
இளையபெருமாளாய்த் திருவவதரித்துச் சிறிதும் இடைவிட்டுப்பிரியாது 
கூட இருக்கும் நிலைமை ஒருவாறு குறிப்பிக்கப்பட்டது . மராமரம் - ஆச்சா 
மரம் . கொடு - மூன்றாம்வேற்றுமைச்சொல்லுருபு . அடிதோறும் முத 
லெழுத்துத் தவிர இரண்டு முதலிய சில எழுத்துக்கள் ஒன்றிநின்று பொருள் 
வேறுபட்டுவந்ததனால் , இச்செய்யுள் - திரிபு என்னுஞ் சொல்லணியாம் . ( ங ய ) 

ஏறுசேவகனிரண்டினொடிரண்டுகணையால் 
வேறு வேறு துணிசெய்ததுவிழுத்துவிசையான் 
மாறுமாறுநிமிர்தோளிடையுமார்பினிடையு 

மாறுமாறுமயில் வெங்கணையழுத்தவவனும் . 
( இ - ள் . ) ஏறு சேவகன் - உயர்ந்த ( மகா ) வீரனாகிய ஸ்ரீராமன் , இரண் 
டினொடு இரண்டு கணையால் - நான்குபாணங்களால் , அது - அம்மராமரத்தை , 
வேறு வேறு துணிசெய்து - வெவ்வேறாகத் துணிபடச்செய்து , விழுத்து 
தள்ளிவிட்டு , நிமிர் தோளிடையும் ( அவனது ) உயர்ந்த தோள்களி 
லும் , மார்பினிடையும் - மார்பிலும் , மாறு மாறு மாற்றி மாற்றி , விசை 
யால் - வேகத்தோடு , ஆறும் ஆறும் - அவ்வாறாகிய , அயில் வெம் கணை 
கூரிய வெவ்விய அம்புகளை , அழுத்த - அழுந்தச்செய்ய , - அவனும் - அவ் 
வரக்கனும் , ( எ - று . ) 

இனி , ஏறுபோலுஞ் சேவகனென உவமத்தொகையாக்கொண்டு , நடை 
யாலும் வீரத்தாலுங் காம்பீரியத்தாலுஞ் சிங்கவேற்றைப் போன்றவ னென்று 
மாம் ; “ ஏறுசேவகனார்க்கு ” என்றார் நம்மாழ்வாரும் . 

{ ஙக ) 
கூஉ . மொய்த்தமுட்டன துடற்றலை தோளைப்பமுடுகிக் 

கைத்தலத்தினிமிரக்கடிதுகன்றி விசிறு 
மெய்த்தமெய்ப்பெரிய கேழலெனவெங்கும்விசையிற் 
றைத்தவக்கணைதெறிப்பமெய்சிலிர்த்து தறவே . 

ள் . ) மொய்த்த - ( மிகுதியாக ) நெருங்கிய , முள் - கூரிய அம்புகள், 
தன் உடல் தலை - தன்உடலினிடத்தே , தொளைப்ப தொளை செய்தத 
னால், முடுகி - விரைந்து , கடிது கன்றி - மிகவும் மனம் வெதும்பி , கைத்தலத் 
தின் எங்கும் - தன் தோள் முழுவதும் , விசையின் - வேகத்தோடு , தைத்த 


- 


க ... 


H 


136 

ஆரணியகாண்டம் . 
அ கணை - அவ்வம்புகள் , நிமிரதெறிப்ப - நிமிர்ந்து தெறிக்கும்படி , விசிறும் 
வீசியுத்றுகின்ற, எய்த்த - முட்களை புடைய , மெய் - உடம்பையுடைய , 
பெரிய- , கேழல் என - முள்ளம்பன்றி போல , மெய் - (தன் ) உடம்பை , 
சிலிர்த்து உதற - , - ( எ - று . ) 

முள் - அதுபோற் கூரிய அம்புக்கு இலக்கணை . உடற்றலை , தலை - ஏழ 
னுருபு . எய்த்த - எய் என்ற பெயர்ப்பகுதியினடியாப்பிறந்த குறிப்புப் 
பெயரெச்சம் . இனி , நெருங்கிய முள் தன துஉடலிலிருந்து தொளைத்து 
வருத்து தலால் மிகக்கோபித்து விரைந்துஉதறுகின்ற இளைத் தஉடம்பை 
யுடைய பெரியகேழல்போல் , தனதுதோளிலே ராமபாணங்கள் மிகுதியாகத் 
தைக்கக்கடி துகன் றித் தைத்த அக்கணை விசையின் எங்குந்தெறிப்ப மெய் 
சிலிர்த்து உதற என அநுவயித்துப் பொருள் கூறவுமாம் . 

( ங 2 ) 
எரியின் வார்கணையிராமன் விடவெங்குநிலையா 
துருவியோடமறமோடுதல்செயாவுணர்வினா 
னருவிபாயும்வரைபோற்குருதியாறுபெருகிச் 

சொரிய வேகவலிகெட்டுணர்வுசோர்வுறுதலும் . 
( இ - ள் . ) ( பின்னும் ) , இராமன்- , எரியின் வார் கணை - நெருப்புப் 
போன்ற நீண்ட அம்புகளை , விட - பிரயோகிக்க , ( அவ்வம்புகள் ) , எங்கும் 
நிலையாது - எங்குந் தடைப்பட்டு நிற்காமல் , உருவி ஓட - ஊடுருவிச்செல்லா 

மறம் ஓடுதல் செயா உணர்வினான் - கொடுந்தன்மை நீங்காத அறி 
வினையுடைய அவ்வரக்கன் , வரை பாயும் அருவி போல் - மலையினின்றும் 
பாய்கிற நீரருவிபோல , குருதி ஆறு - இரத்தநதி , பெருகி சொரிய - (தன் 
உடலினின்றும் ) பெருகி வழிவதனால் , வேகம் வலி கெட்டு - ( தனது ) உக் 
கிரமான பல மழிந்து , உணர்வு சோர்வுறுதலும் - அறிவழிந்த ( மூர்ச்சித்த ) 
அளவில் , - ( எ - று . ) 
வேகவலி - வேகமும் வலியு மென்றுமாம் . 

( ஙங ) 
ராமலக்ஷ்மணர் விராதன்கையை வெட்டுமாறு அவன் தோளிலேறுதல் . 

மெய்வரத்தினன் மிடற்படைவிடப்படுகிலன் 
செய்யுமற்று மிகலென் றுசினவாளுருவிவன் 
கைதுணித்துமெனமுந்துகடுகிப்படர்புயத் 

தெய்வின்மற்பொருவுதோளிருவரேறநிருதன் . 
( இ - ள் . ) எய்வு இல் - மெலிதலில்லாத , மல் பொருவு -மற்போர்செய் 
வதில் வல்ல , தோள் - தோள்களை யுடைய , இருவர் - அவ்விராமலட்சுமணர் , 
( இவ்வரக்கன் ), மெய் வரத்தினன் மெய்யான வரத்தையுடையவன் ; 
மிடல் படை விட - வலிய ஆயுதங்களைப் பிரயோகிப்பதனால் , படுகி லன் - 
இறவான் ; மற்றும் இகல் செய்யும் - மீளவும் போர்செய்வான் , என்று- என்று 
ஆலோசித்து , -- சினம் கோபத்தோடு , வாள் 

வாளை , உருவி - , வல்தை 


நிற்க, 


கூச . 


விராதன்வதைப்படலம் . 


3 


துணித்தும் - வலிய கைகளை வெட்டிவிடுவோம் , என - என்று , முந்து கடுகி 
மிகவும் விரைந்து , படர் புயத்து - பெரிய ( அவனது ) தோள்களில் , ஏற 
-- நிருதன் - அவ்வரக்கன் , - ( எ - று . ) 

வரத்திற்கு மெய்ம்மை - தவறாது பலித்தல் . உடையாரது சினத்தை 
வாளின் மேலேற்றி , சினவா ளென்றா ரெனினும் அமையும் . துணித்தும் - 
தன்மைப் பன்மை முற்று ; தும்விகுதி , எதிர்காலமுணர்த்திற்று . புயம் - புஜம் . 
பொருவு , உ - சாரியை ; வெரு- வெருவு , நடு - நடுவு , உரு உருவு , தெரு - 
தெருவு என்றாற்போல . இனி, ‘ மல் என்பதனை மலை யென்பதன் கடைக் 
குறையாக் கொண்டு , மலைபோலுந் தோ ளென்றுமாம் . 

( ஙச ) 
விராதன் ராமலக்ஷ்மணரைத் தூக்கிக்கொண்டு விரைந்துசெல்லுதல் . 
கூடு . உண்டெழுந்தவுணர்வவ்வயினுணர்ந்து முடுகித் 

தண்டெழுந்தனைய தோள் கொடுசுமந்து தழுவிப் 
பண்டெழுந்தன துவன்கதிபதிற்றின் முடுகிக் 

கொண்டெழுந்தனன் விழுந்தழிகொழுங்குருதியான் . 
இ - ள் . ) விழுந்து அழி கொழுங் குருதியான் - பெருகிவழிகின்ற மிக்க 
இரத்தத்தையுடைய அவன் , அவ் வயின் - அப்பொழுது , உண்டு எழுந்த 
உணர்வு-மீண்டும் உளதாகித் தோன்றிய அறிவினால் , உணர்ந்து - ( ராம 
லக்ஷ்மணர்களைத் தன்மேலுள்ளவர்களாக ) அறிந்து , முடுகி - மனம்விரைந்து , 
தண்டு எழுந்தனைய தோள் கொடு உயர்ந்த தண்டாயுதத்தைப் போன்ற 
( தனது ) தோள்களால் , தழுவி சுமந்து கொண்டு சேர்த்துப்பிடித்துத் தாங்கிக் 
கொண்டு , பண்டு எழும் - முன்னே உள்ள , தனது -- > வல் கதி -வலியநடை , 
பதிற்றின் - முன்னிலும் பதின்மடங்கு அதிகமாக , முடுகி -விரைந்து , எழுந் 
தனன் - எழும்பியவனாகி , - ( எ - று . ) 

உண்டு என்ற குறிப்புமுற்று, இங்கே வினையெச்சப் பொருள்பட்டு 
நின்றது . தண்டு தண்டமென்பதன் விகாரம். எழுந்தனைய - எழுந்தால் 
அதனையொத்த என்றவாறு , இங்கு இவ்விருசொல்லும் இணைந்துவின்று 
உவமவுரு பாந்தன்மையையே பெற்றுநின்ற தென்க . 

அப்போதைய விராதனது தோற்றம் . 
கூசு . முந்துவான்முகடு றக்கடிதுமுட்டி முடுகிச் 

சிந்துசோரியொடுசாரிகை திரிந்தனனரோ 
வந்து மேருவினை நாடொறும்வலஞ்செய்துழல்வோ 
ரிந்து சூரியரையொத்திருவரும்பொலியவே . 

ள் . ) மேருவினை - மகாமேருவை , நாள்தொறும் - தினந்தோறும் , 
வலம் செய்து உழல்வோர் பிரதக்ஷிணஞ்செய்து சஞ்சரிப்பவர்களாகிய , 
இந்து சூரியரை ஒத்து சந்திரசூரியர்களைப் போன்று , இருவரும் பொலிய - 


- 


* 


38 

ஆரணிய காண்டம் : 
இராமலஷ்மண ரிருவரும் ( தன து இருதோள்களிலும் ) - விளங்கும்படி , 
முந்து வான் முகடு உற - உயர்ந்தவானத்தின் உச்சியை அளாவுமாறு , முட்டி 

சிந்து - வழிகின்ற , சோரியொடு - ரக்தத்துடனே , கடிது முடுகி -மிகவும் 
விரைந்து , சாரிகை திரிந்தனன் -வட்டமாய்ச்சுற்றினான் ; ( எ - று . ) - அ 
ஈற்றசை . 

மேருமலை -சிந்து சோரியொடு திரிகின்ற அரக்கனுக்கும் , சந்திர சூரி 
யர்கள் - இராம லக்ஷ்மணர்களுக்கும் உவமை . கலைநிறைதலாற் சந்திரனும் , 
பிரதாபத்தாற் சூரியனும் உவமை யென்க. வந்து அசை ; இது புறனடை 
யாற் கொள்க ; அன்றிக்கே , வலஞ்செய்து வந்து என்று கூட்டி புரைத்தலு 
மாம் . சாரிகை - மண்டலாகா ரமான கதி . 

( ங சு ) 
கூஎ , சுவணவண்ணனொடுகண்ணனுறைதோளன்விசைதோ 

யவணவிண்ணிடைநிமிர்ந்து படர்கின்றவனறஞ் 
சிவண தன்னசிறைமுன்னவரொடேகுசெலவத் 

துவணனென்னுநெடுமன்னவனுமொத்தனனரோ . 
(இ - ள் . ) சுவணம் வண்ணனொடு - பொன் போன்ற நிறத்தையுடைய 
லக்ஷ்மணனுடன் , கண்ணன் - ஸ்ரீராமன் , உறை - எழுந்தருளியிருக்கப்பெற்ற , 
தோளன் - தோள்களை யுடையவனாகி , விசை தோய் - வேகம் பொருந்தி , 
அவண் அவ்விடத்தினின்றும் , விண்ணிடை ஆகாயத்தில் , நிமிர்ந்து 
எழும்பி , படர்கின்றவன் - செல்லுகின்ற அவ்வரக்கன் , -- அறம் சிவணது 
அன்ன - தருமம் வடிவெடுத்ததனை யொத்த , சிறை ( தன் ) சிறகுகளில் , 
முன்னவரொடு - பலராமகிருஷ்ணர்களோடு , செல்லுகின்ற, செல 
வத்து - வேகத்தையுடைய , உவணன் என்னும் கருட னென்கிற, நெடு 
மன்னவனும் - பெரிய புராஜனையும் , ஒத்தனன் - ; ( எ - று . ) 

சுவணவண்ணன் - ஸ்வர்ணவர்ண னென்பதின் சிதைவு . இளையபெரு 
மாளது நிறம் பொன்னிறமாதல் கடல்கரு முகிலொளிர் கமலம் தலரா ,, 
வடவரை யுடன்வரு செயலென மறையுந், தடவுத லறிவரு தனி முத லவ 
னும் , புடைவரு மிளவலு மெனநிகர் புகல்வார் , ” “ வில்லேந்துமெனிற்செம் 
பொற் , பருவரையு நெடுவெள்ளிப் பருப்பதமும் போல்வார்க , ளிருவர் ” 
என்னும் பாலகாண்டச் செய்யுள்களானு முணர்க. கரியோனென்னும் 
பொருளதாகிய க்ருஷ்ணனென்னும் வடமொழி பிராகிருதமாய்ச் சிதைந்து 
வந்தது ; இது , இங்கே அவதாரப்பெயான் றிக்கேவந்த காரணப்பெயர் . 
தோய்ந்து என்னும் வினையெச்சம் , விகுதி முதலியன கெட்டு , தோய்என 
நின்றது ; “ வரிப்புனைபந்து ” என்பதில் வரி என்பதுபோல . அவண , அ 
அசை . தோயம் வண்ணம் விண்ணிடை என எடுத்து - கடலின் நிறமாகவுள்ள 
ஆகாயத்திலே யெனினுமாம் . தோயம் - வடசொல் : நீர் . வண்ணம் - வர்ணம் . 
பெரியதிருவடி தருமசுவரூபியா தலால் , ‘ அறஞ்சிவண தன்னசிறை என்றார் . 
திருவடி பலராமக்ருஷ்ணர்களைத் தன்தோள்களில் எழுந்தருளப் பண்ணிக் 


சொல் , அலமந்தனள் , அலமா 
விராதன்வதைப்படலம் . 

39 
கொண்டு சென்றது , பாணாசுரவிஜயகாலத்திலென அறிக . திருமாலினது 
அம்சமாகிய ஸ்ரீராமனுக்குக் கிருஷ்ணனும் , ஆதிசேஷனது அம்சமாகிய 
லக்கமணனுக்குப் பலராமனும் உவமை . முன்னவ தா ரமாகிய ராமலக்ஷ்மணர் 
களுக்குப் பின்னவ தாரமாகிய பலராம க்ருஷ்ணர்களை உவமை கூறியது ,, 
கவிக்கூற்று தலி னென்க. உபமேயப் பொருளுக்கு உபமானப்பொருள் முந் 
தியே யிருக்கவேண்டு மென்ற நியதி எங்கும் இல்லை : புகழேந்திப்புலவர் 
“ தேன்பிடிக்குந் தண்டுழாய்ச் செங்கட்கருமுகிலை , மான் பிடிக்கச்சொன்ன 
மயிலே போல் - தான் பிடிக்கப் , பொற்புள்ளைப் பற்றித்தாவென்றாள் புதுமழ 
லைச் , சொற்கிள்ளை வாயாள் தொழுது என் றவிடத்து , க்ருதயுகத்தில் நள 
னைத் தமயந்தி பொன்னன்னப்பறவையைப் பிடித்துக் கொடுக்கும்படி கேட் 
டதற்குத் திரேதாயுகத்தில் இராமபிரானைச் சீதை பொன்மானைப் பிடித்துக் 
கொடுக்கும்படி கேட்டதை உவமைகூறியதையும் , கம்பராமாயணத்திலேயே 
" திரண்ட தாள் நெடுஞ்செறிபணை மருதிடையொடியப் , புரண்டுபின்வர 
வரலொடுபோனவன்போல , வுருண்டுகால் தொடர் பிறகிடு தறியொடுமொ 
ருங்கே , இரண்டுமாமரமிடையிறநடந்ததோர்யானை " என்று தசரதர்யானைக் 
குக் கிருஷ்ணமூர்த்தியை உவமைகூறியதையும் நோக்குக . இதனைக் 
காலபேதவழுவா மென்று கொண்டு வேறுவகையாகப் பொருள் கூறி இச் 
செய்யுளின் பொலிவையழிக்கத் தொடங்குதல் தவறு செலவத்து , அத்து 
சாரியை . உவணன் - ஸுபர்ண னென்பதன் சிதைவு ; அழகிய சிறகுடை 
யவ னென்று பொருள் . 

( ங எ ) 
அதுகண்ட சீதையின் சோகம் . 
கூஅ . மாதயாவுடைய தன்கணவன்வஞ்சன்வினையிற் 

போதலோடுமலமந்தனள்புலர்ந்து பொடியிற் 
கோதையோடுமொசிகொம்பெனவிழுந்தனள் குலச் 
சீதைசேவல்பிடியுண்டசிறையன்னமனையாள் . 

ள் . ) குலம் சீதை - உயர்குலத்தில் தோன்றிய சீதையானவள் , 
தயா உடைய - மிக்க அருளினையுடைய , தன் கணவன் - தன துநாயக 
கிய இராமன் , வஞ்சன் வினையின் - வஞ்சகனாகிய விரா தனது கொடுக் 
தொழிலால் , போதலோடும் - ( ஆகாயமார்க்கமாய்த் தன்னை விட்டுச் ) செல் 
கின்றவளவில் , - அலமந்தனள் - மனங்கலங்கியவளாகி , புலர்ந்து வாட்ட 
மடைந்து , சேவல் பிடியுண்ட - ( தன் ) ஆணன்னம் ( பிறாாற் ) பிடிக்கப்பட்ட , 
சிறை அன்னம் - சிறகுகளை யுடைய பெண்ணன்னத்தை, அனையாள் - ஒத் 
தவளாகி, ஒசி கொம்பு என - துவண்டு விழுகின்ற பூங்கொம்பு போல , கோதை 
யோடும் ( தன் ) கூந்தலுடனே , பொடியில் - மண்புழுதியில் , விழுந்த 
னள் - ; ( எ - று . ) 

, 
யிற் புரள் விழுந்தன ளென்பார் , பொடியிற்கோதையோடும் விழுந்தனள் 


மா 


- 


40 


ரணியகாண்டம் . 


என்றார் . குலம் - நிமிகுலம் ; குலச்சீதையென்றது - ஆசாரப்பிரதாகையென் 
றற்கு . ஜநகமகா ராஜன் யாகசாலை அமைப்பதற்காகப் பூமியை உழுதபோது , 
கலப்பையுழுபடைச்சாலில் அகப்பட்டதனால் , ஹீதை யெனப் பெயர் ; 
ஹீதை -உழுபடைச்சால் : ஹீதா என்பதன் திரிபு; இதனால் , அயோநிஜத்வம் 
கூறப்படுகின்றது . " சேவற் பெயர்க்கொடை சிறகொடு சிவணு , மாயிருக் 
தூவி மயிலலங்கடையே " என்றதனால் , ஆணன்னத்தைச் சேவ லென்றார் . () 

பின்னையேதுமுதவுந்துணைபெறாளுரைபெறாண் 
மின்னையேயிடை நுடங்கிடவிரைந்து தொடர்வா 
ளன்னையேயனையவன்பினறவோர்கடமைவிட் 

டென்னையே நுகர் தியென்றனளெழுந்துவிழுவாள் . 
( இ - ள் , ) ( அங்ஙனம் விழுந்தவள்), -- எழுந்து - ( மீண்டும் ) எழுந்தி 
ருந்து , உதவும் துணை - ( தன் துன்பத்தை நீக்கி ) உதவி செய்கின்ற துணை , 
பின்னை ஏதும் பெறாள் - மற்றையெதுவும் பெறா தவளாய் , உரை பெறாள் 
ஒருசொல்லையும் பெறா தவளாகி , மின்னை ஏய் இடை - மின்னலையொக் 
கின்ற இடை , நுடங்கிட - துவள , விரைந்து- , தொடர்வாள் - ( அவ்வரக்க 
னைப் பின் ) தொடர்பவளாய் , - ( அவனை நோக்கி ) , அன்னையே அனைய 
(உலகத்துக்கெல்லாந் ) தா யையேபோன்ற , அன்பின் - அன்பினை யுடைய , 

, 
அறவோர்கள் தமை 

தருமஸ்வரூபிகளாகிய சக்கரவர்த்தித்திருமகர்களை , 
விட்டு , என்னையே நுகர்தி - என்னையே புசிப்பாயாக , என்றனள் - 
என்று கூறி , (மீண்டும் ), விழுவாள் - ; ( எ - று . ) 

இதனால் , பிராட்டியினது கற்புநிலையின் உறுதி விளங்கும் . உரைபெ 
றாள் என்பதற்கு - ஒருவார்த்தை சொல்வதற்கும் நாவெழாதவளா யென்ன 
யினும் , தனக்குத் தேற்றரவு கூறும்வார்த்தையைப் பெறா தவளா யென்றாயி 
னுங் கருத்துக்கொள்க. என்னையேயுணவுகொள்கென வெழுந்துவிழு 
வாள் என்று ஈற்றடியிற் பாட மோதுவாரு முளர் . 

( ஙசு ) 
சீதையின் துயரத்தை லக்ஷ்மணன் இராமனிடத்துக் கூறுதல் . 
50. அழுதுவாய்குழறியாருயிரழுங்கியலையா 

வெழுதுபாவையனையாணிலையுணர்ந் திளையவன் 
றொழுதுதேவிதுயர்கூரவிளையாடறொழிலோ 

பழுதுவாழியெனவூழிமுதல்வன்பகர்வுறும் . 
( இ - ள் . ) அழுது.- , வாய் குழறி - வாய்குளறி , அரு உயிர் அழுங்கி - 
அரிய உயிர் தளரப்பெற்று , அலையா - வருந்தி , எழுது பாவை அனையாள் - 
எழுதிய சித்திரப்பிரதிமையைப் போன்று அசையாது விழுந்துகிடக்கின்ற 
அச்சீதையினது , நிலை - நிலைமையை , உணர்ந்து - அறிந்து , - இளையவன் 
இளையபெருமாள் , --தொழுது- (இராமனை ) அஞ்சலிசெய்து , தேவி துயர் 
கூர - பிராட்டி மிக்க வருத்தமடைய , விளையாடல் - விளையாடுவது , தொழி 


விராதன் வதைப்படலம் 


41 


என்று 


சக . 


லோ - செய்தற்குஉரிய நற்காரியமோ? பழுது - குற்றமாகும் , என 
விண்ணப்பஞ்செய்ய , -ஊழி முதல்வன் - காலத்துக்கு முதல்வனாகிய இரா 
மன் , பகர்வுறும் - சொல்லுவான் ; ( எ - று . ) - அதனை , மேற்காண்க . 

அலையா என்னும் வினையெச்சம் , அனையாள் என்னுங் குறிப்பு 
வினைப்பெயர் கொண்டது . எழுதுபாவை மனத்திற்குத் திருப்தியுண் 
டாகுமளவும் அவித்தவித்து எழுதப்படுகின்ற சித்திரப்பாவைபோல மிக்க 
அழகுடையா ளென்பதாம் . இனி, எழுதுபாவை , அசையாதுநிற்றற்கு 
உவமை ; இதனால் , பிராட்டிதுயர்மிகுதியால் மூர்ச்சையடைந்தன ளென்க . 
இளையவனுணர்ந்து என்றதனால் , மூத்தவன் வழிச்செலவின்கணுள்ள கருத் 
தாற் சானகிய துநிலையை உணர்ந்திலனென்பது குறிப்பிக்கப்படுகின்றது . 
வாழி - முன்னிலையசை . ஆதியந்தமில்லாமல் நித்தியனாயிருப்பதனால் , ஊழி 
முதல்வன் என்றார் ; இனி, உலகங்கட்கு முதல்வ னென்றுமாம் . ( சய ) 

இராமபிரான் விராதனைக் காலினால் தள்ளுதல் . 
ஏகநின்றநெறியெல்லைகடிதேறியினிதிற் 
போகனன்றெனநினைந்தனனிவன்பொருவிலோய் 
சாகலின்றுபொருளன்றெனநகுந்தகைமையோன் 

வேகவெங்கழலினுந்தலும்விராதன் விழவே . 
( இ - ள் . ) பொருவு இலோய் - ஒப்பில்லா தவனே ! ஏக நின்ற - (நாம் ) 
போகவேண்டிய , நெறி எல்லை - வழியினதெல்லையை , கடிது - விரைவிலே , 
இனிதின் - இனிமையாக , ஏறி போகல் - ( இவன்மேல் ) ஏறிச்செல்லுதல் , 
நன்று என - நல்லதென்று , நினைந்தனன் - எண்ணினேன் ; இன்று - இப் 
பொழுது , இவன் சாகல் - இவன் இறப்பது , பொருள் அன்று - ஒருபெரிய 
காரியமன்று , என 

என - என்று அருளிச்செய்து , ( இராமபிரான் ) -நகும் தகை 
மையோன் புன்சிரிப்புச்செய்கின்ற தன்மையையுடையவனாய் , வெம் 
கழலின் - ( தனது ) வலியபாதத்தால் , வேகம் - வேகத்தோடு , உந்தலும் 
தள்ளினவளவிலே, விராதன் -, விழ - கீழே விழாநிற்க, - ( எ - 

று . ) 
கடிதேகி என்றும் பாடம் நடந்து செல்லும் வருத்தமின்றி யென்பார் , 
‘இனிதின் என்றார் . பொரு விலோய் போர்செய்கின்ற வில்லினையுடை 
யோ யெனினுமாம் . வெங் கழல் -விரும்பப்படுகின்ற கழ லென்றுமாம் . ( சக ) 
ராமலக்ஷ்மணர் விராதன்துதோளை வெட்டிச்செல்ல , அவன் 

அவர்களைத் தொடர்தல் . 
சஉ . தோளிரண்டும்வடிவாள்கொடுதுணித்துவிசையான் 

மீளிமொய்ம்பினர்குதித்தலும் வெகுண்டு புருவத் 
தேளிரண்டுநெரியச்சினவுசெங்கணரவக் 
கோளிரண்டுசுடருந்தொடர்வ திற்குறுகலும் , 


6 


6 - 


42 


ஆரணியகாண்டம் 


- ள் . ) மீளி மொய்ம்பினர் - வலியதோள்களையுடைய ஸ்ரீராமலக்ஷ் 
மணர்கள் , விசையால் - வேகத்தோடு , வெகுண்டு - கோபித்து , வடி வாள் 
கொடு - கூர்மையான வாளாயுதத்தால் , தோள் . இரண்டும் ( விரா தனது ) 
இரண்டு தோள்களையும் , துணித்து 

அறுத்துத் தள்ளிவிட்டு, குதித்தலும் - 
கீழே குதித்தவளவில் , - ( அவ்விராதன் ) , புருவம் தேள் இரண்டும் நெரிய - 
தேள்போலும் ( தனது ) புருவங்களிரண்டும் நெறிக்கும்படி ( வெகுண்டு ) , 
சினவு - கோபிக்கின்ற , செங் கண் சிவந்தகண்களை யுடைய , அரவம் கோள் - 
பாம்பாகிய இராகுவென்னுங் கிரகம் , இரண்டு சுடரும் - சூரியசந்திரர்களிரு 
வரையும் , தொடர்வதின் - ( ஒரேகாலத்திற் பிடிப்பதற்காகப் ) பின்தொடர் 
வதுபோல , குறுகலும் - ( அவ்விராமலக்ஷ்மணர்களைத் தொடர்ந்து ) வந்தவள 
வில் , ( எ - று . ) 

புருவம் - ப்ரூ என்னும் வடமொழியின் சிதைவு . இராமன் வலத்தோளை 
யும் , இலக்குமணன் இடத்தோளை யுமாகத் துணித்தன ரென்க . 
காலங்களிற் சூரியசந்திரர்களை மறைக்குஞ் சாயையை இராகு கேதுக்கெளென் 
னுங் கரும்பாம்புகளாகக் 

கூறும் புராணவ ழக்குப்பற்றி , அரவக்கோள் 
என்றார் . அரவக்கோள் - இரண்டு சுடரையும் ஒருங்குதொடர்வது , இல் 
பொரளுவமை . 

( சஉ ) 
இராமன் விராதனை மண்ணிற்புதைக்கவேணு மென்றல் . 
கூ . புண்ணிடைப்பொழியுயிர்ப்புனல் பொலிந்துவரவும் 
விண்ணிடைப்படர் தல்விட்டெழுவிகற்பநினையா 
வெண்ணுடைக்குரிசிலெண்ணியிளையோயிவனையிம் 

மண்ணிடைக்கடிதுபொத்துதல்வழக்கெனலுமே. 
( இ - ள் , ) புண்ணிடை - விரணங்களினின்றும் , பொழி வழிகின்ற , 
புனல் - ரக்தநீரானது , பொலிந்து வரவும்- மேன்மேல் மிக்குப்பெருகிவழிந்து 
கொண்டிருக்கவும் , ( அவ்வரக்கன் ) , உயிர் விண்ணிடைபடர் தல் விட்டு - 
உயிரானது மேலுலகத்திற்குப்போகாமல் (இறவாமல் ) , எழு - எழுகின்ற , 
விகற்பம் - மாறுபாட்டை , நினையா நினைத்து , --- எண் உடை 

குரிசில் - 
யாவர் மனத்திலும் எழுந்தருளியிருத்தலையுடைய ஸ்ரீராமன் , எண்ணி 
( அவன் சாகா ததன்மையை) ஆலோசித்து, இளையோய் தம்பீ ! இவனை 
இவ்விராதனை , இ மண்னிடை - இப்பூமியில் , கடிது -விரைவாக , பொத்துதல் 
புதைத்தல் , வழக்கு - முறைமை , எனலும் என்றுசொன்னவளவில் , 
( எ - று . ) 

இனி , புண்ணிடைப்பொழி உயிர்ப்புனல் ( க்தம் ) பொலிந்துவழிய 
வும் அவன் ஆகாயமார்க்கத்திற் செல்லுதலை விட்டுப் பூமியில் தொடர்ந்து 
வருகின்ற மாறுபா டென்றுமாம் . விகற்பம் - விகல்பம் . உடைய வென்னுங் 
குறிப்புப்பெயரெச்சம் ஈறுதொக்கது . இனி , எண்ணுடைக்குரிசில் - பெரி 


விராதன்வதைப்படலம் 


45 


-- 


- 


யோரால் எண்ணப்படுத்தலையுடைய குரிசி லெனவுமாம் . குரிசில் - பெருமை 
யிற் சிறந்தோன் ; ஆண்பாற் சிறப்புப் பெயர். 

இராமன் வீராதனை வெட்டியகுழியில் தள்ளுதல் . 
ச.ச. மதநல்யானையனையானிலம்வகிர்ந்தகுழிவாய் 

தமுலாவுநளிநீர்வயினழுந்ததவை தீ 
ரதவமாய்நறுநெயுண்டுலகிலன்பர்கருதிற் 

றுதவுசேவடியினாலமலனுந்து தலுமே. 
( இ - ள் . ) மத நல்யானை அனையான் சிறந்த மதயானையைப்போன்ற 
லகமணன், நிலம்- பூமியில் , வகிர்ந்த - வெட்டியெடுத்த, குழிவாய் - குழியில் , 
நதம் உலாவும் நளி நீர்வயின் - ஆற்றினது ஓடுகின்ற மிக்கநீரில் , அழுந்த 
அழுந்தும்படி , - அமலன் - குற்றமில்லாத ஸ்ரீராமபிரான் , நவை தீர் அதவம் 
ஆய் - குற்றமில்லாத சுருவையென்னும் நெய்த் துடுப்பாய் , நறு நெய் - நல்ல 
நெய்யை , உண்டு - பருகி , உலகில் - உலகத்திலுள்ள, அன்பர் பக்தர்கள் , 
கருதிற்று - எண்ணிய வரங்களை , உதவு - கொடுக்கின்ற ; சேவடியினால் 
( தனது ) சிவந்த திருவடிகளால் , உந்துதலும் - ( அவ்வரக்கனைத் ) தள்ளியவள 
வில், - ( எ - று . ) 

இனி, மதகல்யானையனையான் - விராதனாக்கொண்டு , அழுந்தவென்ப 
தோடுங் கூட்டி, லக்ஷ்மணனென வருவித்தலு மொன்று . வாய் , வயின் என் 
பவை - ஏழனுருபு . நதம் - மேற்குநோக்கிச் செல்லும் ஆறு ; இது இங்கே 
தபதியென்றேனும் , நருமதையென்றேனுங் கொள்க . நளி உரிச்சொல் ; 
தேடவுங் கயவு நளியும் பெருமை ". நளிர் நீர் என்னும் பாடத்துக்கு -குளிர்ந்த 
நீ ரென்க . அதவம் - யாகாக்கினியில் நெய்யைச்சொரியுமாறு அத்திக்கட் 
டையாற் செய்த அகப்பை ; அதவு - அத்தி ; அம் சாரியை . நறு நெப் . 
பசுவினெய் . எம்பெருமான் தானே யாகத்திற்குத் சாதனமாகிய பொருள் 
களின் வடிவா யிருத்தலால் , இவ்வாறு கூறினார் . இனி , அதவத்தால் ஆய்ந்து 
ஆகுதி செய்யப்படுகின்ற நெய்யை யுண்டு. யென்றுமாம் . கருதிற்று - 
யொருமை . அமலன் - பிரகிருதிசம்பந்த மில்லா தவன் . 

( சச ) 
விராதன் சாபம் நீங்கி விண்ணில் தோன்றுதல் . 
சடு . பட்டதன்மையுமுணர்ந்துபடர்சாபமிடமுன் 

கட்டவன் பிறவிதந்தகடையானவுடறான் 
விட்டுவிண்ணிடைவிளங்கினன் விரிஞ்சனெனவோர் 

முட்டை தந்ததனில்வந்தமுதன் முன்னவனினே . 
இ - ள் . ) விரிஞ்சன் என . தவன து உருவமாகி , ஓர் முட்டை 
தந்து - ஒப்பற்ற அண்டத்தைப் படைத்து , அதனில் அவ்வண்டத்தில் , 
வந்த- (காத்தற்குத் ) திருவவதரித்த , முதல் முன்னவனின் - தேவாதிதேவனா 


ஆகாயத்தினி 


போலப் பிறியென்பதோர்வினையு முளதாம் ; பிரிவென்பது 
எதுகை நோக் 

ரணிய காண்டம் 
கிய ஸ்ரீராமபிரானால் , ( அவ்வரக்கன் ) , - முன் படர் சாபம் இட முன்னே 
( குபோன் ) பெரிய சாபத்தைக் கொடுத்ததனால் ( வந்த ) , வல் பிறவி கட்டம் 
தந்த - வலிய பிரவித்துன்பங்களைக் கொடுத்த , கடை ஆன 

இழிவாகிய , 
உடல் - ராக்ஷஸசரீரம் , விட்டு - நீங்கப்பெற்று , - பட்ட தன்மையும் உணர்ந் - 
முன்னே நடந்த தன்மையையும் அறிந்து , விண்ணிடை 
டத்தே , விளங்கினன்- ( முன்னுள்ள கந்தருவசரீரத்தோடு ) பிரகாசித்தான் . 

பட்ட தன்மை யுணர்தல் - பூர்வ ஜந்ம ஞானம் . உம்மை - எக்சப்பொரு 
ளது . படர் சாபமிட்ட வாலாறு மேலே காண்க . கட்டம் - கஷ்டம் . பிறவித் 

ன் பங்களாவன - தன்னைப்பற்றி வருவனவும் , பிறவுயிர்களைப் பற்றி வரு 
வனவும் , தெய்வத்தைப்பற்றி வருவனவுமாம் ; இவை , முறையே , ஆத்யாத் 
மிகம் , ஆதிபெளதிகம் , ஆதிதைவிக மென்னப்படும் . உலகம் யாவையுந் 
தாமுளவாக்கலு , நிலைபெறுத்தலு நீக்கலு நீங்கலா , வலகிலா விளையாட்டுடை 
யார் ” என்றதற்கு ஏற்ப , விரிஞ்சனென வோர் முட்டை தந்து என்றார் . 
முதன் முன்னவன் -யாவர்க்கும் முதல்வராகிய திரிமூர்த்திகளுள்ளும் முதல் 
வனாகிய ஸர்வேய்வரன் ; " உலகளந்த , மூர்த்தியுருவே முதல் " என்றார் பெரி 
யாரும் . இன்னுருபு , ஏதுப்பொருளது . இனி , முதலவனின் முன்னே 
இயைத்து , இராமனது திருமுன்பே யெனினு மமையும் . விரிஞ்சனென 
விரிஞ்சன் போல , விளங்கின னென்றுமாம் . 
விராதன் தத்துவஞானத்தால் ஸ்ரீராமனைப் புகழத் தொடங்குதல் . 
சசு . பொறியினொன்றியயல்சென்று திரிபுந்தியுணரா 

னெறியினொன் றிநிலை நின்றநினைவுண்டதனினும் 
பிறிவிலன் புதனிபண்டுடையபெற்றி தனினு 

மறிவுவந்து தவநம்பனையறிந்து பகர்வான் 
( இ - ள் . ) (அவன் ) , -- பொறியின் ஒன்றி - பஞ்சேந்திரியங்கட்கு வசப் 
பட்டு , அயல் சென்று - விஷயாந்தரங்களிலே போய் , திரி - அலைகின்ற, 
புந்தி - புத்தியை , உணரான் - உடைத்தாகாதவனாகி , நெறியின் ஒன்றி - 
நல்வழிப்பட்டு , நிலைநின்ற - நிலைபெற்றுநின்ற , நினைவு - எண்ணம் , உண்ட 
தனினும் - உண்டாகியதனாலும் , பிறிவு இல் - நீங்குதலில்லாத , தனி - ஒப் 
பற்ற , அன்பு - பக்தியை, பண்டு - பழமையாய் , உடைய 
உடைத்தான , 
பெற்றி தனினும் - தன்மையினாலும் , அறிவு - தத்துவஞானம் , வந்து உதவ 
வந்துகூட , ( அதனால் ) , நம்பனை 

இராமநம்பியை, அறிந்து - ( ஸ்ரீமஹா 
விஷ்ணுவின் அம்சமென்று ) தெரிந்து , பகர்வான் - துதிப்பான் - ( எ - று . ) 

பொறி - மெய் , வாய் , கண் , மூக்கு , செவி , அயல் - அயற்புலங்க 
ளுக்கு ஆகுபெயர் . புந்தி - வடசொல் விகாரம் . 

உணரா நெறி என்னும் 
பாடத்திற்கு புல்லறிவால் உணரப்படாத சந்மார்க்க பென்க. “ பிறிந் 
தேன் பெற்ற மக்கள் எனப் பெரியாருங் கூறுதலால் . பிரியென்பது 


என 


- 


- 


--- 


விராதன்வதைப்படலம் 


45 


கித் திரிந்ததெனினும் இழுக்காது ; " பிறியார் பிறிவே தென்னும் " என்றார் , 
கீழ்க்காண்டத்தும் . 


வேறு . 


. 


விராத ஸ்தோத்ரம் . 
வேதங்களறைகின் றவுலகெங்கும் விரிந்தனவுன் 
பாதங்களிவையென்னிற்படிவங்களெப்படியோ 
வோ தங்கொள்கடலன் றியொன்றினோடொன்றொவ்வாப் 

பூதங்கெடொறுமுறைந்தாலவையுன்னைப்பொறுக்குமோ. 
இ - ள். ) வேதங்கள் - எல்லாவே தங்களாலும் , அறைகின்ற - துதிக் 
கப்படுகின்ற, இவை - இந்த , உன் பாதங்கள் - உனது திருவடிகளே , உலகு 
எங்கும் - உலகமுழுவதும் , விரிந்தன என்னின் - பரந்தனவென்றால் , படி 
வங்கள் - மற்றைத் திருவவயவங்கள் , எப்படியோ எத்தன்மை பனவோ ? 
ஓதம் கொள் - குளிர்ச்சியைக் கொண்ட , கடல் அன்றி கடலில்மாத்தி 
ரமே யல்லாமல் , ஒன்றினோடு ஒன்று ஒவ்வா - ஒன்றோடொன்று தம்மில் 
ஒத்திராத , பூதங்கள் தோறும் - மற்றைப் பூதங்களிலும் , உறைந்தால் ( நீ ) 
வாசஞ்செய்தால் , அவை - அப்பூதங்கள் , உன்னை- , பொறுக்குமோ - தாங்க 
வல்லனவோ ? [ வல்லனவல்ல ) ; ( எ - று ) 

வேதங்களிற் கூறப்படுவதெல்லாம் , எம்பெருமானது திருவடிகளின் 
பெருமையே , 

யாதலால் , வே தங்களறைகின்ற என்றான் ; அறைகின்ற 
பாதமெனக் கூட்டுக . இனி , வேதங்கள் சிலம்புபோ லொலிக்கின்ற பாதங்க 
ளென்றுமாம் . . அறைகின்ற - படு விகுதி முதலியன குன்றி வந்த செயப் 
பாட்டுவினை . தனது அருகி லிருத்தல்பற்றி , இவை என்று சுட்டினான் . 
உலகெங்கும் விரிந்தன என்றது , திரிவிக்கிரமாவ தாரகதையை 
கொண்டு , படிவங்க ளெப்படியோ என்றது - உனதுதிருமேனி இத்தன் 
மைத்தென்று உத்தேசித்து அறிய முடியா தென்றபடி . ஓதம் - வெள்ள 
மும் , அலையுமாம் . பூதங்கள் - பிருதிவி, அப்பு , தேயு , வாயு , ஆகாயம் என் 
நிலம் - 

நிலையாயிருத்தலும் , கந்தமுடையதாதலும் ; நீர் பாய்க் 
தோடுதலும், குளிர்ந்த பரிசமுடையதாதலும் ; தீ 

மேல்நோக்கி யெரி 
தலும் , சுடும் பரிசமுடையதாதலும் ; காற்று - பத்துத்திசைகளிலும் வீசு 
தலும் , உருவமின்றிப் பரிசமுடையதாதலும் ; விசும்பு - எங்கும் பரவி 
யிருத்தலும் , சப்தகுணமுடைய தாதலுமாகிய தன்மைவேறுபாடுகளைப்பற்றி , 
ஒன்றினோடொன்றொவ்வாப் பூதங்கள் என்றான் . அவை உன்னைப் 
பொறுக்கவல்லனவல்ல என்றது , அவற்றையும் நீயே தாங்குகிறாயென்பது 
தோன்றற்கு . ‘ பூதம் என்கிற சொல்லாற்றலால் , விநோதமாகக் காட்டப் 
படுஞ் சடைப்பூதங்களி னுட்புகுந்த மனிதனே அவற்றைத் தாங்கிச் செலுத் 
துதல்போல , ஐம்பெரும் பூதங்களி னுள்ளுறைகின்ற நீயே அவற்றைத் 
தாங்குகிர் யென்பது தோன்றுமாறு காண்க . ஓதங்கொள் கடலன்றி 


உட் 


பன . 


46 

ஆரணிய காண்டம் 
எனக் கடலிலுறைதலைத் தனியே எடுத்துக் கூறியது , திருப்பாற்கடலில் 
திருவநந்தாழ்வான் மேல் திருக்கண்வளர் தலும் , பிரளயகாலத்துப்பெருங்கட 
லில் ஆலிலைமேற் பள்ளிகொண்டருளுதலு மாகிய விசேஷத்தன்மையை 
நோக்கி . ஓகாரம் இரண்டனுள் , முன்னையது - ஐயத்தின்பாற்படும் ; பின்னை 
யது - எதிர்மறை . தொறும் - எஞ்சாமைப் பொருளதாகிய எழாம்வேற் 
றுமைப்பொரு ளுணர நின்ற இடைச்சொல் . வே தங்க - ளறைகின்ற 
என்றதனால் ஸகல வேதப் பிரதிபாத்யனாதலும் , உலகெங்கும் விரிந்தன 
என்றதனால் ஸர்வவியாபியாதலும் , ‘ பாதங்களிவை என்றதனால் பத்து 
டையடியவர்க்கெளியவ னாதலும் , படிவங்களெப்படியோ என்ற தனால் மன 
மொழிமெய்களுக்கு எட்டாதவ னாதலும் , ‘ ஓ தங்கொள்கடலன்றி என்ற 
தனால் வியூகநிலைமையும் . பூதங்கெடொறுமுறைந்தால் 

பூதங்கடொறுமுறைந்தால் என்றதனால் ஸர் 
வாந்தர்யாமி யாதலும் , அவை யுன்னைப் பொறுக்குமோ என்றதனால் 
அனைத்துக்கும் ஆதார மாதலும் , ஸர்வ சக்தித்வமுங் கூறப்பட்டன . 

இதுமுதற் பதினொருகவிகள் - பெரும்பாலும் எல்லாச்சீர்களுங் காய்ச் 
சீர்களாகிய அளவடி நான்கு கொண்ட தாவுகொச்சகங்கள் , ( சஎ ) 
சஅ . கடுத்தகராங்கதுவ நிமிர்கையெடுத்துமெய்கலங்கி 

யுடுத்த திசையனைத்தினுஞ்சென்றொலிகொள்ளவுறுதுயரா 
லடுத்தபெருந்தனிமூலத்தரும்பரமேபாமேயென் 

றெடுத்தொருவாரணமழைப்பநீயோவன்றேனென்றாய் . 
( இ - ள் . ) ஒரு வாரணம் - ஒரு யானையானது ( ஒப்பற்ற கஜேந்திராழ் 
வான் 

] , - கடுத்த - கோபித்த , கராம் - முதலையானது, கதுவ - ( தன்காலைக்) 
கவ்விக்கொள்ள , உறு அதனாலுண்டாகிய , துயரால் - துன்பத்தினா 
மெய் கலங்கி - உடல்கலக்கமுற்று , கை - ( தன் ) துதிக்கையை , நிமிர் எடுத்து . 
உயரத் தூக்கிக்கொண்டு , உடுத்த திசை அனைத்தினும் - சூழ்ந்த திக்குக்க 
ளெல்லாவற்றிலும் , சென்று ஒலி கொள்ள - ஒலி போய்ப் பரவும்படி , 
அடுத்த - ( யாவர்க்கும் ரக்ஷகனாகப் ) பொருந்திய , பெரு பெருமையை 
யுடைய , தனி - ஒப்பில்லாத , மூலத்து - ஆதிகாரணமாகிய , அரு - அரிய , 
பரமேபரமே பரம்பொருளே ! பரம்பொருளே ! என்று - , எடுத்து 
அழைப்ப - குரலெடுத்து அழைக்க , நீயோ - நீயன்றோ, அன்று அப் 
பொழுதே, ஏன் என்றாய் - ஏனென்று அங்கே எழுந்தருளி அதனைக் காத் 
தாய் ; ( எ - று . ) 

முதலை கோபித்தது , தனக்கு இருப்பிடமாகிய மடுவை யானை வந்து 
கலக்கின தனா லென்க . கராம் - ஆண் முதலை . கதுவ என்னுஞ் செயவெ 
னெச்சம் , இங்கே காரணப்பொருளது . நிமிர் - ‘ நிமி என்பதன் விகாரம் ; 
நிமிர்ந்து என்பதன் விகாரமாகவுமாம் : நிமிர் கை - வினைத்தொகையாகவு 
மாம் . உறு துயர் - மிக்க துய ரென் றுமாம் . உறு துயர் - ஆயிரமாண்டு முதலை 
வாயிலகப்பட்டு ஆகாராதிகளில்லாமையால் மிக்க துன்பம் . பரம் - எல்லா 


விராதன் வதைப்படலம் 


வற்றிலுஞ் சிறந்தபொருள் . பரமேபாமே - அன்புமிகுதிபற்றிவந்த அடுக்கு . 
முற்பிறப்பிற் செய்த பூஜாபலத்தினால் விஷ்ணுபக்தி மாறாதிருந்த மேன்மை 
பற்றி, ஒருவாரணம் என்றார் . . நீயோ , ஓகாரம் - வினாவகையால் நிச்சயப் 
பொருளை உணர்த்திற்று . வேழ முதலே யெனவழைப்ப , என்னென்றா 
னெங்கட் கிறை " என்றார் , புகழேந்திப்புலவரும் . இனி , நீயோவென்றெதிர் 
நின்றாய் என்றும் பாடம் . ஒரு திரியக்காலே ஒருதிரியக்குக்கு வந்த நோவை 
யும் பொறாமே அரைகுலையத் தலைகுலைய மடுக்கரைக்கேவந்து உதவின 
மகாகுணத்திலே ஈடுபட்டு இவ்வாறு கூறினான் , “ மீனமர்பொய்கை நாண் 
மலர் கொய்வான் வேட்கையினோடு சென் றிழிந்த, கானமர் வேழங் கை 
யெடுத் தலாக் கரா வதன்காலினைக் கதுவ , வானையின் றுயரந் தீரப் புள் 
ளூர்ந்து சென்று நின் நாழி தொட்டான் ” என்றார் பெரியாரும் . 

வாரணமழைத்த வரலாறு : - பாண்டியநாட்டில் இந்திரத்யும்ந னென்று 
ஓரரசன் மிக்க விஷ்ணுபக்தியுடையவனா யிருந்தான் . அவன் ஒருநாள் 
விஷ்ணுபூஜை செய்கையில் அகஸ்தியமகாமுனிவர் அங்கு எழுந்தருள , 
அவர்க்கு அவன் உபசாரஞ்செய்யாதிருக்க , அவர் கோபித்து நீ யானையாகக் 
கடவை என்று சபித்தனர்; அங்ஙனமே அவன் ஒருகாட்டில் யானை யாகத் 
தோன்றினனாயினும், முன் செய்த விஷ்ணுபக்தியின் மகிமையால் , அப்பொ 
ழுதும் விடாமல் நாள்தோறும் ஆயிரந்தாமரை மலர்களைக்கொண்டு விஷ்ணு 
வை அருச்சித்துப் பூசைசெய்துவந்தான் . அங்ஙனஞ் செய்யுநாட்களில் ஒரு 
நாள் , பெரியதொரு தாமரைத்தடாகத்தில் அர்ச்சனைக்காகப் பூப்பறித்தற்குப் 
போய் இறங்கியபொழுது, அங்கே முன் நீர்நிலையில் நின்று தவஞ்செய்து 
கொண்டிருந்த தேவலரென்னும் முனிவரது காலைப் பற்றியிழுத்து அதனாற் 
கோபங்கொண்ட அவரது சாபத்தாற் பெரியமுதலையாய்கிடந்த ஹூஹூ 
என்னுங் கந்தருவன் அவ்யானையின் காலைக் கவ்விக்கொள்ள , அதை விடுவித 
துக்கொள்ள முடியாமற் கஜேந்திரன் ஆதிமூலமே என்று கூவியழைக்க, 
உடனே திருமால் ஸ்ரீகருடவாகதாரூடராய் அங்கெழுந்தருளித் தம்திருவாழி 
யாழ்வானைப் பிரயோகித்து , முதலையைத் துணித்து , அதன் வாயினின்றும் 
விடுவித்துக் கஜேந்திரனுக்கு மோக்ஷமளித்துப்போக, ஹூஹூவும் சாபவி 
மோசனமாகித் தன்னுலகஞ்சேர்ந்தன னென்பதாம் . 
சக , புறங்காணவகங்காணப்பொதுமுகத்தினருணோக்க 

மிறங்காததாமரைக்கணம்பெருமா அனியம்புதியா 
லறங்காத்தற்குனக்கொருவராருமொருதுணையின்றிக் 

கறங்காகுமெனத் திரிய நீயேயோகடவாய் தான் . 
( இ - ள் . ) புறம் காண - புறத்தவர்கள் காணவும் , அகம் காண 
தவர்கள் காணவும் , ( இவ்விருதிறத்தவர்கள்பக்கலிலும் ) , பொது முகத்தின் 
பக்ஷபாதமில்லாமல் ( நடுவுநிலைமையாக ), அருள் நோக்கம் இறங்காத -கிருபை 
யோடு கூடிய கடாக்ஷம் நீங்காத , தாமரை கண் - செந்தாமரை மலர்போலுந் 


48 


ஆரணியகாண்டம் 


புண்டரீகா 


திருக்கண்களை யுடைய , எம் பெருமா அன் எங்கள் தலைவனே ! -- அறம் 
காத்தம்கு - தருமத்தைக்காப்பதற்கு , உனக்கு ஒருவர் ஆரும் ஒரு துணை 
இன்றி - உனக்குப் பிறரொருத்தரும் சிறிதுந் துணையில்லாமல் , கறங்கு என - 
காற்றாடி போல , திரிய - அலையுமாறு, நீயேயோ - நீதானோ, கடவாய் -கடமை 
யுடையனாயிருக்கிறாய் ? இயம்புதி - சொல்வாயாக ; (எ - று . ) 

புறம் , அகம் - ஆகுபெயர்கள் . அகத்தவர் - பரமபதத்திலேயுள்ள நித்தி 
யர்களும் , முக்தர்களும் . புறத்தவர் மற்றையுலகங்களிலுள்ள பக்தர்கள் . 
அருளாவது - தொடர்புபற்றாது இயல்பாக எல்லாவுயிர்கண்மேலுஞ் செல் 
வதாகிய கருணை . தாமரை - அதன் மலர்க்கு ஆகுபெயர் . இனி , ‘ இறங்காத 
என்பதனைச் சிலேடையாகக்கொண்டு , புறத்தவர்களாகிய தன்னடியரல்லா 
தாரைக் காணவும் , அகத்தவர்களாகிய தன்னடியாரைக் காணவும் , இவ்விரு 
வர்திறத்தும் பொதுப்பட அருணோக்க மிறங்காத கண்க ளென்று உரைத்து , 
புறத்தவர்களிடத்தே அருணோக்கம் பொருந்தாத வெனவும் , அகத்தவர்க 
ளிடத்தே அருணோக்கம் நீங்காத வெனவுங் கருத்துக்கொள்ளினும் அமையும் . 
அன்றியும் , புறமாகிய ஊனக்கண்ணாற் காணவும் , அகமாகிய ஞானக்கண்ணாற் 
காணவு மென்றுங் கொள்ளலாம் . தாமரைக்கணெம்பெருமான் 
க்ஷன் ; மலர்ச்சியுங் குளிர்ச்சியுங் கண்டோரை மகிழ்வித்தலும் பற்றி , கண்க 
ளுக்குத் தாமரைமலர் உவமைகூறப்பட்டது . எம் பெருமா அன் - அளபெடை 
விளியுருபு . ஆகும் , தான் - அசைகள் . 
30. துறப்பதேதொழிலாகத்தோன்றினோர் தோன்றியக்கான் 

மறப்பரோதம்மையதுவன்றாகின்மற்றவர்போற் 
பிறப்பரோவெவர்க்குந்தாம்பெற்றபதம்பெறலரியேதா 
விநப்பதேபிறப்பதேயெனும் விளையாட்டினி துகந்தோய் . 

ள் . ) இறப்பதே - இறத்தலும் , பிறப்பதே - பிறத்தலும் , எனும் 
என்கின்ற, விளையாட்டு - திருவிளையாட்டை , இனிது - இனிமையாக , உகந் 
தோய் - திருவுள்ளமுவந்து செய்தருள்கின்றவனே ! எவர்க்கும் யாவர்க் 
கும் , தாம் பெற்ற பதம் - தாம் முன்னேயடைந்த நிலையை , பெறல் - மீண் 
டும் அடைதல் , அரிதோ அரியதோ? ( அன்று ); ( ஆகவே ) , துறப்பதே 
தொழில் ஆக தோன்றினோர் - அறத்தலையே தொழிலாகக்கொண்டு தோன்றி 
முற்றத் துறந்த முனிவர்கள் , தோன்றியக்கால்- ( தமதுவிருப்பத்தால் வேறொரு 
தாழ்ந்த பிறவியை யெடுத்துப் ) பிறந்தால் , தம்மை மறப்பரோ - தமது முன் 
னைய உயர்ந்தநிலைமையை மறப்பார்களோ? ( மறவார் ) ; அது அன்று ஆகில் 
அதுவுமல்லாமல் , மற்றவர் போல் பிறப்பரோ- துறவாத அவர்களைப்போலவே 
( வேறுபாடில்லாமற் ) பிறப்பர்களோ ? (பிறவார் ) . 

எனவே , அகர்மவய்யனாய் அயர்வறுமமார்கள் முனிவர்க ளதிபதியாகிய 
நீ உன் கேவலகிருபையாலே ஸர்வாத்ம ஸம்ரக்ஷணார்த்தமாகக் கர்மவய்யர் 
பிறக்குந் தண்ணிய பிறவிகளிலே பிறக்கும் பொழுது , அம்முனிவர்களைப் 


. 


- 


1 


விரா தன் வதைப்படலம் 


49 


போல உன்ஸ்வரூபமழியாதபடி அதில் தோய்வின்றிக்கே வந்து போகாமல் , 
அடியறிவார் நீதான் ஸ்ரீமந்நாராயணன் என்று உணர்த்தினாலும் எனக்கு 
அவை தெரியாது காண் ; என்னை மனிதனாக நினைக்கிறேன் என்று சூழ்த் 
துக்கொடுக்கும்படியே , அதுக்கு அவ்வரு கறியாதானாய்க் கொண்டு , தன் 
நிலையை மறந்து , புரையற அவற்றோடு ஸஜாதீய னென்னலாம்படி , திருவ 
வதரிக்கிறா யென்று கருத்து . இங்கே “ உயிரளிப்பா, னெந்தின்ற யோனியு 
மாய்ப் பிறந்தாய் , " “ ஒருவாறொருவன் புகாவா - றுருமாறு , மாயவர் ” என் 
னும் பெரியார் பாசுரங்களின் விசேஷார்த்தங்கள் விசாரித்து அறியத்தகும் . 
இனி, துறப்பதே தொழிலாகத் தோன்றிய முனிவர்கள் நீ தோன்றினால் 
உன்னைச் சரணமடைதலேயன்றி மறப்பர்களோ ? அங்ஙனம் மறவாதிருத்த 
லின் மேலும் பரமபதத்தை யடைதலே யன்றி மற்றவர்களைப்போல மீண் 
டும் இவ்வுலகிற் பிறப்பெடுப்பர்களோ ? இங்கனம் நினது பரமபதத்தை 
யடைதல் அம்முனிவர்களுக்குமாத்திரமேயன்றி நின் திருவடியடைந்தயாவர் 
கும் அரிதன் றென்று கருத்துப்படப் பொருள் கூறலுமாம் . தன் இச்சாமாத் 
திரத்தால் உண்டாதலால், விளையாட்டு என்றார் . இறப்பதே , பிறப்பதே , 
ஏகாரங்கள் - எண்ணுப்பொருளன . 

( 50 ) 
நக பனிநின்ற பெரும்பிறவிக்கடல் கடக்கும்படியற்றி 

நனிநின்றசமயத்தோரெல்லாருநன்றென்னத் 
தனிநின்றதத்துவத் தின்றகைமூர்த்தியோகி 

னினிநின்ற முதற்றேவரென்கொண்டென் செய்வாரே . 
( இ - ள் ) - , பனி நின்ற - அச்சந் தரும்படி நின்ற , பிறவி பெருங் 
கடல் - பிறப்பாகிய பெரிய கடலை , கடக்கும்படி நீந்தித் தாண்டும்படி , 
பற்றி - புணையாகக் கொண்டு , நனி நின்ற சமயத்தோர் எல்லாரும் - மிகுதி 
யாய் நின்ற எல்லாச் சமயங்களி லுள்ளவர்களும் , நன்று என்ன - நல்ல 
தென்று சொல்லும்படி, தனி நின்ற - ஒப்பற்று நின்ற , தத்துவத்தின் தகை 
மூர்த்தி ஆகின் - பெரிய தத்துவஸ்வரூபியானால் , இனி பின்பு , நின்ற 
முதல் தேவர் - ( அவ்வச்சமயங்களுக்குத் ) தலைவராய் நின்ற தேவர்கள் , என் 
கொண்டு - என்ன பெருமையைக் கொண்டு , என் செய்வார் - என்ன காரி 
யங்களைச் செய்வார்கள் ? ( எ - று . ) 

பனி - நடுக்கமும் , வருத்தமுமாம் . பனிநின்ற என்னும் அடையைக் 
கடலுக்குக் கூட்டும்போது , குளிர்ச்சிபொருந்திய வென்க . காரண காரியத் 
தொடர்ச்சியாய்க் கரையின்றி வருதலால் பிறவிக்கடல் என்றும் , சகரர் 
கல்லின குழியை நீக்கு தற்கு பெருங்கடல் என்றுங் கூறினான். பெரும் 
பிறவிக்கடல் கடத்தல் - பிறவியறுதல் , சமயம் - மதம் . ஆகின் என்னும் 
எதிர்கால வினையெச்சம் , துணிவுப்பொருளை உணர்த்திற்று. பல சமயத் 
தோரும் தத்தத் தெய்வமே நன் றென்று கொண்டு தந்தம் இஷ்டதெய்வங் 
களுக்குக் செய்யும் வழிபாடுகளை யெல்லாம் நீயே பெற்றுக்கொண்டு அவர 

T 


வானவர்க்கும் - தேவர்களுக்கும் , ஒழிந்த - ( அத்தேவர்கள் ) நீங்க 
56 

ஆரணியகாண்டம் 
வர்க்குத் தக்கபடி பயன்களை அளிக்கின்றாயாதலால் அவ்வத்தேவர்களால் 
யாது பய னென்பதாம் ; நும்மின்கவிகொண்டு நுந்நுமிட்டாத்தெய்வ 
மேத்தினா , செம்மின்சுடர்முடியென்றிருமர் லுக்குச் சேருமே ", " யாங்கடவு 
ளென் றிருக்கு மெவ்வுலகிற்கடவுளர்க்கு , மாங்கடவுணீயென்றா லஃதுனக்கு 
வியப்பாமோ என்பன இங்குக் கருதத்தக்கவை . 
–உ . ஓயா தமலரயனே முதலாகவுளராகி 

மாயா தவானவர்க்குமற்றொழிந்தமன்னுயிர்க்கு 
நீயாகின் முதற்றாதைநெறிமுறையாலீன்றெடுத்த 
தாயாவார்யாவரே தருமத்தின் றனிமூர்த்தி . 

ள் . ) தனி - ஒப்பில்லாத , தருமத்தின் மூர்த்தி - தருமஸ்வ ரூபியே ! 
ஓயா த - ஒழிவில்லாத , மலர் அயனே - தாமரைமலரில் தோன்றிய பிரம் 
தேவனே , முதல் ஆக 

ஆதியாக , உளர் ஆகி - உள்ளவர்களாகி , மாயாத - 
மற்று மன் உயிர்க்கும் - மற்றை நிலைபேருடைய உயிர்களுக்கும் , 
முதல் தாதை - முதலாகிய தந்தை , நீ ஆகின் - நீ யானால் , -- நெறி முறை 
யால் 

உலகவழக்கத்தின்படி , ஈன்று எடுத்த ( அவர்களைப் ) பெற்று 
வளர்த்த , தாயாவார் - ( முதல் ) தாயாகுபவர் , யாவரே - ( வேறு ) எவரோ ? 
( எ - று . ) . 
ஓயாமை - பன 

- படைப்புத்தொழிலில் ஒழிவில்லாமை ; இனி , கற்பங்கள் 
தோறும் ஒவ்வொரு பிரம னாதலால் , பிரமதேவர் அனேகரென்பதுபற்றி , 
ஓயாத மல்ர்யன் என்றா னென்றுங் கொள்ளலாம் . - திருமாலினது திரு 
வுந்திக் கமலமலரில் தோன்றியவ னாதலால் , ‘ மலரயன் என்றான் . அய 
னே முதலாக என்றதனால் , அவனே முதலி லுண்டானவ . னென்பதும் , 
மற்றெல்லாவுயிர்களுக்கும் அவனே காரண னென்பதுங் கூறப்பட்டன . 
அமாரா தலால் , மரியாத வானவர் . எனப்பட்டனர் ; உடம்பழியினும் உயிர் 
அழியாது வேறுடம்பு பெற்று நிற்கு மாதலால் , மன்னுயிர் எனப்பட்டது . 
பிதாமகனாகிய பிரமனையும் படைத்தவ னாதலால் , ‘ முதல் தாதை - என் 
ரூன். முதலென்பதனைத் தாயென்பதனோடுங் கூட்டுக . தாயாவார் 
யாவரே என்றது - ஒருவருமில்லை , நீயே யென்றபடி ; மேல் உலகின் 
முய் என்பதுங் காண்க . இதனால் , வேறு துணையில்லாமலே சராசரங்க 
ளனைத்தையும் படைத்துக்காக்கின்ற அகடி தகட நாசாமர்த்தியங் கூஉறப்பட் 
டது . இனி, நின் தேவியாகிய திருமகளே லோகமாதாவென்றுங் கருத்துக் 
கொள்ளலாம் . 

( உ ) 
நீயா திபரம்பரமுநின்னவேயுலகங்க 
ளாயாதசமயமுநின்னடியவேயயலில்லை 
தீயாரினொளித் தியால்வெளிநின்றாற்றீங்குண்டோ 
வீயா தபெருமாயைவிளைாட்டும் வேண்டுமோ , 


விராதன் வதைப்ப ...லம் 


51 


- 


ஏகா 


ள் . ) ஆதி பரம்பரமும் முதன்மையாகிய மேலான கடவுளும் , 
நீ - நீயே ; உலகங்கள் - எல்லாவுலகங்களும் , நின்னவே - உனக்குக் கீழ்ப் 
பட்டவையே ; ஆயாத சமயமும் - ஆராய்ந்தறி தற்கரிய எல்லா மதங்களும் , 
நின் அடியவே உன் திருவடியைப் பற்றியவையே ; அயல் இல்லை 
வேறு இல்லை ; ( அங்ஙனமிருக்கவும் ), தீயாரின் ஒளித்தி - வஞ்சகர்களைப் 
போல ஒளிக்கின்றாய் ; வெளி நின்றால் - ( அங்ஙனம் ஒளியாது ) வெளிப் 
பட்டு நின்றால் , தீங்கு உண்டோ - உனக்குத் தீமை உண்டோ ? வீயாத - 
அழியாத , பெரு மாயை விளையாட்டும் - பெரிய மாயையாகிய விளையாட் 
டும், (உனக்கு ), வேண்டுமோ - ? ( எ - று . ) 

பராத்பாமென்றது , பரம்பரமென வந்தது ; சிறந்ததினுஞ்சிறந்ததென் 
பது பொருள் . தேற்றப்பொருளதும் , பிரிநிலைப்பொருளது மாகிய 
ரத்தை நீ யென்பதனோடுங் கூட்டுக . நின்னவே - உன் 

ஸ்வரூபமான 
வையே யென்றுங் கொள்ளலாம் . வானத்தினின்றும் பெய்கின்ற மழைநீ 
ரெல்லாம் கடலையே கலக்குமாறுபோல , எல்லாத் தேவர்களைக் குறித்துஞ் 
செய்கின்ற வந்தனைபாடுகளெல்லாம் ஸர்வேஸ்வரனையே சேருதலால் , 
ஆயா தசமயமு நின்ன டியவே என்றான் . தீயாரின் என்னும் உபமானத் 
திற் பழிப்பினாற் புகழ்ச்சி தோன் றுமாறு காண்க ; இனி , தீயவர்க்கு ஒளிக் 
கிறாயெனவுமாம் . இதனால் , ஈஸ்வரனது மாயையின் மகிமை கூறப்பட் 

( ருகூ ) 
தாய்தன்னையறியாதகன்றில்லை தன்கன்றை 
யாயும்றியு மூலகின்றாயாகினைய 
நீயறி தியெப்பொருளுமவையுன்னை நிலையறியா 

மாயையிதுவென்கொலோவாராதேவாவல்லாய் . 
( இ - 

-- ள் . ) ஐய - தலைவனே ! வாராதே வா வல்லாய் - ( அடியவர்க்கு ) 
வருதற்கரியாரைப்போலேயிருந்தே அறஎளியையாய் வரத்தக்க வல்லமை 
யுடையோனே ! (உலகத்தில் ), தாய் தன்னை அறியாத கன்று இல்லை - ( தன் 
னைப்பெற்ற ) தாயைத் தெரிந்து கொள்ளாத கன்றுக ளில்லை ; ( அவ்வாறே ) 
தன் கன்றை யாயும் அறியும் - தன்கன்றுகளைத் தாய்களும் அறிந்துகொள் 
ளும் ; ( அங்ஙனமிருக்க) , உலகின் தாய் ஆகின் ( நீ ) எவ்வுலகத்திர்குந் 
தாயானால் , நீ எ பொருளும் அறிதி - நீ எல்லாப்பொருள்களை யும் அறி 
கிறாய் ; அவை உன்னை நிலை அறியா - அப்பொருள்களெல்லாம் உன்னை 
இத்தன்மையதான நிலை யுடையவனென்று அறியமாட்டா ; மாயை இது . 
இம்மாயை , என் கொல் - யாதோ ? ( எ - று . ) 

தாயும் கன்றையறியவேணும் ; கன்றும் தாயை யறியவேணும் : இவ்வா 
றிருக்க , தாயாகிய மோத்திரம் எல்லாவுலகத்துயிர்களையும் அறிந்திருக்க, 
கன்றா கிய உலகத்துயிர்கள் உன்னையறியாமலிருப்பது என்ன வியப்போ ? 
என்பது கருத்து . “ பல்லாவு ளுய்த்து விடினுங் குழக்கன்று , வல்ல தாந் தாய் 


52 


ஆரணிய காண்டம் - 


1 


நாடிக்கோடலை என்றார் நாலடியாரிலும் . கன்று - இளமைப்பெயர் . உலகு 
இன் தாய் - உல கத்துக்கு இனிய தா யென்றுமாம் . ஆர்ய என்னும் வட 
மொழி , பிராகிருதத்தில் அய்ய என்றாகி , தமிழில் ஐய எனவந்தது . எவ 
னொருவன் கடவுளின் தன்மை நம்மா லறியமுடியாத தென நினைக்கின் 
ரானோ அவனால் தான் நீ நன்கறியப்பட்டவனாவா யென்று வாராதேவ ரவல் 
லாய் என்பதற்குக்கருத்துக்கொள்ளலாம் ; கடவுளின் தன்மை மனோவாக்குக் 
களுக்கு எட்டா தா தலால் , அதனை அவ்வாறு உணர்ந்தவனே உண்மை 
யுணர்ந்தவ னென்க : “ வந்தாய்போலே வாரா தாய் வாராதாய்போல் வரு 
வானே " என்றார் பெரியாரும் . இனி , இந்தப் பிரகிருதியிற் சம்பந்தப் 
படாமலே இதனுட்புகுந்து நடக்கவல்லா யென்றும் , ஊனக்கண்ணுக்கு 
வந்து தோன்றாமலே ஞானக்கண்ணுக்கு வந்து தோன்றவல்லா யென்றும் , 
பரமபதத்தினின்றும் நீங்காமலிருந்தே இங்கே திருவவதரிக்கவல்லா யென் 
றும் , கர்மவசமாய்ப் பிறக்கும்பிறவிபோலாகாமே அருள்பற்றியுள தாகின்ற 
இச்சாமாத்திரத்தால் அவதரிக்கவல்லா யென்றும் பொருள் கொள்ளலாம் . ( ) 

பன்னலாமென்றுலகம்பலபலவுநினையுமா 
லுன்னலாற் பெருந்தெய்வமுயர்ந்துளோரொழுக்கன்றே 
யன்னவூர் தியைமுதலாமந்தணர் மாட்டருந்தெய்வ 

நின்னலாலில்லாமைதெறிநின்றார் நினையாரோ . 
இ - ள் . ) உலகம் - உலகத்திலுள்ள சாதாரண ஜனங்கள், பன்னல் ஆம் 
என்று - துதிக்கலாமென்று , பல பலவும் - பலபல தெய்வங்களையும் , நினை 
யும் - நினைப்பர் ; ( என்றாலும் ) , உன் அலால் - உன்னை யல்லாமல் , பெருந் 
தெய்வம் வேறு சிறந்த தெய்வம் (உண்டென்னுதல் ) , உயர்ந்துளோர் 
ஒழுக்கு . அன்றே - உயர்ந்தோர்களது ஒழுக்கமன்று ; நெறி நின்றார் - நல் 
லொழுக்கத்தில் நின்ற அப்பெரியோர்கள் , அன்னம் ஊர்தியை முதல்ஆம் - 
பிரமன் முதலாகிய , அந்தணர்மாட்டு - அந்தணர்களால் ஆராதிக்கத்தக்க , 
அருந் தெய்வம் - அரிய கடவுள் , நின் அலால் இல்லாமை - உன்னையன்றி 
வேறில்லாமையை , நினையாரோ - ஆராய்ந்து அறியமாட்டார்களோ ? (அறி 
யவே அறிவா ரென்றபடி ); ( எ - று . ) - ஆல் - ஈற்றசை . 

தெய்வம்பல வவர் நூலும்பல வவை தேர்பொழுதில் , பொய்வம்பல 
வென்று தோன்றும் புல்லோர்கட்குப் போ தநல்லோ, ருய்வம் பலனுமவனே 
யென்றோதி யுண 

சாதி யுணர்வர் நெஞ்சே , கொய்வம்பலர்சொரியுஞ் சோலைமா 
மலைக்கொண்டலையே " என்ற செய்யுளும் இக்கருத்துக்கொண்டதே . உண் 
டென்னுதல் என்பது , சொல்லெச்சம் . உயர்ந்துளோர் , நெறிநின்றார் - 
தத்துவஞானிகள் . அன்னவூர்தி - அன்னப்பறவையை வாகனமாகவுடை 
யவன் .. அன்னம் - ஹம்ஸமென்னும் வடமொழியின் சிதைவு . ஊர்தி - 
ஊரப்படுவது ; ஊர்தல் - ஏறிச்செலுத்துதல் . அந்தணர் - அழகிய தட்பத் 
தினை ( அருளினை ) யுடையார் ; அன்றிக்கே, அந்தத்தை அணவுலோ ரென 


4 . 


விராதன்வதைப்படலம் 


53 


வேதாந்தத்தையே பொருளென்று மேற்கொண்டு பார்ப்பவரு மாம் . இனி , 
உன்னையல்லாமல் வேறு பெருந்தெய்வத்தைத் தேர்ந்தறியலா மென்று உல 
கம் பலபலவற்றையும் நினைக்கும் ; அது உயர்ந்துளோ ரொழுக்கன் றெனவு 
மாம் . இதனால் , பிரமன் முதலிய தேவர்க்குந் தேவனாந் தன்மை கூறப் 


பட்டது . 


ருசு . பொருவரியசமயங்கள் புகல்கின்றபுத்தேளி 

ரிருவினையுமுடையார்போலருந்தவநின்றியற்றுவார் 
திருவுறையுமணிமார்பநினக்கென்னைசெயற்பால 

வொருவினையுமில்லார்போலுறங்குதியாலுறங்கா தாய் . 
( இ - ள் . ) திரு உறையும் அணி மார்ப - திருமகள் வீற்றிருக்கின்ற 
அழகிய மார்பினையுடையவனே ! உறங்காதாய் - தூங்கா தவனே! - பொருவு 
அரிய - ஒப்பில்லாத , சமயங்கள் - பலமதங்களி லுள்ளவர்களும் , புகல் 

ற - ( தத்தந்தெய்வமென்று சிறப்பித்துச் ) சொல்லுகின்ற , புத்தேளிர் 
தேவர்கள் , இரு வினையும் உடையார்போல் - ( நல்வினை தீவினை யென் 
னும்) இரண்டுவினைகளையு முடையவர்களைப்போல , அருந் தவம் - அரிய 
தவத்தை , நின்று இயற்றுவார் - செய்ததிற்பார்கள் ; நினக்கு - உனக்கு , 
செயல்பால - செய்யத்தக்க வினைகள் , என்னை - என்ன இருக்கின்றன ? 
( ஒன்றுமில்லை ) ; ( ஆகையால் ) , ஒரு வினையும் இல்லார்போல் வினை 
யொன்று மில்லாதவர்களைப்போல , உறங்குதி - நித்திரை செய்தருளுகிறாய் ; 
(எ - று. ) 

சமயம் - ஆகுபெயர் . புத்தேளிர் , இர் - பலர்பால் விகுதி ; கேளிர் , 
மகளிர் என்பவற்றிற்போல . இருவினை புண்ணிய பாபங்கள் . தீவினை 
யைப்போல நல்வினையும்பிறத்தற்குஏதுவா தலான் , இருவினையுமுடையார் 
போல் என்றான் ; இந் நல்வினை தீவினை இரண்டும் , ஒருவனுக்குத் தத்துவ 
ஞான் த்தைத் தடுத்துப் பந்தமுறுத்து தற்கண் , பொன்விலங்கும் இருப்பு 
விலங்கும்போலத் தம்முள் ஒப்பனவாமென்க ; “ இருள்சே ரிருவினையுஞ் 
சேரா ” என்றார் நாயனாரும் . உம்மை - முற்றும்மை . போல் இரண்டும் - 
ஒப்பில்போலி . இருந்தவம் என்றும் பாடம் . மணி மார்ப வென்றும் பிரிக் 
கலர்ம் . இனி , திருவும் , கொளஸ்துபமணியும் பொருந்திய மார்பினை யுடையா 
யென்றுமாம் . 

உறங்கா தாய் என்றதற்கு - மற்றவர்களைப்போலத் தூங்கா 
மல் யோகநித்திரைசெய்தருளுகின் றவனே யென்றும் , அழிவில்லா தவனே 
யென்றுங் கருத்துக்கொள்க . ஒருவினையு மில்லார்போ லுறங்குதி என்ற 
தனால் , படைத்தல் முதலிய தொழிலெல்லாம் உன்னுடையனவேயென் 
பது குறிப்பிக்கப்பட்டது . திருமால் இவ்வுலகத்தைக் காத்தற்பொருட்டே 
யோகநித்திரை செய்கின் றனனாதலால் , ஒருவினையுமில்லார்போலுறங்குதி 
யாலுறங்கா தாய் என்றான் ; உறங்குவான் போல் யோகுசெய்தபெருமானை 
என்றார் ஆழ்வாரும் .. 

( இக ) 


54 . 


ரணிய காண் 


- 


கருஎ . அரவாகிச்சுமத்தியாலயிலெயிற்றினேந்து தியா 

லொருவாயின்விழுங்கு தியாலோ ரடியாலொளித் தியா 
றிருவான நிலமகளையிஃதறிந்தாற்சீறாளோ 

மருவாருந்துழாயலங்கன் மணிமார்பின்வைகுவாள் . 
( இ - ள் . ) திரு ஆன நிலமகளை - அழகான பூமிப்பிராட்டியை, அரவு 
ஆகி - ஆதிசேஷனது உருவமாகி , சுமத்தி - தாங்கியருளுகின்றாய் ; அயில் 
எயிற்றின் - கூர்மையாகிய கோட்டினால் , ஏந்துதி - ( ஸ்ரீவராகாவதாரமாய் ) 
எடுத்தருளுகின்றாய் ; ஒரு வாயின் விழுங்குதி - (பிரளயகாலத்தில் ) ஒரு 
வாயில் விழுங்கியருளுகின்றாய் ; ஓர் அடியால் ஒளித்தி - ( ஸ்ரீ திரிவிக்கிர 
மாவதாரத்தில் ) ஒரு திருவடியால் அளந்து மறைத்தருளுகின்றாய் ; இஃது 
இங்ஙனம் அவளிடத்தே அன்பு கொண்டுஉதவுதலை , அறிந்தால் தெரிந் 
தால் , மரு ஆரும் - வாசனை வீசுகின்ற , துழாய் அலங்கல் - திருத்துழாய்மாலை 
யையுடைய , மணி மார்பின் 

அழகியதிருமார்பில் , வைகுவாள் - தங்கு 
கின்ற பெரிய பிராட்டி , சீறாளோ - ஊடல்கொள்ளாளோ ? ( எ - று . ) 

அரவாகிச் சுமத்தலை , ஸ்ரீபகவத்கீதையிற் கண்ணன் “ நாகங்களில் 
அருந்தனாகின்றேன் யானே " எனக் கூறியவாற்றானு முணர்க. மரு வாரும் 
எனப்பிரித்து , ெேதனொழுகுகின்ற என்றுமாம் . பாரிடந்து பாரையூண்டு 
பாருமிழ்ந்து பாரள்ந்து பாரையாண்ட , பேராளன் ” என்றார் பெரியாரும் . 
துழாய் - துளவ என்னும் வடமொழியின் திரிபு ; இது , துளவமென்றுஞ் 
சிதைந்து வழங்கும் . அலங்கல் - தொங்கியசைவது ; தொழிலாகுபெயர் . ( ருஎ ) 
ரு அ . மெய்யைத்தான்சிறிதுணர்ந்து நீவிதித்தமன்னுயிர்க 

ளுய்யத்தானாகாதோவுனக்கென்னகுறையுண் 
வையத்தார்வானத்தார்மழுவாளிக்கன்றளித்த 

வையத்தாற்சிறிதையந் தவிர்ந்தாருமுளரைபா, 
( இ - ள் . ) ஐயா - தலைவனே ! நீ விதித்த மன் உயிர்கள் - நீ உண்டாக்கி 
நியமித்த நிலைபொருந்திய உயிர்கள் , மெய்யை - ( நீயே பரதத்துவமென்னும் ) 
உண்மையை , சிறிது உணர்ந்து கிஞ்சித்து அறிந்து , உய்யத்தான் ஆகா 
தோ - உஜ்ஜீவித்தாலாகாதோ ? உனக்கு என்ன குறை உன்டோ ( அங் 
ஙனம் உஜ்ஜீவிப்பதனால் ) உனக்கு யாதாயினுங் குறை உள தாமோ ? மழுவா 
ளிக்கு - பரமசிவனுக்கு , அன்று - அக்காலத்தில் ( பிரமகபாலத்தைக் கையி 
லேந்திப் பிக்ஷாடநஞ்செய்தபொழுது ) , அளித்த - ( அக்கபாலம் நிறைந்து கை 
யைவிட்டு நீங்கும்படி நீ ) இட்டருளிய , ஐயத்தால் - பிச்சையினால் , சிறி , 
ஐயம் தவிர்ந்தாரும் - சிறி துசந்தேகம் நீங்கினவர்களும் , வையத்தார் நில 
வுலகத்தவருள்ளும் , வானத்தார் - வானுலகத்தவருள்ளும் , உளர் - உண்டு . 

" பேசநின்ற சிவனுக்கும் பிரமன் றனக்கும் பிறர்க்கும் , நாயகனவனே 
தவாலநன்மோக்கத்துக் கண்டுகொண்மின் ” என்றது , இங்கே காணத்தக்கது . 


விராதன்வதைப்படலம் 


55 


உய்தல் - நற்கதியடைதல், மழு ஆளி - மழுவை ஆளுதலுடையவன் ; அன் 
றிக்கே, மழு வாளி - மழுவாகிய ஆயுதத்தை யுடையவன். மழு - எரியிரும் 
பாயுதம் . ஐயமாவது - பல தலையாய உணர்வு ; இங்கே யாரோ பாத்த்துல 
மென்பது . ஐயம் - பிச்சையுஞ் சந்தேகமு மாதல் “ ஐயமே பிச்சை யேற் 
குமோ டநுமானம் பிச்சை என்பதனா லறிக . 

மழவாளிக்கு ஐயமளித்தகதை : - பரமசிவன் , தன்னைப்போலவே பிரம 
னும் ஐந்துசிரமுடையனாயிருப்பது பலரும் பார்த்து மயங்குதற்கு இடமா 
யிருக்கின்ற தெனக் கருதி அவனது சிரங்களி லொன்றைக் கிள்ளிவிட , அக் 
கபாலம் அப்படியே அவன்கையிலொட்டிக்கொள்ளுதலும் , இதற்கென்செய் 
வதென்று அலமா , தேவர்களும் முனிவர்களும் இப்பாவந்தொலையப் பிச்சை 
யெடுக்கவேண்டும் ; என்றைக்கு இக்கபாலம் நிறையுமோ , அன்றைக்கே இது 
கையை விட்டகலும் என்று உரைக்க , அங்ஙனமே சிவபிரான் பலகாலம் 
பல தலங்களினுஞ்சென்று பிச்சை யேற்றுக்கொண்டு வருந்தித் திரிந்தும் 
அக்கபாலம் நிறைந்து நிங்கா தாக , ஒருநாள் ஸ்ரீமகாவிஷ்ணுவை அடைந்து 
ஏற்றபோது , அவர் அக்ஷயம் என்று பிக்ஷையிட , உடனே அது நிறைந்து 
கையைவிட்டகன்றது என்ப 

பதாம் . 


க . அன்னமாயருமறைகளறைத்தாய்நீயவையுன்னை 
முன்னமாரோதுவித்தாரெல்லாருமுடிந்தாரோ 
பின்னமாயொன்றாதல் பிரிந்தேயோபிரியாதோ 
வென்னமாமாயமிவையேனமாய்மண்ணிடந்தாய் . 


- ள். ) ஏனம் ஆய் மண் இடந்தாய் - ஸ்ரீவராகரூபியாய்ப் பூமியைக் 
கோட்டாற்குத்தி யெடுத்தருளியவனே ! நீ- , அன்னம் ஆய் - ஹம்ஸஸ்வரூபி 
யாய் , அரு மறைகள் - அறிதற்கரிய வேதங்களை , அறைந்தாய் - (பிரமதேவ 
னுக்கு ) உபதேசித்தாய் ; அவை-அவற்றை , முன்னம் - முன்னே , உன்னை ஒது 
வித்தார் - உனக்குக் கற்பித்தவர் , ஆர் - யாவர் ? எல்லாரும் - ( அவர்கள் ) அனை 
வரும் , முடிந்தாரோ - (இப்பொழுது ) அழிந்து போனார்களோ? ( பரமாத்மா 
வாகிய நீ ), பின்னம் ஆய் ஒன்று ஆதல் - ( சேதநாசேததங்களினின்றும் ) 
வேறாகியும் ஒன்றாகியு மிருத்தல் , பிரிந்தேயோ - ( அவற்றைப் ) பிரிந்து 
நின்றோ ? பிரியாதோ பிரியாமலிருந்தோ ? இவை (வேறும் ஒன்றுமா 
யிருக்கிற ) இத்தன்மைகள், என்ன மா மாயம் - என்ன பெரிய மாயை ? ( எ - று . ) 

பிரமனுக்கு வேதங்களை முதலில் ஹம்ஸரூபியா யிருந்து உபதேசித் 
தருளினதனால் , அன்னமா யருமறைக ளறைந்தாய் என்றான் ; “ அன்னமா 
யன்றங் கருமறைபயந்தான் ” என்றார் திருமங்கையாழ்வாரும் . திருமால் 
தனக்குச் சேதநாசேந்தங்களையெல்லாம் சரீரமாகக் கொண்டுள்ளானாதலால் , 
சரீரசரீரிகளைப் பேதமாகவும் அபேதமாகவும் கூறும் மரபின்படியே இச்சேத் 
நாசே ததங்களின் வேறுபடுத்தியும் , ஒன்றாக்கியும் கூறப்படுவன் ; இதனால், 


55. 


ஆரணியகாண்டட் 


விசிஷ்டாத்வை தவித்தாந்தத்தை வெளியிட்டபடி . யாரென்பதன் விகார 
மாகிய ஆரென்பது , ஈண்டு இன்மை குறித்து நின்றது . முடிந்தாரே என் 
றும் பாடம் . 


- 


ஏனமாய் மண்ணிடந்த கதை : - முன் ஒருகாலத்திற் பூமியைப் பாயா 
கச் சுருட்டிக் கடலில் மூழ்கிப்போன இரணியாக்கனை , திருமால் , வராக ரூப 
மாகத் திருவவதரித்துக் கொன்று , பூமியைக் கோட்டாற் குத்தி யெடுத்துக் 
கொண்டுவந்து விரித்தருளின னென்பதாம் . 

( ருகூ ) 
• 0 . ஒப்பிறையும் பெறலரியவொருவாமுன் னுவந்துறையு 

மப்புறையுடுறந்தடியேனருந் தவத்தாலணுகுறலா 
லிப்பிறவிக்கடல்கடந்தேனினிப்பிறவேனிருவினையுந் 

துப்புறழுநீர்த்தசுடர்த் திருவடியாற்றுடைத்தாய் நீ . 
(இ - ள் . ) இறையும் ஒப்பு பெறல் அரிய - சிறிதும் உவமைபெறுவதற் 
கரிய ( ஒப்பில்லாத ), ஒருவா - தனிநாயகனே ! -- c- , முன் - முன்னே , உவந்து 
(திருவுள்ளம் ) உகந்து , உறையும் பள்ளிகொள்கின்ற , அப்பு உறையுள் 
திருப்பாற்கடலாகிய இருப்பிடத்தை, துறந்து - விட்டு , அடியேன் அருந் 
தவத்தால் - அடியவனாகிய எனது ( முன்னே செய்த ) அரிய தவத்தினால் , 
அணுகுறலால் - ( இங்கே ) எழுந்தருளியதனால் , - இ பிறவி கடல் - இந்தப் 
பிறப்பாகிய கடலை , கடந்தேன் - தாண்டினேன் ; இனி பிறவேன் - இனி 
மேல் ( யான் ) பிறப்பேனல்லேன் ; இரு வினை யும் ( இப்பிறவிக்குக்காரண 
மாகிய எனது) இரண்டுவினைகளையும் , துப்பு உறழும் நீர்த்த -பவழம் போன்ற 
(சிவந்த ) திருநிறத்தையுடைய , சுடர் - ஒளியினையுடைய , திருஅடியால் 
(உன் ) திருவடிகளால் , துடைத்தாய் - போக்கியருளினாய் ; ( எ - று . ) 

ஒப்பில்லாமை கூறியதனால் , உயர்வில்லாமை தானே பெறப்படும் ; “ ஈடு 
மெடுட்பு மி லீசன் ” என்றார் பெரியாரும் . பனிக்கடலிற் பள்ளிகோளைப் 
பழகவிட்டோடிவந்தென் , மனக்கடலில் வாழவல்ல மாயமணாள நம்பீ ” “ பற 
வையேறுபாம்புருடா நீயென்னைக் கைக்கொண்டபின் , பிறவியென்னுங் 
கடலும்வற்றிப் பெரும்பதமாகின்ற தால் ” என்ற பெரியாரருளிச்செயலை 
அடியொற்றியது , இச்செய்யுள் . அப்பு - நீர் ; கடலுக்கு ஆகுபெயர் : இங்கே 
பிரகாணம் நோக்கிப் பாற்கடலெனக் கொள்ளப்பட்டது . துப்புறழும் நீர்த்த 
தூய்மைபொருந்திய தன்மையையுடைய வென்றுமாம் . ஸ்ரீராமலக்ஷ்மணர் 
களைத் தோள் மேல் எழுந்தருளப் பண்ணிக்கொண்டு போனபொழுதும் , 
ஸ்ரீராமன் காலாலுதைத்துப் பள்ளத்தில் தள்ளியபொழுதும் திருவடிகள் 
தன் மேற்பட்ட பாக்கியத்தை வியந்து , திருவடியால் துடைத்தாய் என் 
றான் . உறையுள் - தொழிலாகுபெயர் ; உள் - தொழிற்பெயர்விகுதி : விக்குள் , 
கடவுள் , செய்யுள் , பாய்த்துள் என்பவற்றிற்போல . இனி, வினைத்தொகை 
யாய் உறைகின்ற இ 
இட மெனவுமாம் . 

( சு 0 ) 


விராதன்வதைப்படலம் . 


57 


வேறு . 


- 


- 


உன்சரிதஞ்சொல் என்று இராமன் வீராதனை வினவுதல். 
சுக . இற்றெலாமியம்பினா, னிற்றலோடு நீயிவ்வா 

றுற்றவாறுணர்த்தெனா, வெற்றியான் விளம்பினான் . 

ள் . ) ( அத்தேவசரீரங்கொண்ட விராதன் ) , - இற்று எலாம் 
தன்மையவெல்லாவற்றையும் , இயம்பினான் நிற்றலோடும் - சொல்லித் 
துதித்து நின்றவளவில் , -- வெற்றியான் - வெற்றியையுடைய ஸ்ரீராமன் , 
( அவனை நோக்கி ) , நீ இ ஆறு உற்ற ஆறு நீ இங்ஙனம் பொருந்திய வா 
லாற்றை , உணர்த்து - தெரியச்சொல்வாய் , எனா - என்று , விளம்பினான் - 
சொன்னான் . ( எ - று . ) 

இற்றெலாம் - ஒருமைப்பன்மைமயக்கம் . வெற்றி - விராதன்வதை . 

இதுமுதற் பன்னிரண்டுகவிகள் பெரும்பாலும் முதலிரண்டுசீர்கள் 
மாச்சீர்களும் , மற்றைய தொன்று விளச்சீருமாகிய சிந்தடி நான்கு கொண்ட 
வஞ்சி விருத்தங்கள் . 

(சக) 
விராதன் தன்வரலாறு கூறத்தொடங்குதல் . 
கஉ .கள்ளமாயவாழ்வெலாம் , விள்ள ஞானம்வீசு தாள் 

வள்ளல்வாழிகேளெனா, வுள்ளவாறுணர்த்தினான் . 

( இ - ள் . ) ( அதற்கு விராதன் ) , கள்ளம் ஆய - பொய்யாகிய , வாழ்வு 
எலாம் - ( இவ்வுலக ) வாழ்க்கைகளெல்லாம் , விள்ள - நீங்கும்படி , ஞானம் 
தத்துவஞானத்தை, வீசு - உண்டாக்குகின்ற , தாள் - திருவடிகளை யுடைய , 
வள்ளல் - வரையாது கொடுப்பவனே! -- வாழி - வாழ்வாயாக ; கேள் - ( இத 
னைக் ) கேள் ; எனா - என்று , உள்ள ஆறு - நடந்த வரலாற்றை , உணர்த்தி 
ன் - தெரிவித்தான் ; ( எ - று . ) - அது மேற்கூறுகின்றார் . 

இனி , கள்ளமாயவாழ்வு என்பதற்கு , குற்றம் பொருந்திய சாபத்தால் 
வந்த ராக்ஷஸசரீரமென்றும் உரைக்கலாம் . வீசுதல் ஈதல் . வள்ளல் - 
அண்மைவிளி. தன் சாபத்தைப்போக்கி அறியாமையைநீக்கி ஞானத்தை 
யுண்டாக்கிய உபகாரத்தை நோக்கி , வள்ளல் வாழி என்றான் . வாழிய 
வென்னும் வியங்கோள் , ஈறுகெட்டு நின்றது . 

( சுஉ ) 
விராதன் வரலாறு . 
சுக . இம்பருற்றிதெய்தினேன் , வெம்புவிற்கைவீரபேர் 

துப்புருத்தன தன்சூ, ழம்பரத்து ளேனரோ. 
( இ - ள் . ) வெம்பு வில் வெப்பம் பொருந்திய வில்லினை யேந்திய , 
கை - திருக்கையையுடைய , வீர - வீரனே ! -- தும்புரு பேர் - 

- தும்புருவென் 
னும் பெயரையுடையேனும் , - தன தன் - குபோன் , சூழ் - ஆளுகின் 2 

8 


* 


-- 


ஆரணியகாண்டம் . 


அம்பாத்து - தேவலோகத்தில் ( அளகாபுரியில் ) , உளேன் - உள்ளவனுமாகிய 
யான் , இம்பர் உற்று - இவ்வுலகத்தே வந்து பிறந்து , இது எய்தினேன் - 
இந்நிலைமையை அடைந்தேன் ; ( எ - று. ) 

கோதண்டத்தின் வெப்பத்தைத் தான் நேரே கண்டு அனுபவித்தமை 
தோன்ற , வெம்புவில் என்றான் ; இனி, வெம்பு கை என இயைத்து , விரும் 
பப்படுகின்ற ( அழகிய ) கை யென்றுங் கொள்ளலாம் . பெயர் - பேரென 
மருவிற்று . தனத னென்பதற்கு சம்பத்தைக்கொடுக்கின் றவ னென்று 
பொருள். 

( சுகூ ) 
காச , ஆடாம்பை நீடாங் , கூடுநின்றுபாடலா 

லூடுவந்து கூடவிக் , கூடுவந்து கூடினேன் . 


- 


1 


- 








- 


( இ - ள் . ) ஆடு அரம்பை - நர்த்தனஞ் செய்கின்ற - ரம்பை யென்னுந் 
தெய்வப்பெண் , நீடு , அரங்கு ஊடு - பெரிய - நடனசபையில் , நின்று 
வந்து நின்று , பாடலால் பாடு தலினாலே , ( அப்பொழுது அவளிடத்தே 
யான் வேட்கையுற்று ) , ஊடு வந்து கூட - ஊடுதலுண்டாகி ( அவளோடு ) 
புணர்ந்ததனால் , இ கூடு வந்து கூடினேன் இவ்விராக்கத சரீரத்திலே 
வந்து சேர்ந்தேன் ; ( எ - று . ) 

" ஆடரம்பை பாடலால் என்றதனால் , ஆட்டத்தோடே கூடிய பாட் 
டைப் பாடினா ளென்க . அரம்பை - வடசொற்றிரிபு . 

வடசொற்றிரிபு . அரங்கூடு , ஊடு 
ஏழனுருபு . பின்னே நின்ற ஊடு முதனிலைத் தொழிற்பெயர். ஊடு 
உவந்து எனப் பிரித்து - ஊடலை மகிழ்ந்தென்றும் உரைக்கலாம் . ஊடலாற் 
கூடலின்பஞ் சிறத்தலால் , ஊடுவந்துகூட என்றான் ; ஊடுதல் காமத்திற் 
கின்ப மதற்கின்பங் , கூடி முயங்கப் பெறின் " என்றார் நாயனாரும் . கூடு - 
பறவைக் கூடு; இங்கே அதுபோன்ற உடலுக்கு உவமவாகுபெயர் . 

(சுச ) 
கரு . காக்கவந்தகாம நோய் , துரக்கவந்த தோமினா 

லிரக்கமின்றியேவினா, னரக்கன்மைந்தனாயினேன் . 

( இ - ள் . ) காக்க - ( அறிவை ) மறைக்கும்படி , வந்த - மிகுதியாயுண்டா 
கிய , காம நோய் - காமவியாதி , துரக்க - தொடர் தலால் , வந்த - உளதான , 
தோமினால் - அக்குற்றத்தினால் , இரக்கம் இன்றி - சிறிதும் இரங்குதலில் 
லாமல் , ஏவினான் - ( குபோன் 

என்னை 

ராக்ஷஸனாகும்படி ) சபித்தான் ; 
- (ஆதலால் யான் ) , அரக்கன் மைந்தன் ஆயினேன் - ராக்ஷஸகுலத்தில்தோன் 
றிய மகனானேன் ; ( எ - று . ) 

தான் சேர்ந்தவிடத்தே மிக்க வருத்தத்தை உண்டாக்குதலால் , காமத் 

நோய் என்றான் . தோம் - தோஷமென்ற வடசொல்லின் சிதைவு . 
சுசு. அன்னயக்கனாதியா , யின்னறீருமீகையா 

னின்ன தாளினீங்குமென் , றுன் னுமெற்கணர்த்தினான் . 


வே 


- 


அ - அசை.இனி, 
னாய் , தின்று - ( அகப்பட்ட பிராணிகளையெல்லாங் கொன்று ) தின்று , 
காம நோயால் அறிவிழந்து அரம்பையைக் கூடி அரக்கனாக 
விராதன் வதைப்படலம் . 

59 
( இ - ள் . ) ஆதியாய் - ( எல்லாப்பொருள்களுக்கும் ) முதன்மையான 
வனே ! இன்னல் தீரும் ஈகையான் - ( இரப்பவர்களது ) வறுமைத் துன்பம் 
நீங்குதற்குக் காரணமான தானத்தை யுடையோனாகிய , " அன்ன யக்கன் - 
அந்தயக்ஷன் [ குபோன் } ,உன்னும் எற்கு- ( இச்சாபம் எவ்வாறு நீங்கு மென்று ) 
நினைத்துவருந்துகின்ற எனக்கு , நின்ன தாளின் நீங்கும் - உன்னுடைய 
திருவடிகளின் பரிசத்தால் தீரும், என்று-- , உணர்த்தினான்- ; ( எ - று .) 

யக்கன் - வடசொற்றிரிபு. எற்கு - அகரச்சாரியை யின்றி வந்தது . ( சுசு ) 
சுஎ . வலஞ்செய்திந்தவானெலா, நலிஞ்சு தின்ன நாம வேல் 

பொலிஞ்சவென்றிபூணுமக் , கிலிஞ்சன்மைந்தனாயினேன் . 

இ - ள் . ) இந்த வான் எலாம் - இவ்வானுலகத்திலுள்ளார் - யாவரை 
யும் , வலம் செய்து - சுற்றிவந்து , நலிஞ்சு - வருத்தப்படுத்தி , தின்ன - தின் 
னும்படி , -- நாம வேல் பொலிஞ்ச அச்சத்தைத் தருகின்ற வேலாயுதம் 
விளங்கிய , வென்றி பூணும் - ஜயத்தையே மேற்கொள்ளுகின்ற , அ கிலிஞ் 
சன் - அப்படிப்பட்ட கிலிஞ்சனென்னும் அரக்கனது , மைந்தன் ஆயினேன் 
மகனாகப் பிறந்தேன் ; ( எ - று . ) 

இனி , வலஞ்செய்து என்பதற்கு , சாபம் நீங்குமாறு கூறிய அக்குபோ 
னைப் பிரதக்ஷிணஞ்செய்துவந் தென்றுங் கொள்ளலாம் . வான் 

ஆகுபெயர் . 
நலிஞ்சு, பொலிஞ்ச என்பவை - நலிந்து , பொலிந்த என்பவற்றின் போலி . 
நாம் என்பது, அச்சமுணர்த்தும் உரிச்சொல் ; " பே நா முருமென வரூஉங் 
கிலிஞ்சன் , அகரச்சுட்டு - அவன துகொடுமையின் பிரசித்தியைக் காட்டும் . () 
சுஅ . அன்று மூலமா தியா , யின்று காறுமேழையே 

ன்று தீது நாடலேன் , றின்று தீயதேடினேன் . 
( இ - ள் . ) ஆதியாய் - முதல்வனே ! ஏழையேன் - அறிவில்லா த யான் , 
அன்று மூலம் - அந்நாள் முதலாக , இன்று காறும் 

இந்நாள்வரையிலும் , 
நன்று தீது நாடலேன் - நல்ல தின்னது தீயதின்ன தென்று ஆராயா தவ 

தீ 
தீவினைகளையே , தேடினேன் - சம்பாதித்துக்கொண்டேன்; ( எ - று . ) 


நேர்ந்தமை 


சு 


பற்றிய அநுதாபங் தோன்ற , ஏழையேன் என்றான் . 
சுகூ . தூண்டநின்றதொன்மைதான் , வேண்டநின்ற வேத நூல் 

பூண்டநின்பொலங்கொடா, டீண்டவின்று தேறினேன் . 

( இ - ள் . ) தூண்ட நின்ற - ( தன்னை ஓதியுணர்ந்தவர்க்கு நல்லறிவைத் ) 
தூண்டும்படி நின்றனவும் , தொன்மை தான் வேண்ட நின்ற - பழமை பாகத் 


ற 


60 

ஆரணிய காண்டம் . 
தான் ( எல்லாராலும் ) வேண்டப்பட்டு இன்றியமையாது நின்றனவுமாகிய , 
வேதம் நூல் - வே தங்களை , பூண்ட - மேற்கொண்ட , நின் -உனது , பொலம் 
கொள் - பொற்கழலை யணிந்த , தாள் - திருவடிகள் , தீண்ட - மேற்படு தலால் , 
இன்று- , தேறினேன் - துன்பந் தீர்ந்தேன் ; ( எ - று . ) 

தூண்டுதல் - உண்டாக்கி வளர்த்தல் . தூண்டநின்ற வேண்டநின்ற வேத 
மென்க . வேத் நூல் வே தமாகிய நூலென இருபெயரொட்டுப் பண்புத் 
தொகை ; உம்மைத்தொகையாய் , வே தங்களும் அவற்றோடொப்பச் சொல் 
லப்படுகின்ற மற்றைச் சாஸ்திரங்களு மென்றுமாம் . வேதநூல் பூணுதல் - 
எல்லா நூல்களானும் புகழப்படுதல் . பொன் + கொள் = பொலங்கொள் ; 
இதற்கு , “ பொன்னென் கிளவி யீறுகெட முறையின் , முன்னர்த் தோன் 
றும் லகார மகாரஞ், செய்யுண்மருங்கிற் றொடரிய லான ” என்பது விதி . 
பொன் - இங்கே அதனாலாகிய கழலுக்குக் கருவியாகுபெயர் ; பொலிவைக் 
கொண்ட தாளெனவுமாம் . இனி , முதலடிக்கு முன்னேசெய்துநின் 
பழமையாகிய என துநல்வினை தான் தூண்டியதனா லென்று உரைத்து , 
‘தீண்ட என்பதனோடு கூட்டலுமாம் . 

( சுக ) 
விராதன் தன்னுலகத்தைச் சேர்தல் . 
எ 0 . தெறுத்துவந்த தீதெலா , மறுத்தவுன்னையாதனே 

னொறுத்ததன்மையூழியாய் , பொறுத்தியென்றுபோயினான் . 
( இ - ள் . ) 

ஊழியாய்- ! தெறுத்து - உயிர்களை யழித்ததனால் , வந்த - 
( எனக்கு ) நேர்ந்த , தீது எலாம் - (எனது ) தீவினையையெல்லாம் , அறுத்த 
போக்கியருளிய , உன்னை -- , ஆதனேன் - அறிவுகேடனாகிய யான் , ஒறுத்த 
( பலவாறு ) வருத்திய , தன்மை - குற்றத்தை , பொறுத்தி - பொறுத்தருளு 
வாயாக, என்று என்று பிரார்த்தித்து , போயினான் - (விடைபெற்றுத் தன் 
னுலகஞ் ) சென்றான் ; ( எ - று . ) 
இனி , என்னை யழித்துநின்று என்பாற் பொருந்திய தீமை 

தீமையை யெல் 
லாம் போக்கிய உன்னை யென்றுமாம் . தீதெலாம் - ஒருமைபன்மைமயக் 
கம் . ஊழியாய் என்பதற்குக் கீழ் ஊழிமுதல்வன் என்றவிடத்து உரைத் 
தாங்கு உரைக்க . 

( எய் ) 
இராமன் முதலியழவரும் அப்பாற்செல்லுதல் . 
எகா தேவுகாதல்சீரியோ , னாவிபோயினானெனாப் 

பூவுலாவுபூவையோ , டேவலாருமேகினார் . 
( இ - ள் . ) தேவு காதல் சீரியோன் - தேவர்களை வருத்து தலையே 
( தனக்குச் ) சிறப்பாகவுடைய அவ்வரக்கன் , ஆவி போயினான் எனா உயிர் 
ங்கினானென்று மகிழ்ந்து , ஏவலாரும் அம்பில் வல்லவர்களாகிய 

களாகிய அவ் 
விராம லக்ஷ்மணர்களும் , பூ உலாவு பூவையோடு - தாமரை மலரில் வீற்றிருக் 
ன்ற பிராட்டியுடனே , ஏகினார் - ( அப்பாற் ) சென்றார்கள் ; ( எ - று . ) 


த 


- 


சாபங்கர்பிறப்பு நீங்குபடலம் 


61 


இனி , பூவுலாவு என்பதற்கு - பொலிவு பொருந்திய வென்று உரைத்து , 
முன் விராதன்வ ரவா லிழந்த பொலிவை இப்பொழுது அவன்வதையால் 
மீண்டும் பெற்ற ஜாநகியோ டென்றுமாம் . ஏவலார் என்பதற்கு - எல்லா 
வுலகங்களையும் அடிமையாகக் கொண்டு ஆணைசெலுத்துகின் றவர்க ளென் 
றும் , தாய் தந்தையர்களது ஏவலின் படி நின்றவர்க ளென்றும் பொருள் 
கொள்ளலாம் . காதல் - தொழிற்பெயர் . பூவை - கிளி ; இங்கே கிளிமொழி 
யாளுக்கு உவமவாகுபெயர் . 

( எக ) 
இராமன் முதலியோர் பகலில் ஒரு தபோவனத்துத் தங்குதல் . 
எஉ . கைகொள்கால வேலினார் , மெய்கொள்வேதமெய்யர்வாழ் 

மொய்கொள்சோலை முன்னினார் , வைகறானும் வைகினார் . 

( இ - ள் . ) கை கொள் - கையிலே கொண்ட , கால வேலினார் - யமன் 
போன்ற வேலினையுடைய அவ்வீரர்கள் , - மெய் கொள் வேதம் மெய்யர் 
மெய்ம்மையாகிய வேதங்களையே வடிவாக வுடைய முனிவர்கள் , வாழ் 
வாழ்கின்ற , மொய்கொள் - நெருங்கிய , சோலை - சோலையை , முன்னினார் 
கிட்டினவர்களாய் , -வைகல் தானும் - பசல் முழுவதும் , வைகினார் - ( அங்கே ) 
தங்கினார்கள் ; ( எ - று . ) 

பகைவருயிரைக் கவர்தலால் , வேலிற்குக் காலனை ஒப்பிட்டார் . காலத் 
தை வரையறைசெய்தலாற் காலனெனப்பெயர் . வேதமெய்யர் என்ப 
தற்கு , வேதவிதிப்படி நித்திய நைமித்திக கருமங்களிற் சிறிதும் வழுவாது 
ஒழுகுபவ ரென்பது கருத்து . இரண்டாமடி - முற்றுமோனை . ( எஉ ) 

விராதன் வதைப்படலம் முற்றிற்று . 


. 


இரண்டாவது 
சரபங்கர் பிறப்பு நீங்கு படலம் . 


சாபங்கரென்னும் முனிவர் ஸ்ரீராமனது அருளாற் பிறப்பு நீங்கிப் பாம 
பதமடைந்த கதையைச் சொல்லுஞ் சிறிய பிரி வென்பதாம் . சரபங்கர் 
என்பதற்கு - (மன்மத ) பாணங்களைப் பங்கப்படுத்தினவர் ( வென்றவர் ) என் 
பது பொருள் ; முக்குற்றங்களுள்ளும் முதலதாகிய காமத்தை ஒழித்தவ ரென் 
பது கருத்து : காமத்தை யொழித்தவ ரெனவே , மற்றைய வெகுளி மயக்கங் 
களை யொழித்தமை தானே பெறப்படும் ; பிறப்பு நீங்குத் லெனக் காரியத்தைக் 
காரணமாக உபசரித்தார் . 

இப்படலம் , ஸ்ரீராமன் விராதனது சாபந்தீர்த்தபின்னர்ச் சாபங்கர்து 
ஆச்சிரமத் தருகிற் சென்றபோது , பிரமனது கட்டளையால் அவரைச் சத் 


62 


ஆரணியகாண்டம் . 


தியலோகத்திற்கு அழைத்துப்போக வந்திருந்த தேவேந்திரன் இராமனைக் 
கண்டு துதித்துப்போக , பின்பு இராமபிரான் முனிவரைச் சோ , இவர் 
சேவைக்குக்காத்திருந்த அம்முனிவர் இவர் எழுந்தருளினவுடனே சேவித்து 
இப்பிரானதெதிரிலேயே அக்கினிப்பிரவேசஞ்செய்து ஊனுட லொழித் 
வானுலகடைந்த வரலாற்றைக் கூறுகின்றது . 


வேறு . 


இராமன்முதலியோர் மாலையில் சரபங்கழனிவரி நாச்சிரமஞ் சேர்தல் . 

குரவங்குவிகோங்கலர்கொம்பினொடு 
மிரவங்கணுறும்பொழுதேகினராற் 
சாவங்கனிருந்து தவங்கருது 

மரவங்கிளர் கோங்கொளிர்வாசவனம் . 
( இ - ள் . ) இரவு - அன்றை இராத்திரியானது , உறும் பொழுது - 
வருங்காலத்தில் ( மாலைப்பொழுதில் ) , ( ஸ்ரீராமலட்சுமணர்கள் ,) -- குரவம் - 
குராவரும்பும் , குவி கோங்கு - குவிந்த கோங்கரும்பும் , அலர் - சூடி மலரப் 
பெற்ற , கொம்பினொடும் - பூங்கொம்பு போன்ற சீதையுடனே, -- அங்கண் 
அவ்விடத்தினின்றும் , சரவங்கன் - சரபங்கரென்னும் முனிவர் , இருந்து-, 
தவம் கருதும் - தவத்தைச் செய்கின்ற , மரவம் கிளர் - குங்கும மரங்கள் 
உயர்ந்து வளர்ந்திருக்கப்பெற்றதும் , கோங்கு ஒளிர் - கோங்கமரங்கள் விளங் 
கப்பெற்றதுமாகிய , வாசம் வனம் - வாசனையையுடைய ஆச்சிரமத்திற்கு , 
ஏகினர் - சென்றார்கள் ; ( எ - று . ) 

குரவம் - குராமரம் . குரவம் , கோங்கு என்பன முதலாகுபெயர்கள் . 
கொம்பு - உவமவாகுபெயர் . வாசவனம் - வாஸஸ் தாநமாகிய சோலை யுமாம் . 

இதுமுதல் இருபத்தைந்து கவிகள் - பெரும்பாலும் நான்குசீரும் மாச் 
சீர்களாகிய அளவடி நான்கு கொண்ட கலிவிருத்தங்கள் . 

அப்போது இந்திரன் அங்கு வந்திருத்தல் . 
சேவ்வேலவர்சென்றனர்சோலுறு 
மவ்வேலையினெய் தினனாயிரமாந் 
தவ்வா திரவும் பொலி தாமரையின் 

வெவ்வேறலர்கண்ணினன் விண்ணவர்கோன் . 
( இ - ள் . ) செம் வேலவர் - சிவந்த வேலினை யுடைய அவ்வீரர்கள் , 
சென்றனர் சோல்உறும் - ( அம்முனிவரது ஆச்சிரமத்துக்குச் ) : சென்று 
சேர்கின்ற , அ வேலையின் - அப்பொழுதில் , - இரவும் - இராத்திரி காலத் 
தும் , தவ்வாது - குவியாமல் , பொலி - மலர்ந்து விளங்குகின்ற, தாமரையின் - 
செந்தாமரை மலர்களைப்போல , வெவ்வேறு அலர் - தனித்தனியே விளங்கு 


சரபங்கர்பிறப்பு நீங்குபடலம் . 


63 


கின்ற , ஆயிரம் ஆம் கண்ணினன் - ஆயிரங்கண்களை யுடையவனாகிய , விண் 
ணவர் கோன் - தேவேந்திரன் , எய்தினன் - ( அங்கே ) வந்திருந்தான் ; ( எ - று . ) 

பகைவாது இரத்தந் தோய்ந்திருத்தலின் , செவ்வேல் என்றார் ; வே 
லிற்குச் செம்மை - கூர்மையாகவுங் கொள்ளலாம் . சேறலுறும் என்றும் 
பாடம் . தவ்வாது இரவும் பொலி தாமரை - இல்பொருளுவமை : இமையாத 
கண்க ளாதலால் , குவியாத தாமரைகள் உவமை கூறப்பட்டன ; தேவர்கள் 
கண்ணிமைப்பதில்லை யென்பது , நூன்மாபு . 

( உ ) 
இந்திரனது வருணனை . 
அன்னச்செலவிற்படி மேலயல்சூழ் 
பொன்னிற்பொலிவாரணிபூணொளி மேன் 
மின்னிற்செறிகற்றைவிரிந்தனபோற் 
பின்னிச்சுடரும்பிறழ் பேரொளியான் , 

ள் . ) ( அவ்விந்திரன் ) , - அயல் படிமேல் - (தனது ) அருகிடங் 
களில் , சூழ் - சுற்றிலுமிருக்கின்ற , அன்னம் செலவின் - அன்னம்போன்ற 
நடையினையுடைய , பொன்னின் பொலிவார் - திருமகள் போல விளங்கு 
கின்ற தெய்வப்பெண்கள் , அணி - ( தனது உடம்பில்) அணிந்த , பூண் ஆப 
ரணங்களின் , ஒளிமேல் - ஒளியின் மேலே , மின்னின் செரி கற்றை விரிந் 
தனபோல் -மின்னல்களின் மிகுந்துள்ள கூட்டம் பரவியவைபோல , பின்னி 
சுடரும் - கலந்து விளங்குகின்ற , பிறழ் பேர் ஒளியான் - மிகுந்த சிறந்த 
தேககாந்தியையுடையவன் ; ( எ - று . ) 

ஆபரணகாந்தியினும் மேற்பட்டு விளங்குகின்ற சரீரகாந்தியையுடையா 
னென்பதாம் . இனி, தன்னருகி லிருக்கின்ற தெய்வப்பெண்கள் தாந்தாம் 
அணிந்துகொண்டிருக்கின்ற ஆபரணங்களி னொளியின் மேற் கலந்து விளங்கு 
கிற தன்னொளியையுடையா னென்றுமாம் . பூண் - காரணப்பெயர் , ( ங ) 

வானிற்பொலிதோகையர்கண்மலர்வண் 
கானிற்படர்கட்களிவண்டொடு கார் 
மேனித்திருநார்தன் வீணையிசைத் 

தேனிற்பொலியுஞ்செவிவண்டுடையான் . 
( இ - ள் ,) கார் மேனி - கறுத்த ( தனது ) உடம்பிலே, - வானின் 
பொலி தோகையர் - தேவலோகத்துப் பொருந்தி விளங்குகின்ற தெய்வ 
மகளிரது , கண் - கண்களாகிய , மலர் வள் கானில் - வளப்பம் பொருந்திய 
புஷ்பக்காட்டில் , படர் - சூழ்ந்து மொய்க்கின்ற , கண் - ( தன் ) கண்களாகிய , 
களிவண்டொடு - களிக்கின்ற வண்டுகளுடனே, - திரு நாரதன் - ஸ்ரீ நாரத 
மகாமுனிவரது , வீ ars - (மஹதீயென்னும் ) யாழினது , இசை - பாட்டா 
கிய , தேனின் - தேனைப் பருகியதனால் , பொலியும் - விளங்குகின்ற , செவி 
வண்டு - செவிகளாகிய வண்டுகளையும் , உடையான் - உடையவன் ; ( எ - று . ) 


64 


ஆரணியகாண்டம் . 


வண்டுகள் மலர்வனத்தில் மொய்த்தல்போலத் தன்னைச் சூழ்ந்து வரு 
கின்ற அரமங்கையரின் கண்களைத் தன் ஆயிரம் கண்களாற் பார்த்துக் 
களித்தும் , வண்டுகள் தேனைப் பருகிக்களித்தல் போல நாரதரது வீணையிசை 
யைக் கேட்டுக் களித்துமிருந்தனன் இந்திர னென்பதாம் . கார்மேனி(யிலே ) 
கண் வண்டொடு செவிவண்டு உடையான் 

என இயையும் . தோகையர் . 
மயில்போலுஞ் சாயலையுடையார் . மலர் த்தொகுதியை மலர்க்கான் என் 
றார் . மலர் - தாமரையும் , கருங்குவளையும் . நாரத னென்பதற்கு - ஆத்தும 
ஞான த்தை உபதேசிப்பவ னென்றும் , நார்களுக்கு உள்ள ஒற்றுமையைப் 
பிளப்பவ னென்றும் இருவகையாகப் பொருள் கொள்ளலாம் , 


ரு . 


அனையின் றுறையைம்பதொடைம்பது நூல் 
வினையின்றொகை வேள்விநிரம்பியமா 

"வன் முதுதேவரின் மூவரலார் 
புனையும் முடிதுன்று பொலங்கழலான் . 


முனைவன் 


இ - ள் .) 

ள் . ) நூல் - சாஸ்திரங்களாற் சொல்லப்படுகின்ற , அனையின் 
துறை - அக்கினியினிடத்தே செய்யவேண்டிய , வினையின் தொகை - தொ 
ழில்களது கூட்டத்தையுடைய , ஐம்பதொடு ஐம்பது வேள்வி - நூறு அசுவ 
மேத யாகங்களை , நிரம்பிய - குறைவில்லாமல் நிறைவேற்றிய , மா - பெரிய , 
முனைவன் - முன்னவன் ; முது தேவரின் - பழமையாகிய தேவர்களுள் , 
மூவர் அலார் - திரிமூர்த்திகளல்லாத மற்றைத்தேவர்களெல்லாம் , புனையும் 
தரித்துக்கொண்டிருக்கிற , 

முடி - கிரீடங்கள் , 

துன்று - நெருங்குகின்ற ,, 
பொலம் கழலான் - பொன்னாலாகிய வீரக்கழலையுடையவன் ; ( எ - று . ) 

நூறு அசுவமேத யாகஞ்செய்தவனே இந்திரபதவியைப் பெறுவா 
னென்ற கொள்கை , இங்கு அறியத்தக்கது . அனலென்பது , எதுகைநோக்கி ,, 
அனையெனத் திரிந்து நின்றது ; துறை - ஏழனுருபு . வினை - யாகத்திற்கு 
அங்கமாகிய ஸோமபானம் , பிரவர்க்கியம் , அவபிரு தம் முதலிய தொழில்கள் . 
முன்னோனை முனைவனென்பது , ஓர் சொல் விழுக்காடாம் ; முன்னென்ப 
தனை முனை யென்ப வாகலின் : வினையினீங்கி விளங்கிய வறிவின் , முனை 
வன் " என்பதுங் காண்க . மூவர் - பிரம விஷ்ணு ருத்திரர்கள் . திரிமூர்த்தி 
கட்கு அடுத்தபடியிலிருப்பவன் இந்திர னென்றவாறு . தேவர்களெல்லாம் 
தத்தம் முடி இவனடியிலே படுமாறு காலில்விழுந்து வணங்கு தலால் , முடி 
துன்று பொலங்கழலான் என்றார் . 
சு . செம்மாமலராணிகர்தேவியொடு 

மும்மாமதவெண்ணிற முன்னுயர் தாள் 
வெம்மாமிசையான் விரிவெள்ளிவிளங் 
கம்மாமலையண்ணலையேயனையான் . 


சாபங்கர்பிறப்பு நீங்குபடலம் 


15 


( இ - ள். ) செம் மா மலராள் நிகர் தேவியொடும் - சிவந்த பெரிய தாம 
ரைமலரில் வீற்றிருக்கின்ற திருமகளைப் போன்ற தன் மனைவியாகிய சீ 
தேவியுடனே , மும் மா மதம் - மிக்க மூன்று மதங்களையும் , வெள் நிறம் - 
வெள்ளை நிறத்தையும் , முன் உயர் தாள் - முன்னே உயர்ந்த முன்கால்களை 
யும் , வெம் - வெப்பத்தையுமுடைய , மா மிசையான் - ஐராவதத்தின்மேல் 
எறிவருகிறவன் ; ( அங்ஙனம் ஏறி வரும்பொழுது ), விரி - ஒளி வீசுகின்ற , 
வெள்ளி - வெள்ளிமயமாய் , விளங்கு விளங்குகின்ற , அ மா மலை - அந் 
தப் பெரிய கைலாசகிரியில் ( பார்வதிதேவியோடு வீற்றிருக்கின்ற ), அண் 
ணலையே - பரமசிவனையே , அனையான் - ஒத்திருப்பவன் ; ( எ - று . ) 

வெண்ணிறமான ஐராவ தயானையின்மேல் சீதேவியோடு வீற்றிருக்குந் 
தேவேந்திரனுக்கு , வெள்ளிமயமான கைலாசகிரியில் பார்வதியுடன் மற் 
றிருக்கும் பரமசிவனை உவமை கூறினார். மும்மதம் - கர்ணமதம் , கபோலமதம் , 
பீஜமதம் . யானைக்கு மதம் பிடித்திருக்கும்போது உடல் வெப்பமாயிருக்கு 
மாதலால் , வெம் மா என்றார் ; இனி , வெம்மை - கொடுமையும் , அழகுமாம் . 
அண்ணல் - பெருமையிற் சிறந்தோன் . 

( சு ) 
தானின்றயனின்றொளிர் தண்கதிரோன் 
யானின் றதெனென்றொளியெஞ்சிடமா 
வானின் றபெரும்பதம்வந்துருவாய் 
மேனின்றென நின்றொளிர்வெண்குடையான் . 

ள். ) அயல் நின்று ஒளிர் - வெளியிடங்களிலெல்லாஞ் சென்று 
பாவி விளங்குகின்ற , தண் கதிரோன் - குளிர்ந்த கிரணங்களை யுடைய சந்தி 
ரன் , இன்று யான் நின்றது . என் என்று - இந்நாளில் யான் (இவ்வுலகில் ) 
விளங்கிநிற்றலாற் பய னென்னை ? என்று எண்ணி , ஒளி எஞ்சிட - ஒளிகுறை 
யும்படி , - மா வான் நின்ற உயர்ந்த மேலுலகத்தே பொருந்திய , பெரும் 
பதம் - பெரிய சுவர்க்கந்தானே , உரு ஆய் வந்து - குடையின் வடிவமெடுத்து 
வந்து , மேல் நின்று 

தன்மேலே பொருந்தினாற்போல , நின்று 
பொருந்தி , ஒளிர் - விளங்குகின்ற , வெள்குடையான் - வெள்ளைக்குடையை 
யுடையவன் ; ( எ - று . ) 

சந்திரனினும் வெள்ளியது குடையென்பது , முன்னிரண்டடிகளின் 
கருத்து . வெண்குடை 

வெண்குடை - இயைபின்மைமாத்திரை நீக்கிய விசேடணம். 
எஞ்சிட ஒளிர் என இயையும் . 

( எ ) 
" அ . திசைகட்டியமால்கரிதெட்டமதப் 

பசைகட்டினகிட்டினபற்பல போர் 
விசைகட்டிழிதானவர்விட்டவர்பே 

ரிசைகட்டியவொத்திவர் சாமரையான் . 
( இ - ள் . ) திசை கட்டிய - திக்குக்களிற் கட்டப்பட்ட , மால் கரி - பெரிய 
அஷ்டதிக்கஜங்களின் , தெட்ட - தெளிவான , மதம் புசை மதநீர்ப்பசை 

9 


என 


ஆரணியகாண்டம் 


யோடு , கட்டின் - சம்பந்தமுடையனவாய் , கிட்டின - எதிர்த்து நெருங்கிய 
பற் பல போர் - பலபலயுத்தங்களில் , விசை கட்டு அழி ( தத்தம் ) வலியும் 
உறுதிநிலையும் அழிந்து தோற்றுப்போன , தானவர் - 

அசுரர்களது , பேர் 
இசை - மிக்க கீர்த்தியை , அவர் விட்டு - அவர்களினின்று நீக்கி , கட்டிய 
ஒத்து - (தனியே ) கட்டியவற்றைப் போன்று , இவர் - வீசிவிளங்குகின்ற , 
சாமரையான் - வெண்சாமரையையுடையவன் ; ( எ - று . ) 

தெட்ட , தெள் - முதனிலை . தேவாசுரபுத்தங்களில் அஷ்டதிக்கஜங்க 
ளும் தேவர்பக்கல் வந்து நின்று போர்செய்யு மா தலால் , இவ்வாறு கூறினார் . 
தானவர் - தநு என்பவளிடத்துப் பிறந்தவர் . புகழை வெண்ணிறத்ததென 
வருணித்தல் , கவிமரபு . சாமரை - சமாமென்னும் மானினது வாலின்மயி சாற் 
செய்யப்பட்டதொரு ராஜசிந்தம் . இவர் சாமரை - வினைத்தொகை ( அ ) 

தீர்விற்றிரிசெங்கதிர் தங்குவதோ 
ரூருற்றதெனப்பொலியொண்முடியான் 
போர்வித்தகனேமிபொறுத்தவன் மா 

மார்விற்றிருவிற்பொலி மாலையினான் . 
( இ - ள் . ) ஓர் - ஒப்பில்லாத , ஊர் - பரிவேஷத்தை , உற்றது - பொருந் 
தியதாகிய , தீர்வு இல் திரி செம் கதிர் ஒழிவில்லாது திரிகின்ற சிவந்த 
கிரணங்களை யுடைய சூரியன் , தங்குவது என வந்து தங்கியது போல , 
பொலி - விளங்குகின்ற , ஒள் முடியான் - ஒள்ளிய கிரீடத்தையுடையவன் ; 
போர் வித்தகன் - யுத்தத்தில் மிக்க வல்லமையுடையவன் ; நேமி . பொறுத்த 
வன் - திருவாழியேந்தியருளிய திருமாலினது , மா மார்வில் - விசாலமான திரு 
மார்பில் வீற்றிருக்கின்ற , திருவின் - திருமகளைப்போல , பொலி விளங்கு 
கின்ற, மாலையினான் - இரத்தின ஆரத்தையுடையவன் ; ( எ - று . ) 

கதிர் - ஆகுபெயர் . ஊர்-ஊர்கோள் ; சூரிய சந்திரரைச்சுற்றித் தோன் 
றும் வட்டம் . சூரியன் -கிரீடத்துக்கும் , அவனைச்சூழ்ந்துநிற்கும் பரிவேடம் - 
அக்கிரீடத்தைச்சூழ்ந்து கட்டப்பட்ட பட்டத்துக்கும் உவமை . இனி, செங் 
கதிர் தங்குவ தாகிய ஓர் ஊரென , சூரியலோக மென்றுமாம் . போர்வித்தகனாகிய 
நேமிபொருத்தவ னெனவுமாம் . நேமி சக்கரம் , இனி , திருமாலின் மார் 
பிலே திருவோடு விளங்குகின்ற வனமாலைபோன்ற பாரிஜாதமாலையை 
யுடையா னெனினுமாம் . 
க 0 . செற்றிக்க திரிற்பொலி செம்மணியின் 

கற்றைச்சுடர்விட்டெரிகஞ்சுகியான் 
வெற்றித் திருவின்குளிர்வெண்ணகை போற் 

சுற்றிக்கிளருஞ்சுடர்தோள்வளையான் . 
( இ - ள் . ) செற்றி - பதிக்கப்பட்டு , கதிரின் - சூரியனைப்போல , பொலி . 
விளங்குகின்ற, செம் மணியின் - சிவந்த இரத்தினங்களினது , சுடர் கற்றை 


கூ 


சரபங்கர்பிறப்புநீங்குபடலம் 


67 


- 


ஒளியின் கூட்டம் , விட்டு எரி விட்டுவிளங்குகின்ற , கஞ்சகியான் - கவ 
சத்தை யுடையவன் ; வெற்றி திருவின் - ஜயலட்சுமியினது , குளிர் வெள், 
ககைபோல் - குளிர்ந்த வெள்ளிய புன்சிரிப்புப்போல , சுற்றி கிளரும் - சுற்றி 
லும் விளங்குகின்ற , சுடர் தோள்வளை யான் - பிரகாசிக்கின்ற வாகுவலயத் 
தையுடையவன் ; ( எ - று . ) . 

கஞ்சுகம் , கஞ்சுகியென ஈறு திரிந்தது ; புவநம் - புவனி என்றாற்போல . 
சுற்றி தோளைச்சுற்றியென்றேனும் , சுற்றுப்பக்கங்களிலென்றேனுங் 
கொள்க . 

( 40 ) 
கக . பல்லாயிரமாமணிபாடமுறுந் 

தொல்லா ரணிகால்சுடரின்றொகைதா 
மெல்லாமுடனாயெழலானயலே 

வில்லாலொளிர் மேகமெனப்பொலிவான் . 
( இ - ள் . ) பல் ஆயிரம் மா மணி - பலவாயிரம் பெரிய இரத்தினங்கள் , 
பாடம் உறும் - பளபளக்கின்ற , தொல் ஆர் பழமையாகப் பொருந்திய , 
அணி 

- ஆபரணங்கள் , கால் - வெளிவீசுகின்ற , சுடரின் தொகை - ஒளியின் 
கூட்டம் , எல்லாம் - , உடன் ஆய் - ஒருங்கு கூடி , அயலே எழலான் - வெளி 
யே விளங்கு தலால் , வில்லால் ஒளிர் மேகம் என ( தனது ) வில்லோடு 
[ இந்திர தநுசோடு ) விளங்குகின்ற காளமேகம்போல , பொலிவான் 
விளங்குபவன் . ( எ - று . ) 

‘ வில்லால் என்பதில் , ஆலுருபு . உடனிகழ்ச்சிப்பொருளது . கரு 
மேகம் - இவனது மேனிக்கும் , இந்திரவில் 

அதனிடத்தே நவமணிகளு 
மிழைத்துப் பல நிறங்களுமுடை யவாய் விளங்குகின்ற ஆபரணங்களின் 
காந்திக்கும் உவமை . 

(கக ) 
மானாவுலகந் தனின்மன்றல் பொருந் 
தேனாறு நலஞ்செறிதொங்கலினான் 
மீனோடுகடுத்துயர்வென்றியவாம் 

வானாடிபர்கண்ணெனும்வாளுடையான் . 
( இ - ள் . ) மானா ( ஒன்றோடொன்று ) ஒத்திராத , உலகந்தனில் 
மற்றை யெல்லா வுலகங்களிலும் ( செல்லும்படி ), மன்றல் பொரும் - வாசனை 
வீசுகின்ற , தேன் நாறு - தேனெழுகுகின்ற , நலம் செறி - அழகு மிக்க , 
தொங்கலினான் - பூமாலையை யுடையவன் ; மீனோடு கடுத்து - மீன் வகைக 
ளோடு ஒத்து , உயர் வென்றிய ஆம் -சிறந்த வெற்றியை யுடையனவாகின்ற , 
வான் நாடியர் - தேவலோகத்து மகளிரது , கண் எனும் - கண்களாகிய , வாள் 
உடையான் - வாள்களைத் தன்மேலுடையவன் ; ( எ - று . ) 

மானாவுலக மென்பதற்கு - தனக்கு ஒப்பில்லாத உலகமென ; தேவ 
லோகமென்றும் உரைக்கலாம் . பொருந்தொங்கல் , நாறுதொங்கல் , செறி 


- 


உடை 


கங . 


நிதி 

ஆரணிய காண்டம் 
தொங்கலென இயையும் . கண்களுக்கு வெற்றி - ஆடவர்களை மயக்கித் தம் 
வயப்படுத்துதல் . வானாடியர் வானாடரென்பதன் பெண்பால் . ஊர்வசி 
முதலிய தேவமகளிரனைவரும் தேவேந்திரனது மேனியழகையே எப்பொழு 
தும் இமையாதுநோக்கு தலால் , வானாடியர் கண்ணெனும் வாளுடையான் 
என்றார் . இனி, வானாடியர்கண்ணோ வென உவமை கூறத்தக்க 
வாளைத் தன்னிடையி லுடையா னெனினும் அமையும் . 

( கஉ ) 
வெல்வானசையால்விசையால்விடுநா 
ளெல்வான்சுடர்மாலையிராவணன்மே 
னெல்வாலுமறாதநிறம்பிறழா 

வல்வாய்மடியாவயிரப்படையான் . 
இ - ள் . ) எல் - சூரியன் போன்ற , வான் சுடர் - மிக்க ஒளியை வீசு 
கின்ர , மாலை - வெற்றிமாலையையுடைய , இராவணன்மேல்- , வெல்வான் 
நசையால் - ( அவனைச் ) சயிக்கவேண்டு மென்னும் விருப்பத்தால் ,விசையால் - 
வேகத்தோடு , விடு நாள் - பிரயோகித்தபொழுதும் , நெல் வாலும் அறாத 
நெல்லின் வாலினளவும் ( சிறிதும் ) தான் அறாத , நிறம் பிறழா- ( தன் ) முன்னை 
யொளியும் மாறாத , வல் வாய் மடியா - ( தன் ) வலிய நுனிக்கூர்மையும் 
மடங்காத , வயிரம் படையான் - வச்சிராயுதத்தை யுடையவன் ; ( எ - று . ) 
வெல்வான் - : . 

வெல்ல : வானீற்று வினையெச்சம் . எல் வான் சுடர் 
மாலை என்னும் அடைமொழி -வரையெடுத்தல் , திக்குவிசயஞ்செய்தல் முத 
லிய அவனது பேராற்றலை உணர்த்தும் . ராவணன் - பாஹிம்ஸையாலே 
நாட்டை இருந்ததேகுடியாகக் கூப்பிடும்படி பண்ணினவன் ; அன்றிக்கே , 
தான் கைலாசாதிகளை எடுத்து நெருக்குண்டு கூப்பிடுபவன் ; இதனால் , தனக் 
கும் பிறர்க்கும் ஹிதமறியாத துஷ்டஸ்வபாவ னென்கை . நெல் வால் - 
மிக்க சிறுமைக்குக் காட்டியதொரு அளவை . வால் - பின் நுனி . அறாத பிற 
ழாத மடியாத படை யென்க . 

( கங ) 
சரபங்கர் இந்திரனை யெதிர்கொண்டு அவன் வந்தகாரணம் வினவல் . 

நின்றானெ திர்நின்றநெடுந்தவனுஞ் 
சென்றானெ திர்கொண்டு சிறப்பமையா 
வென்றானிவணெய் தியவாறெனலும் 

பொன்றாதபொலங்கழலோன்புகலும் . 
( இ ள் . ) ( இத்தகைய தேவேந்திரன் ) , நின்றான் - ( சரபங்கராச்சிரமத் 
திற்குச் ) சென்று நின்றான் ; எதிர் நின்ற - அங்கு எதிரேநின்று கண்ட , 
நெடுந் தவனும் - மிக்க தவத்தையுடைய அம்முனிவரும் , சென்றான் எதிர் 
கொண்டு - எதிரே வந்து அளவளாவி அழைத்துக்கொண்டு போய் , சிறப்பு 
அமையா - சிறப்பான மரியாதைகளைச் செய்து , இவண் எய்திய ஆறு - ( 6 ) 
இங்கே வந்ததற்குக் காரணம் , என் - என்ன ? எனலும் - என்று வினாவிய 


. 


சர்பங்கர்பிறப்பு நீங்குபடலம் 


69 


வளவில், -- பொன்றாத பொலம் கழலோன் - அழியாத பொற்கழலையுடைய 
அவ்விந்திரன் , புகலும் - சொல்லுவான் ; ( எ - று . ) -- அது மேற்கூ றுகின்றார் . 
எதிர்கொண்டு சென்றா னென்றும் மாற்றலாம் . பொன்றாத கழலென்க. 

இந்திரன் பிரமதேவனது கட்டளையைத் தெரிவித்தல் . 
கரு . நின்னாலியனீதிநெடுந்தவமின் 

றென்னானும்விளம்பரிதென்றுணர்வா 
னந்நான் முகனின்னையழைத்தனனாற் 

பொன்னார் சடைமாதவபோது தியால் . 
இ - ள் . ) பொன் ஆர் சடை மா தவ - பொன்போன்ற சடையை 
யுடைய மிக்க தவமுடையோனே ! - அ நான் முகன் - நான்கு முகங்களை 
யுடைய அப்பிரமதேவன் , நின்னால் இயல் - உன்னாற் செய்யப்பட்ட , நீ 
நெடுந்தவம் - முறைமை தவறாத பெரிய தவமானது , தன்னானும் - தன்னா 
லும் , விளம்ப அரிது - சொல்லுதற்கு அரியது , என்று உணர்வான் -என்று 
அறிபவனாய் , நின்னை அழைத்தனன் - உன்னை ( த் தன் உலகத்திற்கு வரும் 
படி ) கட்டளையிட்டான் ; ஆல் - ஆதலால் , இன்று - இப்பொழுது , போதுதி - 
நீ வருவாயாக . ( எ - று . ) 

நீரின்குமுகங்களை யுடைய அவனாலுஞ் சொல்லுதற்கு அரிதென்பதாம் : 
எனவே , மற்றையோர் அறிந்து சொல்லவொண்ணாமை அருத்தாபத்தியால் 
விளங்கும் . என் ஆனும் - எவ்வளவு சிறிது மென்றுமாம் . விளம்பரிது - 
தொகுத்தல் ; இனி , முதனிலைத் தொழிற்பெயராகக் கொண்டு , விளம்புதற்கு 
அரிதென்றுமாம் . 
எந்தாயுலகியாவையு 

கியாவையுமெவ்வுயிருந் 
தந்தானுறையுந்நெறிதந்தனனா 
னந்தாத பெருந்தவநாடது நீ 

வந்தாயெனினின்னெதிரேவருவான் . 
( இ 

ள் ) எந்தாய் - எம்பெரியோனே ! நந்தாத பெருந் தவ - கெடுத 
லில்லாத மிக்க தவமுடையோனே ! - உலகு யாவையும் - எல்லாவுலகங்களை 
யும் , எ உயிரும் - சராசரங்களாகிய எல்லாவுயிர்களையும் , தந்தான் - படைத்த 
வனாகிய பிரமதேவன் , உறையும் - ( தான் ) வாசஞ்செய்கின்ற , நெறி 
பதவியை , தந்தனன் - (உனக்குக்) கொடுத்தான் ; நீ- , நாடு அது - அந்நாட் 
டுக்கு , வந்தாய் எனின் - வருவையானால் , நின் எதிரே வருவான் 

உன்னை 
( அழைத்துப்போதற்கு அவன் ) எதிர்கொண்டுவருவான் ; ( எ - று . ) 

ந்திரன் முனிவனை எந்தை என்றது , சிறப்புப்பற்றிவந்த மரபுவழு 
வமைதி . உலகியாவையும் - குற்றியலிகரம் , அலகுபெறவில்லை . பெருந்தவ 
நாடு - பெரிய தவத்தா லடையப்படும் நாடெனவுமாம் . வந்தாய் - இயல்பினால் 
வந்த காலவழுவமைதி . 

( கசு ) 


கசு . 


- 


* 


ஆரணியகாண்டம் 





முனிவர் இந்திரனது மொழியைத் தடுத்துக்கூறத் தொடங்குதல் . 
கள . எல்லாவுலகிற்குமுயர்ந்தமையான் 

சொல்லாவகைநீயுணர்தொன்மையையா 
னல்லாயுடனே நட நீயெனலு 

மல்லேனெனவாலறிவானறைவான் . 
இ - ள் . ) நல்லாய் - நல்ல தவமுடையோனே ! ( அப்பிரமலோகம் ) , எல் 
லா உலகிற்கும் உயர்ந்தமை - எல்லாவுலகங்களினுஞ் சிறந்திருத்தலை , யான் 
சொல்லா வகை - யான் உணர்த்தவேண்டாமலே , நீ- , உணர் - அறிகின்ற , 
தொன்மையை - பழமையுடையனாயிருக்கிறாய் ; ஆல் ஆகையால் , நீ- 
உடனே நட - உடனே வருவாயாக , என லும் - என்று ( இந்திரன் ) சொன்ன 
வளவில் , -வால் அறிவான் - தத்துவஞானத்தையுடைய அம்முனிவர் , அல் 
லேன் என - ( அதற்கு ) உடன்படே னென்று , அறைவான் - சொல்லுவார். 

அது மேற்கூறுகின்றார் . நல்லாளுடனே என்னும் பாடத்திற்கு , 
நலமுடைய நின்மனைவியுடனே யென்று உரைக்க . வால் - தூய்மை . ( கன ) 


2 


சரபங்கழனிவரது மறுமொழி . 
கஅ . சொற்பொங்குபெரும்புகழோய்தொழின்மாய் 

சிற்பங்களின் வீவன சேர்குவெனே 
யற்பங்கருதேனெனருந்தவமோ 

கற்பம் பல சென்றதுகாணுதியால் . 
( இ - ள் . ) சொல் பொங்கு - ( எல்லாபாலுஞ்) சொல்லப்பட்டு விளங்கு 
கின்ற , பொ புகழோய் - மிக்க புகழையுடையவனே ! - தொழில் மாய் 
சிற்பங்களின் - செயலழியத்தக்க சித்திரங்களைப்போல , வீவன - (நாளடை 
வில் ) அழிகின்ற உலகங்களை , சேர்குவெனே - ( யான் ) அடைவேனோ? அற் 
பம் கருதேன் -( அவ்வாறு ) அல்பமான பதவிகளை ( யான் ) மனத்தாலும் நினை 
யேன் ; என் அருந் தவமோ - எனது அரிய தவமோ, - கற்பம் பல சென் 
றது - அநேக கல்பகாலங்கள் கழியப்பெற்றது : காணு 

காணுதி - ( நீ ) அறிவாய் ; 
( எ - று . ) 

புகழ்தான் உரையும் பாட்டுமென இருவகைப்படும் ; அவையிரண்டும் 
அடங்க, சொற்பொங்கு பெரும்புகழ் என்றார் . இனி, சொல்லுக்கு அடங் 
காத புகழெனவுமாம் . சித்திரவேலைகள் 

சித்திரவேலைகள் பார்வைக்கு அழகியனவாயினும் 
நாளடைவில் உருக்குலைந்து அழிவன போல , மேனோக்கில் சிறந்தன போலத் 
தோன்றினும் நாளடைவில் அழிவை யுடைய லோக மென்பார் , தொழின் 
மாய் சிற்பங்களின் வீவன என்றார் . சிற்பம் , அற்பம் , கற்பம் - வடமொழி : 
லகரம் றகரமாயிற்று . பிராகிருதபிரளயத்திற் பிரமலோகமும் அழியுமென்க. 
ஏகாரம் - எதிர்மறை . ஓகாரம் - உயர்வுசிறப்பு . 

( கன ) 


சரபங்கர்பிறப்பு நீங்குபடலம் 


71 


ககூ . சொற்றுந்தரமன்றி துசூழ்கழலாய் 

பெற்றும்பெறுகில்லதொர்பெற்றியதே 
மற்றென்பலசொல்லிவண்வந்து தவ 

முற்றும்பகறானு முடித்தனனால் . 
( இ - ள் . ) சூழ் கழலாய் - கட்டிய கழலுடையானே ! இது - இவ்வார்த 
தை , சொற்றும் தரம் அன்று - ( என்னிடத்திற் ) சொல்லத்தக்கதன்று ; பெற் 
றும் பெறுகில்ல்து ஒர் பெற்றியதே - ( அப்பிரமலோகம் ) பெற்றாலும் பெ 
றாததற்கொப்பான தன்மையையுடையதே ; மற்று பல சொல் என் - வேறு 
பலவார்த்தை சொல்லிப் பயனென்னை ? ( யான் ) , இவண் வந்து - 

இவ்விடத் 
திற்பொருந்தி , தவம் முற்றும் பகல் தானும் தவம்பூர்ணமாக வேண்டிய 
மிக்ககாலமாக , முடித்தனன் - ( தவஞ்செய்து ) முடித்தேன் ; ( எ - று . ) 

பிர்மலோகம்புக்கவர்க்கும் மீண்டும் பிறப்பு உண்டாதலால் , பெற்றும் 
பெறுகில்லதொர் பெற்றியது என்றார் . மீளாவுலகம் பெறுதற்கு உரிய மிக்க 
தவஞ் செய்தே னென்பதாம் . ஏ - தேற்றம் . இவண் வந்து உதவ வென் 
அகரவீறாக்கி , ஸர்வேஸ்வரன் தானே இவ்விடத்தில்வந்து பரமபதத்தை 
அளிக்கும்படி தவம் முடித்தே னென்றுமாம் . 

( கசு ) 
* உ 0 . சிறுகாலையிலாநிலை யோ திரியா 

குறுகாநெடுகாகுணம்வேறுபடா 
வுறுகால்கிளர் பூதமெலாமுகினும் 
மறுகாநெறியெய்துவென்வானுடையாய் . 

ள் . ) வான் உடையாய் தேவலோகத்தை யுடையவனே ! சிறு 
காலை இலா - சிறிய காலவரையறை யில்லாமலும் , நிலையோதிரியா - நிலைமை 
வேறுபடாமலும் , குறுகா நெடுக சுருங்குதலும் வளர்தலு மில்லாமலும் , 
குணம் வேறுபடா - குணம் மாறுபடாமலும் , உறு கால் - பெரிய காற்றினால் , 
கிளர் பூதம் எலாம் - விளங்குகின்ற எல்லாப் பூதங்களும் , உகினும் - அழிந்தா 
லும் , ( அக்காலத்திலும் ) , மறுகா - அழியாமலுள்ள , நெறி - பதவியை ( பரா 
பதத்தை ) , எய்துவென் - (யான் ) அடைவேன் ; ( எ - று . ) 

நிமிஷம் , காஷ்டை , கலை , நாழிகை, முகூர்த்தம் , நாள், மாதம் , வரு 
ஷம் , யுகம் முதலிய காலவரையறை பரமபதத்தி லில்லை யாதலால் சிறு 
காலையிலா என்றும் இளமை முதுமை முதலிய பருவவகைகள் அங்குள்ளார் 
க்கு இல்லாமையால் நிலையோதிரியா என்றும் , தன்னடைவிலாதல் கால 
வசத்தாலாதல் சுருக்கமும் பெருக்கமு மில்லை யாதலால் குறுகா நெடுகா 
என்றும் , முக்குணங்களும் மாறிமாறிவராது சுத்தசத்துவகுணமயமாகவே 
யிருத்தலால் குணம் வேறுபடா என்றும் , ஸ்ரீ மஹாவிஷ்ணுவினது திரு 
முகத்தினின்றும் ஒரு மூச்சுக்காற்று உண்டாகி நூறாண்டளவும் வீசிக் 
சொண்டிருந்து அனைத்தையும் அழிக்கின்ற அப்பிரளயகாலத்திலும் அழி 


- 


கா 


- 


72 


ஆரணியகாண்டம் 


வில்லாது நித்தியமாயிருத்தலால் உறுகால் கிளர்பூதமெலாமுகினும் மறுகா 
நெறி என்றுங் கூறினார். 

(உய ) 
அங்குச் சார்ந்த இராமன் முதலியோர் அங்கே 

யாதுவிசேடமென ஆராய்தல் . 
என்றின்னவிளம்பிடுமெல்லையின்வாய 
வன் றிண்சிலைவீரரும்வந்தணுகா 
வொன்றுங்கிளரோதையினாலுணர்வார் 

நின்றென்னைகொலின்னதெனாநினைவார் . 
இ - ள் . ) 

ள் . ) என்று இன்ன விளம்பிடும் எல்லையின் வாய் - ( சரபங்கமுனி 
வர்) என்று இப்படிப்பட்ட வார்த்தைகளைச் சொல்லி முடித்தபொழுது , 
வல் - வலிய , திண் - கட்டமைந்த , சிலை - வில்லினையுடைய , வீரரும் - அவ் 
விராமலக்ஷ்மணர்களும் , வந்து அணுகா - ( அவ்வாச்சிரமத்தை ) வந்துகிட்டி , -- 
ஒன்றும் - ( அங்கே) பொருந்திய , கிளர் ஓதையினால் - மிக்க ஆரவாரத்தால் , 
உணர்வார் - ( அதற்குக் காரணத்தை ) அறிபவர்களாய் , 

அறிபவர்களாய் , நின்று - ( அங்குச் 
சற்றே ) நின்று , இன்னது என்னை எனா இது என்னவென்று , நினைவார் - 
ஆலோசிப்பார் . 

வல் திண் - ஒருபொருட் பன்மொழியுமாம் . இனி , முறையே கூட்டி 
வலிய சிலையையுடைய திண்ணிய வீர ரென்றுமாம் . உணர்வானின்று 
என்றும் பாடம் . கொல் - அசைநிலை . 

( உக) 
இந்திரன் வந்துள்ளதை யூகித்தல் . 
22 . கொம்பொத்தனநாலொளிர்கோள்வயிரக் 

கம்பக்கரிநின்றது கண்டனமா 
லிம்பர்த்தலைமா தவர்பாலிவனா 

மும்பர்க்கரசெய் தினனென்றுணரா . 
( இ - ள் . ) ஒளிர் - விளங்குகின்ற, கோள் - கோட்பாட்டையுடைய , 
வயிரம் - வைரக்கற்களிழைத்த பூணினையுடைய , ஒத்தன - ( தம்மில் ஒன்றோ 
டொன்று ) ஒத்தனவாகிய , நால் கொம்பு - நான்கு தந்தங்களையுடைய , கம் 
பம் கரி - கட்டுத்தறியிற்கட்டப்படுகின்ற ஐராவதயானை , நின்றது - நின்ற 
தனை , கண்டனம் - ( நாமி ) பார்த்தோம் : ஆல் - ஆதலால் , இம்பர்த்தலை - இவ் 
விடத்திலுள்ள , மா தவர்பால் - சரபங்க முனிவரிடத்தில், இவன் உம்பர்க்கு 
அரசு - இத் தேவேந்திரன் , எய்தினன் ஆம் - வந்தானாவன் , என்று உணரா 
என்று அறிந்து , - ( எ - று . ) 

தம்மிலொத்த கொம்புக ளென்றதனால் , இவற்றிற்கு வேறு ஒப்பில்லா 
மையும் பெறப்படும் . கோட்பாடு - ஒளிகொண்டிருக்குந் தன்மை . வயிரம் - 
கிம்புரிக்குக் கருவியாகுபெயர் . இனி , வயிரம் பொருந்திய கெர்ம்பென்று 


உங் . 


மாலே 


சிதைவு ; பாசுராமனாற் கசியப முனிவர்க் 
சாபங்கர் பிறப்புநீங்குபடலம் 

13 
மாம் , கம்பக்கரி - மதத்தாலே கம்பத்தினின்றும் விடவொண்ணாதபடி 
கும் யானை ; அன்றிக்கே , கண்டாரெல்லாம் நடுங்கும்படி மதிப்பையுடைய 
யானை யென்றுமாம் : கம்பம் - நடுக்கம் ; " தூங்குங்களிறு என்றவாறு அசை 
யாநின்ற யானை யெனவுமாம் . அருகிலிருத்தல்பற்றி , இவன் எனச் சுட்டி 
னார் . இவண் என்றும் பாடம் . 

( உ.உ ) 
இராமன் தனியே அச்சோலையிற் சேர்தல் , 

னயனையாளொடுமைந்தனையும் 
பூநேர்பொழிலின்புறமேநிறுவா 
வானேறெனவாளரியேறிதெனத் 

தானேயவ்வகன்பொழில்சாருதலும் . 
( இ - ள் . ) ( ஸ்ரீராமன் ) , மானே அனையாளொடு - பெண்மான்போன்ற 
பார்வையையுடைய சீதையுடனே , மைந்தனையும் - லக்ஷ்மணனையும் , பூ 
பொழிலின் புறமே - மலர்கள் நிறைந்த அச்சோலைக்கு வெளியிலே , நிறுவா - 
நிறுத்திவிட்டு ,-ஆன் ஏறு என - ருஷபம்போலவும் , ஆளரி ஏறு இது என் 
ஆண் சிங்கம் போலவும் , தானே - தான் மாத்திரமே , அ அகல் பொழில் - 
விசாலமான அந்தச் சோலையை , சாருதலும் - சேர்ந்தவளவில் , - ( எ - று. ) 

பெருமிதத்துக்கும் , காம்பீரியத்துக்கும் , வலிமைக்கும் , நடைக்கும் - 
ஆனேறும் , ஆளரியேறும் உவமை . அகன்பொழில் - புணர்ச்சியில் விகாரம் , 

இந்திரன் இராமபிரானைக் காணுதல் . 
கண்டாமவையாயிரமுங்கதுவக் 
கண்டாமரை போல்கருஞாயிறெனக் 
கண்டானிமை யோரிறைகாசினியின் 
கண்டானருநான்மறையின்கனியை . 

ள் ) இமையோர் இறை - தேவராஜனாகிய இந்திரன் , காசினியின் 
கண் - அவ்விடத்தில் , அரு - காணுதற்கு அரிய , நால் மறை இன் கனியை 
நான்கு வேதங்களின் இனிய பலமாகிய ஸ்ரீராமனை , - தாமரைபோல் கண் - 
தாமரைமலர்போலுங் கண்களையுடைய , கரு ஞாயிறு என - கரிய சூரியனைக் 
கண்டாற்போல , கண் அவை ஆயிரமும் கதுவ - (தனது ) ஆயிரங்கண்களும் 
பொருந்த , கண்டான் - பார்த்தான் ; ( எ - று . ) 

தாம் , தான் - அசைகள் . ஸ்ரீராமனது திருகிறம் கருமை யாதலால் 
கருஞாயிற்றை உவமை கூறினார் . இரண்டாமடிக்கு - தன் கண்கள் தாமரை 
போன்றனவாகவும் , ஸ்ரீராமன் அவற்றை அலர்த்துஞ் சூரியன் போலாகவு 
மென்றும் உரைக்கலாம் . காசினி --காயபீ 

என்னும் வடசொல்லின் 
பட்டதனால் , பூமிக்கு இப்பெயர். எல்லா வேதங்களாலும் புகழ்ப்படுதலால் , 
நான்மறையின் கனி என்றார் . கனியென்றது - அப்போதே நுகாலாம்படி 

10 


74 


ஆரணிய காண்டம் 


பக்குவபலமா யிருப்பவ னென்றபடி ; " அமுதம்பொதி யின் சுவைக் , கரும 
பினைக் கனியைச் சென்று நாடி என்றார் பெரியாரும் . 

( உச ) 
இந்திரன் இராமபிரானை வணங்குதல் . 
காணாமனநொந்துகவன்றனனா 
லாணாதனையந்தணர்நாயகனை 
நாணாளும்வணங்கியநன் முடியாற் 

றூணாகிய தோள்கொடவற்றொழுவான் . 
இ - ள் . 

ள். ) (இந்திரன் ) , காணா - ( அவ்வாறு ) பார்த்து , மனம் நொந்து - 
மனம் வருந்தி , கவன்றனன் - கவலைப்பட்டவனாய் , - ஆண் நாதனை - புரு 
ஷோத்தமனும் , அந்தணர் நாயகனை - முனிவர் தலைவனுமாகிய ஸ்ரீமந் நாரா 
யணனை , நாள் நாளும் - எந்நாளும் , வணங்கிய - வணங்குகின்ற, நல் முடியால் 
( தனது ) அழகிய தலையாலும் , தூண் ஆகிய தோள் கொடு - தூண்களுக்கு 
ஒப்பான கைகளாலும் , அவன் - ( அந்த நாராயணனது திருவவதாரமாகிய 
ஸ்ரீராமனை , தொழுவான் - வணங்கி அஞ்சலி செய்வான் ; ( எ - று . ) 

மனநொந்து கவலுகை , அம்மகாவிஷ்ணுவே தங்களைக் காப்பதற்காக 
இவ்வாறு திருவவதரித்து வனத்தில் திரிகின் றனரே யென்னுங் கருத்தினா 
லென்க . ஆணாதனை யந்தணர்நாயகனை என்றது , இந்திரனைக் காத்தற் 
பொருட்டு அவன் வேண்டுகோளாலே தம்பியாகத் திருவவதரித்து விரோதி 
நிரஸநஞ்செய்து அவனருகிலெழுந்தருளியிருக்கின்ற உபேந்திரனை . ஆள் 
நாதனை என்றும் பிரிக்கலாம் . ஆல் - ஈற்றசை . 

(உடு ) 


வேறு . 


உசு . 


கள், 


இந்திரன் இராமபிரானைத் துதிக்கத் தொடங்குதல் . 

துவசமார்தொல்லமருட்.டுன்னாரைச்செற்றுஞ் சுருதிப் 
பெருங்கடலின் சொற்பொருள்கற்பித்து , திவசமாநல்லறத்தின் 
செந்நெறியினுய்த்துந் திருவளித்தும் வீடளித்துஞ் சிங்காமைத்தங் 

கவசமர்பாருயிராய்த் தவமாய்க்கண்ணாய்க் கடையிலாஞான 
மாய்க் காப்பானைக்காணா, வவசமாய்ச்சிந்தை யழிந்தயலேநின் 
னறியாதான் போலவறிந்த வெலாஞ்சொல்வான் . 

(இ - ள் . ) துவசம் ஆர் - வெற்றிக்கொடிகள் நிறைந்த , தொல் அமருள் - 
பழமையாகிய யுத்தங்களில் , துன்னாரை - பகைவர்களை , செற்றும் - கொன் 
றும் , - சுருதி பெருங் கடலின் - பெரிய கடல்போன்ற வேதங்களின் , சொல் 
பொருள் - பதங்களையும் அருத்தங்களையும் , கற்பித்தும் - உபதேசித்தும் , --- 
திவசம்ஆ - நாள்தோறும் , நல் அறத்தின் - நல்ல தருமத்தினது , செம் நெறி 
யின் - சந்மார்க்கத்தில் , உய்த்தும் - கொண்டு செலுத்தியும் , - திரு - செல்வத் 
தை , அளித்தும் - கொடுத்தருளியும் ;-வீடு - பரமபதத்தை , அளித்தும்- 


- 


இனி , அறியாதான் போல அயலேநின்றா 
யெல்லாஞ் சொல்வானென்றும் உரைப்பினும் அமையும் . 

தவஜமென்னும் வடசொல்லின் விகாரம் . தொல்லமர் - தேவர் 
களுக்கும் , அரக்கர் அசுரர் முதலியோர்க்கும் நிகழ்கின்ற போர் . துன்னார் - 
சாபங்கர் பிறப்புக்குபடலம் 

75 
சிங்காமை - அழியாதபடி , தங்கள் - தங்களுக்கு , கவசம் ஆய் - கவசமாகி 
யும் ; அரு உயிர்ஆய் - அரிய உயிராகியும் , தவம் ஆய் - தவமாகியும் , கண் 
ஆய் - கண்ணாகியும் , கடை இலா ஞானம் ஆய் முடிவில்லாத தத்துவஞான 
மாகியும் , காப்பானை - காக்கின்ற இராமபிரானை , காணா - (இந்திரன் ) கண்டு , 
அவசம் ஆய் . பரவசமாகி , சிந்தை அழிந்து - மனமுருகி , அயலே நின்றான் 
( அவனது ) பக்கத்தில் நின்றவனாகி , அறியாதான் போல ( அவன துமகிமை 
களை நன்றாய்த் ) தெரியாதவன் போலவே , அறிந்த எலாம் ( தான் ) அறிந்த 
அவனது மகிமைகளையெல்லாம் , சொல்வான் -கூறித் துதிசெய்வான் ; ( எ - று . ) 

தேவாசுரயுத்தங்களிற் பலமுறையுஞ் சென்று பொருது தீநெறியி 
லொழுகுகின்ற அசுரர் முதலியோரை அழித்து நவ்வழிச் செல்லுகின்ற 
தேவர்களைக் காத்தருளுதலால் துவசமார்தொல்லமருட்டுன்னாரைச் செற்று 
என்றும் , வேதங்களையும் அவற்றின் பொருளையும் `ஆதியில் ஹம்ஸரூபியாய்ப் 
பிரமதேவனுக்கு உபதேசித்தருளின தனால் ‘ சுருதிப்பெருங்கடலின் சொற் 
பொருள் கற்பித்து என்றும் , தருமத்தினின்றும் வழுவி அதருமத்தை அநுஷ் 
டிக்குங்காலத்தில் அப்பொழுதைக்கப்பொழுது அநேகதிருவவதாரங்கள் 
செய்து தருமத்தை நிலைகுலையாதபடி நிறுத்துதலால் திவசமா நல்லறத்தின் 
செந்நெறியி னுய்த்து என்றும் , தன் திருவடி யடைந்தவர்களுக்கு இம்மை 
மறுமை வீடென்னும் மூன்றிலும் அளவில்லாத சிறந்த இன்பங்களைத் தருத 
லால் திருவளித்தும் வீடளித்தும் என்றும் , பிரளயகாலத்தில் அனைத்தை 
யுந் தன்வயிற்றுள் அழியாதபடி அடக்கிவைத்துக் காத்தலால் சிங்காமைத் 
தங்கள்; கவசமாய் என்றும் , அந்தர்யாமியாய் எல்லாப் பொருள்களுள்ளும் 
மறைந்திருத்தலால் ஆருயிராய் என்றும் , ஈசுவரனை அடைவதற்குத் தத்துவ 
ஞானமும் அந்த ஞானத்தைப் பெறுதற்கு விவேகமும் அதற்குத்தவமும் 
முறையே ஒன்றுக்கொன்று இன்றியமையாத காரணமாதலால் அவையெல் 
லாம் ஸர்வேஸ்வரனது சொரூபமேயென்பது விளங்க ‘ தவமாய்க் கண்ணாய்க் 
கடையில்லா ஞானமாய் என்றும் , முத்தொழிலிலும் அளித்தற்றொழிற்கு 
உரிய கடவுளது அவதாரமாதலால் ‘காப்பான் என்றுங் கூறினார் . அவசமாய் 
தன்வசமில்லாமல் . அவசமாதலும் சிந்தையழிதலும் பக்திமிகு தியா லுளவான 
மாற்றி , பக்திமிகுதியால் ஒன்றுமறியாத பித்தனைப்போலப் பக்கத்திற் 
சற்றேநின்று பின்தெளிந்து அறிந்தவெலாஞ் சொல்வ . னென்றும் ; நின்றா 
னென்பதில் இரண்டனருபு தொக்கதாக்கொண்டு , ஸர்வஜ்ஞத்துவமுடைய 
னாயினுந் தான் கொண்ட அவதாரத்திற்கு இணங்க யாதொன் றுந் தெரியாத 
வனைப்போல அருகிலேநின்ற இராமனை நோக்கி இந்திரன் தானறிந்தவை 


க 


ன 


துவசம் 


தம்மோடு இணங்கா தவர் . ‘சுருதி என்பதற்கு , கேட்கப்பட்டு வருவதென்று 
பொருள் ; வேதம் எழுதாக்கிளவி யாதலால் , இப்பெயர் பெற்றது . அவ்வே 


76 


ஆரணிய காண்டம் 


தங்கள் தாம் அருந்தமா யிருத்தலால் , அவற்றிற்குப் பெருங்கடலை உவமை 
கூறினார் . திவசம் - வடசொல் . மா நல்லரமென்றும் பிரிக்கலாம் . திரு - இவ் 
வுலகங்களி லடைகின்ற அஷ்டைல்வர்யங்கள் . கடையில்லாமை தாழ்வில் 
லாமையுமாம் . 

இது முதல் ஆறுகவிகள் - மாச்சீரும் விளச்சீரும் காய்ச்சீரும் விரவிவந்த 
கழிநெடிலடி நான்குகொண்ட எண்சீராசிரியவிருத்தங்கள் . 

( உசு ) 
இந்திரனதுதோத்திரம் . 
2.எ. தோய்ந்தும் பொருளனைத்துந் தோயாது நின்றசுடரே 
தொடக்கறுத்தோர்சுற்றமேபற்றி , நீந்தவரியநெடுங்கருணைக்கெல்லா 
நிலயமேவேதநெறிமுறைபினேடி , யாய்ந்தவுணர்வினுணர் வேபகை 
யாலலைப்புண்டடி யேமடி போற்றவந்தா , ளீந்தவரமுதவவெய் தினையே 
யெந்தா யிருநிலத்தவோநின்னிணையடித்தாமரைதாம் . 

( இ - ள் . ) பொருள் அனைத்தும் - எல்லாப் பொருள்களிலும் , தோய்ந் 
தும் - ( அந்தர்யாமியாய்க் ) கலந்திருந்தும் , தோயாது நின்ற ( அவற்றின் 
குண தோஷங்களில் தான் ) சம்பந்தப்படாமலே நின்ற , சுடரே - சோதி 
யுருவமே ! தொடக்கு அறுத்தோர் - பற்றுக்களை முற்றத்துறந்த முனிவர் 
களுக்கு , சுற்றமே -உறவானவனே ! பற்றி நீந்த அரிய - ( ஒன்றைப் ) புணையா 
கக்கொண்டு கடப்பதற்கு அரிதாகிய , நெடுங் கருணைக்கு எல்லாம் நிலயமே - 
மிக்க அருளுக்கெல்லாம் இருப்பிடமானவனே ! (கிருபாசாகரமே ! ) வேதம் 
நெறி முறையின் - வேதங்களில் கூறிய வழிகளின் முறைமையால் , நேடி 
தேடி , ஆய்ந்த :- ஆராய்ந்தறிந்த , உணர்வின் - தத்துவஞானத்திற்கு , உணர் 
வே - அறியப்படும் பொருளே! எந்தாய் எமக்குத் தாயுந் தந்தையு மான 
வனே ! - அடியேம் - அடியவர்களாகிய யாங்கள் , பகையால் - பகைவர்களால் , 
அலைப்புண்டு - துன்பப்படுத்தப்பட்டு , அடி போற்ற - ( உன் ) திருவடிகளை 
( வந்து ) துதிக்க, அ நாள் - அப்பொழுது, ஈந்த - தந்தருளிய , வரம் - வரத் 
தின்படி , உதவ -உதவிசெய்தற்கு , எய்தினையே- ( இப்பொழுது ) வந்தருளினை 
யே ! நின் இணை அடி தாமரை -உனது இரண்டு திருவடித்தாமரைகள் , இரு 
நிலத்தவோ - இப் பெரிய பூமியிற் பொருந்தத்தக்கனவோ ? ( எ - று . ) 

அகத்திலுள்ள அஜ்ஞான விருளைப் போக்கி ஞானவொளியைத் தருத 
லால் ‘ சுடர் என்றும் , முனிவர்களைக் காப்பதற்கு மனிதனாய்த் திருவவத 
ரித்து அவர்கள் பக்கற் சேர்ந்ததனால் தொடக்கறுத்தோர் சுற்றம் என்றுங் 
கூறினான் . தொடக்கறுத்தல் - தானல்லாத உடம்பை யானென்றுந் தன்னோ 
டியைபில்லாத பொருளை எனதென்றுங் கருதி அவற்றின்கட் பற்றுச் செய் 
தற்கு , ஏதுவாகிய அறியாமையை ஆசிரியர்பாற் பெற்ற உறுதி மொழிகளா 
னும் யோகப்பயிற்சியானும் அவை யானென தன்மை தெளிந்து விடுதல், 
நீந்தவரியநிலைய மென்றதனால் , கருணைக்கு அளவில்லை யென்ற தாயிற்று . 
பகை-இராவணன் முதலியோர் ; பண் பாகுபெயர் . பிரமன் முதலிய மற்றைதி 


- 


னர் - சேர்ந்தவர் . நித்தியனாதலால் , மூவாமையில் 
தவிச் சேராதவர் . மேவி 

. . 
கண்டுயின்றவன் , ச்ரபங்கர் பிறப்புகீங்குப்படலம் 

17 
தேவர்களையும் உளப்படுத்தி , அடியேம் என்றான் . அந்நாள் தேவர்கள் 
மேறுமலைமீதிருந்து பாற்கடலிற் பள்ளிகொள்ளும் பரமனைப் பிரார்த்தித்த 
காலம் . ஈந்த வரம் - " வருந்தல் வஞ்சகர் , தந்தலை யறுத்திடர் தணிப்பென் , 
" தசரதன் மதலையா வருதும் , " " வளையொடு திகிரியும் ............பாயலும் , 
இளையர்களென வடிபரவ வேகி நாம் ,வளைமதி லயோத்தியில் வருதும் " என் 
றது , எய்தினையே , ஏகாரம் - உவப்பின் மிகுதியைக் குறிப்பதுமாம் . எந் 
தாய் - இரட்டுறமொழி தல் . இணையடி - உபயபாதம் ; வேறு உவமைபெறாது 
ஒன்றோடொன்றொத்த அடிகளுமாம் . 

( உஎ ) 
உஅ . மேவா தவரில்லை மேவினருமில்லை வெளியோடிருளில்லைமே 
ல்கீழுமில்லை , மூவாமையில்லைமூத்தமையுமில்லை முதலிடையோடீ 
றில்லை முன்னொடு பின்னில்லை , தேவாவிங்கிவ்வோநீசென்ற நிலையென் 
றாற் சிலையேந்திவந்தெம்மைச்சேவடிகணோவக் , காவாதொழியிற்பழி 
பெரிதோவன்றேற் கருங்கடலிற்கண்வளராய்கைம்மாறுமுண்டோ. 

( இ - ள் . ) தேவா - தேவனே ! கருங் கடலில் - கருநிறமடைந்த திருப் 
பாற்கடலில் , கண் வளராய்- திருக்கண் வளர்ந்தருளுகின்றவனே ! - (உனக்கு ) 
மேவா தவர் - பகைவர் , இல்லை- ; மேவினரும் - நண்பர்களும் , இல்லை- ; 
வெளியோடு - ஒளியும் , இருள் - இருளும் , இல்லை- ; மேல் கீழும் - மேலும் 
கீழும் , இல்லை- ; மூவாமை - இளமை , இல்லை - ; மூத்தமையும் - முதுமை 
யும் , இல்லை- ; முதல் : இடையோடு ஈறு ஆதியும் மத்தியமும் 
அந்தமும் , இல்லை- ; முன்னொடு பின் - முன்னும் பின்னும் , இல்லை- ; நீ 
சென்ற நிலை - நீ அடைந்த நிலைமை , இங்கு இவ்வோ என்றால் - இங்கு ( க் 
கூறிய ) இவைகளே யென்றால் , சிலை ஏந்தி - கோதண்டத்தைக் கையிலேந்தி , 
சே அடிகள் நோவ - சிவந்த திருவடிகள் நோகும்படி , வந்து - நடந்துவந்து , 
எம்மை - எங்களை , காவாது ஒழியின் - காவாமற் போனால் , பழிபெரிதோ - 
பெரும்பழி உளதாமோ ? அன்றேல் - அதுவன்றாயின் , கைம்மாறும் - பிரதி 
யுபகாரமும், உண்டோ - உளதோ? ( இல்லை யென்றபடி ). 

பகைநண்பொடில்லானாகிய நீ அசுரர்களையழித்து எம்மைக்காப்பது , 
தன்னைச் சரணமடைந்தவர்களைக் காவாது கைவிட்டாற் பெரும்பழியுளதா 
மென்னுங் கருத்தாலோ ? அன்றிக்கே, எம்மிடத்துப் பிரதியுபகாரம் பெறலா 
மென்னுங் கருத்தாலோ? ஒன்றானுமன் றென்பதாம் ; அடைந்தார்க்கு அளித் 
தல் இறைவனுக்கு இயல்பென்க. மேவாதவர்- விரும்பிச் சேராதவர். மேவி 

, மூத்தமையுமில்லை முத 
திருப்பாற்கடல் வெளுத்த நிறத்ததாயினுந் திருமாலினது திருமேனி 
யின் நிழலீட்டாலே கறுத்த நிறத்த தாதலால் , ‘ கருங்கடல் என்றான் ; 
" நீலக் கடலுள் நெடுங்காலங் கண் வளர்ந்தான் , கருந்தண் மாகடற் 

: 


டை 


78 


ஆரணியகாண்டம் 


2.க. 


ழியிற்றுயிலு மாலனையான் எனப் புகழேந்திப்புலவர் கூறியவாறுங் காண்க . 
இனி , கடல்கள் தோறுங் கண் வளர்ந்தருளு மென்று ஒரு பிரமாணத்தி 
யுண்டாகையாலே , " உவர்க்குங் கருங்கடல் நீ ருள்ளான் என்கிறபடியே , 
கருங்கடல் என்று இந்த லவண சமுத்திரந்தன்னையே சொல்லிற் றாகவு 
மாம் . இனி , பிரளயகாலத்துக் கடலுமாம் . அன்றிக்கே , கருமை - பெருமை 
யாய்ப் பெருங்கட லென்றுமாம் . ல்.ள ராய் - செய்யுளாய் மறையாகாது , வழக் 
காய் உடன்பாடுணர்த்திற்று ; இது வேண்டுவனம்பி " என்னுஞ் சிந்தாமணிச் 
செய்யுளில் ‘ வில்வலான் என்பதற்கு நச்சினார்க்கினியருரைத்த உரையான் 
விளங்கும் ; இனி , வளரென்பதனை முதனிலைத்தொழிற்பெயராகக் கொண்டு , 
கண் வளர்தலையுடையா யென்றுங் கொள்ளலாம் . அன்றிக்கே, எதிர்மறை 
யாகவே கொண்டு , பனிக் கடலிற் பள்ளிகோளைப் படிகலிட்டு ஓடிவந்து 
இங்குத் திருவவதரித்தவனே யென்றும் உரைக்கலாம் . சேவடிகள் நோ..) 
வென்பது , பக்திய திசயத்தை விளக்குகின்றது; மேற்கவியில் ‘ தாமரைக்கை 
நோவ என்பதும் இக்கருத்தேபற்றி யென்க . 

(உ.அ ) 
நாழிநவை 

நவை தீருலகெலாமாக நளினத்து நீ தந்தநான்முக 
னார் தாமே , யூழிபலபலவுநின் றளந்தாலொன்று முலவாப்பெருங்குண 
த்தவுத்தம னேமேனா, டாழிதரையாகத் தண்டயிர் நீராகத் தடவரை 
யேமத்தாகத்தாமரைக்கை நோவ , 

வாழிகடைந்தமுதமெங்களுக்கே 
யீந்தா யவுணர்கடாநின்னடிமையல்லாமையுண்டோ . 

( இ - ள் . ) நீ- , நளினத்து - ( உனது ) திருவுந்தித்தாமரையில், தந்த - 
தோற்றுவித்த , நான் முகனார் தாமே - பிரமதேவரே, நவை தீர் உலகு எலாம் 
குற்றமற்ற உ , லகங்களெல்லாம் , நாழி ஆக - அளவுகருவியாகக் கொண்டு , 

அழி 
பல பலவும் - அநேக கல்பகாலமும் , நின்று - ஒழியாமலிருந்து , அளந்தால் - 
( உனது திருக்கலியாண குணங்களைத் தானிய ராசியாக்கொண்டு ) அளவிட்டா 
லும், ஒன்றும் உலவா - ( அவற்றுள் ) சிறிதும் முடியாத , பெருங் குணத்த - 
மிக்க திருக்கலியாண குணங்களை யுடைய , உத்தமனே - புருஷோத்தமனே ! 
( நீ ), மேல் நாள் - முற்காலத்தில் , ‘ தரை தாழி ஆக - பூமியே தயிர்த்தாழி 
யாகவும் , நீர் தண் தயிர் ஆக - திருப்பார்கடலே குளிர்ந்த தயிராகவும் , தட 
வரையே மத்து ஆக - பெரிய மந்தரமலையே கடைகிற மத்தாகவும் ( கொண்டு ) , 
தாமரை கை நோவ - ( உனக் ) தாமரை மலர்க்கு ஒப்பான திருக்கைகள் 
நோகும்படி , ஆழி கடைந்து - கடலைக் கடைந்து , அமுதம் - ( அதினின்றும் 
எடுத்த ) அமிருதத்தை , எங்களுக்கே- ( தேவர்களாகிய ) எங்களுக்குமாத்திரமே , 
ஈந்தாய் - கொடுத்தருளினாய் ; அவுணர்கள் - ( கடைகையில் எங்களோடு பாடு 
பட்ட ) அசுரர்கள் , நின் அடிமை அல்லாமை - உனது அடியவராகாமை ; 
உண்டோ - உளதோ? ( எ - று . ) 

யாவருந் தனக்கடியார்களே யாயினுந் துஷ்டர்களை நீக்கிரகித்துச் 
சிஷ்டர்களைப் பரிபாலகஞ் செய்ந் தன்மைய னாதலால் , அசுரர்களுக்கு 


சரபங்கர் பிறப்பு நீங்குபடலம் 


- 79 


அமுத மீயாமல் , அமார்களுக்கே ஈந்தா னென்க . 

பகவானது கலியாண 
குணங்களைத் தானியராசியாகவும் , பலவாயிரம் அண்டங்களையும் அளவு 
கருவியாகவும் , பிரமனை அளவுகாரனாகவும் உருவகப்படுத்தினான் , அவற்றின் 
அளப்பருமையைக்குறித்தற்கு . உலகங்களை நாழி யென்றதற்கு ஏற்பக் குண 
ங்களைத் தானியமென்னாமை , ஏகதேசவுருவகவணி . பிச்சையளவுகருவியன் 
றென்றற்கு , நவை தீருலகு என்றான் . பிரமனாலும் அளவிடலரிய பெருங் 
குணங்களை யுடையாயென்றது, நின்மைந்தனாய் நாபியிற்றோன்றி உலகனைத் 
தும் படைக்கும் பிரமனுக்குஞ் சிறிது மளப்பரிய உனது அநந்தகலியாண 
குணங்கள் எங்களாற் சிறிதேனும் அறியத்தக்கனவோ வென்ற கருத்து . நீர் 
என்பதற்கு , சந்தர்ப்பநோக்கிப் பாலெனப் பொருள் கொள்ளப்பட்டது . 
நாழி - முகத்தலளவையாகுபெயர் . உலகு - உயர்ந்தவருமாம் . மத்து - மந்தம் 
என்னும் வடசொல்லின் சிதைவு . எங்களுக்கே , ஏகாரம் - பிரிநிலை . அடிமை 
பண்பாகுபெயர் . உண்டோ, ஒகாரம் - எதிர்மறை. 

அமார்களும் அசுரர்களுந் தனது நியமநத்தின்படி மந்தரபருவதத்தை 
மத்தாகவும் வாசுகியைக் கடைகயிறாகவுங் கொண்டு திருப்பாற்கடலைக் கடை 
யும்போது எம்பெருமான் தேவர்களை வாசுகியின் வாலைப்பிடிக்கும்படியாக , 
வும் அசுரர்களைத் தலையைப்பிடிக்கும்படியாகவும் நியமித்துத் தானும் ஒரு 
திருமேனியைத் தரித்துத் தேவர்கள் பக்கத்திலேயும் வேறொரு திருமேனி 
யைத்தரித்து அசுரர்கள் பக்கத்திலேயும்நின்று வாசுகியனுடைய வாலையந்தலை 
யையும் பிடித்து வலமு மிடமுமாக இழுத்துக் கடைந்தருளின தனால் தாம 
ரைக்கை நோவ ஆழிகடைந்து என்றும் , அப்பால் அமிருதபூர்ணமான கமண் 
டலத்தைக் கையிலெடுத்துக்கொண்டு அந்த r ரஸமுத்திரத்திலிருந்து 
உதித்த தந்வந்திரியின் கையிலிருந்த அமிருதகலசத்தைத் தைத்தியர்கள் 
பலாத்காரமாகப் பிடுங்கிக்கொண்டபோது ஜகந்மோகநகரமான ஒரு ஸ்த்ரீ 
ரூபத்தைத் தரித்து அசுரர்களை வஞ்சித்து அமுதத்தைக் கைக்கொண்டு அம 
ரர்களுக்குப் பிரஸாதித்ததனால் அமுத மெங்களுக்கே யீந்தாய் என்றுங் 
கூறினான் . 

( 2 க ) 
ந 0 . ஒன்றா சிமூலத்துருவம்பலவாகி யுணர்வு முயிரும்பிறிதாகி 
யூழி , சென்றாசறுங்காலத்தந் நிலையதாகித் திறத்துலகந்தானாகிச்செ 
ஞ்செவேநின்ற , நன்றாயஞானத்தனிக்கொழுந்தேருங்க ணவைதீர்க்கு 
நாயக மேநல்வினையே நோக்கி , நின்றாரைக்காத்தியாற் பேரைக்காய்தி 
நிலையில்லாத் தீவினை யு நீ தந்ததன்றே . 

( இ - ள் . ) மூலத்து - ஆதிகாலத்தில் , ஒன்று ஆகி ஒன்றேயாகி யிருந்து 
( பின்பு ), உருவம் பல ஆகி பலவேறு ரூபங்களாய் , உணர்வும் உயிரும் 
பிறிது ( உம் ) ஆகி - அறிவும் உயிரும் உடலுமாகி , ஊழி சென்று ஆசறும் 
காலத்து - மகாப்பிரளயமுண்டாகி முடிடங்காலத்தில் , அந் நிலையது ஆகி 
அப்பொழுதுள்ள தன்மையாகி , திறத்து உலகம் ஆகி - (மீண்டும்படைக்கும் 


தந்ததென்றார் , சாதியொருமையால் . 
80 

ஆரணியகாண்டம் 
பொழுது ) பலதிறப்பட்ட உலகங்களுமாய் , செஞ்சவே நின்ற - மிகவுஞ் 
செவ்வையாய் நின்ற , நன்று ஆய ஞானம் - நல்ல தத்துவஞானத்தினது , 
தனி கொழுந்தே - ஒப்பற்ற கொழுந்தே ! நங்கள் நவை தீர்க்கும் - எங்கள் 
குறைகளைப் போக்குகின்ற , நாயகமே -தலைமைப்பொருளே ! ( நீ ), நல்வினை 
யே நோக்கி நின்றாரை - புண்ணியத்தையே கருதி ( த் தருமங்களைச் செய்து ) 
நிற்பவர்களை , காத்தி - காக்கின்றாய் ; அயல் பேரை - பாபத்தையே கருதி 
அதருமங்களைச் செய்து நிற்பவர்களை , காய்தி - நிக்கிரக்கிறாய் ; நிலை இல்லா 
தீவினையும் நிலையில்லாத அப்பாவமும் , நீ தந்தது அன்றே- நீ உண்டாக்கிய 
தன்றோ? ( எ - று . ) 

" தொல்லையி னொன்றே யாகித் துறைதொறும் பரந்த சூழ்ச்சிப் , பல் 
பெருஞ் சமயஞ் சொல்லும் பொருள் என்றார் பாலகாண்டத்தும் . அயோத் 
தியாகாண்டத்தில் “ வானின் றிழிந்து வரம்பிகந்த மாபூதத்தின் வைப்பெங்கு 
மூனு முயிரு முணர்வும்போ லுள்ளும் புறனு முளனென்ப் என்றதற்கு 
ஏற்பப் பிறிதென்பதற்கு உடலென்றுஉரைத்து , எண்ணும்மை பின்னுங் 
கூட்டப்பட்டது. ஆசறுதல் - முடிதல் ; ஒரு சொல் . - நிலையில்லாத்தீவினை " 
தோற்றமுடைய பொருள்கள் யாவும் நிலையுத லிலவாந் தன்மையை யுண . 
தீவினையுந் தான் தந்ததேயாயினும் அவரவர் செய்வினைக்குத் தக்கபடி அளித் 
தலும் அழித்தலும் ஈய்வானது இயற்கை யென்க . 

( ங.0 ) 
ஙக . வல்லைவரம் பில்லா தமாய வினை தன்னான் மயங்கினரோடெ 
ய் திமதிமயங்கிமேனா, எல்லையிறைவனீயாதி யெனப்பேதுற் றலமரு 
வே முன்னையறப்பயனுண்டாக , வெல்லைவலயங்கணின்னுழை யென்ற 
ந்நா ளெரியோனைத் தீண்டியெழுவரென நின்ற , தொல்லை முதன்முனி 
வர்சூளுற்ற போதேதொகைநின் றவையந்துடைத்திலையொவெந்தாய் . 

( இ - ள். ) எந்தாய்- ! மேல்நாள் - முன்னொருகாலத்தில் , வாம்பு இல் 
லாத - அளவில்லாத , மாயவினை தன்னால் - மாயையின் சூழ்ச்சிகளால் , நீ 
இறைவன் அல்லை ( என )-நீ பாதத்துவமல்லா யென்றும் , ( நீ இறைவன் ) ஆதி 
என் - நீயே பாதத்துவமாகிறா யென்றும் , பேதுற்று - (இரண்டிலொன்றைத் 
துணியமாட்டாமற் ) பேதப்பட்டு , மயங்கினரோடு - மதிமயங்கிக்கிடந்த 
பல தேவர்களுடனும் முனிவர்களுடனும் , எய்தி - அடைந்து , மதிமயங்கி - 
அறிவு திகைத்து , அலமருவேம் முன்னை - தடுமாறுகின்ற எங்களுக்கெதிரில் , 
அ நாள் - அப்பொழுது , அறம் பயன் - உண்டாக - ( முன்செய்த ) நல்வினை 
யின் பலனுண்டாதலால் , வல்லை -விரைவாக , எழுவர் என நின்ற தொல்லை 
முதல் முனிவர் - ஏழுபேரென்று சிறப்பித்துச் சொல்லும்படி நின்ற பழைய 
பெரிய முனிவர்கள் , எரியோனை - பரமசிவனை , தீண்டி - சேர்ந்து மீண்டு 
வந்து , எல்லை வலயங்கள் - எல்லாவுலகங்களது எல்லையும் , நின்னுழை - உன் 
னிடத்தே தோன்றி வளர்ந்துவருபவை ( நீயே பாத்துவம் ), என்று சூளுற்ற 


சரபங்கர்பிறப்பு நீங்குபடலம் . 


81 


மறு சித்தாந்தஞ்செய்தகாலத்தே , தொகை நின்ற ஐயம் - மிகுதி 
பாய்த் கேக்குகின்ற சந்தேகத்தை , துடைத்திலையோ - ( ஈ ) தீர்த்தாயல் 
லைமேயான்று. ) 

உமாயவின் ராஜஸ தாமஸ புராணங்களில்தேவதாந்தரங்களையே பரதே 
வதையாகச் சொல்லியிருத்தல் . இறைவன் , நீ - மத்திமதீபம் . அல்லை ஆதி 
முன்னில் முற்றுக்கள் . ஆதியென்பதற்கு , முதல்வனென்றுங்கொள்ளலாம் . 
பேது பேத்டுமன்பதன் விகாரம் . கண்கொண்டு பார்க்கவொண்ணாதபடி , நெ 
ருப்புப்போல் எரியும் மேனிநிறத்தை யுடைத்தாயிருத்தலால் , எரியோன் 
என்றார் பதழனிறவண்ணன் என்றார் பெரியாரும் : இனி, எரிவடிவான 
மழுப் படையையடையானென்றும் , நெருப்புக்கண்ணை நெற்றியிலுடையா 
னென் றுங் கொள்ளலாம் . எரியோனைத் தீண்டி எனவே , இனம்பற்றிப் பிர 
மனைத்தீண்டியென்ப துங் கொள்க . எழுவர் முனிவர் - ஸப்தருஷிகள் ; அத் 
திரி , பிருகு குத்ஸர், வவிஷ்டர் , கௌதமர் , காய்யபர், ஆங்கிரஸர். முனி 
வர் சூளுற்றது - பிற்கு முனிவர் மூலமாகப் பாதத்துவத்தை நிச்சயித்தது . 


முன்னொரு காலத்தில் முனிவர் தேவர் முதலிய யாவரும் கூடி மேரு 
மலையின்சிகரத்தைச் சேர்ந்து பாதத்துவ நிர்ணயஞ்செய்யத் தொடங்கின 
பொழுது , முத்தொழிற்கும் உரியராய அயன் அரி அரன் என்னும் மூர்த்தி 
கள் மூவருள்ளும் பரதத்துவம் இன்ன ரென்று அறியாது ஐயமுற்று ராஜஸ 
தாமஸ் புராணங்களிற் கூறியுள்ள கோட்பாடுகளால் மயங்கி மாறுபட்டு , ஸப்த 
ருஷிகளைச் சரணமடைந்து வினவ , அவர்களுள் தலைமைபெற்ற பிருகுமா 
முனிவர் , முக்குணங்களுள்ளும் சத்துவகுணத்தையே யுடையவன் யாவ 
னோ , அவனே பரதத்துவம் ; அவனை இன்னானென்று சென்று அறிந்து 
வந்து சொல்வேன் என்று , முதலிற் கைலாசகிரிக்குச்சென்று , கோயில்வா 
யிலைச்சேர்ந்து ஆங்குள்ள நந்திதேவரால் தடுக்கப்பட்டு ஏழு நாள் கழிந்தபின் 
னர்ச்சிவன் உமாதேவியோடு சம்போகஞ்செய்துகொண்டிருக்குந்தன்மையை 
அறிந்து தாமஸகுணத்தாற் காமமுற்று என்னை வினாவிச் சற்கரியாதிருந்த 
அக்கடவுட்கு இருகுறியுந் துணிந்து விழக்கடவது என்று சபித்துப்போக , 
அவ்வளவிற் கலவிப்பெருங்கடல் நடந்துவந்த முக்கட்கடவுள் நந்தியால் நிகழ்ந் 
தது உணர்ந்து அம்முனிவரை மீள அழைத்து அவர் சினந் தீர்க்கும் பொருட் 
டுத் தன்னுடன்பிறந்தவ ரென்னுங் கருத்தால் ஆலிங்கனம் செய்ய அணுகிய 
பொழுது, அம்முனிவர் , அசுசியான நீ என்னைத் தொடாதே என்று தடுக்க , 
உமாபதி மிகச்சினந்து தனது நெற்றியிலுள்ள நெருப்புக்கண்ணை விழித்து 
அம்முனியை அழிக்கப்பார்த்த வளவில் , அவர் அஞ்சாது தன்பாதத்தின் 
பெருவிரலிலுள்ள கண்ணை விழித்து அதனினின்று எழுந்த அழலால் அவ்வ 
ழலை அடக்கிவிட்டு நீ.பிராமணிய தெய்வமாகாது போதி என்று மீளவுஞ் 
சபித்திட்டு, சத்தியாலோகஞ்சேர்ந்து பிரமனை அடைந்து வணங்க, அவன் 
ராஜசகுணத்தால் தந்தையைத் தனயன் வணங்குதல் தக்கதே யென நினை 
ந்து.பிரதிவந்தனமுஞ் செய்யாதிருக்க, முனிவர் பெற்றதந்தையென்பதையு . 

11 


22 


ஆரணியகாண்டம் 


மெண்ணாமல் (உனக்கு ஆலயபிரதிஷ்டை இன்று முதல் இல்லையாகக் 
சாபங்கொடுத்து , ஸ்ரீவைகுண்டஞ்சென்று கோயில் சேர்ந்து வாயில்காவலர் 
அஞ்சிநிற்க , உள்ளேபுக்குத் திருவனந்தாழ்வான்மேலே திருமகளும் நிலமக 
ளும் திருவடிவருடப் பள்ளிகொண்டிருக்கும் பரமனைமார்பிலுதைக்க, அப் 
பெருமான் மக்கள் மேல்விழத் தாயுகப்பதுபோல மனம் மகிழ்ந்து அக்கணத் 
தினிற் கடிதெழுந்து ‘ ஐய ! என்பொருட்டாக இன்று உமது மெல்லியபாதம் 
நொந்ததோ? உமது திருவடித்தாமரை பட்டதனால் , என் மார்வம் திரு நிலை 
பெற்றது ; நுமதுவாவை யான் அறியாது படுத்திருந்ததனைப் பொறுப்பீர் 
எனப் பலவாறு முகம னியம்ப , முனிவர் பெருமான் திருவடிகளில் விழுந்து 
தண்டனிட்டுக் கைகூப்பிக்கொண்டு , சுத்தஸாத்துவிக குணசுவரூபியாகிய 
பாதத்துவத்தை அறியும் பொருட்டு யான் செய்த இப்பெரும்பிழையைப் 
பொறுத்தருள்க என்று ப்ரார்த்தித்துமேருசேர்ந்து , தம் வருகையையே எதிர் 
பார்த்திருந்த யாவர்க்கும் ஸ்ரீமந்நாராயணனே பரதத்துவம் என்று சித்தாந் 
தஞ்செய்து பகா , ஆங்குள்ளவர் யாவரும் அவ்வெம்பெருமா ? னயே பிரார்த்தித் 
துப் போயின ரென்பதாம் . 

( ஙக ) 


வேறு . 


4 


துன் 


இந்திரன் விடைபெற்றுத் தன்னகரஞ் சார்தல் . 
ங உ . இன்னனபலநினைந்தேத்தினனியம்பாத் 

னுதலிடையுளதென நனிதுணிவான் 
றன்னிகர் முனிவனைத்தரவிடையென்னாப் 

பொன்னொளிர்நெடுமுடிப்புரந்தரன் போனான் , 
( இ - ள் . ) பொன் ஒளிர் - பொன்மயமாகி விளங்குகின்ற , நெடு முடி 
நீண்ட கிரீடத்தையுடைய , புரந்தரன் தேவேந்திரன் , இன்னன 
இத்தன்மையவாகிய பலவற்றை , நினைந்து - ( மனத்தில் ) தியானித்து , இயம் 
பா - ( வாயினாற் ) சொல்லி , ஏத்தினன் - துதிசெய் தவனாய் --இடை - நடுவி 
லே , துன்னுதல் - பொருந்துவ தொரு விசேஷம் , உளது - இருக்கின்றது , 
என - என்று , நனி துணிவான் - நன்றாக நிச்சயிப்பவனாய் , - தன் நிகர் முனி 
வனை - தனக்குத்தானே ஒப்பாகிய சரபங்கரை நோக்கி , விடை தர- ( யான் 
போவதற்கு ) உத்தரவு கொடுப்பீராக , என்னா 

என்று கேட்டு (உத்தரவு 
பெற்றுக்கொண்டு ), போனான் - ( தேவலோகத்திற்குச் ) சென்றான் . 
துன்னுதல் 

தொழிலாகுபெயர். துன்னுத லிடையுள தென்றது - 
இராமபிரான் அங்கு எழுந்தருளிய தனால் , அப்போது அங்கு நடக்கப்போவத 
னைச் சிந்தித்து . தர அகரவீற்று வியங்கோள் . இராமனிடத்து விடை 
பெற்றமை , அருத்தாபத்தியாற் கொள்க . புரந்தரன் - ( பகைவரது ) நகரங் 
களை அல்லது உடல்களை அழிப்பவன் . 

இதுமுதற் பதின்மூன்று கவிகள் பெரும்பாலும் முதல் மூன்றுசீர் விளச் 
சீர்களும் , ஈற்றுச்சீ ரொன்று மாச்சீருமாகிய அளவடி நான்குகொண்ட கலி 
விருத்தங்கள் , 

( ங ) 


சரபங்கர்பிறப்பு நீங்குபடலம் . 


- 


சரபங்கமுனிவர் இராமபிரானை வரவேற்று அன்பு கொள்ளுதல் . 
கூகூ . போனவனகநிலை புலமையினுணர்வான் 

வானவர் தலைவனைவரவெதிர்கொண்டா 
னானவனடிதொழவருள்வாவழுதான் 

றானடவிடவகை தழுவின னுழைவான் . 
( இ - ள் . ) ( பின்பு சர்பங்கர் ) , போனவன் - போன தேவேந்திரனது , 
அகம் நிலை - மனத்தின் நிலைமையை , புலமையின் (தனது ) ஞானக்கண் 
ணால் , உணர்வான் - அறிபவராகி , - வானவர் தலைவனை தேவாதிதேதவ 
னாகிய ஸ்ரீராமனை , வர எதிர்கொண்டான் எழுந்தருளும்பொழுது எதிர் 
கொண்டு வந்து அளவளாவினார் ; ( அப்பொழுது ), ஆனவன் - அந்த இராமன் , 
அடி தொழ-(முனிவரது ) திருவடிகளில் விழுந்து வணங்க, -- தான் நடவிட 
தான் பரமபதமடைதற்கு , வகை தழுவினன் - உபாயஞ்செய்தவராகி , உழை 
வான் - ( இங்கிருக்க ) வருந்துகின்ற அம்முனிவர் , அருள் வா - அன்பு மேன் 
மேலும் பெருகுதலால் , அழுதான்- ; ( எ - று . ) 

வானவர் - நித்தியமுக்தர்களுமாம் . அருள் இலக்கணையாய் அன்பிற் 
காயிற்று. இனி , இராமனுக்கு அருளுண்டாகுமாறு அழுதா னென்றுமாம் . 
ஈண்டு அழுகை - உவகைக் கலுழ்ச்சி . நடவிட , இடு - துணைவினை . ( c . ) 

இராமன் ஸிதாலஷ்மணரோடு அங்குச்சென்று மகிழ்ந்திருத்தல் . 
கூச . ஏழையுமிளவலும்வருகென வினிதா 

வாழியவவரொடும்வந்தனன்மகிழ்வா 
லூழியின் முதன்முனியுறையுளையணுகா 

வாழியில்விழிதுயிலவனெனமகிழ்வான் . 
( இ - ள் . ) ( சரபங்கர் இராமனை நோக்கி ) , இனிதுஆ வாழிய - நன்றாய் 
வாழ்வாயாக; ஏழையும் இளவலும் வருக - சீதையும் லக்ஷ்மணனும் வருவார்க 
ளர்க , என்ன -என்று சொல்ல , - ( இராமன் ) , அவரொடும் - அவர்களுடனே , 
வந்தனன் வந்தவனாய் , -- மகிழ்வால் 

சந்தோஷமாக , ஊழியின் முதல் 
முனி - பலயுகங்களுக்கு முன்னே தொடங்கியுள்ள அம்முனிவாது, உறை 
யுளை - ஆச்சிரமத்தை , அணுகா - சேர்ந்து , ஆழியில் விழி அயிலவன் என 
திருப்பாற்கடலில் திருக்கண்வளர்ந்தருளுகின்றவன் போல , மகிழ்வான் - 
களிப்பானாயினான் ; ( எ - று . ) 

ஆழியில் விழி துயிலவ னென மகிழ்வா னென்றது - அவ்வாச்சிரமத் 
தைத் திருப்பாற்கடல்போலெண்ணி மகிழ்ந்தா னென்றபடி . இனி , அணுக 
என்னும் பாடத்திற்கு - இராமன் சர்பங்காச்சிரமத்தைச் சோ , அம்முனிவர்; 
r ராப்தியில் யோகநித்திரை செய்தருளுகின்ற எம்பெருமா - னென்று 
எண்ணி மகிழ்ந்தன ரென்க . ஏழை - மடமைக்குணமுடையவள் . ஏழை ,, 
இளவல் என்பன பண்பாகுபெயர்கள் . வாழிய - வியங்கோள் . 

( ஙச ) 


84 


ஆரணியகாண்டம். 


. 


இராமன்முதலியோர் நீதிமொழியைக்கேட்டுக்கொண்டு அவ்விரவில் 

அவ்வாச்சிரமத்தில் தங்குதல் . 
கூரு . அவ்வயினழகனும்வைகினனறிஞன் 

செவ்வியவறவுரைசெவிவயினுதவ 
நவ்வியின் விழியவளொடுநனியிருளைக் 

கவ்வியநிசியொருகடையுறுமளவின் . 
( இ - ள் . ) அவ் வயின் - அவ்விடத்தில் , அறிஞன் - தத்துவஞானியா 
கிய அம்முனிவர் , செவ்விய அறம் உரை- நல்ல தருமவார்த்தைகளை , செவி 
வயின் - ( தன் ) காதுகளில் , உதவ - கூற (க்கேட்டுக்கொண்டு ) , -- அழகனும் - 
இராமனும் , நவ்வியின் விழியவளொடு - பெண்மான்போன்ற பார்வையை 
புடைய சீதையுடன் , இருளை நனி கவ்விய - இருளை மிகுதியும்உடைய தான , 
BC - இராத்திரியானது , ஒரு கடை உறும் அளவின் - ஒருமுடிவை அடையு 
மளவும் ( இராத்திரிகழியுமளவும் ) , வைகினன் - தங்கியிருந்தான் ; ( எ - று . ) 
சீதையைக் கூறியது , லக்ஷ்மணனுக்கும் உபலட்சணம் . ( கூரு ) 

சூரியோதய வருணனை . 
நசு . விலகிடுநிழலினன்வெயில்விரியயில்வா 

ளிலகிடுசுடாவனிசையன திசைதோ 
பலகிடலரிய தனவிர்கரநிரையா 

லுலகிடுநிறையிருளுறையினையுரிவான் . 
( இ - ள் . ) ( அப்பொழுது ), விலகிடு நிழலினன் - வீசுகின்ற சாயையை 
யுடையவனும் , இலகிடு சுடாவன் - விளங்குகின்ற ஒளியினையுடையவனுமா 
கிய சூரியன் , - இசையன - ( ஒன்றோடொன்று ) இணங்கி நிற்பனவாகிய , 
திசை - எல்லாத் திக்குக்களிலும் , தோய் - பரவுகின்ற, அலகு இடல் அரிய 
எண்ணி அளவிடுதற்கு அருமையான , அவிர் - விளங்குகின்ற , தன் - தனது , 
கரம் நிரையால் - கிரணங்களாகிய கைகளது கூட்டத்தால் , விரி பரப்பு 
கின்ற , வெயில் - வெயிலாகிய , அயில் வாள் - கூர்மையான வாளைக்கொண்டு , 
உலகு இடு - உலகங்களை மூடிய , நிறை இருள் - நிறைந்த இருட்டாகிய , 
உறையினை - போர்வையை , உரிவான் - கழற்றுவானாயினான் ; ( எ - று .) -- 
சூரியன் தன் கிரணங்களால் இருள் நீங்குமாறு உதித்தன னென்பதாம் . 

உருவகவணியை அங்கமாகக்கொண்டுவந்த ஏதுத்தற்குறிப்பேற்றவணி . 
நிழலின னென்பதை இரன்டு சொல்லாகக் 

கொண்டு , நிழலையுடைய , 
இனன் - சூரிய னென்றுமாம் . உலகைமூடிய இருளைப் போக்கு தற்கு வெயி 
லும் , அதனைப் பரப்புதற்குக் கிரணமும் கருவியா தலால் , அவற்றை முறை 
யே உறையும் , வாளும் , கையுமாக உருவகப்படுத்தினார் . இசை அன எனப் 
பிரித்து இராமன புகழை ஒக்கின்ற வென்றும் கொள்ளலாம் . ஆயிரங் 


கூஎ . 


ள 


தலைவ - இலக்குமி கேள்வனே ! யான்- , செய் திருவினை - செம்மையாகிய 
சரபங்கர்பிறப்பு நீங்குபடலம் . 

85 
ரணங்களாதலால் , அலகிடலரிய கரம் என்றார் . சிலேடை பற்றி , கா 
மென்பதற்கு - கிரண்மாகிய கையெனப்பட்டது . 

( ஙசு ) 
முனிவர் அக்திப்ரவேசஞ்செய்யச் சித்தராய் , இராமனை விடைகேட்டல் . 

ஆயிடையறிஞனுமவனெ திரழுவத் 
தீயினை நுழைவதொர்தெளிவினையுடையா 
னீவிடை தருகெனநிறுவினனெறியாற் 
காயெரிவரன்முறைகடிதினினிடுவான் . 

ஆயிடை - அப்பொழுது , - அறிஞனும் - சரபங்கரும் , அவன் 
எதிர் - இராமனது முன்பே , அழுவம் தீயினை - மிகுந்த அக்கினியை , நுழை 
வது - பிரவேசிப்பதாகிய , ஒர் தெளிவினை - ஒப்பற்றதொரு தெளிந்த அறி 
வை , உடையான் - உடையவராகி , -- காய் எரி - சொலிக்கின்ற நெருப்பை , 
வரன் முறை நெறியால் - சாஸ்திர விதியின் முறைமைப்படி , கடிதினின் - 
சீக்கிரத்தில் , இடுவான் - வளர்ப்பவராகி , - ( இராமனை நோக்கி ) , 
விடை தருக - விடைகொடுக்கவேண்டும் , என - என்று , நிறுவினன் - கேட் 
டார் ; ( எ - று . ) 

ஆயிடை - நீண்ட சுட்டின் முன் யகர வுடம்படுமெய் தோன்றிற்று . 
(உடையேன் என்றும் பாடம் . இடுவான் என்பதனை வினையெச்சமாகக் 
கொண்டு , இடுதற்கு விடைதருக வென்றுங் கூட்டலாம் . 

( ங எ ) 
இராமன் வினவ , முனிவர் அதற்குக் காரணங்கூறல் . 
அ . 

வரிசிலையுழவனுமறையுழவனை நீ 
புரிதொழிலெனையது புகலு தியென லுந் 
திருமகடலைவ செய்திருவினையுறயா 

னெரிபுகநினைகுவெனருள் கென்விறைவன். 
இ - ள் . ) வரி சிலை உழவனும் - கட்டமைந்த வில்லில் வல்ல இராம 
னும் , மறை உழவனை - வேதம் வல்ல சரபங்கரை நோக்கி , நீ புரி தொழில் 
நீ செய்ய விரும்பிய செய்கை , எனையது - எத்தன்மையது ? புகலுதி - சொல் 
வாயாக, என்லும் - என்று கேட்டவளவில் , - ( அம்முனிவர் ), திருமகள் 


நீ 


மோக்ஷ லக்ஷ்மியை, உற - அடையும்படி , எரி புக - அக்கிப்ரவேசஞ்செய்ய , 
நினைகுவென் - நினைப்பவனாகின்றேன் ; அருள்க - ( நீ ) கிருபை செய்வா 
யாக , என - என்று சொல்ல , - இறைவன் - இராமன் , ( எ - று . ) 

வில்லேருழவர் , “ சொல்லேருழவர் என்றாற்போல் , சிலையுழவன் , 
‘ மறையுழவன் என்றார் ; சிலையை ஏராகவுடைய உழவன் , மறையை ஏராக 
வுடைய உழவனெனப் பொருள் கொள்க ; உழவன் - உழுபவன் . --- ( அ ) 


86 


ஆரணிய காண்டம் . 


நக 


அப்போது அக்நீப்ரவேசஞ் செய்யுங் காரணத்தை இராமன் வினவ , 

முனிவர் கூறத்தொடங்குதல் . 
யான்வருமமை தியினிதுசெயலெவனோ 
மான்வருதனியுரிமார்பினையெனலும் 
மீன்வருகொடியவன் விறலடுமறவோ 

னூன்வருமுவகையினுரைநனிபுரிவான் . 
( இ - ள் . ) மான் வரு -மானினிடத்தினின்று உரிக்கப்பட்ட , தனிஉரி - ஒப்பி 
ல்லாத தோலினைத் தரித்த, மார்பினை - மார்பையுடைய முனிவனே ! யான் 
வரும் அமைதியின் -நான் வருகின்ற பொழுதில் , இது செயல் - ( நீ ) இக்காரி 
யத்தைச் செய்தல் , எவன் - என்னை ? எனலும் - என்று கேட்டவளவில் , -- 
மீன் வரு கொடியவன் - மீனினது வடிவம் எழுதப்பட்ட கொடியினை 
யுடைய மன்மதனது , விறல் - வெற்றியை , 
விறல் - வெற்றியை , அடு - பங்கப்படுத்திய , ம 

மற் 
வோன் - மனவுறுதியையுடைய அம்முனிவர் , ஊன்வரும் - உடல் விடுவதனா 
லுண்டாகும் , நனி உவகையின் - மிக்க களிப்பினால் , உரை புரிவான் 
உத்தரஞ் சொல்லுவார் ; ( எ - று . ) - அது மேற்கூறுகின்றார் . 

ஓகாரம் - அசை . “ நூலே கரக முக்கோல் மணையே , யாயுங் காலை யந் 
"தணர்க் குரிய ” என்னுஞ் சூத்திரத்தில் ஆயுங்காலை என்றதனால் ,, மான் 
தோல் கூறினார் . மானுரி வரு தனிமார்பென்றுங் கூட்டலாம் . சரபங்க 
ரென்னும் பெயரது பொருள் விளங்க , மீன்வரு கொடியவன் விறலடு மற 
வோன் என்றார் . ஊன் , னகரம் - சாரியை . வருதல் - போதல் . இனி , 
உடல் பொங்கி வருகின்ற உவகை யென்றுமாம் . ஊன்விடும் என்றும் 
பாடம் . 

( ஙக ) 
சரபங்கழனிவரது மறுமொழி . 
சய . ஆயிரமுகமுள தவமயர்குவெனா 

னீயிவண்வருதிகொலெனுநிலையுடையேன் 
போயினவிருவினைபுகலுறுவி தியான் 

மேயினையினியொருவினையிலைவிறலோய் . 
( இ - ள் . ) விறலோய் - வெற்றியை யுடையானே! ஆயிரம் முக உள - 
பலவகைப் பட்டனவான , தவம் - தவங்களை , அயர்குவென் - செய்து வரு 
கின் றவனாகிய, நான்- , நீ இவண் வருதி எனும் - நீ இவ்விடத்தில் எழுந் 
தருளுவாயென்னும் , நிலை உடையேன் - நிச்சயமுடையவனாகிக் காத்திருக் 
கின்றேன் ; இரு வினை - ( எனது ) இரண்டு வினைகளும் , போயின 

கழிந் 
தன ; புகலுறு விதியால் - சம்பவிக்கவேண்டிய முறையின் படி , மேயினை 
(நீயும் இப்பொழுது ) எழுந்தருளினாய் ; இனி ஒரு வினை இலை - இனி 
( இங்கே எனக்கு ) ஒரு காரியமும் இல்லை ; ( எ - று . ) 

கொல் - அசை : புகலுறு விதி -சிறப்பித்துச் சொல்லப்படுகின்ற விதியுமாம் . 


சரபங்கர்பிறப்புநீங்குப்படலம் . 


87 


சக 

இந்திரனருளினனிறு திசெய்பகலா 
வந்தனன்மருவு திமலாயனுலகந் 
தந்தனனெனவது சாரலெனுரவோ 

யந்தமிலுயர் பதமடைதலை முயல்வேன் . 
( இ - ள் . ) உரவோய் - வலிமையையுடையவனே ! இந்திரன்- , வந்த 
னன் - வந்து , மலர் அயன் - தாமரையில் தோன்றிய பிரமன் , உலகம் தந்த 
னன் - (தனது ) சத்தியலோகத்தை ( உனக்குக் ) கொடுத்தான் ; ( ஆகையால் ), 
இறுதி செய் பகல் . - ( லோகங்கள்). அழிகின்ற காலம்வரையும் , மருவுதி - 
( அங்குவந்து ) தங்குவாயாக , என என்று , அருளினன் - சொன்னான் ; 
( அங்ஙனஞ் சொல்லவும் ) , - அந்தம் இல் - அழிவில்லாத , உயர் பதம் - பரம 
பதத்தை, அடைதலை - அடைவதற்கு , முயல்வேன் - முயற்சி செய்பவனா 
கிய யான் , அது சாரலென் - அப்பதவியை யடைந்தேனில்லை ; ( எ - று . ) 

இறுதிசெய் பகலா என்பதற்கு - நேற்று மாலைப்பொழுதிலென்று 
உரைத்து , வந்தனன் என்பதனோடு கூட்டவுமாம் . உரவோய் என்பதில் 
உரமென்பதற்கு - இரட்டுற மொழி தலால் உடலின் வலிமை யென்றும் , 
அறிவின் வலிமை யென்றுங் கொள்க . அடைதலை - உருபுமயக்கம் ; ஐ - 
சாரியையுமாம் . 

( சக ) 
இராமனிடத்து விடைபெற்றுச் சரபங்கமுனிவர் மனைவியோடு 

தீக்குதித்து மோக்ஷஞ் சேர்தல் . 
ஆதலினிதுபெறவருளெனவுரையாக் 
காதலியவளொடுக தழெரிமுழுகிப் 
போதலைமருவினனொருநெறிபுகலா 

வேதமுமறிவருமிகுபொருளுணர்வோன் . 
( இ - ள் . ) புகலா - ( எவராலுஞ்) சொல்லப்படாத , வேதமும் - வேதங் 
களும் , அறிவு அரு - அறிதற்கு அரிய , மிகு பொருள் - பாதத்துவத்தை , 
உணர்வோன் - அறிபவராகிய சரபங்கர் , - ஆதலின் - ஆகையால் , இதுபெற 
இப்பரமபதத்தை அடையும்படி , அருள் - அருள் செய் , என -என்று , உரையா 
சொல்லி , - (உடனே ), காதலியவளொடு - ( தம் ) மனைவியுடன் , கதழ் எரி 
முழுகி - உக்கிரமான அக்கினியிலே பிரவேசித்து , ஒருநெறி - ஒப்பற்ற பரம 
பதத்திற்கு , போதலை மருவினன் - போய்ச் சேர்ந்தார் ; ( எ - று ) . 

தமக்கு அணித் தாதலாலும் , கீழிற்கவியிற் கூறிய தனாலும் , இது 
எனச் சுட்டினார் . அது என்றும் பாடம் . எவராலுஞ் செய்யப்படாது 
அபௌருஷேயமாய் நித்தியமாகியதென்றற்கு , ‘ புகலாவேதம் என்றார் . 
மிகுபொருள் - மன மொழி மெய்களுக்கு எட்டாத பரம்பொருள். ( சஉ ) 

தேவருமுனிவருமுறுவதுதெரிவோர் 
மாவருநறுவிரைமலாயன்முதலோ 


ச .. 


சங . 


88 


ஆரணிய காண்டம் . 


ரேவருமறிவினிலிருவினையொருவிப் 

போவதுகருதுமவ்வருநெறிபுக்கான் . 
( இ - ள் . ) உறுவது தெரிவோர் - (பின்னே ) வருவதை ( முன்னே ) அறி 
பவர்களாகிய , மா வரும் - பெருமை பொருந்திய , நறு விரை - நல்ல வாசனை 
யை யுடைய , மலர் - தாமரைமலரில் தோன்றிய , அயன் 

பிரமனை , முத 
லோர் - முதலாகவுடையவராகிய , தேவரும் - தேவர்களும் , முனிவரும் - முனி 
வர்களும் , எவரும் - மற்றையெல்லாரும் , இரு வினை - இரண்டு வினைகளை 
யும் , ஒருவி - நீக்கி , போவது - போய் அடையுமாற்றை ( போவது எவ்வா 
றென்று ) , அறிவினில் கருதும் - ( தமது ) அறிவில் எண்ணும்படியான , அ 
அரு நெறி- பெறுதற்கு அரிய அப்பரமபதத்தை , புக்கான் - போய்ச்சேர்ந்தார் . 

உறுவது தெரிவோர் - புரோஞானியார்; இது , தேவர்க்கும் முனிவர்க் 
கும் அடை : உறுவது - சாதியொருமை; இது , பூர்வஞானத்துக்கும் உபலக்ஷ 
ணம் . மா - அழகும் , ஒளியுமாம் . அறிவினில் - தத்துவஞானத்தால் , இருவினை 
யைப் போக்கி யென்றுமாம் , கீழ்க்கவியில் , ஒருநெறி என்ற தன் பெருமை 
யை இக்கவியில் விளக்கினார் . 

( சங ) 
கவிக்கூற்று : சரபங்கழனிவரது பேறு . 
சா . அண்டமுமகிலமுமறிவருநெறியா 

லுண்டவனொருபெயருணர்குநருறுபே 
றெண்டவநெடிதெனினிறுதியிலவனைக் 

கண்டவருறுபொருள்கருதுவதெளிதே . 
( இ - ள் . ) அண்டமும் - எல்லா அண்டங்களையும் , அகிலமும் - ( அவ் 
வண்டங்களுக்குட்பட்ட ) எல்லாச் சராசரங்களையும் , அறிவு அரு நெறியால் 
அறிய வொண்ணாதபடியாக , உண்டவன் - (பிரளயகாலத்தில் ) வயிற்றில் 
வைத்து அடக்கியருளிய இராமனது , ஒரு பெயர் - ( ஆயிரந்திருநாமங்களுள் ) 
ஒரு திருநாமத்தை , உணர்குநர் - அறிபவர் , உறு பேறு - அடைகின்ற 

பாக்கி 
யம் , எண் . தவ நெடிது நினைப்பிற்கும் எட்டாது மிகவும் பெரியது , 
எனின் - என்றால் , இறுதியில் - அந்திமகாலத்தில் , அவனை - அந்த எம்பெரு 
மானை , கண்டவர் - ( கண்ணுக் கெதிராகக் ) சேவித்தவர் , உறு பொறுள் 
டைகின்ற பதவி , கருதுவது எளிதே - நினைப்பதற்கு எளியதோ ? ( எ - று . ) 

இக்கவி - செய்யுட் பொருட் பேறணி . அந்திமகாலத்து ராமஸாக்ஷாத் 
காரத்தைப்பெற்ற பாக்கியம் சொல்லவொண்ணாப் பெருமை வாய்ந்த தென்ற 
தவ - உரிச்சொல் , 

ஏகாரம் - எதிர்மறை . “ வைகலந்த மூவிலைவே 
லீசற்கும் வாசவற்கும் வாசப்பூமேன் , மெய்கலந்த நால்வேத விரிஞ்சனுக்கு 
மேலா வீற்றிருப்பர் மாதோ, பைகலந்த பாம்பணைமேற் றிருவரங்கப் பெரு 
நகருட் பள்ளி கொள்ளுங் , கைகலந்த நேமியான் றிருநாமத் தொருநாமங் கற் 
சார்தாமே ” எனப் பின்னுள்ளாரும் கூறியது காண்க . 

சரபங்கர்பிறப்புநீங்குப்படலம் முற்றிற்று . 


- 


வாறு . 


மூன்றாவது 
அகத்தியப்படலம் . 


அகஸ்தியமுனிவர்பக்கல் ஸ்ரீராமன் வீதாலக்ஷ்மணர்களோடு எழுந் 
தருளியதை உணர்த்தும் படலம் . அகத்தியர் - அகஸ்த்யர்; இச்சொல்லுக்கு - 
( விந்திய ) பருவதத்தை ( வளரவொண்ணாது . தடுத்து ) அடக்கியவ ரென்று . 
பொருள் : அகம் - மலை ; சலியாதது. 

இப்படலம் , ஸ்ரீராமன் சரபங்கர்க்குப் பரமபதமளித்தபின்னர்த் தன் 
மனைவியோடுந் தம்பியோடும் வாலகில்லியர் தன்னைக்கண்டு மகிழ அகஸ்திய 
ரது ஆச்சிரமஞ் சென்று , முன் வருணனிடத்திற் கொடுத்திருந்த வில்லும் 
தூணீரமும் வாளும் தண்டும் அவர் தாப் பெற்றுக்கொண்ட வாலாற்றைக் 
கூறுகின்றது . 

வேறு . 
இராமன்முதலிய மூவரும் சர்பங்காச்சிரமத்தினின்று அப்பாற்செல்லுதல் . 

அனையவனிறுதியினமைவு நோக்கலி 
னினியவரின்னலினிரங்குநெஞ்சினர் 
குனிவருதிண்சிலைக்குமார் கொம்பொடும் . 

புனிதன துறையுணின் றரிதிற்போயினார் . 
( இ - ள் . ) இனியவர் - இனிமையைத் தருகின்றவர்களாகிய , குனி வரு 
வளைவு பொருந்திய , திண்சிலை - வலிய வில்லினையுடைய , குமார் - ஸ்ரீராம . 
லக்ஷ்மணர்கள் , -அனையவன் - அந்தச் சரபங்கமுனிவரது , இறுதியின் - அந் 
திமகாலத்தின் , அமைவு - தன்மையை ( அக்கினிப்பிரவேசமானதை ), நோக் 
கலின் - கண்டதனால் , இன்னலின் - வருத்தத்தோடு , இரங்கு நெஞ்சினர் 
பரிதபிக்கின்ற மனமுடையவர்களாய் , -- கொம்பொடும் - பிராட்டியுடனே , 
புனிதனது உறையுள் நின்று - பரிசுத்தராகிய அம்முனிவாது . ஆச்சிரமத்தி 
னின்று , அரிதின் - அருமையாக , போயினார் - ( அப்பாற் ) போனார்கள் . 

கொம்பு அதுபோன்ற சீதைக்கு உவமையாகுபெயர் ; மெல்லிதாய் 
ஒல்கியொசி தலில் உவமை . 

இதுமுதற் பதினாறு கவிகள் - மூன்றாஞ்சீசொன்று , மாச்சீரும் , மற்றை 
மூன்றும் விளர்ச்சீர்களுமாகிய அளவடி நான்கு கொண்ட கலிவிருத்தங்கள் . 

மலைகளுமரங்களுமணிக்கற்பாறையு 
மலைபுனன திகளுமருவிச்சாரலு 
மிலைசெறிபழுவமுமினியசூழலு 
நிலைமிகுதடங்களுமினிது நீங்கினார் , 
12 


- 


முண்டரும் 
90 

ஆரணியகாண்டம் 
( இ - ள் . ) மலைகளும் - பருவதங்களையும் , மரங்களும் - விருக்ஷங்களை 
யும் , மணி கல் பாறையும் - அழகிய கருங்கற்பாறைகளையும் , அலை புனல் 
நதிகளும் - அலைகின்ற நீரையுடைய ஆறுகளையும் , அருவி சாரலும் - நீரரு 
விகள் பாய்கின்ற மலைப்பக்கங்களையும் , இலை செறி பழுவமும் - தழைகள் 
அடர்ந்த சோலைகளையும் , இனிய சூழலும் - இனிப்பான இடங்களையும் , நிலை 
மிகு தடங்களும் - ஆழம் மிகுந்த தடாகங்களையும் , இனிது - இனிமையாக , 
நீங்கினார் - கடந்து சென்றார்கள் ; ( எ - று . ) 

சூழலுக்கு இனிமை - கண்ணுக்கு இனிமையும் , வசித்தற்கு இனிமையும் . 
சூழல் - ஆச்சிரமங்கள் . நிலை - பாப்புமாம் . 

( 2 ) 
தண்டகாரணியத்துருஷிகள் அப்போது இராமனைத் தரிசித்தல் . 

பண்டையவயன் றருபாலகில்லரு 
முண்டருமோனருமுதலினோர்களத் 
தண்டகவனத்துறைதவத்துளோர்கடாங் 

கண்டனரிராமனைக்களிக்குஞ்சிந்தையார் . 
( இ - ள் . ) பண்டைய பழமையாகிய , அயன் 

பிரமதேவன் , தரு - 

, 
மழித்த தலையை யுடையவர்களும் , மோனரும் - மௌனவிரத முடையவர் 
களும் , முதலினோர்கள் - முதலியவர்களாகிய , அ 

யெ , அ தண்டகவனத்து உறை 
அத்தண்டகாரணியத்தில் வசிக்கின்ற , தவத்து உளோர்கள் 

முனிவர்கள் , 
இராமனை- , கண்டனர் (எதிரில் வந்து ) கண்டவர்களாய் , களிக்கும் சிந் 
தையார் - மகிழ்கின்ற மன முடையவர்களானார்கள்; ( எ - று . ) 

பண்டயன் பயந்தருள் என்றும் பாடம் . பாலகில்லர், மோனர் 
சொற்றிரிபு . வாலகில்லியர் - பகவானது மயிரினின்றும் தோன்றினவர். 

தண்டகாரணியத்துழனிவர்களின் மகிழ்ச்சி . 
கனைவருகடுஞ்சினத்தரக்கர்காயவோர் 
வினைபிறிதின்மையின் வெதும்புகின்றன 
ரனைவருகானகத்தமுதளாவிய 

புனைவரவுயிர்வருமுலவை போல்கின்றார் . 
( இ - ள். ) கனை வரு - மிகுந்து வளர்கின்ற , கடுஞ் சினத்து 
கோபத்தை யுடைய , அரக்கர் - ராக்ஷஸர்கள் , காய - 

கோபிப்பதனால் , ஓர் 
வினை பிறிது. இன்மையின் - ( அவர்களை அழிக்கவல்ல ) உபாயம் . வேறொன் 
றும் இல்லாமையால் , வெதும்புகின்றனர் 

வாடுகின்ற அம்முனிவர்கள் , -- 
( ஸ்ரீராமனது வரவால் ) , அனை வரு கானகத்து தீப்பற்றியெரியுங் காட்டில் ,, 
அமுது அளாவிய புனை - அமிருதத்தின் தன்மைபொருந்திய நீர்ப்பெருக்கு , 

- வருதலால் , உயிர் வரும் - ( அழியாது ) பிழைத்துச் செழிக்கின்ற , உல 
வை - , 
உலர்ந்த மரங்களை , போல்கின்றார் 

ஒக்கின்றவரானார்கள் ; ( எ - று . , 


அகத்தியப்படலம் 


91 . 


தண்டகாரணியவாசிகளான முனிவர்களுக்குக் காட்டிலுள்ள உலர்ந்த 
மரங்களும் , ராக்ஷஸர்களுக்கு நெருப்பும் , அவர்களது கோபத்துக்கு நெருப்பி 
னது வெப்பமும் , ஸ்ரீராமனது வருகைக்குக் குளிர்ந்த நீரின்வருகையும் , 
முனிவர்கள் களித்து மகிழ்ந்ததற்கு உலர்ந்த மரங்கள் தளிர்த்துச் செழித்த 
லும் உவமை . கனை - ஆரவாரமுமாம் . அனல் , புனல் என்பன-எதுகைநோக் 
கித் திரிந்து நின்றன . உலவை , ஐ - வினை முதற்பொள்விகுதி . 

ஆய்வரும்பெருவலியாக்கர் நாமமே 
வாய்வெரீ இயலமருமறுக்கநீங்கினார் 
தீவருவனத் திடையிட்டுத் தீர்ந்ததோர் 

தாய்வரநோக்கியகன் றின் றன்மையார் .. 
( இ - ள் . ) ஆய் வரும் - மேன்மேல் மிக்கு வளர்கின்ற, பெரு வலி - அதிக 
மான பலத்தையுடைய , அரக்கர் - ராக்ஷஸர்களது , நாமமே - பெயர்களையே , 
வாய் வெரீஇ -வாய் குழறச் சொல்லி , அலமரும் வருந்துகின்ற, மறுக்கம் - 
மனக்குழப்பத்தை , நீங்கினார் - நீங்கப்பெற்ற அம்முனிவர்கள் , - தீ வரு 
வனத்து - நெருப்புப்பற்றியெரியுங் காட்டில் , இடை இட்டு தீர்ந்தது - நடுவே 
விட்டு நீங்கியதாகிய , ஓர் தாய் - ஒப்பற்ற ( தன் ) தாய்ப்பசுவானது , வர - 
( மீண்டு ) வா , நோக்கிய - கண்ட , கன்றின் - கன்றினது , தன்மையார் - தன் 
மையையுடையவரானார்கள் ; ( எ - று . ) 

முன்னிரண்டடி , முனிவர்கள் ராக்ஷஸரிடத்துக்கொண்டிருந்த அச்ச 
மிகுதியை விளக்கும் . ஆய்வு. அரு எனப்பிரித்து , ஆராய்ந்து இவ்வளவென்று 
அறிதற்கு அரிய வலியென்றுமாம் . வெரீஇ - வெருவி : சொல்லிசையளபெடை . 
மறுக்கம் , மறுகு 

முதனிலை . தாய்கண்ட கன்றுபோலக் களித்தார்க 


- 


ளென்றபடி . 


கரக்கருங்கடுந்தொழிலரக்கர் காய்தலிற் , 
பொரற்கிடமின்மையிற்புழுங்கிச்சோருக 
சரக்கரென்கடலிடையாழ்கின்றாரொரு 

மரக்கலம்பெற்றெனமறுக்கநீங்கினார் . 
( இ - ள் . ) காக்க அரு - ( எவராலும் ) மறுத்தற்கு அரிய , கடுந்தொழில் - 
கொடிய செய்கைகளை யுடைய , அரக்கர்- ராக்ஷஸர்கள் , காய்தலின் - கோபித்து 
வருத்துவ தனால், பொரற்கு இடம் இன்மையின் - ( அவர்களைப்) போர்செய்து 
வெல்வதற்கு (இதுவரையில் ) உபாய மில்லாமையால் , புழுங்கி சோருநர் - 
மனமவிந்து தளர்கின்ற அம்முனிவர்கள் , - அரக்கர் என் கடலிடை ராக்ஷஸர் 
களாகிய கடலின் நடுவே , ஆழ்கின்றார் - அமிழ்கின்றவர்கள் , - ஒரு மரக்கலம் 
பெற்றுஎன - ( அங்ஙனம் ஆழாது கரைசேருமாறு ) ஒருகப்பிலைப் பெற்றுத் 
போல , ( இராமபிரானைக் கண்டு ) , மறுக்கம் நீங்கினார் . - மனக்கலக்கம் நீங்கப் 
பெற்றாற்கள் ; ( எ - று . ) 


TO 


ள் 


92 

ஆரணிய காண்டம் 
இனி , காக்கருந்தொழில் வெளிப்படையாச்செய்கின்ற தொழிலுமாம். 
உருவகத்தை அங்கமாகக்கொண்டுவந்த உவமையணி . 

( சு ) 
தெரிஞ்சுறநோக்கினர்செய்தசெய்தவ 
மருஞ்சிறப்பு தவநல்லறிவுகைதர 
விரிஞ்சுறப்பற்றியபிறவிவெந்துயர்ப் 

பெருஞ்சிறைவீடுபெற்றனையபெற்றியார் . 
( இ - ள் . ) தெரிஞ்சுஉற- நன்றாய்த் தெரியும்படி , நோக்கினர் - ( ஸ்ரீராட 
னைக்) கண்ட அம்முனிவர்கள் , - செய்த-( தாம் வருந்திச் ) செய்த , செய்தவம் 
சிறந்த தவமானது , அருஞ் சிவப்பு , உதவ - பெறுதற்கரிய சிறப்பைக்கொடுக்க , 
( அதனாலுண்டான ) , நல் அறிவு - தத்துவஞானமானது , கைதர - துணை செய் 
வதனால் , - விரிஞ்சுஉற பற்றிய - பரவி நின்று ( தம்மைச் சூழ்ந்த , வெம் - 
கொடிய , பிறவி துயர் - பிறவித் துன்பங்களாகிய , பெருஞ் சிறை - பெரிய 
சிறைச்சாலையினின்று , வீடு பெற்று அனைய விடுதலையடைந்து மோக்ஷம் 
பெற்றாற்போன்ற , பெற்றியார் - தன்மையையுடையவ ரானார்கள் ; ( எ - று . ) 
-- பரமாநந்த மடைந்தன ரென்றபடி . 

தெரிஞ்சுற நோக்கு தல் - ஸ்ரீராமனை ஸ்ரீமகாவிஷ்ணுவினது திருவவ 
தாரமாக நன்றாய் அறிந்து காணுதல் . செய் தவம் - செய்யப்படுவதாய தவம் . 
சிறை - காவல் வீடு , தெரிஞ்சு , விரிஞ்சு என்பன - தெரிந்து , விரிந்து என்ப 
வற்றின் போலிகள் . 

( எ ) 
முனிவர்கள் ராக்ஷஸர்களை படக்காததன் காரணம் . 
அ . வேண்டினவேண்டினர்க்களிக்குமெய்த் தவம் 

பூண்டுள ராயினும்பொறையினாற்றலான் 
மூண்டெழுவெகுளியை முதலினீக்கினா 

ராண்டுறையாக்கராலலைப்புண்டாரரோ. 
( இ - ள் .) ( அம்முனிவர்கள் ) , வேண்டினர்க்கு விரும்பிச் செய்தவர்க 
ளுக்கு , வேண்டின - ( அவர்தாம் ) வேண்டிய பயன்களை , அளிக்கும்- ( வேண் 
டியவாறே பெறும்படி ) கொடுக்கின்ற , மெய் தவம் 
தவத்தை , பூண்டு உளர் ஆயினும் 

மேற்கொண்டுள்ளவர்களானாலும் , பொ 
றையின் ஆற்றலால் - பொறுமையின் வல்லமையால், மூண்டு எழு வெகுளி 
யை - மேன்மேல் மிக்குவருகின்ற கோபத்தை , முதலின் நீக்கினார் - வே 
ரோடு களைந்தார்கள் ; ( ஆதலால் ) , ஆண்டு உறை அரக்கரால் - அவ்வனத்திலே 
வசிக்கின்ற ராக்ஷசர்களால் , அலைப்புண்டார் - வருத்தப்பட்டார்கள் . ( எ - று . ) 
வேண்டின 

பெயர் . வேண்டிய வேண்டியாங் கெய்தலாற் செய்தவ , 
மீண்டு முயலப்படும் ” என்றார் நாயனாரும் . கூடாவொழுக்கமாகிய பொய்த் 
தவத்தினின்றும் நீக்குதற்கு மெய்த்தவம் என்றார். - பொறையாவது 
காரணம்பற்றியாதல் மடமையானாதல் ஒருவன் தமக்கு மிகைசெய்தவழித் 


உணமையான 


.. 


- 


இதனால் , நிறைமொழி 
அகத்தியப்படலம் 

93 
மாந்தராகிய அம்முனிவர் தம் தவவலிமையால் அவ்வரக்கரை வெகுண்டு 
" சபித்து அழியாமைக்குக் காரணங் கூறப்பட்டது . 

( அ ) 
இராமபிரான் வணங்க, முனிவர்கள் வாழ்த்தல் . 
எழுந்தனரெய்தினரிருண்டமேகத்தின் 
கொழுந்தெனநின்றவக்குரிசில்வீரனைப் 
பொழிந்தெழுகாதலிற்பொருந்தினாரவன் 

றொழுந்தொறுந்தொழுந்தொறுமாசிசொல்லுவார் . 
( இ - ள் . ) ( அம்முனிவர்கள் ) , எழுந்தனர் புறப்பட்டு , எய்தினர் - 
வந்து , - இருண்ட மேகத்தின் கொழுந்து என கறுத்த மேகத்தினது 
கொழுந்து போல , நின்ற - ( அவ்விடத்தில் ) இருந்த , அ குரிசில் வீரனை - 
வீரனாகிய அந்த ஸ்ரீராமனை , - பொழிந்து எழு காதலின் - ( மேலோங்கிப் ) 
பொங்கி யெழுகின்ற அன்போடு , பொருந்தினார் - அடைந்தார்கள் ; ( அப் 
பொழுது ), அவன் - அந்த ஸ்ரீராமன் , தொழும்தொறும் தொழும்தொறும் - 
( தம்மைத் தனித்தனியே ) வணங்குந்தோறும் வணங்குந்தோறும் , ஆசி சொல் 
லுவார் - ஆசீர்வாதஞ் செய்பவரானார்கள் ; ( எ - று . ) 

காலதாமசஞ்செய்யாது ஸ்ரீராமனெழுந்தருளின செய்தி கேள்வியுற்ற 
வுடனே வந்தமை தோன்ற எழுந்தனரெய்தினர் என்றும் , நீருண்டு அப் 
பொழுதுதான் புதிதாய்த் திரண்ட நீலமேக மென்பார் இருண்ட மேகத் 
தின் கொழுந்து என்றுங் கூறினார் . காளமேகத்தை உவமை கூறியது - 
கருநிறத்திற்கும் , கைம்மாறு கருதாது கருணை செய்தற்கும் . ஸ்ரீராமன் 
தான் திருமாலினது திருவவதார மாதலால் , தேவரும் முனிவரும் யாவரும் 
வணங்குந் தன்மையனாயினும் , இப்பொழுது தான் கொண்ட மானுடத் 
திருக்கோலத்துக்கு இணங்க , முனிவரை வணங்கின னென அறிக . ஆசி 
ஆயிஸ் என்னும் வடமொழியின் திரிபு . 
முனிவர்கள் அங்கு இராமனுக்காக ஒருசாலையமைத்து அளித்துப் 

பிறது . குறைவேண்ட வருதல் . 
50. இனியதோர்சாலைகொண்டேகியிவ்வயி 

னனியுறையென்றவற்கமைய நல்கித்தாந் 
தனியிடஞ்சார்ந்தனர் தங்கிமாதவ 

ரனைவருமெய்தினரல்லல் சொல்லுவான் . 
( இ - ள் .) ( பின்பு ) , மா தவர் அனைவரும் - அம்முனிவர்கள் யாவரும் .- 
இனியது ஓர் சாலை - வசித்தற்கு இனியதாகிய ஒரு பர்ணசாலைக்கு , கொண்டு 
ஏகி - ( ஸ்ரீராமனை-) அழைத்துக்கொண்டுபோய் , இவ் வயின் நனி உறை 
என்று . இவ்விடத்தில் 

சுகமாக வசித்திரு என்று சொல்லி ,அவற்கு - அந்த 
ஸ்ரீராமனுக்கு , அமைய - பொருந்தும்படி , நல்கி - (நன்றாக ) உபசரித்து , 


94 


ஆரணியகாண்டம் 


கக , 


தாம் - தாங்கள் , தனி இடம் சார்ந்தனர் - தனியான வேறிடத்தைச் சேர்ந் 
தவர்களாய் , தங்கி - தங்கியிருந்து , - (பின்பு ), அல்லல் சொல்லுவான் - ( அரக் 
கர்களாலுண்டாகின்ற தமது ) துன்பத்தைச் சொல்லுதற்பொருட்டு , எய்தி 
னர் - ( ஸ்ரீராமனை மீண்டும் ) அடைந்தார்கள் ; ( எ - று . ) 

நனி உறை - பலநாள் வாசஞ்செய் யென்றுமாம் . நனியுறைகென்ற 
வற்கு என்றும் பாடமுண்டு. தமது துன்பம் இராமபிரான் மனத்திலுறு 
வதற்காகவும் , அனைவரும் துன்பமுற்றவரே யென அறிவித்தற்காகவும் 
அனைவரும் எய்தின ரென்க . அமையம் நல்கி எனப்பிரித்து , இருப்பிடந் 
தந்தென்றும் , இளைப்பாறுதற்கு அவகாசங்கொடுத் தென்றும் உரைக்கலாம் . 
முனிவர்கள் இராமபிரானிடத்து அரக்கரால் நேர்ந்த துன்பமனைத்தையும் 

எடுத்துக் கூறுதல் . 
எய்தியமுனிவரையிறைஞ்சியேத்துவந் 
தையனுமிருந்தனனருளென்னென்றலும் 
வையகங்காவலன்மதலைவந்ததோர் 

வெய்யவெங்கொடுந்தொழில்விளைவுகேளெனா 
( இ - ள் . ) ஐயனும் - ஸ்ரீ ராமனும் , எய்திய முனிவரை - அவ்வாறு ( தன் 
னை ) அடைந்த முனிவர்களை , இறைஞ்சி - வணங்கி , ஏத்து உவந்து - ( அவர்க 
ளைத் ) துதித்தலை மகிழ்ந்துசெய்து , இருந்தனன் - வீற்றிருந்து , அருள் என் 
( எனக்கு இப்பொழுது ) கட்டளை என்ன ? ” என்றலும் - என்று கேட்டவள 
வில் , - ( அவர்கள் ), வையகம் காவலன் மதலை - உலகங்களைக் காத்தல்வல்ல 
தசரதசக்கரவர்த்தியது திருமகனே ! வந்தது - ( இப்பொழுது ) நேரிட்டதா 
கிய , ஓர் - ஒரு , வெய்ய வெங் கொடுந் தொழில் - மிகவும் அதிக கொடுமை 
யான செய்கைகளின் , விளைவு - பெருக்கத்தை, கேள் - (நீ ) கேட்டருள் , 

என்று , - ( எ - று . ) 
ஏத்து - முகமன் கூறுதல் ; முதனிலைத்தொழிற்பெயர் . இனி , எத்து 
உவந்து - அவர்களாற் செய்யப்பட்ட தோத்திரத்துக்குத் தான் மகிழ்ந்து 
என்றுமாம் . மதலை - அண்மைவிளி. மைந்த என்றும் பாடம் . வெய்ய 
வெங்கொடு - ஒருபொருட் பன்மொழிகள் : மன மொழி மெய்க ளென்னுந் 
திரிகரணங்கள் பற்றி , மூன்று கூறினாரு மாம் . 

( க்க ) 
இரக்கமென்றொரு பொருளிலா தநெஞ்சின 
ரரக்கரென்றுளர்சிலரறத்தினீங்கினார் 
நெருக்கவும்யாம்படர்நெறியலாநெறி 

துரக்கவுமருந்தவத்துறையுணீங்கினேம் . 
( இ - ள் . ) இரக்கம் என்ற ஒருபொருள் - இரங்கு தலென்று சொல்லப் 
பட்ட ஒரு செய்கை , இலாத - (ஒரு சிறிதும் ) இல்லாத , நெஞ்சினர் - மன 
முடையவர்களும் , அறத்தின் நீங்கினார் - தருமத்தினின்றும் நீங்கினவர்களு 


எை 


அகத்தியப்படலம் 


95 


மாகி , அரக்கர் என்று - ராக்ஷசரென்று சொல்லப்பட்டு , சிலர் உளர் - சிலர் 
இருக்கின்றனர் ; ( அவர்கள் ) , நெருக்கவும் - ( எங்களை ) வருத்தப்படுத்துவத 
னாலும், யாம் படர் நெறி அலா - நாங்கள் ஒழுகுதற்கு உரிய : நல்லொழுக்க 
மல்லாத , நெறி - தீயொழுக்கத்தில் , தூரக்கவும் - செலுத்துவ தனாலும் , அருந் 
தவம் துறையுள் - அரிய தவத்தினது வழியினின்றும் , நீங்கினேம் -- விலகி 
னோம் . ( எ - று . ) 

என்றொரு - தொகுத்தல் . வைசேடிகர் பொருள் , பண்பு , தொழில் , 
சாதி , விசேடம் , இயைபு என்பனவற்றை அறுவகைப்பொரு ளென்றாற் 
போல , ஈண்டுத் தொழில் பொரு ளெனப்பட்டது ; “சினத்தைப் பொரு 
ளென்று கொண்டவன் என நாயனார் குணத்தைப் பொருளாகக் கூறியது 
காண்க . துறையுள் - உருபுமயக்கம் . இனி , தவத்து உறையுள் எனப் பிரி 
த்து , தவஞ்செய்யுமிடமாகிய ஆச்சிரமங்களினின்று மென்று உரைத்தல் , 
சிறப்பின்மையும் , மோனைத்தொடைக்குப் பொருந்தாமையும் உணர்க . அரக் 
கர் அறத்தின் நீங்கினார் ; -யாம் தவத்துறையுள் நீங்கினேம் என்றவிடத்து 
ஒரு நயங் காண்க . 

- ( கஉ ) 
கா .. வல்லியம்பல திரிவனத்துமானென 

வெல்லியும்பகலுநொந்திரங்கியாற்றலெஞ் 
சொல்லியவறநெறித்துறையுநீங்கி 

றயுநீங்கினெம் 
வில்லியன்மொய்ம்பினாய்வீடுகாண்குமோ . 
( இ - ள் . ) வில் இயல் மொய்ம்பினாய் - கோதண்டம் பொருந்திய புயத் 
தையுடையவனே ! பல வல்லியம் அநேகம் புலிகள் , திரி - திரிகின்ற , 
வனத்து காட்டிலுள்ள , மான் என மான்போல , எல்லியும் பகலும் - 
இரவும் பகலும் , நொந்து இரங்கி மனநொந்து வருந்தி , ஆற்றலெம் 
( அவர்கள் செய்யுங் கொடுமைகளைப் ) பொறுக்கமாட்டாதவர்களா யிருக்கின் 
றோம் ; சொல்லிய- ( நூல்களிற் ) சொல்லப்பட்ட , அறம் நெறி துறையும் - 
தருமமார்க்கத்தின் வகைகளினின்றும் , நீங்கினெம் - வழுவினோம் ; வீடு 
காண்குமோ ( இனி இந்தத் துன்பங்களினின்றும் ) விடுபடுதலை அடை 
வேமோ ? (எ - று . ) 

புலி - அரக்கர்க்கும் , மான் - முனிவர்க்கும் உவமை . நீ .. அக்கரைக் 
கொல்லுங்கருவியை யுடையா யென்பது , வில்லியல்மொய்ம்பினாய் என்ற 
தன் குறிப்பு . மொய்ம்பு வலிமையுமாம் . துன்பமிகுதியைத் குறிப்பித் 
தற்கு , வீடுகாண்குமோ என்றார் ; அறநெறியினின்று வழுவின்மையால் 
பரமபதத்தை எங்ஙனம் அடைவோ மென்று கூறினாருமாம் . ( கூ ) 

மாதவத்தொழுகலெமறைகள்யாவையு 
மோதலெமோதுவார்க்குதவலாற்றலெ 
மூதெரிவளர்க்கிலெமுறையினீங்கினே 
மாதலினந்தணரேயுமாகிலம் , 


- 


கச . 


96 


ஆரணியகாண்டம் 


(இ - ள் . ) மாதவத்து -பெருமைபொருந்திய தீவநெறியில் , ஒழுகலம் 
ஒழுகுகின்றோ மில்லை ; மறைகள் யாவையும் - வேதங்களெல்லாவற்றையும் , 
ஒதலெம் - ஓதுகின்றோமில்லை ; ஓதுவார்க்கு - ஓதுகின்றவர்களுக்கு , உதவல் 
ஆற்றலெம் - உதவி செய்கின்றோமில்லை; ( ஓதுவிக்கின்றோ மில்லை ) ; முது: 
எரி - பழமையாகிய வேள்வித் தீயை , வளர்க்கிலெம் வளர்க்கின்றோமில்லை ; 
( இத்தன்மையராகி ) , 

முறையின் உரிய ஒழுக்கத்தினின்றும் , நீங்கி 
னேம்- ; ஆதலின்- , அந்தணர்ஏயும் ஆகிலேம் - பிராமணராயும் ,: ஆகின் 
றோமில்லை. 

அந்தணர்க்குரிய தொழில்களான ஓதல் , ஓதுவித்தல் , வேட்டல் , வேட் 
பித்தல் , தவஞ்செய்தல் முதலிய செய்கைக ளொன்றும் தம்மிடத்து இல்லை 
யாதலால் , இங்ஙனம் கூறினார் . எரி வளர்த்தல் - வேள்வி செய்தல் ; அது , 
தொன்று தொட்டு அந்தணர் செய்துவருஞ் செய்கை யென்பது தோன்ற 
வும் , வேள்வித்தீயை எஞ்ஞான்றும் அவியாது வளர்த்துக்கொண்டேயிருக்க 
வேண்டுதலாலும் , மூதெரி என்றார் . மறைகளென்றொழியாது " யாவையு 
மென்றது , அவற்றின் அங்கங்களும் உபாங்கங்களும் அடங்குதற்கு , மறப் 
பினுமோத்துக் கொளலாகும் பார்ப்பான் , பிறப்பொழுக்கங் குன்றக் 
கெடும் என்பவாகலின் , முறையினீங்கினே மாதலி , னந்தணரேயுமாகி 
லேம் என்றார் . " அந்தண ரென்போ ரறவோர் மற்றெவ்வுயிர்க்குஞ், செந் 
தண்மை பூண்டொழுகலான் என வரையறுத்திருத்தலால் , இங்கே அந்தண 
ரென்றது - முனிவரைக் கருதிற்று . 

( கச ) 
முனிவர்கள் இராமபிரானிடத்து நீயே ரக்ஷகன் என்றல் . 
கரு . இந்திரனெனினவனாக்கரேயின 

சிந்தையிற்சென்னியிற்கொள்ளுஞ்செய்கையா 
னெந்தைமற்றியாருளரிடுக்கணீக்குவார் . 

வந்தனையாஞ்செய்ததவத்தின் மாட்சியால் . 
( இ - ள் . ) இந்திரன் எனின் - தேவேந்திரனோ வென்றால் , அவன்- 
அரக்கர் ஏயின - ராக்ஷசர் கட்டளையிட்ட தொழில்களை , சிந்தையின் - மனத் 
திலும் , சென்னியின் - சிரசிலும் , கொள்ளும் கொள்ளுகின்ற , செய்கை 
யான் தொழிலையுடையவனாயிருக்கிறான் ; ( ஆகையால் ), எந்தை - எமது 
தலைவனே ! இடுக்கண் நீக்குவார் - எங்கள் துன்பங்களைப் போக்குகின்றவர் , 
மற்று யார் உளர் - (உன்னையன்றி ) வேறு எவ ரிருக்கின்றனர் ? ( ஒருவரு 
மில்லை ) ; யாம் செய்த- , தவத்தின் மாட்சியால் - தவத்தின் பெருமையால் , 
வந்தனை - ( நீ எங்களைக்காத்தற்கு இங்கே ) எழுந்தருளினாய் ; ( எ - று . ) 

இதனால் , முனிவர்கள் தமது அநந்யகதித்வத்தை வெளியிட்டனரென்க . 
இந்திரனெனி னென்பது , அவன்சிறப்பைக் குறித்துமின்றது . ஏயின 
ஏவின ; பெயர் . சிந்தையிற் கொள்ளுதல் - அதுவே கருத்தாயிருத்தல் . 
சென்னியிற்கொள்ளுதல் . - தலைமேற்கொண்டு வணக்கத்தோடு செய்தல் , 


அகத்தியப்படலம் 


97 


- 


கசு . உருளுடைநேமியா லுலகையோம்பிய 

பொருளுடைமன்னவன்புதல்வ போக்கிலா 
விருளுடைவைகலேமிரவிதோன்றினா 

யருளுடைவீரநின்னபயம்யாமென்றார் . 
(இ - ள் . ) உருள் உடை ( உலகமுழுவதும் ) உருளுதலை ( செல்லு 
தலை ) யுடைய , நேமியால் - ஆஜ்ஞாசக்கரத்தினால் , உலகை - உலகமுழு 
வதையும் , ஓம்பிய காத்த , பொருள் உடை - எல்லாச்செல்வங்களையு 
முடைய , மன்னவன் 

தசரதசக்கரவர்த்தியினது , புதல்வ - திருமகனே ! 
போக்கு இலா - நீங்கு தலில்லாத , இருள் உடை - ( துன்பமாகிய ) இருளை 
யுடைய , வைகலேம் - நாளை யுடைத்தாயிருக்கின்றோம் . ( யாம் ); இரவி 
தோன்றினாய் - ( அவ்விருளைப் போக்கு தற்குச் ) சூரியன்போல. ( நீ இங்கே ) 
எழுந்தருளினாய் ; அருள் உடை வீர - கருணையையுடைய வீரனே ! யாம் - , 
நின் அபயம் - உனக்கு அடைக்கலம் , என்றார் - என்று ( முனிவர்கள் ஸ்ரீரா 
மன் சன்னிதியில் ) விண்ணப்பஞ்செய்தார்கள் ; ( எ - று . ) 

இதனால் , முனிவர்கள் இராமபிரானிடத்துச் சரணாகதி செய்கின்றனர். 
ஆணையைச் சக்காமென்றல் , செய்யுள்வழக்கு . உலகையோம்பிய மன்ன 
வன் புதல்வ என்றது , எங்களைக் காப்பது உனக்குக்கடமை யெனக்குறிப் 
பித்தவாறு . துன்பத்தை இருளாகக்கூறுவது , கவிசமயம் . இரவி - ரவி ; ரவ் 
விற்கு இகரம் மொழி முதலாகி - வந்தது . ‘ அருளுடை வீர என்றதனால் 
சிஷ்டபரிபாலநத்திற்கு வேண்டிய அருளுடைமையும் , துஷ்டநிக்ரகத்திற்கு 
வேண்டிய வீரமுடைமையுங் கூறப்பட்டன . 

அபயம் 

பயப்படாதே 
யென்று சொல்லிக் காக்கத்தக்க பொருள் . 

(கசு ) 


வேறு . 


இராமபிரான் ராக்ஷஸரைக் கொல்வதாக வாக்களித்து அம்முனிவர்க்கு 

அபயமளித்தல் . 
கஎ . புகல்புகுந் திலரேற்புறத்தண்டத்தி 

னகல்வரேனுமென்னம்பொடும் வீழ்வரா 
றகவிறுன் பந்தவிருதிர்நீரெனாப் 

பகலவன் குலமைந்தன் பணிக்கின்றான் . 
இ - ள் . ) ( அவ்வார்த்தையைக் கேட்டு) , பகலவன் குலம் மைந்தன் 
சூரிய குலத்தில்தோன்றிய ஸ்ரீராமன் , ( அவ்வ ரக்கர்கள் ) , புகல் புகுந்திலர் 
ஏல் - ( இனித் தீமை செய்வதில்லை யென்றுசொல்லி ) அடைக்கல மடையா 
மற்போவாரானால் , புறத்து அண்டத்தின் அகல்வர் ஏனும் - ( இவ்வண்டத் 
தைவிட்டு ) அப்பாலுள்ள வேறு அண்டங்களில் ஓடிப்போவாரானாலும் , என் 
அம்பொடும் என துபாணத்தோடும் , வீழ்வர் - கீழேவிழுந்திறப்பர் ; ஆல் 

13 


. 


98 


ஆரணிய காண்டம் 


ஆகையால் , நீர் - நீங்கள் , தகவு இல் துன்பம் - தகுதியில்லாத இத்துன் 
பத்தை , தவிருதிர் - நீங்குங்கள் , எனா என்று சொல்லி , பணிக்கின்றான் 
( பின்னும் ) சொல்லுகின்றான் ; ( எ - று . ) 

அம்பொடும் வீழ்வர் என்னுமிடத்து அம்பினது வீழ்ச்சியாகிய கார 
ணத்திற்கும் , அரக்கர்களின் வீழ்ச்சியாகிய காரியத்திற்கும் ஒரு காலத்தில் 
உண்டாகுகை கூறப்பட்டதனால் , முறையிலுயர்வுநவிற்சியணி ; இதனை 
வட நூலார் அக்ரமாதியயோக்தி யென்பர் : இது காரியவிரைவைத் தெரி 
விப்பதாம் . ஊசியொடு குயின்ற தூசும் பட்டும் ” என்பதிற்போல ஒடு 
உருபைக் கருவிப்பொருளில் வந்த தாக்கொண்டு , அம்பினால் வீழ்வ ரென்று 
மாம் . சாதுக்களும் மிக்க பெரியோர்களுமாகிய உங்கட்கு இவ்வாறு வருத் 
தம் வருதல் தக்க தன்றென்பான் தகவில் துன்பம் என்றான் . பகலவன் - 
தனது சேர்க்கையாலுஞ் சேர்க்கையில்லாமையாலும் பகலையும் இரவையும் 
உண்டாக்கித் தினங்களைச் செய்பவன் . 

இதுமுதற் பத்தொன்பது கவிகள் - முதற்சீரொன்று மாச்சீரும் , மற்றை 
மூன்றும் விளச்சீர்களுமாகிய அளவடி நான்குகொண்ட கலிவிருத்தங்கள் , 
கஅ . 

வேந்தன் வீயவும்யாய்வரமேவவு 
மேந்தலெம்பிவருந்தவுமென்னகர் 
மரந்தர்வன்றுயர் கூரவும்யான்வனம் 

போந்ததென்னுடைப்புண்ணியத்தாலென்றான் . 
( இ. - ள் . ) வேந்தன் வீயவும் - சக்கரவர்த்தி ( தசரதர் ) இறப்பவும் , 
யாய் வரம் மேவவும் - தாய் ( கைகேயி ) வரங்களை விரும்பிக்கேட்பவும் , ஏந் 
தல் எம்பி வருந்தவும் - பெருமையையுடைய என் தம்பி ( பாதன் ) வருத்த 
மடையவும் , என் நகர் மாந்தர் - என . 

எனது நகரத்தில் ( அயோத்தியில் ) உள்ள 
ஜநங்கள் , வல் துயர் கூரவும் - வலிய துன்பத்தை மிகுதியாக அடையவும் , 
யான் வனம் போந்தது - நான் காட்டிற்குப் புறப்பட்டு வந்தது , என்னுடை 
புண்ணியத்தால் - எனது நல்வினையா லாகும் , என்றான்- ; ( எ - று . ) 

வேந்தன் வீதல் , புத்திரசோகத்தால் . வரங்கள் - பரதனுக்கு நாடளித்த 
லும் , இராமனுக்குக் காடளித்தலும் . வரம் ஏவ என்றும் பிரிக்கலாம் . 
தன் வருந்துதல் , இராச்சியபாரந் தாங்குதற்கு அருமையால் . மூத்தமகனாகிய 
தனக்கே உரிய தாதலால் என்னகர் என்றும் , முனிவர்களுக்குப் பகை 
தீர்த்து உதவி செய்யப் பெற்றதனால் போந்த தென்னுடைப் புண்ணியத் 
தால் என்றுங் கூறினான் . 

( கஅ ) 
அறந்தவாநெறியந்தணர் தன்மையை 
மறந்தபுல்லர்வலிதொலையேனெனி 
னிறந்து போகினுநன்றி துவல்லது 
பிற தியான்பெறும் பேறென்பதிபாவதோ , 


99 


அகத்தியப்படலம் 


( இ - ள் . ) அறம் நெறி - தருமமார்க்கத்தினின்றும் , தவா - (சிறிதும் ) 
நீங்காத , அந்தணர் - முனிவர்களது , தன்மையை - பெருமையை , மறந்த - 
மறந்து ( அவர்கட்கு ) வருத்தத்தைச் செய்கின்ற , புல்லர் - அற்பர்களாகிய 
அவ்வரக்கர்களது , வலி - பலத்தை , தொலையேன் எனின் - அடியோடு அழி 
யாமற் போவேனானால் , இறந்து போகினும் - ( அவ்வரக்கர்களாலே யான் ) 
இறந்துபோனாலும் , நன்று - நல்லதே ; இது அல்லது - இதனையல்லாமல் , 
யான்- , பிறந்து - ( இவ்வுலகில் மானுட ஜந்ம மெடுத்துத் ) தோன்றி , பெ 
றும் - அடைகின்ற , பேறு என்பது - பாக்கிய மென்று சொல்லப்படுவது, 
யாவதோ - வேறு எதுவோ ? [ ஒன்றுமில்லை ); ( எ - று .) - இதனால் , இராம 
பிரான் தனது அவதாரம் துஷ்டநிக்கிரகஞ் செய்து சிஷ்டபரிபாலனஞ் 
செய்தற்பொருட்டேயெனக் குறிப்பாகத் தெரிவித்தன னென்க . (கசு ) 
20. நிவந்தவே தியர் நீவிருந் தீயவர் 

கவந்தபந்தக்களிநடங்கண்டிட 
வமைந்தவில்லுமருங்கணைத்தூணியுஞ் 

சுமந்ததோளும்பொறைத் துயர் தீருமால் . 
( இ - ள் . ) நிவந்த - உயர்ந்த , வேதியர் - வேதமுணர்ந்த அந்தணர்க 
ளாகிய , நீ விரும் - நீங்களும் , தீயவர் - துஷ்டர்களாகிய அவ்வரக்கர்களது , 
கவந்தம் பந்தம் - தலையற்ற உடற்குறைகளது கூட்டங்கள் ஆடுகின்ற, நடம் 
கூத்தை , களி - களிப்போடு , கண்டிட - காணும்படியாக , --- அமைந்த வில் 
லும் - கட்டமைந்த வில்லையும் , அருங் கணை தூணியும் - தடுத்தற்கரிய அம்பு 
களையுடைய தூணீரங்களையும் , சுமந்த - தாங்கிக்கொண்டிருக்கின்ற , 
ளும் - 

- ( என்னுடைய ) தோள்களும் , பொறை துயர் - அவற்றைச் சுமப்பதா 
லாகிய துன்பத்தை , தீரும் - நீங்கப்பெறும் ; ( எ - று . ) 

தோள்கள் வில்லுந்தூணியுந் தாங்கு தற்குப் பயன் , போரிற் பகைவரை 
வெல்லுதலே யாதலால் , தோளும் பொறைத் துயர் தீரும் என்றார் . தோளு 
மென்ற உம்மை , பூமியும் பாரநீங்கும் , நீவிருந் துன்பநீங்குவி ரெனக் குறிப் 
பித்தது . நீவிரு மென்ற உம்மை , மற்றை யாவரையுந் தழுவியது . உம் தீய 
வர் எனப்பிரித்து , உமக்குத் தீமையைச் செய்கின்றவ ரென்றுமாம் . கவந் 
தம் - கபந்தம் . பந்தம் - ப்ருந்தம் என்ற வடசொல்லின் திரிபு , கணைத் 
தூணி - அம்புப்புட்டில் , தூணி - வடசொற்சிதைவு . 

( உய ) 
உக . ஆவுக்காயினுமந்தணர்க்காயினும் 

யாவர்க்கா னுமெளியவர்க்காயினுஞ் 
சாவப்பெற்றவரே தகைவானுறை 

தேவர்க்குந்தொழுந்தேவர்களாகுவார் , 
( இ - ள் . ) ஆவுக்கு ஆயினும் பசுக்களைக் காப்பதற்கானாலும் , அந் 
தணர்க்கு ஆயினும் - பிராமணர்களைக் காப்பதற்கானாலும் , எளியவர்க்கு ஆயி 


100 


ஆரணிய காண்டம் 


னும் - ஏழைகளைக் காப்பதற்கானாலும் , யாவர்க்கு ஆனும் - (இன்னும் மற் 
றை ) எவர்களைக் காப்பதற்கானாலும் , சாவ பெற்றவரே - ( உதவி செய்து ) 
இறக்கப்பெற்றவர்கள் தாமே , தகை வான் உறை - பெரிய சுவர்க்க லோகத் 
திலே வசிக்கின்ற , தேவர்க்கும் - , தொழும் - வணங்குகின்ற , தேவர்கள் 
ஆகுவார்- ; (எ - று . ) 

உதவி செய்வதால் இறந்தவர் தேவர்களுள்ளுஞ் சிறந்த தேவ ரென்ற 
படி . எளியவர் - வலிமையுஞ் செல்வமு மில்லாதவர் . 

( உக) 
உஉ . சூரறுத்தவனுஞ்சுடர்நேமியு 

மூாறுத்தவொருவனுமோம்பினு 
மாரறத்தினொடன்றி நின்றாரவர் 

வேரறுப்பென்வெருவன் மினீரென்றான் . 
( இ - ள் . ) சூர் அறுத்தவனும் - சூரபதுமனென்னும் அசுரனை அழித்த 
சுப்பிரமணியனும் , சுடர் நேமியும் - விளங்குகின்ற சக்கராயுதத்தையுடைய 
ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் , ஊர் அறுத்த ஒருவனும் - திரிபுரங்களை எரித்தழித்த 
பரமசிவனும் , ஓம்பினும் - ( துணையாக வந்து ) காத்தாலும் , ஆர் அறத்தினொடு 
அன்றி நின்றார் அவர் - எவ்வரக்கர்கள் தருமத்தோடு பொருந்தாமல் அதரு 
மத்தோடு பொருந்தி நின்றார்களோ அவர்களை , வேர் அறுப்பென் - வேரோடு 
அழியச்செய்வேன் ; நீர் வெருவன்மின் - நீங்கள் பயப்படாதேயுங்கள் , என் 
றான் - ; ( எ - று . ) 

அபயப்பிரதானஞ் செய்தானென்பதாம் . சூர் -வடசொற்சிதைவு . திரி 
மூர்த்திகளுள்ளும் பிரமன் அந்தணனாகி வைதிகரிஷ்டையில் இருப்பவ னாத 
லால் , அவனை நீக்கி , போரில்வல்லவனுந் தேவசேநாபதியுமாகிய சுப்பிரமணி 
யனைச் சேர்த்தன ரென்க . இராமபிரான் தான் திருமாலின் வடிவமாயினும் 
மனிதனாகத் திருவவதரித்ததற்கு ஏற்ப , அத்தெய்வத்தன்மையை மறைத்து , 
நாராயணமூர்த்தியை சுடர்நேமி எனப் படர்க்கையாகப் பிறன்போலக் 
கூறினான் . நேமி - சக்கரபாணிக்கு ஆகுபெயர் ; அன்றிக்கே, சுடர் நேமி - 
வினைத்தொகைப்புறத்துப் பிறந்த அன்மொழித்தொகையுமாம் . ஆர் அறம் - 
நிறைந்த தருமமுமாம் . ஓம்பினும் என்றது , ஓம்பாமையே கருதிற்று . ( உ.உ ) 

இராமபிரானிடத்து அபயம்பெற்ற முனிவர்களின் மகிழ்ச்சி . 
உங , உரைத்தவாசகங்கேட்டுவந்தோங்கிய 

விரைத்தகாதலரேகியவின்னலர் 
திரித்தகோலினர் தேமறைபாடினர் 

நிருத்தமாடினர்நின்று விளம்புவார் . 
( இ - ள் . ) உரைத்த வாசகம் - ( இவ்வாறு ஸ்ரீராமன் ) சொன்ன வார்த் 
தையை , ( அம்முனிவர்கள் ) , கேட்டு- , உவந்து - மகிழ்ந்து , ஒங்கிட இரைத்த 
காதலர் அதிகமாகப் பொங்கியெழுந்த அன்பினை யுடையவர்களும் , ஏகிய 


- 


அகத்தியப்படலம் 


101 


இன்னலர் 


நீங்கிய துன்பத்தையுடையவர்களும் , திரித்த கோலினர் - 
( கையால் ) திரித்த தண்டத்தை யுடையவர்களும் , தே மறை பாடினர் - 
இனிப்பான வே தங்களைப் பாடினவர்களும் , நிருத்தம் ஆடினர் - கூத்தாடி 
னவர்களுமாகி , நின்று-, விளம்புவார் - சொல்லுவார்கள் ; (எ - று . ) 

ஏகிய இன்னலர் , திரித்த கோலினர் என்பவற்றை " அருங் கேடன் , 
" சென்று சேர்கல்லாப்புள்ளபுள்ளி, லென் றூழ்வியன் குளம் என்பனபோலக் 
கொள்க ; இனி , இன்ன லேகியவர் , கோல்திரித்தவ ரென விகுதிபிரித் 
துக் கூட்டுவாரு முண்டு. " நூலே கரக முக்கோல் மணையே , யாயுங் காலை 
யந்தணர்க் குரிய " என்பதனால் , கோல் கூறினார் . முக்கோலும் ஒருகோலும் 
அடங்கு தற்கு , பொதுப்படக் கோலெனப்பட்டது . கோல் திரித்தல் முதலிய 
மூன்றும் , ஆநந்தக்குறிப்பு . தே மறை - தெய்வத்தன்மையையுடைய வேத 
மென்றுமாம் . நிருத்தம் - ந்ருத்தம் .. 

(உங ) 
முனிவர்கள் இராமனைப் புகழ்தல் . 
உச . தோன்றனீமுனியிற்புவனத்தொகை 

மூன்று போல்வனமுப்பது கோடிவந் 
தேன்றபோதுமெதிரலவென்றலிற் 

சான்றுவே தந்தவம்பெருஞானமே . 
( இ - ள் . ) தோன்றல் தலைவனே ! நீ முனியின் நீ கோபிப்பாயா 
னால் , மூன்று போல்வன - இந்தத் திரிலோகங்களையும் போல்வனவாகிய , 
முப்பது கோடி புவனம் தொகை - முப்பது கோடி லோகங்களுடைய கூட் 
டங்கள் , வந்து - ( ஒரேகாலத்தில் ஒருங்கே சேர்ந்து ) வந்து , என்ற போதும் 
எதிர்த்தாலும் , ( அவை ), எதிர் அல - ( உனக்கு ) ஈடல்ல , என் றலின் - என்ற 
தன்மையில், வேதம் - வேதங்களும் , தவம் - ( எங்களுடைய ) தவங்களும் , 
பெரு ஞானம் - தத்துவஞானமும் , சான்று - சாட்சியாகும் ; ( எ - று . ) 

நீ போர்செய்வதற்கு முன்பே அவர்கள் மீது கோபிக்கின்ற கோபமே 
அவர்களை அடியற அழிக்க அமையு மென்றற்கு , நீ முனியின் எனப்பட் 

பகவானது பெருமையையே வே தங்கள் ஓதுவ துபற்றியும் , தவவலி 
மையாலும் அதனா லுண்டாகின்ற தத்துவஞானத்தாலுந் தாம் அதனை 
அறிவதுபற்றியும் , சான்று வேதந் தவம் பெருஞானம் என்றார் . பெரு 
ஞானம் - ஐயந்திரிபில்லாத உண்மை யுணர்வு . தோன்றல் - அண்மைவிளி. 
புவனம் மூன்று - சுவர்க்க மத்திய பாதாளங்கள். புவனம் - ஆகுபெயர் . முப் 
பதுகோடி என்றது , மிகப் பலவாய எண்ணிற்கு ஒன்று காட்டியவாறு . ( உச ) 
முனிவர்களதுவேண்டுகோளின்படி இராமன் அங்குத் தங்கியிருத்தல் . 
உரு . அன்னதாகலினேயினவாண்டெலா 

மின்னல்காத் திங்கினிதுறைவாயெனச் 


102 


ஆரணிய காண்டம் 


சொன்னமா தவர்பா தந்தொழுதுயர் 

மன்னர்மன்னவன்மைந்தனும்வைகினான் . 
( இ - ள் . ) அன்னது ஆகலின் - (நின்மகிமை ) அத்தன்மைய தாதலால் , 
ஏயின ஆண்டு எலாம் - ( நீ வனத்திலே யிருக்கும்படி ) ஏற்படுத்திய வருஷங் 
களெல்லாம் , இன்னல் காத்து ( எங்களுக்குத் ) துன்பம்வாராமற் காத்துக் 
கொண்டு , இங்கு - இவ்வாச்சிரமத்தில் , இனிது உறைவாய் 

சுகமாக வசிப் 
பாய் , என 

என்று , சொன்ன- , மா தவர் - முனிவர்களது , பாதம் - திருவடி 
களை , தொழுது - வணங்கி , உயர் மன்னர் மன்னவன் மைந்தனும் - சிறந்த 
சக்கரவர்த்தித்திருமகனும் , வைகினான் - ( அவ்விடத்திலே ) தங்கியிருந்தான் . 

‘இன்னல் காத்து என்பது , “ குற்றமே காக்க பொருளாக என்பது 
போல நின்றது . உயர் என்பதனை மன்னர்க்கு ஆதல் , மன்னவர்க்கு 
ஆதல் , மைந்தற்கு ஆதல் கூட்டுக . மன்னர்மன்னவன்-ராஜாதி ராஜன் . ( உரு ) 
இராமன்முதலிய மூவரும் முனிவராச்சிரமங்களிற் பத்துவருடங்கழித்துப் 
பின்பு அவர் களனுமதிப்படி அகஸ்தியாச்சிரமத்துக்குப் புறப்படுதல் . 
உசு . ஐந்துமைந்துமமைதியினாண்ட வண் 

மைந்தர் தீதிலர்வைகினர்மாதவர் 
சிந்தையெண்ணியகத் தியற்சேர்கென 

விந்துநன்னுதறன்னொடுமேகினார் . 
( இ - ள் . ) மைந்தர் ஸ்ரீராமலக்ஷ்மணர்கள் . அவண் - அவ்விடத்தில் 
[ முனிவர்களது ஆச்சிரமமண்டலத்தில் ) , ஐந்தும் ஐந்தும் ஆண்டு பத்துவருஷ 
காலம் , தீது இலர் - ஒரு துன்பமு மில்லாமல் , அமைதியின் - சுகமாக , வைகி 
னர் - தங்கியிருந்தார்கள் ; (பின்பு ), மா தவர் அம்முனிவர்கள் , சிந்தை 
எண்ணி - மனத்தினால் ஆலோசித்து , அகத்தியன் சேர்க என - அகத்திய 
முனிவரைச் சேர்வீராக என்று சொல்ல , - ( அவ்வாறே) , இந்து நல் நுதல் 
தன்னொடும் - பிறைச்சந்திரன் போன்ற அழகிய நெற்றியையுடைய சீதை 
யுடனே , ஏகினார் - புறப்பட்டார்கள் ; ( எ - று . ) 

ஒவ்வொரு ஆச்சிரமத்திலுஞ் சிலசிலநாளாக முனிவர்க ளாச்சிரமங் 
கள்தோறுந் தங்கியிருக்கப் பத்துவருஷங்கள் கழிந்தன வென்க . முக்கால 
முணர்ந்தமுனிவர்கள் மேல் இராவணவ தநிமித்தம் இராமபிரான் அகத்திய 
ரிடத்து வில் முதலியன பெறவேண்டியிருத்தலின் சிந்தையெண்ணி அகத் 
தியற்சேர்க என்றனர் . 

( உசு ) 
அம்ழவரும் சுதீஷ்ணரது ஆச்சிரமஞ்சேர்தல் . 
உஎ . விடரகங்களும்வேய்செறிகானமும் 

படருஞ்சின்னெறிபைப்பைய நீங்கினார் 


அகத்தியப்படலம் 


103 


சுடருமேனிச்சு தீக்கணனென்னுமவ் 

விடரிலானுறை சோலைசென்றெய்தினார் . 
( இ - ள் . ) ( புறப்பட்ட அவர்கள் ) , விடர் அகங்களும் - வெடிப்புள்ள 
இடங்களிலும் , வேய் செறி கானமும் - மூங்கில்கள் நிறைந்த காடுகளிலும் , 
படரும் - செல்லுகின்ற, சில் நெறி - சிறிய வழிகளை , பைப்பைய - மெல்ல 
மெல்ல , நீங்கினார் - கடந்தவர்களாய் , -- சுடரும் மேனி - விளங்குகின்ற மேனி 
யையுடைய , சுதீக்கணன் என்னும் ஸுதீக்ஷ்ணரென்கிற , 
இலான் - பிறவித்துன்பங்களில்லாத அம்முனிவர் , உறை - தங்கியிருக்கின்ற , 
சோலை - சோலையில் , சென்று எய்தினார் - போய்ச் சேர்ந்தார்கள் ; ( எ - று . ) 

வேய் - மற்றை முண்ம ரங்களுக்கும் உபலக்ஷணம் . சின்னெறி - சின் 
மையாகிய நெறி ; சின்மை சிறிய தாந்தன்மை . பைப்பைய - பையப் 
பையவென்னும் அடுக்கின் விகாரம் . சுடர்தல் - பிரமதேஜசு வெளிவிளங் 
குதல் . சுதீக்கணன் - விகாரம் ; மிகவும் உக்கிரமான தவமுடைமையால் , 
ஸுதீக்ஷ்ணனெனப் பெயர் . தவத்தால் மெய்யுணர்வுபெற்று , அதனால் 
இருவகைப் பற்றும் அறவே , பிறவித் துன்பங்கள் தாமே கழிதலால் , ‘ இட 
ரிலான் என்றார் ; இனி , ஐம்பொறிகளால்உளதாகும் வருத்த மில்லாதவ 
னென் றுமாம் . 

( உ எ ) 
அவர்கள் சுதீக்ஷ்ணரை வணங்க, அம்முனிவர் வரவேற்றல் . 
உஅ . அருக்கனன்னமுனிவனையவ்வழிச் 

செருக்கில்சிந்தையர்சேவடிதாழ்தலு 
மிருக்கவீண்டென்றினியனகூறினான் 

மருக்கொள் சோலையின்மைந்தரும்வைகினார் . 
( இ - ள் . ) செருக்கு இல் சிந்தையர் - கர்வமில்லாத மனத்தையுடைய 
ராமலக்ஷ்மணர்கள் , அவ் வழி - அங்குள்ள ஆச்சிரமத்தில் ( சென்று ) , அருக் 
கன் அன்ன முனிவனை - சூரியனையொத்து விளங்குகின்ற அம்முனிவரை , 
சேவடி தாழ்தலும் - சிவந்ததிருவடிகளில்விழுந்து வணங்கியவளவில் , --- 
( அவர்) , ஈண்டு இருக்க என்று - ‘ இவ்விடத்தில் தங்குவீர்களாக என்று , 
இனியன கூறினான் - இனியஉபசாரவார்த்தைகளைச் சொன்னார் ; ( சொல்ல ) , 
மைந்தரும் - அவ்வீரர்களும் , மரு கொள் சோலையில் - ( மிக்க) வாசனை 
யைக் கொண்ட அச்சோலையில் , வைகினார் - தங்கினார்கள் ; ( எ - று . ) 
அருக்கன் பேரொளியிலும் , அஞ்ஞான மனவிருளகற்றுதலிலும் 

( உ அ ) 
சுதீக்கணரது முகமன் . 
உகூ . வைகும்வைகலின்மா தவன்மைந்தன்பாற் 

செய்கையாவையுஞ்செய்திவட்செல்வு நீ 


வமை . 


104 


ஆரணியகாண்டம் 


- 


50 . 


யெய்தயான் செய்ததெத்தவமென்றன 

னையனும்மவற்கன்பினன் கூறுவான் . 
( இ - ள் . ) வைகும் வைகலின் - ( அங்ஙனந் ) தங்கியிருக்கும்பொழுது , 
மாதவன் அம்முனிவர் , மைந்தன்பால் ஸ்ரீராமனிடத்தில் , செய்கை 
யாவையும் - செய்யவேண்டிய உபசாரங்களெல்லாவற்றையும் செய்து-- , 
செல்வ - செல்வமுடையோனே ! நீ- , இவண் எய்த - 

இவ்விடத்தில் 
எழுந்தருளும்படி , யான் செய்தது.- , எ தவம் - எத்தன்மைய தவமோ? 
என்றனன் - என்று சொன்னார் ; ( அப்பொழுது ) , ஐயனும் ஸ்ரீராமனும் , 
அவற்கு - அம்முனிவர்க்கு , அன்பினன் அன்பையுடையவனாகி , 
வான்- ; ( எ - று . ) - அது மேற் கூறுகின்றார் . 

செல்வன் - இம்மை மறுமை வீடுகளில் அடையும் பாக்கியங்களைத் 
தன் அடியார்க்குத் தருபவன் . 

(உக ) 
இராமபிரான் எதிராக அம்முனிவனைப் போற்றுதல் . 
சொன்னநான் முகன்றன்வழித்தோன்றினர் 
முன்னையோருளுயர் தவமுற்றினா 
ருன்னின்யாருளருன்னருளெய்திய 

வென்னின்யாருளரிற்பிறந்தாரென்றான் . 
( இ - ள் . ) சொன்ன - சிறப்பாகச் சொல்லப்படுகின்ற , நான் முகன் 
தன் - பிரமதேவனது , வழி - வம்சத்தில் , தோன்றினர் - பிறந்தவர்களாகிய , 
முன்னையோருள் - முதன்மையான முனிவர்களுக்குள் , உயர் தவம் முற் 
றினார் - சிறந்த தவத்தை முற்றச்செய்தவர்கள் , உன்னின் - உன்னைப்போல , 
யார் உளர் - வேறு எவரிருக்கின்றனர் ? உன் அருள் - உன்னுடைய கிரு 
பையை , எய்திய - அடைந்த , என்னின் 

- அடைந்த , என்னின் - என்னைப்போல , இல் பிறந்தார் - 
இல்வாழ்க்கையை யுடையவர்கள் , யார் உளர் - வேறு எவரிருக்கின் றனர் ? 
என்றான் - .( எ - று ) 

பிராமணரென்பதன் பொருள்பற்றி , நான்முகன்வழித் தோன் றினர் 
என்றார் . ஒப்புயர்வில்லாத தவமுடைய உனது கருணையைப் பெற்றே 
னாதலால் , என்னினும் பேறுபெற்றவர் எவரு மில்லை யென்பதாம் . உன் 
னின் ஆலோசித்தா லென்றுமாம் . 

( தூய ) 
முனிவர் தவத்தைக் கையுறையாக ஏற்குமாறு இராமனை வேண்டுதல் . 

உவமை நீங்கிய தோன்றலுரைக்கெதிர் 
நவமைநீங்கிய நற்றவன் சொல்லுவா 
னவமிலாவிருந்தாகியென்னாலமை 
தவமெலாங்கொள்க தக்கிணையாவென்றான . 


ஙக . 


அகத்தியப்படலம் . 


105 


இ - ள் . ) நவமை நீங்கிய நல் தவன் - புதுமையில்லாத ( பழைய ) 
சிறந்த தவத்தையுடையவரான அம்முனிவர் , உவமை நீங்கிய தோன் றல் 
ஒப்பில்லாத ஸ்ரீராமனது , உரைக்கு - வார்த்தைக்கு , எதிர் சொல்லுவான் - 
உத்தரஞ் சொல்லுபவராய் , ( நீ ) அவம் இலா விருந்து ஆகி 

வீண் 
போகாத விருந்தினனாகி , என்னால் அமை தவம் எலாம் - என்னாற் செய் 
யப்பட்ட தவங்களையெல்லாம் , தக்கிணை ஆ - தக்ஷிணையாக , கொள்க - பெற் 
றுக்கொள்வாயாக , என்றான்- ; ( எ - று . ) 

நவமை - வடசொல்லடியாகவந்த பண்புப்பெயர் . அவமிலா விருந்து - 
தக்க விருந்து ; தகுதி - ஞானவொழுக்கங்களான் உயர்தல் : விரு 

ருந்து 
புதுமை ; ஈண்டுப் புதுமையாய் வந்தவனுக்குப் பண்பாகுபெயர் . தக்கிணை 
காணிக்கை ; வடசொற்றிரிபு . 

( ஙக ) 
இராமபிரான் அம்முனிவாது தவத்தை ஏற்றுக்கொண்டு 

அகஸ்தியாச்சிரமஞ் செல்லவேண்டுமெனல் . 
மறைவலானெ திர்வள்ள லுங்கூறுவா 
னிறைவநின்னருளெத்தவத்திற்கெளி 
தறைவ தீண்டொன்றகத்தியற்காண்பதோர் 

குறைகிடந்த தினியெனக்கூறினான் . 
( இ - ள்-) வள்ளலும் - ஸ்ரீ ராமனும் , மறை வலான் - அம்முனிவருக்கு , 
எதிர் கூறுவான் உத்தரஞ் சொல்லுபவனாய் , இறைவ - தலைவனே ! 
நின் அருள் - உன் கருணை , எ தவத்திற்கு - எப்படிப்பட்ட (உயர்ந்த ) தவத் 
திற்கு , எளிது தாழ்ந்தது ? ( என்றுசொல்லி , அத்தவத்தை ஏற்றுக் 
கொண்டபின்பு ) , - ஈண்டு - இப்பொழுது, அறைவது - சொல்லவேண்டு 
வது, ஒன்று - ஒரு பொருள் , ( உண்டு ) ; ( அது என்னவென்றால் ) , இனி 
அகத்தியன் காண்பது - அகஸ்தியமுனிவரைக் காணவேண்டுவதாகிய , ஓர் 
குறை - ஒரு குறைவு , கிடந்தது - ( என்மனத்தில் ) உள்ளது , என 
கூறினான்- ; ( எ - று . ) 


கூஉ 


, 


என்று , 


நின்னருள் எத்தவத்திற்கு எளிது - நின தருளே எல்லாத்தவத்திற்கும் 
உயர்ந்த தென்பதாம் . முனிவர் தலைவ னாதலால் , இறைவ என்றார் . 
குறை - செய்யவேண்டிய காரியம் . 

( தூஉ ) 


முனிவர் அவ்வேண்டுகையை உடன்பட்டுக் கூறுதல் . 
ந.கூ. நல்லதேநினைந்தாயது நானு முன் 

சொல்லுவான்றுணிகின்றதுதோன் றனீ 
செல்லுகாண்டவற்சேருதிசேர்ந்தபி 
னில்லைநின்வயினெய்தலில்லாதவே , 

14 


106 


ஆரணியகாண்டம் . 


( இ - ள் . ) தோன்றல் - தலைவனே ! நீ- , நல்லதே நினைந்தாய் - 
காரியத்தையே ஆலோசித்தாய் ; அது - அக்காரியம் , நானும்- , முன் - 
முன்னமே , சொல்லுவான் துணிகின்றது சொல்லும்படி நிச்சயித்தது ; 
ஆண்டு செல்லுக அவன் சேருதி - அவ்விடத்திற் சென்று அம்முனிவரைச் 
சேர்வாயாக ; சேர்ந்த பின்- , நின்வயின் - உன்னிடத்தில் , எய்தல் இல் 
லா த - அடையாத பேறுகள் , இல்லை - ஒன்றுமில்லை; ( எ 

; எ - று . ) 
உனக்குச் சகலபாக்கியங்களும் உண்டாகு மென்பதாம் . முன் துணி 
கின்றது - இயல்பினால் வந்த காலவழுவமைதி . செல்லுகவென்னும் முற்றே 
சென்று எனப் பொருள் தந்தது ; முற்றெச்சம் , 

( ந.க ) 
கூச . அன்றியுந்தின்வரவினையாதரித் 

தின்றுகாறுநின்றேமுறுமாலவற் 
சென்று சேருதிசேருதல் செவ்வியோய் 

நன்று தேவர்க்கும் யாவர்க்குநன்றெனா. 
இ - ள் . ) அன்றியும் - அதுவல்லாமலும் , ( அம்முனிவர்) , நின் வாவினை - 
உனது வருகையை , ஆதரித்து - விரும்பி , இன்று காறும் - இந்நாள்வரையி 
லும் , நின்று - ( எதிர்பார்த்து ) நின்று , ஏமுறும் - களிப்புற்றிருப்பர் ; ஆல் - 
ஆகையால் , செவ்வியோய் - எல்லா நன்மைகளை யுமுடையோனே ! அவன் - 
அம்முனிவரை, சென்று சேருதி - போய்ச்சேர்வாயாக ; சேருதல் - , தேவர் 
க்கும் - தேவர்களுக்கும் , நன்று நல்லது; யாவர்க்கும் - மற்றையெல்லோ 
ருக்கும் , நன்று - நல்லது, எனா 

என்று சொல்லி ,-எ - று . ) 
அங்குச்சென்று சேர்ந்து அநேகம் அஸ்திரசஸ்திரங்களை அம்முனிவர் 
பாற் பெற்று அவற்றைக்கொண்டு மேல் ராவணாதிராக்ஷ ஸவதஞ் செய்து 
அவர்களால் அனைத்துலகங்களுக்கும்உண்டாயிருந்த அருந்துயரை அழித் 
தருளுவதனை இம்முனிவர் தம்ஞானத்தால் அறிந்தன ராதலால் , தேவர்க் 
கும் யாவர்க்கும் நன்று என்றார் . தேவர்களது பிரார்த்தனையால் , திருவவ 
தரித்தமைபற்றி , தேவரை முன்னர்க் கூ 

தேவரை முன்னர்க் கூறினார் . ஏமுறுதல் ஏமமுறுத 
லென்பதன் விகாரம் . மூன்றாமடி - மற்றுமோனை . 

(ஙச ) 
இராமன்முதலியோர் அகஸ்தியமுனிவராச்சிரமத்துக்குச் செல்லுதல் . 
கூரு . வழியுங்கூறிவரம்பகலாசிகண் 

மொழியுமா தவன்மொய்ம்மலர்த்தாடொழாப் 
பிழியுந்தேனிற் பிறங்கருவித் திரள் 

பொழியுஞ்சோலைவிரைவினிற் போயினார் . 
(இ - ள் . ) வழியும் கூறி - ( அவ்வாச்சிரமத்துக்குப் போகும் ) வழியை 
யுஞ் கொல்லி , வரம்பு அகல் ஆசிகள் - அளவில்லாத ஆசீர்வாதங்களை யும் , 
மொழியும் - சொல்லுகின்ற , மா தவன் - அம்முனிவரது , மொய் மலர் தாள் 


அகத்தியப்படலம் . 


101 


ந.சு. 


(வண்டுகள் ) மொய்க்கின்ற தாமரைமலர்போலுந் திருவடிகளை , தொழா 
(ராமலக்ஷ்மணர்கள் ) வணங்கி , - (பின்பு ) , பிழியும் - வடிகின்ற, தேனின் 
தேனினது , பிறங்கு - விளங்குகின்ற, அருவி திறள் - பெருக்கமிகுதியை , 
பொழியும் - சொரிகின்ற , சோலை - ( அகத்தியர் எழுந்தருளியிருக்கின்ற ) 
சோலைக்கு , விரைவினின் - சீக்கிரமாக , போயினார்- ; ( எ - று . ) (நரு ) 

வேறு , 
அகத்தியழனிவர் இவர்களை எதிர்கொள்ளுதல் . 
ஆண்டகையரவ்வயினடைந்தமையறிந்தா 
னீண்டுவகைவேலை துணையேபூலகமெய்த 
மாண்டவரதன்சரண் வழங்கவெதிர்வந்தா 

னீண்ட தமிழா லுலகை நேமியினளந்தான் . 
( இ - ள் . ) நீண்ட தமிழால் - பெரியதிராவிடபாஷையால் , உலகை 
உலகமுழுவதையும் , நேமியின் - சக்கரபாணியாகிய திருமாலைப்போல , அளந் 
தான் - அளந்த அகத்திய முனிவர் , -ஆண் தகையர் - ஆண்மைக்குணமுள்ள 
அவ்விராமலஷ்மணர்கள் , அவ்வயின் - அவ்விடத்தில் ( அப்பொழுது ) ,அடை 
ந்தமை சேர்ந்ததனை , அறிந்தான் - அறிந்தவராகி , - ஈண்டு உவகைவேலை - 
மேன் மேலெழுகின்ற மகிழ்ச்சியாகிய கடல் , துணை ஏழ் உலகம் - ஈரேழு 
( பதினான்கு ) லோகங்களை யும் , எய்த - அடையும்படி , -- மாண்ட வாதன் 
மாட்சிமைப்பட்ட வரங்களைக் கொடுத்தருளுகின்ற 

கொடுத்தருளுகின்ற ஸ்ரீராமனை , சரண் 
வழங்க - (பாவணாதிராக்ஷஸ்வ தத்திற்காகச் ) சரணமடைய , எதிர் வந்தான் 
எதிரில் வந்தார் ; ( எ 
தகுதி ; சற்குணம் . இது 

து தொழிலடியாப் பிறந்ததாயினும் 
பொருளாற் பண்புப்பெயர் . அவ்வயின் - இரட்டுறமொழி தல் . ஈண்டுஉவகை . 
வினைத்தொகை ; இனி , ஈண்டு - இடைச்சொல்லாய் , அசையாகவுமாம் . உவ 
கைவேலை துணையேழுலகமெய்த என்றது , ஆநந்தம் அளவில்லாது அதி 
சயிக்க வென்றபடி . வரதன் சாண்வழங்க என்பதற்கு , ஸ்ரீராமன் தன் 
பாதங்களில்விழுந்து வணங்கும்படி யென்றுமாம் . த்ரவிடமென்பது , தமிழே 
னத்திரிந்தது ; தனிமைப்பொருள்குறித்த தமியென்னும் வினையடியாப் 
பிறந்து வினைமுதற்பொருண்மையுணர்த்திய விகுதிகுன்றித் தனக்கு இணை 
யில்லாப்பாஷையெனப் பொருள் பயப்ப தென்பாரும் , செவிக்கினிமை 
பயத்தலான் மதுரமென்னும் பொருட்பேறுடைத்தாகித் தமிழெனவழங்கிய 
தென்பாரும் உளர் . பரமசிவன் தானே அகத்தியனார்க்கு அருளிய தாதலா 
லும் , தொண்டர் கடவுளைத் துதித்தெதெல்லாம் இப்பாஷையினாலே யாதலா 
லும் , வடமொழி யோடொப்புமை இப்பாஷைக்கேயன்றிப் பிறபாகை 
ளுக்கு இன்மையானும் , நீண்ட தமிழ் எனப்பட்டது . தமிழால் உலகை 
அளத்தல் - தமிழ்ப்பாஷையை உலகமுழுதும் பரவச்செய்தல் , நேமி - ஆகு 
பெயர் . இன் - உவமப்பொருவு . திருமாலுவமை - உலகமளத்தற்கு . பரமசிவ 


தீகை 


108 


ஆரணிய காண்டம் . 


னாலே இலக்கணமுபதேசிக்கப்பெற்று தமிழைத் தென்றிசைக்கண்ணே 
விருத்தி செய்ததனால் , அகஸ்தியரை தமிழா லுலகை யளந்தான் என்றார் . 

இதுமுதல் இருபத்துநான்கு கவிகள் - பெரும்பாலும் ஈற்றுச்சீரொன்று 
மாச்சீரும் , மற்றைமூன்றும் விளங்காய்ச்சீர்களுமாகிய 

அளவடி நான்கு 
கொண்ட கலிவிருத்தங்கள் . 

( ஙசு ) 
அகஸ்தியமுனிவரின் சிறப்பு . 
பண்டவுணர்மூழ்கினர்படார்களெனவானோ 
ரெண்டவவெமக்கருள்கெனக்குறையிரந்தார் 
கண்டொருகைவாரினன் முகந்து கடலெல்லா 

முண்டவர்கள் பின்னுமிழ்கவென் றலுமுமிழ்ந்தான் . 
( இ - ள் . ) ( அவ்வகஸ்தியர் ) , - வானோர் - தேவர்கள் , பண்டு - முன்னொரு 
- காலத்தில் , அவுணர் - அசுரர்கள் , மூழ்கினர் - ( கடலில் ) அமிழ்ந்து மறைந் 
தார்கள் ; ( ஆகையால் ) , படார்கள் அழியமாட்டார்கள் , என - 

என்று 
எண்ணி , எண் தவ - ( 

( யாவராலும் ) மதிக்கப்படுகின்ற தவமுடையானே !! 
எமக்கு - எங்களுக்கு , அருள்க - அருள்செய்வாயாக , என - என்று , குறை 
இரந்தார் - ( தமது ) குறையை ( ச்சொல்லி ) இரந்தவர்களாக , - கண்டு 
( அவர்களைப் ) பார்த்து (இரங்கி ), கடல் எல்லாம் - சமுத்திர முழுவதனை 
யும் , ஒரு கை - ( தமது ) ஒருகையில் , வாரினன் முகந்து - வாரிமொண் 
டெடுத்து , உண்டு - குடித்து , பின் - பின்பு , அவர்கள் - அத்தேவர்கள் , 
உமிழ்க - உமிழ்ந்தருளுவாயாக , என்றலும் - என்று பிரார்த்தித்தவளவில் , 
உமிழ்ந்தான் - (மீண்டும் ) உமிழ்ந்தவர் ; ( எ - று . ) 

இந்திரன் முதலிய தேவர்கள் தம் பகைவனாகிய விருத்திராசுரன் மற் 
றும் பல அசுரர்களுடனே கடலில் ஒளித்துக்கொண்டபோது அகத்திய மகா 
முனிவரை வந்து பிரார்த்திக்க , அவர் அக்கடலினீரைத் தமது ஒரு கையால் 
முற்றும் முகந்து பருகியருளி , உடனே ஒளித்திருந்த அவ்வசுரனை இந்தி 
மன கொன்றபின் , அவர் வேண்டுகோளின்படி மீண்டும் உமிழ்ந்தன ரென்க . 
இரந்தார்க் கண்டு என்னும் பாடத்துக்கு , இரந்தவர்களைக் கண்டென்க. ( ) 
கூசி . 

தூயசடனீரடிசிலுண்டது துரந்தா 
னாயவதலாலமருபெய்யுடையவன்கனான் 
மாயவினைவாளவுணன்மாயவவன்வன்மைக் 

காயமினிதுண்டுலகினாரிடர்களைந்தான் . 
( இ - ள் . ) அமரும் - குறுகிக் கிடக்கின்ற, மெய் உடைய - திருமேனி 
யையுடைய , அன்னான் - அம்முனிவர் , - தூய - பரிசுத்தமாகிய, கடல் நீர் 
கடலின் நீரை , அடிசில் உண்டு - உணவாகப் பருகி , அது தூரந்தான் - 
அதனை மீண்டும் உமிழ்ந்தவர் ; ஆய அது அலால் - ( அங்ஙனஞ்) செய்த அக் 


அகத்தியப்படலம் . 


109 


அவுணன் 


வன்மை 


காரிய மாத்திரமேயன்றி , மாயம் வினை - வஞ்சகமான செய்கையையுடைய , 
வாள் 

வாள் போலுங் கொடிய ( வாதாபியென்னும் ) அசுரன் , 
மாய - அழியும்படி , அவன் - அவனது , 

காயம் - வலிமையாகிய 
உடலை , இனிது உண்டு - ( தாம் ) இனிமையாகப் புசித்து , உலகின் - உலகத் 
தவரது , அரு இடர் - ( போக்குதற்கு ) அரிய துன்பத்தை , களைந்தான் - 
போக்கியருளியவர் . 

கீழிற்கவியிற் கூறிய கதையை மீண்டும் ஈண்டுச் சுருக்கிக்கூறியது , 
அவர் பெருமையை நன்கு விளக்கு தற்கு . உண்டலென்பது - உண்பன 
தின்பனவெனப் பிரித்துக் கூறும் வழிச் சிறப்புவினையும் , பசிப்பிணி தீர 
நுகரப்படும் பொருளெல்லாம் உணவெனப்படு மா தலிற் பொதுவினையுமா 
மாதலால் , நீரடிசிலுண்டு என்றார் . துரத்தல் - வெளிப்படுத்துதல் , குறு 
முனி யென்பதன் பொருள் விளங்க , அமருமெய்யு டைய வன்னான் எனப் 
பட்டது . 

வாளவுண்ன்மாய வுண்ட வரலாறு : -சகோதரர்களாகிய இல்வலன் 
வாதாபி என்னும் அசுர ரிருவர் இருந்தனர் ; அவர்களுள் மூத்தவனாகிய இல் 
வலன் நாள்தோறும் பார்ப்பன வடிவம்பூண்டு சிராத்தமென்று ஒரு வ்யாஜ்ம் 
வைத்துப் பிராமணர்களை வரவழைத்து ஆட்டின் வடிவங்கொண்ட இளையவ 

கிய வாதாபியைக் கொன்று அவனுடைய இறைச்சியை அம்முனிவர் 
களுக்கு விருந்திட்டு அவர்கள் உண்டபின்பு வாதாபீ ! வெளியே வா என்று 
உரக்கக் கூப்பிட் டழைக்க , அவன் இறந்தவர்களை எழுப்பும் மிருதசஞ்சீவி 
யென்னும் மந்திரத்தினது வல்லமையால் அம்முனிவர்களது வயிற்றைக் 
கிழித்துக்கொண்டு உயிரோடு வெளியில் வா , பின்பு இருவரும் இறந்த அம் 
முனிவர்களது ஊனைத் தின்று ஜீவித்து வந்தனர் : இங்கனம் அவர்களால் 
அநேகம் முனிவர்கள் அழிக்கப்பட்டவளவில் , முனிவர்களெல்லாம் அகஸ்தி 
யரைச் சரணமடைய , அவர் தாம் ஒருநாள் அங்ஙனமே சென்று வாதாபியி 
னிறைச்சியை உண்டவுடனே இல்வலன் வழக்கப்படி அழைக்கும்போது 
வாதாபீ ! ஜீரண மடைவாயாக என்று சொல்லித் தம் தவவலிமையால் 
அவனை அழித்து , பின்னர் அதுநோக்கி அளவி றந்த கோபங்கொண்டு தம்மே 
லெதிர்த்து வந்த இல்வலனையும் தம் கண்களால் தீப்புறப்படச் சினந்து 
விழித்து நோக்கி அழித்தருளின ரென்பதாம் . 

( ங.சி ) 
யோகமுறுபேருயிர்கடாமுலைவுறாம 
லேகுநெறியாதெனமிதித்தடியினேறி 
மேகநெடுமாலை தவழ்விந்தையெனும்விண்டோய் 

நாகமதுநாகமுறநாகமெனநின்றான் . 
( இ - ள் . ) யோகம் உறு பெரு உயிர்கள் - யோகமார்க்கத்தில் 

நிலை 
நிற்கின்ற பெரிய முனிவர்கள் , உலைவு உராமல்- துன்பமடையா தபடி , எகும் 
நெறி - ( சூரிய சந்திராதிகிரகங்களும் நக்ஷத்திரங்களுஞ் ) செல்லுகின்ற வழி 


நீக . 


110 


ஆரணியகாண்டம் . 


நாகம் 


யாது என - எதுவென்று சொல்லி ( த்தம்மை ) ப் பிரார்த்திக்க, அடியின் மிதித்து 
ஏறி - கால்களால் மிதித்துமேலே ஏறி , மேகம் நெடு மாலை தவழ் - பெரிய 
மேகங்களது வரிசை தவழ்கின்ற , விந்தை எனும் விந்தியமென்கின்ற, 
விண்தோய் நாகம் அது - ஆகாயத்தை அளாவிவளர்ந்த 

மலையானது , 
உற - பாதாளத்தை யடைந்து குறுகும்படி , நாகம் என - யானைபோல , நின் 
றான் - ( கம்பீரமான தோற்றத்தோடு ) நின்றவர் ; ( எ - று . ) 

அகஸ்தியர் விந்தமலை பாதாளமடைய நீன்ற கதை : -- முன் ஒருகாலத் 
தில் விந்தியமலை மேருமுதலிய எல்லாமலைகளினும் தான் உயரவேண்டு 
மென்று கருதி ஆகாயத்தையளாவி உயர்ந்து சூரியன் முதலிய கிரகங்களும் 
நக்ஷத்திரங்களுஞ் செல்லுகின்ற வழியையெல்லாம் மறுத்துநின் றபொழுது , 
தேவர் முனிவர் முதலிய யாவரும்வந்து அதை அடக்கியருளவேண்டு மென்று 
அகஸ்தியரைப் பிரார்த்திக்க , அவர் அங்கு எழுந்தருளி, அப்பொழுது தம்மைக் 
கண்டு வணங்கிநின்ற அம்மலையை இனி யான் வடதிசையிலிருந்து தென் 
திசைக்கட் சென்று மீண்டுவருமளவும் இவ்வாறே குறுகிக்கிடப்பாய் என்று 
சொல்லி அடக்கியருளி, அம்மலையின்மேலேறி அப்பாற் சென்றன சென் 
பதாம் . 

விந்தை - வடசொற்சிதைவு . நாகம் - வடசொல் ; அது மலையும் பாம் 
பும் யானையுமாதல் " நாகம் விண் குரங்கு புன்னை நற்றூசு மலை பாம்பியானை 
என்பதனா லறிக . ‘ நாகமுற என்பதில் , நாகம் - அவை வசிக்கின்ற லோகத் 
துக்கு ஆகுபெயர் . நான்காமடி - சொற்பின்வருநிலையணி . 

( ங்க ) 
FO . மூசரவுசூடுமுதலோனுரையின் மூவா 

மாசிறவவேகெனவடாது திசைமேனா 
a சமுறவானினெடுமாமலய நேரா 

வீசனிகராயுலகுசீர்பெறவிருந்தான் . 
( இ - ள் . ) மேல் நாள் - முன் ஒருகாலத்தில் , வடாது திசை - வடக்குத் 
திக்கானது, நீசம் உற - தாழ்வையடைய , - ( அதுநோக்கி ) , மூசு அரவு சூடு 
முதலோன் - நெருங்கிய சர்ப்பங்களை ( ஆபரணமாக ) த் தரித்த சிவன் , ‘ மூவா - 
மூப்படையாத (மேன்மேல் வளர்கின்ற ) , மாசு இல் தவ - குற்றமில்லாத 
தவத்தையுடையவனே ! ஏகு . ( தென்றிசைக்கண் ) செல்வாய் , 
என்று கட்டளையிட , - உரையின் - அவ்வார்த்தையின்படி , வானின் நெடு 
ஆகாயத்தையளாவி உயர்ந்த , மா மலயம் - பெரிய பொதியமலையை , நேரா - 
சேர்ந்து , ஈசன் நிகர் ஆய் - பரமசிவனுக்கு ஒப்பாய் , உலகு சீர் பெற - உலக 
முழுவ துஞ் சமநிலையை யடையும்படி , இருந்தான் ( அங்குத் ) தங்கி 
யிருந்தவர் ; ( எ - று . ) 


என 


முன் ஒருகாலத்தில் , பரமசிவன் முதலிய தேவர்யாவரும் கூடி யாம் 
சேர இருத்தலால் வடதிசைதாழ்ந்து தென் திசை உயர்ந்தது ; இதற்கு அகத் 


அகத்தியப்படலம் . 


111 


தியனாரே தெற்கில் இருத்தற்கு உரியர் என்று அவரை வேண்டிக்கொள்ள , 
அவரும் தென் திசைக்கட் போந்து , இரு திசையும் ஒப்ப நிலைபரம் பெற்று 
நடுவுநிலைமை யடையும்படி பொதியிலின்கண் இருந்தருளின ரென்பதாம் . 
மும்மூர்த்திகளுள் ஒருமூர்த்தி யாதலால் சிவனை முதலோன் என்றும் , 
கைலாசத்தின்கட் பரமசிவனோடொப்பப் பொதியிலின்கண் அகத்தியர்வீர் 
றிருந்ததனால் ‘ஈசனிகராய் என்றுங் கூறினார் . இனி , வடாது திசைநீ சமுற " 
என்பதற்கு - வடதிசை தாழ்வடைந்து தென் திசை சிறப்புறும்படி யென்று 
உரைத்து , இருந்தானென்பதோடு கூட்டவுமாம் . 

உழக்குமறைநாலி னுமுயர்ந்துலகமோதும் 
வழக்கினும திக்கவியினும்மரபினாடி 
நிழற்பொலிகணிச்சிமணிநெற்றியுமிழ்செங்கட் 

டழற்புரைசுடர்க்கடவுடந்த தமிழ் தந்தான் . 
( இ - ள் . ) நிழல் பொலி - ஒளி விளங்குகின்ற, கணிச்சி - மழுவாயுதத் 
தையும் , மணி நெற்றி - அழகிய நெற்றியிலே , ( தழல் ) உமிழ் - நெருப்பை 
வெளிப்படுத்துகின்ற , செம் கண் - சிவந்த கண்ணையுமுடைய , தழல் புரை 
நெருப்பை ஒக்கின்ற, சுடர் - தேஜோரூபியாகிய , கடவுள் - பரமசிவன் , 
தந்த - உபதேசித்தருளிய , தமிழ் - தமிழிலக்கணங்களை , உழக்கும் மறை 
நாலினும் - வருந்திப் பழகுகின்ற நான்கு வேதங்களினும் , உயர்ந்து - உயர்வு 
பெறும்படி , உலகம் ஓதும் வழக்கினும் - நல்லாசிரியர் கூறுகின்ற வழக்கைக் 
கொண்டும் , கவியினும் - செய்யுள் வழக்கைக்கொண்டும் , மதி - ( தமது ) அறி 
வால் , மரபின் - முறைப்பட , நாடி - (நன்றாக ) ஆராய்ந்து , தந்தான் - (தென் 
னாட்டவர்க்குத் ) தந்தருளியவர் ; ( எ - று .) 

தொண்டர்களெல்லாம் கடவுளைத் தமிழாலே துதித்த தமிழ் வேதங் 
கள் ஸ்திரீ சூத்திரர்க்கும் உரியனவாகி யாவர்க்கும் அறிதற்கெளியனவாய் 
வடமொழி வேதத்தினுஞ் சிறப்புறு தலால் , உழக்குமறைநாலினுமுயர்ந்து 
என்றார் . மதிக்கவினினும் என்னும் பாடத்திற்கு , அறிவின் நுட்பத்தா 
லென்க . மரபின் நாடுதல் - அவ்விலக்கணங்களெல்லாஞ் சில்வாழ்நாட்பல் 
பிணிச் சிற்றறிவினோர்க்கு அறியலாகுமாறு அமைத்தல் . பூர்வத்தில் மகா 
முனிவர்களெல்லாம் சேர்ந்து ஸம்ஸ்கிருத பாஷையை அபிவிருத்தி செய்து 
காசியில் வடமொழிச் சங்கமொன்று ஏற்படுத்த , அச்சங்கப்புலவருள் ஒருவ 
ராகிய அகத்தியனார் , மற்றைப் புலவர்களோடு பலகாலுந் தருக்கஞ் செய்து 
கொண்டுவந்து ஒருநாள் அவர்களோடு மாறுகொண்டு , அவர்களிறுமாப்பை 
அடக்கும் பொருட்டுச் சிவபெருமானிடஞ் சென்று தம் கருத்தை வெளி 
யிட்டுச் சற்றுநேரம் பேசிக்கொண்டிருக்கையில் , தாம் நின்ற மண்டப முழு 
வதுந் திவ்விய பரிமளமொன்று வீச , அகத்தியர் பரமசிவனை நோக்கி , 
‘ சுவாமீ ! இவ்வாசனை ஏது ? என்று வினவ , பரமசிவன் அவரை அம்மண்ட 
பத்தின் ஓர் மூலைக்கு அழைத்துக்கொண்டுபோய் , குவியலாய்ப் போகட் 


112 


ஆரணிய காண்டம் . 


டிருந்த சில ஏட்டுப் பிரதிகளைக் காட்டவே , அவற்றைக் கண்டமாத்திரத் 
தில் மதுரமென்று அருத்தங்கொள்ளும் தமிழ் தமிழ் என்னும் இன்பமான 
பெயரைச் சொல்ல , உடனே பரமசிவன் அந்தப் பாஷைக்கு ஆதாரவிதிகள் 
இவ்வேட்டுப்பிரதிகளி லுள்ளன வென்று எடுத்துக்கொடுத்து உபதேசிக்க,, 
தக்ஷணமே தக்ஷிணத்திலுள்ள பொதியமலைக்குப் போய்த் தனிவாசஞ் 
செய்து அவ்விதிகளைக் கொண்டு , பேரகத்தியம் , சிற்றகத்திய மென்னும் 
இலக்கண நூல்களை இயற்றி , அவற்றைத் தம் மாணாக்கராகிய தொல்காப்பி 
யர் முதலிய பன்னிருவர்க்குங் கற்பித்தருளித் தமிழ்ப்பாஷையைத் தழைத் 
தோங்கச் செய்தா ரென்பது . 

அகத்தியர் இராமபிரான் வருவதற்கு மகிழ்தல். 
விண்ணினினிலத்தினில்விகற்பவுலகிற்பே 
ரெண்ணினிலிருக்கினிலிருக்குமெனயாரு 
முண்ணினைகருத்தினையுறப்பெறுவெனாலென் 
கண்ணினிலெனக்கொடுகளிப்புறுமனத்தான் . 

ள் . ) விண்ணினில் - தேவலோகத்திலும் , நிலத்தினில் - பூலோ 
கத்திலும் , விகற்பம் உலகில் - மற்றும் பல உலகங்களிலும் , பேர் எண்ணி 
னில் - ( அவ்வுலகங்களிலுள்ளவர்களுடைய ) பெரிய உள்ளத்திலும் , இருக்கி 
னில் - வேதங்களிலும் , இருக்கும் - ( எப்பொழுதும் ) உள்ள தாகும் ; என - 
என்று , யாரும் - யாவரும் , உள் நினை - உள்ளத்திலே நினைக்கின்ற , கருத் 
தினை 

கருதப்படும் பொருளை ( ஸ்ரீராமனை ), என் கண்ணினில் - என 
கண்களால் , உறபெறுவென் - இன்று பார்க்கப்பெறுவேன் , என கொடு 
என்று எண்ணி , களிப்பு உறும் - ஆநந்தமடைகின்ற , மனத்தான் மனத்தை 
யுனடயவர் . 

விகற்ப வுலகு என்றது , அதலம் முதலியவற்றை எல்லாப் பொருள்க 
ளுள்ளும் அந்தர்யாமியா யிருத்தலாலும் , அன்பால் நினைவாரது உள்ளக் கம 
லத்தின்கண் அவர் நினைந்த வடிவோடு விரைந்து சென்று வீற்றிருத்தலா 
லும் , சகலவேதப் பிரதிபாத்தியமான வஸ்துவா தலாலும் , இவ்வாறு கூறி 
னார் . கருத்தனை என்றும் பாடம் . 

(சஉ ) 
இரைத் தமறைநான்கினொடியைந்தபிறபாவு 
நிரைத்தநெடுஞானநிமிர்கல்லினெடுநாளிட் 
டரைத்துமயனாலுமறியா தபொருணேர்நின் 

றுரைக்கு தவுமாலெனுமுணர்ச்சியினுவப்பான் . 
இ - ள் . ) இரைத்த -உத்கோஷிக்கின்ற , மறை நான்கினொடு - நான்கு 
வேதங்களையும் , இயைந்த - ( அவற்றோாடு ) பொருந்திய , பிற யாவும் - மற் 
றையெல்லா நூல்களையும் , நிரைத்த - முறையே பயின்ற தனா லுண்டான , 
நெடு ஞானம் - சிறந்த அறிவாகிய , நிமிர் கல்லில் - உயர்ந்த அம்மியில் , 


சங .. 


அகத்தியப்படலம் 


113 


டு - வைத்து , நெடு நாள் - பலநாள் , அரைத்தும்- ( ஆராய்ந்தும் ), அய 
னாலும் - பிரமதேவனாலும் , அறியாத - அறியப்படாத , பொருள் - பாம் 
பொருள் ( ஸ்ரீராமன் ) , ( இன்று ), நேர் நின்று - எதிரில் நின்று , உரைக்க 
பேசும்படி , உதவும் - அருள் செய்வான் , எனும் - என்கின்ற , உணர்ச்சியின் 
அறிவால், உவப்பான் - மகிழ்பவர் ; ( எ - று . ) 

பிரமன் முதலிய தேவர்களுக்கும் , வேதம் முதலிய நூல்களுக்கும் அறிய 
எட்டாத பொரு ளென்பதாம் . இயைந்த பிற யாவும் என்றது , அவ்வே 
தங்களின் பொருளை அறியக் கருவியாகிய மீமாம்சை , புராணம் , நியாயம் , 
தருமசாஸ்திரம் முதலியவற்றை . இனி , மறை முதலிய நூல்களாகிய குழவி 
யைக்கொண்டு தன் ஞானமாகிய கல்லில் அரைத்து மென்றுமாம் . உரைத்து 
மயனாலு முணராத பொருள் என்னும் பாடத்துக்கு , கல் - உரைகல் லென்க . 
உரைக்கு தவும் - தொகுத்தல் ; உரைக்கு உதவும் எனப்பிரித்து , உரையாடுவ 
தற்கு உதவுமென்றுமாம் . 

(சங ) 
உயந்தனரிமைப்பிலருயிர்த்தனர் தவத்தோ 
சந்தணரறத்தினெறிநின்றனர்களானா 
வெந்திறலரக்கர்விடவேர் முதலறுப்பான் 

வந்தனன்மருத்துவனெனத்தனிவலிப்பான் . 
( இ - ள் . ) ‘ ஆனா - நீங்காத , வெம் திறல் - கொடிய வலிமையையுடைய , 
அரக்கர் - ராக்ஷசர்களாகிய , விடம் - நஞ்சினது , வேர் - வேரை , முதல் - அடி 
யோடு , அறுப்பான் - அறுத்தற்கு , மருத்துவன் - வைத்தியன் ( ஸ்ரீராமன் ), 
வந்தனன் - ;( ஆகையால் , இனி ) , இமைப்பு இலர் - தேவர்கள் , உய்ந்தனர் - 
பிழைத்தார்கள் ; தவத்தோர் - துறவறத்தவரான முனிவர்கள் , உயிர்த்தனர் - 
உயிர்பெற்றார்கள் ; அந்தனர்- ( இல்லறத்தவ ரான ) பிராமணர்கள் , அறத்தின் 
நெறி - தருமமார்க்கத்தில் , நின்றனர்கள் நின்றார்கள் , என 
தனி - ஒப்பில்லாமல் ( நன்றாகவென்றபடி ) , வலிப்பான் - துணிபவர்; ( எ - று . ) 

உய்ந்தனர் முதலிய இறந்தகால வினை முற்றுக்கள் - தெளிவு பற்றி 
வந்த காலவழுவமைதி . “ நின்றனர்களானார் என்றும் பாடம் . வேரறுப் 
பான் என்றதற்கு ஏற்ப , விடம் - நச்சுமரமென்றுங் கொள்ளலாம் . மருத்து 
வன் - மருந்தின் தன்மை யறிந்து கொடுப்பவன் . 

( சச ) 
சரு . ஏனையுயிராமுதலயர்வுமிடைவேவித் 

தூனுகரரக்கருருமைச்சுடுசினத்தி 
னானவனலைக்கடிதவித்துலகளிப்பான் 

வானமழைவந்ததெனமுந்துறுமனத்தான் . 
( இ - ள் . ) எனை உயிர் முதல யாவும் மற்றைஉயிர்கள் முதலிய எல் 
லாவற்றையும் , இடை வேவித்து - நடுவிலே வே கச்செய்து , ஊன் நுகர் - 
( அவற்றின் ) உடலைப் புசிக்கின்ற, அரக்கர் - ராக்ஷசர்களது , உருமை சுடு 

15 


என்று , 


- 


114 


ஆரணியகாண்டம் 


இடியையுஞ் சுடுகின்ற , சினத்தின் கோபமாகிய , ஆன அன்லை 
நெருப்பை ; கடிது - விரைவாக , அவித்து - அழித்து , உலகு அளிப்பான் 
உயிர்களைக் காப்பதற்கு , வானம் மழை - ஆகாயத்தே தோன்றுகின்ற மேகம் 
[ ஸ்ரீராமன் ) ; வந்தது- , என -என்று , முந்துறும் ( அவனைப்பார்த்தற்குத் 
தன்னினும் விரைந்து ) முற்படுகின்ற , மனத்தான்-மனத்தையுடையவர் . 

ஆம் - அசை . அவ்வப்பிராணிகளை அந்திமகாலம் வருவதற்கு முன்னரே 
அழிப்பதனால் ‘இடைவேவித்து என்றும் , உயர்திணையன்றி அஃறிணையும் 
அடங்க உயிர்முதல யாவும் என்றும் கூறினார் . இனி உருமைச்சுடுகின்ற 
சினத்தோடு பொருந்திய அரக்கராகிய அனலை யெனக் கூட்டவுமாம் . ( சடு ) 
சசு . கண்டனனிராமனைவாக்கருணைகூரப் 

புண்டரிகவாணயனநீர்பொழியநின்றா 
னெண்டிசையுமேழுலகுமெவ்வுயிருமுய்யக் 
குண்டிகையினிற்பொருவில்காவிரிகொணர்ந்தான் . 

ள் . ) எண் திசையும் - எட்டுத் திக்குக்களும் , ஏழ் உலகும் - எழுல 
கங்களும் , எ உயிரும் - ( அவற்றிலுள்ள ) எல்லாவுயிர்களும் , உய்ய நற்கதி 
யடையும்படி , குண்டிகையினில் - ( தமது ) கமண்டலத்தில் , பொருவு இல் - 
ஒப்பில்லாத , காவிரி - காவேரி நதியை , கொணர்ந்தான் கொண்டுவந்த 
அம்முனிவர் , -- இராமனை - ஸ்ரீராமனை , வர - எழுந்தருள , கண்டனன் - பார்த் 
தவராய் , - கருணை கூர அன்புமிகு தலால் , புண்டரிகம் வாள் நயனம் 
தாமரைமலர்போன்ற ஒளியினையுடைய கண்கள் , நீர் பொழிய ஆகந்தக் 
கண்ணீரைச் சொரியும்படி , நின்றான்- ; ( எ - று .) 

நயநத்துக்குத் தாமரையை ஒப்பிட்டதற்கு ஏற்ப , அதனினின்றும் பெரு 
குகின்ற கண்ணீர்க்குத் தாமரையினின்றும் பெருகுகின்ற தேனை ஒப்பிடுக . 
காவிரி வடசொல்வி காரம் ; கவோமென்னும் மலையினின் று உண்டான 
தென்றும் , கவேரனென்னும் அரசனது மக ளென்றும் பொருள் . 

அகத்தியர் காவிரிநதி கொணர்ந்த வரலாறு : - அகத்தியர்தென் திசைக் 
கட்போதுகின்றபொழுது கங்கையாருழைச்சென்று காவிரியாரை வாங்கிக் 
கமண்டலத்திற்கொண்டுகுடகுமலைச்சாரலில் வைத்துவிட்டுச் சலகாரியத் 
திற்குச் செல்லாநிற்க , ஆங்கொரு காகம் வந்து அதனை உருட்டிவிட , அதுவே 
பெருநதியாய்ப் பெருகிற் றென்பதாம் . 

இராமன் வணங்க , அகத்தியர் முகமன் கூறுதல் . 
ச எ . நின்றவனைவந்தநெடியோனடிபணிந்தா 

னன் றவனுமன்பொடு தழீ இயழுதகண்ணா 
னன்றுவரவென்றுபலநல்லுரைபகர்ந்தா 
னென்றுமுள தென்றமிழியம்பியிசைகொண்டான் , 


- 


அகத்தியப்படலம் 


115 


ள் . ) நின்றவனை - (அங்ஙனம் ) எதிரில் வந்துநின்ற அகத்தியரை 
வந்த நெடியோன் - ( அங்கே ) வந்த ஸ்ரீராமன் , அடி பணிந்தான் - திருவடி 
களில் விழுந்து வணங்கினான் ; அன்று - அப்பொழுது , என்றும்உள - எந்நா 
ளும் உள்ள தாகிய , தென் தமிழ் -இனிய தமிழின் இலக்கணங்களை , இயம்பி - 
சொல்லி , இசை கொண்டான் - கீர்த்தியைப் பெற்றவராகிய , அவனும் - 
அம்முனிவரும் , அன்பொடு - அன்பினால் , தழீஇ- தழுவிக்கொண்டு , அழுத 
கண்ணான் - ( ஆகந்தக்கண்ணீர்விட்டு ) அழுத கண்களையுடையவராய் , வரவு 
நன்று - (உன் ) வருகை நன்றா யிருந்தது , என்று- , பல நல் உரை- அநே 
கம் நல்ல உபசார வார்த்தைகளை , பகர்ந்தான் - சொன்னார் ; ( எ - று . ) 

தேவர்களைக்காத்தற்குக் குறள்மாணியாய் முன் மாவலிபக்கல் மூவடி 
மண்வேண்டி உலகனைத்தும் ஈரடியாலொடுக்கித் திரிவிக்கி ரமனாய்த் திரு 
வவதரித்த திருமாலே இப்பொழுது சக்கரவர்த்தித்திருமகனாய்த் தோன் . 
றினா னென்பது விளங்க , வந்த நெடியோன் என்றார் ; இனி , திருக்கலி 
யாணகுண கணங்களால் யாவரினும் உயர்ந்தோ னென்றுமாம் . தழீ இ-தழுவி . 
தென் தமிழ் - தெற்குத்திக்கில் மிக்குவழங்குந் தமி ழென்றுமாம் . என்று 
முளதென்றமி ழியம்பி யிசைகொண்டான் என்றதனால் , பாணினிபகவான் 
வடமொழிக்கு இலக்கண நூலுண்டாக்கியது போல . அகத்தியர் தமிழிற்கு 

லக்கண தூ லுண்டாக்கினாரே யன்றிப் பாஷையை உண்டாக்கினாரில்லை 
யென்பது விளங்குகின்றது . 

( சஎ ) 
அந்தணர்கள் உபசரிக்க , அகத்தியர் இராமனைத் தமதுஆச்சிரமத்திற்கு 

அழைத்துக்கொண்டுசெல்லுதல் . 
சஅ . வே தியர்கள் வேதமொழி வேறுபலகூறிக் 

கா தன்மிகநின்றெழில்கமண்டலுவினன்னீர் 
மாதவர்கள் வீசிநெடுமாமலர்கவேப் 

போதுமணநாறுகுளிர்சோலைகொடுபுக்கான் . 
( இ - ள் . ) மா தவர்கள் 

மிக்க தவமுடையவர்களாகிய , வேதியாகள் 
அந்தணர்கள் , காதல் மிக - அன்புமிகு தலால் , நின்று - வந்து சூழ்ந்துநின்று , 
வேதம் - மொழி வேறு பல 

பலவேறுவகைப்பட்ட வேதவாக்கியங்களை , 
கூறி - சொல்லி , எழில் கமண்டலுவின் - ( தமது ) அழகிய கமண்டலங் களி 
லுள்ள , நல் நீர் - நல்ல நீரை , வீசி - தெளித்து , நெடு மா மலர்கள் 
அழகிய புஷ்பங்களை , தூவ - மேலேசிந்தாநிற்க , - ( அகத்தியர் ஸ்ரீராமனை ) , 
போது மணம் நாறு - புஷ்பங்களின் வாசனை வீசுகின்ற, குளிர் சோலை - 
குளிர்ந்த ( தமது ) சோலைக்குள் , கொடு புக்சான் - அழைத்துக் கொண்டு 
சென்றார் : ( எ - று . ) 
கமண்டலூ வடசொல் . கமண்டலுவி னன்னீர் வீசுதல் 

சுதல் - பூரணகும்பங் 
களிற் புண்ணிய தீர்த்தங் கொணர்ந்து புரோக்ஷித்தல் . 

( சசு 


116 


ஆரணிய காண்டம் 


அகத்தியரும் இராமனும் அளவளாவுதல் . 
சக . பொருந்தவமலன்பொழிலகத்தினிதுபுக்கான் 

விருந் தவனமைத்தபின்விரும்பினன்விரும்பி 
யிருந்தவமிழைத்தவென தில்லிடையின்வந்தெ 

னருந் தவமுடித்தனையருட்கரசவென்றான் . 
( இ - ள் . ) அமலன் - ஸ்ரீராமன் , பொழிலகத்து- ( அகத்தியரது ) சோலைக் 
குள் , பொருந்த பொருத்தமாக , இனிது னிமையாய் , புக்கான் 
பிரவேசித்தவனாய் , -அவன் - அம்முனிவர் , விருந்து அமைத்த பின் - விருந் 
திட்டு உபசரித்தபின்பு , விரும்பினன்- ( அங்கே ) மகிழ்ந்திருந்தான் ; ( அப் 
பொழுது அம்முனிவர் ), விரும்பி - மகிழ்ந்து , ( ஸ்ரீ ராமனை நோக்கி ) , அருட்கு 
அரச - கருணைக்குத் தலைவனே ! ( நீ ) , இருந் தவம் இழைத்த - மிக்க தவத் 
தைச் செய்த , எனது - என்னுடைய , இல்லிடையின் வீட்டில் , வந்து 
எழுந்தருளி, என் அருந் தவம் - எனது அரிய தவத்தை , முடித்தனை - நிறை 
வேற்றினாய் , என்றான் - ; ( எ - று .) 

நீ இங்ஙனம் எழுந்தருளியது யான் முற்பிறப்புக்களிலும் இப்பிறப்பி 
லுஞ் செய்த தவத்தா லென்றும் , யான் செய்துவருந் தவம் இப்பொழுது நீ 
எழுந்தருளியபின்பே ஈடேறிற் றென்றுங் கூறினாராம் . இனி , விரும்பின 
னாகிப் புக்கா னென்றுமாம் . விருந்து - புதுமை ; இங்கே புதிதாய் வந்தவர்க் 
குச் செய்யும் உபசாரத்துக்கு இருமடியாகுபெயர் . 

( சக ) 
50 . என் றமுனியைத்தொழுதிராமனிமையோரு 

நின்ற தவமுற்று நெடியோரினெடியோரு 
முன்றனருள் பெற்றிலர்களுன்னருள்சுமந்தேன் 

வென்றனனனைத்துலகுமேலினிதெனென்றான் . 
( இ - ள் . ) என்றமுனியை - என்று கூறிய அகத்தியரை , இராமன்- , 
தொழுது- , இமையோரும் - தேவர்களும் , நின்ற தவம்- ( தமக்குச் செய்ய 
வேண்டுவ தாகப் ) பொருந்திநின்ற தவத்தை , முற்றும் முடியச் செய்த , 
நெடியோரின் - பெரியோர்களுள்ளும் , நெடியோரும் - பெரியோர்களாகிய 
மகாமுனிவர்களும் , உன் தன் அருள் - உன்னுடைய கருணையை , பெற்றிலர் 
கள் - ( எளிதிற் ) பெற்றார்களில்லை ; உன் அருள் - ( அத்தன் மையதாகிய ) 
உனது கருணையை , சுமந்தேன் - ( யான் இன்று ) பெற்றேன் ; (ஆகையால் ), 
அனைத்து உலகும் சகல லோகங்களையும் , வென்றனன் 
னேன் ; மேல் இனிது என் - இனிப் பெறவேண்டிக் குறையாகக் கிடந்த 
நன்மை யாது உளது ? ( ஒன்றுமில்லை ) , என்றான் -- ; ( எ - று . ) 

பெறற்கு அரிய உன்னருளைப் பெற்றதனால் , எல்லாவுலகத்தவரினுஞ் 
சிறந்தவனானே னென்று இராமன் கூறின னென்க . மேலினிதென் என் 
நது , நின்னருளாற்பெறாதபேறு எதுவுமில்லை யென் றபடி . 

( இய ) 


சயித்தவன் 


அகத்தியப்படலம் 


117 


தண்டகவனத்துறைதியென்றுரைதரக்கொண் 
டுண்டுவாவித் திசையெனப்பெரிதுவந்தே 
னெண்டகுகுணத்தினையெனக்கொடுயர்சென்னி 

துண்டமதிவைத்தவனையொத்தமுனிசொல்லும் . 
( இ - ள் . ) உயர் சென்னி - உயர்ந்த தலையில் , துண்டம் மதி - பிறைச் 
சந்திரனை , கொடு வைத்தவனை கொண்டு வைத்தருளிய பரமசிவனை , 
ஒத்த - போன்ற , முனி - அம் முனிவர் , - ( ஸ்ரீராமனை நோக்கி ), எண் தகு 
குணத்தினை 

( யாவராலும் ) தியாகஞ் செய்யப்படுகின்ற திருக்கலியாண 
குணங்களை யுடையவனே ! ( நீ ) , தண்டக வனத்து - தண்டகாரணியத்தில் , 
உறைதி எழுந்தருளி யிருக்கிறாய் , என்று உரைதா - என்று சொல்ல , 
( கேட்டு ) , கொண்டு - அதுகொண்டு , இதிசை - இந்தஇடத்திற்கு , வரவு - 
( உனது ) வருகை , உண்டு - உள தாகும் , என - என்று , பெரிது உ வந்தேன் 
மிகவும் மகிழ்ந்திருந்தேன் , என - என்று சொல்லி , சொல்லும்- (மீண்டுஞ்) 
சொல்வார் . ( எ - று . ) 
நீ அவ்வாறே எழுந்தருளினா யென்பது குறிப்பெச்சம் . இனி எண் 

குணத்தினை யென்பதற்கு , அபஹதபாப்மத்வம் ( வினைத்தொடர் 
பின்மை ) , விஜாத்வம் ( மூப்பின்மை ) , விம்ருத்யுத்வம் ( மரணமின்மை ], 
வியோகத்வம் ( துயரின்மை ), விஜிகித்ஸத்வம் (உணவுநசையின்மை ), அபி 
பாஸத்வம் ( நீர்வேட்கையின்மை ), ஸத்ய காமத்வம் ( விரும்பியதைத் தவறாது 
பெறுந் தன்மை ) , ஸத்யஸங்கல்பத்வம் ( தவறாமல் - நிறைவேறுங்கருத் 
துடைமை ) என்னும் எண்வகைப்பட்ட குணங்களை யுடையா யென்றும் , 
வாற்சலியம் , சுவாமித்வம் , சௌசீல்யம் , சௌலப்பியம் ஜஞாநம் , பாக்தி , 
ப்ராப்தி , பூர்த்தி என்றும் எண்வகைப்பட்ட குணங்களை யுடையா யென்று 
மாம் . 

( ருக ) 


ருஉ . 


அகத்தியர் இராமனை இங்கேயே இருக்கவேணு மென்றல் . 

ஈண்டுறைதியையவினியிவ்வயினிருந்தால் 
வேண்டியனமா தவம்விரும்பின முடிப்பாய் 
தூண்டுசினவாணிருதர்தோன்றியுளரென்றான் 

மாண்டுகமலைந்தெமர்மனத்துயர் துடைப்பாய் . 
( இ - ள் . ) ஐய - தலைவனே ! ( நீ ), இனி- , ஈண்டு உறைதி இங்கு 
வசித்தருள்வாயாக ; இ வயின்-இவ்விடத்தில் , இருந்தால் - , -- வேண்டியன 
இன்றியமையா தனவும் , விரும்பின - ( நாங்கள் ) விரும்பியவை யுமாகிய , மா 
தவம் - பெரிய தவங்களை , முடிப்பாய் - நிறைவேற்றுவாய் ; தூண்டு சினம் - 
வளர்கின்ற கோபத்தையுடைய , வாள் நிருதர் - கொடிய அரக்கர் , தோன்றி 
உளர் என்றால் - வருவார்களாயின் , ( அவர்களை ) , மாண்டுஉக - இறந்து அழி 


118 


ஆரணியகாண்டம் 


( ருஉ ) 


யும்படி , மலைந்து - போர்செய்து , எமர் - எங்களது , மனம் துயர் - மனத்தி 
லுள்ள கிலேசத்தை, துடைப்பாய் - தீர்ப்பாய் ; ( எ - று . ) 

மற்றை முனிவர்களையும் உளப்படுத்தி , எமர் என்றார் . 
ருக . வாழுமறைவாழுமனுநீதியறம்வாழுந் 

தாழுமிமையோருயர்வர் தானவர்கடாழ்வா 
ராழியுழவன் புதல்வவையமிலைமெய்யே 

யேழுலகும்வாழுமினியிங்குறை தியென்றான் . 
( இ - ள் . ) ஆழி உழவன் புதல்வ- சக்கரவர்த்தித்திருமகனே ! - 

மறை - 
வேதங்கள் , வாழும் - வாழ்வு பெறும்; மனு நீதி- ( அவ்வே தங்களோ டொப்பச் 
சொல்லப்படுகின்ற) மநுமுதலியவர்களாற் செய்யப்பட்ட நீதி நூல்கள் , 
வாழும்- ; அறம்- (அந்நீதி நூல்களில் விதித்தன செய்தலும் விளக்கியன ஒழி 
தலுமாகிய ) தருமங்கள் , வாழும்- ; ( அதனால் ) , தாழும் இமையோர் - அரக் 
கர்களால் ) தாழ்வடைகிற தேவர்கள் , உயர்வர் - உயர்வடைவார்கள் ; ( அவர் 
கள் உயா ) , தானவர்கள் - ( உயர்வடைகிற ) அசுரர்கள் , தாழ்வார் - தாழ்வ 
டைவார்கள் ; ( இதில் ) ஐயம் இலை - (சிறிதுஞ் ) சந்தேகமில்லை ; மெய்யே - 
உண்மையேயாகும் ; (இதுவுமன்றி ) , ஏழ் உலகும் வாழும் - ; ( ஆகையால் ) , 
இனி இங்கு உறைதி- , என்றான்- ; ( எ - று . ) 

வாழும் மறை யென எடுத்து , நித்தியமாகிய வேத மெனினுமாம் . பதி 
னெட்டு நீதி நூல்களுள்ளும் மநு மிகச் சிறந்த தா தலால் , மநுநீதி யென்றார் . 
நீதி அறம் - நீதி நூல்களுட்கூறப்பட்டுள்ள தரும மெனினுமாம் . தாழுமிமை 
யோர் என்றதற்கேற்ப , உயருந் தானவ ரெனப்பட்டது . தானவர்க்கும் அரக் 
கர்க்கும் வேற்றுமை உள தாயினும் , தேவர்கட்குப் பகைவ ராகும் பொதுமை 
பற்றி , அபேதமாக் கூறினார் . ஆழி யுழவன் - ஆஜ்ஞாசக்காமாகிய ஏரால் 
உலகமுழுதையும் உழுபவன் . 

( ருகூ ) 
அதற்கு இராமன் தன் கருத்தைத் தெரிவித்தல் . 
செருக்கடையாக்கர் புரி தீமைசிதைவெய்தித் 
தருக்கழிதரக்கடிதுகொல்வதுசமைந்தேன் 
வருக்கமறையோயவர்வருந்திசையின் முந்துற 

றிருக்கைநலநிற்கருளெனென்றனனிராமன் , 
( இ - ள் . ) ( அப்பொழுது ),இராமன்- , ( அம்முனிவரைநோக்கி ) , வருக் 
கம் மறையோய் - கூட்டமாகிய வேதங்களை யுடையவனே ! செருக்கு 
அடை கர்வத்தையடைந்த , அரக்கர் - ராக்ஷஸர்கள் , புரி - செய்கின்ற , 
தீமை - கொடுமை யெல்லாம் , சிதைவு எய்தி - அழி தலையடைந்து , தருக்கு 
அழிதா - ( அவர்கள் ) களிப்பு அழியும்படி, கடிது - விரைவிலே , கொல்வது - 
கொல்வதாக , சமைந்தேன் - சித்தமாயிருக்கின்றேன் ; ( ஆகையால் ) , அவர் 
வரும் திசையின் - அவர்கள் வருந் தெற்குத்திக்கில் , முந்துற்று இருக்கை - 


அகத்தியப்படலம் 


119 


முற்பட்டுச் சென்றிருத்தல் , நலம் - நன்மை , ( என்று எனக்குத் தோன்று 
கின்றது ) ; நிற்கு - உனக்கு , அருள் என் - விருப்பமென்ன என்றனன் 

செருக்கடை , கடை- எழனுருபாய் , யுத்தகளத்தி லென்றுமாம் . வே தங் 
கள் அருந்தமாதலால் , வருக்கமறை என்றார் . ராக்ஷஸராஜதானியாகிய 
லங்கையும் , கரதூஷணாதியருள்ள ஜநஸ் தாகமும் தெற்கிலுள்ளன. வாதலால் , 
தென் திசை, அவர்வருந்திசை எனப்பட்டது . 
அகத்தியர் அதற்கு உடன்பட்டு இராமனுக்கு வில் முதலியன அளித்தல் . 

விழுமியது சொற்றனையிவ்வில்லி திவண்மேனாண் 
முழுமுதல்வன்வைத்துளதுமூவுலகும்யானும் 
வழிபடவிருப்பதிது தன்னைவடிவாளிக் 

குழுவழுவில்புட்டிலொடுகோடியெனநல்கி . 
( இ - ள் . ) ( அதுகேட்ட அகத்தியர் ) , விழுமியது சொற்றனை - சிறப் 
பான வார்த்தை சொன்னாய் ; இவண் - இவ்விடத்தில் உள்ள , இர்வில் இது 
இந்த வில் , மேல் நாள் - முற்காலத்தில் , முழு முதல்வன் - ஸ்ரீமகாவிஷ்ணு , 
வைத்து உளது - ; 

வைத்துக்கொண்டிருந்தது ; மூஉலகும் - திரிலோகமும் , 
யானும்- , வழிபட - வணங்கிப் பூசைசெய்யும்படி , இருப்பது- ; இது 
தன்னை - இவ்வில்லை , வடி வாளி குழு - கூர்மையான அம்புகளின் கூட்டம் , 
வழுவு இல் - குறைபடாத தன்மையையுடைய , புட்டிலொடு - ( இரண்டு ) 
தூணீரங்களுடன் , கோடி - கொள்வாய் , என - என்று சொல்லி , நல்கி - 
கொடுத்து ; 

வாளிக்குழு வழுவில் புட்டில் - அக்ஷய தூணீரம் . விசுவகருமாவினால் 
நிருமிக்கப்பட்டு விஷ்ணுவினிடத்தே தங்கிப் பின்பு பரசுராமன் பால் வந்து 
சேர்ந்த வில் , அவரால் ஸ்ரீ ராமனுக்குக் கொடுக்கப்பட்டு , ஸ்ரீராமனால் வருண 
னிடத்தே காக்கும்படி வைக்கப்பட்டதனை , அவ்வருணன் , இப்பொழுது 
கராதிராக்ஷஸவதம் நெருங்கிற்றென்று கருதி , ஸ்ரீ ராமனுக்குச் சமர்ப்பிக்கும் 
படி அகஸ்தியரிடங் கொணர்ந்து கொடுத்திருந்தன னென அறிக . 
ருசு . இப்புவனமுற்றுமொருதட்டினிடையிட்டா 

லொப்புவரவிற்றெனவுரைப்பரியவாளும் 
வெப்புருவுபெற்றவரன் மேருவரைவில்லா 

முப்புரமெரித்த தனிமொய்கணையுநல்கா . 
( இ - ள் . ) இ புவனம் முற்றும் - இவ்வுலகமுழுவதையும் , ஒரு தட்டி 
னிடை இட்டால் - ஒரு தராசு தட்டில் வைத்துநிறுத்தாலும் , ஒப்பு வரவிற்று 
என உரைப்பு அரிய - ( இதனைவைத்த தட்டுக்கு ) ஒப்பாக வருதலையுடைய 
தென்று சொல்லுதற்கரிய , வாளும் - வாளையும் , வெப்பு உருவு பெற்ற - 
அன்ற்பிழம்பினுருவம் பொருந்திய , அரன் - பரமசிவன் , மேரு 
மசாமேருமலையை , வில் ஆ - வில்லாகக் கொண்டு , முப் புரம் எரித்த - திரி , 


வரை 


120 


ஆரணியகாண்டம் 


56 . 


புரங்களை எரித்தழித்த, தனி - ஒப்பில்லாத , மொய் கணையும் - வலிய அம்பை 
யும் ( வைஷ்ணவசரத்தையும் ) , நல்கா - கொடுத்து , - ( எ - று . ) 

அரன்- ஹான் , பிரளயகாலத்தில் எல்லாவற்றையும் ஹரிப்பவன் ; ஹரித் 
தல் - அழித்தல் ; அன்றிக்கே, தொண்டர்களது துன்பங்களைத் துடைப்பவன் . 
முப்புரம் - இருப்புமதில் , வெள்ளிமதில் , பொன்மதில் . 

(ருசு ) 
பஞ்சவடியிலிருக்குமாறு அகத்தியர் விடை கொடுத்து அனுப்புதல் 

ஒங்குமரனோங்கிமலையோங்கிமணலோங்கிப் 
பூங்குலை குலாவுகுளிர்சோலை புடைவிம்மித் 
தூங்கு திரையாறு தவழ்சூழலதொர் குன்றின் 

பாங்கருள் தா லுறையுள்பஞ்சவடிமஞ்ச . 
இ - ) 

ள் . ) மஞ்ச - மைந்தனே ! -- ஓங்கு மரன் தங்கி - உயர்ந்த மரங்கள் 
வளரப்பெற்றும் , மலை ஓங்கி - மலைகள் உயரப்பெற்றும் , மணல் ஓங்கி 
மணற்குன்றுகள் உயரப்பெற்றும் , பூ குலை குலாவு - பூங்கொத்துகள் விளங்கு 
கின்ற , குளிர் சோலை - குளிர்ந்த சோலைகள் , புடை விம்மி - பக்கங்களில் 
விளங்கப்பெற்றும் , தூங்கு திரை - மிக்க அலைகளையுடைய , யாறு தவழ் 
ஆறுகள் பாயப்பெற்று முள்ள , சூழலது - சுற்றிடங்களை யுடைய தாகிய , ஓர் 
குன்றின் - ஒருமலையின் , பாங்கர் - அருகில் , பஞ்சவடி பஞ்சவடியென் 
கிற , உரையுள் - வாஸஸ் தாநமொன்று , உளது - உள்ளது ; ( எ - று . ) 

முதலடி - சொற்பொருட்பின்வருநிலையணி . பூங்குலை -உம்மைத்தொகை 
யாய் , பூக்களும் பழக்குலைகளு மென்றுமாம் . யாறு - கோதாவரி முதலியன . 
பஞ்சவடி - ஐந்து ஆலமரங்களின் தொகுதி ; அதனை யுடைய இடத்திற்கு 
ஆகுபெயர் ; அது , அகண்டகோதாவரிக் கரையில் நாசிகாத்திரியம்பகத்துக் 
தச் சமீபத்தி லுள்ளது . 

( ருஎ ) 
கன்னியிளவாழைகனியீவகதிர்வாலின் 
செந்நெலுளதேனொழுகுபோதுமுளதெய்வப் 
பொன்னியெனலாபபுனலாறுமுளபோதா 

வன்னமுளபொன்னிவளொடன்பின்விளையாட . 
( இ - ள் . ) ( அவ்விடத்தில் ) , கனி பழங்களைத் தருவனவாகிய , 
கன்னி இள வாழை - மிகவும் இளமையான வாழைமரங்களும் , கதிர் - கதிர் 
களையும் , வாலின் - வாலையுமுடைய , செந்நெல் - செந்நெற்பயிர்களும் , உள 
உள்ளன ; தேன் ஒழுகு போதும் - தேன் வழிகின்ற மலர்களும் , உள - உள் 
ளன ; தெய்வம் - தெய்வத்தன்மையையுடைய , பொன்னி எனல் ஆய -காவேரி 
யென்று சொல்லத்தக்க , புனல் ஆறும் - நீர்வெள்ளத்தையுடைய நதிகளும் , 

உள்ளன ; பொன் இவளோடு - இச்சீதையுடன் , அன்பின் விளை 
யாட - அன்போடு விளையாடுதற்கு , போதா - பெருநாரைகளும் , அன்னம் - 
ஹம்ஸங்களும் , உள - உள்ளன ; ( எ - று . ) 


ஈவ 


121 


அகத்தியப் படலம் 


கன்னி யிள - ஒருபொருட்பன்மொழி . இனி , வாலின் கதிர் என 
மாற்றி , அணில் வால்போன்ற கதிருள்ள செந்நெற்பயிரென்றுமாம் . பொன் - 
இலக்குமி . 
இராமன் ஸிதாலக்ஷ்மணர்களுடன் அப்பாற் செல்லுதல் . 
ஏகியினியவ்வயினிருந்துறைமினென்றால் 

என் 
மேகநிறவண்ணனும்வணங்கிவிடை கொண்டான் 
பாகனைய சொல்லியொடு தம்பிபரிவிற்பின் 

போகமுனிசிந்தைதொடரக்கடிது போனான் . 
( இ - ள் . ) இனி- , அ வயின் - அவ்விடத்தில், ஏகி - சென்று , இருந்து 
உறைமின் - தங்கியிருங்கள் , என்றான் - என்று ( அகத்தியர் ) சொன்னார் ; 
மேகம் நிறம் வண்ணனும் - மேகம் போன்ற ( கரு ) நிறத்தையும் ( கைம்மாறு 
கருதாது கொடுக்குந்) தன்மையையுமுடைய இராமனும் , வணங்கி- , விடை 
கொண்டான் - ( அம்முனிவர்பக்கல் ) அநுமதி பெற்றுக்கொண்டு , பாகு அனைய 
சொல்லியொடு - வெல்லப்பாகைப்போன்ற இன்சொல்லினையுடைய சீதை 
யும் , தம்பி - லக்ஷ்மணனும் , பரிவின் - அன்போடு , பின் போக - பின்னே 
வரவும் , - முனி சிந்தை - அம்முனிவரது மனம், தொடர - பின்தொடரவும், 
கடிது - விரைவாக , போனான் - ( அப்பார் . ) சென்றான் ; ( எ - று . ) 

( அகத்தியர் ) ( GB ) நல்கி , ( சு ) நல்கா , ( ருக ) என்றான் என முடிபு 
காண்க. 

அகத்தியப்படலம் முற்றிற்று . 


16 


நான்காவது 


சடாயுகாண் படலம் . 


சடாயு - ஜடாயு ; இச்சொல்லுக்கு பலமயிர்கள் சேர்த்துத் திரித்த 
ஜடைபோன்ற ஆயுளுள்ளவ ரென்று பொருள் : மிக்க ஆயுளுள்ளவ ரென்று 
கருத்து ; இனி , இதற்கு - இறகில்உயிரையுடையவ ரென்றும் , ஜடையை 
யுடையவ ரென்றுங் கூறுவாரு முளர் . இவர் , அருணன துபுத்திரர் : சம்பாதி 
யினது தம்பி ; இவர் தசரதசக்கரவர்த்திக்குத் தமையன் முறையா தல்பற்றி , 
இவர்க்கு வைஷ்ணவசம்பிரதாயத்தில் பெரியஉடையார் என்று திருநாமம் . 
சடாயு காண் என்பதற்கு - இரட்டுறமொழி தலால் , ஜடாயு . ராமலக்ஷ்மண 
ரைக் காண்கிறவென்றும் , ராமலக்ஷ்மணர்கள் ஜடாயுவைக் காண்கிற வென் 
றும் விரித்து உரைக்க . 

இப்படலம் , தசரதசக்ரவர்த்திக்குப் பல உதவிகள் செய்து .. உயிர்த்தோழ 
ராயினவரும் கழுகுக்காசு மாகிய சடாய் என்பவரை இராமலக்மணர்கள் 
காண , அவர் அம்முறைபற்றி இவர்களைப் புத்திரராகவேபாவித்துப் பாது 
காக்க , பஞ்சவடியைச்சேர்ந்த வரலாற்றைக் கூறுகின்றது . 


வேறு . 


இராமன் முதலிய மூவரும் சடாயுவைக் காணுதல் . 
நடந்தளர்காவதம்பலவுநன்ன தி 
கிடந்தனநின் றனகிரிகள் கேண்மையிற் 
றொடர்ந்தன துவன்றினசூழல்யாவையுங் 

கடந்தனர் கண்டனர்கழுகின் வேந்தையே . 
( இ - ள் . ) ( இராமன் முதலிய மூவரும் ) , -- காவதம் பலவும் - பலகாதவழி 
தூரம் , நடந்தனர் நடந்தவர்களாய் , -- கிடந்தன - ( ஆங்காங்குப் ) பொருந் 
தியவை களாகிய, நல் நதி - சிறந்த ஆறுகளையும் , நின்றன - நிலைநின்றவை 
யாகிய , கிரிகள் - மலைகளையும் , தொடர்ந்தன - ஒன்றோடொன்று தொடர்ந் 
தனவும் , துவன்றின - நெருங்கியவையு மாகிய , சூழல் யாவையும் - மற்றைக் 
காட்டினிடங்களையும் , கேண்மையின் - முறைமையால் , கடந்தனர் - தாண் 
டிச்சென்று, - ( அங்கு ) , கழுகின் வேந்தை - கழுகுகளுக் காசராகிய சடா 
யுவை , கண்டனர் - கண்டார்கள் ; ( எ - று . ) 
காவ தம் - 

விகாரம் . புண்ணிய தீர்த்த மாதலால் , நன்னதி என்றார் 
இனி , கேண்மையிற்றொடர்ந்தன வென்பதற்கு , நட்புக்கொண்டாற்போல 
ஒன்றைான்று தொடர்ந்துள்ள பலஇடங்களை யு மென்றுமாம் . 


சடாயுகாண் படலம் 


f23 


( க ) 


= 


இது முதல் இருபதுகவிகள் - கீழ்ப்படலத்தின் முதற்கவி போன்ற கலி 
விருத்தங்கள் , 
இதுழதல் ஒன்பதுகவிகள் - ஒருதொடர் : சடாயுவின் வருணனை . 

உருக்கியசுவணமொத்துதயத்துச்சிசே 
ரருக்கனிவ்வகலிடத்தலங்கு திக்கெலாந் 
தெரிப்புறுசெறிசுடர்ச்சிகையினாற்சிறை 

விரித் திருந்தனனெனவிளங்குவான்றனை . 
( இ - ள் . ) உருக்கிய- , சுவணம் - பொன்னை , ஒத்து - போன்று , உத 
யத்து - உதயகிரியினது , உச்சி - சிகரத்தை , சேர் - சேர்ந்து உதித்த, அருக் 
கன் - இளஞ்சூரியன் , இ அகல் இடத்து - இந்த அகன்ற பூமியில் , அலங்கு 
திக்கு எலாம் - பொருந்திய எல்லாத்திசைகளையும் , தெரிப்புறு - விளங்கச் 
செய்கின்ற , செறி சுடர் - நெருங்கிய ( தன து ) கிரணங்களின் , சிகையினால் 
ஒளியினால் , சிறை - சிறகுகளை , விரித்து இருந்தனன் என - விரித்துக் 
கொண்டிருந்தான் போல , விளங்குவான் தனை - விளங்குபவரும் , - ( எ - று . ) 

வடநூலார் உதயமென்றே அம்மலைக்குப் பெயர்கூறுவர் . அருக்கன் 
அர்க்கன் . ஜடாயுவுக்குப் பாலசூரியனும் அவரது விரிந்தசிறகுக்குப் பரந்த 
கிரணமும் உவமை . இவர் அங்கு ஒருமலையினுச்சியில் தங்கியிருந்ததனால் , 
உதயத்துச்சிசேரருக்கனை உவமை கூறினார் ; இதனை மேலிற் கவிகளானு 
முணர்க. 

( உ ) 
முந்தொருகருமலைமுகட்டு முன்றிலிற் 
சந்திரனொளியொடு தழுவச்சார்த்திய 
வந்தமில்கனைகடலமரர்நாட்டிய 
மந்தரகிரியெனவயங்குவான்றனை . 

ள் . ) முந்து - தங்களுக்கு முன்னே , ஒரு கரு மலை - ஒரு பெரிய 
மலையினது , முகட்டு . முன்றிலின் - உச்சியினிடத்திலே , - அமரர் - தேவர் 
கள் , அந்தம் இல் - அளவில்லாத , கனை கடல் - ஒலிக்கின்ற திருப்பாற்கடலில் , 
சந்திரன் ஒளியொடு - சந்திரனது பிரகாசத்தோடு , தழுவ் - பொருந்தும்படி ; 
சார்த்திய நாட்டிய - சேர்த்து நிறுத்திவைத்த, மந்தாகிரி என - மந்தரமலை 
போல , வயங்குவான் தனை - விளங்குபவரும் , - ( எ - று . ) - 

முன்றில் - இல்லுக்கு முன்னாகிய இடம் ; இலக்கணப்போலி: இது , 
இங்கே முன்னிட மென்னு மாத்திரையாயிற்று . முன்றிலின் வயங்குவா 
னெனக் கூட்டுக . அமாரும் அசுரரும் அமுதமெழப் பாற்கடல் கடைந்த 
காலத்துச் சந்திரனை அடைதூணாகக் கொண்டதனால் , சந்திர னொளியோடு 
தழுவச்சார்த்திய மந்தரம் எனப்பட்டது ; இதனைக் கீழ்ப் பாலகாண்டத்தில் 
“ மத்து மந்தரம் வாசுகி கடைகயி நடைதூண் , மெய்யத்து சந்திரன் " என் 
பது முதலியவற்றானும் அறிக . சார்த்திய கிரி , நாட்டிய கிரி யென்க, மந்தா 
கிரி ஜடாயுவுக்கும் , சந்திரனொளி அவரது ஒளிக்கும் உவமை . 


124 


ஆரணிய காண்டம் 


என 


ச . மானிறவிசும்பெழின்மறையத்தன்மணிக் 

கானிறச்சேயொளிகதுவக்கண்ணக 
னீனிறவரையினிற்பவள நீள்கொடி 

போனிறம்பொலிந்தெனப்பொலிகின்றான் றனை . 
( இ - ள்- ) கண் அகல் - இடமகன்ற , நீல் நிறம் - நீலநிறத்தையுடைய , 
வரையினில் - அம்மலைமேலே, - மால் நிறம் விசும்பு - கருநிறத்தையுடைய 
ஆகாயத்தினது , எழில் - நிறம் , மறைய - ( தன் நிறத்தால் ) மறையவும் , 
ளம் நீள்கொடி - நீண்டபவழக்கொடி , போன் நிறம் பொலிந்து 
( தனது ) அழகியநிறத்தோடு விளங்கினாற்போல , தன் - தனது , மணி கால் - 
அழகிய கால்களின் , நிறம் - நிறத்தினது , சேய் ஒளி - சிவந்தொளி , கதுவ - 
பொருந்தவும் , --பொலிகின்றான் தனை - விளங்குகின்றவரும் , - ( எ று . ) 

இக்கவியை நீணிறத்தார் சோலை நிரம்பெயர நீடிய தன் , றானிறத்தாற் 
பொய்கைத்தலஞ் சிவப்ப - மாணிறத்தான் , முன்னப்புட் டோன்று முளரித் 
தலைவைகு , மன்னப்புட் டோன் றிற்றே யாங்கு என்பதனோடு ஒப்பிடுக . 
சேய் - செம்மையென்னும்பண்புப்பெயரின் விகாரம் . நீல் - கடைக்குறை . 
வரையினிற் பொலிகின்றா னென்க . பவளம் - ப்ரவாள மென்னும்வடமொழி 
யின் சிதைவு . பொன்னிறம் - போனிறமென , ஏதுகைநோக்கிய விகாசம் ; 
“ போனிறப் புத்திசேனன் பொன்னண பகழி சிந்தி " என்னுஞ் சிந்தா 
மணியிற் போல . இனி , பவழக்கொடி பொன்னினிடத்தே நிறம் விளங்கி 
ஞாற்போலத் தன் பொன்மேனியிடத்தே சிவந்த காலினொளி பொருந்த 
வென் றுமாம் . 


60 


ரு தூய்மையனிருங்கலை துணிந்தகேள்வியன் 
வாய்மையன்மறுவிலன்மதியின் கூர்மைய 
னாய்மையின் மந்திரத்தறிஞனாமெனச் 

சேய்மையினோக்குறுசிறுகணான்றனை . 
( இ - ள் . ) தூய்மையன் 

பரிசுத்தியையுடையவரும் , - இருங் கலை 
துணிந்த கேள்வியன் 

மிக்ககல்வியையுந் தெளிந்தகேள்வியையுமுடைய 
வரும் , --வாய்மையன் 

சத்தியத்தையுடையவரும் , - மறு இலன் - குற்ற 
மில்லா தவரும் ; -- மதியின் கூர்மையன் - அறிவின் நுட்பத்தை யுடையவ 
ரும் ,-ஆய்மையின் - ஆராய்ச்சியையுடைய , மந்திரத்து - ஆலோசனையால் , 
அறிஞன் ஆம் என - 

அறிபவரைப்போல , சேய்மையின் நோக்குறு - மிக்க 
தூரத்திலுள்ளவற்றையுங் காண்கின்ற , சிறு கணான் தனை - சிறிய கண்களை 
யுடையவரான வரும் , - ( எ - று . ) 

கல்வியாவது - கற்றற்கு உரிய நூல்களைக் கற்றல் . கேள்வியாவது - கேட் 
கப்படும் நூற்பொருள்களைக் கற்றறிந்தார் கூறக் கேட்டல் ; கற்றவழி அதனி 
னாய அறிவை வலியுறுத்தலானும் , 

வலியுறுத்தலானும் , கல்லா தவழியும் அதனை உண்டாக் 


சடர்யுகாண் படலம் 


125 


கு தலானும் , இது , கல்வியின்பின் வைக்கப்பட்டது . வாய்மையாவது - மெய் 
யினது தன்மை . மறுவாவது - காமம் , வெகுளி , கடும்பற்றுள்ளம் , மானம் , 
உவகை, மதம் எனப்பட்ட ஆறு குற்றங்கள் . மதியாவது - கல்விகேள்விகளி 
னாய அறிவோடு உண்மையறிவு . உபமானத்தில் சேய்மையின் நோக்கு றுசிறு 
கண் என்பதற்கு , காலமிடையிட்டவற்றையுந் தேயமிடையிட்டவற்றை 
யும் அறிகின்ற நுண்ணறி வென்க . ஆம் - அசை . 

சு . வீட்டிவாளவுணரைவிருந்து கூற்றினை 

யூட்டிவீழ்மிச்சிறானுண்டுநாடொறுந் 
தீட்டிமேலிந்திரன்சிறுகண்யானையின் 
றோட்டி போற்றேய்ந்தொளிர் துண்டத்தான்றனை . 

ள் . ) வாள் அவுணரை - கொடிய அசுரர்களை , வீட்டி - (உடலும் 
உயிரும் வெவ்வேறாக ) விடுவித்து ( கொன்று ), - கூற்றினை -யமனை , விருந்து 
ஊட்டி - ( அவ்வசுரர்களது உயிரை ) விருந்திட்டு உண்பித்து , - வீழ் மிச்சில் 
கீழ்விழுந்து மிகுதியாய்நின்ற உடலை , தான் உண்டு- , நாள் தொறும் . தினக் 
தோறும் , தீட்டி - தீட்டப்பட்டு, - மேல் இந்திரன்- தேவேந்திரனது , சிறு 
கண் யானையின் -சிறிய கண்களையுடைய ( ஐராவதமென்னும் ) யானையினது , 
தோட்டிபோல் - அங்குசம்போல , தேய்ந்து ஒளிர் - தேய்ந்து விளங்குகின்ற , 
துண்டத்தான் தனை - மூக்கையுடையவரும் , - ( எ - று. ) 

மிச்சில் - ஒழிபொருள் . தோட்டி - மாவெட்டி . துண்டம் - பறவை 
மூக்கு , மேல் - ஆகுபெயர் . தீட்டித் தேய்ந்தொளிர் துண்டமென்க . ( சு ) 
எ . கோளிருநான்கினோடொன்றுகூடின 

வாளுறு திகிரிபோலாரத்தான் றனை 
நீளுறுமேருவினெற்றிமுற்றிய 

வாளிரவியிற்பொலி மௌலியான் றனை . 
( இ - ள் . ) இரு நான்கினோடு ஒன்று கூடின கோள் - நவக்கிரகங்களை 
பும் , ஆளுறு -- ஆளுதலையுடைய , திகிரிபோல் - சிம்சுமாரசக்கரம் போன்ற , 
ஆரத்தான் தனை - நவரத்தினமாலையையுடையவரும் , -நீள் உறு - உயர்ந்த, 
மேருவின் - மேருமலையின்து , நெற்றி - உச்சியில் , முற்றிய - பொருந்திய , 
வாள் இரவியின் - ஒளியினையுடைய சூரியன் போல , பொலி - விளங்குகின்ற, 
மௌலியான் தனை - கிரீடத்தையுடையவரும் , - ( எ - று . ) 

ஆரத்திற்குத் துருவசக்சரமும் , அவ்வாரத்திற்பதித்துள்ள நவமணிக 
ளுக்கு அச்சக்கரத்தின் கண்ணே யுள்ள நவக்கிரகங்களும் உவமை . ஆரம் - 
ஹாரம் . நவக்கிரகங்கள் - சூரியன் , சந்திரன், அங்காரகன் , புதன் , பிருகஸ் 
பதி , சுக்கிரன் , சனி , ராகு , கேது . நவமணிகள் - கோமேதகம் , நீலம் , பவ 
ளம் , புஷ்பராகம் , மரகதம் , மாணிக்கம் , முத்து , வைடூரியம் , வைரம் . ஆளுறு 
திகிரி - துருவன் தான் நடுவிலேயிருந்து சுற்றிக்கொண்டு காற்றின் வடிவு 


126 . 


. 
ரணியகாண்டம் 
மான கயிறுகளினாலே கட்டப்பட்ட நவக்கிரகங்களையுஞ் சுற்றித் திருப்பு 
கின்ற சக்கரம் . மௌலி - வடசொல் . இவரது உருவத்துக்கு மேருவும் , 
சிரசுக்குச் சிகரமும் . கிரீடத்துக்குச் சூரியனும் உவமை . கழுகுக்கரசு ஆத 
லால் , முடியும் ஆரமுங் கூறினார் , 
அ . சொற்பங்கமுற திமிரிசையின்சும்மையை 

யற்பங்கமுறவருமருணன் செம்மலைச் 
சிற்பங்கொள்பகலெனக்கடிதுசென்று தீர் 

கற்பங்களெனைப்பலகண்டுளான்றனை . 
( இ - ள் . ) சொல் பங்கம் உற - சொற்கள் தோல்வியடையும்படி நிமிர் 
வளர்கின்ற, இசையின் சும்மையை -கீர்த்தியின் மிகுதியையுடையவரும் ,-- 
அல் பங்கம் உற -இருள் அழிவையடையும்படி , வரும் -உதிக்கின்ற , அருணன் 
அருணனது , செம்மலை - புத்திரரும் , -- கற்பங்கள் எனை பல - அனேககல்ப 
காலங்களை , கடிது சென்று தீர் - விரைவிற் கழிந்துபோகின்ற , சிற்பம் 
கொள் பகல் என -சிறுமையைக்கொண்ட நாள்களைப்போல , கண்டு உளான் 
தனை - கண்டிருப்பவரும் , - ( எ - று . ) 

சொல்லச்சொல்ல முடியாது மேன்மேல் வளர்கின்ற புக ழென்றற்கு , 
சொற்பங்க முற நிமிரிசை என்றார் . அருணன் சூரியசாரதி . 

(அ ) 
ஓங்குயர் நெடுவரையொன்றினின்றது 
தாங்கல திரு லெந்தாழ்ந்து தாழ்வுற 
வீங்கியவலியினிலிருந்தவீரனை 

யாங்கவரணுகினாயிர்க்குஞ்சிந்தையார் . 
( இ - ள் . ) ஒங்கு உயர் நெடு வரை ஒன்றில் - மிகவும் உயர்ந்த பெரிய 
தொருமலையில் , நின்று - பொருந்தி , அது தாங்கலது - அம்மலை (தன்னைத் ) 
தாங்கமாட்டாமல் , இருநிலம் தாழ்ந்து - பெரியநிலத்திற்குள்ளே புதைந்து, 
தாழ்வுற - கீழ்மையடையும்படி , வீங்கிய வலியினில் 

மிக்கபலத்தோடு , 
இருந்த- , வீரனை - வீரத்தன்மையையுடையவருமாகிய 

அச்சடாயுவை , 
அவர் - அவ்வி ராமலக்ஷணர்கள் , ஆங்கு - அவ்விடத்தில் , அணுகினர் - சமீபித்து , 
அயிர்க்கும் சிந்தையார்-சந்தேகிக்கின்ற மன முடையவ ரானார்கள் ; எ - று . ) 
ஒங்கு உயர் - ஒருபொருட் பண்மொழி . ஆங்கு - சுட்டு 

சடாயுவைக்கண்டு ராமலக்ஷ்மணர் சந்தேகித்தல் , 
இறுதியைத் தன்வயினியற்றவெய் தினா 
னறிவிலியாக்கனாமல்லனாமெனி 
னெ றுழ்வலிக்கலுழனேயென்னவுன்னியச் 
செறிகழல்வீரருஞ்செயிர்த்துநோக்கினார் . 


. 


60 . 


சடாயுகாண் படலம் 


127 


கக , 


ள் . ) அ செறி கழல் வீரரும் - நெருங்கிய வீரக்கழலையணிந்த அவ் 
வி ராமலக்ஷ்மணர்களும் , - ( இவன் ) , தன்வயின் - தமக்கு , இறுதியை - அழிவை , 
இயற்ற - செய்ய ( எண்ணி ) , எய்தினான் - ( பறவையுருவங்கொண்டு ) 
வந்தவனான , அறிவு இலி அரக்கன் ஆம் - அறிவில்லாதவனாகிய ராக்ஷசனா 
வன் ; அல்லன் ஆம் எனின் - அவ்வாறல்லாமற் போனால் , ஏறுழ் வலி கலு 
ழனே ( ஆம் ) -மிக்கவலியினையுடையகருடனேயாவன் , என்னஉன்னி- என்று 
எண்ணி , செயிர்த்து - சந்தேகப்பட்டு , நோக்கினார் - பார்த்தார்கள் ; ( எ - று . ) 

று 
தன் - ஒருமைப் பன்மை மயக்கம் , இனி , தனக்குத் தானே முடிவை 
உண்டாக்கிக்கொள்ளவந்த வென்றுமாம் . எறுழ் - உரிச்சொல் ; “ எறுழ் 
வலியாகும் . எறுழ்வலி - ஒருபொருட் பன்மொழி . கலுழன் - வடசொற் 
சிதைவு . இது , வடிவுபற்றி வந்த ஐய்நிலையுவமையணி . 

( க ) 
சடாயு ராமலக்ஷ்மணரைச் சந்தேகித்தல் . 
வனைகழல்வரிசிலைமதுகைமைந்தரை 
யனையவன்றானுங்கண்டயிர்த்து நோக்கினான் 
வினையறு நோன்பின ரல்லர்வில்லினர் 

புனைசடைமுடியினர்புலவரோவெனா. 
( இ - ள் . ) அனையவன் தானும் - அச்சடாயு தானும் , -வனை கழல் - கட் 
டிய வீரக்கழலையும் , வரி சிலை - கட்டமைந்த வில்லையும் , மதுகை - வலியையு 
முடைய ; மைந்தரை - அக்குமாரர்களை , கண்டு - பார்த்து , - புனை சடை 
முடியினர் - தரித்த சடையோடுகூடிய முடியினையுடைய இவர்கள் , வினை 
அறு நோன்பினர்- இருவினையும் அறுதற்குக்காரண மான தவத்தினையுடைய 
முனிவர்க ளென்றாலோ, வில்லினர் - வில்லை யுடையர் ; ( ஆதலால் ) , அல் 
லர்- ; புலவரோ - தேவர்களோ? எனா - என்று , அயிர்த்து - ஐயமுற்று , 
நோக்கினான்- : ( எ - று . ) 

புலவர் - அறிவுடையவர் : விபுதரென்னும்வடசொல்லின் மொழிபெயர்ப்பு . 
கஉ . புரந்தரன் முதலிய புலவர்யாரையு 

நிரந்தரநோக்குவெனேமியானுமவ் 
வரந்தருமிறைவனுமழுவலாளனுங் 

கரந் திலரென்னையானென்றுங்காண்பெனால் . 
( இ - ள் . ) புரந்தான் முதலிய - இந்திரன் முதலான , புலவர் யாரையும் - 
தேவர்கள் யாவரையும் , நிரந்தாம் -இடைவிடாமல் ( எப்பொழுதும் ) , நோக்கு 
வென் - பார்ப்பேன் ; நேமியானும் - சக்கராயுதத்தையுடைய விஷ்ணுவும் , 
அ வரம் தரும் இறைவனும் - விரும்பிய வரங்களைக் கொடுக்கின்ற பிரம 
னும் , மழு வலாளனும் - மழுவாயுதத்தையுடைய சிவனும் , என்னை - எனக்கு , 
காந்திலர் - ஒளிக்கமாட்டார்கள் ; யான்- , என்றும் . எப்பொழுதும் , 
காண்பென் - ( அவர்களைப் ) பார்ப்பேன் ; ( எ - று . ) 


.128 


ஆரணியகாண்டம் 


- 


பிரம் விஷ்ணு ருத்திர ரென்பதே முறையாயினும் , ஈண்டுச் செய்யுள் 
நேர்க்கிப்பிறழவைத்தார் ; “ நான் முகனை நாராயணன் படைத்தா னான்முக 
னுந் , தான் முகமாய்ச் சங்கானைத் தான்படைத்தான் என்றதனால் , முறைப் 
பட வைத்தாருமாம் , என்னை - உருபுமயக்கம் , நிரந்தரம் - வடசொல் . ( கட் .) 
க .. காமனென்பவனையுங்கண்ணினோக்கினேன் 

றாமரைச்செங்கணித்தடக்கைவீரர்கள் 
பூமருபொலங்கழற்பொடியினோடுமொப் 

பாமெனவறிகிலெனார் கொலாமிவர் . 
( இ - ள் . ) காமன் என்பவனையும் - மன்மதனென்று ( அழகிற் சிறப்பித் 
துச் ) சொல்லப்படுகின் றவனையும் , கண்ணின் நோக்கினேன் கண்களாற் 
பார்த்திருக்கின்றேன் ; தாமரை செம் கண் - தாமரைமலர்போலுஞ் சிவந்த 
கண்களை யும் , தட கை - பெரிய கைகளை யுமுடைய , இ வீரர்கள் - இந்த வீரர்க 
ளது , பூ மரு பொலங் கழல் தாமரைமலர்போன்ற அழகிய பாதங்க 
ளது , பொடியினோடும் - தூளியோடும் , ஒப்பு ஆம் என் - ( அவன் ) ஒப்பாவா 
னென்று , அறிகிலேன் அறிகின்றேனில்லை ; இவர்- இவ்வீரர்கள் ஆர் 
கொல் ஆம் - யாவ ராவரோ ? ( எ - று . ) 

கண்ணினென வேண்டாது கூறினார் அநங்கனாகிய அவனைக் காணற்கு 
அருமை விளக்குதற்கு . ஒப்பாமென அறிகிலே னென்றது - ஒப்பாக 
மாட்டானென்று அறிவேனென்றபடி . இவை யிரண்டுகவிகளாலும் , புலவ 
ரன்றெனத் தெளிந்தமை கூறப்பட்டது . 

( கூ ) 
உலகொருமூன்றுந் தம்முடைமையாக்குறு 
மலகறுமிலக்கணமமைந்தமெய்யினர் 
மலர்மகட்குவமையாளோடும்வந்தவிச் 

சிலைவலி வீரரைத்தெரிகிலேனெனா. 
( இ - ள் . ) உலகு ஒரு மூன்றும் - மூன்றுலோகங்களையும் , தம் உடைமை 
ஆக்குறும் - தமக்கு உரிய பொருளாகச் செய்யவல்ல , அலகு அறும் - அள 
வில்லாத , இலக்கணம் - உத்தமபுருஷலக்ஷணங்கள் , அமைந்த - பொருந்திய , 
மெய்யினர் - மேனியையுடையவர்களாய் , - மலர்மகட்கு உவமையாளோடும் - 
தாமரைமலரில் தோன்றிய திருமகளுக்கும் உபமானமாகச் சொல்லத்தக்க 
ஒரு பெண்ணுடனே , வந்த- , இ சிலை வலி வீரரை - வில்லின் வலிமையை 
யுடைய இவ்வீரர்களை , தெரிகிலேன் - (இன்னாரென்று ) , அறியேன் , எனா 
என்று , ( எ - று . ) 

எனப் பலநினைப்பினமனத்துளெண்ணுவான் 
ஆங் கவியோடு தொடரும் . 

உலகொருமூன்றுந் தம்முடைமையாக்குறு மிலக்கணம் - சக்கரவர்த்திக்கு 
உரிய லக்ஷணங்கள் . அலகறும் - குற்றமற்ற வென்றுமாம் . இலக்கணம் - 
வடசொற்றிரிபு , எல்லாப்பெண்களுக்கும் உபமானமாகச் சொல்லப்படுகின்ற 


கச .. 


என்று 


சடாயுகாண்படலம் 


129 


சிறப்பினையுடைய திருமகளுக்கும் உபமானமாகச்சொல்லத்தக்க அழகினை 
யுடையவ ளெனவே , ஒப்புயர்வில்லாதவ ளென்றதாயிற்று . 

கருமலைசெம்மலையனையகாட்சியர் 
திருமகிழ்மார்பினர்செங்கண்வீரர்தா 
மருமைசெய்குணத்தினென்றுணைவனாழியா 

னொருவனையிருவருமொத்துளாரரோ. 
( இ . - ள் . ) கரு மலை செம் மலை அனைய -நீலமலையையுஞ் சிவந்தமலையை 
யும் போன்ற , காட்சியர் - தோற்றத்தையுடையவர்களும் , - திரு மகிழ் மார் 
பினர் - ஜயலக்ஷ்மி மகிழ்ந்து வீற்றிருக்கின்ற மார்பினையுடையவர்களுமாகிய , 
செம்கண் - சிவந்த கண்களை யுடைய , வீரர் , இருவரும் - இவ்வி ரண் டுவீரரும் , 
அருமை செய் குணத்தின் - பெறுதற்கரிய நற்குணங்களை யுடைய , என் துணை 
வன் - என து சிநேகி தனாகிய , ஆழியான் ஒருவனை - தசரதசக்கரவர்த்தியை , 
ஒத்து - போன்று , உளார் - இருக்கின்றனர் ; (எ - று . ) - தாம் , அரோ - அசைகள் . 
தனால் , அவன துமக்கள் போலுமென ஒருவாறுஊகித்தானாயிற்று . ( கரு ) 

ஜடாயு ராமலக்ஷ்மணரை நீவிர் யாவ ரென வினவல் . 
கசு . எனப்பல நினைப்பினமனத்துளெண்ணுவான் 

சினப்படை வீரர்மேற்செல்லுமன்பினான் 
கனட்படைவரிசிலைக்காளைநீர்கள்யார் 

மனப்படவெனக்குரைவழங்குவீரென்றான் . 
( இ - ள் :) என என்று , பல நினைப்பின பல எண்ணங்களை , மனத் 
துள் எண்ணுவான் - மனத்தில் நினைப்பவராகியும் , - சினம் படை வீரர்மேல் 
கோபத்தையுடைய ஆயுதங்களையுடைய அவ்வீரர்களிடத்தில் , செல்லும் - 
செல்லுகின்ற , அன்பினான் - அன்பையுடையவராகியுமிருந்து , - கனம் -சிறப் 
பையுடைய , வரி சிலை படை - கட்டமைந்தவிற்படையையுடைய , காளை - 
காளைபோல்கின்ற, - நீர்கள் -நீங்கள் , யார் - யாவர் ? மனம் பட - மனதிற்பதியும் 
படி , எனக்கு- ,உரை வழங்குவீர்-உத்தரஞ்சொல்லுங்கள் என்றான் 
நினைப்பு இனம் எனப்பிரித்து , நினைப்புக்களின் கூட்ட்மென் றுமாம் . () 

இவர்கள் தம்மைத் தெரிவித்தல் . 
வின வியகாலையின்மெய்மையல்லது 
புனைமலர்த்தா ரவர்புகல்கிலாமையாற் 
கனைகடனெடுநிலங்காவலாழிபான் 

வனைகழற்றயர தன்மைந்தர்யாமென்றார் . 
( இ - ள் . ) வினவிய காலையின் - ( என்று ஜடாயு ) கேட்டபொழுது , 
புனைமலர் தாரவர் - சூடிய பூமாலையையுடைய அவர்கள் , - மெய்ம்மை அல் 

17 


சம்பராசுரனை வதைக்கும் பொருட்டு அவன் சென்ற இடமெல்லாஞ் சென்ற 
130 

ஆரணியகாண்டம் . 
லது புகல்கிலாமையால் - சத்தியமல்லது ( வேறொன்றைச் ) சொல்ல அறி 
யாமையால் , - யாம்- , கனை கடல் நெடு நிலம் காவல் -- ஒலிக்கின்ற கடலாற் 
சூழப்பட்ட பெரிய உலகமுழுவதையுங் காத்தலையுடைய , ஆழியான் - ஆஜ்ஞா 
சக்கரத்தையுடையவராகிய , வனை கழல் தயரதன் - தரித்த வீரக்கழலையுடைய 
தசரத சக்கரவர்த்தியினது , மைந்தர் - புத்திரர்கள் , என்றார்- ; ( எ 

ஜடாயுவை இன்னாரென்று - அறியாது ஐயுற்றிருந்தும் உண்மையே 
கூறியதனால் , மெய்ம்மையல்லது புகல்கிலாமையால் என்றார் . தயரதன் 
தலாதன் ; இது , தப ாத எனப்பிரித்து , பத்துத்திக்குக்களிலுஞ் செல்லவல்ல 
தேருடையவ னென்று பொருள் கொள்ளப்படும் . இதனால் , எங்குந் தடை 
யின்றிச் செல்லவல்லவ னென்றதாயிற்று; இது, இந்திரனைச் சிறையிட்ட 


று. ) 


மையால் விளங்கியது . இச்சொல்லுக்கு , தச - பட்சி , ரத - வாகனம் என்று 
பொருள் கொள்ளின் , கருடவாகனனான திருமாலுக்குப் பெயராகும் ; தெய் 
வப்பெயரை மனிதருக்கிடுவது பரிசுத்திகாமென்கிற காரணத்தால் , இவ்வாச 
னுக்கு இப்பெயரிட்டு வழங்கிய தென்றுஞ் சொல்லலாம் . 

( கன ) 
அதனைக்கேட்ட சடாயு தசரதரது க்ஷேமத்தை வீனுவுதல் . 
கஅ . 

உரைத்தலும் பொங்கியவுவகை வேலையன் 
றரைத்தலையிழந்தவர்த்தழுவுங்காதலன் 
விரைத் தடந்தாரினிர்வேந்தர்வேந்தன் றன் 
வரைத்தடந்தோளிணைவலிய வோவென்றான் . 

ள் . ) உரைத்தலும்- (என்று அவர்கள் ) சொன்னவளவில் , - ( ஜடாயு ) , 
பொங்கிய - கிளர்ந்த , உவகை வேலையன் - களிப்பாகிய கடலையுடையவ 
சாய் , -- தரைத்தலை -பூமியில் , இழிந்து- ( அம்மலைச்சிகரத்தினின்றும் ) இழிந்து, 
அவர் தழுவும் காதவன் - அவர்களைத் தழுவுகின்ற அன்பினையுடைய ராய் 
( வந்து ) , விரை தட் தாரினிர் - வாசனையுடைய பெரிய மாலையையுடைய 
வர்களே ! வேந்தர் வேந்தன் தன் - அச்சக்கரவர்த்தியினது , வரை தடதோள் 
இணை - மலைபோன்ற விசாலமான இரண்டுபுயங்களும் , வலியவோ - வலி 
யுள்ளனவா யிருக்கின்றனவா ? என்றான்- ; ( எ - று . ) 

தரைத்தலை , தலை 7.ஏழனுருபு . தோளிணை வலியவோ என்றது , அவர் 
க்ஷேமமாக இருக்கின்றன ரா வென் றபடி . 

( கஅ ) 

/ 
தசரதர் இறந்ததைத் தெரிவிக்க , சடாயு மூர்ச்சித்தல் . 
மறக்கமுற்றாதவைாய்மைகாத்தவன் 
று றக்கமுற்றானெனமுன்னஞ்சொல்லலு 
மிறக்கமுற்றானெனவேக்கமெய்தினா 
னுறக்கமுற்றானெனவுணர்வு நீங்கினான் , 


சடாயுகாண்படலம் 


131 


இ - ள் . ) அவ்ன் - அச்சக்கரவர்த்தி , மறக்க முற்றாதன - மறக்க்க் 
கூடாதவையாகிய , வாய்மை - சத்தியத்தை , காத்து - - (தவருமற்) பாது 
காத்து , துறக்கம் உற்றான் - சுவர்க்கலோகத்தை அடைந்தார் , என - என்று; 
முன்னம் சொல்ல்லும் - முன்னே ( ஸ்ரீராமலக்ஷ்மணர் ) சொன்னவுடனே , 
( ஜடாய்) , இறக்கம் உற்றான் என் - (தனது உயிர்நண்பன் ) மரணமடைந்தர் 
னென்னுங்காரணத்தால் , ஏக்கம் எய்தினான் - துன்பமடைந்தவராய் , உற்க் 
கம் உற்றான் என் - தூக்கமடைந்தவன்போல் , உணர்வு நீங்கினான் - அறிவு 
நீங்கப்பெற்றார் ( மூர்ச்சித்து விழுந்தார் ); ( எ - று . ) 

மறத்தல் - மறந்து தவறுதல் . வரங்களிரண்டாதலால் , முற்றாதன 
எனப் பன்மையாற் கூறினார் . இனி , மூன்றாம் அடிக்கு - மரண தசையடைந் 
தவன்போல் ஏங்கி யென்றுமாம் . 

( கசு ) 
ராமலக்ஷ்மணரால் தேற்றப்பட்ட சடாயு புலம்பத்தொடங்குதல் . 

தழுவின்ரெடுத்தனர் தடக்கையான் முகங் 
கழுவினரிருவருங்கண்ணினீரினால் 
வழுவியவின்னுயிர்வந்தமன்னனு 

மழிவுறு நெஞ்சினனரற்றினான ரோ . 
இ - ள் . ) இருவரும் - ஸ்ரீ ராமலக்ஷ்மணர்களும் , தட கையால் 

பெரிய கைகளால் , தழுவினர் எடுத்தனர் - ( கீழேவிழுந்த அவரைத்) 
தழுவியெடுத்து , கண்ணின் நீரினால் - ( தங்கள் ) . கண்களினின்றும் பெருகு 
கின்ற நீரினால் , முகம் - ( அவரது ) முகத்தை , கழுவினர் - கழுவினார்களாக , -- 
வழுவிய இன் உயிர் வந்த - நீங்கிப்போன இனிய - ( தனது ) உயிர் மீண்டும் 
வாப்பெற்ற ( மூர்ச்சை தெளிந்து எழுந்த ) , மன்னனும் - அச் சடாயுவும், 
அழிவு உறும் நெஞ்சினன் - அழிவடைகின்ற மனத்தையுடையவராய் , அரற் 
றினான் - புலம்புவாராயினார் ; ( எ - று ) - அது மேற்கூறுகின்றார் . 

தடக்கை - முழந்தாளளவும் நீண்ட கை . கண்ணினீர் - சோகத்தால் . 


20 . 


வேறு 


உக , 


சடாயு தசரதரைக்குறித்துப் புலம்புதல் . 

பரவலருங் கொடைக்கு நின்றன்பனிக் குடைக்கும் 
பொறைக்கு நெடும்பண்புதோற்ற , கரவலருங் கற்பகமுமுடுபதியுங் 
கடலிடமுங் களித்துவாழப் , புரவலர் தம் புரவலனேபொய்ப் பகையே 
மெய்க்கணியே புகழின்வாழ்வே , யிரவலரு நல்லறமும் யானுமினி 
யென்படட நீத்தேகினாயே . 

( இ - ள் . ) புரவலர்தம் புரவலனே - அரசர்க்கரசனே ! பொய் பகையே . 
பொய்ம்மைக்குப் பகையானவனே | மெய்க்கு அணியே - உண்மைக்கு அலங் 


132 - 


ஆரணியகாண்டம் 


காரமானவனே ! புகழின் வாழ்வே-- கீர்த்திக்கு வாழ்ந்திருக்குமிடமாக இருப் 
பவனே ! -- நின்தன் - உனது , பரவல் அரு - புகழ்தற்கு அரிய , கொடைக் 
கும் - தானத்திற்கும் , பனி குடைக்கும் - குளிர்ச்சி பொருந்திய வெண்கொற் 
றக்குடைக்கும் , பொறைக்கும் - பொறுமைக்கும் , நெடும் பண்பு தோற்ற 
சிறந்த ( தன் ) குணம் தோல்வியடைந்த , கரவல் அருங்கற்பகமும் - (இரப்ப 
வர்க்கு ) ஒளித்தலில்லாத , கற்பகவிருக்ஷங்களும் , உடுபதியும் - சந்திரனும் , 
கடல் இடமும் கடலாற் சூழப்பட்ட பூமியும் , களித்துவாழ - களிப்படைந்து 
வாழும்படி , இரவலரும் - யாசகர்களும் , நல் அறமும் நல்ல தருமமும் , 
யானும்-- , இனி- , என் பட - என்ன துன்பத்தை அநுபவிக்க , நீத்து - 
( எங்களை ) விட்டு , ஏகினாயே - ( நீ ) போனாயே ? ( எ - று . ) 

நிரனிறையாய்க் கொடைக்குத் தோற்ற கற்பகமும் , குடைக்குத் தோற்ற 
உடுபதியும் , பொறைக்குத் தோற்ற கடலிடமு மெனக் கூட்டுக . எனவே , 
உன் கொடை முதலியவை அவற்றினுஞ் சிறந்தன வென்றபடி . கைம்மாறு 
கருதாது வேண்டியார் வேண்டிய வேண்டியாங்கு ஈதலாற் கொடைக்குக் 
கற்பகமும் , வட்டவடிவாலும் - வெண்மைநிறத்தாலுங் 

குளிர்ச்சியினாலுங் 
குடைக்குப் பூர்ண சந்திரனும் , தன்னை அகழ்வாரையும் வீழாமல் தாங்குமது . 
போலத் தம்மை இகழ்வாரையும் பொறுத்தலாற் பொறைக்குப் பூமியும் 
உவமை கூறப்படும் . மிக்க காவலுள்ள இந்திரனது நந்தனவனத்தில் இரப்ப 
வர்க்கு வந்தடைந்து ஏற்றற்கு அரியதாய் ஒருபால் ஒளித்துக்கிடந்து அருமை 
யாய்த் தம்பக்கல்வந்து ஏற்றவர்களுக்கு ஏற்றபின்பே ஏற்றவளவே கொடுக் 
கின்ற பஞ்சதருக்கள் - அயோத்தியாபுரியில் யாவர்க்கும் - வந்தடைதற்கு 
எளியராய் விளங்கியிருந்து ஏழைகள்பக்கல் தாம் சென்று அவர்கேட்டற்கு 
முன்பே விரும்பியவளவினும் மிகுதியாய் வெறுப்பக்கொடுப்பா பொரு சக்கர 
வர்த்தியது கொடைக்கும் , தேய்தலும் வளர்தலு முடைத்தாய் மறுவினை 
யுடைய சந்திரன் - தேய்தலும் வளர்தலு மின்றி எந்நாளும் ஒருநிலையாயிருக் 
கின்ற களங்கமற்ற அவரதுகுடைக்கும் , தனக்குத் தீங்கு செய்தாரையும் 
தாங்கி எல்லாவற்றையும் பொறுக்கின்ற - பூமி - அப்பூமியையும் எளிதில் 
தோள்களால் தாங்குகின்ற அவரது பொறுமைக்குந் தோற்றன வென்க . 
(" மண்ணிடை யுயிர்தொறும் வளர்ந்து தேய்வின்றித் , தண்ணிழல் பரப்பவு 
மிருளைத் தள்ளவு , மண்ண றன் குடைமதி . யமையு மாதலான் , மண்ணிடை 
மதியினை மிகையி - தென்னவே என்றார் பாலகாண்டத்தும் .) 

அரசர்க்கரசனாய் உலகனைத்தையும் ஆண்டும் , ஒருபொய்சொல்லுதற்கு 
அஞ்சிக் கைகேசி சூழ்வினையின்படி ஸ்ரீராமனைப்பிரிந்து வாய்மைகாத்துப் 
புத்திரசோகத்தால் நிலையில்லாத பூதவுடம்பை விட்டு , நிலையான புகழுடம் 
பைப்பெற்றதனால் , புரவலர் தம்புரவலனே பொய்ப்பகையே மெய்க்கணியே 
புகழின்வாழ்வே என்றார் . கொடை , குடை , பொறை என முன்னர்க் 
கூறினதற்கு ஏற்ப , இரவலரு நல்லறமும் யானும் என்றார் ; நினதுகொடை 
வால் இனி துவாழ்ந்துவந்த இரவலரும் , கு டையால் நன்கு நடந்துவந்த நல்லற 


சடாயுகாண்படலம் 


133 


மும் , பொறையால் மிக்கநட்புப் பெற்றுவந்த யானும் என்க , “ ஒருவர் 
பொறை , இருவர் நட்பு என்ப வாதலின் , நட்புக்குப் பொறை காரணமாகக் 
கூறப்பட்டது. யானென்றது , உலகத்தாரையும் உள்ளிட்டுநின்றது . என் 
பட என்றது , இனி எங்களை ஆதரிப்பாரில்லை யென்பதுகொண்டு , எங்களை 
விட்டுப்போக உனக்கு மனந் துணிந்ததோ வென்றற்கு , நீத்தேகினாயே 
என்றார் . இனி , பரவ அலரும் , காவு அலரும் எனப்பிரித்து , புகழ்விரிந்த , 
கரத்தலுண்டாகிய வென்றும் உரைக்கலாம் . நெடும்பண்பு - ஒப்புயர்வில்லாத 
பெருமை . உடுபதி, - நக்ஷத்திரங்களுக்குத் தலைவன் , களித்துவாழ்தல் இனித் 
தமக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாமையால் , வாழவென்னும் வினையெச்சம் , 
ஏகினா யென்பதனோடு முடியும் . புரவலர் , இரவலர் - புரத்தலில் வல்லவர் , 
இரத்தலில் வல்லவர் ; அன்றிக்கே , புரத்தலையுடையவர் , இரத்தலையுடைய 
வர் : புரத்தல் - காத்தல் , இரத்தல் - ஏற்றல் , ஏகாரம் - இரக்கம் . 

இதுமுதற் பன்னிரண்டுகவிகள் முதல் நான்கு சீருங் காய்ச்சீர்களும் , 
மற்றையிரண்டும் மாச்சீர்களுமாகிய கழிநெடிலடி நான் குகொண்ட அறுசீ 
ராசிரியவிருத்தங்கள் . 

( உக ) 
உஉ . அலங்கா மெனவுலகுக்கமுதளிக்குந்தனிக்குடையாயாழிசூழ் 

நிலங்காவலதுகிடக்கநிலையாதநிலையுடையேனேயதெஞ்சி ( ந்த 
னலங்காண நடந்தனையோநாயகனே தீவினையேனண்பினின்றும் 
விலங்கானேனாகலினால் விலங்கினேனின்னு முயிர்விட்டிலேனால் , 

- ள் . ) நாயகனே - அரசனே ! அலங்காரம் என - (உனக்கு ) அழ 
கைத் தருவதென்று சொல்லும்படி (இருந்து ), உலகுக்கு - உலகங்களுக்கு , 
அமுது அளிக்கும் - அமிருதத்தைக் கொடுக்கின்ற , தனி குடையாய் - 

ஒப் 
பற்ற வெண்கொற்றக்குடையை யுடையவனே ! ( நீ ), ஆழி சூழ்ந்த - கடலாற் 
சூழப்பட்ட , நிலம் - பூமண்டலத்தினது , காவல் அது - காத்தல் செய்தலாகிய 
தொழில், கிடக்க - நிற்கவும் , ( அதனைவிட்டு ) , -- நிலையாத 

- நிலையில்லாத 
(சஞ்சலமான ) , நிலை உடையேன் -நிலைமையையுடைய எனது , நேயம் நெஞ் 
சின் அன்புள்ள மனத்தினது , நலம் - நன்மையை , காண - பரிசோதித் 
தறியும் பொருட்டு , நடந்தனையோ - ( இவ்வுலகம் விட்டுப் ) போயினையோ ? 
தீவினையேன் - பாவத்தொழில்களை யுடைய நான் , விலங்கு ஆனேன் ஆகலி 
னால் - விலங்காயிருக்கின்றே னாகையால் , நண்பினின்றும் - சிநேகதருமத்தி 
னின்றும் , விலங்கினேன் - தவறினவனாகி , இன்னும் - இன்னமும் (உன் 
மரணத்தைக் கேட்டறிந்த பின்னும் ), உயிர் விட்டிலேன்- ; ( எ - று . ) 

கீழ்க்கவியிற் குடையைச் சந்திரனோடு ஒப்பிட்டதற்கு ஏற்ப , அமுத 
ளிக்கும் . என்றார்; இங்கே, அமுதளித்தல் - அருள்வைத்துக் காத்தல் . இனி , 
அமுதம்போலினிய நிழலைக் கொடுக்கின்ற ஏசு சத்ரமென்றுமாம் . நிலங்காவ 
லதுகிடக்க வென்றது , என் மனநிலையைச் சோதிப்பதற்காக நிலங்காத்த 
லாகிய பெரிய காரியத்தையும் உபேக்ஷித்தர் யென்றபடி . நிலையாத நிலை - உ 


134 


ஆரணிய காண்டம் 


திப்பாடில்லாத மனநிலையும் . நின்றவிடத்தில் நில்லாது எப்பொழு துந்திரிந் 
கொண்டேயிருக்கிற தேகநிலையும் . விதிவலியாற் சக்கரவர்த்தி இறந்ததைச் 
சடாயு தன் மனநிலையைப் பரிசோதிக்கும்படி இறந்ததாகக் காரணங் கற் 
பித்துக் கூறியதனால் , இது - ஏதுத்தற்குறிப்பேற்றவணி. விலங்கு - குறுக் 
காக நடப்பதென்னும் பொருளதாகிய ‘ திர்யக் என்னும் வடசொல்லின் 
மொழிபெயர்ப்பு . இடுகுறிவகையால் விலங்கானயான் இப்பொழுது உனது 
நண்பினின்றும் விலங்கினதனாற் காரணக்குறியாலும் விலங்கானே னென்ற 
தாம் ; பிரிநிலைநவிற்சியணி . இன்னுமுயிர்விட்டிலே னென்றதனால் , விலங் 
கல்லேனாயின் , உடனே உயிர்விட்டிருப்பே னென்ற தாயிற்று . நடந்தனை 
மங்கலவழக்கு ; கீழ்க்கவியில் ஏகினாயென்பதும் அது . தீவினை உயிர் 
நண்பனை இழப்பதற்கு ஏற்ற பாவம் . நண்பில் நின்றும் - நட்பிலே நிலை 
நின்றிருந்தும் என்றுமாம் . 

( உ உ ) 
உங . தயிருடை க்குமத்தென்னவுலகைநலி சம்பரனைத் தடிந்த 
வந்தா , ளயிர்கிடக்குங்கடல்வலயத் தயலறிய நீயுடனானாவியென்று , 
செயிர்கிடத்தல்செய்யாத திருமனத்தாய் செப்பினாய் திறம்பாநின் 
சொ , லுயிர்கிடக்கவுடலைவிசும்பேற்றினாருணர்விறந்த கூற்றினாரே . 

( இ - ள் . ) செயிர் கிடத்தல் செய்யாத - குற்றமானது ( சிறிதும் ) இருத் 
தலைச் செய்யாத ( இல்லாத) , திருமனத்தாய் - பரிசுத்தமான மனத்தை 
யுடையவனே ! தயிர் உடைக்கும் மத்து என்ன - தயிர்க்கட்டியை உடைத் 
துச் சிதற் அடிக்கின்ற மத்துப்போல , உலகை நலி - உலகங்களை வருத்திச் 
சிதற அடிக்கின்ற , சம்பானை , சம்பராசுரனை , தடிந்த அ நாள் - வென்ற அக் 
காலத்தில் , -- அயிர் கிடக்கும் கடல் வலயத்து - நுண்மணல்கள் பொருந்திய 
கடலாற்சூழப்பட்ட பூமியில் , அயல் அறிய - அயலாரெல்லாரும் அறியும் 
படி , -நீ உடல் ( என்று )-உன்னை உடம்பாகவும் , நான் ஆவி என்று - என்னை 
உயிராகவும் , செப்பினாய் - சொன்னாய் ; நின் 

சொல் - உன் வார்த்தைகள் , 
திறம்பா- மாறுபடாவாம் ; ( அங்ஙனமாகவும் ), உணர்வு இறந்த- பகுத்தறிவில் 
லாத , கூற்றினார் - யமனார் , உயிர் கிடக்க - உயிர் ( இப்பூமியில் ) இருக்க , 
உடலை - சரீரத்தை , விசும்பு ஏற்றினாரே - சுவர்க்கத்திற் கொண்டுபோனாரே ! 

உலகத்துக்குத் தயிரும் , சம்பரனுக்கு மத்தும் உவமை. இந்திரனுடன் 
போர் செய்து வென்று பொன்னுலகத்தை அபகரித்துக்கொண்ட சம்பர 
னென்னும் அசுரனை , அவனிடந்தோற்றுவந்து தன்னிடங்குறைகூறிய இந் 

ரனது வேண்டுகோளால் , தசரதசக்கரவர்த்தி போர்க்குச்சென்று கைகேசி 
சார்த்தியஞ் செய்யவும் ஜடாயு துணைசெய்யவும் பொருது வென்றனரென் 
பதாம் . வலயம் வட்டம் ; கடலென்ற குறிப்பினாற் பூமியை உணர்த்திற்று . 
ஜடாயுவை உயிரென்றது . அவர்செய்த உதவியின் மிகுதியை நோக்கி . உடலை 
வைத்து உயிரைக்கொண்டுபோகும் வழக்கத்திற்குமாறாக, உயிரைவைத்து 
உடலை எடுத்துப்போன ரென்ற புன்மைகருதி , கூற்றினாரை உணர்விறக் 


சடாயுகாண்படலம் 


135 


தவர் என்றார் . கூற்றினாரென்று பன்மையாற் கூறின தும் , இகழ்ச்சியே ; 
ஒருவனைச்சொல்லும் பன்மைச்சொல் உயர்த்துச்சொல்லுஞ் சொல்லன்றோ 
வெனின் ; - தாம்வந்தார் தொண்டனார் என்புழிப்போல உயர் சொல் தானே 
குறிப்புநிலையால் இழிபுவிளக்கிற் றென்பது. இனி , தவறாத நினதுசொல் 
லும் உயிரும் இங்குத் தங்கியிருக்க அறிவில்லாத யமனார் உடலொன்றை 
யுமே கொண்டுபோனா ரென்றுமாம் . 

உச . எழுவதோரிசைபெருகவிப்பொழுதேயொப்பரிய வெரியுந் 
தீயின் , விழுவதேநிற்கமடமெல்லியலார் தம்மைப்போ னிலத்தின் 
மேல்வீழ்ந், தழுவ தேயானென்னவறிவுற்றால் 

னவறிவுற்றானெனவெழுந்தாங் கவ 
ரைநோக்கி , முழுவதேழுலகுடைய மைந்தன்மீர் கேண்மினேன 
முறையிற்சொல்வான் . 

( இ - ள் . ) யான்- , எழுவது - உண்டாவதாகிய , ஓர் இசை - ஒப்பற்ற 
கீர்த்தி , பெருக - வளரும்புடி , இப்பொழுதே- , ஒப்பு அரிய - ஒப்பில்லாத , 
எரியும் தீயில் - எரிகின்ற நெருப்பில் , விழுவதேயிற்க- விழுவதுவேயொழிய, 
மடல் மெல்லியலார் தம்மை போல் - பேதைமையையுடைய பெண்களைப் 
போல , நிலத்தின்மேல் வீழ்ந்து - பூமியில் விழுந்து , அழுவதே - அழுவது 
தகுமோ? என்னா- என்று , அறிவுற்றான் என -அறிந்தவன்போல , ( அழுதலைத் 
தவிர்ந்து ) , எழுந்து - எழுந்திருந்து , ஆங்கு - அப்பொழுது , அவரை நோக்கி . 
அவ்வி ராமலக்ஷ்மணர்களைப் பார்த்து , முழுவது ஏழ்உலகு உடைய - ஏழுலகங் 
கள் முழுவதையும் உரிய பொருளாகவுடைய , மைந்தன்மீர் - குமாரர்களே ! 
கேண்மின் - கேளுங்கள் , என - என்று ; முறையின் முறைமையாக , 
சொல்வான்- . 

மெல்லியலார் - மெல்லிய இயற்கையை யுடையவர். அன்பர் இறந்த 
காலத்து மண்ணில்விழுந்து புரண்டு அழுதல் பெண்களுக்கு இயற்கை ; 
புனையிழை மகளிர் போலப் புலம்பல் என்றார் சிந்தாமணியாரும் , சக்கர 
வர்த்தித் திருமகர்களாதலால் , முழுவதேழுலகுடைய மைந்தன்மீர் என் 
மார் , உலகுடையான்மைந்தன்மீர் என்றும் பாடம் . 

(உச ) 
சடாயு தனதுவம்சாவளியைக் கூறி , தன்னைத் தெரிவித்தல் . 
உரு . தக்கனனிவயிற்று தித்தாரைம்பதின்மர் தடங்கொங்கைத் 
தையலாருட் , டொக்கபதின்மூவரையக்காசிபனும்புணர்ந்தனனத் 
தோகைமாருண் , மிக்கவ திதிப்பெயராண்முப்பத்து முக்கோடி விண் 
ணோரீந்தான் , மைக்கருங்கட்டி தியென்பாள தினிசட்டியசுரர்தமை 
வயிறுவாய்த்தாள் . 

( இ - ள். ) தக்கன் - தக்ஷப்பிரஜாபதியினது , வயிறு - வயிற்றில் , நனி - 
மிகுதியாக , உதித்தார் - தோன்றியவர்களான , ஐம்பதின்மர் - ஐம்பதுபே 
ராகிய , தட கொங்கை தையலாருள் - பெரிய தனங்களை யுடைய மகளிர்த 


136) 


ஆரணியகாண்டம் 


ளுள் , தொக்க - ஒரு வகுப்பாகச் சேர்ந்த , பதின்மூவரை - பதின்மூன்று 
பண்களை , அ காசிபனும் - அந்தக் காசியபப்பிரஜாபதியும் , புணர்ந்தனன் 
மணந்து கூடினார் ; அ தோகைமாருள் - அந்தப் பெண்களுள் , மிக்க 
சிறந்த , அதிதிபெயராள் - அதிதியென்னும் பெயரையுடைய பெண் , முப் 
பத்து முக்கோடி விண்ணோர் - முப்பத்துமூன்று கோடி தேவர்களை , ஈந்தாள் - 
பெற்றாள் ; மை கருங் கண் - மை யிட்ட கரிய கண்களை யுடைய , திதி என் 
பாள் - திதியென்பவள் , அதின் இரட்டி அசுரர் தமை - அத்தொகையினும் 

ரண்டு மடங்காகிய ( அறுபத்தாறுகோடி ) அசுரர்களை , வயிறு வாய்த்தாள் - 
பெற்றாள் ; ( எ - று .) 

தக்கன் - வடசொற்றிரிபு . ஒருவன் மனைவியின் வயிற்றில் தோன்றிய 
வரை அவன் வயிற்றில் தோன்றியவ ரென்னும் உலகவழக்குப்பற்றியும் ஆ 
வர்வயிற்றிற் கருப்பம் இரண்டுமாதந் தங்கிப் பின்னர்ப் பெண்டிர்வயிற்றிற் 
சேருமென்னும் நூல்வழக்குப்பற்றியும் , தக்கன் வயிற்றுதித்தார் என்றார் . 
தையலார் - அழகினையுடையவர் ; தையல் - அழகு . காசிபன் - காய்யபன் . 
தோகைமார் - மயில்போலுஞ் சாயலையுடையார் . அசுரனென்பதற்கு - அமிரு 
தம் பெறா தவர்களென்றும், தேவர்களுக்குப் பகைவர்க ளென்றும் , பகைவ 
ருயிரைக் கவர்பவ ரென்றும் பொருள் கொள்ளத் தகும். வயி றுவாய்த்தல் - 
கருப்பமாதல், 

( உரு) 
தானவரேமுதலோரைத்தனுப்பயந்தாண்ம தியென்பாண் 
மனிதர் தம்மூ , டானவருணங்களவயவத்தடைவே பயந்தனளாற்சுர 

டேனுவுடன்கந்தருவமற்றுள்ளபிறபயந்தாடெரிக்குங் 
காலை , மானமுடைக்குரோதவசைகழுதைமரையொட்டைபிறவயிறு 
வாய்த்தாள் . 

( இ - ள் . ) தனு - தனுவென்பவள் , தானவரே முதலோரை - தானவர் 
முதலியவர்களை , பயந்தாள் - பெற்றாள் ; மதி என்பாள் - மதியென்பவள் , 
மனிதர் தம்மூடு ஆன - மனுஷ்யர்களிடத்துப் பொருந்திய , வருணங்கள் - 
ஜாதிகளை , அவயவத்து - தன் உறுப்பினின்றும் , அடைவே - முறையாக , 
பயந்தனள் - பெற்றாள் ; சுரபி என்பாள் - சுரபியென்பவள் , தேனுவுடன் 
பசுக்களையும் , கந்தருவம் - குதிரைகளையும் , மற்று உள்ள பி இன்னு 
முள்ள பிறவற்றையும் , பயந்தாள் - பெற்றாள் ; தெரிக்கும் காலை - தெரியச் 
சொல்லுமிடத்து, மானம் உடை தையுடைய , குரோ தவசை 
குரோதவசை யென்பவள் , கழுதை - கழுதைகளையும் , மரை - மான்களை 
யும் , ஒட்டை - ஒட்டகங்களையும் , பிற - மற்றவற்றையும் , வயிறு வாய்த் 
தாள் - பெற்றாள் ; ( எ - று . ) 

மனிதர் - வடசொற்றிரிபு . மனிதர் தம்மூடான வருணங்கள் அவயவத் 
தடைவே பயந்தன ளென்றது - பிராமணர் , க்ஷத்திரியர் , வைசியர் , சூத்திர 
னென்னும் வருணங்களாகப் பிரிக்கப்பட்ட மனிதர்களை முறையே முகத்தி 


உசு . தானவரேமுத 


பியென்பா , 


- . 


மானத் 


131 


சடாயுகாண்படலம் 


னின்றும் , தோள்களினின்றும் , தொடைகளினின்றும் , பாதங்களினின்று ம 
பெற்றா ளென்றபடி . மானம் - நாணம் ; இது மற்றைப் பெண்குணங்களுக் 
கும் உபலக்ஷணம் . குரோதவசை - கோபத்துக்கு வசப்பட்டவள் . 

உஎ . மழைபுரைபூங்குழல் விந்தைவானிடிமினருணனுடன்வயி 
நதேயன் , றழைபுரையுஞ்சிறைக்கூகைபா றுமுதற்பெரும்பறவை தம் 
மையீன்றா , ளிழைபுரையுந்தாம்பிரையூர்க்குருவிசிவல்காடைபலபிற 
வுமீன்றாள் , கழையெனுமக்கொடிபயந்தாள்கொடியுடனே செடிமுத 
லாக்கண்டவெல்லாம் . 

( இ - ள் . ) மழை புரை - மேகத்தையொக்கின்ற, பூ குழல் - அழகிய 
கூந்தலையுடைய , விநதை - விநதை யென்பவள் , வான் - மேகத்தேதோன்று 
கின்ற, இடி - இடியும் , மின் - மின்னலும் , அருணனுடன் - அருணனும் ( ஆகிய 
இவற்றுடன் ) , வயிநதேயன் - கருடனும் , தழை புரையும் சிறை - தழைகளை 
யொக்கின்ற சிறகுகளையுடைய , கூகை - கோட்டானும் , பாறு - பருந்தும் , 
முதல் - முதலான , பெரும் பறவை தம்மை - பெரிய பறவைகளை , ஈன்றாள் - 
பெற்றாள் ; இழை புரையும்- (மகளிர்க்கு ) ஆபாணத்தை யொக்கின்ற (மகளிர்க் 
குட் சிறந்த ), தாம்பிரை - தாமிரையென்பவள் , ஊர்க்குருவி - ஊர்க்குருவி 
களையும் , சிவல் - கௌதாரிகளையும் , காடை - காடைகளையும் , பல பிறவும் - 
மற்றும்பலவற்றையும் , ஈன்றாள் - பெற்றாள் ; கழை எனும் அ கொடி - கழை 
யென்னும் பெயரையுடைய பூங்கொடிபோன் றவள், கொடியுடனே செடி 
முதல் ஆ - கொடியுஞ் செடியும் முதலாக , கண்ட எல்லாம் காணப்படுகின்ற 
வற்றையெல்லாம் , பயந்தாள் - பெற்றாள் ; ( எ - று . ) 

வயிநதேவன் - வைநதேயன் ; விநதையின் மக னென்று பொருள் . 
கூகை - கூக மென்னும் வடசொல்லின் சிதைவு ; கூவென்று ஒலிசெய்கின்ற 
தென்று பொருள் . தாம்பிரை- வடசொற்றிரிபு . கொடி - உவமவாகுபெயர் ; 
மேற்கவியில் ‘ மின் என்பதும் அது . 

( உ.எ ) 
வெருட்டியெழுங்கணபணப்பைவியாளமெலாங்கத்துரு 
வாமின்னுமீன்றாண் , மருட்டிகழுமொருதலைய புயங்கமெலாஞ்சுதை 
யென்னுமாது தந்தா , ளருட்டையெனும்வல்லி தந்தாளோந்தியுடும் 
பணில்கண்முதலாயவெல்லாந் , தெருட்டிடுமா திளையீந்தாள் செலசர 
மாகியபலவுந்தெரிக்குங்காலை . 

ள் . ) கத்துரு ஆம் - கத்துருவென்பவளாகிய , மின்னும் - மின்னல் 
போன்றவளும் , வெருட்டி எழும் - ( பிறரை ) அச்சமுறுத்தி எடுக்கின்ற , 
கணம் பணம் பை - கூட்டமாகிய பணமென்னும் பேரையுடைய படங்களை 
யுடைய , வியாளம் எலாம் - சர்ப்பங்களை யெல்லாம் , ஈன்றாள் - பெற்றாள் ; 
சுதை என்னும் மாது - சுதையென்னும் பெண் , மருள் திகழும் - அச்சத்தைச் 
செய்து விளங்குகின்ற , ஒரு தலைய - ஒருதலையையுடைய , புயங்கம் எலாம் - 

18 


138 


ஆரணியகாண்டம் 


நாகங்களையெல்லாம் , தந்தாள் - பெற்றாள் ; அருட்டை எனும் - அரிஷ்டை 
யென்கின்ற , வல்லி - கொடி போன்ற பெண் , ஓந்தி - ஓணானும் , உடும்பு - 
உடும்பும் , அணில்கள் - அணிற்பிள்ளைகளும் , முதல்ஆய எல்லாம் - முதலான 
வற்றையெல்லாம் , தந்தாள் - பெற்றாள் ; இளை - இளையென்கின்ற , தெருட் 
டிடும் மாது - ( கண்டவர்கள் மனத்தைத் ) தெளிவிக்கின்ற பெண் , செலசரம் 

கிய பலவும் - நீர்வாழ்வனவாகிய பலவற்றையும் , ஈந்தாள் - பெற்றாள் ; 
தெரிக்கும் காலை - ஆராய்ந்து சொல்லுமிடத்து ; ( எ - று . ) 

கணபணப்பை - இருதலை , ஐந்தலை , எழுதலை , ஒன்பது தலை , ஆயிரம் 
தலை முதலியன . பணப்பை பணாமுடி , மருள் - முதனிலைத்தொழிற் 
பெயர் . புயங்கம் - புஜங்கம் , வக்கி ரமாகச் செல்வது ; அன்றிக்கே , கால்களால் 
நடவாது மார்பினால் நகர்வது . செலசாம் - ஜலசரம் ; ஜலத்திற் சஞ்சரிப்பன ; 
மீன் முதலியன . 

( உ அ ) 
உகூ . அதிதிதிதிதனு வருட்டைசுதை கழையே சுரபியணிவிரு 
தையான்ற , மதியிளைகத்துருவுடனே குரோதவசை தாம்பிரையா 
மடநலார்கள் , விதிமுறையேயிவையனைத்தும் பயந்தனர்கள் விரு 
தைசு தனருணன்மென்றோட் , புதும திசேர் நுத லாம்பைதனைப்புண 
ரவுதித்தனம் யாம்புவனிமீதே . 

( இ - ள் . ) அதிதி- , திதி- , தனு- , அருட்டை சுதை- , கழை , 
சுரபி- , அணி - அழகிய , விநதை- , ஆன்ற : - சிறந்த , மதி- , இளை- , 
கத்துரு-- , உடனே -ஆகிய இவர்களுடனே , குரோ தவசை- , தாம்பிரை- , 
ஆம் - ஆகிய , மடம் நலார்கள்- அழகிய பெண்கள் , விதி முறையே - முறைப் 
படியே , இவை அனைத்தும் - இவை யெல்லாவற்றையும் , பயந்தனர்கள் - 
பெற்றார்கள் ; ( அவர்களுக்குள் ), விநதைசுதன் - விநதையின் மகனாகிய , அரு 
ணன்- , மெல் தோள் - மெல்லிய தோள்களை யும் , புது மதி சேர் நுதல் - 
இளம்பிறையை யொக்கின்ற நெற்றியையுமுடைய , அரம்பைதனை - ரம்பை 
யென்னுந் தெய்வப்பெண்ணை , புணர - சோ , யாம்- , புவனிமீதே - இல் 
வலகத்திலே , உதித்தனம் - தோன்றினோம் ; ( எ - று . ) 

தன் தமையனாகிய சம்பாதியையும் உளப்படுத்தி , யாம் என்றார் . “ புண் 
டரிக மலர் தன்மேற் புவனியெல்லாம் படைத்தவனே என்பது. முதலாகப் 
பெரியாரும் பணித்தலால் , புவனியென்பதும் பூமிக்கு ஒருபெயர் ; இனி, 
புவனத்தின் விகார மென்றலும் ஒன்று . 

( e + ) 
ங 0. அருணன் றன்புதல்வனியானவன்படருமுலகெல்லாம்படர் 
வேனாழி , யிருண்மொய்ம்பு கெடத்துரந்ததயரதற் கின்னுயிர்த்துணை 
வனிமையோரோடும் , வருணங்கள் வகுத்திட்டகாலத்தேவந்துதித் 
தேன்கழுகின்மன்னன் , தருணங்கொள் பேரொளியீர்சம்பா தியின் 
னர்வருசடாயுவென்றான் , 


சடாயுகாண்படலம் 


139 


- ள் . ) தருணம் கொள் - இளமையைக்கொண்ட ( மேன்மேல் வள 
ருந்தன்மையையுடைய ), பேர் ஒளியீர் - மிக்க ஒளியினையுடையவர்களே ! 
யான்- , அருணன் தன் புதல்வன் அருணனது புத்திரன் ; அவன் பட 
ரும் - அவன் செல்லுகின்ற, உலகு எல்லாம் - உலகங்களிலெல்லாம் , படர் 
வேன் செல்லுந்தன்மையை யுடையேன் ; ஆழி - ஆஜ்ஞாசக்கரத்தை , 
இருள் மொய்ம்பு கெட - (பகைவர்களாகிய ) இருளின் வலிமை கெடும்படி , 
துரந்த - ( உலகமுழுவதுஞ் ) செலுத்திய , தயரதற்கு- , இன் உயிர் துணை 
வன் - இனிய பிராணசினேகிதன் ; இமையோரோடும் - தேவர்களுடனே , 
வருணங்கள் - மற்றைச்சாதிகளையும் , வகுத்திட்ட காலத்தே - வகைப்படுத் 
திய காலத்திலே, வந்து உதித்தேன் - வந்து தோன்றியவன் ; கழுகின் மன் 
னன் - கழுகுகளுக்கு அரசன் ; சம்பாதி பின்னர் வரு - சம்பாதியென்பவ 
ரது பின்னே தோன்றிய , சடாயு - ஜடாயு வென்னும் பெயருடையேன் , 
என்றான்- ; ( எ - று . ) 

ஒளியை மறைப்பது பற்றி , பகைவரை இருள் என்றார் . தருணம் 
யௌவரும் . இனி , யௌவனத்தையும் ஒளியையு முடையீ ரென்றுமாம் . 
சம்பாதியென்பதற்கு , நன்றாய்ப்பறத்தலுடையவ னென்று பொருள் . ( ங.0 ) 

சடாயுவின்வரலாற்றைக் கேட்ட ராமலக்ஷ்மணர் மகிழ்தல் . 

நசு . ஆண்டவனீ துரைசெய்பவஞ்சலித்த மலர்க்கையாரன்பி 
னோடு , மூண்டபெருந்துன்பத்தான் முறை முறையினிறைமலர்க்கண் 
மொய்த்த நீரார் , பூண்டபெரும்புகழ் நிறுவித்தம் பொருட்டான்மே 
லுலகம்புக்கதாதை , மீண்டனன்வந்தான 

மீண்டனன்வந்தான வனைக்கண்டனரேயொத்த 
னரவ் விலங்கற்றோளார் . 

( இ - ள் . ) அவன் - அச்சடாயு , ஆண்டு அப்பொழுது , ஈது - இவ் 
வார்த்தையை , உரைசெய்ய - சொல்லியவளவில், -- அ விலங்கள் தோளார் 
மலைபோலுந் - தோள்களையுடைய அவ்வி ராமலக்ஷ்மணர்கள் , அஞ்சலித்த 
கூப்பிய , மலர் கையார் - தாமரைமலர்போலுங் கைகளை யுடையவர்களாய் , 
அன்பினோடும் - அன்புடனே , மூண்ட - வளர்ச்சி பெற்ற , பெருந் துன்பத் 
தால் - மிக்க வருத்தத்தினால் ,முறை முறையின் முறைமையாக முறைமை 
யாக ( மேன்மேலும் ), நிறை - நிறைந்த , மலர் கண் தாமரைமலர்போ 
லுங் கண்களில் , மொய்த்த - மிகுதியாய்த்தோன்றிய ,நீரார் 
டையவர்களாய் , -- பூண்ட - மேற்கொண்ட , பெரும் புகழ் - மிக்ககீர்த்தியை, 
நிறுவி - ( இவ்வுலகத்தில் ) நிலை நிறுத்தி , தம்பொருட்டால் - தமக்காக , மேல் 
உலகம் - தேவலோகத்தை , புக்கம் அடைந்த , தாதை - ( தமது ) தந்தையா 
கிய தசரதர் , மீண்டனன் - வந்தான் -- அவனை - திரும்பிவந்தவரை , கண்ட 
னரே - பார்த்தவர்களையே, ஒத்தனர் - போன்றார்கள் (மிக மகிழ்ந்தார்கள் 


- 


கண்ணீரையு 


- 


140 


ஆரணியகாண்டம் 


அன்பினோடு அஞ்சலித்த வென்றுங் கூட்டலாம் . வாய்மைகாத்தது 
பொருட்டு ஸ்ரீராமலக்ஷ்மணர்களை வனத்திற்கு அனுப்பிப் பின்னர்ப் புத்திர 
சோகத்தால் இறந்தமைபற்றி , புகழ்நிறுவித் தம்பொருட்டான் மேலுலகம் 
புக்க தாதை என்றார் . தாதை - தாதஎன்னும் வடசொல்லின் விகாரம் . ( ஙக) 

சடாயு தான் அக்கினிபிரவேசஞ்செய்வதாக அன்புமொழிகூறுதல் . 

கூஉ ; மருவினிய குணத்தவரையிருசிறகாலுறத் தழுவிமக்கா 
ணீரே யுரியகடன்வினையேற்கு முதவுவீருடலிரண்டுக் குயிரொன்றா 
னான் , பிரியவுந்தான் பிரியாதே யினிதிருக்குமுடற் பொறையாம் 
பிழைப்பாரா , தெரியதனினின்றே புக்கிறவேனேலித்துயர் மறவே 
னென்றான் . 

( இ - ள் . ) ( பின்னர்ச் சடாயு ) , - மருவு இனிய - கலப்பதற்கு இனிய 
தான , குணத்தவரை - திருக்கலியாண குணங்களை யுடைய அவ்வீரர்களை ,, 
இரு சிற்கால் - ( தன் ) இரண்டு சிறகுகளாலும் , உற தழுவி - நன்றாய்த் தழு 
விக்கொண்டு, மக்காள் - பிள்ளைகளே ! நீரே - நீங்களே , வினையேற்கும் - தீ 
வினையையுடைய எனக்கும் , உரிய கடன் (இறந்தபின்பு ) செய்தற்கு உரிய 
கடமைகளை , உதவுவீர் - செய்யுங்கள் ; உடல் இரண்டுக்கு - இரண்டு உடம் 
புக்கு , உயிர் ஒன்று ஆனான் - ஒரு உயிராகிய தசரதன் , பிரியவும் - பிரிந்து 
போகவும் , தான் பிரியாதே - தான் நீங்காமல் , இனிது இருக்கும் - இனிமை 
யாக இருக்கின்ற, உடல் பொறை ஆம் - தேகபாரமாகிய , பீழை - துன்பந் 

பாராது - பாராமல் , எரி. அதனின் - அக்கினியில், இன்றே 
இன்று தானே , புக்கு - பிரவேசித்து , இறவேன்ஏல் - இறவாமற்போவே 
னானால் , இ துயரம் - இத்துன்பத்தை , 

மறவேன் 

மறக்கமாட்டேன் , 
என்றான்- ; ( எ - று . ) 

நண்பனிறந்த துன்பம் இலதாம்படி யானும் எரியில் வீழ்ந்து இறப்பே 
னென்பதாம் . மருவினிய குணத்தவர் - பொருந்திய இனிய குணங்களை 
யுடையவ ரென்றுமாம் . வினையேற்கும் , உம்மை - இறந்தது தழுவியது . 
நண்புரிமையை நன்கு செய்யாமைபற்றி , உடலை பொறை என்றார். பீழை - 
பீடா என்னும் வடமொழியின் சிதைவு . 

( தூஉ ) 


திருவதனை , 


வேறு . 


ராமலக்ஷ்மணர் சடாயுவை இறவா திருக்குமாறு வேண்டுதல் . 

என்றுரைத்தவெருவையாசனைத் 
தன்று தாரவர்நோக்கித்தொழுதுக 
ணொன்று முத்தமுறை முறையாயுக 

நின்றுமற்றின்ன நீர்மைநிகழ்த்தினார் . 
( இ - ள் . ) என்று உரைத்த - என்று சொன்ன , எருவை அரசனை கழு 
குக்கு அரசனாகிய சடாயுவை , நோக்கி- , துன்று தாரவர் - நெருங்கிய மாலை 


கள் ) , நீங்கஇதநீங்கலாய் - அறநெறியினின் றுந் தவமு தவனே ! ( நாங் 
சீடர்யுகாண்படலம் 

141 
யையுடைய அவ்வீரர்கள் , தொழுது - வணங்கி , -- கண் - கண்களில் , ஒன் 
றும் - பொருந்திய , முத்தம் - முத்துப்போன்ற நீர் , முறை முறை ஆய் உக் 
மேன்மேலும் சிந்தும்படி , நின்று - , - இன்ன - இவ்வார்த்தைகளை , நீர்மை - 
அன்போடு , நிகழ்த்தினார்சொன்னார்கள் ; ( எ - று . ) --அது மேற்கூறுகின்றார் . 

முத்தம் - உவமவாகுபெயர் . மற்று - அசை . உறையாயுக என்னும் 
பாடத்துக்கு , மழைத்தாரைபோலப் பொழிய வென்க . 

இதுமுதற் பதினாறுகவிகள் - பெரும்பாலும் முதற்சீரொன்று மாச் 
சீரும் , மற்றைமூன்றும் விளச்சீர்களுமாகிய அளவடிநான்குகொண்ட கலி 
விருத்தங்கள் . 

( ஙங ) 
உய்விடத்து தவற்குரியானுந்தன் 
மெய்விடக்கருதாதுவிண்ணேறினா 
னிவ்விடத்தினிலெம்பெருமா அனெமைக் 

கைவிடிற்பினையார்களை கண்ணுளார் . 
( இ - ள் . ) உய்விடத்து - பிழைக்கவேண்டும் பொழுது ( துன்பம் நேருங் 
காலத்தில் ) , உதவற்கு உரியானும் - ( எங்களைக் ) காப்பாற்றித் துணைசெய் 
தற்கு உரிய சக்கரவர்த்தியும் , தன் மெய் விட - தனக்குஉரிய சத்தியத்தைக் 
கைவிட , கருதாது - எண்ணாமல் , விண் ஏறினான் - தேவலோகமடைந்தார்; 
இஇடத்தினில் - இப்பொழுது , எம்பெருமா அன் - எனது தலைவனே ! எமை 
எங்களை , கைவிடின் -(நீயுங் ) கைவிட்டுப்போனால் , பினை - பின்பு , களை கண் 
உளார் - ( எங்களுக்குப் ) பற்றுக்கோடாக உள்ளவர் , யார் - ( வேறு ) யாவர் ? 

உய்விடத்து , வகாமெய் - உடம்படுமெய்யல்லாத மெய் ; இதனை மெய் 
யீற்றுடம்படுமெய் யென்பர் நச்சினார்க்கினியர்: இனி , உய்வு இடம் என்றும் 
பிரிக்கலாம் . எம்பெருமாஅன் , அளபெடை - விளியுருபு . 

( ஙச ) 
தாயினீங்கருந்தந்தையிற்றண்ணகர் 
வாயினீங்கிவனம்புகுந்தெய்திய 
நோயினீங்கினெ நுன்னினெனெங்களை 

நீயுநீங்கு தியோநெறிநீங்கலாய் . 
இ - ள் . ) நெறி - ( 

* பிரிதற்கு அரிய , தாயின் - தாயினின்றும் , தந்தையின் - 
தந்தையினின்றும் , தண் நகர் வாயின் - குளிர்ந்த நகரத்தினின்றும் , நீங்கி - 
பிரிந்து , வனம் புகுந்து - காட்டைச் சேர்ந்து , எய்திய - அடைந்த, நோயின் - 
வருத்தத்தினின்றும் , நுன்னின் உன்னால் , நீங்கினெம் - நீங்கினோம் ; 
நீயும் (அத்தன்மையனாகிய ) நீயும் , எங்களை -- , நீங்கு தியோ - விட்டுப் பிரி 
வையோ ? என் - என்ன ? ( எ - று . ) 

நீங்கரு - மத்திமதீபம் , நுன் - திசைச்சொல் ; " நுன்பழம் பகைதவ 
நூறுவாயென என்னுஞ் சிந்தாமணியிற் போல . இனி, நின்னென்பது 


. 


. 


142 


ரணியகாண்டம் 


மோனை நோக்கித் திரிந்ததெனினும் இழுக்காது . நுன்னினீங்கினெம் என் 
றது - உன்னைக்கண்ட மாத்திரத்தில் எல்லாத் துன்பங்களும் நீங்கப்பெற்றோ 
மென்றபடி . நீங்குதியோ - நீங்குவது தகுமோ வென்றவாறு . ( நடு ) 
நீங்கள் உமது நகரஞ் சேர்ந்த பின்பு இறப்பேன் என்று சடாயு கூறுதல் . 
கூசு . என்ற சொல்லரிரந்தழிநெஞ்சினர் 

நின்ற வீரரை நோக்கிநினைந்தவ 
னன்றதென்னினயோத்தியினையன்மீர் 

சென்றபின்னவற் சேர்குவென்யானென்றான் . 
( இ - ள் . ) என்ற சொல்லர் - என்று சொன்ன வார்த்தையை யுடையவர் 
களாய் , இரந்து - ( தன்னை ) வேண்டிக்கொண்டு , அழி நெஞ்சினர் - வருந்து 
கின்ற மன த்தை யுடையவர்களாய் , நின்ற- , வீரரை - ராமலக்ஷ்மணரை , 
நோக்கி - பார்த்து , -அவன் - அச்சடாயு , நினைந்து - ( அவர்களது இரக்கத் 
தைப்பற்றி ) ஆலோசித்து , ஐயன்மீர் - பிள்ளைகளே ! அது அன்று என்னின் . 

ப்பொழுதே யான் இறப்பது (உங்களுக்கு ) உடன்பாடன்றா குமாயின் , 
அயோத்தியின் சென்ற பின் - (நீங்கள் ) அயோத்தியாபுரியிற் போய்ச் சேர்ந்த 
பின்பு , யான்-- , அவன் சேர்குவென் - அச்சக்கரவர்த்தியை அடைவேன் 
(இறப்பேன் ) , என்றான் - ; ( எ - று . ) 

அயோத்தி அயோத்யா என்னும் வடசொல்லின் திரிபு ; சண்டை 
யிடுதற்குக்கூடாததென்பது பொருள் : அகழி , மதில் , ஆயுதம் , சேனை . முத 
லியவற்றால் தக்க காவலுடைய தென்பது கருத்து ; இதனால் , அந்நகரத்தை 
யாண்ட சக்கரவர்த்திகளது வீரத்தன்மை தொனிக்கின்றது . 

சடாயு , அவர்களை வனத்திற்கு வந்தகாரணம் வினவுதல் , 
கூஎ , வேந்தன்விண்ணடைந்தானெனின் வீரர்நீ 

ரேந்து ஞாலமினிதளியாதிவட் 
போந்ததென்னை புகுந்தவென்புந்திபோய்க் 

காந்துகின்றது கட்டுரையீரென்றான் . 
( இ - ள் . ) வேந்தன் - சக்கரவர்த்தி , விண் அடைந்தான் எனின் -சுவர்க் 
கத்தை யடைந்தானாயின் , வீரர் நீர் - வீரர்களாகிய நீங்கள் , ஏந்து ஞாலம் - 
தாங்கு தற்கு ( ஆளுதற்கு ) உரிய இராச்சியத்தை , இனிது அளியாது - இனி 
மையாய்க் காவல் செய்யாமல் , இவண் 

இவண் - இவ்விடத்தில் (வனத்தில் ) , போந் 
தது - வந்தது , என்னை - என்ன காரணத்தால் ? என் புந்தி - எனது அறிவு , 
போய் காந்துகின்றது - (நீங்கள் இவ்வாறு வனத்தில்வந்து வருந்துவதனால் ) 
மிகவும் வெதும்புகின்றது ; ( ஆகையால் ) , புகுந்த - நடந்தவரலாறுகளை , கட் 
டுரையீர் - உறுதியாய்ச் சொல்லுங்கள் , என்றான்- ; ( எ - று . ) ( ங எ ) 
ந.அ. 

தேவர் தானவர் திண்டிறனாகர்வே 
றவராகவிடரிழைத்தாரெனிற் 


(ஙசு ) 


சடாயுகாண்படலம் 


143 


ந.கூ. 


பூவராவுபொலங்கறை வேலினீர் 

சாவராக்கித் தருவெனரசென்றான் . 
இ - ள் . ) பூ - இலைவடிவமாக இருக்கின்ற , அராவு - கூர்மை செய்யப் 
பட்ட , பொலம் - அழகிய , கறை - உதிரக்கறையையுடைய , வேலினீர் - வேலை 
யுடையவர்களே! --- திண் திறல் - மிக்க வலி 

-திண் திறல் - மிக்க வலிமையையுடைய , தேவர் ( ஆக) 
தேவர்களாயினும் , தானவர் ( ஆக )-அசுரர்களாயினும் , நாகர் ( ஆக ) - பாதாள 
லோகவாசிகளாயினும் , வேறு எவர் ஆக - வேறு எவராயினும் , இடர் இழைத் 
தார் எனின் - (உங்களுக்குத்) துன்பத்தைச் செய்திருப்பாரானால் , சாவர் 
ஆக்கி- ( அவர்களை ) இறந்தவராகச்செய்து ( கொன்று ) , அரசு - இராச்சியத்தை , 
தருவென் - (உங்களுக்குக் ) கொடுப்பேன் , என்றான்- ; ( எ - று . ) 

வேறேவ ரென்றது - நிலவுலகத்தவரை. விகற்பப்பொருளதாகிய ஆக 
வென்பது , பிறவிடத்துஞ் சென்று இயைந்தது . 

( ஙஅ ) 
இராமன் குறிப்பிக்க , லஷ்மணன் வரலாறு கூறுதல் . 

தாதைகூறலுந்தம்பியை நோக்கினான் 
சீதை கேள்வனவனுந்தன்சிற்றவை 
மாதரால் வந்த செய்கைவரம்பிலா 

வோத வேலையொழிவின்றுணர்த்தினான் . 
( இ - ள் . ) தாதை - சடாயு , கூறலும் - ( இவ்வாறு ) சொன்னவளவில், 
சீதை கேள்வன் - ஹீதாபதியாகிய ஸ்ரீராமன் , தம்பியை - லக்ஷ்மணனை , 
நோக்கினான் - (குறிப்பாய்ப் ) பார்த்தருளினான் ; அவனும் - அவ்விலக்குமண 
னும் , தன் சிற்றவை மாதரால் - தன்சிறியதாயாகிய கைகேயியால் , வந்த - 
உண்டான , செய்கை - காரியமாகிய , வரம்பு இலா - அளவில்லாத , ஓதம் 
வேலை - பெரிய கடலை , ஒழிவு இன்று - சிறி துந்தவிர்தலில்லாமல் , உணர்த் 
தினான் - தெரியச் சொன்னான் ; ( எ - று . ) 

தசாதற்குப் பிராணசிநேகிதரால்பற்றி , சடாயு , ஸ்ரீராமனுக்குத் தந் 
தைமுறையாவன் . " நுண்ணிய மென்பா ரளக்குங்கோல் காணுங்காற் , கண் 
ணல்லதில்லை பிற " என்றவாறு குறிப்பறிதற்கு நுண் கருவி நோக்கமாதலின் , 
ஸ்ரீராமன் ஜடாயுவுக்கு நடந்தவிருத்தாந்தத்தை முழுவ துங்கூறும்படி நோக் 
காற் குறிப்பித்ததனை இங்கி தஜ்ஞனாகிய லக்ஷ்மணன் அறிந்து அவ்வாறே 
கூறினானென்பது . அவை = அவ்வை - ஔவை ; தாய் . 

( ங கூ ) 
சடாயு இராமனைப் புகழ்ந்து கொண்டாடுதல் . 
ச 0 . உந்தையுண்மையனாக்கியுன் சிற்றவை 

தந்த சொல்லைத் தலைக்கொண்டுதாரணி 
வந்த தம்பிக்கு தவியவள்ளலே 
யெந்தைவல்லதியாவர்வல்லாரெனா. 


144 


ஆரணியகாண்டம் 


( 


( இ - ள் . ) ( பின்னர்சடாயு ஸ்ரீராமனைநோக்கி ) , உந்தை - உன் தந்தை 
யை , உண்மையன் ஆக்கி - சத்தியமுடையவனாகச்செய்து , உன் சிற்றவை 
உன்சிறியதாய் , தந்த - சொன்ன , சொல்லை - வார்த்தையை , தலைகொண்டு 
தலைமேற்கொண்டு , ( அங்ஙனமே ) , தாரணி - பூமியை , வந்த - உடன்பிறந்த , 
தம்பிக்கு - பரதனுக்கு , உதவிய கொடுத்த , வள்ளலே - ஈகைத்தன்மை 
யுடையவனே ! எந்தை - என்னப்பனாகிய நீ , வல்லது - வல்லவனாகிச்செய்த 
காரியத்தை , வல்லார் - செய்யவல்லவர் , யாவர் - வேறு எவர் ? எனா- என்று , 
( எ - று . ) -- புல்லி மோந்து என அடுத்தகவியோடு தொடரும் . 

தாரணி - தரணி யென்பதன் விகாரம் , எந்தை - மரபுவழுவமைதி ; முன் 
னிலைப் படர்க்கை . இனி , எந்தையென்பதனை அண்மைவிளியாக்கொண்டு , 
நீவல்லது யாவர்வல்லா ரெனவுமாம் . 

( 5 ) 
சக . அல்லித்தாமரைக்கண்ணனையன்புறப் 

புல்லி மோந்து பொழிந்தகண்ணீரினன் 
வல்லைமைந்தவம்மன்னையுமென்னையு 

மெல்லையில்புகழெய்துவித்தாயென்றான் . 
( இ - ள் . ) அல்லி - இதழ்களையுடைய , தாமரை - செந்தாமரை மலர் 
போன்ற , கண்ணனை - கண்களை யுடைய ஸ்ரீராமனை , அன்பு உற- மிக்க அன்பி 
னால் , புல்லி - தழுவிக்கொண்டு , மோந்து - உச்சிமோந்து , பொழிந்த கண் நீ 
ரினன் - சொரிந்த ஆநந்தக்கண்ணீரையுடையவராய் , - வல்லை வல்லவ 
னாகிய , மைந்த - குமாரனே ! ( நீ ) , அ மன்னையும் - அச்சக்கரவர்த்தியையும் , 
என்னையும்- , எல்லை இல் புகழ் - அளவில்லாத கிர்த்தியை , எய்துவித்தாய் 
அடையச்செய் தாய் , என்றான்- ; ( எ - று . ) 

தாமரை கண்களுக்கும் , அல்லி அக்கண்களின் இமைக்கும் உவமை . 
வல்லை - விரைவிலே யென்றுமாம் . 

( சக ) 
சடாயு சீதையை யாவளென வினவுதல் . 
சஉ . பின்னரும்மப்பெரியவன் பெய்வளை 

யன்னமன்னவணங்கினை நோக்கினான் 
மன்னர்மன்னவன்மைந்தவிவ்வாணுத 

லின்னளென்னவியம்பு தியாலென்றான் . 
( இ - ள் . ) அ பெரியவன் - அச்சடாயு , பின்னரும் பின்பும் , பெய்வளை - 
அணிந்த வளையல்களை புடைய , அன்னம் அன்ன - அன்னப்பேடு போன்ற , 
அணங்கினை - சீதையை , நோக்கினான் - பார்த்தவராய் , ‘ மன்னர் மன்னவன் 
மைந்த - சக்கரவர்த்தித்திருமகனே ! இவாள் நுதல் - இப்பெண் , இன்னள் 
என்ன - இன்னாளென்று , இயம்புதி - சொல்வாய் , என்றான் - ; ( எ - று . ) 
வதல் 

ஒளியினையுடைய நெற்றியுடையவள் ; அன்மொழித் 
தொகை , 

( சட் ) 


- 


வாணு , 


145 


சடாயுகாண்படலம் 


ச ... அல்லிறுத்தனர் 


- 


இளையபெருமாள் தம்வரலாறுகளை முற்றிலுங் கூறுதல் , 
சங ... அல்லிறுத்தன தாடகையாதியா 

வில்லிறுத்ததிடையெனமேலைநாட் 
புல்லிறுத்த தியாவும்புகன்று தன் 

சொல்லிறுத்தனன்றோன் றல்பின் றோன்றினான் . 
( இ - ள் .) தோன்றல் பின் தோன்றினான் - ஸ்ரீராமபிரானுக்குப் பின் 
னே திருவவதரித்த இளையபெருமாள் , -மேலை நாள் முன் நாளில் , அல் 
இறுத்து அன - இருள் ஒருவடிவமெடுத்துவந்தாற்போன்ற , தாடகை - தாட 
கையை ( க் கொன்றது ), ஆதி ஆ - முதலாக , வில் இறுத்தது - ( ஜநகராஜன். 
கொடுத்த ) சிவன் வில்லை முறித்தது , இடை என - நடுவாக , புல் இறுத்தது. - 
வனத்தை அடைந்தது , ( ஈறாக), யாவும் - எல்லாவற்றையும் , புகன்று - சொ 
ல்லி , தன் சொல் - தன்வார்த்தையை , இறுத்தனன் - முடித்தான் ; (எ - று . ) 

கொன்றது எனவும் , ஈறாக எனவும் வருவிக்க. இனி , இறுத்ததென் 
பதனைத் தாடகை யென்பதனோடுங் கூட்டி , தாடகையை அழித்தது முத 
லாக வென்றுமாம் . தாடகை மலைகளில் திரிபவள் . இனி , புல்லிறுத்த 
தென்பதற்கு , சக்கரவர்த்திக்குச் சாமகைங்கரியஞ்செய்த தென்று உரைப் 
பினும் அமையும் . 

(சங ) 
சடாயு ‘ நீவீர் யான்காக்க இங்கே வைகுமின் என்றல் . 

கேட்டுவந்தனன் கேழ்கிளர்மௌலிபான் 
றோட்டலங்கலினீர்துறந் தீர்வள 
நாட்டினீவிருநன்னு தறானுமிக் 

காட்டில்வைகு திர்காக்குவென்யானென்றான் . 
( இ - ள் . ) கேழ் கிளர் 

கிளர் மௌலியான் - ஒளிவிளங்குகின்ற முடியை 
யுடைய அச்சடாயு , -கேட்டு - அதுகேட்டு , உவந்தனன் - மகிழ்ந்தவ ராய் , -- 
தோடு அலங்கலினீர் - பூவி தழையுடைய மாலையை யுடையவர்களே ! வளம் 
நாட்டின் - வளப்பத்தையுடைய நாட்டினின்றும் , துறந்தீர் - விட்டு நீங்கி 
வந்தவர்களாகிய , நீவிரும் - நீங்களும் , நல் நுதல் தானும் - அழகிய நெற்றியை 
யுடைய சீதையும் , இ காட்டில்- , வைகுதிர் - தங்கியிருங்கள் ; யான்- , 
காக்குவென் - காப்பேன் , என்றான்- ; ( எ - 

இராமனது மறுமொழி . 
இறைவவெண்ணியகத்தியனீந்துள் 
தறையுகன் மணியாற்றினகன்கரைத் 
துறையுளுண்டொருசூழலச்சூழல்புக் 
குறைது மென் றனனுள்ளத்துறை குவான் , 
19 


146 


ஆமணியகாண்டம் 


( இ ள் . ) உள்ளத்து உறைகுவான் ( யாவாது ) உள்ளக்கமலத்தி 
லும் உறைகின்ற ஸ்ரீராமன் , - ( சடாயுவை நோக்கி ) , - இறைவ- தலைவனே ! 
அகத்தியன் - அகத்திய முனிவர் , எண்ணி ( வாசஞ்செய்தற்குத் தக்கஇட 
மென்று ) ஆலோசித்து , ஈந்து உளது - ( வசிக்கும்படி ) சொல்லியருளியதா 
கிய , -- அறையும் - ஒலிக்கின்ற , நல் - சிறந்த , மணி - அழகிய , யாற்றின் - 
( கோதாவரி ) நதியினது , அகல் - பரந்த , கரைத்துறையுள் - கரையினிடத்தில் , 
ஒரு சூழல் - ஓர் இடம் , உண்டு- ; அ சூழல் -- அவ்விடத்தில் , புக்கு உறை 
தும் - போய் வசிப்போம் , என் றனன்-- ; ( எ - று . ) 

கழுகுகளுக்கு அரச ராதலாலும் , தமக்குத் தந்தைமுறை யாதலாலும் , 
ஸ்ரீராமன் , ஜடாயுவை ‘இறைவ என்றான் . அறையும் நன்மணியாறு -சிறப் 
பித்துச் சொல்லப்படுகின்ற நல்லமுத்துப்போலத்தெளிந்த நீருள்ள் ஆறு 
என்றுமாம் . 

( சரு ) 
சடாயு அதற்கு உடன்பட்டு அவ்விடத்தை அவர்கட்குக் காட்டுதல் . 

பெரிதுநன்றப்பெருந்துறைவைகிநீர் 
புரி திர்மாதவம்போதுமின்யானது 
தெரிவுறுத்துவெனென்றவர் திண்சிறை 
விரியுநீழலிற்செல்லவிண்சென்றனன் . 

ள் . ) (பின்னர்ச் சடாயு) , - அ பெருந் துறை - அந்தப் பெருமை 
பொருந்திய இடம் , பெரிதும் நன்று - மிகவும் நல்லது ; நீர் - நீங்கள் , வைகி - 
( அங்குத்தானே ) தங்கி , மா தவம் புரிதிர் - சிறந்த அறத்தைச் செய்யுங்கள் ; 
போதுமின் - வாருங்கள் ; யான்- , அது - அவ்விடத்தை , தெரிவுறுத்துவென் . 
( உங்களுக்குக்) காண்பிப்பேன் , என்று என்று சொல்லி ,-- அவர் - அவ்வி ராம 
லஷ்மணர்கள் , திண் சிறை - ( தனது) வலிய சிறகுகளின் , விரியும் நீழலில் 
பரந்த நிழலில் , செல்ல - வரும்படி , விண் - ஆகாயமார்க்கத்தே, சென்ற 
னன் - பறந்துபோனார் ; (எ - . ) 

நீழல் - நீட்டல் விகாரம் . அவர்களுக்கு நிழலுண்டாகும்படி ஆகாயத் 
திற் பறந்து போயினா ரென்பதாம் . 

( சசு ) 
சடாயு காட்ட , அவர்கள் பஞ்சவடி சேர்தல் . 
சஎ . ஆய சூழல்றியவுணர்த்தியத் 

தூயசிந்தைய தோமில்குணத்தினான் 
போயபின்னைப்பொருசிலைவீரரு 

மேய சோலையினிது சென்றெய் தினார் . 
இ - ள் . ) தூய சிந்தைய - பரிசுத்தமான மனத்தையுடைய, அ தோம் 
இல் குணத்தினான் - குற்றமற்ற குணங்களை யுடைய அச்சடாயு , ஆய சூழல் . 
அப்பஞ்சவடியை , அறிய உணர்த்தி - தெரியும்படி காட்டி , போய் பின்னை . 


147 


சீடர்யுகாண்படலம் 
போனபின்பு ,-பொரு சிலைவீரரும் - போர்செய்கின்ற வில்லையுடைய அவ் 
வீரர்களும் , ஏய சோலை - பொருந்திய அச்சோலையில் , இனிது இனிமை 
யாக , சென்று எய்தினார் - போய்ச் சேர்ந்தார்கள் ; ( எ - று . ) 

(சஎ ) 
சடாயு அவர்களைப் பாதுகாத்துவருதல் . 
வார்ப்பொற்கொங்கைமருகியைமக்களை 
யேற்பச்சிந்தனையிட்டவ்வரக்கர் தஞ் 
சீர்ப்பைச்சிக்கறத்தேறினன்சேக்கையிற் 

பார்ப்பைப்பார்ச்கும்பறவையிற்பார்க்கின்றான் . 
( இ - ள் . ) அ அரக்கர் தம் - அங்குள்ள ராக்ஷஸர்களது , சீர்ப்பை - சிறப் 
பை , சிக்கு அற - ஐயமில்லாமல் , தேறினன் - நன்றாய் அறிந்த அச்சடாயு , 
ஏற்ப - தக்கபடியாக , சிந்தனையிட்டு . ஆலோசித்து ,-வார் கச்சணிந்த , 
பொன் கங்கை - அழகிய தனங்களை யுடைய , மருகியை 

(தம்) மரு 
மகளாகிய சீதையையும் , மக்களை புத்திரர்களாகிய ராமலக்ஷ்மணர்களை 
பும் , -சேக்கையில் - கூட்டிலுள்ள , பார்ப்பை - ( தம் ) குஞ்சுகளை , பார்க் 
கும் - பாதுகாத்து வருகின்ற , பறவையின் - பறவைபோல , பார்க்கின்றான் 
பாதுகாத்துவருகின்றவ ரானார் ; ( எ - று . ) 

பொற்கொங்கை - பொன்போலுஞ் சுணங்குபரந்த கொங்கையென்று 
மாம் . சீர்ப்பு - மாயம்முதலியன . பார்ப்பு - இளமைப்பெயர் ; “ பார்ப்பும் பிள் 
ளையும் பறப்பவற் றிளமை ” என்றார் ஆசிரியர் தொல்காப்பியனார் . 

இப்படலத்திற் கூறிய சிருஷ்டிக்கிரமம் முதனூலாகிய வால்மீகத்துக்கு 
மாறுபடுமேயாயினும் , இதிகாசாந்தர புராணாந்தரங்களிலேயாதல் கல்பாந் 
தாத்திலேயா தல் உண்டென்று கொள்ளல் வேண்டும் . மேல்வருவனவற் 
றிற்கும் இங்கனமே காண்க . 

இப்படலத்தில் , இராமபிரான் சரணாகதர்க்கு அபயப்பிரதானமருளிய 
தும் , அகத்தியர் படைக்கலங் கொடுத்ததனால் ஒப்புயர்வற்றவீரனாகிய தனக் 
குத் தக்க ஆயுதமடைந்ததும் வெளியாகின் றன . 

சடாயுகாண்படலம் முற்றிற்று . 


ஐந்தாவத் 
சூர்ப்பணகைப்படலம் . 
இத்தொடர்மொழி - சூர்ப்பணகையினது செய்தியை 

யுணர்த்தும் 
பாகமென இரண்டனுருபும்பயனுந்தொக்கதொகையாக விரியும் . சூர்ப்பண 
கை யென்ற சொல் - இலக்கணையால் , அவளது செய்தியை உணர்த்திய 
தென்க . இனி , சூர்ப்பணகையினது சம்பந்தமான படல மென்று ஆறாம் 
வேற்றுமைத்தொகையாக விரித்து , விஷயமாகவுடைமையே இங்கு ஆறாம் 
வேற்றுமைப்பொருளாகிய சம்பந்த மெனக்கொண்டு , சூர்ப்பணகையைப் 
பற்றிக் கூறுகிற பாக மென்று கருத்துஉரைப்பினு மாம் . சூர்ப்பணகை 
ஜூர்ப்பண கா என்ற வடசொல் ஈறு திரிந்தது; “ ஆவீறு ஐயும் ” : ( நன் - 
பத - 20. ) இது , சூர்ப்பம் நகம் எனப் பிரிந்து , முறம்போன்ற ( வடிவ 
முடைய ) நக முள்ளவ ளென்று ஏதுப்பொருள்படும் : அன்றி , சூர்ப்பம் - 
இரத்தம் நிறைந்த பாத்திரம் ; அதனால் , நகா - ( யாகம் முதலிய நற்கருமங் 
களைக் ) கெடுப்பவள் என்றுமாம் . இரத்தத்தைப் பாத்திரங்களிற் கொண்டு 
வந்து மேற்சொரிந்து அதனால் வேள்வியை அபரிசுத்தமாக்கி அழிப்பவ 
ளென்று கருத்து . இது , அவளுக்கு வடிவம்பற்றி வைக்கப்பட்ட காரணக் 
குறியாகிய இயற்பெயர். இது , பெயராதலால் , வடமொழிவிதிப்படி , சூர்ப்ப 

என , நிலைமொழியில் ரகாரம்வர வருமொழியில் நகாரம் ணகாரமா 
யிற்று ; ராமாயணம் , நாராயணன் 

என்பவற்றிற்போல : அங்ஙனமாகாமல் 
சூர்ப்பநகா என்று நிற்கும்போது பெயராகாது தன்மைகுறிக்கிற மாத்திர 
மாம் . இப்பெயர் , சிறுபான்மை சூர்ப்பநகி என்றும் வழங்கும் : அப்பொ 
ழுது , ஈயீறு இகரமான தென்க ; அதுவும் , பெயராகாது காரண மாத்திரமாய் 
நிற்பதே . ‘ சூர்ப்பணகீ என்பது , வட நூலிலக்கணவிதிப்படி வழுவாம் . 

சூர்ப்பணகை - இராவணனுடைய தங்கை; பிரமபுத்திரராகிய புலஸ் 
தியமுனிவருடைய குமாரரான விசிரவசினது இரண்டாம் மனைவியாகிய 
கேகசியின் வயிற்றில் இராவணகும்பகர்ணர்களுக்குப் பின் விபீஷணனுக்கு 
முன் பிறந்தவள் . இவளை , இராவணன் , காலகையென்பவளுடைய மக்களா 
கிய காலகேயருளொருவனான வித்யுஜ்ஜிஹ்வனென்னும் அசுரனுக்குமணஞ் 
செய்துவைத்திருந்தான் ; பின்பு இராவணன் திக்குவிசயஞ்செய்துவருகிற 
பொழுது , அசுமநகரத்திற் பிரவேசித்து அங்கிருந்த காலகேயரைப் போர் 
செய்து அழிக்கையில் , வித்யுஜ்ஜிஹ்வனும் இராவணனாற் கொல்லப்பட்டது 
னால் , கணவனையிழந்த சூர்ப்பநகை இராவணன்காலில் விழுந்து மிகப் 
புலம்பிப் பலவாறு முறையிட , அவன் அவளை வெகுசமாதானங்கூறிக் 
கோபங்தணித்து , தண்டகாரணியத்தில் ஜநஸ்தாநமென்றவிடத்தில் ஓரிராச் 


ண கா 


சூர்ப்பணகைப்படலம் 


149 


சிய முண்டாக்கி அதில் அவளை மேன்மையோடிருக்கச் சொல்லி , தூஷண 
னென்னுஞ்சேனாதிபதிக்கு உட்பட்டதொரு பெருஞ்சேனையையும் , தனது 
தாயினுடன் பிறந்தவள்மகனான கானையும் , அவளுக்கு உதவியாக இருந்து 
அவளிட்ட கட்டளைப்படி நடக்குமாறு நியமித்து , அங்கு அவள் யதேச்சை 
யாகத்திரியுமாறு அனுப்பிவிட்டான் . 

அங்ஙனமே அவ்விடத்திற்குடியேறி அங்குள்ள வனவாசிகளை வருத்திக் 
கொண்டு உல்லாசமாகத் திரியுந்தன்மையுள்ள இவள் , ஸ்ரீராமலக்ஷ்மணர் 
சீதையோடு கோதாவரி நதி தீரத்திற் பஞ்சவடியாச்சிரமத்தில் வசித்துவருகிற 
பொழுது ஒருநாள் இராமபிரானது திருமேனியழகைக்கண்டு பெருங்காதல் 
கொண்டு அழகிய வடிவமெடுத்து அருகில் வந்து தன்னைக் கூடும்படி பல 
வகையால் வேண்டவும் , அதற்கு அப்பெருமான் உடன்படாது பலகூறி 
மறுத்திட்ட தனால் மிகவருந்தி மீண்டு , ஒப்புயர்வில்லாத சௌந்தரியமுடைய 
மனைவி உடனிருத்தலால் , அவளுள்ளவளவும் என்னை இவன் விரும்பான் ; 
அவளை வஞ்சனையால் எடுத்துப்போய் மறைத்துவைத்துவிடின் , நான் இவ 
னுடன் கூடிவாழக்கூடும் என்று எண்ணி மறுநாளு தயத்தில் வந்து இரா 
மன் காலைக்கடன் கழித்தற்கு நீர்நிலைநோக்கிச் சென்ற சமயம் --பார்த்துச் 
சீதையைப் பிடிக்கத்தொடர்சையில் , அப்பிராட்டிக்குக்காவலாக 

அருகிற் 
சோலையிலிருந்த இலக்குமணன் கண்டுவிரைந்துவந்து இவளது கூந்தலை ஒரு 
கையாற்பற்றிக்கொண்டு மற்றொருகையால் உடைவாளையெடுத்து அதனால் 
இவளது மூக்கையுங் காதுகளையும் முலைகளையும் அறுத்து , பெண்கொலை 
செய்தல் தகுதியன் றென்ற கருத்தினால் இவளைக் கொல்லாமல் உயிரோடு 
விட்டிட , பின்பு இவள் , பெருங்குரல் பாய்ச்சிக் கதறியழுது , மீண்டும் இரா 
மனை நோக்கித் தன்னை மணஞ் செய்து கொள்ளவாவது தம்பிக்கு மணஞ் 
செய்விக்கவாவது வேண்டு மென்று மிகவும் வேண்டியும் சிறிதும்பயன் பெறா 
மல் , அவர்களால் வெருட்டப்பட்டு , 

உங்களையழிக்கக் கரனைக் கொண்டு 
வருகிறேன் என்று அவர்கள் மீது கறுக்கொண்டு சென்றன ளென்பது , இப் 
படலத்தின் கதை . 


வேறு . 


ராமலக்குமணரும் சீதையும் கோதாவரிநதியைக் காணுதல் . 
க . புவியினுக்கணியாபான்ற பொருடந்துபுலத் திற்றாகி 
யவியகத்துறைகடாங்கியைந் திணைநெறியளாவிச் 
சவியுறத்தெளிந்து தண்ணென்றொழுக்கமுந்தழுவிச்சான்றோர் 
கவியெனக்கிடந்தகோதாவரியினை வீரர்கண்டார் . 

இ - ள் . ) புவியினுக்கு அணி ஆய் - பூமிக்கு ( ஓர் ) அலங்காரமாய் , ஆன் 
பொருள் - தந்து - சிறந்த பொருள்களைக் கொடுத்து , புலத்திற்று ஆகி 
அறிவினிடத்ததாய் ( வயல்களுக்கு உரியதாய் ), அவி அகம் துறைகள் தாங்கி 
அமைந்த அகப்பொருளிலக்கணத்துறைவகைகளை யுடைய தாய் ( வெப்பம் 


150 


ஆர்ணியகாண்ட ம் 


தணியத்தக்க இடத்தையுடைய நீராடு துறைகளை யுடையதாய் ) , ஐந் திணை 
நெறி அளாவி - ஐந்து திணை களின் இலக்கணத்தைத் தழுவி ( ஐவகைநிலங் 
களின் வழியைச் சேர்ந்து ), சவி உற தெளிந்து - செவ்வையாகத்தெளிந்து , 
தண் என்ற ஒழுக்கமும் தழுவி - குளிர்ச்சியான . நல்லொழுக்கத்தையுங் 
கொண்டு ( குளிர்ச்சியாய்ப் பெருந்தன்மையை யுடைய தாய் ), சான்றோர் 
கவி என கிடந்த - பெரியோர்செய்த செய்யுள்போலப் பொருந்தியுள்ள, 
கோதாவரியினை - கோதாவரிநதியை , -- வீரர் பராக்கிரமமுடையவ ரான 
ஸ்ரீ ராமலக்ஷ்மணர் , கண்டார் - பார்த்தனர் ; ( எ - று . ) 

கோதாவரி நதிக்குச் சான்றோர் செய்யுளைச் சிலேடைமூலமாக உவமை 
கூறியதனால் , இச்செய்யுள் - சிலேடையணியை அங்கமாகக்கொண்ட உவ 
மையணி . இது , உறுப்புறுப்பிக்கலவையணி யெனப்படும் ; வட நூலார் 
ஸங்கராலங்காரத்தின்பாற் படுத்துவர் . 

சான்றோர் செய்யுளுக்கு : -- புவியினுக்கு அணியா தல் - பலவகையலங்கா 
ரங்களை யுமுடைய தாய் உலகத்தில் உயர்ந்தோர்பலராலுங் கொண்டாடப் 
படு தல் ; ஆன்ற பொருள் தருதல் - சிறந்த அறம் பொருளின்பம் வீடென் 
னும் உறுதிப்பொருள்களின் திறத்தையுணர்த்துதலும் , செம்பொருள் இலக் 
கணைப்பொருள் குறிப்புப்பொருள் என்னும் மூவகைப்பொருள்களை யுங் 
குறித்தலுமாம் ; புலத்திற்றா தல் - தன்னைக்கப்போர்க்கு நுண்ணறிவை 
விளைப்பதும் , அறிவைக்கொண்டு ஆராய்ச்சி செய்யச்செய்ய நன்கு புலப் 
படும் ஆழ்ந்தபொரு ளுள்ளது மாய் அறிவுக்கு உரியதாதல் ; அவியகத் 
துறைகள் தாங்குதல் - எழுத்துச் சொற் பொருள் யாப்பு அணி யென்னும் 
தமிழிலக்கணமைந்தனுள் பொருளின் பகுதியாகிய அகம் புறம் என்னும் இரண் 
டில் அகப்பொருளின் பாகுபாடுகளாகிய களவு கற்பு என்னும் ஒழுக்கங் 
களின் தன்மைகளைக் கூறுதல் ; புறப்பொருள் துறைகளைத் தாக்குதலும் செய் 
யுட்கு இலக்கணமாயினும் , புறப்பொருளினும் அகப்பொருள் கேட்போர் 
மன துக்கு மகிழ்ச்சி விளைப்பதாய்ச் சிறத்தலால், அதுவே பிரதானமாக 
எடுத்துக்காட்டப்பட்டது . இச்சிறப்புவிளங்க, அதற்கு , அவி என்னும் அடை 
மொழி கொடுத்தன ரென்க . 

அவி என்பதற்கு - மனத்துயரத்தை மாற்று 
விக்கிற என்றும் பொருள் கொள்ளலாம் . 

அகமாவது - ஒத்த அன்பினரா 
கிய தலைவனும் தலைவியும் தம்முட் கூடுகின் றகாலத்துப் பிறந்து அக்கூட்டத் 
தின் பின்னர் அவ்விருவராலும் ஒருவர்க்கொருவர் தத்தமக்குப்புலனாக இவ் 
வாறு இருந்ததெனக் கூறப்படாததாய் எப்பொழுதும் உள்ளத்து உணர்வா 
லேயே அனுபவிக்கப்படும் இன்பம் . இன் பம்பற்றி அகத்தேங்கழும் ஒழுக் 
கத்தை அகம் என்றது - ஆகுபெயர் ; அகம் - உள் , மனம் . நவரசங்களுள் 
முதலதான சிருங்காராசமாகிய அகப்பொருளைக் கூறினது , மற்றை ரசங் 
களாகிய புறப்பொருள் கட்கும் உபலக்ஷணம் . வட நூலுட் போசராசனும் , 
சுவைபலவென்று கூறுவார் கூறுக யாம்கூறுவது இன்பச்சுவையொன்றனை 

தனையே மிகுத்துக் கூறினான் என்ற பரிமேலழகருரையா 


யுமே யென 


சூர்ப்பணகைப் படலம் 


151 


லும் , அகப்பொருளின் தலைமையை அறிக . ஐந்திணைநெறியளாவுதல் - குறி 
ஞ்சி முல்லை பாலை நெய்தல் மருதம் என்னும் ஐவகைநிலங்களுக்கும் முறை 
யே உரியன வெனப்படுகிற புணர்தல் இருத்தல் பிரிதல் இரங்கல் ஊடல் 
என்னும் ஐவகையொழுக்கங்களையும் , அவற்றிற்கு அங்கமானவற்றையும் 
உரைத்தல் ; சவியுறத்தெளிதல் மயங்கவைத்தலென்னுங் குற்றத்திற்குச் 
சிறி துமிடமின்றி விளங்கவைத்தலென்னும் அழகுக்கு முழுவதும் இடமாய் 
நன்றாகப் பொருள்விளங்குதல் ; தண்ணென்ற ஒழுக்கந் தழுவுதல் - தீயொ 
ழுக்கத்தையுணர்த்தாமல் நல்லொழுக்கத்தை யுணர்த்துதல் ; அன்றி , மெல் 

ற ஓசையோடு தட்டறச்செல்லுஞ் சிறந்தநடையை யுடைமையுமாம் . 

கோதாவரிக்கு : -- புவியினுக்கு அணியாதல் பூமியில் அழகியதொரு 
பெருந்தியாதல் ; அன்றி , பூமியாகிய பெண்ணுக்கு ஒருமுத்தாரம்போ லிறுத் 
தலுமாம் ; ( " விலகிவில்லுமிழ் விரிகதிர் மணிபல வரன்றிப் , பொலன் முகட் 
டுயர் பொன்னெடுங் குன்றின் வீ ழருவி , குலவுவெண்டிரைக் குரைகட லுடு 
த்த பார்மடந்தை , அலர்முலைத்தலைத் துயல்வரு மாரமொத் துளதால் 
எனக் காண்க. ) ஆன் றபொருள் தருதல் - சிறந்த மலைபடுபொருள்கள் முத 
லியவற்றை அடித்துக்கொண்டுவருதல் : அன்றி , தன துவளத்தால் நாட்டுக் 
குச் செழுமையையுண்டாக்கி விளைவுப்பொருள் பலவற்றையும் விளைத்தலு 
மாம் ; புண்ணியந்தி யாதலால் , தன்னில்மூழ்குவார்க்குத் தீவினை தீர்த்து நல் 
வினைப்பயனாகிய அறம்பொருளின்பங்களையும் வீட்டையுங் கொடுத்தலு 
மாம் ; புலத்திற்றா தல் - விளை நிலத்தின் வளச்செழுமைக்கு உதவுதல் : அன்றி 
வெள்ளப்பெருக்கினாலும் வாய்க்கால்வழியாகவும் எங்கும் பரவி நிறைதலு 
மாம் ; அவியுகத்துறைகள் தாங்குதல் இறங்கு நீர்த்துறைகள் பலவற்றை 
ஆங்காங்கு உடைத்தாதல் ; ஐந்திணைநெறியளாவுதல் ஐவகைநிலங்களின் 
வழியாகச் செல்லுதல் ; ( மலையும் மலை சார்ந்த இடமும் - குறிஞ்சியும் ,காடும் காடு 
சார்ந்த இடமும் - முல்லையும் , நாடும் நாடுசார்ந்த இடமும் - மருதமும் , கடலும் 
கடல்சார்ந்த இடமும் நெய்தலும் ,நீரும் நிழலுமில்லாத வெற்றிடம் பாலையு 
மாமெனக் காண்க . ) சவியுறத்தெளிதல் - மிக்க ஆழத்திலுள்ள பொருளும் கட் 
புலனாம்படி மிகத்தெளிந்திருத்தல் ; தண்ணென்முெழுக்கந் தழுவுதல் - ஜீவ 
நதியா தலால் ,குளிர்ந்த நீர்ப்பெருக்கை என்றும் இடையறாமலுடையதாதல் . 

‘ வீரர் கண்டார் எனச் சிறப்புடைய ஆடவர்மேல் வைத்துக்கூறினது , 
சீதைகண்டதற்கும் உபலக்ஷணம் . புலத்திற்று.புலம் என்னும் பெயரின் மேற் 
பிறந்த ஒன்றன்பாற்குறிப்புவினையாலணையும் பெயர் . சவி என்ற வடசொல் 
லுக்கு - ஒளி யென்று பொருள் . தண்ணெனல் - குளிர்ச்சிக்குறிப்பு . ஒழுக் 
கமும் , உம் - இறந்தது தழுவிய எச்சம் . இறந்தது தழுவிய எச்சவும்மையை 
யேற்ற சொல்லை இறுதியிலேநிறுத்தவேண்டு மென்பது இலக்கண மாதலை , 
" எஞ்சுபொருட்கிளவி செஞ்சொ லாயின் , பிற்படக் கிளவார் முற்படக் 
கிளத்தல் ” என்ற தொல்காப்பியத்தால் அறிக . சான்றோர் என்பதில் , மிகுதி 
யுணர்த்தும் சொல் என்னும் உரிச்சொல் - பகுதி . கவியென்னும் வடசொல் , 


- 


152 


ஆரணியகாண்டம் 


கவநஞ்செய்பவனைக் குறிக்கும் ; இது , தமிழில், செய்தான் பெயர்செய்யப் 
பட்டதன் மேல் நிற்குங் கருத்தாவாகுபெயராய் , செய்யுளையும் உணர்த்தும் . 
என - உவமவுருபு . கோதாவரி - கோதாவரீ யென்னும் வடசொல் திரிந்தது . 

இதுமுதல் எழு கவிகள் - பெரும்பாலும் முதற்சீரும் நான் காஞ்சீரும் 
விளச்சீர்களும் , மற்றைநான்கும் மாச்சீர்களு மாகிய கழிநெடிலடி நான்கு 
கொண்ட அறுசீராசிரியவிருத்தங்கள். இவற்றில் , மூன்று ஆறாஞ் சீர்கள் , 
தேமாச்சீர்களாகவே நிற்கும் . 

கோதாவரிவருணனை . 
உ . வண்டுறைகபாலச்செவ்விவாண்முகம் பொலியவாச 

முண்டுறைகுவளையொண்கெணொருங்குறநோக்கியூழிற் 
றெண்டிரைக்கரத்தின்வாரித்திருமலர் தூவிச்செல்வர்க் 
கண்டடிபணிவதென்னப்பொலிந்தது கடவுள்யாறு . 

இ - ள் . ) கடவுள் யாறு - தெய்வத்தன்மையையுடைய அந்த நதியா 
னது, - வண்டு உறை கமலம் - வண்டுகள் மொய்க்கப்பெற்ற செந்தாமரை 
மலராகிய , செவ்வி வாள் முகம் - அழகிய ஒள்ளிய முகம் , பொலிய - மலர்ந்து 
விளங்க , -வாசம் உண்டு உறை குவளை - பரிமளத்தை உட்கொண்டு தங்குகிற 
நீலோற்பலமலர்களாகிய , ஒள் கண் - ஒளியுள்ள கண்களால் , ஒருங்கு உற 
நோக்கி - ஒரேவி தமாகப் பார்த்து , ஊழின் தென் திரை காத்தின் - முறை 
யே ஒன்றன்பின் ஒன்றாய் வரிசையாகவருகிற தெளிவான அலைகளாகிய 
ககளால் , திரு மலர் - சிறந்த பூக்களை , வாரி தூவி மிகுதியாக எடுத்துச் 
சொரிந்து , - (இத்தன்மையால் ) , செல்வர் கண்டு அடி பணிவது என்ன . 
செல்லப்பிள்ளை களாகிய இராமன் முதலிய மூவரையும் பார்த்து அவர்கள் 
பாதத்தில் வணங்குவது போல , பொலிந்தது - விளங்கிற்று ; (எ - று . ) 

இராமன் முதலியோர் அவ்விடம்வருகையில் , அந்நதி தாமரை மலரைக் 
குவளைகள் நிமிர்ந்து விளங்க அலைகளாற் பலவகைப்பூக்களைச் சிதறிக்கொண்டு 
விரைவாகத்தணிந்துவருகிற தன்மையை நோக்கினால் , அது அளவிறந்த 
மகிமையையுடைய அவர்கள துவருகையை அறிந்து முகமலர்ச்சிபெற்றுத் 
தன் கண்களால் அவர்கள்வ ரவையே எதிர்நோக்கிக்கொண்டு விரைவாக அரு 
கில்வந்து அவர்கள் திருவடிகளிற் பலவகைப்பூக்களைத் தன்கைகளால் எடுத்து 
இட்டு அருச்சித்து வணங்குவதுபோ லிருந்தது என்பதாம் . நான்காமடியில் 
வருகிற தற்குறிப்பேற்றவணிக்கு , முதல்மூன்றடிகளிலுள்ள உருவகம் அங்க 
மாய் நின்றதனால் , இதுவும் - உறுப்புறுப்பிக்கலவையணியாம் . வடிவத்தில் 
கைக்கு அலை உவமை யென்க ; • சேந்தொளி விரியுந் தெண்டிரையெனு 
நிமிர்கையால் , ஏந்தினளொரு தானே யேற்றின ளினி தப்பால் " எனக் கீழ்க் 
கங்கைப்படலத்திலும் அலை கையெனப்பட்டவாறு காண்க ; தெண்ணீர்ப் 
பொன்னி திரைக்கையா லடிவருட எனப் பெரியாரும் பணித்தார் . 


சூர்ப்பணகைப்படலம் 


ஒருங்குற நோக்குதல் - ஒருமுகமாகப் பார்த்தல் . இனி , ஊழின் தூவி 
என இயைத்து , ( பெரியோர்களுக்குச் செய்யவேண்டும் ) முறைப்படி அருச் 
சித்து என்றுங் கொள்ளலாம் . வாரித் திருமல ரென எடுத்து , சிறந்த நீர்ப் 
பூக்க ளென்றலும் ஒன்று . செல்வர்க்கண்டு- " இயல்பின் விகாரம் " . ( 2 ) 
கூ . எழுவுறுகாதலாலிங்கிரைத் திரைத்தேங்கியேங்கிப் 

பழுவநாட்குவளைச்செவ்விக்கண்டனிபரந்து சோர 
வழுவிலாவாய்மைமைந்தர்வனத்துறைவருத்த நோக்கி 
பழுவது மொத்ததாலவ்வலங்குநீராறுமன்னோ. 

( இ - ள் . ) அ அலங்கு நீர் ஆறு - அசைந்து பெருகுகிற நீரையுடைய 
அந்தக்கோ தாவரிநதி , --வழு இலா வாய்மை மைந்தர் வனத்து உறை வருத் 
தம் நோக்கி - தவறுதலில்லாத மெய்ம்மைமொழியையுடைய அத்தசரதகுமா 
ரர்கள் காட்டிலே வந்து வசிக்கிற வருத்தந்தருஞ்செய்கையைப் பார்த்து , 
எழுவுறு காதலால் - ( அவர்களிடத்து ) மிகுதியாய் மேலெழுகிற அன்பினால் , 
இங்கு - இவ்விடத்தில் ( அருகில் ) , ஏங்கி ஏங்கி - மிக இரங்கி , பழுவம்நாள் 
குவளை செவ்வி கண் பனி பரந்து சோர- தொகுதியாகவுள்ள அன்றுமலர்ந்த 
நீலோற்பலமலர்களாகிய அழகியகண்களினின்று (தேனாகிய ) நீர்த்துளி பரவி 
வழிய , இரைத்து இரைத்து அழுவது ஒத்தது - கதறிக்கதறிப் புலம்புவதை 
யும் போன்றது ; ( எ - று . ) - ஆல், மன் , ஓ - ஈற்றசை 

சகள் . 
மலர்ந்த கருங்குவளை மலர்களினின்று தேன்வழிய மிக்க ஆரவாரஞ் 
செய்து கொண்டு பெருகுகின்ற அந்நதியை நோக்கினால் , அது , சக்கரவர்த்தி 
யினது செல்வக்குமாரர்வனத்தில் வசிக்கிற துயரச்செய்தியைப் பார்த்து 
அவர்களிடத்துத் தான்மிகுதியாகக்கொண்டுள்ள அன்பினால் மிகவிசனப் 

கண்ணீர்பெருகக்கதறியழுவதுபோன்ற தென்பதாம் . தற்குறிப் 
பேற்றவணிக்கு இரண்டாமடியிலுள்ள உருவகம் அங்கமாய் நின்றதென்க . 
குவளையைக் கண் என்றதற்கு ஏற்ப , பனி தேனெனக் கொள்ளப்பட்டது; 
ஏகதேசவுருவகம் . - இனி , இராமலக்ஷ்மணர் . கோதாவரி நதியைச் சார்ந்த 
காலம் பனிக்காலத்துக்குச் சிறிது முந்தின . தாதலால் , பனி யென்பதற்கு 
பனிநீர்த்துளி யென்றே கொள்ளினுமாம் . 

கொடியவரான இராக்கதரை வேரறுத்துத் துயர் தீர்த்திடுகிறோமென்று 
தாம் தண்டகாரணியத்து முனிசனங்களுக்கு வாக்குத்தத்தஞ்செய்ததனை 
நிறைவேற்றுதற்குச் சமயம்பார்த்து நிற்பவ ரென்பது தோன்ற , வழுவிலா 
வாய்மைமைந்தர் என்றார் ; இனி, தமது தந்தை கைகேயிக்கு இரண்டு 
வரங்கொடுத்திருந்த வார்த்தையின் சத்தியந்தவறாமற் பாதுகாத்தற்பொருட்டு 
வனம்புகுந்த மைந்தரெனினுமாம் . இங்கு . இப்பொழுது எனினுமாம் ; 
இங்கு என்பதை அசைசெயன்றலும் ஒன்று : அங்கு என்றும் பாடமுண்டு : 
இரைத்து இரைத்து , ஏங்கி ஏங்கி - அடுக்குக்கள் , மிகுதிப்பொருளன . பழு 
வம் - காடு ; இங்குத் தொகுதியென்னும் பொருளின் மேல் நின்றது . நாட் 

20 


154 


ரணியகாண்டம் 


குவளை , அன்றைநாளில்மலர்ந்த குவளை ; புதிய குவளை , அழுவதும் என்ற 
உம்மை 

இறந்தது தழுவியஎச்சம் . 

இராமனும் சீதையும் அந்நதியின் வளங்களைக் காணுதல் . 
ச , நாளங் கொணளினப்பள்ளிநயனங்களனைய நேமி 
வாளங்களுறைவகண்டுமங்கை தன் கொங்கை நோக்கு 
நீளங்கொள்சிலையோன்மற்றை நேரிழைநெடியநம்பி 
தோளின்கண்மனம்வைத்தன்னசுடர்மணித் தடங்கள் கண்டாள் . 

இ - ள். ) நீளம் கொள் சிலையோன் - நீட்சியைக்கொண்ட வில்லை 
யுடைய இராமன் , -- நாளம் கொள் நளினம் பள்ளி - தண்டைக்கொண்ட 
தாமரைமலராகிய படுக்கையில் , நயனங்கள் . அனையநேமிவாளங்கள் உறைவ 
கண்கள் போல இரட்டையாகவுள்ள சக்கரவாகப்பறவைகள் தங்குவன 
வற்றை , கண்டு - பார்த்து , ( உடனே ) , மங்கை தன் கொங்கை நோக்கும் - 
இளம்பருவ முடைய சீதையினது தனங்களைப் பார்த்தருள்வான் ; நேர் 
இழை- தகுதியான ஆபரணங்களை அணிந்துள்ளசீதை , நெடியநம்பிதோளின் 
கண் மனம் வைத்து - பெருமைக்குணமுள்ள இராமனது திருத்தோள் 
களினிடத்துத் தன்மனத்தைச் செலுத்திக்கொண்டு , அன்ன சுடர் மணி 
தடங்கள் கண்டாள் - அத்தோள்களையொத்த விளங்குகிற இரத்தினங்களை 
யுடைய ( அந்நதிக்கரையின் ) மணற்குன்றுகளைப் பார்த்தாள் ; ( எ 
மற்று - வினைமாற்றுப்பொருளில் வந்தது ; ஐ - சாரியை : ஐயீற்றுடைக்கும் 
றியலுகரம் . 

அந்நதியிலுள்ள தாமரைமலர்களைப் படுக்குமிடமாகக் கொண்டு அவற் 
றில் தங்கியுள்ள ஆணும் பெண்ணுமாகிய இரட்டைப்பட்ட சக்கரவாகப்பற 
வைகளை நோக்குகையில் , இராமனுக்கு , அவற்றையொத்த சீதையின் நெருங் 
கிய இணைக்கொங்கை ஞாபகத்துக்குவந்ததனால் , இராமன் உடனே அவற்றை 
நோக்குவானாயினா னென்றும் , அவ்வாற்றங்கரையிலுள்ள மணற்குன்று 
களை நோக்குகையில் , சீதைக்கு , அவற்றையெர்த்த இராமனது உயர்ந்த 
தோள்கள் ஞாபகத்துக்கு வந்ததனால் , சீதை , அத்தோள்களை நினைத்துக் 
கொண்டே அம்மணல்மேடுகளை உற்றுநோக்கினா ளென்றும் உணர்க . ஒரு 
பொருளைக்கண்டு ஒப்புமையினால் மற்றொரு பொருளை நினைத்தல் கூறப்பட் 
டமையின் , இது - நினைப்பணி ; வடநூலார் ஸ்மிருதிமதலங்கார மென்பர் . 

சக்கரவாகப்பறவை கொங்கைக்கு உவமையா தலை , “ தழைசிறைநேமிப் 
புட்கொலோ கமலமுகைகொலோ என்கொல் சாற்றுவதே என்ற நைட 
தத்திலுங் காண்க . சக்கரவாகம் - பகல் முழுவதும் ஆணும் பெண்ணுங் கலந் 
திருந்து இரவிற் பிரிந்து வருந்துந் தன்மைய தாகிய ஒருவகைப்பறவை . 
கொங்கைக்குச் சக்கரவாகவுவமை - வடிவத்திற்கும் , தோளுக்கு மணற்குன்று 
உவமை - உயர்ச்சிக்கு மென்க . மகளிர்க்குத் தனமும் ஆடவர்க்குத் தோளும் 
வேட்கைவிளைக்குஞ் சிறந்த உறுப்புக்களாதலால் , அவற்றை இங்கு ஒருங்கே 


சூர்ப்பண்கைப்படலம் 


155 


கூறினார் . சக்கரவாகங்களுக்குக் கண்களை உவமைகூறியது, இரட்டையாய் 
ஒன்றையொன்று நெருங்கி இணையொத்துள்ளன வென்பதை விளக்கு 
தற்கு ; இனி , அரிய அன்பினால் ஒன்றுக்கொன்று கண்போலவுள்ள என்று 
உரைக்கலாம் . 

இங்கே நேரிழை யென்றது , அத்திரிமுனிவரது பத்தினியான அநசூ 
யையால் அன்போடு கொடுக்கப்பட்ட பலவகை ஆபரணங்களை அணிந்துள்ள 
வள் என்றவாறு ; அத்தன்மை , கீழ் விராதன்வதைப்படலத்தில் " அன்னமா 
முனியெர் டன் றவணுறைந் தவனரும் , பன்னி கற்பி ன நசூயை பணியா 
லணிகலன் , துன்னு தூசினொடு சந்திவை சுமந்த சனகன் , பொன்னொடேகி 
யுயர் தண்டகவனம் புகுதலும் " என்றதனால் விளங்கும் . நெடியநம்பி 
என்றது - தேவாதிதேவனென்றும் , திரிவிக்கிரமாவதாரஞ் செய்தவ னென் 
றும் , புருஷோத்தம னென்றும் , லக்ஷ்மணனுக்குத் தமையனான இராம 
னென்றும் கருத்துப்படும் . 

நாளம் , களிகம் , நயநம் , நேமிவாளம் , மணி - வடசொற்கள் . வட்ட 
வடிவை யுணர்த்துகிற நேமி , வாளம் என்ற சொற்கள் - ஒரு பொருட்பன் 
மொழியாகத் தொடர்ந்து நின்று , அவற்றின் பரியாய நாமமாகிய சக்கர 
மென்ற சொல்லாம். பெயர் குறிக்கப்படுகிற சக்கரவாகப்பறவையை உணர்த் 
தின வென்க . மங்கை யென்றது - இங்கே, பருவப்பெயராகாமல் , பெண் 
ணென் றமாத்திரமாய் நின்றது ; அப்பருவத்துக்கு வயதெல்லை - பன்னிரண்டு 
முதற் பதின் மூன்றளவும் . நோக்கும் செய்யுமென் முற்று ; இங்கே, ஆண்பால் . 
மணல் மேட்டுக்கு , மணி - - ஆற்றுவெள்ளத்தாற்கொணர்ந்து ஒதுக்கப்பட் 

தோள்கள் இரத்தினாபரணங்களை அணி தற்கு உரியனவாதல்பற்றி , 
அவற்றிற்கு உவமையாகிற தடங்களுக்கு ‘ சுடர்மணி என்ற அடைமொழி 
கொடுத்தார் . 
ரு . ஓதிமமொதுங்கக்கண்டவுத்தமனுழையளாகுஞ் 

சீதைதன்னடையை நோக்கிச்சிறியதோர்முறுவல் செய்தான் 
மா தவடானுமாண்டுவந்து நீருண்டுமீளும் 
போதகநடப்பநோக்கிப்பு தியதோர்முறுவல்பூத்தாள் . 

( இ - ள் . ) ஓதிமம் - அன்னப்பறவை , ஒதுக்க விலகிச்செல்ல , கண்ட : 
பார்த்த , உத்தமன் - புருஷோத்தமனான 

இராமன் , -உழையள் ஆகும் 
தைதன் நடையை நோக்கி - அருகிலுள்ளவளான சீதையின து நடையைப் 
பார்த்து , சிறியது ஓர் முறுவல் செய்தான் - ஒரு புன்சிரிப்பைச் செய்தான் ; 
ஆண்டு வந்து நீர் உண்டு மீளும் போதகம் நடப்ப - அவ்விடத்தில் வந்து 
நீரைப்பருகி மீளுகிற ஆண்யானை ( விலகி ) நடக்க , மாது அவள் தானும் 
( அதனைப்பார்த்த ) அச்சீதையும் , நோக்கி - ( அருகிலுள்ள இராமனது நடை 
யைப் ) பார்த்து , புதியது ஓர் முறுவல் பூத்தாள் - ஒரு புன்சிரிப்புச் செய்தாள் 


டவை . 


( ச ) 


156 

ஆரணியகாண்டம் 
இராமனும் சீதையும் அந்ததியினருகில் உல்லாசமாகச் சஞ்சரிக்கும் 
பொழுது, இராமன். அங்கு -அன்னப்பறவை ஒதுங்கி நடத்தலைக் கண்டு , 
அதனாற் சீதையின் நடை ஞாபகத்துக்குவரப்பெற்று , உடனே அவள் நடை 
யை உற்றுப்பார்த்து , அது அன்ன நடையினுஞ் சிறந்திருத்தலை யுணர்ந்து , 
இப்படிப்பட்ட நடையழகில் தான் ஒப்பாகமாட்டாமைபற்றியே அன்னம் 
இவள் முன் நிற்க லாற்றாது நாணி விலகிச்செல்கின்ற தெனக் கருதி , அவ் 
வன்ன நடையின் எளிமைபற்றிய இகழ்ச்சியினாலும் , சீதைநடையின் சிறப்புப் 
பற்றிய மகிழ்ச்சியினாலும் , சிறிது சிரித்திட்டனன் : அங்ஙனமே , சீதையும், 
அங்குவந்து . நீர்பருகிய யானை மீண்டுசெல்லும் நடையைக் கண்டு , அதனால் 
இராமன துநடை ஞாபகத்துக்குவரப்பெற்று , உடனே அவன் நடையை உற் 
றுப்பார்த்து , அது யானை நடையினுஞ் சிறந்திருத்தலை யுணர்ந்து , இப்படிப் 
பட்ட நடையழகில் தான் ஒப்பாகமாட்டாமைபற்றியே யானை இவன் முன் 
நிற்கலாற்றா து நாணி அப்பாற் செல்கின்ற தெனக் கருதி , அவ்யானை நடை 
யின் எளிமைபற்றிய இகழ்ச்சியினாலும் , இராமன் நடையின் சிறப்புப்பற்றிய 
மகிழ்ச்சியினாலும் , சிறிதுசிரித்திட்டனள் என்பதாம் . - இதில் கீழ்க்கூறிய 
நினைப்பணி தொனிக்குமாறு அறிக 

உண்ணலென்பது - உண்பன தின்பன பருகுவன நக்குவன எனப் 
பிரித்துக்கூறுமிடத்துச் சிறப்புவினையும் , அங்ஙனம் வேறுபாடு கருதாதவிடத் 
துப் பசிதாகங்கள் தீர உட்கொள்ளப்படும் பொருளெல்லாம் உணவெனப் 
படுதலின் பொதுவினையு மாகு தலால் , நீருண்டு என்றார் . பத்துப்பிரா 
ய்த்து யானைக்குட்டிக்குப் போதமென்று பெயர்; அது , கப்பிரத்தியயம் 
பெற்று , போதகமென நின்றது . நான் காமடியில் ‘ புதியது என்பது , இரண் 
டாம்டியில் சிறியது என்றதற்கு ஈடாக நின்றதனால் , அதனை அதன்பரி 
யாய்மாகக் கொண்டு , புதியதோர் முறுவல் - இளநகை யெனப்பட்டது . 

வில்லியறடக்கைவீரன்வீங்குநீராற்றின்பாங்கர் 
வல்லிக ணுடங்கக்கண்டான்மங்கை தன்மருங்குனோக்க 
வெல்லியங்குலளைக்கானத்திடையிடைமலர்ந்து நின்ற 
வல்லியங்க மலங்கண்டாளண்ணறன்வடிவுகண்டாள் . 

( இ - ள் . ) வில் இயல் தட கை வீரன் - விற்பொருந்திய பெரிய கை 
யை யுடைய வீரனான இராமன் , வீங்கு நீர் ஆற்றின் பாங்கர் - மிக்க நீரை 
யுடைய அந்நதியினிடத்திலே , வல்லிகள் நடங்க - (வஞ்சி முதலிய ) நீர்க் 
கொடிகள் அசைய , கண்டான் - பார்த்து , மங்கைதன் மருங்குல் நோக்க - 
( அதனாற் ) சீதையினது ( துவளுகிற ) இடை ( ஞாபகத்துக்குவந்ததுபற்றி அத 
னைப் ) பார்க்க , - (அச்சீதை) ,. எல்லி அம் குவளை கானத்து இடை இடை 
மலர்ந்து நின்ற அல்லி அம் கமலம் கண்டாள் - இருள்போலக்கறுத்த அழ 
கிய குவளை மலர்த்தொகுதியின் இடையிடையே மலர்ந்துநின்ற அகவிதழ் 
களை யுடைய அழகிய செந்தாமரைமலர்களைப் பார்த்து , அண்ணல்தன் 


ந 


சூர்ப்பண் 

ணகைப்படலம் 


157 


வடிவு கண்டாள் - ( அதனால் ) இராமனது (கரிய ) திருமேனி ( ஞாபகத்துக்கு 
வர் அதனைப் ) பார்த்தாள் ; ( எ - று . ) 

இராமன் கொடியைக்கண்டு ஒப்புமையினால் சீதையின் இடையையும் , 
சீதை நீலோற்பலமலர்க்குழாத்தின் இடையிடையே மலர்ந்துள்ள தாமரை 
மலர்களைக்கண்டு இராமனது வடிவத்தையும் நினைத்து உற்றுநோக்கியதாகக் 
கூறிய தனால் , இதிலுங் கீழ்க்கவியிற் போலவே நினைப்பணி தொனித்தல் 
காண்க . இடைக்கு , கொடி .- மெல்லிய தாய் ஒல்கி ஒசியுந்தன் மையில் உவமை. 
கருங்குவளை மலர்த்தொகுதியின் நடுலிடங்களில் மலர்ந்துநின்ற செந்தாமரை 
மலர்கள் , இராமபிரானது கரியதிருமேனியில் விளங்குகிற கண் கை கால் 
முகம் வாய் முதலிய திருவவயவங்களைப் போலுமென்க. 

வில் இயல் - வில் தொழிலிற் பயின்ற எனினுமாம் . தடக்கை - உத்தம 
இலக்கணப்படி முழங்காலளவும்நீண்டு தொங்குங்கை; ஆஜா நுபாஹு . ( சு ) 

இராமன்முதலியோர் பஞ்சவடி சேர்ந்து தங்குதல் . 
அனைய தோர் தன்மையாலவ்வருவி நீராற்றின்பாங்கர்ப் 
பனிதருபடிவப்பஞ்சவடியெனும்பருவச்சோலைத் 
தனியிட மதனை நண்ணித்தம்பியாற்சமைக்கப்பட்ட 
வினியபூஞ்சாலையெய் தியிருந்தனனிராமனிப்பால் . 

( இ - ள் . ) இராமன் அனையது ஓர் தன்மையால் - அப்படிப்பட்ட 
தொரு தன்மையினால் ( அவ்வாறு அந்நதியின் வளங்களைப் பார்த்துக் 
கொண்டே ) , - அ அருவி நீர் ஆற்றின் பாங்கர் - மலையருவியாகப்பெருகிய 
நீரையுடைய அந்தநதியின் அருகிலுள்ள, பனி தருபடிவம் பஞ்சவடி எனும் 
பருவம் சோலை தனி இடம் அதனை - குளிர்ச்சியைச்செய்கிற தன்மையை 
யுடைய பஞ்சவடியென்கிற காலத்தில் மலருஞ்சோலையாகிய ஏகாந்தமான 
( ஒப்பற்ற ) இடத்தை, நண்ணி - சேர்ந்து , தம்பியால் சமைக்கப்பட்ட இனிய 
பூ சாலை எய்தி- ( அங்கு ) இலக்குமணனாற்செய்யப்பட்ட இனிமையான அழ 
கியபர்ணசாலையை அடைந்து , இருந்தனன் - ( அங்கு ) வசித்திருந்தான் ; 
இப்பால் - இதன்பின்பு , ( எ - று . ) - சூர்ப்பணகை எய்தினள் என மேற் 
பத்தாங்கவியோடு தொடர்ந்து முடியும் . 

தன்மையால் நண்ணி யென்றும் , அ ஆறு என்றும் இயையும் . பர்வம் , 
பாலா என்னும் வட்சொற்கள் , திரிந்தன . இடமதனை என்பதில் , அது 
என்பது - பகுதிப்பொருள் விகுதி ; இனி , , தனியிடமாகிய அதனை எனச் 
சுட்டாக்கியும் உரைக்கலாம் . 

( எ ) 


வேறு 


சூர்ப்பணகையின் தன்மை . 
நீலமாமணிநிறநிருதர்வேந்தனை 
மூலநாசம்பெறமுடிக்குமொய்ம்பினாண் 


1 


158 


ஆரணியகாண்டம் 


மேலைநாளுயிரொடும்பிறந்து தான்விளை 

காலமோர்ந்துடனுறைகடிய நோயனாள் . 
இதுமுதல் மூன்று கவிகள் குளகம் . 

( இ - ள் . ) நீலம் மா மணி நிறம் நிருதர் வேந்தனை - சிறந்த நீலாத்தி 
னம் போன்ற கருநிறத்தையுடைய இராக்கதர்க்கு அரசனான இராவணனை , 
மூலம் நாசம் பெற - வேரோடு ( குலத்தோடு ) அழிவை யடையும்படி , முடிக் 
கும் - இனி அழிக்கப்போகிற , மொய்ம்பினாள் - வலிமையையுடையவளும் , -- 
மேலை நாள் - முற்காலத்திலே ( பிறந்தபொழுதே ) , உயிரொடும் பிறந்து - 
உயிரோடுகூடவே தோன்றி , தான் விளை காலம் ஓர்ந்து - தான் வெளிப் 
பட்டுப் பயன்விளைத்தற்குஉரிய காலத்தை எதிர்பார்த்துக்கொண்டு , உடன் 
உறை - அவ்வுயிரோடுகூடவே தங்குகிற , கடிய நோய் அனாள் - கொடிய 
வியாதியை ஒத்தவளும் , ( எ - று . ) - ஆகிய சூர்ப்பணகை யென்க. 

இவள் பின்பு இராமனை வலியப்புணர் விரும்பும் விருப்பமும் , அதற்குத் 
தடையென்று தன்னாற்கரு தப்பட்ட சீதையைப் பலாத்காரமாக எடுத்துக் 
கொண்டுபோகத்துணியுந் துணிவும் ஆகிய இவள துவலிமைமிகுதியே பின்பு 
ராவணன் இராமனுக்குப்பகையாய்க் குலத்தோடு அழிதற்கு மூலகாரண 
மாதலால் ‘நிருதர்வேந்தனை மூலநாசம்பெற முடிக்கும் மொய்ம்பினாள் 
என்றும் , “ உடன்பிறந்தார் சுற்றத்தா ரென் றிருக்க வேண்டா , வுடன் பிறந் 
தே கொல்லும் வியாதி " என்றபடி இராவணனுக்கு உடன்பிறந்தவளாயிருந் 
தும் அவன் அழியும்படியான காரியத்தை ஒருகாலத்தில் தொடங்கிய இவள் 
ஒருயிர் உடம்போடுகூடிப்பிறக்கும்பொழுது அப்பிராணியுடனே தானும் 
பிறந்து உடனிருந்துகொண்டே பின்பு ஒருகாலத்தில் அப்பிராணியையே 
கொல்லுமாறு வெளிப்படுகிற பயங்கரமான தொரு வியாதிபோலுவ ளென் 

மேலைநா ளுயிரொடும்பிறந்து தான்விளை காலமோர்ந்து 
உடனுறை 
கடிய நோ யனாள் என்றுங் கூறினார். நீலம் , மூலநாபலம் - வடசொற்கள் . 
நீலம் ஆம் மணி யென்றும் பிரிக்கலாம் . 

இதுமுதல் இருபத்து மூன்று கவிகள் - பெரும்பாலும் மூன்றாஞ்சீரொ 
ன்று மாச்சீரும் , மற்றைமூன்றும் விளச்சீர்களு - மாகிய அளவடி நான்கு 
கொண்ட கலிவிருத்தங்கள் . 

கூ . செம்பராகம்படச்செறிந்தகூந்தலாள் 
- வெம்பராகுத்தனிவிளைந்தமெய்யினா 

ளும்பரானவர்க்குமொண்டவர்க்குமோதநீ 

ரிம்பரானவர்க்குமோரிறு தியீட்டுவாள் , 
( இ - ள் . ) செம்பு அராகம் பட - தாமிரத்தின் து செந்நிறம் போன்ற 
செந்நிறம் ( தன்னிடத்திலே) பொருந்த , செறிந்த - அடர்ந்த , கூந்தலாள் - 
லைமயிரை யுடையவளும் , --ராகுவெம்ப - ராகுவென்னுங் கொடியகிரகம் 


சூர்ப்பணகைப்படலம் 


159 


( ஒப்பாகமாட்டாமல் ) வாடும்படி , தனி விளைந்த ஒப்பில்லாமல் வளர்ந்துள்ள , 
மெய்யினாள் - உடம்பையுடையவளும் , -உம்பர் ஆனவர்க்கும் - மேலிடத்தி 
லுள்ள தேவர்களுக்கும் , ஒள் தவர்க்கும் - சிறந்த தவத்தையுடைய முனிவர் 
களுக்கும் , ஓதம் நீர் இம்பர் ஆனவர்க்கும் - கடலின் நீர்சூழ்ந்த இவ்வுலகத்தி 
லுள்ளவர்களுக்கும் , ஓர் இறுதி ஈட்டுவாள் -- ஒரு அழிவை ஒருங்கே செய்ய 
வல்லவளும் , ( எ - று . ) - ஆகிய சூர்ப்பணகை யென்க . 

செம்பராகம் படச் செறிந்த கூந்தலாள் - செம்பட்ட மயிருடைய 
வள் . இனி , , செம்பினது செந்நிறம் ( முன்நிற்கமாட்டாமல் ) அழியும்படி 
( அதனினும் மிகச் சிவந்ததாய் ) அடர்ந்த கூந்தலுடையவள் என்றும் உரைக் 
கலாம் . அராகம் - ராகமென்னும் வடசொல் , ரகரத்துக்கு அகரம் மொழி 
முதலாகி முன் வரப்பெற்றது . இனி , செம்பராகம் படச் செறிந்த கூந்த 
லாள் என்று பிரித்து , சிவந்த புழுதியின் நிறம் பொருந்த அடர்ந்த கூந்த 
லுடையா ளென்றலுமாம் ; பராகம் - புழி தி : வடசொல் . திருமாலை வஞ்சித்து 
அவனிடமுள்ள அமிருதத்தைப் பெற்று உண்டு இன்பமடையக்கருதின 
ராகுபோல இவள் திருமாலின் திருவவதாரமான இராமனை வஞ்சித்து 
அவனது அதராமிருதத்தைப் பெற்றுப் பருகி இன்பமனுபவிக்கக் கருதியவ 
ளா தலாலும் , அவ்வஞ்சனையையுணர்ந்த திருமாலால் - அங்க பங்கமடைந்த 
ராகுபோல இவளும் அவ்வஞ்சனையை யுணர்ந்த இளையபெருமாளால் அங்க 
பங்கமடைபவ ளாதலாலும் , இராகு சூரியசந்திரரைப்பிடித்து வருத்துதல் 
போல இவள் ராமலக்ஷ்மனரைப் பீடித்து வருத்த வருபவளா தலாலும் ,, 
கரும்பாம்புவடிவமான ராகுபோலப் பயங்கரமான கொடியகரியவடிவத்தை 
யுடையவ ளாதலாலும் , இவளுக்கு இராகுவோடு ஒப்புமை ஏற்கும் ; அத்தன் 
மைகளில் இராகுவினும் இவளுக்குக் கொடுமைமிகுதி கூறுவார் , ராகுவெம் 
பத் தனிவிளைந்த மெய்யினாள் என்றார் . இனி , ராகு வெம்ப - இராகு ( இவள் 
தன்மையை விரும்பும்படியென்றும் உரைக்கலாம் ; " வெம்புஞ்சுடர் என்றாற் 
போல , ராஹு - வட.சொல் ; நவக்கிரகங்களுள் ஒன்று . எல்லாவுலகத்தாரை 
யும் அழிக்கவல்லவ ளென்பது , பின்னிரண்ட்டியின் கருத்து . தேவர்களினும் 
மனிதர்களினும் முனிவர்களுக்கு உள்ள தனிச்சிறப்புத் தோன்ற , அவரை 
உம்பரிலும் இம்பரிலும் அடக்காமல் தனியே கூறின ரென்க. 

உம்பர் இம்பர் என்பவற்றில் , உகரச்சுட்டு - மேலிடத்தையும் , இகரச் 
சுட்டு - கீழிடத்தையுங் குறிக்கும் . வேண்டிய வேண்டியாங்கு எய்துவிக்கும் 
தன்மைய தாதலால் , தவத்துக்கு ஒள் என்ற அடைமொழி கொடுக்கப்பட் 
டது ; இனி , ஒண்டவம் - முத்திபெறுதற்குச்செய்யும் தவமுமாம் ; சிந்தாமணி 
யில் “ நற்றவம் என்றது போல - 

( கூ ) 
சூர்ப்பணகை இராமனிருந்த இடத்துக்கு வருதல் . 
க . வெய்யதோர்காரணமுண்மை மேயினள் 

வைகலுந் தமியளவ்வனத்துவைகுவ 


160 


ஆரணியகாண்டம் 


இராம் 


ணொய் தினிவ்வுலகெலா நுழையுநோன்மைய 

ளெய் தினளிராகவனிருந் தசூழல்வாய் . 
( இ - ள் . ) வெய்யது ஓர் காரணம் உண்மை மேயினள் - கொடியதொரு 
காரணமிருத்தலைப் பொருந்தியவளாய் , ( அதனால் ) , தமியள் அ வனத்து வைக 
லும் வைகுவள் - தனியளாய் அந்தக்காட்டில் நாள்தோறும் வசிப்பவளும் , - இ 
உலகு எலாம் நொய்தின் நுழையும் நோன்மையள் - இவ்வுலக முழுவதிலும் 
விரைவாக ( அல்லது எளிதிலே ) புகுந்து செல்லத்தக்க வலிமையுடையவளு 
மாகிய சூர்ப்பணகை, இராகவன் இருந்த சூழல்வாய் எய்தினள் 
பிரான் தங்கியிருந்த ஆச்சிரமத்தினிடம் வந்து சேர்ந்தாள் ; ( எ - று ; ) 

வெய்யதோர் காரண முண்மை மேயினள் , வைகலுந் தமியள் அவ்வ 
னத்து வைகுவள் என்றது - தனது கணவனான வித்யுஜ்ஜிஹ்வனென்னும் 
அசுரனைத் தனது தமையனான இராவணன். திக்குவிசயகாலத்துக் காலகே 
யரை வெல்லுகையிற் கொல்ல , அதனால் தான் கைம்மையை யடைந்து இரா 
வணனை வெகுவாக நிந்தித்து அவன் வேண்டுகோளினால் கரன் முதலிய 
இராக்க தவீரர்பலாது துணைமையோடு தண்டகாரணியத்தில் ஜநஸ் தான . 
மென்னுமிடத்தை யடைந்து தனக்குவேண்டியபொழுதெல்லாம் யதேச் 
சையாக அவ்வனழுழுவதுந் தனியே திரிந்துவருந் தன்மையுடையவளென்ற 
வாறு ; அன்றி , ( முனிசனங்களைத் தான் வருத்தவேண்டு மென்னுங் ) 
கொடியதொரு நிமித்தம்பற்றி எந்நாளும் அக்காடு முழுவதுந் தனியே உலா 
வுபெளெனினுமாம் . இனி , வெய்யதோர் காரணமுண்மை மேயினளாய் இராக 
வனிருந்த சூழல்வாய் எய்தினள் என்று இயைத்து , (இராவணாதி இராக்கதர் 
குலத்தோடுந் தொலையும்படியான ) கொடியதொரு ஊழ்வினை அடுக்கப்பெற் 
றவளாய் அதனால் அவள் அப்பொழுது இராமனிருந்த இடம் வந்தாள் எனி 
னும் அமையும் . இனி, வெய்யதோர்காரணம் என்பது , பெருமாள் பிராட்டி 
யைப் பிரியும்படியான தொரு காரணம் என்றுங் கொள்ளலாம் : ( க 0 ) 

சூர்ப்பணகை இராமனைக் காணுதல் . 
கக , எண்டகுமிமையவரரக்கரெங்கண்மேல் 

விண்டனர்விலக்கு தியென்ன மேலைநா 
ளண்டசத்தருந்துயிறு றந்தவையனைக் 

கண்டனடன் கிளைக்கிறு திகாட்டுவாள் . 
( இ - ள் . ) மேலை நாள் - முன்னொருகாலத்தில் , எண் தகும் - ( யாவரா 
லும் நன்குமதிக்கத்தக்க , இமையவர் தேவர்கள் , அரக்கர் எங்கள் மேல் 
விண்டனர் - இராக்கதர்கள் எங்கள் மேற் பகைத்தார்கள் ; விலக்கு தி - ( அவர் 
களாலாகிற துன்பங்களைத்) தீர்த்தருள்வாய் , என்ன - என்று பிரார்த்திக்க , 
( அதனால் ) , அண்டசத்து அருந் துயில் துறந்த ஆதிசேஷனிடத்து அரு 
மையான யோகநித்திரைகொள்ளுந்தன்மையை நீங்கித் தசரதகுமாரனாய்த் 


சூர்ப்பணகைப்படலம் . 


161 


ஒருவவதரித்த, ஐயனை மேன்மையையுடையனான ஸ்ரீராமனை , தன் 
கிளைக்கு இறுதி காட்டுவாள் . தன்சுற்றத்துக்கு அழிவை அடைவீப்பவ 
ளான சூர்ப்பணகை, கண்டனள் - பார்த்தாள் ; (எ - று. ) 

பாவணாதி , இராக்கதரின் உபத்திரவம் பொறுக்கமாட்டாத தேவர்க் 
ளின் வேண்டுகோளால் . . திருப்பாற்கடல்நாதனான திருமால் இராமனாய்த் 
திருவவதரித்தன. னென்ற சரித்திரம் பிரசித்தம் ; கீழ்ப் பாலகாண்டத்தில் 
திருவவதாரப்படலத்திலும் விவரிக்கப்பட்டது. சர்ப்பங்களுக்குத் தலைவனான 
ஆயிரந்தலைகளை யுடைய ஆதிசேஷன் திருமாலுக்குப் படுக்கையா தலை புல் 
கும் , அணையாந் திருமாற்கு அரவு ” என்ற பொய்கையார் பாசுரத்தாலும் 
அறிக . மூலகாரணமான வடிவம் அங்கு நிற்கவும் அண்டசத்து அருந்துயில் 
துறந்த என்றது , “ பனிக்கடலிற் பள்ளிகோளைப் பழகவிட்டு ஓடிவந்து 
என் , மனக்கடலில் வாழவல்ல மாய மணாள நம்பி " என்றாற்போலக் கவிகள் 
உபசரித்துக் கூறுவதொரு வழக்காம் . அண்டஜ மென்னும் வடசொல்லுக்கு 
முட்டையினின்று தோன்றின தென்று உறுப்புப்பொருள் ; இது - இங்கே , 
பாம்புக்குக் காரணப்பெயர் , யாதொருநினைப்புமின்றி மெய்ம்மறந்து பாவசப் 
பட்டுத் தூங்குந் தூக்கமே யன்றி எல்லாவுயிர்களையும் பாதுகாக்கும் விதத்தை 
ஆலோசித்துக்கொண்டே செய்யும் . அறி துயில் திருமாலொருவற்கு ஒழியப் 
பிறரெவர்க்கும் இல்லை யாதலால் , அதனை , அருந்துயிலென்றார் . 

எண் தகும் - எண்ணத்தக்க ; இனி, தகும் எண் என மாறி இயைத்து , 
( எம்பெருமானைச் சாணமடைந்து அதனால் தாம் துயர் தீர்ந்து பேறுபெற 
வேண்டுமென்னுந் ) தக்க எண்ணத்தையுடைய என்று உரைப்பினுமாம் . 
காட்டுவாள் என்பதை முற்றெச்சமாகக்கொண்டு , தன் இனத்துக்கெல்லாம் 
அழிவை அடைவிப்பவளாய் இராமனைக் கண்டாள் எனக் கொள்ளுதல் , 
நேராம் ; இவள் இராமனைக்கண்டது , உடனே அவனிடம் காதல் கொள்ளு 
தற்கும் , முடிவில் இராக்கதகுல நாசத்துக்கும் ஏ துவாதல் காண்க. 
இனிச் சூர்ப்பனகை இராமனது திருமேனியழகில் ஆசைகொள்ளுதல் . 
கஉ . சிந்தையினுறைபவற்குருவந் தீர்ந்ததா 

லிந்திரற்காயிரநயன மீசற்கு 
முந் தியமலர்க்கணோர் மூன்றுநான்குதோ 

ளுந்தியினுலகளித்தாற்கென்றுன்னுவாள் . 
( இ - ள் . ) சிந்தையின் உறைபவற்கு - ( யாவாது ) மனத்திலும் தங்குபவ 

ய மன்மதனுக்கு , உருவம் தீர்ந்தது - வடிவமில்லை; இந்திரற்கு - தேவேந் 
திரனுக்கு , ஆயிரம் நயனம் - ஆயிரங் கண்கள் (உண்டு), ஈசற்கு - சிவபிரா 
னுக்கு , முந்திய மலர் கண் ஓர் மூன்று -சிறந்த தாமரைமலர்போலுங் கண் 
கள் மூன்றாம் : உந்தியின் உலகு அளித்தாற்கு - (தனது) திருநாபியினின்று 
உலகங்களை உண்டாக்கியருளின திருமாலுக்கு , நான்கு தோள் - தோள்கள் 
நான்காம் , என்று உன்னுவாள் என்று நினைப்பாள்; ( எ - று . ) 
ஈற்றசை ; வாக்கியாலங்காரமுமாம் . 

21 


( கக ) 


(ை 


182 


ஆரணிய காண்டம் 


இராமனதுதிருமேனியின் திவ்விய சௌந்தரியத்தைக் கண்ட சூர்ப்ப 
ணகை , மிகவியப்புக்கொண்டு , இவன் மன்மதனோவென்றால் மன்மதனுக்கு 
வடிவ மில்லையே : அநங்கனன்றோ அவன் ? இவனது வடிவம் கட்புலனாகக் 
காணப்படுகின்றதே ; ஆதலால் , இவன் மன்மதனல்லன் . அன்றி , இவன் 
தேவராசனான இந்திரனோ வெனின் , அவனுக்கு உடம்பு முழுவதும் ஆயிரங் 
கண்கள் இருக்கவேண்டுமே : இவனுக்கு இரண்டு கண்கள் தாமே உள்ளன ; 
ஆதலால் , இவன் இந்தி ரனல்லன் . இனி, இவன் சிவபிரானோ வென்றால் , 
அவனுக்கு முகக்கண் இரண்டும் நெற்றிக்கண் ஒன்றுமாக மூன்று கண்கள் 
இருக்குமே : அங்ஙனம் இவனுக்கு இல்லாமையால் , அவனல்லன் . மற்றுத் 
திருமாலோவெனின் , அவனுக்கு நான்குதோள்கள் இருத்தல் வேண்டுமே : 
இவனுக்கு இரண்டு தோள்கள் தாமே உள்ளன ; ஆதலால் , அவனுமல்லன் 
என்று ஐயமுந்தெளிவுந்தோன்றச் சிந்தித்தனள் என்பதாம் . ஒரு பொருளைக் 
கண்டு இதுவோ அதுவோ என்று பலவாறு கருதுகிற ஐயவணி யென்கிற 
சந்தேகாலங்காரம் இதில் உள்ளவாறு காண்க . 

சிந்தையின் உறைபவன் - ( எல்லாப் பிராணிகளின் ) உள்ளத்திலும் காடி 
ரூபியாகத் தோன்றுபவ னாதலால் , மன்மதனுக்கு சித்தஜன் என்று வட 
மொழியில் ஒருபெயர் வழங்குதல் காண்க . அவனுக்கு உருவந்தீர்ந்த வரலாறு , 
அடுத்தபாட்டின்கீழ் உரைக்கப்படும் . உருவம் , இந்திரன் - ரூபம் , இந்த்ரன் 
என்ற வடசொற்களின் . திரிபு . இந்திரனுக்கு ஆயிரங்கண்கள் , கௌதம 
முனிவனது சாபஅநுக்கிரகங்களா லாகியவை . " பந்திக்கமலத்தடஞ்சூழாங் 
கர் படைப்பழிப்பு, சிந்தித்திடுவ துமில்லைகண்டீ ரத்திசைமுகனோடு , உந்திக் 
கமலம்விரிந்தால்விரியு முகக்கடையில் , முந்திக்குவியிலுடனேகுவியும் இம் 
மூதண்டமே ” என்றபடி பிரளய்க்கடலிற் பள்ளிகொண்டுள்ள திருமாலினது 
திருநாபியில் தோன்றின தாமரைமலர் பிரளயம் நீங்குமளவில் மலர்ந்திட 
அதனினின்று சிருஷ்டிகர்த்தாவான பிரமனும் உலகா 

பிரமனும் உலகங்களும் தோன்று த 
லால் , உந்தியினுலகளித்தான் என்றாள் . 

( 42 ) 
கக . கற்றையஞ்சடையவன் கண்ணிற்காய்தலா 

லிற்றவனன்றுதொட்டின் றுகாறுந்தா 
னற்றவமியற்றியவ்வநங்கனல்லுருப் 

பெற்றனனாமெனப்பெயர்த்து மெண்ணு வாள் , 
( இ - ள் . ) கற்றை அம் சடையவன் - தொகுதியான அழகிய சடையை 
யுடைய சிவபிரான் , கண்ணின் - நெற்றிக்கண்ணினால் , காய்தலால் - கோ 
பித்து விழித்துப்பார்த்ததனால் , இற்றவன் - அழிந்தவனும் , அ அநங்கன் - அத 
னால் அங்கமில்லா தவனு மான மன்மதன் , அன்று தொட்டு இன்று காறும் - 
அந்நாள் முதல் இந்நாளளவும் , தான்- , நல் தவம் இயற்றி -சிறந்த தவத்தைச் 
செய்து , ( அதனால் ), நல் உரு பெற்றனன் ஆம் - முன்னிலும் அழகிய வடிவத் 
தைப் பெற்றான் போலும் , என் - என்று , பெயர்த்தும் எண்ணுவாள் - மீண் 
டும் நினைப்பாள் ; ( எ - 


சூர்ப்பணகைப்படலம் . 


163 


பரமசிவனது நெற்றிக்கண்ணின் நெருப்பினால் எரிப்பட்டு உடம்பொழி 
ந்து அரூபியான மன்மதன் வெகுகாலமாய்ப் பெருந்தவஞ் செய்து அத்தவத் 
தின் வலிமையால் அதிசுந்தரமான வடிவம்பெற்று இங்ஙனம் வந்திட்டா 
னென்று எண்னினள் என்பதாம் . இது , தற்குறிப்பேற்றவணி : ஆம்என்பது 
இதற்கு உருபாய் நின்றது . 

மன்மதன் அநங்கனன கதை - முன்னோருகாலத்திற் கைலாசகிரியிற் 
சிவபிரான் , சனகர் முதலிய நால்வர்க்கு யோகநிலையை உணர்த்துதலினிமித் 
தம் தான் யோகஞ்செய்துகொண்டிருக்கையில் , தேவர்களேவலால் தன் மீது 
மலரம்புகளை யெய்து தனது தவத்தைக்கெடுக்கமுயன்ற மன்மதனைச் சினந்து 
நெற்றிக்கண்ணை விழித்து அதன் நெருப்புக்கு இரையாய் உடம்பு எரிந்து 
சாம்பலாய்ப்போம்படி செய்தன னென்பதாம் . அநங்கன் - வடசொல் ; 
ந + அங்க + அன் ; 15 - எதிர்மறைகுறிப்பது , அங்கம் - உடம்பு . - ( கா ) 

இராமனது கையழகில் ஈடுபாடு . 
கச . தரங்களினமைந்து தாழ்ந்தழகின் சார்பின 

மரங்களுநிகர்க்கலமலையும்புல்லிய 
வுர களினுயர் திசையோம்புமானையின் 

கரங்களேயிவன்மணிக்காமென் றுன்னுவாள் . 
( இ - ள் . ) இவன் மணி காம் இவனது அழகிய திருக்கைகள் , காங் 
களின் அமைந்து -(சாமுத்திரிக நூல்களிற் கூறிய ) உத்தம இலக்கணங்களின் 
படி பொருந்தி , தாழ்ந்து - ( முழந்தாளளவும் ) நீண்டு , அழகின் சார்பின 
அழகுக்கு ஒருதங்குமிடமாகவுள்ளன; ( ஆதலால் ) , மால்களும் நிகர்க்கல 
( இவற்றை ) மரங்களும் ஒப்பனவல்ல ; மலையும் புல்லிய - ( இவற்றுக்கு உவமை 
(யாந்தன்மையில் ) மலைகளும் எளியனவாய்விடும் ; - (ஆதலால், இக்கைகள் ) 
உரங்களின் உயர் திசை ஒம்பும் ஆனையின் கரங்களே - வலிமைகளால் மிக்க 
திக்கைத்தாங்கும் யானைகளின் துதிக்கைகளேயாம் , என்று உன்னுவாள் 
என்று நினைப்பாள் ; ( எ - று . ) 

செழித்துப் பருத்து வளர்ந்து உருண்டு நீண்ட தன்மையில் மரத்தை 
யும் , அழித்தற்கு அரிய வலிமையில் மலையையும் வீரர்கைக்கு உவமைகூறு 
தல் சாதாரணவழக்கர்யினும் , இவன்கைகள் அத்தன்மைகளில் அவற்றினும் 
மிகமேம்பட்டிருத்தலால் , அவை இவற்றிற்கு உவமையாகுந் தகுதி யுடையன 
வல்ல ; சகலலக்ஷணங்களும் நிரம்பி மிக அழகியனவாகவுள்ள - இவன்கைகள் 
வடிவொப்புமையால் : திக்கஜங்களின் துதிக்கைகளே போலு மென்று எண் 
ண்னள் என்பதாம் . : - இரண்டாமடியை முதலடி சாதித்தது , தொடர் நிலை 
செய்யுட்தறியணி ; காவ்யலிக்காலங்காரம் ... பின்னிரண்டடிகளில் , உபமே 
யத்தை உபமானமாகவே கூறினது, காட்சியணி ; நிதர்சநாலங்காரம் . 

மரங்கள் - வேண்டுவார்க்கு வேண்டுவன் கொடுக்குங் " கல்பகவிருக்ஷங் 
களுமாம் . மணிக்கரம் - நீலமணிபோலும் நிறமுடையசை யென்றும் , இ , 


164 

ஆரணியகாண்டம் 
த்தினாபரணமணிதற்குஏற்ற கை யென்றுக் கொள்ளலாம் . ‘மலையும்புல்லிய 
என்றதில் , மலைகள் புற்களை யுடையன ; ( ஆதலால் , நிகாராகா ) என்ற பொ 
ருளுந் தோன்றும் . 

( கச ) 
இராமனது தோளழகில் ஈடுபாடு . 
கரு . வின்மலைவல்லவன் வீரத்தோளொடுங் 

கன்மலை நிகர்க்கலகனிந்தநீலத்தி 
னன்மலையல்லதுநாமமேருவும் 

பொன்மலையாதலாற்பொருவலாதென்பாள் . 
( இ - ள் . ) வில் மலை வல்லவன் - வில்லினாற் போர்செய்யவல்லவனான 
இவன்து, வீரம் தோளொடும் - பகைவெல்லும் வல்லமையுடைய தோள்களு 
ட்னே , கல் மலை நிகர்க்கல் - கல்மயமான சாதாரணமலைகள் சமமாகமாட் 
டா ; கனிந்த நீலத்தின் நல் மலை அல்லது - முதிர்ந்த ( மிகச்சிறந்த ) நீலாத் 
தினமயமான அழகிய மலைகள் ( இவற்றுக்கு ஒப்பாகக்கூடுமே ) யல்லாமல் , 
நாமம் மேருவும் - பிரசித்தமான மேருமலையும் , பொன் மலை ஆதலால் பொரு 
வலாது - செம்பொன்மயமான மலையாதலால் ஒப்பாகமாட்டாது . என் 
பாள் - என்று எண்ணுவாள் ; ( எ --று . ) . 

கன்மலையும் பொன்மலையும் இவன் தோளுக்கு நிகராகா ; நீலமணிமலை 
யே நிகராதற்கு ஏற்றது என்று எண்ணினள் என்பதாம் . 

முதலடியில் , மலையென்பதை மலைய என்னுஞ் செயவெனெச்சத்தின் 
தொகுத்தலென்றாவது , வினைப்பகுதியே வினையெச்சப்பொருள்பட்டதென் 
சாவது , மலை தெலெனப் பொருள்படும் முதனிலைத்தொழிற்பெய ரென்றாவது 
கொள்க . இனி , மலை வில் வல்லவன் என மாற்றி , மலைபோன்ற வலிய 
பெரிய வில்லில் வல்லவ னென்றலும் ஒன்று . அன்றி , மேருமலையின் அம்ச 
மான் சிவதனுசை முறித்தலில் வல்லவ னென்றலும் பொருந்தும் . ( கரு ) 

ராமனது மார்பினழகில் ஈடுபாடு . 
கசு , தாளுயர் தாமரைத்தளங்கடம்மொடுங் 

கேளுயர் நாட்டத்துக்கிரியின்றோற்றத்தான் 
றோளொடுதோள்செலத்தொடர்ந்து நோக்குறி 

னீளியவல்லகணெடியமார்பென்றாள் . 
இ - ள் -) தாள் உயர் - நாளத்தோடுகூடி உயர்ந்த, தாமரை - செந்தா 
மரைமலரின து , தளங்கள் தம்மொடும் - இதழ்களுடனே , கேள் உயர் - ஒற் 
றுமை ( ஒப்புமை ). மிக்க , நாட்டத்து கண்களையும் , கிரியின் தோற்றத்தான் . 
மலைபோலச் சிறந்து தோன்றுகிற காட்சியையு முடையவனான இவனது 
தோளொடு தோள் செல - ஒருதோளோடு மற்றொருதோளை அளாவ , தொ 
டர்ந்து நோக்குறின் - தொடர்ச்சியாகப் பார்க்குமிடத்து , கண் நீளிய அல்ல 
( எமது ) கண்கள் நீண்டன வல்ல ; மார்பு நெடிய - மார்பு விசாலமுள்ளது , 
என் றாள் - என்று எண்ணினான் ; ( எ - று . ) 


சூர்ப்பணகைப்படலம் . 


165 


தோள்களிரண்டுக்கும் நடுவிலுள்ள இட மா தலால் புஜாந்தர மென்று 
வழங்கப்படுகிற மார்பினது பரப்பு முழுவதையும் ( இக்கோடியோடு அக்கோடி 
யளவும் ) ஒருங்கே நோக்கத் தொடங்கினால் , இயல்பில் எவ்வளவு தூரம் கண் 
பார்வை ஏக காலத்திற்செல்லக்கூடுமோ அவ்வளவினும் மார்பின் எல்லை 
மிகப்பரந்துள்ளதனால் , அங்ஙனம்பார்த்தற்கு இயல்வதில்லையென்று , உத்தம 
இலக்கணப்படி அதிவிசாலமாகவுள்ள இராமனது மார்பின் தன்மையைக் 
கருதின் ளென்பதாம் . தாமரையி தழையும் மலையையும் உவமைகூறியதனால் 
முன்னிரண்டடியில் உவமையணியும் , நீட்சியைக் கண்ணினிடத்து ஒழித்து 
மார்பினிடத்துப் பொருத்திய தனால் பின்னிரண்டடியில் ஒழிப்பணியும் இரு 
த்தல் காண்க . 

பறிக்கப்படாத வாடாமல ரென்றற்கு , ‘ தாளுயர் தாமரை எனப்பட் 
டது . தளம் , கிரி -வடசொற்கள் . கேள் - கேண்மை யென்னும் பண்பின் அடி: 
நீளிய - நீள் என்னும் வினைப்பகு தியடியாப் பிறந்த இறந்தகாலப் பலவின் 
பால் முற்று ; இன் இடைநிலை , ஈறுதொக்கது . நெடிய - நெடியது என்னுங் 
குறிப்புமுற்றின் ஈறு தொகுத்தல் . 

( கசு ) 
இராமனது திருமுகமண்டலத்தில் ஈடுபாடு . 
கா . அதிகநின்றொளிருமிவ்வழகனாண் முகம் 

பொ தியவிழ்தாமரைப்பூவையொப்பதோ 
கதிர்மதியாமெனிற்கலைகடேயுமம் 

மதியெனின்மதிக்குமோர்மறுவுண்டென்பரால் . 
( இ - ள் . ) அதிகம் நின்று ஒளிரும் - மிகுதியாய் நிலைபெற்று ( ஒரேவித 
மாக ) விளங்குகிற, இ அழகன் ஆண் , முகம் - சுந்தரமூர்த்தியான இவனது 
ஆண் தன்மைதோன்றப்பெற்ற முகம் , பொதி அவிழ் தாமரை பூவை ஒப்ப 
தோ - முறுக்குவிரிந்த தாமரைமலரை ஒக்குமோ ? [ அதனை உவமையாகக் 
கொள்ளாது என்றபடி ); கதிர் மதி ஆம் எனின் - ஒளியையுடைய சந்திர 
னென்று உவமை சொல்வோமென்றால் , கலைகள் தேயும் - ( அச்சந்திரனுக் 
குக் ) கலைகள் நாள்தோறும் தேய்ந்துவிடும் ; ( அன்றி ), அ மதி எனின் - அந்த 
( பதினாறு கலையும் நிரம்பிய ) பூர்ணசந்திரனென்று ஒப்புமைகூறுவோ மென் 
றால் , மதிக்கும் ஓர் மறு உண்டு என்பர் - அச்சந்திரமண்டலத்துக்கும் களங்க 
மொன்று உள்ள தென்று யாவரும் பிரசித்தமாக இகழ்ந்து கூறுவர் , ( என்று 
எண்ணினாள் ) ; ( எ - று . ) -ஆல் - ஈற்றசை . 

முன்பின் பாடல்களை நோக்கி என்று எண்ணினாள் என்பது வருவித்து 
முடிக்கப்பட்டது. அன்றி , பின் பாட்டிலுள்ள என்கின்றாள் என்பதையே 
இதற்கும் பயனிலையாகக் கூட்டி முடிப்பினும் அமையும் , இனி, என்ப 
ளால் , என்று பாடங்கொண்டு , என்று எண்ணுவாள் என்று உரைத்தல் பொ 
ருத்தமாம் . 


166 


ஆரணியகாண்டம் 


பாக 


உலகத்திற் சாதாரணமாகச்சொல்லுகிறபடி இவன் முகத்திற்குச் சந்தி 
என் உவமை யென்றால் , அச்சந்திரனுக்கு நாளடைவிற் கலைகள் குறைத 
லும் வளர்தலும் இயல்பாதலால் , அது , என்றும் ஒருபடியாக விளங்குகிற 
அல்லது நாளடைவில் ஒளிவளர் தலைமாத்திரமே பெறுகிற இவன் முகத்திற்கு 
ஈடர்காது ; இனி , கலைநிறைந்த பூர்ணசந்திரனே . உவமை யென்றால் , நீங் 
காத களங்கத்தோடு கூடிய அதுவும் , மாசுமறுவற்ற இவன் முகத்துக்கு ஒப் 

அமையாது ; இப்படி என்றும்மலர்ந்தது மாசற வாடாதுவிளங்குகிற 
முகம் அச்சந்திரனாற் குவிதலையும் அவனுக்கு எதிரான சூரியனால் மலர்தலை 
யும் மாறிமாறிப்பெறுகிற தாமரைமலர்க்கு ஒப்பென்பது தகுதியோ ? என் 
றனள் என்பதாம் . 

கலைகள்தேயும் , மறுவுண்டு என உபமேயத்திலும் உபமானத்துக்கு 
உள்ள வேற்றுமையை விளக்கினது - வேற்றுமையணியும் , இப்படி சந்திர 
னையே கழித்து அதனால் தாமரை நிகராகாமையைத் தண்டாபூபிகாரியா 
யங்கொண்டு சாதித்தது - தொடர் நிலைச் செய்யுட்பொருட்பேறணியுமாம் . 
( தண்டாபூபிகாநியாயமாவது - தண்டத்தை அபகரித்தமைகூறுதலால் , அதிற் 
சேர்த்துவைக்கப்பட்டிருந்த அப்பம் முதலிய உணவு அபகரிக்கப்பட்டமை 
யும் தானே விளங்குதல் போல்வது .) 

( கன ) 
இராமனது தவவடிவத்தில் ஈடுபாடு , 
கஅ . எவன்செயவினியவிவ்வழகையெய்தினோ 

னவன்செபத்திருவுடம்டலசநோற்கின்றா 
னவன்செயத்தகையவிந்நளின நாட்டத்தான் 
றவன்செயத்தவன் செய்த தவனெனென்கின்றாள் . 
( இ - ள் . ) இனிய இ அழகை எய்தினோன் - இனிமையான இப்படிப் 
பட்ட ( நிறைந்த ) அழகை அடைந்த இவன் , எவன் செய - யாதுசெய்தற் 
காக , அவன் செய - ( இவ்வழகு ) வீண்பட , திரு உடம்பு அலச - அழகிய 
உடம்பு வருந்த , நோற்கின்றான் - தவஞ்செய்கிறான் ? நவன் செய தகைய 
( பார்க்குந்தோறும் ) புதுமைவிளைக்கத்தக்க , இ நளினம் நாட்டத்தான் . 
தாமரைமலர்கள் போலுங் கண்களையுடைய இவன் , தவன் செய - தவஞ் 
செய்யும்படி , தவன் செய்த தவன் என் - அத்தவந்தான் செய்த தவம் யாதோ ? 
என்கின்றாள் - என்று எண்ணுகிறாள் ; ( எ - று . ) 

மரவுரியுடையுஞ் சடைமுடியுமாக வுள்ள இராமனது தவவேடத்திற் 
கருத்தைச் செலுத்தின சூர்ப்பணகை, எல்லாப்பொருள்களினுஞ் சிறந்த 
இத்திவ்விய சௌந்தரியத்தைப் பெற்ற இவன் , இதனினுஞ் சிறந்த பொருள் 
எதுவும் உலகத்தில் இல்லை யாதலால் , யாதுபெரும்பொருட்டு இவ்வழகை 
வீணாக்கித் திருமேனிவருந்தத் தவஞ்செய்கின்றனனோ? அதுநிற்க, இப்புரு 
ஷோத்தமன் தவத்தையேற்றுக்கொள்ளும்படி அத்தவந்தான் யாது தவஞ் 
செய்து இவனை யடைந்ததோ ? என்று சிந்தித்தனள் என்பதாம் : எவன் 


சூர்ப்பணகைப்படலம் . 


167 


செய நோற்கின்றான் என்று இயையும் , எவன் - வினாவடியாப்பிறந்த அஃ 
றிணைப்பொதுக்குறிப்பு வினைமுற்றாலணையும் பெயர் . அவன் , நவன் , தவன் 
அவம் , நவம் , தவம் என்பவற்றின் இறுதிப்போலிகள் . நளின நாட்டத்தான் - 
புண்டரீகாக்ஷன் , 

( கஅ ) 
இராமனது திருவடியழகில் ஈடுபாடு , 
ககூ . உடுத்தநீரா 

படுத்தரோடையளுருவச்செவ்வியள் 
பிடித்தருநடையினள் பெண்மைநன்றிவ 
னடித் தலந்தீண்டலினவனிக்கம்மயிர் 

பொடித்தன நிகர்க்குமாற்புல்லென்றுன்னுவாள் . 
- - ( இ - ள் . ) உடுத்த நீர் ஆடையள் - தான் உடுத்திக்கொண்டுள்ள ( எப் 
புறத்துஞ்சூழ்ந்த ) கடலாகிய சேலையையுடையவளும் , உருவம் செவ்வியள் - 
வடிவத்தின் அழகை யுடையவளும் , பிடி தரு நடையினள்- பெண்யானையின் 
நடையையொத்த நடையையுடையவளுமாகிய பூமிதேவியினது , பெண்மை 
பெண் தன்மை , நன்று - நன்றாயிருந்தது: புல் - (பூமியில்முளைத்துக் காணப் 
படுகிற ) புற்கள் , -இவன் அடித்தலம் தீண்டலின் அவனிக்கு அம் மயிர் 
பொடித்தன நிகர்க்கும் - இவனது திருவடிகள் பரிசித்தலால் அப்பூமிதேவிக்கு 
அழகிய மயிர்கள் சிலிர்த்தனவற்றை ஒக்கும் , என்று உன்னுவாள் 

என்று 
நினைப்பாள் ; ( எ - று . ) - ஆல் - ஈற்றசை . 

பூமியில் தோன்றியுள்ள புற்கள்யாவும் , இவ்வாண்மகனது சீர்பாதங்கள் 
பூமிதேவியின் மீது பட்டமாத்திரத்தில் அவள் மிக்க மகிழ்ச்சியை யடைந்து 
இவனிடங் காதல்விஞ்சி உடம்பு முழுவதும் புளகமடைய அங்ஙனஞ் சிலிர்ப் 
புற்ற மயிர்களே யென்றும் , இப்படி புருஷோத்தமனது திருவடி தன்மீது 
படப்பெற்று ஆநந்தமடைந்த பூமிதேவியின் பாக்கியமே பாக்கிய மென்றும் 
எண்ணுவள் என்பதாம் . தற்குறிப்பேற்றவணி. பெண்மை நன்று என்று , 
பூமிதேவி பெண்ணாய்ப் பிறந்த பயன் பெற்றமையைப் பாராட்டியதனால் , 
உலகத்திற் பெண்பிறப்பெடுத்தலின்பயன் இப்படிப்பட்டவனது திருவடி 
தீண்டப்பெறுதலே யென்று தான் அதனிடத்து விருப்பங்கொண்டமை 
தோன்றும் . பூமியைச்சூழ்ந்துள்ள கடலைப் பூமியாகிய பெண் உடுக்கும் 
ஆடையென் றல் , கவிமரபு . பூமிதேவி என்பது , பூலோகத்துக்கு உரிய பெண் 
தெய்வத்தை யாதலால் , அவள் , உருவச்செவ்வியள் என்றும் , பிடித்தரு 
நடையினள் என்றும் விசேடிக்கப்பட்டாள் . 

(கக ) 
இராமனது திருமேனியொளியில் ஈடுபாடு 
2 0. வாணிலைமருங்குலான்வயங்குசோதியைக் 

காணலனேகொலோகதிரினாயகன் 
சேணெலாம்புல்லொளிசெலுத்திச்சிந்தையி 
னாணலன் மீமிசைநடக்கின்றானென்றாள் , 


168 


ஆரணியகாண்டம் . 


( இ - ள் . ) வாள் நிலை மருங்குலான் - உடைவாள் நிலைபெற்ற இடையை 
யுடைய இவனது, வயங்கு சோதியை - (திருமேனியில் ) விளங்குகிற திவ்விய 
காந்தியை , கதிரின் நாயகன் - ஒளிக்குத்தலைவனான சூரியன் , காணலனே 
கொலோ - பார்த்திலனேபோலும் ; ( ஆகையினாலேயே ), சிந்தையில் - நாண் 
லன் - மனத்தில் வெட்கப்படாதவனாய் , சேண் எலாம் புல் ஒளி செலுத்தி 
நெடுந்தூரத்தளவும் அற்பமான தனது ஒளியைச் செல்லவிட்டுக்கொண்டு , 
மீமிசை நடக்கின்றான் -மிக மேலே (வானத்திற்) செல்லுகிறான், என்றாள் . 

இவனது ஒளிமிகுதியைக் கண்டுள்ளானாயின் சூரியன் உடனே மிக 
வெள்கி ஒளித்தலே யொழிய இங்ஙனம் முன்நின்று தனது அற்பமான 
ஒளியை வீசிக்கொண்டு நடவான் என்று எண்ணின ளென்பதாம் . முச்சுட 
ருள் மற்றையிருசுடராகிய சந்திர அக்கினியர்போலப் பதினாறு ஏழு கிர 
ணங்களை யுடையனாகாமல் சூரியன் அவற்றிற்கெல்லாம் ஒளியைக்கொடுத்து 
வாங்கும் ஆயிரங்கிரணங்களை யுடைமையால் , கதிரின் நாயகன் எனப் 
பட்டான் . 

( 20 ) 
இராமனது அதர சௌந்தரியத்தில் ஈடுபாடு , 
உக . குப்புறற்கரியமாக்குன்றைவென்றுய 

ரிப்பெருந்தோளவனிதழுக்கேற்பதோ 
ரொப்பெனவுலகமேலுரைக்கினுள்ளமே 

துப்பெனிற்றுப்புடையாதைச்சொல்லுகேன் . 
( இ - ள் . ) குப்புறர்கு அரிய - கடத்தற்கு அருமையான , மா குன்றை 
பெரிய மலையை , வென்று - ( தமக்கு ஒப்பாகாதபடி ) சயித்து உயர் - ( அதனி 
னும் ) உயர்ந்துள்ள , இ பெருந்தோளவன் - பெரிய தோள்களை யுடைய இவனது , 
இதழுக்கு - அதரத்துக்கு , உலகமேல் ஏற்பது ஓர் ஒப்பு என - உலகத்தில் 
தகுதியான தோர் உவமைப் பொருளென்று , உரைக்கின் - ( எவராயினும் பவ 
ழத்தைக் ) கூறினால், உள்ளமே துப்பு எனில் - மனமே ! ( நீ அதனை உடன் 
படாமல் இகழ்ந்து ) காறியுமிழ்வா யென்ன வேண்டுவதாயின் , துப்பு உடை 
யாதை சொல்லுகேன் - ( அப்பவழத்தினும் ) மேன்மையையுடைய எப்பொ 
ருளை ( அவ்விதழுக்கு உவமையாக ) எடுத்துச்சொல்வேன் ? ( என்று எண்ணி 
னாள் ) ; ( எ - று . ) -- யாதைச்சொல்லுகேன் - எதையுஞ்சொல்லவல்லேனல்லேன் . 

உலகத்தில் அதரத்தின் செம்மைக்குப் பவழமொன்றே சிறந்த உவமை 
யாக எடுத்துக்காட்டப்படுகிறது ; அப்பவழம் அதனினும் மிகச்சிவந்துள்ள 
இவனிதழுக்கு ஒப்பாகக்குறிக்கப்படுமிடத்துச் சிறிதுஞ்சம்மாகாது இகழ்ந்து 
காறியுமிழத்தக்கதாகிறது . ஆகவே , அதனினும் மேலான எதனை: ஒப்பாக 
எடுத்துச்சொல்லுவேன் ? என்றதனால் , இவ்வதரம் ஒப்பற்றதென்று கருதிய 

பவழத்துக்கு துப்பு என வழங்குகிற தொரு இடுகுறியான பெயர் 
க்கு , இவன தரத்துக்கு ஒப்பாகாமல் இகழ்ந்து துப்பப்படுவதால் துப்பு 
என்று பெயர்வந்த தென்று ஒரு காரணத்தைக் கற்பித்துக்கொண்டு அத 


வாறு . 


169 


சூர்ப்பணகைப்படலம் 


" ள 


னால் இதழுக்கேற்பதோர் ஒப்பென வுலகமே லுரைக்கின் உள்ளமே துப் 
பெனின் எனக் கூறிய தென்க; இதில் பிரிநிலைநவிற்சியெனப்படுகிற நிரு 
க்தியலங்காரம் தோன்றுகின்றது: அதனிலக்கணம் - பெயர்களுக்கு உறுப் 
பாற்றலால் வேறொருகாரணப்பொருளைக் கற்பித்து உரைத்தல் . 

இனி , இப்பாட்டுக்கு - இவனுடைய அதரத்துக்கு ஏற்றதோர் ஒப்பென்று 
உலகத்தில் ( யாதாயினும் ஒருபொருளை ஒருவர் ) கூறினால் அங்ஙனங்கூறத் 
துணிந்த அவர்மனமே கடுமையான தெனப்படுமானால் , இதனினும் மேன் 
மையுடைய எதனைச் சொல்வேன் ? என்றும் பொருள் கூறலாம் . ( உக ) 

இராமனது இடையழகில் ஈடுபாடு 
உஉ . நற்கலைம தியுறவயங்குநம்பித 

னெற்கலை திருவரையெய் தியேமுற 
வற்கலைநோற்றனமாசிலாமணிப் 
பொற்கலை நோற்றில போலுமாலென்றாள் . 

ள் . ) நல் கலை மதி உற - சிறந்த கலைகள் நிரம்பிய பூர்ண சந்திரன் 
போல , வயங்கும் விளங்குகிற , நம்பிதன் - இவ்வாண்மகனது , எல் கலை திரு 
அரை - சூரியனும் (இதன் ஒளிமிகுதியை நோக்கி ) நிலைகுலையும்படியான 
( மிக்க ஒளியையுடைய ) அழகிய இடையை, எய்தி - சேர்ந்து , ஏம் உற களிப் 
படைதற்கு , வற்கலை நோற்றன -மரவுரியாடைகள் தவஞ்செய்துள்ளன ; மாசு 
இலா மணி பொன் கலை நோற்றில் போலும் குற்றமில்லாத அழகியபொன் 
மயமான பீதாம்பரங்கள் தவஞ்செய்தில போலும் , என்றாள் 

என்று 
எண்ணினாள் ; ( எ. - று . ) - ஆல் - ஈற்றசை . 

இவன் தனது திருவரையில் மாவுரியாடையை உடுத்துள்ளதை நோ 
க்கி , இவனது இடையைச்சேர்ந்து பேரா நந்தம் பெறுதற்கு மாவுரியாடை 
செய்த தவம் பொற்பட்டாடை - செய்யவில்லை போலும் ; அதனாலேயே 
இவன் பொற்பட்டாடையை உடுத்திடாது மாவுரியை உடுத்துள்ளான் 
என்று எண்ணினள் என்பதாம் . மிக்க தவஞ் செய்திருந்தா லன்றி உத்தம 
னான இவனைச் சேர்தல் கூடாதென்று கருதியமை வெளியாம் . 

முதலடியில் , கலை - சந்திரன் பங்கு ; நான் காமடியில் , கலை - ஆடை ; 
இரண்டாமடியில் , கலை யென்னும் வினைப்பகுதி = காரியப்பொருளில் வந்த 
வினைத்தொகை. இனி, எற்கலைத்திருவரை என்ற பாடத்துக்கு - சூரியன் 
போன்ற ஒளியையுடைய திருவரை யென்க . வற்கலை - வல்கலாஎன்னும் 
வடசொல்லின் திரிபு ; இது, பூர்ஜமென்னும் ஒருவகைமரத்தினின்றுஉரித்து 
எடுக்கப்படும் பட்டையா லமைவது . 

( உ ) 
இராமனது முடியழகில் ஈடுபாடு . 
உக . தொடையமைநெடுமழைத்தொங்கலாமெனக் 

கடைகுழன்றிடைநெறிகரியகுஞ்சியைச் 
22 


170 


ஆரணியகாண்டம் 


சடையெனப்புனைந்திலனென்னிற்றைபலா 

ரூடை யுயிர்யாவையுமுடையுமாலென்றாள் . 
( இ - ள் .) தொடை அமை நெடு மழை தொங்கல் ஆம் என - ஒழுங்கா 
கத்தொடர்ச்சிப்பட்டுப் பொருந்திய நீண்ட மேகக்கூறுகளின் கீழிறங்கிய 
வரிசையா மென்று உவமை சொல்லும்படி , கடை குழன்று இடை நெறி 
கரிய - நுனிசுருண்டு இடையிடையே நெறிப்புக்கொண்டு கரியதாகவுள்ள 
குஞ்சியை ( தனது) தலைமயிர்முடியை , சடை என புனைந்திலன் என்னின் . 
(இவன் ) சடையாகத் தரித்திரானாயின் , தையலாருடை உயிர் யாவையும் 
உடையும் - (உலகத்திலுள்ள ) மகளிருடைய உயிர்களெல்லாம் அழிந்திடும் 
என்றாள் - என்று எண்ணினாள் ; ( எ - று . ) - ஆல் - ஈற்றசை . 

அலங்கரித்து முடிக்கப்படாமற் சடையாகக் கட்டப்பட்டுள்ள நிலையில் 
தன்மனத்தையுருக்குகிற இக்கேசத்தி னழகு அலங்கரித்து முடிக்கப்படுமிட 
த்து மகளிரனைவருயிரையும் ஒழித்திடு மென் றனள் என்க , 

கேசம் சடை 
யாக்கப்பட்டமைக்குக் காரணங்கற்பித்துக்கூறியது , ஏதுத்தற்குறிப்பேற்ற 
வணி . தையலார் உடை உயிர் யாவையும் உடையும் என்பதற்கு - மிக்க 
காதலினால் மகளிரது ஆடையும் உயிரும் எல்லாம் சோரு மென்று உரைப்பி 
னும் அமையும் . 

( உங ) 
ராமனது முழமெய்யழகில் ஈடுபாடு . 
உசு . நாறியநகை பணிநல்லபுல்லினா 

லேறிய செவ்வியினியற்றுமோவெனா. 
மாறகன் முழுமணிக்கரசின்மாட்சிதான் 

வேறொருமணியினால் விளங்குமோவென்பாள் . 
இ - ள் . ) நாறிய நகை - வெளித்தோன்றுகிற ஒளியையுடைய , நல்ல். 
அணி - சிறந்தனவாகிய ஆபரணங்கள் , புல்லினால் - (இவன் திருமேனியின் 
மீது ) சேர்ந்தால் , ( அவை இத்திருமேணிக்கு ), ஏறிய செவ்வியின் இயற்று 
மோ - மிக்க அழகைச் செய்யக்கூடுமோ? - எனா - என்று சொல்லி , - மாறு 
அகல் முழுமணிக்கு . அரசின் மாட்சி தான் - ஒப்பில்லாத நல்லிலக்கணம் 
நிரம்பின சிறந்த இரத்தினத்தின் அழகு , வேறு , ஒரு மணியினால் விளங்கு 
மோ - வேறோர் - இரத்தினத்தைத் தன் மீது அணிவதனால் ( முன்னினும் 
மேலாகப் ) பிரகாசிக்குமோ? [ பிரகாசிக்கமாட்டாதன்றோ )? 
என்றும் எண்ணுவாள் ; (எ - று . ) 

‘ இயல்பில்மிகச்சிறந்து வெகு அழகி தாய் விளங்குகிற முழுமணிக்கு அழ 
கைமிகுவித்தற்கு வேறொருமணி வேண்டாமைபோல் இயல்பில் அழகின் 
முடிவெல்லையை யடைந்துள்ளவனுக்கு அழகுசெய்ய அணிகலம் வேண்டுவ 
தில்லை என்று நிச்சயித்தனள் என்பதாம் . முன்னிரண்டடியோடு பின்னி 
எண்டடி பிம்பப்பிரதிபிம்பபாவந்தோன்ற ! இயைவதனால் , இது - எடுத்துக் 
சாட்டுவழையணி . இங்கு , " முற்ற, முழுமணிப்பூணுக்குப் பூண் வேண்டா 


என்பாள் 


சூர்ப்பணகைப்படலம் 


171 


யாரே , அழகுக் கழகு செய்வார் ” என்பது அறியத்தக்கது ... செவ்வியின் 
என்பதில் , இன் சாரியை நிற்க இரண்டனுருபு தொக்கது. 

ரொமன் திருமேனியின் நல்லிலக்கணவமை தியில் ஈடுபாடு , 
உரு . கரந்திலனிலக்கணமெடுத்துக்காட்டிய 

பரந்தருநான்முகன்பழிப்புற்றான சோ 
விரந்திவனிணையடிப்பொடியுமேற்கலாப் 

புரந்தரனுலகெலாம்புரக்கின்றானென்றாள் . 
( இ - ள் . ) இவன் - இவனது , இணை அடி - ஒன்றோடொன்று ஒத்த திரு 
வடிகளின் , பொடியும் - துகளுக்கும் , இரந்து ஏற்கலா ( தான் ஈடாக ) 
வேண்டியும் அங்ஙனம் ஈடாகப்பெறாத , புரந்தரன் - இந்திரன் , உலகு எலாம் 
புரக்கின்றான் எல்லாவுலகங்களையும் ஆளுகிறான் ; ( ஆதலால் ) , - இலக்க 
ணம் - உத்தமவிலக்கணங்களை யெல்லாம் , கரந்திலன் - ஒளித்திடாமல் ( மிச்ச 
மில்லாமல் என்றபடி ) , எடுத்து காட்டிய - ( இவனுடம்பில் ) உண்டாகி விளங் 
கச்செய்த , பரம் தரு . நான் முகன் - மேன்மை பொருந்தின பிரமதேவன் , பழி 
ப்பு உற்றான் - நிந்தனையடைந்தான் , என்றாள் - என்று எண்ணினாள்; ( எ - று .) 

உத்தமவிலக்கணவமைதியில் இவனது கால் துகளுக்கும் ஒப்பாதற்கு 
ஏலாத இந்திரன் சகலலோகங்களையும் ஆண்டுகொண்டிருக்க , உத்தமவிலச் 
கணம் முழுவதும் நிரம்பப்பெற்றுள்ள இவன் ஓராட்சியுமின்றி வனத்தில் 
வசிக்கின்றன னாதலால் , சாமுத்திரிகலக்ஷணத்துக்கு ஏற்ப அவரவர் பயன் 
பெறுமாறு படைத்தல் தொழில்செய்தலை மேற்கொண்ட பிரமன் இவ்விஷ 
யத்தில் தவறிப் பழிக்கத்தக்கவ னாயினன் என்பதாம் . இனி , முதலடிக்கு 
சாமுத்திரிகலக்ஷணங்களை ஒளித்திடாமற் பயனோடுவிளக்கிய என்று பொருள் 
கொள்ளுதலும் ஒன்று . இந்திரன் தேவலோகத்தரசாட்சிக்கு மாத்திரமே 
யன்றி மூவுலகத்தரசாட்சிக்கும் உரியவ னென்பது , நூல் துணிபு . இலக் 
கணம். 

லக்ஷண மென்னும் வடசொல்லின் திரிபு , பரந்தருநான்முகன் 
என்பதற்கு - மேலான கடவுளாகிய திருமாலாற் பெறப்பட்ட பிரம னென் 
நலுமாம் . 

(உரு ) 
சூர்ப்பணகை இராமனிடம் வேட்கைவிஞ்சிக் கலங்குதல் . 
உசு . நீத்தமும்பரவையுங்குறுகதெஞ்சிடைக் 

கோத்தவன்புணர்விடைக்குளிப்பமீக்கொள 
வேத்தவப் புரியவொன் றீகலான் பொருள் 
காத்தவன் புகழெனத்தேயுங்கற்பினாள் . 

ள் .) நீத்தமும் பாவையும் குறுக் -ஆற்றுப்பெருக்கும் கடல்வெள்ள 
மும் சிறியதென்னும்படி , நெஞ்சிடை கோத்த - ( இங்ஙனம் பலவாறு 
தித்துத் தன் ) மனத்திலே தொடர்ச்சியாகக் கொண்ட , அன்பு - அன்பின் 
பெருக்கு , உணர்வு இடை குளிப்ப மீ கொள் - அறிவு தன்னுள்ளே மூழ் 


1172 


ரணியகாணட்டம 


காண்டம் 


சாகும் " 


கும்படி அதிகப்பட்டதனால் , -ஏ தவம் புரிய ஒன்று ஈகலான் பொருள் காத் 
( தவன் புகழ் என தேயும் - மிக்க தருமத்தைச் செய்வதற்கு ஒருசிறிது பொ 
ருளை யுங் கொடுத்திடாதவனாய் அப்பொருளைப் பாதுகாத்துவரும் லோபியி 
னது கீர்த்தி வரவரக் குறைதல்போல வரவாக் குறைகிற , கற்பினாள் - கற்பு 
நிலைமையையுடையவளாயினாள் , ( சூர்ப்பணகை); ( எ - று . ) - கற்பினாள் என் 
பதைக் குறிப்பு முற்றெச்சமாக்கொண்டு , வருங்சவியோடு குளகமாக்கி , தேயுங் 
கற்பினாளாய் ஓவியம்போன் றனள் என்று இயைத்து முடிப்பினும் அமையும் . 

கீழ்க்கூறியபடி சூர்ப்பணகை இராமனது சௌந்தரியத்தைக் குறித்துப் 
பலவாறு மேல்மேல் எண்ணி ஆற்றுப்பெருக்கினளவினுங் கடலினளவினும் 
மிகுதியாக அவன்பக்கல் ஆசைவெள்ளத்தைக் கொண்டதனால் , அறிவழிந்து 
கற்பொழிந்தனள் என்பதாம் . வறியவனாகவன்றிச் செல்வமுடையவனாயி 
ருந்தும் தான தருமங்களிற் பொருட்செலவு செய்யாமல் அப்பொருளைப் 
பாதுகாத்துவருகிற லோபியின் புகழ் தேய்தல் , கற்புத்தேய்தற்கு உவமை . 
முன்னிரண்டடி - உயர்வுநவிற்சியணி ; பின்னிரண்டடி - உவமையணி . 
ஏ என்பது மிகுதியுணர்த்துவதோர் உரிச்சொல்லாதலை , " ஏ பெற் 

என்ற தொல்காப்பியத்துக்கு ஏ என்பது - பெருக்கமென்னுங் 
- குறிப்பினை யுணர்த்தும் என்ற நச்சினார்க்கினியருரைகொண்டு அறிக . 
இனி , ஏத்து தவம் என்பது எத்தவமென விகாரப்பட்டதென்றலும் ஒன்று ; 
தழங்குகுரல் என்பது “ தழங்கு ரல் என நிற்றல்போல . தவம் 

என்பது 
இங்கே, நல்வினையென் றமாத்திரமாய் நின்றது ; அன்றியும் , இல்லறத்தார்க் 
குத் தானமே தவம்போலுதலும் உணர்க . எத்தறம் என்று பாடமாயின் , 
ஏத்து அறம் எனப் பிரிந்து , சிறப்பித்துச்சொல்லப்படுகிற தரும மென்று 
பொருள்படும் . - 
உஎ . வான் றனில்வரைந்த தோர்மாதரோவியம் 

போன் றனள் புலர்ந்தனள் புழுங்குநெஞ்சினள் 
தோன்றலசுடர்மணித்தோளினாட்டங்க 
ரூன்றினள்பறிக்கவோரூற்றம்பெற்றிலள் . 
( இ - ள் . ) - வான் தனில் வரைந்தது ஓர் மாதர்- ஓவியம் போன் றன 
ஆகாயத்தி லெழுதப்பட்ட தொரு பெண்வடிவமான சித்திரத்தை யொத்து 
[[திகைத்து நின்று ) , புலர்ந்தனள் - மனம்வாடி , புழுங்கு நெஞ்சினள் - ( காம 
தாபத்தால் ) வெதும்பின 

வெதும்பின மனமுடையவளாய் , -- தோன்றல் சுடர் மணி 
தோளில் - இராமபிரானது விளங்குகிற அழகிய திருத்தோளில் , நாட்டங் 
கள் ஊன்றினள் - தன் கண்களைப் பதியவைத்தவளாய் , -- பறிக்க ஓர் ஊற் 
றம் பெற்றிலள் - ( அவற்றை ) மீட்டுவாங்குதற்கு ஏற்றதொரு வலிமையைப் 
பெறா தவளாயினாள் , ( சூர்ப்பணகை ); ( எ - று . ) 

சித்திரப்பாவைபோலத் திகைத்துநின்று மெலிந்து மனந்தவித்து இரா 
மன்தோள்களில்வைத்த கண்பார்வையை வாங்கமாட்டாது காதல்கைம்மிக் 


( உசு ) 


எள் 


173 


சூர்ப்பணகைப்படலம் 


க்னள் என்பதாம். -- இவளுக்கு உபமானமாகக்கூறிய ஓவியத்தை வான் தனில் 
வரைந்தது என்ற அடைமொழி கொடுத்துக் கூறியதனால் , இவள் ஆகாய 
வழியாக வந்தன ளென்பது விளங்கும் ; மேல் 1.0 - ஆம் பாட்டில் பொங் 
கொளிவிசும்பினிற் பொலியத் தோன்றினாள் என்பது முதலாகக் கூறப்படு 
வனவுங் காண்க . இங்கே , இவளுக்குச் சித்திரப்பாவை - செயலறுதல்மாத்தி 
ரத்துக்கு உவமம் ; மிக்க அழகுடைமைக்கு ஒப்பன்று : இவள் இச்சமயத்தில் 
தன்னுடைய இயற்கைக்கோ ரரூபத்துடனேயே யிருந்தன ளாதலால் ; அத் 
தன்மை , மேல் உக , 10 - ஆம் பாடல்களால் தெளியப்படும் . ஊற்றம் -ஊன்று 
கோல் , பற்றுக்கோடு ; இங்கே , வன்மை யென்ற பொருளில் இலக்கணை . 
முதலடி - இல்பொருளுவமை . தோன்றல என்பதில் , அ - ஆறனுருபு ; “ எம் 
பிரான தடங்கண்களே , என சிந்தனையே என்றஇடங்களிற்போல . () 
சூர்ப்பணகை இராமனைச் சேரத்துணிந்து அவனெதிர் செல்ல வழிதேடல் . 
உஅ . நின்றனளிருந்தவனெடியமார்பக 

மொன்றுவெனன்றெனினமுதமுண்கினும் 
பொன்று வென் போக்கினியரிதுபோன்மெனாச் . 
சென்றெதிர்நிற்பதோர்செய்கைதேடுவாள் . 
( இ - ள் . ) மின் றனள் - (இராமனது தோளைப் பார்த்தபடியே) நின்ற 
அச்சூர்ப்பணகை , - இருந்தவன் - இங்குஉள்ளவனாகிய இவனது , நெடிய 
மார்பு அகம் - பரந்த மார்பினிடத்தை , ஒன்றுவென் - ( நான் ) சேர்ந்து தழுவு 
வேன் : அன்று எனின் - அங்கனந்தழுவக்கிடைத்திடா தாயின் , அமுதம் உண் 
கினும் பொன்றுவென் - ( சாவாமருந்தாகிய ) தேவாமிருதத்தை உண்டாலும் 
பிழையாம லிறப்பேன் ; இனி போக்கு அறிது போன்ம் -இனிமேல் ( எனக்கு ) 
வேறுவிதமில்லைபோலும் , எனா- என்று எண்ணி , எதிர் சென்று நிற்பது ஓர் 
செய்கை தேடுவாள் - அவனெதிரில் தான் போய்நிற்கும்படியான தோ ருபா 
யத்தை ஆராய்பவளானாள் ; ( எ - று . ) 

இவனை நாயகனாகப்பெறாவிட்டால் உயிாையிழப்பேனென்று துணிந்து 
அவனெ திரிற்போய்நிற்றற்குஉரிய உபாயத்தை ஆலோசித்தனள் என்பதாம் . 
மார்பகமொன்றுவென் , அன்றெனின் அமுதமுண்கினும் பொன்றுவென் 
என்றதனால் , இராமன துசேர்க்கையாலாகும் - இன்பத்தைத் தேவாமிருதத் 
தினும் மிகஇனியதும் விசேடப்பயன் தருவதுமாகக் கருதியமை தோன்றும் . 

உம் - உயர்வுசிறப்பு : போலும் என்ற செய்யுமென் முற்று , ஈற்று உயிர் 
கெட்டு போல்ம் எனநின்று லகரம் னகரமாய் , போன்ம் என்று ஆயிற்று : 
தன் இறுதியிலுள்ள மகாமெய்க்கு மாத்திரை கால் ; ஆதலால் , அது , 
ரக்குறுக்கமாம் : இது , இங்கு ஒப்பில்போலி . 

( உ அ ) 
சூர்ப்பணகை அழகியவடிவங்கொள்ளக் கருதுதல் . 
உ ... எயிறுடையரக்கியெவ்வுயிருமிட்டதோர் 

வயிறுடையாளெனம் றுக்குமா தலாற் 


மக 


174 


ரணியகாண்டம் 

காண்டம் 


குயிறொடர்குதலை யோர்கொவ்வைச்செவ்விவாய் 
மயிறொடரியலியாய்மருவனன்றெனா . 
இதுவும் , அடுத்தகவியும் - குளகம் . 

( இ - ள் . ) எயிறு உடை அரக்கி - கோரப்பற்களையுடைய இந்த ராக்ஷசி , 
எ உயிரும் இட்டது ஒர் வயிறு உடையாள் - எல்லாப்பிராணிகளையும் போ 
" கட்ட தொரு வயிற்றையுடையவள் , என - என்று எண்ணி வெறுத்து , மறுக் 
கும் - ( என்னை இவன் ஏற்றுக்கொள்ளாமல் ) மறுக்கக்கூடும் : ஆதலால் 
குயில் தொடர் குதலை - குயில் கூவுதலை யொத்த மழலைச்சொற்களையும் , 
கொவ்வை செவ்வி வாய் - கொவ்வைப்பழம்போலச் சிவந்த அழகிய அதரத் 
தையு முடைய , ஓர் மயில் தொடர் இயலி ஆய் - மயிலின் சாயலைபொத்தசாய 
லுள்ள ஓர் அழகிய மங்கைவடிவங் கொண்டு , மருவல் - ( நான் இவனருகிற் , 
செல்லுதல் , நன்று - நல்லது , எனா - என்று எண்ணி , ( எ - று . ) - பாவியா 
ஆய்ந்தனள் தோன்றினாள் என அடுத்தகவியோடு தொடர்ந்து முடியும். 

இவன் என்னைக் கொடிய அரக்கியென் றெண்ணித் தள்ளிவிடவொண் 
ணாதபடி நான் நல்ல சுந்தரமான ரூப மெடுத்துச் செல்லவேண்டு மென்று 
எண்ணினள் என்பதாம் . 

எவ்வுயிருமிட்டதோர் வயிறுடையாள் பலவகைப்பிராணிகளையும் 
மிகு தியாகத்தின்பவ ளென் றபடி , உயி ரென்றது - ஆகுபெயராய் , பிராணி 
யைக் குறித்தது . குயில் - அதன் குரலுக்கும் , கொவ்வை . - அதன் பழத்துக் 
கும் , மயில் - அதன் சாயலுக்கும் முதலாகுபெயர்கள் . குதலையும் மழலையும் 
ஒருபொருளன வென்பது , ஒருசாரார் துணிபு ; பரிமேலழகர்கருத்தும் 
இதுவே : மற்றொருசாரார் குதலை எழுத்துவடிவுபெறாத தென்றும் , மழலை 
எழுத்துவடிவுபெற்றுச் சொல்வடிவுபெறாத தென்றும் வேறுபாடு கூறுவர் .. 

சூர்ப்பணகை மந்திரபலத்தால் அழகியவடிவு பெறுதல் . 
6.0 . பங்கயச்செல்விபைமனத்துப்பாவியா 

வங்கையினாய மந்திரத்தையாய்ந்தன 
டிங்களிற்சிறந்தொளிர்முகத்தள்செவ்வியள் 

பொங்கொளிவிசும்பினிற்பொலியத் தோன்றினாள் . 
( இ - ள் . ) பங்கயம் செல்வியை - செந்தாமரைமலரில்வாழ்கிற செல்வத் 
அக்கு உரிய தெய்வமான திருமகளை , மனத்து பாவியா - தன் மனத்திலே 
தியானித்து , அம் கையின் ஆய மந்திரத்தை ஆய்ந்தனள் - தனது அகங்கை 
வசப்பட்டுள்ள (அவ்விலக்குமிவிஷயமான) மந்திரத்தை ஜபித்து , ( அதன்மகி 
மையால் ) , திங்களின் சிறந்து ஒளிர் முகத்தள் - சந்திரனினும் மேம்பட்டு 
விளங்குகிற மூகமுடையவளும் , செவ்வியள் - அழகியவளு மாய் , பொங்கு 
ஒளி விசும்பினில் பொலிய - மிக்க ( தன்உடம்பின் ) ஒளி ஆகாயத்தில் விளங்க, 
தோன்றினாள் - வடிவம்மாறிநின்றாள் ; ( எ - று . ) 


சூர்ப்பணகைப்படலம் 


175 


திருமகள் மந்திரத்தைத் தியானத்தோடு உச்சரித்து மிக்க அழகு பெற் 
றனள் என்பதாம் . மிக அழகிய வடிவமுள்ள திருமகளை நினைத்துக்கொண்டு , 
விரும்பியவடிவம் பெறுதற்கேற்ற மந்திரத்தை உருவிட்டதனால் , நினைத்த 
படி அழகிய வடிவம் பெற்றா ளென்றுங் கொள்ளலாம் . மந்த்ரம் - வடசொல் ; 
நிறைமொழிமாந்த ராணையிற் கிளந்த , மறைமொழி தானே மந்திர மென்ப் 
என்ற தொல்காப்பியத்தால் , மந்திரத்தின் தன்மையை அறிக . ( $ 0 ) 


வேறு , 


சூர்ப்பணகை இராமனெதிரில் வருதல் . 
ஙக . பஞ்சியொளிர்விஞ்சுகுளிர் பல்லவமனுங்கச் 

செஞ்செவியகஞ்சநிமிர்சீறடியளாகி 
யஞ்சொலிளமஞ்ஞையெனவன்னமெனமின்னும் 
வஞ்சியென நஞ்சமெனவஞ்சமகள்வந்தாள் . 
( இ - ள் . ) பஞ்சி - செம்பஞ்சும் , ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் - விளக்கம் 
மிக்க செழித்த தளிர்களும் , அனுங்க - ( செம்மையிலும் மென்மையிலும் 
தமக்கு ஒப்பாகாமல் ) வருந்தும்படி , செம் செவிய கஞ்சம் நிமிர் - சிவந்த அழ 
குள்ள தாமரைமலர்போலத் தோன்றுகிற, சிறு அடியள் ஆகி - சிறியபாதங் 
களை யுடையவளாய் , -அம் சொல் இள மஞ்ஞை என - அழகிய சொல்லை 
யுடைய இளமையான மயில்போலவும் , அன்னம் என - அன்னப்பேடை 
போலவும் , மின்னும் வஞ்சி என - விளங்குகிற வஞ்சிக்கொடிபோலவும் , நஞ் 
சம் என - விஷம்போலவும் , வஞ்சம் மகள் - வஞ்சனை யையுடையவளான 
தர்ப்பணகை, வந்தாள்- ; ( எ - று . ) 

வஞ்சகியான சூர்ப்பணகை உத்தமவிலக்கணம்நிரம்பிய மிக அழகியவடி 
வங்கொண்டு வந்தனள் என்பதாம் . பஞ்சி யெனினும் , பஞ்சு எனினும் ஒக் 
கும் . இனி, முதலடிக்கு - செம்பஞ்சுக்குழம்பூட்டப்பட்டு மிகவிளங்குகிற 
தளிரும் ஒப்பாகாது வருந்தும்படி யென்றும் உரைக்கலாம் . 

மயில் - சாயற்கும் , அன்னம் - நடைக்கும் , வஞ்சி - மெல்லியதாய் ஒல்கி 
ஒசியும் வடிவத்துக்கும் , நஞ்சு - கொடுமைக்கும் உவமை . மயிலை நடைக்கும் 
உவமையாக்கொள்ளுதல் உண்டு; “ மயில்கண்டன்ன மடநடைமகளிர் " என 
வும் , “ மயிலெனப் போந்து ” எனவும் , மணிமயிற்றொழில்” எனவும் , திரு 
முருகாற்றுப்படையிலும் , திருக்கோவையாரினும் , பரிபாட்டினும் , முறை 
யே மயிலை நடைக்கு உவமையாக்கலின் , நடைமயிலே என்றாம் என்ற 
பிரயோகவிவேகவுரை காணத்தக்கது . நஞ்சை உவமைகொள்ளுமிடத்து , 
“ மெய்பொடிப்பச் , சிங்கி குளிர்ந்துங் கொலும் " என்பது அறியத்தக்கது . 
பலஉவமைகள் தொடர்ச்சியாக வந்ததனால் , இப்பாட்டு - மாலையுவமை 
யணி (மாலோபமாலங்காரம் ) . அடியளாகி வந்தாள் , என்க . 


176 


ஆரணியகாண்டம் 


. 


குளகம் . 


பூவில் 


- 


இதுமுதல் எட்டுக்கவிகள் - பெரும்பாலும் நான் காஞ்சீரொன்று தேமாச் 
சீரும் , - மற்றைமூன்றும் கூவிளங்காய்ச்சீர்களு மாகிய அளவடி - நான்கு 
கொண்ட கலிழந்த விருத்தங்கள் . 

( ஙக ) 
ங 2 , பொன்னொழுகுபூவி லுறைபூவையெழில்பூவை 

பின்னெழில்கொள்வாளிணைபிறழ்ந்தொளிர்முகத்தாள் 
கன்னியெழில்கொண்டதுகலைத் தடமணித்தேர் 

மின்னிழிவதன்மையிது விண்ணிழிவதென்ன . 
இதுவும் , அடுத்தகவியும் 
( இ - ள் . ) பொன் ஒழுகு - பொன்னிறமான தாதுகள் சிந்தப்பெற்ற , 

செந்தாமரைமலரில் , உறை -- தங்குகிற , பூவை மகளான இலக் 
குமியினது , எழில் - அழகும் , பூவை ( எழில் ) - கிளியினது அழகும் , பின் - 
( தனக்கு முன் ) பிற்படும்படியான , எழில் - சிறந்த அழகை , 

கொள் - 
கொண்ட , வாள் இணை பிறழ்ந்து ஒளிர் முகத்தாள் -இரண்டுவாள்கள் ஒளிவீசி 
விளங்கப்பெற்ற முகத்தையுடைய சூர்ப்பணகை, - இழிவ தன்மை இது 
( தான் வானத்தினின்று ) இறங்கி வருவதாகிய இத்தன்மை , கன்னி எழில் 
கலியாணமாகாத இளம்பெண்ணின் வடிவத்தையும் , கலை தட மணி தேர். - 
மேகலாபரணத்தையணிந்த பெரிய அழகிய தேரையும் , கொண்டது - தான் 
கொண்ட தாகிய , மின் - ஒரு மின்னற்கொடி , விண் 

, இழிவது - வானத்தி 
னின்று இறங்குவது போலும் , என்ன - என்று ( கண்டோர் உவமை ) கூறும் 
படி , ( எ - று .) - வந்தாள் என வருங் கவியோடு முடியும் . 

சூர்ப்பணகை, இளம்பெண் வடிவத்தையும் மேகலாபாணத்தாற் சூழப் 
பட்ட அல்குலையுங் கொண்ட தொரு மின்னல் வானத்தினின்று இறங்கிவந் 
தாற்போலத் தான் வானத்தினின்று இறங்கிவந்தனள் என்பதாம் . பொன் , 
பூவை , வாளினை , தேர் - உவமையாகுபெயர்கள் . ‘ பொன்னொழுகுபூவிலுறை 
பூவை என்பதற்கு - பொன்மயமாய்ப் பொருந்திய தாமரைமலரில் வாழ்கிற 
திருமக ளென்றுங் கொள்ளலாம் : இனி , பொன் ஒழுகு - அழகு மிக்குவழி 
கிற எனினுமாம் . பூவை - நாகணவாய்ப் பறவையுமாம் . இதுவும் , கிளியும் - 
மகளிர்க்கு இன்சொல்லில் உவமம் . எழில் என்பதை , மத்திய தீபமாக , முன் 
னும் பின்னும் 2 - ள்ள ‘ பூவை என்ற சொல் இரண்டனோடுங் கூட்டுக . 

வாளினை , கலைத்தடமணித்தேர் என உபமேயங்களை உபமானச்சொற் 
களாற் குறித்தது , உருவகவுயர்வுநவிற்சியணி பின்னிரண்டடியிற் கூ றி 

இல்பொருளுவமை . கலை - மேகலா. என்னும் வடசொல்லின் விகா 
ரம் ; மேகலை - எட்டுக்கோவையுள்ள இடையணி : இது , பிறவும் பலவாறு 
உரைக்கப்படும் . 

( ங 2 ) 
க . கானினுயர்கற்பகமுயிர்த்தகதிர்வல்லி 

மேனிநனிபெற்றுவிளை காமநெறிவாசத் 


. 


சூர்ப்பணகைப்படலம் 


177 


- 


தேனின்மொழியுற்றினிய செவ்விநனிபெற்றோர் 
மானின் விழிபெற்றுமயில்வந்ததெனவந்தாள் . 
( இ - ள் . ) கானின் உயர் - பரிமளத்தினாற் சிறந்த , கற்பகம் உயிர்த்த 
கதிர் வல்லி - கற்பகவிருக்ஷத்தாற் பெறப்பட்ட பிரகாசமுள்ளதொரு பூங் 
கொடி ( காமவல்லி ), மேனி நனி பெற்று - ஒரு பெண்வடிவத்தை நன்றாக 
அமையப் பெற்று , விளை காமம் நெறி - மேன்மேல் விளைகிற காமவொழுக் 
கத்தையும் , வாசம் தேனின் மொழி - நறுமண முள்ள தேன்போன்ற சொற் 
களையும் , உற்று - அடைந்து , இனிய செவ்வி நனி பெற்று - கண்ணுக்கினிய 
அழகை மிகுதியாகப் பெற்று, ஓர் மானின் விழி பெற்று - ஒப்பற்ற மான்பார் 
வைபோன்ற பார்வையைப் பெற்று , மயில் வந்தது என - மயில்போலுஞ் 
சாயலும் நடையுங் கொண்டு வந்தாற்போல , வந்தாள்- ; ( எ - று . ) 

தேவலோகத்தில் கற்பகவிருக்ஷ த்தைச் சார்ந்து அதன் மேற்படர்கிற 
காமவல்லியென்னுந் தெய்வப்பூங்கொடி , பெண்வடிவத்தையும் நிரம்ப இன் 
பந்தருந்தன்மையையும் இன்சொற்களையும் மிக்க அழகையும் மான்பார் 
வையையும் மயில்நடையையும் மயிற்சாயலையும் உடைய தாய் வந்தாற்போல 
வந்தனள் சூர்ப்பணகை என்பதாம் . தற்குறிப்பேற்றவணி . 

கானினுயர் என்றது , கற்பகம் , வல்லி என்ற இரண்டுக்கும் அடைமொழி 
யாகலாம் . உத்தமசாதி மகளிரது உடம்பு இயற்கையில் நறுமணமுடைய 
தென்பது நூற்கொள்கை யாதலால் , : அதற்கு உபமானமாகிய வல்லியை 
கானினுயர் என்ற அடைமொழி கொடுத்து விசேடித்தன ரென்க , கற்பகம் 
கல்பகமென்ற வடசொல்லின் திரிபு : ( வேண்டுவோர்க்கு வேண்டுவனவற்றை 
தன் நிழலில்வந்து நினைத்தமாத்திரத்தில் ) கல்பிப்ப தென்று . காரணப்பொ 
ருள் : கல்பித்தல் - உண்டாக்குதல் . காமநெறி என்பதை மொழிக்கு அடை 
மொழியாக்கி , சிற்றின்பவழியிலே பொருந்திய சிருங்காரரசப்பிரதானமான 
பேச்சுக்களெனினுமாம் . அங்ஙனம் இவள் பேசு தலை மேற் காண்க . ( ஙங ) 

இராமன் அவளைப் பார்த்தல் . 
கூச . நூபுரமுமேகலையு நூலுமற்லோ திப் 

பூமுரலும்வண்டுமிவை பூசலிடுமோசை 
தாமுரைசெய்கின்றதொருதையல்வருமென்னாக் 

கோமகனுமத்திசைகுறித்தனன் விழித்தான் . 
( இ - ள் . ) நூபுரமும் - ( அவள் து ) காற்சிலம்பும் , மேகலையும் - இடை 
யணியும் , நூலும் - ஏலிற்கோத்த ஆரங்களும் , அறல் ஓதி பூ முரலும் வண் 
டும் - கருமணல்போன்ற கூந்தலிற் சூடிய மலர்களில் மொய்த்து ஒலிக்கிற 
வண்டுகளும் , இவை - என்னும் இவைகள் , பூசல் இடும் - ஆரவாரஞ்செய் 
கிற , ஒசை- , ஒரு தையல் வரும் என்னா உரைசெய்கின்றது - ஒருபெண் 
( இங்கே ) வருவ ளென்று சொல்லுகிறதாக ,-கோமகனும் - சக்கரவர்த்தித் 

23 


178 


ஆரணியகாண்டம் 


திருமகனான ஸ்ரீராமனும் , அ திசை குறித்தனன் விழித்தான் - அவ்வோசை 
வருகிற திக்கைக் குறிப்பிட்டு நோக்கினன் ; ( எ - று . ) - தாம் அசை . 

அவள் வருகிறபொழுது, அவளது சிலம்பு மேகலை ஆரம் முதலிய ஆபர 
ணங்கள் ஒலித்தலாலும் அவள் கூந்தலிற் சூடியுள்ளமலர்களில் மிகுதியாக 
மொய்க்கிற வண்டுகள் ஆரவாரித்தலாலும் உண்டான ஓசை இராமன் செவி 
யிற்பட்டமாத்திரத்தில் , அவ்வொலியின் குறிப்பால் யாரோ ஒருமகள் இங்கு 
வருகிறா ளென்று அறிந்து , அப்பெருமான் , அவ்வொலிவரும்வழியிற் கண் 
செலுத்தினன் என்பதாம் 

நூல் - அதிற் கோத்த ஆரத்துக்கு , ஆகுபெயர் . உரைசெய்தல் - குறிப் 
பித்த லென்றமாத்திரமாய் நின்றது ; இது , பேசாததைப் பேசுவதுபோலச் 
சொன்ன மரபுவழுவமைதி . 
ந – . விண்ணருளவந்ததொருமெல்லமுதமென்ன 

வண்ணமுலைகொண்டிடை வணங்கவரு போழ்தத் 
தெண்ணருளியேழைமைதுடைத்தெழுமெய்ஞ்ஞானக் 
கண்ணருள் செய்கண்ணனிருகண்ணினெ திர்கண்டடான் . 
( இ - ள் . ) விண் - தேவலோகம் , அருள - கொடுக்க , வந்தது - ( அங்கு 
நின்று ) வந்ததான , ஒரு மெல் அமுதம் என்ன - ஒப்பற்ற இனிய அமிருதம் 
போல் , ( அவள் ) , வண்ணம் முலை கொண்டு இடை வணங்க வரு போழ்தத்து - 
அழகிய தனங்களை யுடையளாய் ( அவற்றின் பாரத்தால் ) இடை துவளும் 
படி அடுத்துவருகிற சமயத்தில் , -- எண் அருளி ஏழைமை துடைத்து எழு 
மெய் ஞானம் கண் அருள் செய் கண்ணன் - ( தனது திருவுள்ளத்தில் அருள் 
கொண்டு அதனால் அடியார்களது ) அறியாமையைப் போக்கி ( அவர்களுக்கு ) 
மேன்மேல்வளர்கிற தத்துவஞானமாகிய கண்ணைக் கொடுத்தருள்கிற திரு 
மாலின் திருவவதாரமான இராமபிரான் , இரு கண்ணின் எதிர் கண்டான் - 
( தனது ) இரண்டு கண்களாலும் ( அவளை ). எதிரிலே பார்த்தான் ; ( எ - று . ) 

தேவலோகத்திலிருந்து அமிருதம் வருகின்றவாறுபோல இன்பவடிவங் 
கொண்டவளான அவள் வானத்தினின்று இறங்கி வருஞ்சமயத்தில் இராமன் 
அவளைக் கண்ணெதிரிற் கண்டனன் என்பதாம் . தற்குறிப்பேற்றவணி . 

மெய்ஞ்ஞானமாவது பிறப்புவீடுகளையும் , அவற்றின் காரணங்களை 
யும் , விபரீதஐயங்களா லன்றி உண்மையால் அறிதல் . கண்ணன் - கரியோ 
னென்னும் பொருள தாகிய க்ருஷ்ண னென்னும் வடமொழி 

வடமொழி பிராகி 

எருத 
மாய்ச் சிதைந்துவந்தது ; இது , இங்கே , ஓரவதாரப்பெயரன் றிவந்த கார 
ணக்குறியான திருமாலின் பெயர் . எண்ணருளி ஏழைமை துடைத்து எழு 
மெய்ஞ்ஞானக்கண்ணருள்செய் கண்ணன் என்றதனால் , திருமால் இயல் 
பாகியகருணைகொண்டு அடியார்களுக்குத் தவிர்க்கவேண்டியதைத் தவிர்த்து 
அளிக்கவேண்டியதை அளித்தருளுந் தன்மை விளங்கும் . இனி , ஏழைமை 


சூர்ப்பணகைப்படலம் 
சூர்ப்பன 

ப்பட 


179 


டைத்து - வறுமையை நீக்கிச் சகலஐசுவரியங்களை யுந் தந்து என் றுமாம் . 
தற்காலத்தில் எதிரிலேயுள்ள பொருளை மாத்திரமே காணும் ஊனக்கண்ணி 
னும் , காலமிடையிட்டவற்றையும் தேயமிடையிட்டவற்றையும் அறியத்தக்க 
ஞானக்கண்ணுக்கு உள்ள சிறப்புத் தோன்ற , எழுமெய்ஞ்ஞானக்கண் 
எனப்பட்டது . 

( கூடு ) 
இரர்மன் அவளைக் கண்டு வியத்தல் . 
கூசு . பேருழையநாகருலகிற்பிறிதின்வானிற் 

பாருழைபினில்லதொருமெல்லுருவுபாயா 
வாருழையடங்குமழகிற்கவ தியுண்டோ 

நேரிழையர்யாவரிவர் நேரெனநினைந்தான் . 
( இ - ள் . ) பேர் உழைய - பெரிய இடத்தையுடைய , நாகர் உலகில் - 
சர்ப்பசாதியாரது லோகமாகிய பாதாளத்திலும் , வானில் - தேவலோகத்தி 
லும் , பிறிதின் பார் உழையின் - மற்றொன்றாகிய பூலோகத்தினிடத்திலும் ,, 
இல்லது - இல்லாததாகிய , ஒரு - ஒப்பற்ற , மெல் உருவு - மென்மையான 
அப்பெண் வடிவத்தை, பாரா - பார்த்து , -- (இராமன் ) , - ஆர் - ( இவர் ) யாவர் ? 
உழை அடங்கும் அழகிற்கு அவதி உண்டோ - இவரிடத்தில் தங்கிய அழ 
குக்கு ஓர் எல்லை உள்ளதோ ? ( இல்லை யென்றபடி ); நேர் இழையர் - தக்க 
ஆபரணங்களையணிந்த மகளிருள் , யாவர் இவர் நேர் - எவர் இவர்க்கு ஒப்பாவர் ? 
( எவருமில்லை யென்றபடி ) , என - என்று , நினைந்தான் - எண்ணினான் . 

மூன்றுலோகத்திலும் எப்பொழுதுமில்லாத இப்படிப்பட்ட அழகிய 
வடிவத்தைப் பார்த்து , ஸ்ரீராமன் , இப்பேரழகுடையார் யாவரென்றும் , இவ 
ரழகுக்கு எல்லையில்லை யென்றும் , அழகில் இவரோடொப்பார் எவருமில்லை 
யென்றும் கருதினன் என்பதாம் . 

நாகராவார் - படமும் வாலு முடையராய் மனிதவடிவமும் தெய்வப் 
பிறப்பு மானதொரு சர்ப்பசாதியார் . 

தொரு சர்ப்பசாதியார் . அவதி - வடசொல் , நேரிழையர் - 
ஏற்ற ஆடையை யுடையவரு மாம் ; இழையென்னும் நூலின்பெயர் - ஆடைக் 
குக் கருவியாகுபெய ரென்க, புதிதாகக் கண்ட ஒருபெண்ணைக்குறித்து 
‘ இவள் என ஒருமையாக் கருதுதலினும் ‘ இவர் எனப் பன்மையாக் கருது 
தல் பெருந்தகைமைக்குச் சிறப்பா தலால் , இவர்நே ரென நினைந்தான் 
எனப்பட்டது . 

( ந.சு ) 
சூர்ப்பணகை இராமனருகில் வந்து வணங்கி நிற்றல் 
ங எ . அவ்வயினவ்வாசைதனகத்துடையவன்னாள் 

செவ்விமுகமுன்னியடி செங்கையினிறைஞ்சா 
வெவ்வியநெடுங்கணயில்வீகியயல்பாரா 

நவ்வியினொதுங்கியிறைநாணியயனின்றாள் . 
( இ - ள் . ) அ . வயின் - அவ்விடத்து ( அப்பொழுது ), அ . ஆசை தன் 
அகத்து உடைய அன்னாள் - அப்படிப்பட்ட (கீழ்க்கூறிய ) மிக்ககா தலைத் 


180 


ரணியகாண்டம் 


தன்மனத்திலேயுடைய அச்சூர்ப்பணகை , செவ்வி முகம் முன்னி - ( இராம 
னது ) அழகிய முகத்தை நோக்கி , அடி செம் கையின் இறைஞ்சா - (அவ 
னது ) திருவடிகளைச் சிவந்த தன்கைகளால் தொழுது , வெவ்விய நெடுங் கண் 
அயில் வீசி அயல் பாரா - கொடிய நீண்ட தன்கண்களாகிய வேல்களை வீசிப் 
பக்கங்களிற் பார்த்துக்கொண்டு , நவ்வியின் ஒதுங்கி - ( மருண்ட ) மான்போல 
ஒருபுறத்தில் விலகி , இறை நாணி - சிறிது நாணங்காட்டி , அயல்நின்றாள் 
அருகில் நின்றாள் ; ( எ - று . ) 

நெடுங்கணயில் - உருவகம் . நவ்வியினொதுங்கி - உவமை . நவ்வியின் 
பாரா என இயைக்கவும் அமையும். செவ்வி . முகம் முன்னி என்பதற்கு - 
தனது அழகிய முகத்தை முன்னெடுத்து என் றலும் ஒன்று . ( ங எ ) 

இராமன் சூர்ப்பணகையை நோக்கி வினவல் . 
» அ . தீதில்வரவாக திருநின்வரவுசேயோய் 

போதவுளதெம்முழையொர் புண்ணியமதன்றோ 
வேதுபதியேது பெயர்யாவருறவென்றான் 
வேதமுதல் பேதையவடன்னிலைவிரிப்பாள் . 
இதுமுதற் பத்தொன்பது பாடல்களில் , இராமனுக்கும் சூர்ப்பண 
கைக்கும் நடந்த சம்பாஷணை விவரிக்கப்படுகிறது . 

( இ - ள் . ) வேதம் முதல் - வேதங்களிற் சித்தாந்தஞ்செய்யப்பட்ட 
முதற்கடவுளான ஸ்ரீராமன் , ( அவளை நோக்கி ), திரு-திருமகள் போன்றவளே! 
சேயோய் - செந்நிறமுடையவளே! ( அல்லது செம்மைக்குணமுடையவளே ! 
நின் வரவு - உனது வருகை , தீது இல்வரவு .ஆக- தீங்கில்லாத நல்லவ ரவாயி 
ருக்கக்கடவது ; போத-( நீ இவ்விடத்தில் ) வரும்படி , எம்உழை உளது - எம்மி 
டத்தி லுள்ளது , ஓர் புண்ணியம் அது அன்றோ - ஒப்பற்ற நல்வினையன்றோ ? 
பதிஏது - ( உனது ) ஊர் -எது ? பெயர் ஏது - ( உன் ) பேர் யாது ? உறவு யாவர் . 
( உனக்கு ) உறவினர் யாவர் ? என்றான் - என்று வினாவினான் ; ( அதுகேட்டு ), 
பேதை அவள் - இளமைகொண்ட அவள் , தன் நிலை விரிப்பாள்-தனது தன் 
மையை விளக்குபவளானாள் ; ( எ - று . ) - அதனை , அடுத்த கவியிற் காண்க . 

வே தமுதல் என்பதற்கு - வேதங்களை ஆதியில் வெளியிட்ட கடவு 
ளென்றும் , வேதப்பொருளையுணர்ந்த தலைவ னென்றும் பொருள் கூறலாம் . 
பேதையவள் என்ற சொல்லால் , அவளது அறிவின்மையையுங் குறித்தபடி , 
யாவுமறிந்தவனான இராமன் தான் கொண்ட மானுடவ்வ தாரத்துக்கு ஏற்ற 
படி ஒன்றுமறியாதவன் போலப் பாவித்துக் கபடமில்லாமல் அக்கொடியா 
ளைத் தோற்றத்தின்படி நல்லாளாக நிச்சயித்து நல்வரவுகொண்டாடி உப 
சரித்து வினாவ , அவ்வறிவிலாள் தன் வஞ்சனையால் அப்பெருமானைத் தன் 
வசப்படுத்தத்தொடங்கிப் பேசலுற்றனள் என்பது தோன்ற , இராமனை 
வேதமுதல் என்றும் , சூர்ப்பணகையை ‘பேதையவள் என்றும் இங்கே கவி 


isi 


சூர்ப்பணகைப்படலம் 


மயமான 


குறித்தன ரென்க . தீதில்வ ரவாக என்பது -சிறந்தவர் வருகையைக் கொண் 
டாடுமிடத்து வடமொழியில் வழங்குகிற ஸ்வாகதம் என்பதன் பொருள் 
கொண்டது . திரு - உவமையாகுபெயர் ; அண்மைவிளி. சேயோய் போத - 
சேய்மையிலுள்ளவளான நீ இங்கு வர என்றலும் ஒன்று . 

( ங.அ ) 
வேறு . 
சூர்ப்பணகை இராமனுக்குத் தன்னைத் தெரிவித்தல் , 
ஙக பூவி லோன்பு தல்வன் மைந்தன்புதல்விமுப்புரங்கள் செற்ற 

சேவலோன் றுணைவனானசெங்கையோன்றங்கைதிக்கின் 
மாவெலாந் தொலைத்து வெள்ளிமலையெடுத்துலகமூன் றுங் 

காவலான்பின்னைகாமவல்லியாங்கன்னியென்றாள் , 
( இ - ள் . ) நான் ) , - பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதல்வி- தாமரை 
மலரில் தோன்றிய பிரமனது . புத்திரனான புலஸ்தியப்பிரஜாபதியினுடைய 
குமாரனாகிய விச்சிரவசு என்னும் முனிவன து பெண் : முப்புரங்கள் செற்ற 
மூன்று பட்டணங்களை யழித்த, சேவலோன் - விருஷபத்தை ஏறி நடத்து 
தல் வல்ல சிவபிரானது , துணைவன் ஆன - நண்பனாகிய , செம் கையோன் - 
சிவந்தகைகளை யுடைய குபேரனது , தங்கை- : திக்கின் மா எலாம் தொலைத்து 
திக்கஜங்களை யெல்லாம் வலியழித்து , வெள்ளி மலை எடுத்து - வெள்ளி 

கைலாசமலையை ( க் கைகளாற் ) பெயர்த்து எடுத்து , உலகம் மூன் 
றும் காவலான் - மூன்றுஉலகங்களை யுங் காத்தலில் வல்ல இராவணனது , 
பின்னை - பின்பிறந்தவள் : காமவல்லி ஆம் கன்னி - காமவல்லியென் றுசொல் 
லப்படுகிற பெண் , என்றாள் - என்று சொன்னாள் ; ( எ - று . ) 

படைப்புத்தொழிலில் தனக்குத்துணைவராம்படி பிரமதேவனால் ஆதி 
காலத்தில் உண்டாக்கப்பட்ட உபப்பிரமர்கள் ஒன்பதின்மருள் ஒருவராகிய 
புலஸ்திய ரென்னும் முனிவர் திருணபிந்துவென்னும் ராஜரிஷியின் மகளை 
மணஞ்செய்துகொண்டு அவளிடம் விச்சிரவசு என்னும் மகனைப் பெற்றார் ; 
அக்குமாரர் , பரத்துவாசமுனிபுத்திரியை விவாகஞ்செய்து கொண்டு அவளி 
டம் ஒருமகனை உண்டாக்க , அவன் , பின்பு பெருந்தவஞ்செய்து , இந்திரன் 
யமன் வருணன் என்பவரோடு சமனான் லோகபாலகனாய் வடதிசையை 
ஆள்பவனும் செல்வத்துக்குத் தலைவனுமாய்க் குபோனென்று பிரசித்தி 
பெற்றான் ; பின் ஒருகாலத்தில் சுமாலியென்னும் இராக்கதன் தன்மகளான 
கேகசிக்குக் குபேரனது சிறப்பைக் காட்டி இப்படிப்பட்டவனைப் பெற்ற 
விச்சிரவமுனிவரை நீயும் சேர்ந்து நன்மக்களைப் பெறுவாய் என்று செலுத்த , 
அங்ஙனமே அவள் மாலைப்பொழுதில் அம்முனிவரிடஞ் சென்று தன் கருத் 
தைக்குறிப்பித்துப் பிரார்த்திக்க , அவர் அவளை அங்கீகரித்து நீ ஆசுரவேளை 
யில் வந்ததனால் , கொடிய பிள்ளைகள் உன்னிடம் உண்டாவர் என்று அரு 
ளிச்செய்ய , அதுகேட்ட அவள் மீண்டும் வெகுவாக வேண்ட , அவர் கடை : 
யில் உதிப்பவன் நன்மகனாவான் என்று அனுக்கிரகித்தனர் ; அவ்வாறே 


- 


182 


ஆரணியகாண்டம் 


காமவல்லி 


அவளிடம் இராவணன் கும்பகர்ணன் சூர்ப்பணகை விபீஷணன் என்பவர் 
முறையே தோன்றின ரென வரலாறு காண்க ; இது , மேல் உத்தரகாண்டத் 
தில் விளக்கப்பட்டுள்ளது . 

பூவிலோன் என்பதில் , இல் - சாரியை; " தவமும் , அரசிலா ரில்வழி 
யில்லை ” என்றவிடத்துப்போல . இனி, பூ இலோன் 

பூ இலோன் - தாமரைமலரை இ 
மாகவுடையவ னென்றுங் கொள்ளலாம் ; இல் - இடம் . சே - எருது . குபோன் 
தானத்திற்சிறந்தவனென்பதை , தந்தன் என்ற அவன் பெயராலும் உணர்க . 

கற்பகத்திற்படர்கொடி ; வேண்டுவார்க்கு வேண்டிய பொருள் 
களைத் தருவது . தான் காமவல்லிபோல் அழகியவளாயும் !இன்பந்தருபவ 
ளாயு மிருத்தலால் தன்னை யாவரும் அப்பெயரால்வழங்குவ ரென்பது 
தோன்ற , காமவல்லியாங் கன்னி என்றாள் . 

முப்புரம் - பொன் வெள்ளி இரும்பு என்னும் இவற்றா லாகிய மதிலை 
யுடைய மூன்றுபட்டணம் . சிவபிரான் திரிபுரமெரித்த வாலாறு: -- தாரகா 
சுரனது புத்திரர்களாகிய வித்யுக்மாலி தாரகாட்சன் கமலாட்சன் - என்னும் 
மூவரும் மிக்கதவஞ்செய்து மயனென்பவனால் சுவர்க்க மத்திய பாதாள 
மென்ற மூன்றிடங்களிலும் முறையே பசும்பொன் வெண்பொன் கரும் . 
பொன்களால் அரண்வகுக்கப்பட்டு ஆகாயமார்க்கத்திற் சஞ்சரிக்குந் தன்மை 
யுடைய மூன்றுபட்டணங்களைப் பெற்று , மற்றும்பல அசுரர்களோடு அந்நக 
ரங்களுடனே தாம்நினைத்தஇடங்களிற் பறந்து சென்று பல இடங்களை யும் 
பாழாக்கிவருகையில் , அத்துன்பத்தைப் பொறுக்கமாட்டாத தேவர் முனிவர் 
முதலியோரது வேண்டுகோளால் , சிவபெருமான் பூமியைத் தேராகவும் , 
சந்திரசூரியரைத் தேர்ச்சக்கரங்களாகவும் , நான்குவே தங்களைக் குதிரைக 
ளாகவும் , பிரமனைச் சாரதியாகவும் , மகாமேருவை வில்லாகவும் , ஆதிசேஷனை 
நாணாகவும் , விஷ்ணுவை வாயுவாகியசிறகமைந்து அக்கினியை முனையாக 
வுடைய அம்பாகவும் , மற்றைத்தேவர்களைப் பிறபோர்க்கருவிகளாகவும் 
அமைத்துக்கொண்டு யுத்தசன்னத்தனாய்ச் சென்று போர்செய்யத்தனித் 
துப் புன்சிரிப்புச் செய்து அவ்வசுர ரனைவரையும் பட்டணங்களோடு எரித் 
தருளின னென்பதாம் . 

குபேரன் , ஒருகாலத்தில் இமயமலைச்சாரலிலிருந்து நெடுநாள் பெருந் 
தவஞ்செய்து சிவதரிசனத்தைப்பெற்று. அப்பெருமா னருளால் அக்கடவு 
ளுக்கு நண்பனாயினமைபற்றி , சேவலோன் துணைவனான செங்கையோன் 
எனப்பட்டான் . 

இராவணன் திக்குவிசயகாலத்தில் ஜராவதம் முதலிய திக்கஜங்களை எதிர்த்து 
அவற்றின் தந்தங்களை ஒடித்து அவற்றை வலிதொலைத்தன னென்க. 

இராவணன் கைலை யெடுத்தது : - இராவணன் திக்குவிசயஞ்செய்கை 
யில் குபேரனோடு எதிர்த்துப் பொருது. அவனை வென்று அவனது புஷ்பக 
விமானத்தைப் பறித்து அதன் மேலேறிக்கொண்டு கைலாசமலைக்குமேலாக 
ஆகாசமார்க்கத்திலே. விரைந்து மீண்டுவருகையில் , அம்மலையின் மகிமை 


1 


133 


சூர்ப்பணகைப்படலம் 


யால் விமானம் தடைப்பட்டுநிற்க , அதற்குக் காரணம் இன்னதென்று அறி 
யாது திகைக்கையில் , நந்தி எதிரில்வந்து சிவபிரானுக்குத் தங்குமிடமான 
திருக்கயிலாயத்தின் பெருமை இது என்று சொல்லவும் , கேளாமல் தசமுகன் 
தனது பிரயாணத்துக்குத்தடையாகிய இம்மலையை இப்பொழுதே வேரோடு 
பறித்து எடுத்து அப்பால் எறிந்துவிட்டுத் தடையின்றி மேற்செல்வே 
னன்று கூறி விமானத்தினின்றும் இறங்கித் தனது இருபதுகைகளையும் 
அம்மலையின் கீழ்க்கொடுத்து அதனைப் பெயர்த்து அசைத்தனனென்பது . 

இப்பாடலினால் , சூர்ப்பணகை தன துகுலப்பெருமையையும் உடன் 
பிறந்தோர் திறமையையுங் கூறித் தன்னை உயர்த்தினாள் . 
இது முதல் முப்பத்து மூன்று 

கவிகள் இப்படலத்தின் முதற்கவி 
போன்ற அறுசீர்க்கழி நெடிலடியாசிரிய விருத்தங்கள் . 

இராமன் சங்கித்து மீண்டும்வினவல் . 
50. அவ்வுரை கேட்டவீரனையுறுமனத்தான் செய்கை 

செவ்வி தன்றறி தலாகுஞ்சிறிதினென் றுண ரச்செங்கண் 
வெவ்வுருவமைந்தோன் றங்கையென்றது மெய்ம்மையாயி 
னிவ்வுருவியைந்த தன்மையியம்பு தியியல்பினேன்றான் . 
( இ - ள் . ) அ உரை கேட்ட வீரன் ( சூர்ப்பணகைசொன்ன ) அந்த 
வார்த்தையைச் செவியுற்ற இராமன் , -ஐயுறு மனத்தான் - ( அரக்கிக்கு 
இப்படிப்பட்ட அழகு எங்கனம் அமைவது என்று ) சந்தேகங்கொன் 

காண்ட 
மனத்தையுடையவனாய் , - செய்கை செவ்விது அன்று - ( இவளது ) செயல் 
களங்கமற்றதன்று ; சிறிதின் அறிதல் ஆகும் - சிறி துவிசாரித்து அறிதல் 
தகுதி , என்று - என்று எண்ணி , - உணர - ( அதனை ) அறியும் பொருட்டு , -- 
( அவளை நோக்கி) , - செம் கண். வெவ் உரு அமைந்தோன் தங்கை என்றது 
மெய்ம்மை ஆயின் - ( எப்பொழுதுங் கோபத்தாற் சிவந்த கண்களையுடைய 
பயங்கரமான வடிவத்தைப் பொருந்தின இராவணனது தங்கை தீ யென்றது 
உண்மையானால் , இ உரு இயைந்த தன்மை இயல்பின் இயம்புதி - இந்த அழ 
கியவடிவம் பொருந்தியவிதத்தை உள்ளபடி கூறுவாய் , என்றான் - என்று 
சொன்னான் ; ( எ - று . ) 

அச்சொல்லைக்கேட்டு , ஸ்ரீராமன் , ஐயப்பட்டு , விகா ரவுருவமுள்ள அரக் 
கனது தங்கை நீ யென்பது உண்மையானால் , இந்தல்லுருவம் உனக்கு எப் 
படி கிடைத்தது ? உண்மையாகச் சொல் என்று வினாவினன் என்பதாம் . 
செய்கை யென்பதற்கு - உடம்பென்று உரைப்பாரு முளர் ; தொழிலாகு 
பெயராகிய காரணக்குறி . செவ்விது - செம்மையானது . செவ்விதன்று - 
மாயையாலமைத்தது போலு மென்றபடி . இங்கே, செங்கண் 
கொள்ளிக்கண் கொடுங்கண் குருதிக்கண் என்றாற்போல விகாரத்தன்மை 
யைக் காட்டும் . சிறிதின் அறிதலாகும் என்பதற்கு சிறிது பொழுதில் அறிய 
லாமென்று உரைத்தலு மொன்று , 

( ச ) 


என்றது , 


184 


ஆரணியகாண்டம் 


சக . 


- 


அதற்கு அவள் விடைகூறுதல் . 
தூயவன்பணியாமுன்னஞ்சொல்லுவாள் சோர்விலாளம் 
மாயவல்லாக்கரோடுவாழ்வினைமதிக்கலாதே 
னாய்வு றுமனத்தேனாகியறந்தலைநிற்பதானேன் 

றீவினை தீய நோற்றுத்தேவரிற்பெற்றதென்றாள் . 
( இ - ள் .) தூயவன் பணியா முன்னம் - பரிசுத்தகுணமுள்ள இராமன் 
இங்ஙனஞ்சொல்லுதற்குமுன்னே ( சொன்னவுடனே விரைவில் என்றபடி ) , 
சோர்வு இலாள் சொல்லுவாள் - ( ஏற்றவிடைகூறு தற்குச் சிறிதும் ) பின்வாங் 
குதலில்லாமல் உத்தரஞ்சொல்பவளாய் ,-அ மாயம் வல் அரக்கரோடு வாழ் 
வினை மதிக்கலாதேன்-மாயையையும் கொடுமையையு முடைய ( இராவணன் 
முதலிய ) அவ்விராக்கதர்களுடனே கூடி வாழ் தலைத் தகுதியென்று எண்ணாத 
வளாய் , ஆய்வு உறு மனத்தேன் ஆகி - ( நல்லவை தீயவைகளை ) ஆராய்ந்து 
பகுத்தறியும்விவேகம் பொருந்திய மனத்தையுடையவளாய் , அறம் தலைநிற் 
பது ஆனேன் - தருமத்தையே மேற்கொண்டு அவ்வழியில் நிற்குந் தன் 
மையை யுடையவளான நான் , தீவினை தீய நோற்று - பாவங்களொழியும் 
படி தவஞ்செய்து , தேவரின் பெற்றது - தேவர்களுடைய அநுக்கிரகத்தால் 
அடைந்தது , ( அழகியஇவ்வடிவம் ) , என்றாள் - என்று சொன்னாள் ; ( எ று . ) 

வஞ்சகமுள்ள இராக்கதரோடு வாழ்தலை நீக்கி நல்வழி நிற்கத்தொடங் 
கித் தவஞ்செய்து தேவர்களிடத்தினின்று இந்நல்லுருவம்பெற்றேன் என்ற 
னள் என்பதாம் . தூயவன்பணியாமுன்னஞ் சொல்லுவாள் - மிகையுயர்வு 
நவிற்சியணி . தேவரிற்பெற்றது என்பது - தேவர்போலப்பெற்ற தென் 
றும் பொருள் படும் . பெற்றது என்பதற்கு எழுவாய் , முன் பாட்டிலுள்ள 
இவ்வுரு என்பதே. 

இப்பாட்டினால் , சூர்ப்பணகை தனது தீக்குணமின்மையையும் , தீயோர் 
சேர்க்கையொழிந்தமையையும் , விவேகமுடைமையையும் , அறநெறியொழு 
குதலையும் , தவமுடையளானமையையும் , தேவா நுக்கிரகம்பெற்றமையையும் 
வெளியிட்டனள் . வாழ் வினை என்றும் எடுக்கலாம் . 

( சக ) 
இராமன் மீண்டும் வினவல் . 
இமையவர் தலைவனேயுமெண்மையினவல் செய்யு 
மமைதியினுலகமூன்றுமாள்பவன் றங்கையாயிற் 
சுமையு றுசெல்வத் தோடுந்தோன்றலை துணையுமின்றித் 
தமியை நீவருதற்கொத்ததன்மையென்றையலென்றான் . 
( இ - ள் . ) தையல் - அழகியவளே ! நீ- , இமையவர் தலைவனேயும் 
எண்மையின் ஏவல் செய்யும் அமைதியின் உலகம் மூன்றும் ஆள்பவன் தங் 
கை ஆயின் - தேவர்களுக்கு அரசனான இந்திரனும் எளியகுற்றேவல் செய்யத் 
தக்க தன்மையோடு எல்லாவுலகங்களையும் அரசாளுகிற இராவணனது தங் 


சஉ , 


சூர்ப்பணகைப்படலம் 


185 


கை யானால் , -- சுமை உறு செல்வத்தோடும் தோன் றலை - மிகுதிபொருந்திய 
செல்வச்சிறப்புக்களோடு வாராமல் , துணையும் இன்றி தமியை வருதற்கு 
துணையொருவருமில்லாமல் தனியளாய் . இங்குவருவதற்கு , ஒத்த தன்மை 
பொருந்தின் காரணம் , என் - யாது ? . என்றான் - என் றுவினாவினான் , ( இராமன் ) . 

நீ மூவுலகத்தையும் ஆள்பவனுக்குத் தங்கையானால் தாதிமார் முதலிய 
பலவகைவிபவத்தோடுங் கூடி வரக்கூடுமே : அங்ஙனமின்றி , துணையுமில்லா 
மல் தனித்துவருதற்கு ஏது என் ? என்று கேட்டனன் என்பதாம் , ( pe ) 

அதற்கு அவள் விடைகூறுதல் . 
வீரனஃதுரைத்தலோடுமெய்யிலாள் விமலயானச் 
சீரியரல்லார்மாட்டுச்சேர்கிலென்றேவர்பாலு 
மாரியமுனிவர்பாலுமடைந்தனெனிறைவவீண்டோர் 
காரியமுண்மைநின்னைக்காணியவந்தேனென்றாள் . 
இ - ள். ) வீரன் - இராமன் , அஃது உரைத்தலோடும் - அவ்வார்த் 
தையைக் கூறியவளவிலே , மெய் இலாள் - உண்மையில்லாதவளான - சூர்ப் 
பணகை, - ( அப்பெருமானை நோக்கி ) , விமல - குற்றமில்லாதவனே ! இறைவ 
தலைவனே ! யான்- , அ சீரியர் அல்லார்மாட்டு சேர்கிலென் - நற்குண 
நற்செய்கையுடைய ரல்லாத ( இராவணன் முதலிய ) அவ்வாக்கரிடத்துச் சே 
ராமல் , தேவர்பாலும் ஆரியர் முனிவர்பாலும் அடைந்தனென் - தேவர்கள் 
பக்கலிலும் சிறந்தமுனிவர்கள் பக்கலிலும் சேர்ந்துள்ளேன் ; ஈண்டு - இவ் 
விடத்தில் ( உன்னிடத்தில் ) , ஒர் காரியம் உண்மை - ( எனக்கு ) ஒருகாரியம் 
ஆகவேண்டியிருத்தலால் , நின்னை காணிய வந்தேன் - உன்னைக் காணும் 
பொருட்டு (இங்கு ) வந்தேன் , என்றாள் - என்று சொன்னாள் ; ( எ - று . ) 

யான் இராவணன் தங்கையாயினும் அவ்விராவணன் முதலிய கொடிய 
அரக்கரோடுகூடி வாழப் பிரியமில்லாமல் அறநெறியொழுக்கங்கொண்டு நல் 
லோரான தேவரிடத்தும் முனிவரிடத்தும் சார்ந்திட்டதனால் , எனக்கு 

ராவணன் தங்கைக்கு உரிய ஆடம்பா மில்லை ; நின்னிடத்தில் எனக்கு அந் 
தரங்கமா யாகவேண்டிய காரிய மிருப்பதனால் , துணையின்றித் தனியேவந்தே 
னென் றனள் என்பதாம் . 

சீரிய ரல்லார்மாட்டுச் சேர்கிலென் தேவர்பாலு மாரியமுனிவர்பாலு 
மடைந்தனென் என்று பொய்யாகக் கற்பித்துக்கூறியமைபற்றி மெய் 
யிலாள் என்றார் . ஆரிய - சிறந்தவனே ! என விளியாகவுங் கொள்ளலாம் . 
காணிய - செய்யிய என்னும் வாய்பாட்டு எதிர்காலவினையெச்சம் . ( சங ) 

இராமன் அவளை வந்தகாரியமென் னென்றல் 
ச்சு . அன்னவளுரைத்தலோடுமையனுமறி தற்கொவ்வா 
நன்னு தன்மகளிர்சிந்தைநன்னெறிப்பாலவல்ல 

24 


இல்ல 
186 

ஆரணிய காண்டம் 
பின்னிது தெரியுமென்னாப்பெய்வளைத்தோளியென்பா 
லென்னைகாரியத்தை சொல்லஃதியையுமேலிழைப்பலென்றான் . 

ள் . ) அன்னவள் உரைத்தலோடும் - அவள் ( அப்படி ) சொன்ன 
வுடனே , ஐயனும் - இராமனும் , நல் நுதல் மகளிர் சிந்தை - அழகிய நெற்றி 
யையுடைய மாதரது மனக்கருத்துக்கள் , அறிதற்கு ஒவ்வா - எளிதில் அறிய 
முடியாதன ; ( அன்றியும் ) , நல் நெறி பால அல்ல - நல்ல வழியில் உரிமை 
கொண்டுநிற்பனவு மல்ல ; இது - இவள்மனக்கருத்து , பின் தெரியும் - பின்பு 
தெரியக்கூடும் , என்னா- என்று எண்ணி , - ( அவளை நோக்கி ) , - பெய் வளை 
தோளி - அணிந்த வளையல்களையுடைய தோள்களையுடையவளே! என்பால் 
என்னை காரியத்தை - என்னிடத்து ( நீ ) என்ன காரியமுடையாய் ? சொல் - 
சொல்வாய் ; அஃது - அக்காரியத்தை , இயையும்ஏல் இழைப்பல் - செய்யக் 
கூடுமானாற் செய்துகொடுப்பேன் , என்றான் - என்று சொன்னான் ; ( எ- று . ) 

மாதருள்ளம் ஆழ்ந்த தாதலால் அறிதற்கு அரி தென்றும் , அது தீவழி 
யிலுஞ் செல்லத்தக்கதென்றும் எண்ணி , 

எண்ணி , அவளை நோக்கி , வந்தகாரியஞ் 
சொல் : தகுமானாற் செய்வேன் என்றனன் என்பதாம் . அகத்திலழகு முகத் 
தில் தெரியும் என்ற உலகமொழியின்படி மகளிர்முகத்தினழகைக்கொண்டே 
அவர்மனத்திலழகும் உள்ளதென்றுகொள்ளற்பாற்றன்றென்பது தோன்ற , 
அறிதற்கொவ்வா நன்னுதல் மகளிர்சிந்தை எனப்பட்டது . 

( சச ) 
அவள் தன் கருத்தை வெளியிடுதல் . 
திரு . தாமுறுகாமத்தன்மைதாங்களேயுரைப்பதென்ப 

தாமெனலாவதன்றாலருங்குலமகளிர்க்கம்மா 
வேமுறுமுயிர்க்குநோவேனென் செப்கேன் யாருமில்லேன் 
காமனென்றொருவன் செய்யும்வன்மையைக்காத்தியென்றாள் . 

( இ - ள் . ) தாம் உறு காமம் தன்மை- தாங்கள் அடைந்துள்ள சிற்றின்ப 
விருப்பத்தின் தன்மையை , தாங்களே உரைப்பது என்பது - தாங்களேசொல் 
வது , அருங் குலம் மகளிர்க்கு - அருமையான உயர்குடியிற்பிறந்த மாதர்க்கு , 
ஆம் எனல் ஆவது அன்று - தகுதியெனத்தக்கதன்று ; ( ஆயினும் ), ஏம் உறும் 
உயிர்க்கும் நோவேன் - எல்லாவின்பத்தையும் அடையத்தக்க உயிரோடு 
வேறொருவருந்துணையில்லாதவளுமாகிய யான் , என் செய்கேன் - 

, - ( என் 
காமத்தை யானே சொல்லாது ) வேறு யாது செய்வேன் ? [ ஆதலாற் சொல் 
வேன் என்றபடி ): காமன் என்ற ஒருவன் செய்யும் வன்மையை காத்தி - 
மன்மதனென்ற ஒருத்தன் ( என்னைச் செய்கிற கொடுமையைத் தடுத்து என் 
னைப்பாதுகாத்தருள்வாய் , என்றாள் என்று கூறினாள் ; ( எ - று . ) - ஆல் , 
அம்மா - ஈற்றசைகள் ; அம்மா என்றது - தனது காமமிகுதியைப்பற்றி வந்த 
வியப்பிடைச்சொல்லுமாம் . 


வ 


வகம . 


- 


ர்ப்பணகைப்படலம் 


187 


நீர்ப்பணகைப்படலம் 


மது கர்மத்தின் தன்மையைத் தாமே சொல்வது குலமகளிர்க்கு அடுப்ப 
தன்று ; ஆயினும் , யான் , அக்காமமிகுதியால் மரணவேதனை யடையும்படி 
யான நிலையைப் பெற்றதனாலும் , என் கருத்தைத் தெரிவித்து நிறைவேற்று 
தற்கு ஏற்ற பாங்கிமார் முதலிய துணை ஒருவரும் எனக்கு இல்லாமையா 
லும் , யானே என் காமத்தை உன்னிடம் இப்பொழுது வெளியிட்டுக் கூறு 
வேன் ; அதாவது -உன் விஷயத்தில் மன்மதனால் எனக்கு உண்டான வேதனை 
யைப்போக்கிக் காத்திடவேண்டு மென்றனள் என்பதாம் . எம் - ஏம மென் 
பதன் விகாரம் . 

( சரு ) 
அதுகேட்ட இராமன் அவள்தன்மையை நிச்சயித்தல் . 
சசு . சேணுறநீண்டுமீண்டுசெவ்வரிசிதறிவெவ்வே 

பேணுறமிளிர்ந்து நானாவி தம்புரண்டிருண்டவாட்கட் 
பூணியல்கொங்கையன்னாளம் மொழிபுகறலோடு 
நாணிலளையனொய்யணல்லளுமல்லளென்றான் . 
( இ - ள் . ) சேண் உற - நெடுந்தூரத்திலே பொருந்த , நீண்டு - நீண்டு 
சென்று , மீண்டு - ( தடைப்பட்டு அப்பாற்செல்ல இடம் பெறாமல் ) திரும்பி , 
செவ் அரி சிதறி - (உத்தமவிலக்கணமாகிய ) சிவந்த ரேகைகள் சிதறப்பெற்று , 
வெவ்வேறு ஏண் உற மிளிர்ந்து வேறுவேறுவகையான நிலைமைகள் தோன் 
றப்பிறழ்ந்து , நானா விதம் புரண்டு பலவாறு தடுமாறி , இருண்ட கறுத்துள்ள , 
வாள் கண் - வாள் போன்ற (கூரிய கொடிய) . கண்களையும் , பூண் இயல் 
கொங்கை - ஆபரணங்கள் பொருந்தின தனங்களை யு முடைய, அன்னாள் 
அவள் , அ மொழி புகறலோடும் அந்த வார்த்தையைச் சொன்னவுடனே 
ஐயன் -இராமன் , - (இவள் ) , நாண் இலள் - வெட்கமில்லா தவள் ; நொய்யள் 
இழிகுன் 

தணமுடையவள்; நல்லளும் அல்லள் - சிறி துநற்குணமுடையவளுமல் 
லள் , என்றான் - என்று எண்ணினான் ; ( எ - று .) 

அவள் அங்ஙனஞ் சொல்லக் கேட்டவுடன் , இராமன் , இவள் நாணமில் 
லாத கீழ்மக ளென்று கருதின னென்பதாம், நாற்புறத்தும். மூக்கு புருவம் 
காது கபோலம் என்னும் அவயவங்களின் தடையில்லாமலிருப்பின் முக 
முழுவதுங் கண்கள் பரந்திடுமென்ற கருத்து , சேணுறநீண்டு மீண்டு என்ற 
தில் அமையும் . காண்பார்க்கு இன்பமும் துன்பமும் தோன்ற நோக்குகிற 
அன்பு நோக்கு , குறிப்புநோக்கு முதலிய பலவகைப்பார்வை வேறுபாடுக் 
எல்லாம் , வெவ்வேறு ஏணுறமிளிர்ந்து நானாவி தம்புரண்டு என்றதனால் 
விளக்கப்பட்டன, 

(சசு ) 
அவள் மீட்டும் தன் கருத்தைச் சொல்லத்தொடங்குதல் . 
சஏ. பேசலனிருந்தவள்ள லுள்ளத்தின்பெற்றியோராள் 

பூசல்வண்டரற்றுங்கூந்தற்பொய்ம்மகள் புகன்றவென்க 
ணாசைகண்டருளிற்றுண்டோவன்றென லுண்டோவென் 
மூசலா லுலாவுகின்றாண் மீட்டுமோருரையைச்சொல்வாள் . 


, 


இன் 


வந்து 
188 

ஆரணியகாண்டம் 
* . ( இ - ள் . ) (இவ்வாறு எண்ணி ) , பேசலன் இருந்த - ( யாதொன்றும் ) 
யேசாமல் மௌ நமாயிருந்த , வள்ளல் - வண்மைக்குணமுடைய இராமனது , 
உள்ளத்தின் பெற்றி. - மனத்தின் தன்மையை , ஓராள் - அறியாதவளாய் , 
பூசல் வண்டு அரற்றும் கூந்தல் பொய் மகள் - ( ஒன்றோடொன்று ) மோது 
கிறவண்டுகள் நெருங்கி மொய்த்து ஆரவாரிக்கப்பெற்ற கூந்தலையுடைய 
பொய்ம்மைக்குணமுள்ள அச்சூர்ப்பணகை, - புகன்ற என்கண் ஆசை கண்டு 
அருளிற்று உண்டோ அன்று எனல் உண்டோ என்னும் ஊசலால்உலாவு 
கின்றாள் - (உட்கருத்தைச் ) சொன்ன என்னிடத்து இவன் ஆசை கொண் 
டருளினமை உண்டோ? அன்றென்று மறுத்துவிடுத லுண்டோ ? என்று 
தடுமாறுகிற கருத்தினால் அலைகின்றவளாய் , - மீட்டும் ஓர் உரையை சொல் 
வாள் - மறுபடியும் ஒருவார்த்தையைக் கூறுபவளானாள் ; (எ - று) - அதனை , 
அடுத்த கவியிற் காண்க . 

தான் கருத்தை வெளியிட்டமை கேட்டு இராமன் ஒன்றும் உத்தரங் 
கூறா துசும்மாஇருந்ததனால் , அவள் , இவனுக்கு என்னிடத்து ஆசைஉண்டோ 
ன்றோ ! என்று அறியமாட்டாது மனந்தடுமாறி அலைந்து , மறுபடி தன் 
கருத்தை வேறுவகையாற் சொல்லத் தொடங்கினள் என்பதாம் 

( சஎ) 
அவள் தன் கரத்தை வேறுவகையால் வெளியிடுதல் . 
சிஅ . எழுதருமேனியாயீண்டெய்தியதறிந் திலாதேன் 

முழுதுணர்முனிவயேவல்செய்தொழின்முறையின் முற்றிப் 
பழுதறுபெண்மையோடுமிளமையும்பயனின்றேகப் 
பொழுதொடுநாளும்வாளாகழிந்தனபோலுமென்றாள் . 

ள் . ) எழுது அரு மேனியாய் - (சித்திரத்தில் ) எழுது தற்கும் அரு 
மையான வடிவழகுடையவனே ! --ஈண்டு எய்தியது அறிந்திலாதேன்-( மீ ) இவ் 
விடத்திற் சேர்ந்துள்ள தன்மையை அறியாதவளாய் , ( நான் ), முழுது உணர் 
முனிவர் எவல் செய் தொழில்முறையின் முற்றி - எல்லாவற்றையும் அறிந்த 
முனிவர்களுக்குக் குற்றேவல்செய்கிற. தொழிலை முறைமைப்படி முடியச் 
செய்துகொண்டிருந்ததனால் , பழுது அறு பெண்மையோடும் இளமையும் 
பயன் இன்று ஏக - ( எனது ) குற்றமில்லாத பெண் தன்மையும் இளமையும் 
பயனில்லாமற் செல்ல, பொழுதொடு நாளும் வாளா கழிந்தனபோலும் 
ஒவ்வொரு நாளும் அதன் ஒவ்வொரு சிறுபொழுதும் வீணாய்க்கழிந்துவிட்டன 
போலும் , என்றாள் - என்று சொன்னாள் ; ( எ - று . ) 

நீ இங்கிருப்பது தெரியாமையால் நான் ஆங்காங்கு முனிவர்களுக்குப் 
பணிவிடை செய்து பொழுதுபோக்கிக்கொண்டிருந்தேன் : அதனால் எனது 
பெண்ணலமும் யௌவநமும் பயனில்லனவாக நாளும் பொழுதுங் கழிந்தன 
என்றாள் ; என்றது , நீ இங்கிருக்கின் றமை தெரிந்திருந்தால் முன்னமேநான் 
கழிந்தநாள்களின் ஒவ்வொருகணத்தையும் சரியாக உபயோகப்படுத்தி இன்ப 


சூர்ப்பணகைப்படலம் 


isg 


நுகர்ந்திருக்கக்கூடும் என்றவாறு . எழு தரு மேனி யெனப் பிரித்து , மேன் 
மேல்வளர்ச்சியடைகிற திருமேனி யென்றலும் ஒன்று ; தா - துணைவினை . ( ) 

இராமன் , பார்ப்பனமாதை அரசர் மணம்புரியலாகா தென்றல் . 
சகூ , நிந்தனையாக்கிநீ திநிலையிலாள்வினைமற்றெண்ணி 

வந்தனளாகுமென்றேவள்ள லுமனத்துட்கொண்டான் 
சுந்தரிமரபிற்கொத்ததொன்மையின்றுணிவிற்றன்றா 
லந்தணர்பாவை நீயானா சரில்வந்தேனென்றான் . 

(இ - ள் . ) ( அதுகேட்டு ), வள்ளலும் - இராமனும் , நிந்தனை அரக்கி 
பழிக்கப்படுந்தன்மையுள்ள இந்த ராக்ஷசி , நீதி நிலை இலாள் - நியாயவழியில் 
நிற்குந் தன்மையில்லா தவள் ; ( அன்றியும் ) , மற்று வினை எண்ணி வந்தனள் 
ஆகும் - நீதிக்குமாறான தீத்தொழிலைக் கருதி வந்தவ ளாவள் , என்றே 
மனத்துள் கொண்டான் - என்று திருவுள்ளத்தில் நிச்சயித்துக்கொண்டவ 
னாய் , - ( அவளை நோக்கி ), சுந்தரி - அழகியவளே ! மரபிற்கு ஒத்த தொன்மை 
யின் துணிவிற்று அன்று- ( நீ விரும்பிக்கூறிய சேர்க்கை ) சாதிமுறைமைக்கு 
ஏற்றதொன்றுதொட்ட ஒழுக்கத்தின் உறுதியுடைய தன்று ; ( ஏனெனில் ) , 
நீ- , அந்தணர் பாவை - பிராமணசாதிமகள் : யான் -- , அரசரில் வந்தேன் - 
க்ஷத்திரியசாதியிற் பிறந்தவன் , என்றான் - என்று சொன்னான் ; ( எ - று . ) 

அதுகேட்டவுடனே , இராமன் , இவள் நற்குணஞ்சிறி துமில்லாமல் தீக் 
குணம்பெரிதுமுடையவ ளென்று நிச்சயித்து , அவளைத் தக்ககா ரணஞ் 
சொல்லி மறுத்து அனுப்பிவிடத் தொடங்கி , பிராமண கன்னிகையான 
உன்னை க்ஷத்திரியசாதியனான நான் மணஞ்செய்துகொள்ளுதல் தகாதென்று 
கூறினனென்பதாம் . ஒவ்வொருசாதியாரும் தன்சாதிமகளிரை மணஞ்செய் 
தல் உத்தம மென்றும் , அங்ஙனமன்றாயின் தன துசாதிக்குக் கீழ்ப்பட்ட 
சாதிமகளிரை யன்றி மேற்பட்ட சாதிமகளிரை மணஞ்செய்தலாகா தென் 
றும் , தருமசாஸ்திரக்கொள்கை. ஸுந்தரீ - வடசொல் . 

அதற்கு அவள் சமாதர்ன்ங்கூறுதல் . 
ரு . ஆரணமறையோனெந்தையருந்த திக்கற்பினெம்மோய் 

தாரணிபுபந்தசாலகடங்கர் தமரபின்றையல் 
போரணிபொலங்கொள் வேலாய் பொருந்தலையிகழ்தற்கொத்த 
காரணமிது வேயாயினென் னுயிர்காண்பெனென்றாள் . 

( இ - ள் . ) போர். அணி பொலம் கொள் வேலாய் - யுத்தஞ்செய்தலையே 
ஆபாணமாக்க்கொண்ட அழகுள்ள வேலாயுதத்தையுடையவனே ! எந்தை - 
எங்கள் தந்தை , ஆரணம் மறையோன் - வேதத்துக்குரிய அந்தணன் ; அருந் 
ததி கற்பின் எம் மோய் - அருந்ததியின துகற்புநிலைமையையொத்த கற்பு 
நிலைமையுடைய எங்கள் தாய் , தாசணி புரந்த சாலகடங்கர் தம் மரபின் தையல் 
பூமியையாசாண்ட சாலகடங்கரென்னும் இராக்கதராசரது குலத்திற் பிறந்த 


190 


ஆமணியகாண்டம் 


பெண் : ( ஆதலால் ), பொருந்தலை இகழ்தற்கு ஒத்த காரணம் இதுவே 
ஆயின் - ( நீ என்னோடு ) கூடுதலை மறுத்தற்கு ஏற்ற காரணம் இதுவேயா 
மானால் , என் உயிர் காண்பென் - எனதுஉயிரை யான் பிழைத்திடக்காண் 
பேன் ( ஒழிகி றஉயிரைப் பெற்றிடுவேன் என்றபடி ) , என்றாள்- ; ( எ - று .) 

என து தந்தை அந்தணனாயினும் தாய் அரசர்குலத்தவ ளாதலால் அவ 
ளிடத்துப்பிறந்த என்னை நீ மணஞ்செய்யத் தடையில்லை யென்றனள் என் 
பதாம் ; என்றது , விவாகஞ்செய்து கொண்டவர்களான 

கொண்டவர்களான பிராமணனுக்கும் 
க்ஷத்திரியஸ்திரீக்கும் பிறந்தவர்கள் அநுலோமசாதியாருள் பிராமணரை 
யொத்த க்ஷத்திரிய ரென்றும் , தந்தையின் சாதி உயர்ந்த தாயினும் தாயின் 
சாதி தாழ்ந்ததாகையால் இவர்கள் தந்தையின் சாதியைச் சேராதவர்களாய்த் 
தாயின் சாதியைக்காட்டிலும் சிறி துமேன்மையான தனிச்சாதியா ராகின் 
றன ரென்றும் , இவர்கள் தாய்வம்சத்துத் தருமங்களை அநுஷ்டிக்கத்தக்கவர்க 
ளாகையால் இவர்களை க்ஷத்திரியர் மணஞ்செய்துகொள்ளலா மென்றும் 
நூற்கொள்கை யாதலால் என்னைமணக்கலாமென்றவாறாம் . பொருந்தலை 
யிகழ்தற்கொத்த காரணம் இதுவேயாயின் என்னுயிர்காண்பென் என்றது - 
க்ஷத்திரியனாகிய நீ என்னைப் பிராமண சாதிக் கன்னிகையென்று எண்ணி 
என்மணத்துக்கு இயையே னென்பையானால் , நான் உண்மையில் அப்படிப் 
பட்டவளன்றிப் பிராமணனுக்கும் க்ஷத்திரியஸ்திரீக்கும் பிறந்த உயர்ந்த க்ஷத் 
திரியகன்னிகையே யாதலால் , அத்தன்மையைவெளியிடுமிடத்து நீ தடை 
சொல்லாது மணஞ்செய்யக்கூடு மாதலின் , உன்னைச் சேராமையாலாகிய 
விரகதாபத்தின் மிகுதியாலுண்டாகிற மரணவேதனையை ஒழிந்து யான் நிச் 
சயமாய்ப் பிழைத்திடுவேன் என்றபடி . 

ஆரணம் , அருந்ததீ , காரணம் - வடசொற்கள் . இங்கே, ஆரணம் 
என்ற அடைமொழி வந்ததனால் , ‘ மறையோன் என்றது - காரணங்கருதா 
மல் வெறுஞ் சாதிப்பெயர்மாத்திரமாய் நின்றது ; இனி , தன் தந்தையினது 
‘ விச்சிரவஸ் என்னும் பெயரின் பொருள்பற்றி , ஆரணமறையோன் என்ற 
தாகவுங் கொள்ளலாம் ; அவ்வரலாறுவருமாறு : - பிரமபுத்திரரான புலஸ்திய 
முனிவர் மேருமலைச்சாரலில் தவத்தோடு வேதாத்தியயநஞ் செய்துகொண் 
டிருக்கையில் அவ்விடம் மிக இனிய தாயிருந்ததுபற்றி மங்கையர்பலர் அங்கு 
வந்து நாள்தோறும் விளையாட , அது தமது தவத்துக்கு இடையூறாயிருந்த 
தனால் , அம்முனிவர் ‘இன்றுமுதல் யாவளாயினும் என்கண்ணெதிரில் நிற்ப 
ளாயின் , அவள் உடனே கருவுறக்கடவள் என்று சபிக்க , திருண பிந்துவென் 
னும் இராசருஷியின்மகள் அச்சாபத்தையறியாது அங்குவந்து , வேதமோதிக் 
கொண்டிருந்த அவரது பார்வையில் நின்றதனாற் கருவுற்று , பின்பு தந்தை 
யால் அம்முனிவர்க்கே மணஞ்செய்விக்கப்பட்டுப் பணிவிடைசெய்துகொண் 
டிருக்கையில் , அம்முனிவர் ‘ நான் வேதமோதிக்கொண்டிருக்கையில் நீ வந்து 
அத்தொனிகேட்கையிற் கருவுற்றனை யாதலால் , உன்னிடம் பிறக்கும் பிள் 
ளைக்கு விச்சிரவசு என்று பெயராகக்கடவது என்று அருளிச்செய்ய , 


191 


சூர்ப்பணகைப்படலம் 


பிறந்த குமாரன் அங்ஙனமே பெயர்பெற்று , வேதாத்தியயநத்தில் ஊக்க 
முடையவனாயிருந்தன னென்பதாம் . பொருந்தலை யென்பதை முன்னிலை 
யொருமை யெதிர்மறைத்தெரிநிலை முற்றெச்சமாக் கொண்டு , நீ மனமிணங் 
காமல் இகழ்வதற்கு என உரைக்கவும் அமையும் . அருந்ததி - வசிஷ்ட முனி 
வரது மனைவி ; கற்புடையார்பலரினும் இவளுக்கு மேன்மை என்னவெனின் , 
நக்ஷத்திரநிலையிலும் கணவனைப் பிரியாதிருக்கை . 

‘ சால்கடங்கர்தம்மரபு எனப்பட்ட வரலாறு : --ராக்ஷசகுலத்திற்பிறந்த 
ஹேதியென்பவனது மகனான வித்யுத்கேச னென்.பவன் , சந்தியையின் மக 
ளான சாலகடங்கடைவதென்பவளை விவாகஞ்செய்துகொண்டு சுகேசனைப் 
பெற , அவனது மக்களான மாலியவான் , சுமாலி , மாலியென்பவருள் சுமாலி 
யின் மகள் , இராவணன் முதலியோரது தாயான கேகசி யென்க . இங்குக் 
குறித்த சாலகடங்கடை , பிள்ளையைப் பெற்றவுடன் அங்கேயே விட்டிட்டுக் 
கணவனுடன் சென்றிட , யாருமில்லாமல் அழுதுகொண்டிருந்த அக்குழந் 
தையைப் பார்வ தீபரமேசுவரர் கண்டெடுத்து அக்குழந்தைக்கு அப்பொ 
ழுதே தாய்க்குச்சமமான பருவமுண்டாம்படி அனுக்கிரகித்து நீண்ட ஆயுளை 
யுந் தந்து வானத்திற் பறந்து செல்லத்தக்கதொரு நகரத்தையுங் கொடுத்து 
இனி இராக்கதமகளிர்க்கு விரைவிற்கருவுறுதலும் , உடனே மகப்பெறுத 
லும் , பிறந்தமகவு உடனே தாயோடு ஒத்தபருவமடைதலு மாகிய வரத்தை 
யும் அளித்துச்செல்ல , அவ்வாப்பயன்களைப் பிந்தின அரக்கர்யாவரும் பெற் 
றுச் சிறப்புற்றன ரென்பதாம் . சாலகடங்கடையின் வழித் தோன்றியவர் 
சாலகடங்கடர் ; அது , சாலகடங்கர் என விகாரப்பட்டது . இக்குலத்தவர் 
தொன்றுதொட்டு அரசாட்சியே செய்துவந்ததனால் , அவரை க்ஷத்திரிய 
சென்று குறித்து தாரணிபுரந்த சாலக்டங்சர் தம் மரபின் தையல் என்று 
தன்னைக் கூறி . அதனால் , கீழ் ராமன்கூறின ஆட்சேபத்தை மறுத்தன 
ளென்க . 

( 50 ) 
இராமன் , அரக்கரை மனிதர் மணஞ்செய்யலாகா தென்றல் . 
ருக .. அருத்தியளனைய கூறவகத்துறு நகையின் வெள்ளைக் 

குருத்தெழுசின்றநீலக்கொண்ட லுண்டாட்டங் கொண்டான் 
வருத்த நீங்கரக்கர் தம்மின்மானுயர்மணத்தனங்கை 
பொருத்தமன்றென் று சாலப்புலமையோர் புகல்வரென்றான் . 

( இ - ள் . ) அருத்தியவள் - ஆசையுள்ளவளான சூர்ப்பணகை, அனையகூற 
அவ்வார்த்தைகளைச் சொல்ல , -- அகத்து உறு நகையின் வெள்ளை குருத்து 
எழுகின்ற நீலம் கொண்டல் - உள்ளே பொருந்தின சிரிப்பின து வெண்மை 
யான இளவொளி வெளித்தோன்றப்பெற்ற நீலநிறமுள்ள மேகம்போன்ற 
இராமன் , - உண்டாட்டம் கொண்டான் - விளையாட்டுக்கொண்டவனாய் , 
நங்கை - மகளிரி ற்சிறந்தவளே! வருத்தம் நீங்கு அரக்கர் தம்மின் துன்ப 


192 


ஆரணியகாண்டம் 


மில்லாத இரர்க்கதரோடு , மானுயர் மணத்தல் - (பல துன்பங்கட்குமிடமான ) 
மனிதர் விவாகஞ்செய்துகொள்ளுதல் , பொருத்தம் அன்று - இயைபன்று , 
என்று- , புலமையோர் - அறிவுடையோர் , சால புகல்வர் - மிகுதியாகக் 
கூறுவார்கள் , என்றான் - என்று சொன்னான் ; ( எ - று . ) 

அரக்கியாகிய உன்னை மனிதனாகிய நான் மணத்தற்கு இசையே 
னென் றவாறு . மநுஷ்யராக்ஷசகணங்கள் ஒருவரோ டொருவர் மணஞ் 
செய்துகொள்ளக்கூடாது என்ற கணப்பொருத்த நிலையும் இங்குக் காணத் 
தக்கது . சிரிப்பை அதிகமாக வெளிப்படுத்தாமல் தனது மேன்மைத்தன் 
மைக்கு ஏற்றபடி உள்ளடக்கியுள்ளமை தோன்ற , அகத்துறுநகை எனப் 
ட்டது ; இங்கே , நகைப்புக்குக் காரணம் , அவளது பேதைமையை நோக்கி 
யது . அருத்தி - அர்த்தநா என்னும் வடசொல்லின் திரிபு ; வேண்டுதலென்று 
பொருள். குருத்து - இளங்கொழுந்து ; இளவொளிக்கு இலக்கணை . இங்கே, 
ராமனுக்கு உவமவாகுபெயர் . சீற்றங்கொண்டு ஒருவகையாய் மறுத்துத் 
துரத்திவிடாமல் உடன்படல் மறுத்தல் என்னும் இரு தன்மையையும் உடை 
யவன்போல விநோ தமாக வெவ்வேறுகாரணங்களை ஒன்றன்பின் ஒன்றாகக் 
கூறிப் பேச்சைவளர்த்திச் சாந்தமானவழியில் மறுக்கின் றமைபற்றி , உண் 
டாட்டங்கொண்டான் என்றார் . 

மானுயர் - மாநுஷ ரென்னும் வடசொல் 
லின் திரிபு ; (காசியப முனிவரது மனைவிமார்களுள் ) மநு என்பவளிடம்பிறந் 
தவரென்பது , இதன் காரணப்பொருள் . அரக்கர்க்கு வருத்த நீங்கு என்ற 
அடைமொழி கொடுக்கப்பட்டதற்கு எதிராக , மானுயர்க்கு வருத்தமுள்ள 
என்ற அடைமொழி வருவித்துக்கொள்க. 

( ருக) 
அதற்கு அவள் சமாதானங்கூறல் . 
ருஉ பராவருஞ்சிரத்தையாரும்பத்தியின் பயத்தையோ ரா 

திராவணன்றங்கையென்றதேழைமைப்பாலதென்னா 
வராவணையமலனன்னாயறிவித்தேன் முன்னந்தேவர்ப் 
பராவினினீங்கினேனப்பழிபடுபிறவியென்றாள் . 

ள் . ) பராவு அரு - சொல்லுதற்கும் அருமையான , சிரத்தை- அன் 
பின்ஊக்கத்தை , ஆரும் - பொருந்தின , பத்தியின் - ( எனது ) பக்திக்குணத் 
தின் , பயத்தை - பயனை , ஓராது -ஆராய்ந்து தெளியாமல் , இராவணன் தங்கை 
என்றது - இராவணனது தங்கை யென்றே கருதியது , ஏழைமை பாலது 
தகு தியில்லாமையின்பாற்படுவது , என்னா - என்றுசொல்லி , - அரா அணை 
அமலன் அன்னாய் - ஆதிசேஷனாகிய சயநத்தையுடைய குற்றமற்றதிருமாலை 
யொத்தவனே! முன்னம் அறிவித்தேன் - முன்னமே தெரிவித்திருக்கிறேன் ; 
அ பழி படு பிறவி - பழிக்கப்படுகிற அவ்விராக்கதசன்மத்தை , தேவர் பாரவி 
னின் நீங்கினேன் - தேவர்களை வணங்கித் துதித்ததனால் நீங்கிவிட்டேன் , 
என்றாள் - என்றுஞ்சொன்னாள் ; ( எ - று . ) 


193 


சூர்ப்பணகைப்படலம் 


என்னிடத்திலுள்ள பக்தி சிரத்தை முதலிய நற்குணங்களின் அமைதி 
யைப் பிரதானமாகக்கொள்ளாமல் இராவணனது தங்கையென்று சாதிமாத் 
திரத்தையே பிரதானமாகக்கொண்டு என்னை மணம்மறுத்தல் தகுதியன் 
றென்றும் , யான் கீழ்க்கூறியபடி தேவர்களுக்கு மிக்க வழிபாடு செய்த பய 
னால் அவர்கள் அநுக்கிரகிக்க எனக்கு அரக்கத்தன்மை ஒழிந்திட்ட தென் 
றுங் கூறின ளென்பதாம் . அறிவித்தேன் முன்னம் என்றது , கீழ் சக ,, 
சங - கவிகளிற் கூறியவற்றைக் குறிக்கும் . இனி , முன்னிரண்டடிக்கு-எனது 
பக்தி சிரத்தை முதலிய நற்குணங்களை யானே பெரிதாகப்பாராட்டாமல் 
பிறப்பை உண்மையாய் உணர்த்தும் பொருட்டு இராவணன் தங்கையென்று 
கீழ்ச்சொன்னது அறிவின்மையின்பாற்படுவதா மென்றுசொல்லி 
உரைப்பாரும் உளர் . 

( Fe ) 
இராமன் , உரியவர்கொடாமல் மணஞ்செய்யே னென்றல் 
ருகூ . ஒருவனோவுலகமூன்றிற்கோங்கொருதலைவனூங்கி 

லொருவ னோகுபேரனின்னோடு..ன்பிறந்தவர்களன்னார் 
தருவரேற்கோடுமன்றேற்றமியைவேறிடத்துச்சார 
வெருவுவெனங்கையென்றான்வேதத்தினறிவைவென்றான் . 

( இ - ள் . ) நங்கை - மகளிற் சிறந்தவளே ! ஊங்கில் - ஊன்றி நோக்கு 
மிடத்து , நின்னோடு உடன்பிறந்தவர்கள் - உனதுஉடன்பிறந்தவர்களில் , ஒரு 
வனோ - ஒருத்தனோ, உலகம் மூன்றிற்கு ஓங்கு ஒரு தலைவன் - மூவகையுல 
கத்துக்கும் உயர்ந்த ஒருதனிநாயகனான இராவணன் : ஒருவனோ - மற்றொரு 
வனோ, குபோன் - ( திக்குப்பாலகனான ) குபேரன் : அன்னார் - அவர்களில் 
ஒருவர் , தருவர்எல் - (உன்னை எமக்குக் ) கொடுப்பாரானால் , கோடும் - மணஞ் 
செய்துகொள்வோம் ; அன்று ஏல் - அங்ஙன மன்றாயின் , தமியை - தனிய 
ளாய்வந்த நீ , வேறு இடத்து சார 

த்து சார - வேறிடஞ் செல்வாயாக : வெருவுவென் 
( அவர்கள் வலிமையை நோக்கித் தனியே உன்னோடு பேசுதற்கும் ) அஞ்சு 
வேன் , என்றான் - என்று கூறினான் ; ( யாவனெனில் ) , - வேதத்தின் அறிவை 
வென்றான் - வேதங்களின் அறிவைக் கடந்துள்ளவனான ஸ்ரீராமன் ; ( எ - று . ) 

உனதுதமையன்மாரில் ஒருத்தன் திரிலோகாதிபதி ; மற்றொருத்தன் 
ஒருதிக்குப்பாலகன் ; அப்படிப்பட்டசிறப்புடையவர் உன்னைக் கன்னிகாதா 
னஞ்செய்து கொடுத்தால் யாம் ஏற்றுக்கொள்வோம் ; அங்ஙனமன்றி , தனியே 
வந்த உன்னுடன் பேசுதல்மாத்திரமுந் தகுதியன்று ; இதனை யறிந்தால் 
பேராற்றலையுடைய அவர்கள் என் செய்வரோ வென்று அச்சமுறுகிறேன் ; 
ஆதலால் , நீ விரைவில் வேறிடஞ்செல்வா யென்றனன் என்பதாம் . இங்க 
னங் கூறினது , அவள் மனத்தைச் சோதித்தற்காகவும் , தனது சாந்தகுணத் 
துக்கு ஏற்றபடி கடுமையாகக் கூறாமல் நல்லவார்த்தையாகவே கூறி மறுத் 
தற்காகவு மென்க . வேதத்தி னறிவை வென்றான் என்றதற்கு - யாவுமுணர்த் 
தும் வேதங்களாலும் தனது குணஞ்செயல்கள் உள்ளபடி முழுது மறியப் 

25 


ப 


194 


ஆரணியகாண்டம் 


படாதவனென்று கருத்து ; இத்தன்மை , வேதத்திலேயே கூறப்பட்டுள்ளது . 
பிறப்பு முறைப்படி குபேரனை முன்னும் இராவணனைப் பின்னுமாகக் கூறா 
மல் இராவணனை முன்னே வைத்தது , அவளுக்கு அடுத்த தமைய னாதலா 
லும் , ஒருதாய்வயிற்றிற்பிறந்த உரிமையுடைமையாலு மென்க . ஒருதலைவன் 
ஏகாதிபதி . ஊங்கில் - ஊங்கு என்னும் வினைப்பகு தியடியாப்பிறந்த செயி 
னென்னும் வாய்பாட்டு எதிர்காலவினையெச்சம் ; இனி , அவ்விடத்தில் என் 
றும் பொருள் கொள்ளலாம் . 

தமியைவேறிடத்துச்சார வெருவுவென் என்பதற்கு - அவர்களிடத்தை 
விட்டு வேறிடமாகிய இவ்விடத்துக்கு நீ தனியாய்வந்ததைக்குறித்து அஞ்சு 
வேன் எனப் பொருள் கொள்ளுதலும் ஒன்று . குபேரன் என்ற பெயர் - 
குற்சிதமான ( விகாரப்பட்ட ) உடம்புடையவனென்று பொருள்படும் : போம் 
உடம்பு . இவன் , இமயகிரிச்சாரலில் தவஞ்செய்துகொண்டிருக்கையில், 
அங்கு எழுந்தருளிய சிவபிரானது பக்கத்தில் நின்ற உமாதேவியின்மேல் 
டக்கண்ணைச் செலுத்தி , அவ்வபசாரத்தால் அந்தக் கண் பசந்து ஒளிமழுங் 
கப்பெற்று ஏகாக்ஷிபிங்களனென்னும் பெயரைப் பெற்றன னென்பது , உத் 
தாகாண்ட வரலாறு . கோடும் - தனிப்பன்மை . 

( ரு ) 
அதற்கு அவள் சமர்தானங்கூறல் . 
நிச . காந்தர்ப்பமென்பதுண்டாற்கா கலிற்சலந்தசிந்தை 

மாந்தர்க்குமடந்தைமார்க்குமறைகளேவகுத்த கூட்ட 
மேந்தற்பொற்றோளினாயிஃதியைந்தபி.னெனக்குமூத்த 
வேந்தர்க்கும்விருப்பிற்றாகும்வேறுமோருரையுண்டென்றாள் . 
(இ - ள் . ) ஏந்தல் பொன் தோளினாய் - மலைபோன்ற அழகிய தோள் 
களையுடையவனே ! காதலின் கலந்த சிந்தை - வேட்கையால் ஒற்றுமைப் 
பட்ட மனத்தையுடைய , மாந்தர்க்கும் மடந்தைமார்க்கும் ஆடவர்க்கும் 
மகளிர்க்கும் , மறைகளே வகுத்த கூட்டம் - வேதங்களே விதித்த சேர்க்கை , 
காந்தர்ப்பம் என்பது உண்டு ஆல் - காந்தர்வமென்பது ஒரு விவாகவகை 
உள்ளதன்றோ ? இஃது இயைந்தபின் 

இயைந்தபின் - இச்சேர்க்கை ( நமக்கு ) நிகழ்ந்த 
பின்பு , ( அது ) , எனக்கு மூத்த வேந்தர்க்கும் - எனது தமையன்மாராகிய அவ் 
வரசர்களுக்கும் , விருப்பிற்று 

விருப்பிற்று ஆகும் - விருப்பமுள்ள தாம் ; ( அன்றியும் ) , 
வேறும் ஓர்உரைஉண்டு-மற்றுஞ்சொல்லவேண்டுவதொரு வார்த்தையுண்டு , 
என்றாள் - என்று சொன்னாள் ; ( எ - று . ) - வேறுமோருரை யின்ன தென் 
பதை அடுத்தகவியிற் காண்க . ஆல் - தேற்றம் . 

ஒருவர்மேலொருவர் அன்புகொண்டு - கருத்து ஒருமித்த ஆடவரும் மக 
ளிரும் பெரியோர் தமக்குமணஞ்செய்விக்கவேண்டாமல் தாமே தம்மிற் 
கூடுமாறு காந்தருவ மென்னும் விவாகம் வேதத்தில் விதிக்கப்பட்டுள்ள 
தன்றோ ? அந்தப்படி நாம் மணந்தால் , அது , பின்பு அறியப்படுமிடத்து ,, 
அவர்களுக்குஞ் சம்மதமேயாம் என்றன ளென்பதாம் , 


சூர்ப்பணகைப்படலம் 


195 


ல 


நல் 


காந்தர்வம் - எட்டுவகைவிவாகங்களுள் ஒன்று . அவையாவன - பிரமம் , 
தைவம் , பிராஜாபத்தியம் , ஆர்ஷம் , ஆசுரம் , காந்தர்வம் , இராக்கதம் , பைசா 
சம் என்பன ; அவற்றுள் , காந்தர்வமாவது - ஒத்த அன்பின ராய் தலைமக 
னுந் தலைமகளும் கொடுப்பாரும் அடுப்பாரு மின்றித் தம்மில் தாமே கூடுங் 
கூட்டம் ; இதற்கு , யாழோர் கூட்டம் என்று தமிழிற் பெயர் : இது , 
வினைப்பயனால் தனியே ஒருவரை யொருவர் சந்தித்துக் கூடுகிற கந்தர்வர் 
களின் வழக்கத்தைத் தழுவிய தாதலால் , காந்தருவமென்று பெயர்பெறும் . 
தொல்காப்பிய நச்சினார்க்கினியத்தில் , உலகத்து 

மன் றலாவது - குரவர் 
கொடுப்பதற்கு முன்னர் ஒருவற்கும் ஒருத்திக்கும் கண்ணும் மனமுந் தம் 
முள் இயைவதே என வே தமுங்கூறிற்று , இனிக்கந்தருவமாவது - கந்தருவ 
குமாரருங் கன்னியருந் தம்முள் எதிர்ப்பட்டுக் கண்டு இயைந்தது போல , 
தலைவனும் தலைவியும் எதிர்ப்பட்டுப் புணர்வது . அதிர்ப்பில் பைம் பூணாரு 
மாடவருந் தம்முள் , எதிர்ப்பட்டுக் கண்டியை த லென்ப - கதிர்ப்பொன் 
யாழ் , முந்திருவர் கண்ட முனிவறு தண்காட்சிக், கந்திருவர் கண்ட கலப்பு 
என இதனால் உணர்க என்ற வாக்கியங்கள் இங்கு அறியத்தக்கன . காந் 
தர்ப்பம் - வடசொல் திரிபு . எந்தல் - உயர்ச்சி ; அதனையுடைய மலைக்கு ,, 
தொழிலாகுபெயர் , 
ருரு . முனிவரோடுடையர்முன் னேமுதிர்பகைமுறைமைநோக்கார் 

தனியைநீயாதலான்மற்றவரொடுந்தழுவற்கொத்த 
வினையமீதல்ல தில்லைவிண்ணு பின்னாட்சியாக்கி 
யினியராயன்னர்வந்துன் னேவலினிற்பரென்றாள் . 

( இ - ள் . ) ( எனது தமையன்மார் ) , முன்னே முனிவரோடு முதிர் பகை 
உடையர் - முன்னமே முனிவர்களுடன் முற்றினபகைமையை யுடையவர் ; 
( அன்றியும் , அவர்கள் ) , முறைமை நோக்கார் - (பகைவரைக்கெடுத்தலில் ) 
நீதிமுறைமையையும் பார்க்கமாட்டார்கள் : ஆதலால்- , தனியை நீ- (துணை 
யில்லாமல் ) தனிப்பட்டவனாயுள்ள நீ , அவரொடும் தழுவற்கு- அவர்களுடன் 
சந்தியாதற்கு , ஒத்த ஏற்றதான , வினையம்- தொழில், ஈது அல்லது இல்லை - 
இதுவல்லது வேறில்லை : ( இதனை நீ நிறைவேற்றுவையானால் ), அன்னர் - 
அவர்கள் , இனியர் ஆய் - ( உன்னிடத்து ) இனிய அன்புடையராய் , விண் 
ணும் நின் ஆட்சி ஆக்கி - ( இவ்வுலகத்தையேயன்றித் ) தேவலோசத்தையும் 
உனது ஆளுகையி லாகச்செய்து , உன் ஏவலில் வந்து நிற்பர் - ( தாங்களும் ) 
உனது கட்டளையின்கீழ்வந்து அடங்கிநிற்பார்கள் , என்றாள் - என்றுஞ் 
சொன்னாள் ; ( எ - று . ) - மற்று - அசை ; வினைமாற்றுமாம் .. 

நீ என் தமையன்மாரால் யாதொரு துன்பமும் அடையாதிருக்கவேண்டு 
வையாயின் , என்னை மணப்பதே இப்போது செய்யவேண்டியகாரிய மென் 
றன ளென்பதாம் . 

( 66 ) 


196 


ரணியகாண்ட 


அதுகேட்டு இராமன் பரிகசித்தல் . 
நிருதர் தமருளும்பெற்றேனின்னலம் பெற்றேனின்னோ 
டொருவருஞ்செல்வத்தியாண்டு முறையவும்பெற்றேனொன்றோ 
திருநகர் தீர்ந்தபின்னர்ச்செய்தவம்பயந்ததென்னா 
வரிசிலைவடித்ததோளான்வாளெயிறிலங்கநக்கான் . 

( இ - ள் - ) நிருதர் தம் அருளும் பெற்றேன் - இராக்கதரது கருணையை 
யும் அடைந்தேன் ; நின் நலம் பெற்றேன் - உனது இன்பத்தையும் அடைந் 
தேன் ; நின்னோடு - உன்னுடன் , ஒருவு அருஞ்செல்வத்து -நீங்குத லில்லாத 
( நிலையான ) செல்வவாழ்க்கையில் , யாண்டும் உறையவும் பெற்றேன் - எந் 
நாளும் கூடிவாழவும் பெற்றேன் : திரு நகர் தீர்ந்த பின்னர் -சிறந்த அயோத் 
தியாநகரத்தை விட்டு நீங்கினபின்பு , செய் தவம் பயந்தது - முன்பு செய்த 
தவம் ( எனக்குப் ) பயன்பட்டது , ஒன்றோ - ஒருவகையோ ? [ அன்று : பல 
வாறுபயன்பட்டது என்றபடி ) , என்னா - என்று சொல்லி , வரிசிலை வடித்த 
தோளான் - கட்டமைந்த வில்லில் தேர்ந்த புயவலிமையையுடைய இராமன் 
வாள் எயிறு இலங்க நக்கான் - ஒளியுள்ள பற்கள் விளங்கச் சிரித்தான் . 

உன்னை மணஞ்செய்துகொண்டு அதனால் அரக்கரருளைப்பெற்று உன் 
னுடன் நெடுநாள் பெருஞ்செல்வவாழ்க்கையனுபவிக்கும்படி எனது முன் 
னைய தவம் இப்பொழுது மிகுதியாகப்பலித்ததென்று எதிர்மறையிலக்கணை 
யாற் பரிகாசமாகக்கூறி இகழ்ச்சி நகைசெய்தனன் என்பதாம் . ( ருசு ) 

அச்சமயத்திற் சீதை அங்கு வருதல் . 
நஎ . விண்ணிடையிம்பர்நாகர் விரிஞ்சனேமுதலோர்க்கெல்லாங் 

கண்ணிடையொளியின்பாங்கர்க்கடிகமழ்சாலைநின்றும் 
பெண்ணிடையரசிதேவர்பெற்றநல்வரத்தாற்பின்னர் 
மண்ணிடைமணியின்வந்தவஞ்சியேபோல்வாள்வந்தாள் 

( இ - ள்- ) பெண்ணிடை அரசி - மகளிரினத்தில் தலைவியாயுள்ளவளும் , 
மண்ணிடை மணியின் வந்த வஞ்சியே போல்வாள் - பூமியினின்று இரத்தி 
னம்போலத் தோன்றிய வஞ்சிக்கொடிபோல் மெல்லியவடிவமுடையவளு 
மான சீதை , -பின்னர் - பின்பு , கடி கமழ் சாலைனின்றும் - பரிமளம் வீசு 
கிற பர்ணசாலையினின்று , இம்பர்நாகர் விண்ணிடை விரிஞ்சனேமுதலோர் 
க்கு எல்லாம் கண் இடை ஒளியின் பாங்கர் - இவ்வுலகத்தாரும் கீழுலகத் 
தாரும் மேலுலகத்திலுள்ள பிரமன் முதலிய தேவர்களும் ஆகிய எல்லோர்க் 
கும் கண் கூசும்படியான ஒளிவடிவமுள்ள இராமமூர்த்தியி னருகில் , தேவர் 
பெற்ற நல் வரத்தால் வந்தாள் - தேவர்கள் பெற்ற நல்ல தவப்பயனால் வந்து 
சேர்ந்தாள் ; ( எ - று . ) 

இங்ஙனஞ் சூர்ப்பணகைக்கும் இராமனுக்கும் சம்பாஷணை நடத்தலும் , 
பிராட்டி பர்ணசாலையினின்று புறப்பட்டு இராமபிரானருகில் வந்திட்டன 


197 


சூர்ப்பணகைப்படலம் 


ளென்பதாம் . மூவுலகத்தாருங் காணக் கண்கூசும்படி மிக அதிகமாகவுள்ள 
ஒளியென்று , இராமபிரானது திருமேனியின் திவ்வியகாந்தியைச் சிறப்பித்து 
அவனுக்கு ஒருபெயர் கூறினார் . இனி, கண் இடை ஒளி - திரிலோகத்தா 
ரூம் கண்ணிடையிலே வைத்துக் காக்கத்தக்க ஒளிவடிவமானவ 

னென்று 
உரைத்தலு மொன்று . அன்றி , கண் இடை ஒளியின் - யாவருங் கண்டு கண் 
கூசும்படியான ஒளியோடு , பாங்கர் கடி கமழ் சாலைநின்றும் - அருகிலுள்ள 
பர்ணசாலையினின்று வந்தாள் என உரைப்பினும் அமையும் . தழைக்குடிசைக் 
குப் பரிமளம் - சுற்றிலுமுள்ள செடிகொடிமரங்களின் மலர்களா லாகியது . 
மணியுவமை -சிறப்புக்கும் , ஒளிக்கும் , மண்ணிடைத்தோன்று தற்கு மென்க. 
தேவர்பெற்ற நல்வரத்தால் வந்தாள் என்றது - இவள் இப்பொழுது வந் 
தமை , இவளழகைச் சூர்ப்பணகை கண்டு வியந்து இவள் அருகிலுள்ளவள 
வும் தன்னை இவன் விரும்பா னென்று துணிந்து இவளையெடுத்துப்போகு 
மளவில் இலக்குமணன் வந்து அவளை அங்கபங்கஞ்செய்ய , அது , முறையே 
இராவண நாசத்துக்கு மூலமாய் , அரக்கர்களாலாகிய துயரத்தைத் தேவர் 
கள் தீர்தற்கு ஏதுவாய் முடிவதனா லென்க . இனி , தேவர் பெற்ற நல்வரத் 
தாற் பின்னர் மண்ணிடை மணியின் வந்த வஞ்சியேபோல்வாள் என்று 
இயைத்து , ( தேவர்கள் பாற்கடல் கடைதலால் முன்பு அதினின்று திரு 
மகளாய்த் தோன்றியது போலப் ) பின்பு தேவர்கள் நல்வாம்பெற்றதனாற் 
பூமியினின்று தோன்றிய மெல்லியலாள் என்று உரைத்தலும் அமையும் ; திரு 
மால் தேவர்க்கு வரமளித்தவாறே இராமனாகத் திருவ்வதரித்ததற்கு ஏற்ப , 
திருமகள் சீதையாகத் திருவவதரித்ததனாலும், தேவர்கள் இராவணாதியராற் 
பட்டதுன்பந் தீர்தற்குப் பெருமாளினும் பிராட்டி முற்பட்ட காரண மாகுத 
லாலும் , தேவர்பெற்றநல்வரத்தால் பின்னர்மண்ணிடைவந்தவள் என்றார் . 

அரக்கி பிராட்டியைக் காணுதல் . 
ஊன்சுடவுணங்குபேழ்வாயுணர்விலியுருவநாறும் 
வான்சுடர்ச்சோ திவெள்ளம்வந் திடைவயங்கனோக்கி 
மீன்சுடர்விண்ணுமண்ணும் விரிந்தபோரரக்கரென்னுங் 
கான்சுடமுளைத்தகற்பின்கனலியைக்கண்ணிற்கண்டாள் . 
( இ - ள் . ) ஊன் சுட உணங்கு பேழ் வாய் - தசையைப் பதஞ்செய்து 
தின்னுதற்குப் பதைக்கிற திறந்த வாயையுடைய , உணர்வு இலி - அறிவில்லா 
தவளான சூர்ப்பணகை, -உருவம் நாறும் வான் சுடர் சோதி வெள்ளம் 
வந்து இடை வயங்கல் நோக்கி- (பிராட்டியின் ) வடிவத்தினின்று வெளியிலே 
தோன்றுகிற மிக்கபளபளப்பையுடைய ஒளியின்மிகுதி வந்து இடையிலே 
விளங்குதலை ( முதலிற்) பார்த்து ,-- (உடனே) , மீன் சுடர் விண்ணும் 
மன்ணும் விரிந்த போர் அரக்கர் என்னும் கான் சுட முளைத்த கற்பின் 
கனலியை கண்ணின் கண்டாள் - நக்ஷத்திரங்கள் விளங்குமிடமான ஆகாயத் 
திலும் பூமியிலும் ( எவ்வுலகத்திலும் ) பரவியுள்ள போர்செய்யவல்ல இராக் 


198 


ஆரணியகாண்டம் 


கதராகிய காட்டை எரித்தழித்தற்குத் தோன்றிய பதிவிரதாதருமமாகிய 
அக்கினிச்சுவாலையையுடைய அச்சீதையைக் கண்களாலே கண்டாள் . 

தூரத்திற் சீதை வரும்பொழுதே அவளது திருமேனியின் மிக்கதிவ்விய 
ஒளி முன்புவந்து தனக்கும் இராமனுக்கும் மத்தியிலே ( மின்னலினொளி 
விளங்கினாற்போல ) விளங்க , அவ்வொளியைச் சூர்ப்பணகை முன்பு கண்டு 
பின்பு அவ்வொளிக்கு இடமான சானகியைக் கண்ணுற்றனள் என்பதாம் . 
சீதையின்கற்பு இராக்கதநாசத்துக்குக் காரணமாதல் 

பிரசித்தம் . 
ஊன்சுட வுணங்கு பேழ்வாய் என்றது, ஊனைத்தின்று ஊனைப்பெருக்கு 
தலையே எப்பொழுதும் உரிய தொழிலாகக் கொண்டவளென அரக்கியின் 
இழிவைப் புலப்படுத்தும் . தசையின் அசுத்தத்தையும் , கொலைப்பாவத்தின் 
கொடுமையையும் , தன்னுயிர்போலப் பிறவுயிரையும் பாவிக்கவேண்டுமென்ற 
நீதியையும் உண ராமைபற்றி , உணர்விலி எனப்பட்டாள் ; அன்றியும் , 
தனது மிக்க கீழ்மையையும் இராமனது மிக்கமேன்மையையும் சிறிதும் 
அறியாமல் அவனைத் தனக்கு ஆசைநாயகனாகக் கொள்ளக் கருதி மேன் 
மேல் முயல்பவளை உணர்விலி யென்னத் தட்டிலை யென்க. 

சீதையை அரக்கி திருமகளோவென்று ஐயுறல் . 
ருக . மருவொன்று கூந்தலாளைவனத்திவன்கொண்டுவாரா 

னுருவிங்கிதுடையராகமற்றையோர்யாருமில்லை 
யரவிந்தமலருணீங்கியடியிணைபடியிற்றோயத் 
திருவிங்குவருவாள்கொல்லோவென்றகந் திகைத்து நின்றாள் . 

இ - ள் . ) மரு ஒன்று கூந்தலாளை - பரிமளம் பொருந்திய கூந்தலையு 
டைய தன்மனையாளை , இவன்- , வனத்து கொண்டு வாரான் 

காட்டில் 
அழைத்துக்கொண்டுவந்திருக்கமாட்டான் ; இது உரு உடையர் ஆக - இப் 
படிப்பட்ட வடிவழகுள்ளவராக , மற்றையோர் யாரும் - வேறுஎந்தமகளிரும் , 
இங்கு - இவ்விடத்தில் , இல்லை- ; திரு - இலக்குமி , அரவிந்தம் மலருள் 

( தனக்தத்தங்குமிடமான ) செந்தாமரைமலரினின்று நீங்கி , . அடி 
இணை படியில் தோய - உபயபா தமும் நிலத்திலே பதிய , இங்கு வருவாள் 
கொல் ஓ - இங்கு வருபவளாயினளோ? என்று - என்று எண்ணி , அகம் 
திகைத்து நின்றாள் - மனம்பிரமித்துநின்றாள் ; ( எ 

இராசகுமாரனாகிய இவன் அருமையான தன்மனையாளைக் கொடிய இக் 
காட்டில் அழைத்துக்கொண்டுவாரான் ; ஆதலால் , இவள் இவன் மனைவியா 
யிருக்கமாட்டாள் ; வேறு வனமகளிரி, லொருத்தியோ இவளெனின் , இங்கு 
இப்படிப்பட்ட போழகையுடையா ரெவரு மில்லை ; ஆதலால் , தாமரை 
மலரை விட்டுநீங்கிக் கால்நிலந்தோய நடந்துவரும் திருமகளேபோலும் இவ 
ளென்று கருதி அவளழகை நோக்கித் திகைத்தனள் என்பதாம் . 


( முக ) 


கா 


- 


, 
சூர்ப்பணகைப்படலம் 

199 
அரக்கி பிராட்டியினழகை வியத்தல் . 
-- • 0 பண்புறநெடிதுநோக்கிப்படைக்குநர்சிறுமையல்லா 

லெண்பிறங்கழகிற்கெல்லையில்லையாமென்று நின்றாள் 
கண்பிறபொருளிற்செல்லாகருத்தெனினஃதேகண்ட 
பெண்பிறந்தேனுக்கென்றாலென்படும்பிறருக்கென்றாள் . 
( இ - ள் . ) பண்பு உற 

( பிராட்டிவடி 
வத்தை) முழுவது ம்பார்த்து , - படைக்குநர் சிறுமை அல்லால் - சிருஷ்டிப் 
பவரது வேலைத்திறக்குறைவே யல்லாமல் , எண் பிறங்கு அழகிற்கு எல்லை 
இல்லை ஆம் - ( யாவாது ) மனத்திலும் நீங்காது தங்கும்படியான அழகுக்கு 
ஒருவரையறை யில்லை , என்று நின்றாள்- என்று எண்ணி நின்றாள் ; ( மற்றும் ) ; 
( கண்ட - ( இவளைப் ) பார்த்த , பெண் பிறந்தேனுக்கு - பெண்ணாய்ப்பிறந்துள் 
ளவளான எனக்கே, கண் - கண்கள் , பிற பொருளில் செல்லா - வேறுபொ 
ருள்களிற் செல்லமாட்டா : கருத்து எனின் - மனமோ வென்றால் , அஃதே - 
( அதுவும் ) அத்திறத்ததே (பிறபொருளிற்செல்லாது ) , என்றால்- ,பிறருக்கு - 
(இவற்றைக்கண்ட ) ஆடவர்க்கு , என் படும் - ( கண்ணும் கருத்தும் ) என்ன 
பாடுபடுமோ ? என்றாள் - என்றுங் கருதினாள் ; ( எ - று . ) 

பிராட்டியின் திருமேனி முழுவதையும் நன்றாகப்பார்த்து , அவளது 
வரம்பிலழகிற் கருத்தூன்றி , உலகத்தில் அழகுக்கு ஒருவரையறை காண் 
பது , அவ்வவ்வடிவத்தைப் படைக்கிற கடவுளின் தொழிற்குறைவினாலே 
யன்றி , அழகென்னும் பொருளுக்கு எல்லையில்லை என்று சித்தாந்தஞ்செய் 
தனள்; அன்றியும் , சிறந்த மகளிரழகைக் கண்ட ஆடவர்க்குக் கண்ணுங் 
ருத்தும் அவ்வடிவத்தை விட்டுநீங்காமல் அதிலேயே பதிந்தழுந்துதல் , 
உலக வியற்கை. அங்ஙனமின்றி , இவளழகு பெண்பாலாகிய எனக்கே கண் 
ணுங் கருத்தும் வெளிச்செல்லவொண்ணாதபடி வியப்பைத் தருகின்றது ; 
இது , ஆடவர்க்கு எவ்வாறு இருக்குமோ? என்று அதிசயித்தலுஞ் செய்தன 
ளென்பதாம் . சீதாதேவியின் வரம்பு கடந்துள்ள திவ்விய சௌந்தரியம் கண்ட 
மகளிருங் காமுறும்படி மிக்குள்ள தன்மை , இதிற் கொண்டாடப்பட்டது; 
“ இழைகுலா முலையினாளை யுடையுவா மதியி னோக்கி , மழைகுலாவோதி 
நல்லார் களிமயக்குற்று நின்றார் , உழைதலாநயடைத்தார் மாட்டு ஒன்றொன் 
றேவிரும்பற் கொத்தது , அழகெலா மொருங்கே கண்டால் , யாவரே யாற்ற 
வல்லார் எனக் கீழ்ப் பால காண்டத்திற் கூறிய துங் காண்க . பெண்பிறந்தே 
னுக்கு இங்ஙனமானால் , பிறர்க்கு என்னாகும் என்றது , தொடர்நிலைச்செய்யு 
பொருட்பேறணியென்னுங் காவ்யார்த்தாபத்தியலங்காரம் . 

( சு ) 
சீதாராமரது அழகொற்றுமையை அரக்கி மதித்தல் . 
சுக . பொருதிறத்தானை நோக்கிப்பூவையை நோக்கிநின்றாள் 

கருதமற்றினிவேறில்லை கமலத்துக்கடவுடானே 


200 


ஆரணியகாண்டம் 


- 


றாள் 


யொரு திறத்துணரநோக்கியுருவினுக்குலகமூன்றி 
னிருதிறத்தார்க்குஞ்செய்தவரம்பிவரிருவரென்றாள் : 
( இ - ள் . ) ( சூர்ப்பணகை), -- பொரு திறத்தானை நோக்கி - போர்செய் 
யும்வல்லமையையுடைய இராமனைப் பார்த்து , பூவையை நோக்கி - கிளி 
போன்ற சீதையையும் பார்த்து , நின்றாள்-( ஆச்சரியப்பட்டு ) நின்று ,-இனி 
வேறு கருத இல்லை - இனிமேல் வேறுவகை எண்ணவேண்டுவதில்லை ; கம 
லத்து கடவுள் தானே தாமரைமலரில் தோன்றிய பிரமனே , ஒரு திறத்து 
உணர நோக்கி - ஒரு தன்மையாக ( ஒருங்கே முழுவதும் ) நன்றா கப்பார்த்து , 
உலகம் மூன் றின் இரு திறத்தார்க்கும் உருவினுக்கு செய்த வரம்பு - மூவுலகத் 
திலுமுள்ள (ஆடவர் மகளி ரென்னும் ) இருவகைப்பட்டோர்க்கும் - அழகின் 
முடிவெல்லையாகச் செய்யப்பட்டவர் , இவர் இருவர் - இவ்விருவரும் , என் 

என்று எண்ணினாள் ; ( எ - று . ) -- மற்று- அசை; வினைமாற்றுமாம் . 
அழகின்சிறப்பில் ஒருவரையொருவர் ஒத்தவரும் : தமக்கு ஆண்பெண் 
களில் வேறு .உவமைபெறா தவருமான இராமன் சீதை யென்னும் இருவரை 
யும் ஒருசேர நோக்கிய அவள் , படைத்தற்கடவுளான பிரமன் மூவுலகத்திலு 
முள்ள உயர்திணையாரனைவரது அழகையும் முற்றும் செவ்வையாக நோக்கி 
அவர்களெல்லோர்க்கும் மேலான அழகுள்ள ஒரு மைந்தனையும் மங்கையை 
யும் படைக்கக்கருதி இவர்க்குமேல் எவருமில்லை யென்னும்படி அழகிற்கு 
முடிவெல்லையாயிருக்குமாறு அமைத்த ஓர் உத்தமபுருஷனும் உத்தமஸ்திரீயு 

ரிவ ரென்று நிச்சயித்தன ளென்பதாம் . 
அரக்கி , சீதையைத் தன்னைப்போ லிடையில்வந்தவ ளென்றெண்ணுதல் 
சா . பொன்னைப் போற்பொருவின் மேனிப்பூவைப்பூவண்ணத்தானி 

மின்னைப்போலிடையாளோடு மேவமெய்யுடையனல்லன் ( ம் 
றன்னைப்போற்றகையோரில்லாத் தளிரைப்போலடியினாளு 
மென்னைப்போலிடையேவந்தாளிகழ்விப்பெனிவளையென்னா. 
துவும் , அடுத்த கவியும் - குளகம் , 
இ - ள் . ) பொன்னை போல் பொருவு இவ் மேனி 

பொன்போலச் 
சிறந்து விளங்குகிற ஒப்பில்லாத திருவுருவத்தையும் , பூவை பூ வண்ணத் 
தான் - காயாமலர்போன்ற கரிய திருநிறத்தையு முடைய இவன் , இ மின்னை 
போல் இடையாளோடு - மின்போல் நுண்ணி தாய்விளங்குகிற இடையை 
யுடைய இவளுடனே , மேவு - சேர்ந்த , மெல் உடையன் அல்லன் -உடம்பை 
யுடையவனல்லன் ( இவளது கணவனல்லன் ); ( மற்று ) , தன்னை போல் தகை 
யோர் இல்லா - தன்னைப்போல அழகுடையவரை ( வேறு ) பெறாத ( ஒப் 
பற்ற ) , தளிரை போல் அடியினாளும் - தளிர்போல் மெல்லிய சிவந்த பாதங் 
களை யுடைய இவளும் , என்னை போல் இடையே வந்தாள் என்னைப் 
போல ( இவனிடம் ஆசைகொண்டு ) இடையிலே வந்தவளாவள் ; இவளை 


மாவ 


சூர்ப்பணகைப்படலம் , 


201 


- 


இகழ்விப்பென் ( இவனைக்கொண்டு ) இகழும்படி செய்வேன் என்னா 
என்று எண்ணி , ( எ று . ) -- என்றாள் என அடுத்தகவியில் தொடர்ந்து 


முடியும் . 


இவனுக்கு இவள் மனைவியல்லளென்றும் , இவனிடத்துக் காதல் கொண்டு 
என்னைப்போலவே இவனைச் சேரும்பொருட்டு இடையில்வந்தவளென் 
றும் , யான் இவனை வசப்படுத்தித் தழுவதற்கு ஓர் எதிரிடையாகவந்த இவ 
ளிடத்து இவனுக்குத் துரபிப்பிராயத்தையுண்டாக்கி இவன் இவளை இக 
ழும்படி செய்விப்பே னென்றும் எண்ணின ளென்பதாம் . 

( சுஉ ) 
அரக்கி இராமனிடம் சீதையைக்குறித்துப் பழித்தல் . 
சுக , வருமிவண்மாயம்வல்லள்வஞ்சனையாக்கிநெஞ்சந் 

தெரிவிலடேறுந்தன்மைசீரியோய் செயலிற்றன்றா 
லுருவிதுமெய்யதன்றாலூனுகர்வாழ்க்கையாளை 

வெருவினெனெய்திடாமல்விலக்கு திவீரவென்றாள் . 
( இ - ள் .) சீரியோய் -நற்குண நற்செய்கையுடையவனே! வீர - வீரனே ! 
வரும் இவள் - இங்குவருகிற இவள் , மாயம் வல்லள் - மாயையில் வல்லவள் ; 
வஞ்சனை அரக்கி - வஞ்சனைக்குணமுள்ள சாக்ஷசியாவள் ; நெஞ்சம் தெரிவு 
இலள் - பனம் அறிதற்குக் கூடா தவள் ; தேறும் தன்மை - ( இவளை ) நல்ல 
ளென்று தெளிதல் , செயலிற்று அன்று - செய்யத்தக்க தன்மையுள்ள 
தன்று; ( அன்றியும் ) , உரு இது மெய்யது அன்று - ( காணப்படுகிற இவளது ) 
இவ் வடிவம் உண்மையான தன்று : ஊன் நுகர் வாழ்க்கையாளை - தசையை 
உண்டு வாழுந் தொழிலுடைய இவளை , வெருவினென் - ( கண்டு ) : பயந் 

( இவளை ) , எய்திடாமல் விலக்குதி - அருகில் வரவொட்டாமல் தடுத் 
திடுவாய் என்றாள் - என்று சொன்னாள் ; ( எ - று . ) 

இங்ஙனம் தன்னுடைய தன்மைகளையெல்லாம் நற்குணம் மிக்க பிராட் 
டியின்மே லேற்றிக் கூறியதனால் , சூர்ப்பணகையின் தீக்குணம் நன்குவிளங் 
குமாறு காண்க . 

(சுங ) 
அதுகேட்டு இராமன் பரிகாசமாகச் சிலகூறல் . 
சுச . ஒள்ளிதுன்னுணர்வு முன்னேயுன்னையாரொளிக்கு மீட்டார் 

தெள்ளியநலத்தினாலுன்சிந்தனைதெரிந்ததம்மா 
கள்ளவல்லரக்கிபோலாமிவளை நீகாண்டியென்னா 
வெள்ளியமுறுவன் முத்தம்வெளிப்படவீரனக்கான் . 
( இ - ள் . ) மின்னே - மின்னல் போல் விளங்குகிறவளே! உன் உணர்வு 
னது அறிவு , ஒள்ளிது - நன்றா கவுள்ளது ; உன்னை ஒளிக்கும் ஈட்டார் யார் 
உன்னை வஞ்சிக்கும் வல்லமையுள்ளவர் யார் உளர் ? ( எவருமில்லை யென்ற 
படி ) ; உன் சிந்தனை - உனது எண்ணம் , தெள்ளிய , நலத்தினால் தெரிந்தது - 
தெளிந்த நற்குணமுள்ள தாகத் தெரிந்தது ; அம்மா ஆச்சரியம் ! கள்ளம் 

26 


202 


ஆரணியகாண்டம் 


வல் அரக்கி போல் ஆம் - ( இவள் சொன்னபடி ) வஞ்சனையுள்ள கொடிய 
ராக்ஷசி 

சியேபோலும் ! இவளை நீ காண்டி இவளை நீ நன்றாகப்பார்ப்பாய் , 
என்னா - என்று சொல்லி , - வெள்ளிய முறுவல் முத்தம் வெளிப்பட - வெண் 
மையான முத்துப்போன்றபற்கள் வெளித்தெரியும்படி , -வீரன் - இராமன் , 
நக்கான் - சிரித்தான் ; ( எ - று . ) 

அறிதற்கரிய வஞ்சனையுள்ள கொடுமாயக்கள்ளியின் சூழ்ச்சியை உள்ள 
படியறிந்தமையால் உன் அறிவு மிகச்சிறந்த தென்றும் , உனக்குத்தெரியாத 
படி தம்தன்மையை ஒளிப்பதற்கு எவராலுமாகா தென்றும் , வடித்தெடுத்த 
நற்குணங்களோடு கூடிய உனது கருத்து நீ கூறுஞ்சொற்களால் நன்றாகத் 
தெரிந்த தென்றும் , இவள் அரக்கியேபோலும் இவளைக் குறிக்கொண்டு 
நோக்கிடுவா யென்றும் சிலபரிகாசவார்த்தைகள் கூறிச் சிரித்திட்டன னென் 
பதாம் . இப்பாட்டில் முதல்மூன்றடியில் வந்தன யாவும் , எதிர்மறையிலக் 
கணையாகிய பிற்குறிப்பு ; வஞ்சப்புகழ்ச்சியணி . பல்லுக்கு , முத்து உவமை 
வெண்மையிலும் , வடிவத்திலு மென்க . 

( சுச ) 
சூர்ப்பணகை சீதையை வெருட்டல் . 
சுரு . ஆயிடையமுதின்வந்தவருந்த திக்கற்பினஞ்சொல் 

வேயிடை தோளினாளும்வீரனைச்சேரும்வேலை 
நீயிடைவந்ததென்னை நிருதர் தம்பாவையென்னாக் அழகிற்கு 

காயெரியனையகள்ளவுள்ளத்தாள்க தித்தலோடும் . ஸ்திரீய 
இதுவும் , அடுத்த கவியும் - குளகம் . 

- ள் . ) அ இடை - அச்சமயத்தில், -- அமுதின் வந்த - தேவ துதல் . 
போல வந்தவளும் , அருந்ததி கற்பின் - அருந்ததியின்கற்புப்போன்சானி 
நிலையையும் , அம் சொல் - அழகிய சொற்களையும் , வேய் இடை தே ( ம் 
ளும் - மூங்கில் ( ஒப்பாகாமற் ) பின்னிடும்படியான தோளழகையு முடைய 
வளுமாகிய சீதையும் , வீரனை சேரும் வேலை - இராமனை அடுத்து நெருங் 
கும்பொழுது , காய் எரி அனைய கள்ளம் உள்ளத்தாள் - பற்றியெரிகிற நெரு 
ப்பை யொத்த ( மிகக்கொடிய ) வஞ்சனைக்கருத்துள்ள சூர்ப்பணகை , ( பிராட் 
டியை நோக்கி ) , நிருதர்தம் பாவை - இராக்கதகுலத்திற்பிறந்த மகளே ! நீ 
இடை வந்தது என்னை - ( நானும் இவனும் அந்தரங்கமாகப் பேசிக்கொண் 
டிருக்கையில் ) நீ நடுவிலே வந்தது யாதுபற்றி ? என்னா என்றுசொல்லி , 
கதித்தலோடும் - அதட்டினவளவிலே , ( எ - று . ) - அன்னம் அஞ்சினள் 
என அடுத்தகவியில் தொடர்ந்து முடியும் . 

பிராட்டி இராமன துசமீபத்திற்கிட்டும் பொழுது, சூர்ப்பணகை, அவளை 
அரக்கியாகிய நீ இங்கு வாராதே என்று அதட்டின ளென்பதாம் . இப் 
மன் கீழ்ப்பல கூறிப்பரிகசிக்கவும் , அதனைத் தனது அறிவின்மைய கங் 
அறிந்துகொள்ளாமல் உண்மையிற் கூறுவதாகவே யெண்னின ளா தலயாப் 
ங்ஙனஞ்செய்பவளானாள் ; ‘ அமுதின்வந்த என்பதற்கு திருப்பாற்கட ஓ 


203 . 


சூர்ப்பனகைப்படலம் . 


( இ 


- 


ளென்று 


கடைந்த காலத்து அதினினின்று அமுதத்தோடு தோன்றிய என்றும் உரைக்க 
லாம் ; திருமகளினது திருவவதார தாதலால் , மகளிர்தோளுக்கு இளமூங்கிலை 
உவமை சொல்வது , திரண்டு உருண்டு . நீண்டு நெய்ப்புள்ள தாய் வளைந்தி 
எழுந் தன்மைக்கு என்க . 

( சுரு ) 
சீதை அஞ்சி இராமனைத் தழவுதல் . 
கசு . அஞ்சினளஞ்சியன்னமின்னிடையலசவோடிப் 

பஞ்சின்மெல்லடிகணோவப்பதைத்தனள் பருவக்கால 
மஞ்சிடை வயங்கித்தோன்றும்பவளத்தின்வல்லியென்னக் 
குஞ்ச மனையவீரன் குவவுத்தோடழுவிக்கொண்டாள் . 

ள் . ) அன்னம் - ( நடையில் ) அன்னப்பறவைபோன்ற சீதை , அஞ் 
சினள் - ( அரக்கிவெருட்டியதற்குப்) பயந்தாள் ; அஞ்சி - ( அங்ஙனம் .) பயந்து , 
மின் - இடை அல்ச - மின்னல்போல நுண்ணியதாய்விளங்குகிற இடை 
துவளவும் , பஞ்சின் மெல் அடிகள் நோவ பஞ்சுபோல மென்மையான 
பாதங்கள் நேராகவும் , பதைத்தனள் ஓடி - திடுக்கிட்டுஓடிவந்து, பருவம் காலம் 
மஞ்சு இடை வயங்கி தோன்றும் பவளத்தின் வல்லி என்ன - கார்காலத்தில் 
மழைபொழியவருகிற கரிய மேகத்தினிடையிலே விளங்கித்தோன்றுகிற 
பவழமா மா ன தொரு கொடிபோல , குஞ்சரம் அனைய வீரன் குவவுதோள் 
இல்ள 

ண்டாள் -யானையை யொத்த இராமபிரானது திரட்சியையுடைய 

தழுவியணைத்துக்கொண்டாள் : ( எ - று . ) 
தன்று ; 
இவ்வடித மிகப்பயந்து மெல்லிய 

மிகப்பயந்து மெல்லிய இடை அலைய மென்மையான கால்கள் 
உண்டு திடுக்கிட்டு ஓடிவந்து அடுத்து இராமனைத் தழுவிக்கொண்டன 
தேதாம் . நீலமேகம் - இராமனது கரிய திருமேனிக்கும் , பவழக்கொடி - 
திடுவா தனது சிவந்த மெல்லிய திருமேனிக்கும் உவமையாம் .. மேகத்திற் 
கட் கொடி , அது கடலின் நீரைப் பருகும் பொழுது அங்குமின்று சேர்ந்த 
தாம் . அன்றி , இல்பொருளுவமையுமாம் . இனி, பவழம்போலச் சிவந்த 
பின் எனற் கொடி யென்றலும் ஒன்று . இராமனுக்குக் குஞ்சரம் உவமை , 
நடை வலிமை உயர்ந்ததோற்றங்களுக்கு . இராமனுக்கு யானையை உவமை 

அறியதில், அவன துதோள் யானையினது . துதிக்கைபோன்ற தென்பதும் 
நத பப்பால் அமையும் . காலம் = காளம் . காலமஞ்சு - காளமேகம் . 

இராமன் , அரக்கியை அப்பாற்போ என்றல் ; 
கா . வளையெயிற்றவர்களோடுவரும்விளையாட்டென்றாலும் 

விளைவனதீமையேயாமென்பதையுணர்ந்து வீர 
னுளை வனவியற்றலொல்லையுன்னிலையுணருமாயி 
னிளையவன் முனியுநங்கையேகு திவிரைவினென்றான் . 

ள் . ) வளை எயிற்றவர்களோடு - வளைந்த கோரதந்தங்களை யுடைய 
அரக்கருடனே , விளை யாட்டு உரும் என்றாலும் - விளையாட்டு நேர்வ தானா 


கட 


204 

ஆரணியகாண்டம் 
லும் , விளை வன தீமையே ஆம்- (அதனால் உண்டாகும் பயன்கள் தீங்குகளே 
யாம் , என்பதை- , உணர்ந்து - ஆலோசித்து , வீரன் இராமன் , ( சூர்ப்ப 
ணகையை நோக்கி ) , உளைவன 

இயற்றல் துன்பந்தரும்படியான காரியங். 
களைச் செய்யாதே ; இளையவன் - (எனது) தம்பி - ( லஷ்மணன் ) , உன் நிலை 
உணரும் ஆயின் - உனது நிலைமையை அறிவானானால் , ஒல்லை. முனியும் 
விரைவில் ( உடனே ) கோபிப்பான் ; (ஆதலால் ), நங்கை 

பெண்ணே ! 
விரைவின் ஏகுதி - துரிதமாக அப்பாற்செல்வாய் , என்றான் - என்று சொன் 
னான் ; ( எ - று . ) 

( சுஎ) 
அரக்கி மீண்டும் வார்த்தையாடுதல் . 
சுஅ . பொற்புடையரக்கிபூவிற்புனலினிற்பொருப்பில் வாழு 

மற்புடையுள்ளத்தாருமநங்கனுமமார்மற்று 
மெற்பெறத் தவஞ்செய்கின்றாரென்னை நீயிகழ்வதென்னே 
நற்பொறைநெஞ்சினில்லாக்கள்வியைநச்சியென்றாள் . 
( இ - ள் . ) பொற்பு உடை அரக்கி - அழகின் விளக்கமுடைய அந்த ரா 
க்ஷசி, - ( இராமனை நோக்கி ), பூவில் - தாமரைமலரிலும் , புனலினில் 
லிலும் , பொருப்பில் கைலாசகிரியிலும் , வாழும் வாழ்கின் ற , அன்பு 
உடை உள்ளத்தாரும் (எல்லாவுயிர்களிடத்தும் ) அன்பையுடைய மனமுள்ள 
அயன் அரி அர னென்பவரும் , அநங்கனும் - (யாவரும்விரும்புங் கட்டழகு 
டைய ) மன்மதனும் , மற்று அமரரும் - மற்றுமுள்ள ( இந்திராதி ) தேவர்க 
ளும் , என் பெற தவம் செய்கின்றார் - என்னை ( த் தமக்கு உரியவள 

கட் ) 
றும்பொருட்டுத் தவஞ்செய்கிறார்கள் ; என்னை - ( அப்படிப்பட் 

- பறப்பு 
டைய ) என்னை , நீ- , நல் பொறை நெஞ்சின் இல்லா கள்வியை நர்சி நகல் 
பொறுமைக்குணத்தை மனத்திலே உடையளல்லாத வஞ்சகியான 
விரும்பி , இகழ்வது - அலட்சியஞ்செய்வது , என்னே - என்ன தகுதியுவைத்த 
என்றாள் - என்று சொன்னாள் ; ( எ - று . ) 

பிரமனும் திருமாலும் சிவபிரானும் ஆகிய திருமூர்த்திகளும் , அழகின் 
தெய்வமான மன்மதனும் , மிக்க சிறப்பையுடைய மற்றைத் ேதவர்களும் , என் 
னைக் காதலித்துப் பெறும்படி தவஞ்செய்து கொண்டிருக்க , அவர்களை தி 
யாமல் உன்னை நன்குமதித்து வலிய வந்து அடைந்த என்னை நீ இகழ்க் 
நற்குணமில்லாதவளும் வஞ்சனையுள்ளவளுமான இந்த அரக்கியை விருட ம்பு 
வது தகுதியாமோ வென்று ளென்பதாம் . இனி , ‘ பூவிற் புனலினிற்பொருப் 
பில் வாழும் அற்புடையுள்ளத்தார் என்பதற்கு - நிலத்திலும் நீரிலும் மலை 
யிலும் நின்று அன்புள்ளத்தோடு தவஞ்செய்பவர்களும் என்று உரைத்தல் , 
அத்துணையாச்சிறப்பன்று; அப்பொருளுக்கு , பூ - பூமி : வட சொல் . ( சு.அ ) 

இராமன் அரக்கியை வெறுத்துப் பர்ணசாலையினுட் செல்லுதல் . 
கூகூ. தன்னொடுந்தொடர்விலாதேமென்னவுந் தவிராடானிக் 

கன்னெடுமனத்திசொல்லுங்கள்ளவாசகங்களென் 


சூர்ப்பணகைப்படலம் . 


205 


மின்னொடுதொடர்ந்து செல்லுமேகம்போன்மிதிலைவேந்தன் 
பொன்னொடும்புனிதன் போயப்பூம்பொழிற்சாலைபுக்கான் . 

( இ - ள் . ) ‘ இகல் நெடு மனத்தி - கற்போல வலிய நீண்ட மனத்தை 
யுடைய இவ்வரக்கி , தன்னொடும் தொடர்வு இலாதேம் என்னவும் தவிராள் - 
அவளோடு உறவுகொள்ளமாட்டோமென்று நாம் மறுத்துச் சொல்லவும் 
( இவ்விடத்தைவிட்டு ) நீங்குகிறாளில்லை ; கள்ளம் வாசகங்கள் சொல்லும் - 
வஞ்சனைப்பேச்சுக்களையே பேசுகிறாள் , என்னா - என்று ( அவளது தீய இயல் 
பைக் ) கருதி ,-புனிதன் - பரிசுத்த குணமுள்ள 

குணமுள்ள ஸ்ரீராமன் , - மின்னொடு 
தொடர்ந்து செல்லும் மேகம் போல் - மின்னலுடன் நீங்காது செல்லுகிற 
மேகம்போல , மிதிலை வேந்தன் - பொன்னொடும் - மிதிலாநகரத்தரசனான 
சனகனது திருமகள்வடிவமான மகளாகிய சீதையுடனே , போய் - ( அவ்வி 
டம்விட்டுச் ) சென்று , அ பூ பொழில் சாலை புக்கான் - அழகிய அச்சோலையி 
னிடையிலுள்ள பர்ணசாலையினுட் சென்றான் ; ( எ - று . )-- தான் - அசை . 

யாம் இவளோடு தொடர்ச்சிகொள்ளப் பிரியமுடையோ மல்லோ 
மென்று பலமுறை பலவாறு சொன்னாலும் இவள் அதுகேட்டு அப்பாற் 
சென்றிடாமல் தனது தீக்குணத்துக்கு ஏற்றபடி வஞ்சனையான பேச்சுக்க 
ளைப் பேசிக்கொண்டிருக்கிறாள் ; ஆதலின் , இக்கொடியவளுள்ள விடத்தை 
விட்டு நாம் சென்றிடுவோம் என்று எண்ணி இராமபிரான் பிராட்டியுடனே 
பர்ணசாலையிற் பிரவேசித்தன னென் பதாம் . 

மின்னல் - பிராட்டிக்கும் , மேகம் - பெருமானுக்கும் உவமை . நெடு 
மனம் என்றது , வரம்பில்லாது மேன்மேற் செல்லும் ஆசைக்கருத்து நீட்சி 
யையுடைய மன மென்றபடி . வாசகம், மேகம் , மிதிலா - வடசொற்கள் . 
மிதிலை - மிதி யென்னும் அரசனால் ஏற்படுத்தப்பட்ட நகரமென்று காரணப் 
பெயர் ; நிமியென்னும் அரசனது குமாரனும் சனககுலத்தலைவனுமான் 
அரசனுக்கு , மிதியென்று ஒரு பெயர் . திருமகளின் திருவவதாரமாதலால் , 
சானகி , பொன் எனப்பட்டனள் . 

( சுக ) 
அப்பொழது அரக்கி தவித்தல் 
10. புக்கபின் போயதென்னுமுணர்வினள்பொறையுணீங்கி 

யுக்கதாமுயிரளொன்றுமுயிர்த் தில ளொடுங்கிநின்றா 
டக்கிலண்மனத்துள்யாதுந்தழுவிலள் சலமுங்கொண்டாண் 
மைக்கருங்குழலினாண்மாட்டன்பினில்வலியனென்பாள் . 

( இ - ள் . ) புக்க பின் - ( இராமன் ஆச்சிரமத்தினுட் ) சென்றிட்டபின்பு, 
( சூர்ப்பணகை ), போயது என்னும் உணர்வினள் - போயிற்றெனப்பட்ட 
அறிவுடையவளாய் ( அறிவு பரவசப்பட்டு ) , பொறையுள் நீங்கி உக்கது ஆம் 
உயிரள் - உடம்பினின்று நீங்கிக் கழிந்ததான உயிருடையளாய் ( மூர்ச்சை 
யடைந்து ) , ஒன்றும் உயிர்த்திலள் ஒடுங்கி நின்றாள் - சிறிதும் சுவாசம்விட 


206 . 


ஆரணியகாண்டம் 

பாண்டம் 


வும்மாட்டாது ஒடுங்கிநின்று , ( பின்பு சிறிதுதேறி ), மனத்துள் தக்கிலள் - 
மனத்தில் தகுதிக்குணமில்லாதவளாய் ( சாந்தமடையாமல் ) , யாதும் தழுவி 
லள் - (தன து தாபந்தீர்தற்கு ) யாதொரு பற்றுக்கோட்டையும் பெறாமல் , 
சலமும் கொண்டாள் - ( இராமன் பக்கல் காமத்தோடு ) தணியாக்கோபமுங் 
கொண்டு , மை கருங் குழலினாள் மாட்டு அன்பினில் வலியன் என்பாள் - மை 
போலக்கரிய கூந்தலையுடைய அம்மங்கையினிடத்து அன்பு செய்தலில் உறுதி 
யுடையவன் இராமன் என்று எண்ணுபவளானாள் ; ( எ - று . ) 

இராமன் இப்படி உபேக்ஷித்துப் பர்ணசாலைக்குள் நுழைந்து மறைந்த 
வுடனே , சூர்ப்பணகை, அறிவு ஒழிய , உயிர்ப்பு அடங்க , செயல் ஒடுங்க , 
உயிர்போனாற்போலச் சிறிதுபொழுது மூர்ச்சித்துப் பின்பு தானேதெளிந்து 
மனந்தணியாமல் தன் கருத்தைநிறைவேற்றிக் கொள்ளுதற்கு வழியொன் 
சங் கிடைக்கப்பெறாமல் இராமனிடத்துவயிரங்கொண்டு யாவரினும் மிக்க 
அழகையுடைய அவளிடத்து மிக்க அன்பு கொண்டிருத்தலாலேயே என்னை 
அவன் இப்படி இகழ்ந்து புறத்தில் தனியேவிட்டு அவளை உடன்கொண்டு 
உள்ளே சென்றன னென்று கருதின ளென்பதாம் . 

மைக்கருங்குழலினாள் மாட்டு அன்பினில் வலியன் என்று சீதையினி 
டம் இராமன் கொண்டுள்ள அன்பின் மிகுதியிற் கருத்தூன்றினது - பின்பு 
இவள் பிராட்டியை எடுத்துப்போதற்குத் தோற்றுவாயாம் ; அதனை மேல் 
• o - ஆங் கவியிற் காண்க . இனி , தக்கிலள் என்பதற்கு ஓரிடத்தில் 
நிலைத்து நிற்கமாட்டா தவளா யென்று கூறி , மனத்துள் யாதுந்தழுவிலள் 
என்று கூட்டி , அதற்கு - மனத்தில் எதையும் எண்ணவும் ஆற்றலில்லாதவ 
ளாய் மனமழிந்து என்றும் பொருள் கொள்ளினும் அமையும் ; இப்பொரு 
ளுக்கு , தங்கிலள் என்பது தக்கிலளென வலிந்த தென்க : எதுகை நோக்கிய 
செய்யுள் விகாரம் . சலம் - வட சொல் . 

உம்மை - எச்சப்பொருளது . 
அஞ்சநம் ; மேகமுமாம் . காமவேதனை மிக்க இவளுக்கு அப்பொழுதுவலிமை 
யழிவால் தன் உடம்பும் தாங்கமாட்டாததொரு பெரிய பாரமாகத் தோன்றிய 
தென்பது தோன்ற , இங்கே உடம்பை வேறுபெயராற் குறியாமல் பொறை 
என்ற சொல்லாற் குறித்தார் . இனி , பொறை - ( உயிரைப் ) பொறுப்பது 
[ தாங்குவது ) என ஏதுப்பெயரு மாம் . 

( எ O ) 
அரக்கி அப்பாற்செல்லுதலும் , சூரியன் அஸ்தமித்தலும் , 
எக . நின்றிலளவனைச்சேரு நெறியினை நினைந்து போனா 

ளின்றிவனாகம்புல்லேனெனினுயிரிழப்பெனென்னாப் 
பொன்றிணிசரளச்சோலைப்பளிக்கறைப்பொதும்பர்புக்காள் 
சென்றது பரி திமேல்பாற்செக்கர்வந் திறுத்ததன்றே . 
( இ - ள் . ) ( இங்ஙனம் வருந்தி ) , நின்றிலள்- ( அங்கு ) நில்லாமல் , அவனை 
சேரும் நெறியினை நினைந்து போனாள் - அப்புருஷோத்தமனைத் தான் 
தழுவும் உபாயத்தைச் சிந்தித்துக்கொண்டே சென்று , இன்று . இவன் ஆகம் 


மை 


சூர்ப்பணகைப்படலம் . 


207 


புல்லேன் எனின் உயிர் இழப்பென் என்னா - இப்பொழுது இவனது உடம் 
பைத் தழுவேனாயின் எனது உயிரை இழந்துவிடுவே னென்றும் எண்ணி , 
பொன் திணி சரளம் சோலை பளிங்கு அறை பொதும்பர் புக்காள் - பொற் 
கொடிபோன்ற பூந்தாதுகள் அடர்ந்த இனியதொரு சோலையிலுள்ள ( தனது ) 
பளிக்கறையின் உள்ளிடத்திலே நுழைந்திட்டாள் ; ( அப்பொழுது), பரிதி - 
சூரியன் , மேல் பால் சென்றது - மேற்குத்திக்கிற் போய்ச் சேர்ந்தது 
( அஸ்தமித்தது ) ; செக்கர் வந்து இறுத்தது - ( அத்திசையிற்) செவ்வானம் 
வந்து சேர்ந்தது ; ( எ - று . ) 

அப்பால் அங்கு நிற்றலில் பயனில்லை யாதலால் , அரக்கி , அவனைத் 
தவறாமற் சேர்தற்குச் செய்யவேண்டும் முயற்சியைப்பற்றிச் சிந்தித்துக் 
கொண்டே சென்று , இவனை நான் சேராவிடின் காதல்நோய் மிகுதியால் 
எனக்கு மரணமே நேர்ந்திடும் என்றுங் கருதி , அழகியதொரு சோலையி 
னிடையில் தனக்கு இருப்பிடமாக அமைக்கப்பட்டுள்ள பளிக்கறையினுட் 
சென்றிட்டாள் ; அவ்வளவில் , சூரியன் அஸ்தமித்தது ; செவ்வானமும் பா 
விற்று என்பதாம் . அன்று ஏ - ஈற்றசை . 

( எக ) 
• வேறு . 
இதுமுதற் பதினேழகவிகள் - சூர்ப்பணகையின் காமதாபவருணனை . 
எஉ . அழிந்தசிந்தையளாயயர்வாள்வயின் 

மொழிந்தகாமக்கடுங்கனன்மூண்டதால் 
வழிந்ததாகத் தின்வன்றொளை வாளெயிற் 

றிழிந்தகார்விடமேறுவதென்னவே . 
( இ - ள் . ) வழிந்த - (விஷம் ) மிக்குவடியப்பெற்ற , நாகத்தின் - நல்ல 
பாம்பினது , வல் - வலிய , தொளை - துவாரமுள்ள , 

வாள் எயிறு - கூரிய 
கொடியபற்களினின்று , இழிந்த - ( கடித்தவாயிற்) சொரிந்த , கார் விடம் - 
கரியவிஷம் , ஏறுவது என்ன -(உடம்பித் ) பரவுதல் போல , - அழிந்த சிந்தை 
யள் ஆய் அயர்வாள்வயின் - ஒடுங்கியமன முடையவளாய்த் தளர்பவளான 
அச்சூர்ப்பணகையினிடத்து , மொழிந்த காமம் கடுங் கனல் மூண்டது- ( கீழ்ச் ) 
சொல்லப்பட்ட காமமாகிய கொடிய தீ மிக்குஏறிற்று ; ( எ - று. ) 

நாகப்பாம்பின்விஷம் தலைக்கு ஏறி வருத்தத் தொடங்கினாற்போல , 
அரக்கியைக் காமநோய் மீதூர்ந்து வருத்தலுற்ற தென்பதாம் ; உவமையணி . 
‘ மொழிந்தகாமக்கடுங்கனல் என்பதற்கு - " ஊரு ளெழுந்த வுருகெழு செந் 
தீக்கு , நீருட் குளித்து முயலாகும் - நீருட் குளிப்பினுங் காமஞ்சுடுமே குன் 
றேறி , யொளிப்பினுங் காமஞ் சுடும் ” என்றாற்போலச் சிறப்பித்துக்கூறப் 
படுகிற காமக்கொடுந்தீ யென்றும் உரைக்கலாம் . கனல் என் றமாத்திரத் 
தோடு நில்லாமல் கடுங்கனல் என்றதும் , தீயினும் அதற்குஉள்ள கொடுமை 
யைக் குறித்தற்கே , பதாளையென்றது , விஷப்பையின்வாயினின்று பல்லி 
னுள்ளால் விஷஞ்சொரியும் வழியை . நாகத்தின் விஷப்பற்கள் - காளி , 
தாளாத்திரி , யமன் , யமதூதி என நான்காம் , ஆல் - ஈற்றசை . 


208 


ஆரணியகாண்டம் . 


இதுமுதற் பதினெட்டுக்கவிகள் - முதற்சீர் மாச்சீரும் , மற்றைமூன்றும் 
விளச்சீர்களு மாகிய அளவடி நான்கு கொண்ட கலிவிருத்தங்கள் . ( எஉ ) 
எங . தாடகைக்கொடியாட்டடமார்பிடை 

யாடவர்க்கரசன்னயிலம்பு போற் 
பாடவத்தொழின்மன்மதன்பாய்கணை 

யோடவுட்கியுயிருளைந்தாளரோ . 
இ - ள் . ) தாடகை கொடியாள் - தாடகையென்னுங் கொடிய அரக்கி 
யினது , தட மார்பிடை - பெரிய மார்பில் , ஆடவர்க்கு அரசன் -புருஷோத் 
தமனான ராமனது , அயில் அம்பு போல் - கூர்மையையுடைய பாணம் 
போல , - பாட்வம் தொழில் மன்மதன் பாய் கணை - சாமர்த்தியமாகச்செய் 
யும் போர்த்தொழிலையுடைய மன்ம தனது பாய்கின்ற அம்புகள் , ஓட- ( சூர்ப் 
பணகையின்மார்பில் தைத்து ஊடுருவி அப்பாற் ) செல்ல , ( அதனால் அவள் , ) 
உட்கி - அஞ்சி , உயிர் உளைந்தாள் - உயிர்வருந்தினாள் ; ( எ - று . ) 

தாடகைமார்பில் இராமபாணந் தைத்தாற்போலச் சூர்ப்பணகைநெஞ் 
சில் மன்மதபாணந்தைக்க , அவள் மிகவருந்தின ளென்க. “ நினைக்குமரவிந் 
தம் நீள்பசலை மாம்பூ , அனைத்துணவுநீக்கும் அசோகு -வனத்திலுறு , முல்லை 
கிடை காட்டும் மாதே முழு நீலம் , கொல்லும் மதனம்பின் குணம் " என்றத 
னால் , மன்மதனது ஐங்கனையையும் , அவற்றின் செய்தொழிலையும் 

தாடகை- மலைகளிற்சஞ்சரிப்பவள்;, இவள் , சுகேதுவென்னும் யக்ஷனது 
மகள் ; சுந்தனென்பவனது மனைவி ; ஆயிரம்யானைவலிமை கொண்டவள் ; 
கணவன் அகஸ்தியமகாமுனியின் கோபத்தீக்கு இலக்காய்ச் சாம்பரான 
தையறிந்த இவள் , தன்புத்திரர்களாகிய சுபாகுமாரீசர்களுடனே அம்முனி 
வனை எதிர்த்துச் சென்றபொழுது, அவனிட்ட சாபத்தால் , தன்மக்களோடு 
இராக்கதத்தன்மையடைந்தனள் ; பின்பு முனிவர்களுடைய யாகாதிகளைக் 
கெடுக்கிற இவர்களை அழித்துத் தன்வேள்வியைக் காக்கும் பொருட்டு விசுவா 
மித்திரமுனிவன் தசரதசக்கரவர்த்தினிடம் அனுமதி பெற்று இளம்பிராய 
முடைய இராமலக்குமணரை அழைத்துக்கொண்டு போனபொழுது, அம் 
முனிவனாச்சிரமத்துக்குச் செல்லும் வழியிடையிலே வந்து எதிர்த்த தாட 
கையை ஸ்ரீராமன் முனிவன் கட்டளைப்படிபெண்ணென்றுபாராது பொருது 
கொன்றருளினா னென்பது வரலாறு . 

தாடகை - ஆவீறு ஐயான வடசொல் , கொடியாள் - இராவணனது 
வெற்றிக்கொடிபோன் றவ ளென்றுமாம் ; கொடி- துவசம் : " பொடி யுடைக் 
கானமெங்குங் குருதிநீர் பொங்க வீழ்ந்த , தடியுடை யெயிற்றுப் பேழ் 
வாய்த் தாடகை தலைகடோறு , முடியுடை யர்க்கற் கந்நாள் முந்தி யுற்பாத 
மாகப் , படியிடை யற்று வீழ்ந்த வெற்றியம்பதாகை யொத்தாள் எனக் கீழ்ப் 
பாலகாண்டத்துக்கூறியதை உணர்க . பாடவம் - வடசொல் ; படுத்தன்மை : 
திறமை , மந்மதன் என்ற வடசொல்லுக்கு - அறிவைக்கலக்குபவனென்பது , 


அறிக . 


சூர்ப்பணகைப்படலம் 


209 


காரணப்பொருள் . உயிர்உளைந்தாள் - அஃறிணையெழுவாய் உயர் திணையோடு 
சார்த்திக்கூறப்பட்டதனால் அத்திணைமுடிபைக்கொண்ட வழுவமைதி. ( எங.) 
எச . கலையுவாமதியேகறியாகவன் 

சிலையின்மாரனைத் தின்னுநினைப்பினாண் 
மலையமாருதமாநெடுங்காலவே 

லுலையமார்பிடை யூன்றிட்வோயுமால் , 
இ.- ள் . ) கலை - பதினாறுகலைகளும் நிறைந்த , உவா மதியே - பௌர் 
ண மீசந்திரனே , கறி ஆக - கறியாக அமைய , வல் சிலையின் மாானை - வலிய 
வில்லையுடைய மன்மதனை , தின்னும்- (உணவாகக் கடித்துத் ) தின்னவேண்டு 
மென்கிற , நினைப்பினாள் - எண்ணமுடைய அவ்வரக்கி , -- மலையம் மாருதம் 
ஆம் - பொதியமலையினின்று வருகிற ( தென்றற் ) காற்றாகிய , நெடுங் காலன் 
வேல் - நீண்ட யமனது சூலாயுதம் , உலைய மார்பிடை ஊன்றிட - வருத்த 
முண்டாம்படி மார்பிலே பாய்தலால் , ஓயும் - செயலொடுங்குவாள் ; ( எ - று . ) 

மன்மதனுக்குத் துணையாய் நின்று குளிர்ந்த நிலவினாற் காமநோயை 
வளர்த்துத் தன்னைவருத்துகிற பூர்ணசந்திரனுள்பட அம்மன்மதனைப் பிடித் 
துத்தின்று ஒழித்துத் தனது தாபந்தணியலா மென்று கருதி அதற்காக எழு 
மளவில் , தெற்கிலுள்ள மலயபருவதத்தினின்று வருகிற இளங்காற்று மார் 
பில் வீசிக் காலவேல்பாய்ந்தாற்போல மிகவருத்து தலால் , தன்வலிமை யொ 
ழிந்து ஒடுங்கின ளென்பதாம் ; உருவகவணி . காமோத்தீபகப்பொருள்களிற் 
சிலவற்றைஇவள் அழிக்கலுற்றபொழுது , அவற்றில் மற்றொன்றே தன் இனத் 
துக்காகப்பரிந்து எதிர்த்து இவளை வலிகெடுத்த தென்பது , இதில் தோன் 
றும் . போரில் பகையாசனையேனும் அவன் பரிவாரங்களுள் ஒன்றையேனும் 
அழிக்கத்தொடங்குவாரை மற்றைய பரிவாரம் ஊக்கத்தோடு இடையிற்புக்கு 
அழித்திடுந் தன்மை , இங்குக்குறிக்கப்பட்ட தென்க . அடுத்த மூன்று கவி 
களிலும் இங்ஙனமே காண்க . சந்திரனோடுகூடிய மன்மதனை அழிக்கலுற்ற 
பொழுது இவளை மந்தமாருதம் மேற்பாய்ந்து அழித்ததை , வெண்கொற்றக் 
குடை யோடு கூடிய ஒரு வீரனை யெதிர்த்து அழிக்கலுற்றபொழுது அவ் 
வெதிரியை அவ்வீரனது தேர் மேற்பாய்ந்து அடக்கினாற்போலக் கொள்ள 
லாம் . " ஆலைக் கரும்பு சிலை ஐங்கணை பூ நாண் சுரும்பு , மாலைக்கிளி புரவி 
மாருதங் தேர்- வேலை , கடிமுரசம் கங்குள் களிறு குயில் காளம் , கொடி மக 
ரம் திங்கள் குடை " என்றதனால் , மன்மதனாகிய அரசனுக்குத் திங்கள் 
குடையும் மாருதம் தேருமா தலை யறிக . தேவர்களைத் தடையறப்பிடித்துத் 
தின்னுங் கொடிய வலிய அரக்கி யாதலாலும் , தன்னை வருத்தவருங் கொடு 
விலங்கு முதலிய உயிர்களையெல்லாம் பிடித்துத் தின்றொழித்து அவற்றா 
லாந்துயரைத் தீரும் இயல்பினளாதலாலும் , காமவேதனையால் மனந்திகைத் 
தலாலும் , மதியையும் மரானையுந் தின்ன எண்ணினாளென்க. அங்ஙனம் 
எண்ணின எண்ணத்தை நிறைவேற்றத் தொடங்கவொண்ணாதபடி வலிமை 
யொடுங்கின தன்மை , பின்னிரண்டடிகளால் விளங்கும் . என்னை வருத்து 

27 


210 


ஆரணியகாண்டம் 


தற்குத் துனையானவனையே யான் தின்னுமுணவிற்குத் துணையாகக்கொள்வே 
னென்று கறுக்கொண்டு கருதினளென்பது , மதியே கறியாக என்ற ஏகாரத் 
தால் விளங்கும் , வன்சிலை என்றது , தொழிலாற்றல்பற்றி . தென்றற்குக் 
காலவேலுவமை - மரணவேதனையைச் செய்யும் மிக்க கொடுக்மைக்குமாத்தி 
ரமேயன்றித் தென் திசையிலிருந்து வருதற்குமாம்- உவா , பதினைந்தாந் 
திதி ; இங்கே சுக்லபக்ஷ த்துப் பௌர்ணமி . 

( எச ) 
எரு , அலைக்குமாழியடங்கிடவங்கையான் 

மலைக்குலங்களிற்றூர்க்குமனத் தினா 
ணிலைக்கும்வாணினெடுமதிநீணிலா 

மலைக்கநீங்குமிடுக்கினண்மாந்துவாள் . 
( இ - ள் . ) அலைக்கும் - ( தன்னை ) வருத்துகிற ( அல்லது அலைவீசுகிற , ] 
ஆழி - கடல் , அடங்கிட - இல்லாமலழியும்படி , அம் கையால் - ( தனது ) 
அகங்கைகளால் , மலை குலங்களின் - மலைக்கூட்டங்களைக்கொண்டு , தூர்க்கும் - 
( அதனைத்) தூர்த்துவிடவேண்டுமென்னும் , மனத்தினாள் - மனத்தையுடைய 
அரக்கி , -- நிலைக்கும் வானில் - நிலைபெற்றவானத்திலேவிளங்குகிற , நெடுமதி 
பெரியபூர்ணசந்திரனது , நீள் நிலா - நீண்டநிலாவொளி, மலைக்க - ( தன்னை ) 
எதிர்த்து அழித்தலால் , நீங்கும் - நீங்கின , மிடுக்கினள் - வலிமையுடைய 
வளாய் , மாந்துவாள் - உள்ளழிவாள் ; ( எ - று . ) 

ஒலியினாற் காமத்தை வளர்த்துத் தன்னைவருத்துகிற கடலைத் தனது 
கைகளாற் பலமலைகளை யெடுத்து அதிற் போகட்டுத் தூர்த்து அழித்தி 
வேண்டுமென்று தன் வலிமைக்கு ஏற்பக்கருதுமளவில் சந்திரகாந்தி தன்மேற் 
பட்டு வருத்து தலால் , வலிமையழிந்து வருந்துவ ளென்பதாம் . கடலினின்று 
தோன்றி அக்கடல் தன்னைக்கண்டமாத்திரத்திற் பொங்கிக்கிளரும்படி அத 
ற்கு மிக்கஉற்சர்கத்தையுண்டாக்குகிற சந்திரனுக்கும் கடலுக்கும் பிள்ளை 
யுந் தாயுமாகிற உறவு முறைமை அமைதலால் , தாயாகிய கடலை இவள் வருத் 
தத்துணிந்தவளவில் , மகனாகியசந்திரன் இவளை வலியொடுக்கினா னென்றகற் 
பனையும் அமையுமாறு , இப்பாட்டிற் கடலையும்மதியையும் அமைத்தனரென்க . 
எசு . பூவெலாம் பொடியாகவிப்பூமியுட் 

காவெலாமொடிப்பென்னெனக்காந்துவாள் 
சேவலோடுறைசெந்தலையன்றிலி 

னாவினால்வலியெஞ்சநடுங்குவாள் . 
இ - ள் . ) பூ எலாம் - மலர்கள் யாவும் , பொடி ஆக - தூளாம்படி , இ 
பூமியுள் கா எலாம் - இவ்வுலகத்திலுள்ள சோலைகளையெல்லாம் , ஒடிப்பேன் 
முறித்துவிடுவேன் ” என - என்று, காந்துவாள் - கோபதாபங் கொள்பவளான 
அவள், சேவலோடு உறை - ஆணோடுகூடி வசிக்கிற , செம்தலை அன்றிலின் - 
சிவந்த தலையையுடைய அன்றிற் பறவையினது , நாவினால் - வாய்க்குரலினால் , 
வலி எஞ்ச - ( தன் ) வலிமை குறைய , நடுங்குவாள் - அஞ்சித்திடுக்கிடுவாள் . 


சூர்ப்பணகைப்படலம் 


211 


அன்றிற்பறவை மரத்தில் வாழ்வதாதலால் , அதனை முழுவதும் அழிக்கு 
மாறு கோபங்கொண்டவளை அது வலியழித்திட்ட தென்ற சம்பந்தம்பற்றி , 
சோலையையும் அன்றிலையும் ஒருங்கே கூறினர் . அன்றிலென்பது ஒர்புள் : 
இது , எப்பொழுதும் ஆணும் பெண்ணுங் கூடியேநிற்கும் ; கணப்பொழுது 
ஒன்றை ஒன்று விட்டுப் பிரிந்தாலும் அத்துயரத்தைப் பொறாமல் ஒன்றை 
யொன்று இரண்டு மூன்று தரங் கத்திக்கூவி அதன்பின்புந் தன் துணையைக் 
கூடாவிட்டால் உடனே இறந்துபடும் ; “ எரி தகைந்தன்ன செந்தலை யன் 
றில், பிரியின் வாழாது என்றதுங் காண்க . இதனை , வடநூலார் க்ரௌஞ்ச 
மென்று கூறுவர் ; தமிழிற் குருகெனவும்படும் : இதனை , கிரௌஞ்சபருவ 
தத்தை ‘ அன்றிற்பெயர்க்கிரி என்றும் , குருகின் பெயர்மலை என்றும் கூறு 
மாற்றால் அறிக . எப்பொழுதும் இணையாகவுள்ள அன்றிற்பறவையும் , அது 
மாலைப்பொழுதிற் பார்வைகுறைந்து துணையையிழந்து நலிந்து எழுந்து 
பறந்து வருந்துவதும் , அந்நலிவால் அது கூவுகிற குரலும் , காமோத் தீபக 
மாய்க் காமுகரை வருத்து மென்பது , கவிமரபு . பகல் முழுவதும் புணர்ந் 
திருந்து இரவிற் பிரிந்து வருந்துவ தாகிய சக்கரவாகப்பறவையும் அன்றி 
லெனப்படுவது உண்டு . சேவல் - ஆண்பாற்பெயர் ; இது , பறவைக்கு உரியது . 
எஎ . அணவிறிங்களை நுங்கவராவினைக் 

கொணர்வெனோடியெனக்கொதித்துன் னுவாள் 
பணையின்மென்முலைமேற்பனிமாருதம் 

புண ரவாருயிர்வெந்துபுழுங்குமால் . 
இ - ள் . ) அணவு இல் - ( தனக்கு ) அநுகூலித்த லில்லாத , திங்களை 
சந்திரனை , நுங்க - விழுங்கும்பொருட்டு , அராவினை - ( அதற்குப்பகையாகிய ) 
பாம்பை , ஓடி கொணர்வென் - ஓடிப்போய்க் கொண்டுவருவேன் , என - 
என்று , கொதித்து - கோபங்கொண்டு , உன்னுவாள் - நினைப்பவளான அவ 
ள் , - பணையின் மெல் முலைமேல் பனிமாருதம் புணர - பருமையையுடைய 
மெல்லிய ( தனது ) தனங்களின்மேற் குளிர்ந்தகாற்றுப் பட , ஆர் உயிர் வெந்து 
புழுங்கும் - அருமையான உயிர் தவிக்கப்பெற்று வெதும்புவாள் ; ( எ - று . ) 

கூடினார்க்குக் குளிர்ந்த கிரணத்தால் உற்சாகத்தைவிளைத்து அநுகூல 
மாகவிருத்தல்போல வன்றிக்கூடாத தனக்குப் பிரதிகூலமாய் வருத்தத்தை 
மிகுவிக்கிற சந்திரனை முற்றும்விழுங்கிவிடுமாறு அதற்குப்பகையாகிய ராகு 
கேது என்னுங் கரும்பாம்பு செம்பாம்புகளை விரைவிற்சென்று அழைத்துக் 
கொண்டுவருவே னென்று கோபத்தோடு கருதுமளவில் , குளிர்ந்தகாற்று 
உடம்பிற்பட்டு அவளுயிரைத் தவிக்கச்செய்த தென்பதாம் . ஆதிசேஷனுக் 
கும் வாயுபகவானுக்கும் தமக்குள் யார் பலசாலியென்ற விவாத முண்டாய் 
நிகழ்ந்தபோரில் ஆதிசேஷனை வாயு வென்றிட்டனனென்ற வாலாறுபற்றி , 
அவள் சந்திரனையழிக்கும்படி பாம்பைக்கொணர்தற்கு நினைத்தமாத்திரத் 
தில் அதனையழிக்கும்படியான காற்று அவளையழித்திட்ட தென்றன . சென் 
ன லாம் ; அன்றி , சந்திரனையழித்தற்குப் பாம்பைக்கொணர நினைத்தவளவில் , 


4 


212 


ஆரணிய காண்ட 


ம 


ருதம் 


எஅ . 


அதற்கு உணவாகிற காற்று , இவள் பாம்பைக் கொண்டுவந்தால் அது தனக் 
கும் அபாயகரமாய் முடியுமென்று தீர்க்காலோசனை செய்து அதனைக்கொண்டு 
வரவொட்டாதபடி இவளை வலியழித்திட்ட தென்னலாம் . பனிமாக 
என்றது , அதன் இயற்கைபற்றி ; இவளுக்குக் குளிர்ந்திருந்ததென்பதுபற்றி 
யன்று . கிரகண காலத்தில் சந்திரசூரியரை மறைக்கிற சாயாகிரகங்களாகிய 
இராகுகேதுக்களைப் பாம்புக ளென்றும் , இராகுகேதுக்கள் சந்திரசூரியரைப் 
பழைய பகைமையால் விழுங்குகின்றனரென்றுங் கூறுதல் . கவிமரபு . ( எஎ ) 

கைகளாற்றன் கதிரிளங்கொங்கைமே 
லைய தண்பனியள்ளினளப்பினண் 
மொய்கொடீயிடைவெந்து முருங்கிய 

வெய்யபாறையில்வெண்ணெய்நிகர்க்குமால் . 
( இ - ள் . ) (தன்வெப்பத்தைத் தணித்துக் கொள்ளும் பொருட்டு) , கைக 
ளால் - தன்கைகளால் , தன் கதிர் இளங் கொங்கைமேல் - தனது ஒளியுள்ள 
இளமையான தனங்களின் மேல் , ஐய தண் பனி வியக்கத்தக்க குளிர்ந்த 
பனிக்கட்டியை , அள்ளினள் அப்பினள் - ( அவள் ) நிரம்ப எடுத்து அப்பிக் 
கொள்ள , - ( அப்பனிக்கட்டி ) , மொய் கொள் தீயிடை வெந்து முருங்கிய 
வெய்ய பாறையில் வெண்ணெய் நிகர்க்கும் - வலிமையைக்கொண்ட நெருப் 
பிலே வெந்து நிலைமாறிய வெவ்வியதொரு பாறையின் மேல் வைத்த வெண் 
ணெயை யொக்கும் ( கரைந்து உருகும் ) ; ( எ - று . ) 

அரக்கி தனது வெப்பத்தைத் தணிக்குமாறு மிகக் குளிர்ந்த பனிக்கட்டி 
யைத் தன் கைகளால் அள்ளியெடுத்துத் தனங்களின் மேல் அப்பிக்கொள்ள , 
அது , அவளது மிக்கதாபத்தைத் தணிக்கமாட்டாமல் அவளுடம்பின் தாபத் 
தால் தான் தீப்பட்டுவேகிறபாறையிலிட்ட வெண்ணெய்போல நீராயுருகிற் 
றென்க . இனி , இப்பாட்டுக்கு குளிர்ச்சிக்காகக் கைகளாற் பனிநீரை அள்ளிக் 
கொங்கைமேல் அப்பிக்கொள்ள , அது குளிர்ந்த பொருள் யாவும் காமுகர்க்குத் 
தாபந்தணிவிக்கமாட்டாமல் அத்தாபத்தையே மிகுவிக்கிற தன்மையின் 
படி மிகவருத்து தலால் , நெருங்கிய தீயில் வெந்தபாறையிலுள்ள வெண்ணெய் 
போல நெகிழ்ந்துகரைந்தன ளென்று உரைத்தலும் ஒன்று . 

மொய்கொள் தீ - அவளது மிக்க காமதாபத்துக்கும் , தீயிடைவெந்து 
முருங்கிய வெய்யபாறை காமக்கினியில்வெந்தழிகிற அவளது வலிய 
கொங்கைக்கும் , அப்பாறையில் இட்ட வெண்ணெய் - கொங்கையில் அள்ளி 
யப்பிய பனிக்கட்டிக்கும் உவமையாம் . வெப்பத்தாற்கரை தல் , பனிக்கட்டி 
யின் இயல்பு. ஐய - வியப்பினை யுணர்த்தும் ஐ என்னும் உரிச்சொல் 
லடியாப் பிறந்த குறிப்புப் பெயரெச்சம் . 

( எஅ ) 
அளிக்குமெய்புயிர்கான் றழலஞ்சினள் 
குளிக்குநீருங்கொதித்தெழக்கூசுமால் 


- 


எக . 


சூர்ப்பணகைப்படலம் 


213 


னள் 


விளிக்கும் வேலையைவெங்கணநங்கனை 
யொளிக்கலாமிடம்யாதெனவுன்னுமால் . 

ள் . ) அளிக்கும் - அன்போடு பாதுகாக்கப்படுகிற , மெய் - (தன் ) 
உடம்பினின்று , உயிர் கான்று - பெருமூச்சு விட்டுக்கொண்டு , அழல் அஞ்சி 

அக்காமத்தீக்கு அச்சங்கொண்டவளாய் , குளிக்கும் - தான் மூழ்கு 
நீரும் - தண்ணீரும் , கொதித்து எழ - கொதிப்புக்கொண்டுபொங்க ,, 
( அதுநோக்கி ) , கூசும் - மிக அஞ்சுவாள் ; விளிக்கும் - பேரொலி செய்கிற , 
வேலையை - கடலுக்கும் , வெம்கண் அநங்கனை - கொடிய தன்மையையுடைய 
மன்மதனுக்கும் , ஒளிக்கல் ஆம் - ( தான் இலக்காகாமற் ) பதுங்கிமறையத் 
தக்க , இடம் -- , யாது - எது ? என - என்று ,உன்னும் - சிந்திப்பாள் ; ( எ - று ) 

தன் உடம்பிற் சரியமூச்சாய் வாவொட்டாமற் பெருமூச்செறியும்படி 
தபிக்கிற காமதாபத்துக்கு அஞ்சி அதனைத் தணிக்கும் பொருட்டு அனலுக்கு 
எதிரிடையான குளிர்ந்த நீரிலே மூழ்க , உலகத்துத் தீயை அவிக்கவல்ல 
தான அந்நீரும் இந்தத்தீயை அவிக்கமாட்டாமல் இதன் வெப்பத்தால் தான் 
கொதித்து மேலெழக் கண்டு யாதொன்றும்பரிகாரங்கிடைத்திடாமையால் 
மிக அஞ்சுவாள் ; ஒலியால் வருத்துகிற கடலுக்கும் செயலால் வருத்துகிற 
மன்மதனுக்கும் வருத்துமிலக்காகாமல் மறையும்படியான இடமும் உண்டோ 
வென்று சிந்திப்பாள் என்பதாம் . “ ஊருளெழுந்த வுருகெழு செந்தீக்கு, நீருட் 
குளித்து முயலாகு - நீருட் , குளிப்பினுங் காமஞ் சுடுமே என்றது , அறி 
யத்தக்கது . 

( எக ) 
அ . வந்துகார்மழைதோன்றினுமாமணிக் 

கந்துகாணினுங்கைத்தலங்கூப்புமா 
லிந்து காந்தத்தினீரநெடுங்கலும் 
வெந்துகாந்தவெதுப்புறுமேனியாள் . 
( இ - ள் . ) ஈரம் - குளிர்ச்சியான , நெடு - பெரிய , இந்து காந்தத்தின் 
கலும் - சந்திரகாந்தமாகிய கல்லும் , வெந்து காந்த - வெந்து கருகும்படி , 
வெதுப்பு உறும் - மிகத்தபித்தலைக் கொண்ட , மேனியாள் - உடம்புடையவ 
ளான அவள் , -- கார் மழை வந்து தோன்றினும் - காளமேகம் ( கண்ணெதி 
ரில் ) வந்து காணப்பட்டாலும் , மா மணி கந்து காணினும் - சிறந்தநீலரத்தி 
னத்தாலாகிய தூணை எதிரிற்கண்டாலும் கை தலம் கூப்பும் - ( அவை இராம 
பிரானது திருமேனிக்குஞாபக மாதலால் அவற்றைநோக்கித்) தன்கைகளைக் 
கூப்பித் தொழுவாள் ; எ - று . ) 

குளிர்ந்த சந்திரகாந்தக்கல்லும் இவள் முன் நேர்ந்தால் தாபமடையும் 
படி உடம்பில் மிக்கவெப்பங்கொண்ட அவள் , மழைபொழியுங் காளமேகம் 
வரும்பொழுது இராமனே தனக்கு அருள் செய்ய வந்ததாகவும் நீலமணித் 
தூண்களைக் காணும்பொழுது இவை இராமன து திருத்தோள்களே யென் 
றும் ஒப்புமையினாற் பாவித்துப் பேரன்போடு அவற்றை நோக்கித் தனது துய 


314 


ஆரணியகாண்டம் 


வகை 


பத்தை விரைவில் தீர்த்திடுமாறு அஞ்சலிசெய்திவெ ளென்பதாம் . நன்று 
பெய்யும் மழைகாணில் நாரணன்வந்தா னென்றாலும் " , " கரும்பெரு மே 
கங்கள் காணில் கண்ண னன் றேறப் பறக்கும் என்றாற் போன்றவை , 
இங்கு ஒப்புநோக்கத்தக்கன . மா என்பதற்கு - கரிய என்றும் பொருள் 
கொள்ளலாம் . கந்து - ஸ்கந்த மென்னும் வடசொல்லின் திரிபு . இந்து காந் 
தம் - வடசொல் : சந்திரன து முன்னிலையில் நீரையு மிழ்வதொருவகைக்கல் . 
மணிக்கந்து - நீலமணித்திரளுமாம் ; வடிவுக்கு உவமை 

( 40 ) 
அக . வாமமாமதியும்பனிவாடையுங் 

காமனுந்தனைக்கண்டுணராவகை 
நாமவாளெயிற்றோர்கதநாகம்வாழ் 

சேமமால்வரையின் முழைசேருமால் . 
(இ - ள் . ) வாமம் மா மதியும் - அழகிய பெரிய சந்திரனும் ,பனி வாடை 
யும் - குளிர்ந்த காற்றும் , காமனும் - மன்மதனும் , தனை கண்டு உணரா 

(வருத்தும் பொருட்டுத்) தன்னைப்பார்த்தறியக் கூடாதபடி , -நாம - 
அச்சத்தைத் தருகிற , வாள் எயிறு - கூரிய கொடிய பற்களையுடைய , ஓர் - 
ஒரு , கதம் நாகம் - கோபத்தையுடைய பாம்பு , வாழ் - தங்குகிற , சேமம் 
மால் வரையின் முழை - பாதுகாவலாகவுள்ள பெரியதொரு மலையின் குகை 
யினுள் , சேரும் - சேரத்தொடங்குவாள் ; ( எ - று . ) 

சந்திரமண்டலமும் மந்தமாருதமும் மன்மதனும் தன்னைவருத்தவொண் 
ணாதபடி அவர்கட்குப் பதுங்கி யொளிக்குமாறு , பெருங்கொடும்பாம்பு 
தங்குவதோர் அடக்கமான மலைக்குகையினுள் நுழையலுறுவாள் என்பதாம் . 
இராகுகேதுவாகிய பாம்பு சந்திரனுக்குப் பகையாய் அவனை விழுங்குதல் 
பற்றியும் , காற்றைப் பாம்பு உணவாகஉட்கொண்டிடவல்ல தாதல்பற்றியும் 
‘மதிக்கும் வாடைக்கும் அஞ்சி , நாகம்வாழ்முழைசேர்வாள் என்று குறித் 
தன ரென்னலாம் . மன்மதனா லுண்டாகும் துன்பத்தினும் நாகப்பாம்பால் 
உண்டாகுந் துன்பம் மிக்க தன் றென்று கருதினமை , மன்மதனுக்கு அஞ்சு 
கிறவள் நாகம்வாழ்முழையிற் சேர்வள் என்பதனால் தோன்றும் . வாடை - 
வடக்கிற்செல்வ தெனத் தென்றலு மாம் . 

( அக ) 
னகாலையழன்மிகுதென்றலு 
முன்னின்மும்மடியாய்முலைவெந்துக 
வின்னவாசெய்வதென்றறியா திளம் 

பொன்னின் வார்தளிரிற்புரண்டாளரோ . 
( இ - ள் . ) அன்ன அச்சமயத்தில் , அழல் மிகு தென்றலும் - 
வெப்பம் மிக்க தென்றற்காற்றும் , முன்னின் மும்மடி ஆய் - முன்புவருத்தின 
நிலைமையினும் மூன்று மடங்கு அதிகமாகவருத்த , - ( அதனால் ) , முலை வெந்து 
உக - தனங்கள் தபித்து அனல்சொரிய , ( அவள் ) , இன்ன ஆ செய்வது என்று 
அறியாது - இன்னவகையாக ( இதற்குப் பரிகாரஞ் ) செய்வதென்று அறி 


அஉ . அன் 


காலை 


சூர்ப்பணகைப்படலம் 


215 


யாமல் , இளம் பொன்னின் வார் தளிரில் புரண்டாள் - இளமையான பொன் 
னினிறமான மிக்க துளிர்களின் மேல் விழுந்து புரண்டாள் ; ( எ - று . ) 

காமுகர்க்குக்கொடிய தென்றற்காற்று முன்னிலும் பலமடங்குமிகு தி 
யாக வருத்த , அதனாற் கொங்கைதபிக்கப்பெற்று அரக்கி இன்னபடி செய்வ 
தென்றறியாமல் , குளிர்ந்த செந்நிறமான இளந்தளிர்களைப் பறித்துப் படுக் 
கையாகக் கீழேபாப்பிக்கொண்டு அதன்மேல் விழுந்து புரண்டன 

புரண்டன ளென் 
பதாம். அரோ - ஈற்றசை . 

( அஉ ) 
அக . வீரன்மேனிவெளிப்படவெய்யவள் 

கார்கொண்மேனியைக்கண்டனளாமெனச் 
சோரும்வெள் குந்துணுக்கெனுமவ்வுருப் 

பேருங்கால் வெம்பிணியிடைப்பேருமால் . 
இ - ள் . ) வீரன் - இராமபிரானது , மேனி - திருமேனி, வெளிப்பட - 
(உருவெளித்தோற்றத்தால் ) கட்புலனாய்த் தோன்ற , -- வெய்யவள் - கொடிய 
அரக்கி , - கார் கொள் மேனியை கண்டனள் ஆம் என -நீலமேகத்தையொத்த 
இராமபிரான் திருமேனியை உண்மையாக எதிரிற்கண்டிட்டவள்போல , 
வெள்கும் - நாணமடைவாள் : சோரும் - ( அதனாற் ) தளர்வாள் ; துணுக்கெ 
னும் - ( கண்ணெதிர்ப்படுதற்கு அரியது எதிர்பாராமற் கண்ணெதிர்ப்பட்டத 
னால் ) திடுக்கிடுவாள் ; அ உரு - அந்தஉருவெளித்தோற்றம் , பேரும் கால் - 
நீங்கிவிட்ட பொழுது , வெம்பிணியிடை , பேரும் - கொடிய விரகநோயில் 
மீண்டும் அகப்படுவாள் ; ( எ - று . ) 

எப்பொழுதும் இடைவிடாமல் மனத்திலே நினைக்கப்படும் பொருள் 
அப்பாவனையின் மிகுதியாற் கண்ணுக்கு எதிரிலுள்ளவாறுபோலக் காணப் 
படும் இயல்பின்படி இராமன்வடிவத்தை உருவெளித்தோற்றத்திலே கண்டு 
சிறிது தாபந்தணிந்து நாணிச் சோர்ந்து திடுக்கிடுமளவில் , அப்பொய்த்தோற் 
றம் நீங்கியிட , மீண்டும் இவள் கண்ணிலான் பெற்றிழந்தானென மிக்க காம 
நோயால் அழிந்திடுவ ளென்பதாம் . 

( அங ) 
அச . ஆகக்கொங்கையினையனென்றஞ்சன 

மேகத்தைத்தழுவும்மவைவெந்தன 
போகக்கண்டுபுலம்புமப்புன்மையாண் 

மோகத்துக்கொர்முடிவுமுண்டாங்கொலோ. 
( இ - ள் . ) அஞ்சன மேகத்தை - மைபோலக் கருநிறமாகவுள்ள காள 
மேகத்தை , ஐயன் என்று - ( ஒப்புமையால் ) இராமனென்றே கருதி , ஆகம் 
கொங்கையின் தழுவும் - ( தனது , மார்பிலுள்ள தனங்களிற் பிடித்துத் தழுவு 
வாள் ; ( அப்பொழுது இவளுடம்பின் வெப்பத்தால் ), அவை வெந்தன போக 
அம்மேகங்கள் வெந்தழிய, கண்டு - ( அதனைப் ) பார்த்து , புலம்பும் - அழு 
வாள் ; ( இங்கனம் ), அ புன்மையாள் மோகத்துக்கு - அற்பகுணமுள்ள அவ் 


216 


ஆரணிய காண்டம் 


வாக்கி கொண்ட காமமயக்கத்துக்கு , ஓர் முடிவும் உண்டாம் " கொல் ஓ • ஒரு 
வரையறையு முண்டோ ? ( இல்லை யென்றபடி ) ; ( எ - று . ) 

காளமேகங்களைக் கண்டு இராமபிரான் வடிவமென்று நிச்சயித்து அவற் 
றைத் தன்மார்பில் தழுவுமளவில் , அவை இவளதுஉடம்பின் தர்பத்தால் வெந் 
தொழிய , இவள் இராமனுக்கே அபாயமுண்டாய்விட்ட தென்று எண்ணிப் 
புலம்பத்தொடங்குவள் : இப்படி அவள்பட்ட மோகத்துக்கு வரம்பில்லை 
யென்பதாம் . மோகம் - மன்மதாவத்தையி னொன்று ; அது - அழுங்கலும் 
மொழிபல பிதற்றலும் , புன்மையாள் என்பதைப் புலம்புமென்பதற்கு எழு 
வாயாக்கி , இறுதியடியைக் கவிக்கூற்றாககிறுத்தி , வேற்றுப்பொருள்வைப் 
பணிபட உரைப்பினுமாம் . கொங்கையின் ஆக எனப்பிரித்து , தனங்களிற் 
படும்படி யென்றும் பொருள் கொள்ளலாம் . 

( அச ) 
அரு . ஊழிவெங்கனலுற்றனளொத்துமவ் 

வேழையாவியிறந் திலளென்பரா 
லாழியானையடைந்தனள்பின்னையும் 

வாழலாமெனுமாசைமருந்தினே . 
( இ - ள் . ) ஊழி வெம் கனல் உற்றனள் ஒத்தும் - பிரளயகாலத்துப் 
பரவுகிற கொடுந்தீயிங்கப்பட்டவள் போல மிகத்தவித்தும் , - பின்னையும் . இன் 
னமும் , ஆழியானை அடைந்தனள் வாழல் ஆம் எனும் ஆசை மருந்தினே 
இராமபிரானைச் சேர்ந்து தான் வாழக்கூடு மென்கிற அவாவாகிய மருந்தினால் , 
அ ஏழை - அந்த அறிவிலாமகள் , ஆவி இறந்திலள் - உயிரொழிந்தாளில்லை . 

சூர்ப்பணகை காலாக்கினியில் அகப்பட்டுக்கொண்டாற்போல மிக்க 
கொடிய காலாக்கினியில் அகப்பட்டு மரணவேதனையடைந்தும் , இனியாயி 
னும் எவ்வகைஉபாயத்தினாலாவது இராமனைத் தழுவி இன்பவாழ்க்கை 
பெறலா மென்னும் ஆசையே இந்நோய்க்கு ஒருபரிகாரமாய்ச் சஞ்சீவி 
மருந்துபோ லிருக்க , அதனால் உயிர்நீங்காது அரிதின் உயிர்தரித்திருந்தன 
ளென்பதாம் . ஒருபொருளினிடத்து மிகஆசைகொண்டார்க்கு அது தமக் 
குக்கிடைத்திடக்கூடுமென்ற எண்ணமே மேலிடுவ தன்றிக் கிடைக்கமாட் 
டா தென்ற எண்ணம் தோன்றுவ தில்லையாதலால் , இங்ஙனம் ஆசைகொண் 
டாள் . 

கிடைத்தற்கு அரிய பொருளை அரியதென்று தெளியாது எளிய 
தன்று எண்ணின அறிவின்மைபற்றி , அவளை ஏழை என்றார் , என்பர் 
என்பது - அசை . ஆழியான் - கடல்போலக் கருநிறமுடையவன் ஆசை . 
மருந்து - உருவகம் . 

( அரு ) 
அசு . வஞ்சனைக்கொடுமாயைவளர்க்குமென் 

னெஞ்சுபுக்கென தாவத்தைநீக்கெனு 
மஞ்சனக்கிரியேயருளாயெனு 
நஞ்சநக்கினள்போலநடுங்குவாள் . 

ள் . ) ( இன்னும் அவள் இராமனை எதிரில் இருக்கிறது போலப் 
பாவித்து ) , வஞ்சனை கொடு மாயை வளர்க்கும் - வஞ்சனைக்கு இடமான 


! 


சூர்ப்பணகைப்படலம் 


217 


கொடிய மாயையை மேன் மேற்செய்யவல்ல , என் - எனது , நெஞ்சு - மனத் 
தினுள் , புக்கு - ( நீ ) பிரவேசித்து , எனது ஆவத்தை நீக்கு - எனது துன்பத்தை 
நீக்குவாய் , எனும் - என்று பிரார்த்திப்பாள் ; அஞ்சனம் கிரியே - மைம் 
மலைபோன்றவனே ! அருளாய்- ( எளியேன்பக்கற் ) கருணைசெய்வாய் , எனும் 
என்பாள் ; ( இங்ஙனம் காமநோயால் ) , கஞ்சம் நக்கினள்போல நடுங்குவாள் - 
விஷத்தை நாவினால் நக்கி உட்கொண்டவள்போல மிகவருந்துவாள் ; (எ - று. ) 

அவள் , மதிமயக்கினால் , இராமனைத் தன் எதிரில் உள்ளானாகக் கருதி , 
அவனை நோக்கி கொடியவளான எனது மனத்தினுள் நீ சேர்ந்து அம்மனம் 
படுந் துயரத்தைத் தீர்த்தருளவேண்டும் என்று வேண்டி , அவ்வருத்தந்தீரா 
மையால் நஞ்சுண்டவள் போலத் தவித்தன ளென்பதாம் . 

யாவரையும் வருத்தும்படி வஞ்சகத்தையும் கொடிய மாயையையும் 
மிகுதியாகச்செய்யவல்ல எனது ஆற்றல் ஒழியுமாறு நீ உனது சாமர்த்தியத் 
தால் என்னை வருத்தினாயென்பது தோன்ற , வஞ்சனைக்கொடுமாயைவளர்க் 
கும் என் என்றாள் ; அன்றி , இப்படிப்பட்ட அரிய ஆபத்து நேர்ந்திருக்கிற 
சமயத்தில் எனது துர்க்குணங்களைப் பொருள் செய்யாமல் அருளவேண்டு 
மென்னுங் கருத்தாற் கூறினாளு மாம் . ஆவத்து - ஆபத் என்னும்வடசொல் 
லின் திரிபு ; இனி , என தாவத்தை , எனப் பிரித்து , என்னுடைய தாபத்தை 
என்று பொருள் கொள்ளுதலும் ஒன்று . இராமனது காயதிருமேனி இவளை 
மிகவருத்துதலால் , அதனைக் காதலித்ததற்கே நஞ்சநக்கினள்போல என்று 
உவமை கூறியதாகவுங் கொள்ளலாம் . 

( அசு ) 
அஎ . காவிபோகயலோவெனுங்கண்ணிணைத் 

தேவியோ திருமங்கையிற் செவ்வியாள் 
பாவியேனையும்பார்க்குங்கொலோவெனு 

மாவியோயினுமாசையினோய்விலாள் . 
( இ - ள். ) ஆவி ஒயினும் ஆசையின் ஓய்வு இலாள் - உயிரொழிவதானா 
லும் ஆசையினொழிவைப் பெறாத அவ்வ ரக்கி , - காவியோ - நீலோற்பல 
மலரோ ? கயலோ - கயல்மீனோ? எனும் - என்று சந்தேகிக்கத்தக்க , கண் இணை 
இரண்டு கண்களையு முடைய , தேவியோ - மனையாளோ , திருமங்கையின் 
செவ்வியாள் - இலக்குமியினும் அழகுடையாள் ; ( இப்படியிருக்க ), பாவியேனை 
யும் - தீவினையுடையவளான என்னையும் , பார்க்கும் கொல் ஓ- ( அவன் ஒரு 
பொருளாக மதித்துக் ) கண்ணெடுத்துப் பார்த்திடுவனோ ? எனும் - என்று 
சிந்திப்பாள் ; ( எ - று . ) 

எப்படிப்பட்டவரையும் தன்கண்ணழகால் வசப்படுத்தவல்லளாய் அருகி 
லுள்ளவள் திருமகளினும் அழகுடைய ளாதலால் , அவன் அப்போழகிபக்க 
லிலே மிக்க அன்பு செய்தலன்றிக் கொடியளான என்னையும் பொருள் செய்து 
நோக்கு தலாவது செய்வனோ? என்று அருமைகருதிக்கவன் றன ளென்பதாம் 

28 


218 


ஆரணியகாண்டம் 


- 


ஈற்றடி - அவளது ஆசைமிகுதியைக் காட்டும் . முதலடி - ஐயவணி : 
வடநூலார் , ஸந்தேஹாலங்காரம் என்பர் , கருமையிற் காவியும் , பிறழ்ச்சி 
யிற் கயலும் , கண்ணுக்கு ஒப்பாம் . 

( எ ) 
மாண்டகற்புடையாண்மலர்மாமக 
ளீண்டிருக்குநல்லாண்மகளென்னுமால் 
வேண்டகிற்பினல்லான்வாமெய்யிடைத் 

தீண்டகிற்பதன்றோதெறுங்காமமே . 
[ இப்பாட்டு - பலபிரதிகளிற் காணப்படவில்லை. ) 

( இ - ள் . ) ஈண்டு - இவ்விடத்தில் ( இவனருகில் ) , இருக்கும் - இருக் 
கின்ற , நல்லாள் மகள் - அழகியவளான பெண் , மாண்ட கற்பு உடையாள் . 
சிறந்த பதிவிரதா தருமத்தை யுடையவளான , மலர் மா மகள் - செந்தாமரை 
மலரில் வாழுந் திருமகளேயாவள் , என்னும் என்று எண்ணுவாள் ; வேண் 
ட்கிற்பின் - ( நாம் அவனை ) விரும்பி ஆசைப்பட்டாலும் ( ஆசைப்பட்டமாத்தி 
சத்தா லென்றபடி ) , தெறும் காமம் ( அகப்பட்டாரை ) அழிப்பதாகிய 
ஆசைநோய் , நல்லான் வரம் மெய்யிடை தீண்டகிற்பது அன்றோ அவ்வழகி 
யானது சிறந்த உடம்பிற் சேர்வதன்று போலும் , ( என்று எண்ணுவாள்) ; 
( எ - று .) -- முன்வாக்கியத்திலுள்ள ‘ என்னும் என்பதை , பின்வாக்கியத்தி 
லும் எடுத்துக் கூட்டுக . 

திருமால் போன்ற அவனது அருகிலுள்ளவள் திருமகளேயென்று எண் 
ணுவாள் ; என்னை வருத்துகிற காமத்தீ வேண்டினாலும் அவனை வருத்தமாட் 
டாதோ ? என்று ஏங்கின ளென்பதாம் . 

இனி , மாண்டகற்புடையாள் என்பதைச் சூர்ப்பணகையாக்கி , அழிந்த 
கற்புடையா ளென்று உரைத்து , என்னும் என்ற முற்றுக்கு எழுவாயாக் 
கொள்ளினும் அமையும் ; உசு - ஆம் பாட்டில் தேயுங்கற்பினாள் என்றமை 
காண்க. 

மா - இலக்குமி ; வடசொல் . இராமன் அடிக்கடி அருகில் எதிரில் 
தோன்று தலால் , ஈண்டு என அண்மைப் பொருள் குறிக்கும் இகரச் சுட் 
டாற் குறித்தாள் . தான் கொண்ட ஒரு தலைக்காமமே இங்ஙனம் வருந்து 
தற்குக் காரணமா மென்பதைக் கருதின ளென்பது , பின்னிரண்ட்டியின் 


கற்புடையாள் என்பதற்கு - கற்புஉடையா தவள் [ கெடாதவள் ) என்று 
கூறவும் இடமுண்டு . அல்லால் என்ற பாடத்துக்கு - விருப்பங்கொண்டா 
லன்றிக் கொடிய காமம் உடம்பில் தோன்றி வருத்துவ தன்றோ ? என்று 
எண்னினா ளென்றும் உரைக்கலாம் ; அப்பொழுது , நான் அவனிடத்து 
விருப்பங் கொண்டதனால் , என்னை இந்நோய் வருத்துகிறது ; என்னிடத்து 
அவன் விருப்பங்கொள்ளாமையால் , அவனை இந்நோய் வருத்துகிறதில்லை 
யென்றஉண்மையை நினைத்தனளென்பது கருத்து . அன்றி , வேண்டுமென் 
றாலும் வேண்டாமென்றாலுங் கொடியகாமம் உடம்பில்தோன்றி வருத்து 
மன்றோ ? என்று பொருள் கொண்டு , சூர்ப்பணகை பலவாறு வருந்தினா 


சூர்ப்பணகைப்படலம் 


219 


ளென்ற சிறப்புப்பொருளை விளக்குதற்குக் கவி கூறிய பொதுப்பொருளா 
க்கி , வேற்றுப்பொருள்வைப்பணியின்பாற் படுத்தலும் அமையும் ; இப்பொ 
ருளுக்கு , அன்றோ - தேற்றம் . 

( அஅ ) 
மறுநாட் சூரியோதய வருணனை . 
அக . ஆன்றகா தலஃதுறவெய்துழி 

மூன்றுலோகமுமூடுமரக்கரா 
மேன்றகாரிருணீக்கவிராகவன் 

றோன் றினானெனவெய்யவன்றோன்றினான் . 
( இ - ள் . ) ( சூர்ப்பணகை), ஆன்ற காதல் - நிறைந்தகாமநோயை , அஃது 
அவ்வாறு , உற - மிகுதியாக , எய்துழி - அடைந்த சமயத்தில் , - மூன்றுலோ 
கமும் மூடும் அரக்கர் ஆம் என்ற கார் இருள் நீக்க இராகவன் தோன்றி 
னான் என - மூன்று உலகங்களிலும் நிறைந்துள்ள இராக்கதர்களாகிய 
பொருந்திய கரிய இருட்டை ஒழிப்பதற்கு இராமபிரான் உதித்தமைபோல , 
வெய்யவன் தோன்றினான் - சூரியன் உதித்தான் ; ( எ - று . ) 

அப்படி அவ்வாக்கி வரம்புகடந்த வேட்கைநோயை அடைந்துவரு 
மளவில் , சூரியன் உதித்தன னென்பதாம் . எங்கும் நிறைந்த கரியபயங்கர 
மான இருளை யொழிக்கத் தோன்றிய சூரியனுக்கு , எங்கும் நிறைந்த கரிய 
பயங்கரரான அரக்கரை யழிக்க அவதரித்த இராமபிரானை உவமைகூறி 
னார் ; எதிர் நிலையணி . 

(அக ) 
வேறு . 
சூர்ப்பணகை சீதையை எடுத்துக்கொண்டுபோகத் தொடங்குதல் . 

விடியல்காண்டலினீண்டு தன்னுயிர்கண்டவெய்யாள் 
படியிலாண்மருங்குள்ளளவெனையவன்பாரான் 
கடி தினோடினெனெடுத்தொல்லைக்கரந் தவள்காதல் 

வடிவினானுடன்வாழ்வதேவாழ்வெனமதியா. 
இசமுதல் மூன்று கவிகள் - குளகம் . 
( இ - ள் . ) விடியல் காண்டலின் - 

பொழுது விடிந்ததைக் கண்டத் 
னால் , ஈண்டு தன் உயிர் கண்ட- (உடம்பைவிட்டு நீங்காமற் ) கூடிய தனது உயி 
ரைப் பார்த்த (உயிர்பிழைக்கப்பெற்ற ) , வெய்யாள் 

கொடியவளான அர 
க்கி , - படி இலாள் - ஒப்பில்லா தவளான தேவி , மருங்கு உள் அளவு - தன் 
பக்கத்தில் உள்ளவளவும் , எனை - என்னை , அவன்- , பாரான் கண்ணெ 
டுத்துப்பார்க்கவும் மாட்டான் ; ( ஆதலால் , நான் ) , கடிதின் ஓடினென் - விரை 
வாக ஓடிச்சென்று , எடுத்து - ( அவளை ) எடுத்துக்கொண்டுபோய் , ஒல்லை 
விரைவிலே , காந்து - ( எங்கேனும் ) மறைத்துவைத்துவிட்டு , (பின்பு ), அவள் 
காதல் வடிவினானுடன் - அவளது ஆசைவடிவமான அவனுடனே , வாழ் 
வதே -கூடிவாழ்வதே, வாழ்வு. - சிறந்தவாழ்க்கையாம் , என - என்று , மதியா 
எண்ணி , ( எ - று . ) - வந்து நோக்கினள் என அடுத்தகவியோடு தொடரும் . 


க . 


- 


- 


220 


ஆரணியகாண்டம் 


( க 0 ) 


இராப்பொழுதுகழிந்து சூரியோ தயமானவளவிலே, சிறிதுதாபங்குறை 
ந்து உயிர்தேறிய அக்கொடியவள் , ஒப்பற்ற மனையாள் தன் அருகிலுள்ள 
மட்டும் என்னை அவன் சிறிதும் விரும்பானாதலால் , அவளை நான் விரைந் 
தோடி யெடுத்துப்போய் எவ்விடத்திலாயினும் மறைவாகவைத்துவிட்டால் , 
பின் அவன் என்னுடன்கூடி இன்பமளிப்பன் : ஆதலால் , அதுவே துரிதத் 
தில் நான் செய்ய வேண்டிய தொழில் என்று எண்ணின ளென்பதாம் . 

பகலில் இந்திரியங்கள் பலவேறுவகைப்பட்ட பொருள்களை நாடுதல் 
கூடு மாதலால் , ஒருவாறு காதல்நோய் குறையப் பெறலாம் ; இரவில் அங் 
ஙனமன்றி எல்லாப் பொருளுமடங்க இந்திரியங்களோடு மனம்பிரிந்தபொரு 
ளொன்றையே நாடு தலாலும் , கல்விக்கு உரிய கால மாதலாலும் , அதில் 
ஆசைநோயை ஆற்று தல் அரிது ; ஆதலால் , இரவிற்பட்ட துன்பம் பகல்தொ 
டங்கியவளவில் சிறிதுகுறைவுபட்ட தன்மை முதலடியில் விளங்கும் . அவள் 
காதல் வடிவினான் - அவளிடத்து மிக்ககாதல்கொண்டு அதன் வசப்பட்டு 
அதன் மயமாய் நிற்பலன் ; இனி , அவளாற் காதலிக்கப்பட்ட வடிவழகுடை 
யானென் றுமாம் . 
இது முதற் பதினொரு கவிகள் 

பெரும்பாலும் முதற்சீரும் ஐந்தாஞ் 
சீரும்மாச்சீர்களும் , மற்றைமூன்றும் விளச்சீர்களுமாகிய நெடிலடி நான்கு 
கொண்ட . கலிநிலைத்துறைகள் . 
கூக . வந்துநோக்கினள்வள்ளல்போயொருமணித்தடத்தான் 

சந்திநோக்கினனிருந்தது கண்டனடம்பி 
யிந்து நோக்கிய நுதலியைக்காத்தயலிருண்ட 
கந்தநோக்கிய சோலையிலிருந்ததுகாணாள் . 
( இ - ள் . ) வந்து நோக்கினள் - 

( அவர்களுள்ள பர்ணசாலையினிடம் ) 
வந்துபார்த்து , - ( அப்பொழுது ), வள்ளல் - இராமன் , போய்- , ஒரு மணி 
தடத்தான் - அழகிய தொரு கோதாவரியாற்றங்கரையைச் சேர்ந்தவனாய் , 
சந்தி நோக்கினன் இருந்தது - சந்தியாவந்தநகாரியத்திற் கருத்துச் செலுத் 
திக் கொண்டிருந்ததை , கண்டனள் - பார்த்து , - தம்பி - ( அவனது ) தம்பி 
யான லஷ்மணன் , இந்து நோக்கிய நுதலியை காத்து - சந்திரனை யொத்த 
நெற்றியையுடைய பிராட்டியைப் பாதுகாத்துக்கொண்டு , அயல் இருண்ட 
கந்தம் நோக்கிய சோலையில் இருந்தது - பக்கத்திலுள்ள தும் அடர்ச்சியால் 
இருட்சி பெற்றதும் பரிமளம் மேல் நோக்கி வீசப்பெற்றது மான சோலையில் 
இருந்ததை, காணாள் 

பார்த்திடாதவளாய் , ( எ று . ) தோகையைத் 
தொடர்ந்தாள் என அடுத்த கவியோடு முடியும் . 

கீழ்க்கூறியபடி தீயசிந்தனை கொண்ட சூர்ப்பணகை இராமன் முதலிய 
மூவரும் இருந்த பர்ண சாலைக்கு வந்து பார்க்குமளவில் , இராமன் விடியற்கா 
லத்துச்சென்று கோதாவரிநதியின் ஒரு துறையில் நீராடி அங்குச் சந்தியாவந் 
தநம் சூரிய நமஸ்காரம் முதலிய காலைக்கடமைகளைக் கழித்துக்கொண்டிருக் 
க்கண்டு , சீதைக்குப் பாதுகாவலாய் இலக்குமணன் அவ்வாச்சிரமத்தினருகி 


சூர்ப்பணகைப்படலம் 


சூர்ப்பணை 


221 


33 


லுள்ள இருண்ட சோலையி லிருத்தலை அச்சோலையின் இருட்சியாற் பாராது 
இங்கு யாவரு மில்லை யென்று எண்ணினாள் என்பதாம் . 

ஆம் பாட்டில் “ நின்றந் தந்தியகத்து நிறைதவத்தின் குறை 
முடித்து என வருவதனால் , இங்கே ‘ தடம் என்பதற்கு - கோதாவரி நதியி 
னிட மென்னவேண்டும் . சந்தி - ஸந்த்யா என்னும் வடசொல்லின் திரிபு : 
இது , அக்காலத்துக்கு உரிய கடமைகளைக் குறித்தது . இந்து , கந்தம் - வட 
சொற்கள் . நெற்றிக்குப் பாதிச்சந்திரனுவமை - வளைவிலும் , ஒளியிலு மென்க . 
கூஉ . தனியிருந்தனள் சமைந்ததென்சிந்தனை தாழ்வுற் 

றினியிருந்தெனக்கெண்ணுவ தில்லெனவெண்ணாத் 
துனியிருந்தவன்மனத்தினடோகையைத்தொடர்ந்தாள் 
கனியிரும்பொழில்காத்தயலிருந்தவன் கண்டான் . 

( இ - ள் . ) ‘ தனி இருந்தனள் ,- (நான்வந்த இப்பொழுது ) தனியளாயே 
இருந்திட்டாள்; ( ஆதலால் )., என் சிந்தனை சமைந்தது - எனது எண்ணம் 
பலித்தது : இனி - இனிமேல் , தாழ்வு உற்று இருந்து - கால தாமதமடைந்தி 
ருந்து , எண்ணுவது -ஆலோசிக்கவேண்டுவது , எனக்கு- , இல் - ( யாதொன் 
றும் ) இல்லை , என என்று , எண்ணா - எண்ணி , துனி இருந்த வல் மனத்தி 
னள் - கறுத்தங்கிய கொடிய மனத்தையுடையவளாகிய அச்சூர்ப்பணகை, 
தோகையை தொடர்ந்தாள் -மயில்போலுஞ் சாயலுள்ள சீதையைப் பிடித்தற் 
குப் பின்தொடர்ந்தாள் ; ( அதனை ) , கனி இரும் பொழில் காத்து அயல் இருந் 
தவன் - பழங்களை யுடைய பெரிய அச்சோலையிற் காவல் செய்துகொண்டு 
அருகிலிருந்த இலக்குமணன் , கண்டான் - பார்த்திட்டான் ; ( எ - று . ) 

நான் இவளை யெடுத்துக்கொண்டு போகவேண்டு மென்று எண்ணங் 
கொண்டு வந்தபொழுது , இவள் கொழுநனைப் பிரிந்து வேறு எவருந்துணை 
யில்லாமல் தனியேயுள்ளா ளாதலால் , எனது எண்ணம் ஈடேறிவிட்டது ; 
இனி ஒன்றும் ஆலோசிக்க வேண்டுவதில்லை ; தாமதஞ் சிறிதுஞ் செய்யலா 
காது என்று எண்ணி உடனே அரக்கி பிராட்டியைத்தொடருமளவில் , அவ 
ளுக்குப் பாதுகாவலாய் அருகிற் சோலையிலிருந்த இலக்குமணன் பார்த்திட் 
டானென்பதாம் . சமைந்தது - விரைவுந் தெளிவும் பற்றி எதிர்காலம் இறந்த 
காலமாகச் சொல்லப்பட்ட காலவழுவமைதி . சிந்தநா - வடசொல் . ( கஉ ) 

இலக்குமணன் சூர்ப்பணகையை அங்கபங்கஞ்செய்தல் . 
கூக . நில்லடீ இயெனக்கடுகினன்பெண்ணெனநினைந்தான் 

வில்லெடாதவள்வயங்கெரியாமெனவிரிந்த 
சில்லலோ தியைச்செங்கையிற்றிருகுறப்பற்றி 

யொல்வயிற்றுதைத்தொளிகிளர்சுற்றுவாளுருவி . 
இதுவும் , அடுத்தகவியும் - குளகம் . 

( இ - ள் . ) ( அத்தீச் செய்கையைக் கண்ட இலக்குமணன் ) , - ( கோபங் 
கொண்டு ) , நில் அடிஇ என - அடி இ ! நில் என்று அதட்டிச் சொல்லிக் 


222 


ஆரணியகாண்டம் 


கொண்டு , கடுகினன் - விரைவாக வந்து , பெண் என நினைந்தான் - பெண் 
கொலை பெரும்பாவம் என்று எண்ணின னாதலால் , வில் எடாது - ( அம் 
பெய்து அவளைக்கொல்லும் பொருட்டு) வில்லைக் கையிலெடுக்காமல் , அவள் - 
அவளுடைய , வயங்கு எரி ஆம் என விரிந்த சில் அல் ஓதியை பற்றி விளங்கு 
கிற நெருப்புப்போலப் பரந்துள்ள சில அல்லாத ( மிகப்பலவாகிய ) தலை 
மயிரை, செம் கையின்- (தனது ) சிவந்த ( இடக் ) கையால் , திருகு உறபற்றி - 
முறுக்குண்டாகப் பிடித்துக்கொண்டு , ஒல் வயிறு உதைத்து - விரைவாக 
வயிற்றிற் காலால் உதைத்து , ஒளி கிளர் சுற்று வாள் உருவி - ஒளிவிளங்கு 
கிற உடைவாளை (வலக்கையில் ) உருவியெடுத்து , ( எ - று . ) - நூக்கி என 
அடுத்தகவியோடு தொடரும் . 

அரக்கி பிராட்டியைத் தொடர்தலைக் கண்டவளவிற் கோபங்கொண்டு 
இலக்குமணன் யா ரடீ ! தொடராதே , விலகிகில் என்று சினமொழிகளைக் 
கூறிக்கொண்டே விரைவாக அருகில்வந்து , ஸ்த்ரீஹத்தி மகாபாதகமாத 
லால் அவளை வில்லம்பு தொடுத்துக் கொல்லநினையாமல் அங்கபங்கஞ்செய்து 
உயிருடனே விட்டிடக் கருதி , அவளது சிவந்த தலைமயிர்க்கற்றையை ஒரு 
கையால் முறுக்கிப்பிடித்துக்கொண்டு அவள் வலிமை கெடுமாறு அவள்வயிற் 
றில் ஒருதையுதைத்து மற்றொருகையால் உடைவாளை யெடுத்துக் கொண் 


டனன் . 


எரியென விரிந்த ஓதி - செம்பட்டமயிர் . சுற்று என்பது - அரையைச் 
சுற்றியுள்ள தான இடைக்கச்சைக் குறிக்க , சுற்றுவாள் என்பது - அதிற்கட் 
டப்படும் உடைவாளுக்குக் காரணப்பெயராம் . 

( கங ) 
ஊக்கித்தாங்கிவிண்படர்வெமென்றுருத்தெழுவாளை 
நூக்கிநொய் தினின்வெய்திழையேலென நுவலா 
மூக்குங்காதும்வெம்முரண் முலைக்கண்களுமுறையாற் 
போக்கிப்போக்கியசினத்தொடும்புரிகுழல்விட்டான் . 
( இ - ள் . ) ( அப்பொழுது ), "ஊக்கி-வலிமை கொண்டு , தாங்கி விண்படர் 
வெம் - ( இவனை ) எடுத்துக்கொண்டு ஆகாயமார்க்கத்திற் சென்றிடுவோம் , 
என்று - 

என்று எண்ணி , உருத்து எழுவாளை - கோபங்கொண்டு அங்ஙனஞ் 
செய்யத் தொடங்கும் அவளை , நொய்தினின் நூக்கி - எளிதில் ( அலட்சிய 
மாக) விரைவிற் கீழேதள்ளி, வெய்து இழையேல் என நுவலா - ( இப்படிப் 
பட்ட ) கொடுந்தொழிலை இனிச்செய்யாதே என்று புத்தி சொல்லிக் 
கொண்டே , மூக்கும்- ( அவளது ) மூக்கையும் , காதும் -காதுகளையும் , வெம் 
முரண் முலை கண்களும் கொடிய வலிய முலைக்காம்புகளையும் , முறையால் 
போக்கி - ஒன்றன்பின் ஒன்றாக அறுத்து , ( அதன்பின்பு ), போக்கிய சினத் 
தொடும்-தணிந்த கோபத்துடனே ( கோபந்தணிந்து ) , புரி குழல் விட்டான் - 
( தன் கையிற் ) சுற்றிப்பிடித்த அவள் தலைமயிரை விட்டிட்டான் ; ( எ - று . ) 

இங்ஙனம் இலக்குமணன் அவள் தலைமயிரைக் கையாற்பற்றிக்கொண்டு 
ளை யெடுத்தபொழுது, அவள் இவனைத் தன் வலிமையால் தான் எடுத்துக் 


சூர்ப்பணகைப்படலம் 


223 


கொண்டு வானிற் சென்றிடுவதாகத் துணிந்து உக்கிரங்கொண்டு வலிமை 
யோடு அங்கனஞ் செய்யத்தொடங்குமளவில் , இலக்குமணன் அவளைத் தன் 
வலிமையால் எளிதிற் கீழே தள்ளி இனி இப்படிச்செய்யாதே செய்யாதே 
என்று சொல்லிக்கொண்டு மூக்கு முதலிய சில உறுப்புக்களை யறுத்துப் 
பின்பு கோபமாறி அவள் மயிரைக் கைவிட்டன னென்பதாம் . ( கச ) 

அவளது கதறலும் , இரத்தப்பெருக்கும் . 
கூரு . அக்கணத்தவள்வாய் திறந்தரற்றியவமலை 

திக்கனைத்தினுஞ்சென்றதுதேவர் தஞ்செவியும் 
புக்கதுற்றது புகல்வதென்மூக்கெனும்புழையூ 

டுக்கசோரியினீரமுற்றுருகியதுலகம் . 
( இ - ள் . ) அ கணத்து - அந்த க்ஷணத்திலே , அவள்- , வாய் திறந்து 
அரற்றிய - வாயைப் பெரிதாகத்திறந்து கொண்டு கதறின , அமலை - ஓசை , 
திக்கு அனைத்தினும் சென்றது - எல்லாத்திக்குக்களிலும் போய்ப் பரவிற்று . 
தேவர் தம் செவியும்புக்கது - ( மேலுலகத்துள்ள ) தேவர்களது காதுகளிலும் 
போய் நுழைந்தது ; உற்றது புகல்வது என் - ( மற்றும் ) நடந்ததைப்பற்றிச் 
சொல்லவேண்டுவது யாது உளது ? மூக்கு எனும் புழையூடு - ( அவளது ) மூக் 
கென்கிற துவாரத்தினின்றும் , உக்க - வழிந்த, சோரியின் நீரம் - இரத்தநீர் , 
உற்று -மிக்குப்பாய்தலால் , உலகம் உருகியது - நிலவுலகம் கரைந்தது ; ( எ - று . ) 

அப்பொழுது அவள் மிகவருந்திப் பேரிரைச்சலிட்ட ஓசை எட்டுத்திக் 
குக்களிலும் போய் மேலுலகத்தாரது காதிலும் பட்டதென்றால் , இவ்வுலகில் 
அம்முழக்கம் மிக்கதென்பதைப்பற்றிச் சொல்லவேண்டுவதில்லையன்றோ ? 
இது நிற்க ; அவளது. அறுபட்ட மூக்கின் துவாரவழியாய்ப் பெருகின இரத்த 
வெள்ளம் பாய்தலால் மண்முழுவ துங் கரைந்திட்ட தென்பதாம் ; உயர்வு 
நவிற்சியணியும் செய்யுட்பொருட்பேற்ணியும் சேர்ந்த சேர்வையணி . ( க ரு 

சூர்ப்பணகையை அங்கபங்கப்படுத்தியதன் வருணனை . 
கூசு . கொலைதுமித்துயர்கொடுங்க திர்வாளினக்கொடியாண் 

முலை துமித்துயர்மூக்கினை நீக்கியமுறைமை 
மலைதுமித்தெனவிராவணன்மணியுடைமகுடத் 

தலைதுமித்தற்குநாட்கொண்டதொத்ததோர்தன்மை . 
( இ - ள் . ) கொலை துமித்து - - ( சூர்ப்பணகையைக் ) கொல்லுதலை 
யொழித்து ( கொல்லாமல் ) , உயர் கொடுங் கதிர் வாளின் -சிறந்தகொடிய ஒளி 
யுள்ள உடைவாளினால் , அ கொடியாள் முலை துமித்து - அந்தக்கொடியவளது 
கொங்கைகளை அறுத்து , உயர் மூக்கினை நீக்கினை - உயர்ந்த மூக்கையும் 
அறுத்திட்ட , முறைமை - செய்கை , -- மலை துமித்து என - மலையைக் கொடு 
முடி துணித்தாற்போல , இராவணன் மணி உடை மகுடம் தலை துமித்தற்கு - 
ராவணனது இரத்தினங்களை யுடைய கிரீடத்தை யணிந்த தலைகளைத் 


224 


ஆரணியகாண்டம் 


துணிப்பதற்கு , நாள் கொண்டது ஓர் தன்மை ஒத்தது - நல்ல நாள் கொண்டு 
தொடங்கிவைத்த தொரு தன்மையைப் போன்றது ; ( எ - று . ) 

இளையபெருமாள் சூர்ப்பணகையை ( அன்று உறுப்பறுத்திட்ட 
செயல் , பின்பு இராமபிரான் அவள் தமையன துதலைகளைத் துணித்தற்பொரு 
ட்டு நாட்கொண்டிட்ட தன்மை போன்ற தென்பதாம் . நாட்கொள்ளு தலா 
வது - ஒருகாரியத்தைச் செய்தற்கு ஏற்ற நாளையும் லக்கினத்தையும் அமைத் 
துக் கொண்டவர் யாதாயினும் ஒருகாரணத்தால் அன்றே அக்காரியத்தைச்செ 
ய்ய இயலா தாயின் அதற்கு அங்கமானதொரு காரியத்தை அம்முகூர்த்தம் 
தவறாமல் அதிலே தாமாவது தமது பரிவாரத்தைக்கொண்டாவது டுதாடங்கி 
வைத்தல் . முன்பு நாட்கொண்டு அங்கமான காரியத்தைச் செய்தது , பின்பு 
பிரதான காரியத்தை முடிப்பதற்குக் காரணமாகுங் கொள்கையின்படி , 
சூர்ப்பணகையைக் கொல்லாம லுறுப்பறுத்துவிட்டது அவள் போய் இரா 
வணனைக் கொண்டுவந்து மடித்தற்குக் காரணமாதல் 

காண்க. கொலை 
துமித்து உயர் என எடுத்து , வாளுக்கு அடைமொழியாக்கி , கொல்லுத 
லுண்டாம்படி ( பகையை ) வெட்டி மேம்பட்ட என்று வாளின் இயற்கையை 
விளக்கியதாகப் பொருள் கொள்ளுதலும் ஒன்று . கதிர் - கூர்மையுமாம் . 
இங்கே , முலையையும் மூக்கையுங் கூறியது - காதுக்கும் உபலக்ஷணம்; இது 
மேலுங் கொள்க . மீக்கிய மூத்தம் என்ற பாடத்துக்கு - நீக்கிய முகூர்த்த 
மென்க ; மூத்தம் - வடசொற்சிதைவு . 

( கசு ) 
இலக்குமணனால் தள்ளப்பட்ட சூர்ப்பணகை எழுதல் . 
கூஎ , அதிரமாநிலத்தடிபதைத்தரற்றியவரக்கி 

திர்கொள்காலவேற்கரன் முதனிருதர்வெங்கதப்போ 

திரிலா தவரிறு தியினிமித்தமாவெழுந்தாண் 
டு திரமாரிபெய்கார்நிறமேகமொத்துயர்ந்தாள் . 

( இ - ள் . ) அதிர - அதிர்ச்சியுண்டாக , மா நிலத்து - பெரியதரையிலே 
கிடந்து , அடி பதைத்து - ( மிக்கநோவினாற் ) கால்களை உதறிக்கொண்டு , அரற் 
றிய - கதறிய , அரக்கி - , - கதிர் கொள் - பிரகாசத்தைக்கொண்ட ( அல் 
லது கூர் நுனிகொண்ட ) , காலன் வேல் - யமன்போலக்கொடிய வேலாயு 
தத்தையுடைய , கான் முதல்- கரன் முதலான , வெம் கதம் போர் எதிர் இலா 
தவர் - கொடிய உக்கிரத்தோடு போர்செய்தலில் , மாறில்லாதவராகிய , நிருதர் 
இராக்கதரது , இறுதியின் நிமித்தம் ஆ - நாசத்தின் பொருட்டாக , எழுந்து- , 
ஆண்டு - அவ்விடத்து , உதிரம் மாரி பெய் கார் நிறம் மேகம் ஒத்து - இரத்த 
மழையைச்சொரிகிற கருத்தநிறமுள்ள மேகத்தைப் போன்று , உயர்ந்தாள் 
உயர்ந்து தோன்றினாள் ; ( எ - று . ) 

இலக்குமணனால் தள்ளப்பட்டுக் கீழ்விழுந்து உறுப்பறுப்புண்டு அந் 
நோவு பொறுக்கமாட்டாமற் கால்களை உதறிக்கொண்டு நிலம் அதிரும்படி 
பேரிரைச்சலிட்ட அவள் பின்பு எழுந்து இரத்தஞ்சொரிய உயர்ந்த தோற் 
றம் , அரக்காழிவைத் தெரிவிக்கும் துர்நிமித்தமாகத் தோன்றி அவ்விடத்தில் 


சூர்ப்பணகைப்படலம் 


225 


இரத்தமழையைச் சொரிகிற கருமேகம் போன்றிருந்த தென்பதாம் ; தற் 
குறிப்பேற்றவணி . மேகம் இரத்தமழைபொழி தல் , ஓர் உற்பாதம் , ( கஎ ) 

அவள் பலவாறு துயருறுதல் , 
கூஅ . உயரும்விண்ணிடைமண்ணிடை விழுங்கிடந்துழைக்கு 

மயருங்கைகுலைத்தலமருமாருயிர்சோரும் 
பெயரும்பெண்பிறந்தேன்பட்ட பிழையெனப்பிதற்றுந் 
துயருமஞ்சிமுன்றொடர்ந் திலா த்தொல்குடிப்பிறந்தாள் . 

இ - ள் . ) துயரும் - துன்பமென்கின்ற குணந்தானும் , அஞ்சி - பயந்து , 
முன் தொடர்ந்திலா - இதற்குமுன் சேரமாட்டாத , தொல் குடி - பழமை 
யான ( அரக்கர் ) குலத்தில் , பிறந்தாள் - பிறந்தவளான அவள் , விண்ணிடை 
உயரும் - வானத்தில் எழுவாள் ; மண்ணிடை விழும்- ( அதற்கு ஏற்ற வலிமை 
யில்லாமையால் உடனே ) தரையில் விழுவாள் ; கிடந்து உழைக்கும் - ( அங் 
கே விழுந்து ) கிடந்து மிகவருந்துவாள் ; அயரும் - தளர்வாள் ; கை குலைத்து 
அலமரும் - கைகளைப்பிசைந்துகொண்டு மனஞ்சுழல்வாள் ; ஆர் உயிர் சோரும் 
அரிய உயிர் சோர்வாள் ( மூர்ச்சிப்பாள் ); பெயரும் - ( அம்மூர்ச்சைதெளிந்து ) 
எழுவாள் ; பெண் பிறந்தேன் பட்ட பிழை என பிதற்றும் பெண்ணாப்பிறந்த 
யான் அடைந்த பரிபவம் ( என்னே !) என்று பலமுறை கூறுவாள் ; ( எ - று . ) 


இதுவரையிலும் 

ஒருநாளும் 

துன்பமென்பது தொடரப்பெறாத 
தொன்றுதொட்டுவருஞ் சிறந்த அரக்கர்குலத்திற் பிறந்த அவள் , வானத்தை 
நோக்கி எழும்பத்தொடங்குவாள் : அங்ஙனம் எழுதற்கு ஆற்றலில்லாமற் கீழே 
விழுவாள் : அங்கே விழுந்துகிடந்து இட்டகாலிட்டகையாய் வருந்துவாள் ; 
நிலை தளர்வாள் ; இன்ன துசெய்வதென்றறியாது கைகளைப்பிசைந்துகொண்டு 
மூர்ச்சிப்பாள் : தானே அரிதில்தெளிந்தெழுவாள் ; யான் பெண்பிறந்து 
என்னபாடுபட்டே னென்று வாய்பிதற்றுவா ளென்பதாம் . அரக்கர் குலத் 
தவர் இதுவரை துன்பமடையாமைக்குக் காரணங்கற்பித்துக் கூறியது - 
ஏதுத்தற்குறிப்பேற்றவணி . துயர் அஞ்சுதல் - அஞ்சாதது அஞ்சுவதுபோலக் 
கற்பனைவகையாற் கூறப்பட்டது; மாபுவழுவமைதி . 

( க அ ) 
கூகூ . ஒற்று மூக்கினையுலையுறு தீயெனவுயிர்க்கு 

மெற்றுங்கையினை நிலத்தினிலிணைத்தடங்கொங்கை 
பற்றும்பார்க்குமெய்வெயர்க்குந்தன்பருவலிக்காலாற் 
சுற்று மோடும் போய்ச்சோரிநீர்சொரிதரச்சோரும் . 
( இ - ள் . ) மூக்கினை - மூக்கை , ஒற்றும் - ( கைகளால் அல்லது ஆடையி 
னால் ) ஒற்றிக்கொள்வாள் ; உலை உறு தீ என - உலைக்களத்திற் பொருந்திய 
நெருப்புப்போல , உயிர்க்கும் - ( வெவ்வி தாகப் ) பெருமூச்சுவிடுவாள் ; நிலத்தி 
* னில் கையினை எற்றும் தரையிற் கைகளை மோதுவாள் ; இணை தட கொங்கை 

29 


226 


ஆரணியகாண்டம் 


பற்றும் பார்க்கும் - பெரிய இரண்டு தனங்களையும் ( கைகளாற் ) பிடித்துப்பார்ப் 
பாள் ; மெய் வெயர்க்கும் - உடம்பு வேர்ப்பாள் ; தன் - தனது , பரு வலி 
காலால் - பருத்த வலிமையையுடைய கால்களால் , சுற்றும் ஓடும் - சுற்றிலும் 
ஓடுவாள் ; போய் - ( அங்ஙனஞ் ) சென்று , சோரி நீர் சொரிதர - இரத்தம் 
பெருக , சோரும் - தளர்வாள் ; ( எ - று . ) 

நிலம்- (சலியாது ) நிற்ப தெனப் பூமிக்குக் காரணப்பெயர்; நில் - பகுதி , 
அம் - கர்த்தாப்பொருள்விகுதி ; பூமிக்கு அசலா என்றும் , ஸ்திரா என்றும் 
டமொழியில் வழங்குகிற பெயர்களின் பொருளோடு இதனை ஒப்பிடுக. ( ) 

அவள் தன்குலத்தாரைக் குறிப்பிட்டுப் புலம்பத்தொடங்குதல் . 
க 00 . ஊற்றுமிக்கநீரருவியினொழுகிய குருதிச் 

சேற்றுவெள்ளத்துட்டிரிபவடேவருமிரியக் 
கூற்றுமுட்குந்தன்குலத்தினோர் பெயரெலாங்கூறி 
யாற்றுகிற்கிலள்பற்பலபன்னிநின்றழைத்தாள் . 

( இ - ள் . ) ஊற்று மிக்க - (மேன் மேற்சுரக்கின்ற ) ஊற்றினின்று மிக்குப் 
பெருகிய , நீர் அருவியின் - நீர்ப்பெருக்குபோல , ஒழுகிய - ( தன் உடம்பி 
னின்று மிக்கு ) வழிந்த, குருதி - இரத்தத்தாலாகிய , சேறு வெள்ளத்துள் 
மிக்க சேற்றினிடையிலே, திரிபவள் - அலைபவளாகிய அவள் , -- ஆற்றுகிற்கி 
லள் துன்பம் பொறுக்கமாட்டாதவளாய் , - தேவரும் இரிய - தேவர்களும் 
( தன் முழக்கங்கேட்டு ) அஞ்சியோடும்படி , கூற்றும் உட்கும் தன் குலத்தி 
னோர் பெயர் எலாம் கூறி - யமனும் அஞ்சும்படியான தனது குலத்தாரது 
பேரையெல்லாஞ் சொல்லி , பல் பல பன்னி நின்று - மற்றும் பலபல பேச் 
சுக்களையும் எடுத்துச்சொல்லிக்கொண்டு , அழைத்தாள் - கூப்பிடுபவளானாள் ; 
( எ - று . ) - அதனை , அடுத்த பதின்மூன்று கவிகளிற் காண்க . 

ஊறுவது , ஊற்று. தேவரும் என்ற உம்மை - அவர்கள துமேலுலகத்தி 
லுள்ள தன்மையையும் , கூற்றும் என்ற உம்மை அவனது யாவரையும் 
அஞ்சுவிக்குந் தன்மையையும் புலப்படுத்தி உயர்வுசிறப்பாம் . ( க 00 ) 


வேறு . 


இனிச் சூர்ப்பணகை புலம்பல் . 
க 0 க . நிலையெடுத்துநெடுநிலத்து நீயிருக்கத்தாபதர்கள் 

சிலையெடுத்துத் திரியுமிதுசிறி தன்றோதேவரெதிர் 
தலையெடுத்துவிழியாமைச்சமைப்பதேதழலெடுத்தான் 
மலையெடுத்ததனிமலையேயிவைகாணவாராயோ . 
( இ - ள் . ) தழல் எடுத்தான் - அனலைக் கையிலேந்தியுள்ள சிவபிரானது , 
மலை - கைலாசகிரியை , எடுத்த - ( கைகளாற் பெயர்த்து மேல் ) எடுத்த, 
தனி மலையே ஒப்பற்ற மலைபோல்பவனே ! -- நீ நெடு நிலத்து- பெரிய இப் 


சூர்ப்பணகைப்படலம் 

227 
பூலோகத்தில் , நிலை எடுத்து இருக்க வாழ்க்கையிலை கொண்டிருக்கையில் , 
தாபதர்கள் - முனிவேடங்கொண்டவர் , சிலை எடுத்து திரியும் இது - ( அச்ச 
மின்றிக் கையில் ) வில்லையேந்திக்கொண்டு சஞ்சரிப்பது , சிறிது அன்றோ - 
( உன் பெருமைக்குக் ) குறைவான தன்றோ ? தேவர் எதிர் தலை எடுத்து விழி 
யாமை சமைப்பதே - தேவர்கள் உன் எதிரில் தலையெடுத்துப்பார்க்கவொண் 
ணாதபடி செய்திடு தல்மாத்திரமேயோ (உன் செயல்) ? இவை காணவாரா 
யோ - ( யான்பட்ட ) இப்பாடுகளைப் பார்க்க வரமாட்டாயோ ? ( எ - று . ) 

தாருகவனத்துமுனிவர்களா லேவப்பட்டுத் தன்னைக் கொல்லுதற்கு 
வந்த பெருநெருப்பைத் தனது ஆற்றலால் வலியடக்கித் தனது கையொன் 
றில் ஏந்திய திவ்வியசக்தியுடைய ருத்திரமூர்த்தியின் வாசஸ்தானமான கயி 
லைமலையையும் நிலைபெயர்த்தெடுத்த பேராற்றலுடையவனே! நீ யாவரை 
யும்வென்று எங்குந் தடையற ஆஞ்ஜைசெலுத்தி இவ்வுலகத்தில் வாழ்ந்து 
கொண்டிருக்கையில் , உன்னைப்பொருள் செய்யாமல் உனக்கு எதிராகச் சில 
தவவேடத்தோர் படைக்கலமெடுத்துத் திரிவது, உனது மகாபராக்கிரமத் 
துக்கும் , பெரும்புகழ்க்கும் குறைவன்றோ ? தேவர்களையெல்லாம் தலையெ 
இக்கவொட்டாமல் வென்று அடக்கிவிட்டமைமாத்திரமே அமைவதோ ? 
இப்படிப்பட்ட சிறுபகைகளையுங் கவனிக்கவேண்டாவோ ? என்றா ளென்க . 

மரவுரியும் சடைமுடியுமாகிய வேடமாத்திரத்தைக்கொண்டு , தாபதர் 
கள் என்றாள் . தாபதர் - தாபஸ ரென்ற வடசொல்லின் திரிபு ; இச்சொல் , 
எளியவரென்ற பொருளிலும் பயில்வ துண்டு . தேவரெதிர் தலையெடுத்து 
விழியாமை சமைப்பதே என்பதற்கு - தேவர்கள் முன்னிலையில் நான் தலை 
யெடுத்து விழிக்கக்கூடாதபடி என்னை இவர்கள் பங்கப்படுத்துவது தகுதி 
யோ ? என்றும் பொருள் கொள்ளலாம் . விழியாமை - எதிர்மறைவினையெச் 
சம் . விழியாமை சமைப்பதே என்ற பாடத்துக்கு - எதிர்மறைத்தொழிற் 
பெயர் இரண்டாம் வேற்றுமைத்தொகையில் விகாரத்தியல்பாய் நின்ற 
தென்க . மலையை எடுத்த பெருமலையே யென விளிப்பாள் , தனிமலையே 
என்றாள் . மலை 

மலை - இராவணனுக்கு உவமையாகுபெயர் . 
இதுமுதல் முப்பத்திரண்டு கவிகள் பெரும்பாலும் காற்சீருங் காய்ச் 
சீராய் வந்த அளவடி நான்குகொண்ட கலிவிருத்தங்கள் . இவற்றை நாற்சீர் 
கான் கடித் தாவுகொச்சக மென்றலும் ஒன்று . 

( க.க ) 
க 02 , புலி தானேபுறத்தாகக்குட்டிகோட்படாதென்ன 

வொலியாழியுலகுரைக்குமுரைபொய்யோவூழியினுஞ் 
சலியா தமூவருக்கும்வானவர்க்குந்தானவர்க்கும் 
வலியானேயான்பட்டவலிகாணவாராயோ. 
( இ - ள் . ) ஊழியினும் சலியாத - கற்பாந்தகாலத்திலும் நிலைகுலையாதி , 
மூவருக்கும் - திரிமூர்த்திகளுக்கும் , வானவர்க்கும் - தேவர்களுக்கும் , தான 
வர்க்கும் - அசுரர்களுக்கும் , வலியானே - ( மேம்பட்ட ) வலிமையுடையல் 


228 


ஆமணியகாண்டம் 


னே ! -- புலி தானே புறத்து ஆக - தாய்ப்புலி பின்னேயிருக்க , குட்டி கோள் 
படாது - அதன் குட்டி ( யாவராலும் ) பிடித்து வருத்தமடைவிக்கப்படாது , 
என்ன - என்று , ஒலி ஆழி உலகு உரைக்கும் - ஒலியையுடைய கடல் 
சூழ்ந்த நிலவுலகத்திலுள்ளார் கூறுகிற , உரை - வார்த்தை , பொய்யோ - 
பொய்யாமோ ? பான் பட்ட வலி காண வாராயோ - நான் அடைந்த கொடு 
நோவைப் பார்க்க வரமாட்டாயோ ? ( எ - று . ) 

புலி தானே புறத்தாகக் குட்டி கோட்படாது என்ற வாக்கியம் - உப 
மானத்தால் உபமேயத்தை விளக்கும் பிறிதுமொழிதல் என்னும் அலங்கார 
மாய் , வலிய பெரியோர் புறத்தேயிருக்க அவரைச்சார்ந்தோர் எவராலுந் 
துன்புறுத்தப்படார் என்ற உபமேயத்தை விளக்கும் . பெரிய தமையனான 
நீ எனக்குப் புறக்காவலாகஇருக்கையில் உன்னுடைய செல்வத்தங்கையான 
என்னை இவர் வருத்திய தனால் , அவ்வுரைபொய்யாயிற்றோ? என்றாள் . ( க 02 ) 
க x . ஆர்த்தானைக்கரசுந்தியமரர்கணத்தொடுமடர்ந்த 

போர்த்தானையிந் திரனைப்பொருதவனைப்போர்தொலைத்து 
வேர்த்தானையுயிர்கொண்டு மீண்டானைவெரின்பண்டு 
பார்த்தானேயான்பட்டபழிவந்து பாராயோ . 
( இ - ள் . ) ஆர்த்து - ஆரவாரஞ்செய்து கொண்டு , ஆனைக்கு அரசு உந்தி - 
யானை கட்டு அரசனான ஐராவதத்தை ஏறி நடத்தி , அமரர் கணத்தொடும் - 
தேவர்கள் கூட்டத்துடனே , அடர்ந்த-வந்து நெருங்கிய , போர் தானை இந்தி 
எனை - போர்செய்யவல்ல சேனைகளோடு கூடிய தேவேந்திரன் , பொருது . 
எதிர்த்துப்போர்செய்து , அவனை- , போர் தொலைத்து . யுத்தத்தில் வலிமை 
யழியச்செய்து , வேர்த்தானை உயிர்கொண்டு 

மீண்டானை . ( அப்பொழுது 
அச்சத்தால் ) உடம்புவியர்த்து உயிரை அழியாமற்கொண்டு ( போரினின்று 
மீண்ட அவ்விந்திரனை , பண்டு- முன்பு , வெரின் பார்த்தானே - முதுகுகண்ட 
வனே ! யான் பட்ட பழி வந்து பாராயோ - நான் அடைந்த நிந்தனையை 
வந்துபார்க்கமாட்டாயோ ? ( எ- று . ) 

இராவணன் திக்குவிசயஞ்செய்து எல்லாவுலகத்தவரையுங் கீழ்ப்ப 
படுத்தத்தொடங்கி ஆங்காங்குச் சேனையோடு சென்று பொருது சயித்துக் 
கொண்டே போகும்பொழுது சுவர்க்கலோகத்தையடைந்து இந்திரனை 
யெதிர்க்க அவன் தேவசேனையுடனே வந்து தனது வலிய பெரிய ஐாாவ 
தயானையின் மீது ஏறிக்கொண்டு இராவணனும்வியக்கும்படி உக்கிரமாக 
யுத்தஞ்செய்யு மளவில் , இராவணன்மகனான மேகநாதன் மாயையில்மறைந்து 
ஆயுதமழை சொரிந்து இந்திரனைக் கலங்கச்செய்து அவன் அஞ்சி ஓடலுறு 
மளவில் அங்ஙனஞ்செல்லவொண்ணாதபடி மாயைப்பாசத்தால் அவனைப் 
பிணித்து வெற்றிகொண்டு மீண்டு இராவணனோடும் சேனையோடும் இலங் 
கைக்கு வந்து அவனைச் சிறையில் வைத்திருக்க , அச்செய்தியை உணர்ந்த 
பிரமதேவன் வானவர்சூழ அங்கு வந்து இராவணனைக் கண்டு இந்திரனைச் 


சூர்ப்பணகைப்படலம் 


229 


சயித்ததனால் , உன் மகனுக்கு இந்திரஜித் என்று இனிப் பெயர்வழங்குக , 
என்று உபசார - வார்த்தைகூறி அம்மகனுக்கு வாமுமளித்து இந்திரனைச் 
சிறைமீட்டுக்கொண்டு சென்றன னென்பது வரலாறு . 

இனி, இராவணனும் இராக்கதசேனையும் இந்திராதிதேவர்களால் மிக 
வருத்தமடைந்தநிலையில் , மேககநாதன் மாயையாற் பொருது இந்திரனைச் 
சிறைபிடித்துக் கொண்டுவந்து இராவணனுக்குக் காட்ட , அவன் மிகமகிழ் 
ந்து ‘ இந்திரனைப்பிடித்தவாறே நீ தேர்மீது ஏறி இச்சேனையெல்லாம் புடை 
சூழ முந்தி இலங்கைக்குச் செல் ; யான் உன்பின்னே வருகிறேன் என்று 
சொல்லி அங்ஙனமே மகனைச் சிறப்பாகமுன்செலுத்தித் தான் அவன் பின் 
னே சென்றனன் என்று வால்மீகி ராமாயணத்தின் உத்தரகாண்டத்திலுள் 
ளதனால், இப்பாட்டுக்கு - இந்திரனை எதிர்த்துத்தாக்கி அவனைப்போரழித்து , 
வேர் தானை உயிர்கொண்டு - தன துசிறந்தசேனையை உயிரிறவாதபடி செய்து 
உடன்கொண்டு , மீண்டானை - ( வெற்றியோடு போரினின்று ) மீண்ட மேக 
நாதனை , பண்டு - முன்பு , வெரின் பார்த்தானே - முதுகை நோக்கிக்கொண்டு 
( மசிழ்ச்சியோடு ) பின் சென்ற இராவணனே ! என்றும் உரைக்கலாம் . 
ஙனங்கொள்ளுதல் , முன்பின் பாடல்களில் இராவணனைவிளித்துள்ளதனோ 
டும் பொருந்தும் . வேர்த்தானை - அடிப்படை , மூலபலம் . 

( கங ) 
க 0 ச . காற்றினையும்புனலினையுங்கனலினையுங்கடுங்காலக் 

கூற்றினையும்விண்ணினையுங்கோளினையும்பணிகொண்டற் 
சாற்றினை நீயீண்டிருவர்மானுடவர்க்காற்றாது 
மாற்றினையோவுன்வலத்தச்சிவன் றடக்கைவாள் கொண்டாய் . 
( இ - ள் . ) சிவன் தடகை வாள் கொண்டாய் -சிவபிரானது பெரிய கையாற் 
கொடுக்கப்பட்ட வாளாயுதத்தைப் பெற்றவனே ! நீ- , காற்றினையும் - காற் 
றின் தெய்வமாகிய வாயுவையும் , புனலினையும் நீரின் தெய்வமாகிய வருண 
னையும் , கனலினையும் - நெருப்பின் தெய்வமாகிய அக்கினியையும் , கடுங் 
காலம் கூற்றினையும் - கொடியகாலத்தை வரையறை செய்கிற யமனையும் , 
விண்ணினையும் சுவர்க்கத்தையும் , கோளினையும் நவக்கிரகங்களையும் , 
பணி கொண்டற்கு - குற்றேவல் கொள்ளுதற்கு , ஆற்றினை -வல்லமையுடைய 
னானாய் ; ( அப்படிப்பட்ட நீ ) , ஈண்டு இருவர் மானுடவர்க்கு ஆற்றாது - இங் 
குள்ள மனிதரி ரண்டுபேர்க்கு எதிர்செய்யும் வலியில்லாமல் , உன் வலத்தை 
மாற்றினையோ - உனது வலிமையை மாறச் செய்துவிட்டாயோ ? ( எ - று . ) 

இந்திரனுள்ளிட்ட திக்குப்பாலகரையும் சூரியன் முதலிய கிரகங்களை 
யும் வென்று கீழ்ப்படுத்தி அடிமையாக்கிக் குற்றேவல் செய்வித்துக்கொள்ள 
வல்லவனான நீ , எனக்கு இப்படி இடையூறு செய்த இந்த மனிதரிருவர்க்கும் 
ஏற்ற தண்டனை செய்தற்கு வாராமல் நிற்கின்றனையே ; உனது வலிமைக்கு 
ஏதேனுங் குறைவு உண்டாயிற்றோ ? என்று கதறினா ளென்க . 


- 


530 


ஆரணியகாண்டம் 


இராவணன் கைலாசத்தைப் பெயர்த்தெடுக்கலுற்றபொழுது , அதன் 
மேலுள்ள சிவபிரான் தன் திருவடியின் பெருவிரலினால் அம்மலையை 
அழுத்தியூன்ற , அதனால் இராக்கதராசன் கைகள் நசுக்குண்டு பெயர்க்கமாட் 
டாமற் பேரிரைச்சலிட்டு மந்திரிகள் சொன்னபடி சாமவே தகானத்தால் அக் 
கடவுளை வெகுகாலந் தோத்திரஞ்செய்ய , பரமசிவன் மனமிரங்கி விரலைத் 
தளர்த்தி அவன் தோள்களை விடுவித்து ராவண னென்னும் பெயரையும் 
அவனது வேண்டுகோளின்படி நீண்ட ஆயுளையும் சந்திரஹாஸ மென்ப 
தொரு சிறந்த வாளாயுதத்தையும் தந்தருள , அவற்றை அவன் பெற்று மீண் 
டனன் என்பது , வரலாறு . 

(கச ) 
க o ரு ,உருப்படி வமன்மதனையொத்துளரேயாயினுமுன் 

செருப்படியிற்பொடியொவ்வாமானிடரைச்சீறுதியோ 
நெருப்படியிற்பொடிசிதற நிறைந்தமதத் திசையானை 
மருப்பொடியப்பொருப்பிடியத்தோணிமிர்த்தவலியோனே . 

( இ - ள் . ) அடியின் பொடி நெருப்பு சிதற - (கால்களை வலியப் பதிய 
வைத்துநடக்கும்பொழுது ) அக்கால்களினால் எழுப்பப்படுகிறதுகள் ( உக்கிரத் 
தால் ) நெருப்புப்பொறி சிந்தும்படி , ( ஆங்காங்குச்சென்று ), நிறைந்த மதம் 
திசை யானை மருப்பு ஒடிய - நிறைந்த மதத்தையுடைய திக்கஜங்களின் தந் 
தங்கள் ஒடியவும் , பொருப்பு இடிய - மலைகள் இடிந்திடவும் , தோள் நிமிர்த்த 
இருபது தோள்களைச் செலுத்திய , வலியோனே -வலிமையையுடையவனே ! 
உரு படிவம் - அழகிய வடிவத்தில் , மன்மதனை ஒத்து உளரே ஆயினும் - 
மன்மதனைப் போன்று உள்ளவர்களேயானாலும் , உன் செருப்பு அடியில் 
பொடி ஒவ்வா- (பலபராக்கிரமங்களில் ) உனது செருப்பினடியிலுள்ள துகளுக் 
கும் ஒப்பாகமாட்டாத , மானிடரை - இம்மனிதரை , சீறுதியோ - நீ கோபிப் 
பாயோ ? ( எ - று . ) - மாட்டா யென்றபடி . பொறிசிதற என்றும் பாடம் . 

அதிர்ச்சியுண்டாம்படி உக்கிரமாக விரைந்து சென்று திக்கஜங்களைத் 
தந்தபங்கஞ்செய்து வென்று அடங்காமிடுக்காற் குலமலைகளையும் முறித்துத் 
தள்ளின புயபலத்தையுடையவனான நீ , அழகில் மிகச்சிறந்தாராயினும் 
ஆற்றலில் உன் காற்றுகளுக்கும் நிகராகமாட்டாத இவரைச் சீறியெதிர்த் 
தல் உன்பெருமைக்குக் குறைவென்று கருதி இவர்கள் மீது சீற்றங்கொள்ளா 
திருக்கிறாய்போலும் என்பது கருத்து. செரு படியில் பொடி ஒவ்வா எனப் 
பிரித்து , போர்க்களத்தில் ( உனக்குமுன் ) அணுவுக்கும் நிகராகமாட்டாத 
என்று உரைத்தலும்உண்டு. 

இச்செய்யுளைப்பற்றிக் கர்ணபரம்பரையாக வழங்குவ தொரு விவரம் 
வருமாறு : -- கம்பர் இராமாயணம் அரங்கேற்றுகையில் , இப்பாடலை வாசிக்க,, 
கேட்டு , அங்குள்ள ஸ்ரீவை ஷ்ணவர்களில் ஒருவர் , கம்பநாடரை நோக்கி , 
ஏன் காணும் ஸ்ரீசர்வேசுரனாகிய ஸ்ரீசக்கரவர்த்தித் திருமகனார் விஷயத்தி 
லும் ஸ்ரீசுமித்திரை சிங்கத்தின் விஷயத்திலும் “ செருப்படியிற் பொடி 


231 


சூர்ப்பணகைப்படலம் 


யொவ்வா மானிடர் என்றுகூறி அபசாரப்படுகிறீர் ? என்று வினாவ , கம்ப 
நாடர் பக்கத்திலிருந்த அம்பிகாபதி அவருக்குத் தண்டன் சமர்ப்பித்து , 
கும்பகர்ணன் இறந்த செய்தியை யறிந்த இராவணன் தன்னைக் கண்டோர் 
யாவரும் புலம்பியழத் தானும் அழுதா னென்று சொல்லுதல் அவனுடைய 
வீரத்துக்குக் குறைவா மென்று எண்ணித் தான் தேடிக்கொண்ட தீமையால் 
தன்னையும் மற்றவர்களையும் அழுவித்தான் என்னும் பொருள்பட “ பண் 
டைத் , தன் னாமத்தின் காரணத்தைப் பாரித்தான் என்று சொன்னவர் 
ஸ்ரீபகவான் விஷயத்திலும் அவரடியார்விஷயத்திலும் அபசாரப்படுவாரோ? 
என்ன , ஸ்ரீமந்நாதமுனிகள் , புன்னகைகொண்டு , அந்த ஸ்ரீவைஷ்ணவரை 
நோக்கி , கவிகூறுங்கூற்றன்றி அரக்கிகூற்றாகச் சொல்லிய " உன்செருப்படி 
யிற் பொடியொவ்வாமானிடர் என்றதற்கு - இராமலஷ்மணர்கள் அவளிஷ் 
டப்படி நடவாமையாலும் , மூக்கு முதலிய அவயவங்களைச் சேதித்தமையா 
லும் , அவள் இப்படியே தூஷிப்பா ளாகையால் , இது ஒரு கருத்தும் , செரு 
படி எனப்பிரித்து , உனது யுத்தபூமியில் ஒருதுகளுக்கும் ஒப்பாகாத மானுட 
ரென வேறொருகருத்தும் படும்படி சிலேடையாகச் சொன்னது வித்துவ 
சாமர்த்தியமே யல்லது அபசாரமன்று என்று அருளிச்செய் தனர் ; அது 
கேட்டு யாவரும் ஆனந்தித்தார்கள் . 

(காரு ) 
க 0 சு . தேனுடையாறுந்தெரியற் றேவரையுந்தெறுமாற்ற 

மானுடையவிராவணற்குந்தம்பியர்க்குந்தவிர்ந்ததோ 
ஆனுடையவுடம்பின ராயெங்குலத்தோர்க்குணவாய 

மானுடவர்மருங்கேபுக்கொடுங்கினதோவலியம்மா . 
( இ - ள் . ) தேன் உடைய - தேனையுடைய , நறு - பரிமளமுள்ள , தெரி 
யல் - ( கற்பகப்பூ ) மாலையைத் தரித்த, தேவரையும் - தேவர்களையும் , தெறும் 
அழிக்கிற , ஆற்றல் வல்லமையை , உடைய- , இராவணற்கும் - இரா 
வணனுக்கும் , தம்பியர்க்கும் - ( அவனது ) தம்பிமார்க்கும் , தவிர்ந்ததோ - 
( அப்படிப்பட்ட வலிமை இப்பொழுது ) நீங்கிவிட்டதோ ? ஊன் உடைய 
உடம்பினர் ஆய்- (வலிமையில்லாமல் ) தசைமாத்திரத்தையுடைய உடம்பை 
யுடையவர்களாய் , எம் குலத்தோர்க்கு உணவு ஆய - எமதுகுலத்தார்க்கு ( அரக் 
கர்க்கு ) இரையாகவுள்ள , மானுடவர்மருங்கே-மனிதர்களிடத்தே, வலி - அவ் 
வலிமை , புக்கு ஒடுங்கினதோ - போய்ச்சேர்ந்திட்டதோ? அம்மா - ஆச்சரியம் ! 

உண்ணும் உயிராகிய அரக்கர்க்கு வலிமை தவிர்ந்ததென்றும் , உண்ணப் 
படும் உயிராகிய மனிதர்க்கு வலிமை அமைந்த தென்றும் வியந்தவாறு . ( காசு ) 
க 0 எ . மரனேயுநெடுங்கானின்மறைந்துறையுந் தாபதர்க 

ளுறனேயோவடலாக்கரோய்வேயோவுற்றெதிர்ந்தா 
ரானேயோவயனேயோவரியேயோவெனுமாற்றற் 
கானேயோயான்பட்டகையறவுகாணாயோ . 


232 


ஆரணியகாண்டம் 


( இ - ள் . ) உற்று எதிர்ந்தார் - நேர்ந்து எதிரிட்டவர் , அரனேயோ அய 
னேயோ அரியேயோ எனும் - திரிமூர்த்திகளுள் ஒருவனோ வென்று கரு 
தத்தக்க , ஆற்றல் - வலிமையைடைய , கானேயோ -ஒ கரனே ! மரன் ஏயும் 
மரங்கள் நிறைந்த , நெடுங் கானில் - நீண்ட காட்டில் , மறைந்து உறையும் 
( ஒருபுறத்தில் ) ஏகாந்தமாய் வசிக்கின்ற , தாபதர்கள் - தவவேடத்தேர்ரது ,, 
உரனேயோ - வலிமையினாலேயோ , அடல் அரக்கர் ஓய்வேயோ - ( இயற் 
கையில் ) வலிமையுள்ள அரக்கர்து வலியழிவினாலேயோ, யான் பட்ட - நான் 
அடைந்த , கை அறவு - துன்பத்தை , கர்ணாயோ- ( நீவந்து ) பார்க்கமாட்டாயோ?? 

சூலமும் சொல்லும் திகிரியும் என்பவற்றை முறையே தமக்கு உரிய 
படைக்கலமாகக் கொண்டு அவற்றாற் கொடியோரை யழித்துத் தம்தொழி 
லைத் தடையற நடத்துகிற அரனும் அயனும் அரியும் போல எதிர்ப்பவரைத் 
தடையின்றி அழிக்கிற திறமையையுடைய கரனே ! மரங்களடர்ந்த பெரிய 
காட்டில் அப்பிரசித்தராய் ஓரிடத்திலிருக்கிற தவவேடத்தோர்க்கு வலிமை 
மிக்கதனாலோ , நாடுநகரங்களில் பிரசித்தராய் வசிக்கிற அரக்கர்க்கு வலிமை 
குறைந்ததனாலோ , அரக்கியான் நான் மனிதனால் இப்பாடுபட்டேன் ; அதனை 
வந்து கண்டு அதற்கேற்ற பரிகாரஞ் செய்யமாட்டாயோ என்பதாம் . ( கலஎ ) 
க 0 அ . இந்திரனுமரனயனுமிமையவரும்பணி கேட்பச் 

சுந்தரிபல்லாண்டிசைப்பவுலகேழுந்தொழு தேத்தச் 
சந்திரன்போறனிக்குடைக்கீழ் நீயிருக்குஞ்சவைநடுவே 
வந்தடி யேனாணாது முகங்காட்டவல்லேனோ. 
(இ - ள் . ) இந்திரனும்- , அரன் அயனும் - சிவபிரானும் பிரமதேவ 
னும் , இமையவரும் - மற்றைத்தேவர்களும் , பணி கேட்ப - ( நீ இடுங் ) கட்ட 
ளைகளைக் கேட்டு அவற்றின்படியே குற்றேவல்செய்தொழுகவும் , சுந்தரி - 
அழகியதேவமகளிர், பல்லாண்டு இசைப்ப - வாழ்த்துப்பாட்டுப் பாடவும் , 
உலகு ஏழும் - ஏழுலோகங்களி லுள்ளாரும் , தொழுது ஏத்த - வணங்கித் 
துதிக்கவும் , சந்திரன் போல் தனி குடை கீழ் - பூர்ண சந்திரன்போலுள்ள 
ஒற்றைவெண்கொற்றக்குடையின்கீழ் , நீ இருக்கும் - நீ வீற்றிருக்கிற , சவை 

சபையின் மத்தியில் , அடியேன்- , நாணாது - வெட்கமில்லாமல் , 
வந்து- , முகம் காட்ட வல்லேனோ - முகங்காட்டுந்தகுதியுடையேனோ? 

பல்வகைச்சிறப்புடனே நீ கொலுவீற்றிருக்கிற சபையில் இப்படி அங்க 
பங்கப்பட்ட நான் நாணமில்லாமல் எப்படி வந்து முகங்காட்டுவே னென் 
பதாம் . இங்கே , திருமாலைக் கூறாதது , தேவாதிதேவனான அவ்வெம்பெரு 
மான் இராவணனுக்குக் கீழ்ப்படிந்து நடவா னென்ற கருத்தினா லென்பர் . 
சுந்தரி என்றது . சாதியொருமையாய் , பலமகளிரைக் குறித்தது . தேவர்களை 
அடுத்துவந்த தனால் , சுந்தரி என்ற சொல்லுக்கு- தேவமா தெரென்று பொருள் 
கொள்ளப்பட்டது . பல்லாண்டு - அநேகவருஷகாலம் வாழவேண்டு மென்று 
வாழ்த்திப்பாடும் பாட்டுக்கு இலக்கணை , 

(க0 அ) 


சூர்ப்பணகைப்படலம் . 


233 


க 0 க . உரனெரிந்துவிழவென்னையுதைத்துருட்டிமூக்கரிந்த 

நானிருந்துதோள்பார்க்கநான் கிடந்து புலம்புவதோ 
கரனிருந்தவனமன்றோவிவைபடவுங்கடவேனோ 
வரனிருந்தமலையெடுத்தவண்ணாவோவண்ணாவோ . 
( இ - ள் . ) அரன் இருந்த -சிவபிரான் வீற்றிருந்த , மலை - கைலாசகிரியை , 
எடுத்த - பெயர்த்து எடுத்த , அண்ணாவோ அண்ணாவோ - ! உரன் நெரிந்து 
விழ- வலிமை சிதைந்து கீழ்விழும்படி , என்னை உதைத்து உருட்டி - என்னை 
உதைத்துத்தள்ளி , மூக்கு அரிந்த- ( எனது ) மூக்கை அறுத்த , நான் ஒருமனி 
தன் , இருந்து - அழியாமல் இருந்து , தோள் பார்க்க - ( தன து வெற்றி தோன் 
றச் செருக்கோடு உற்சாகத்தால் தன் ) தோளைத் தான் பார்த்துக்கொண் 
டிருக்க , நான்- , கிடந்து புலம்புவதோ - விழுந்துகிடந்து அழுவது தகுதி 
யோ ? கான் இருந்த வனம் அன்றோ - கரன் ( ஆட்சிசெய்து ) தங்குகிற கா 
டன்றோ (இது ) ? இவை படவும் கடவேனோ - ( இவ்விடத்திலே ) இத்துன் 
பங்களை ( நான் ) அடையவுந் தகுவேனா? ( எ - று . ) 

இங்கே , உரனெரிந்துவிழ வென்னை யுதைத்துருட்டி என்றதனால் , கீழ் 
ககூ . , சுச - ஆம் பாடல்களில் ஒல்வயிற்றுதைத்து நக்கி என இயைத்தலே 
பொருத்தமாத லறிக. ‘நானிருந்து தோள் பார்க்க என்றது . இங்ஙனஞ் 
செய்தவனை ஏற்ற தண்டனையாகத் தோளையறுத்து விழுத்தி அழித்திட 
வேண்டாவோ ? என்பதாம் . ஓகாரம் - எதிர்மறை. வேற்றிடத்திலேயாகா 
மல் இவ்விடத்திலேயே இப்பெரும்பரிபவமடைதல் மிக்க இழிவா மென்பது, 
மூன்றா மடியின் கருத்து.. 

(50 க ) 
கக . நசையாலேமூக்கிழந்துநாணமிலாநான்பட்ட 

வசையாலேநினது புகழ்மாசுண்டதாகாதோ 

சையானைவிசைகலங்கச்செருச்செய்துமருப்பொசித்த 
விசையாலேநிறைந்தபுயத் திராவணவோவிராவணவோ. 
( இ - ள் . )திசை யானை - திக்கஜங்கள் , விசை கலங்க கோபாவேசம், 
அடங்க , செரு செய்து - போர்செய்து , மருப்பு ஒசித்த - தந்தங்களை யொ 
டித்த , இசையாலே நிறைந்த புயத்து - கீர்த்தியால் நிரம்பின . தோள்களை 
யுடைய , இராவணவோ இராவணவோ - ! -- நசையாலே - ஆசையினால் , மூக் 
கு இழந்து-- , நாணம் இலா - வெட்கமில்லாமல் (நாணங்கெடும்படி ), நான் 
பட்ட - நான் அடைந்த , வசையாலே - அவமானத்தாலாகிய , பழியினாலே , 
நினது புகழ் - உனது கீர்த்தி , மாசு உண்டது ஆகாதோ - களங்கமடைந்த 
தாகமாட்டாதோ ? ( எ - று . ) 

உனது தங்கையான நான் பட்ட பரிபவம் உன் புகழுக்குக்குறைவே யா 
தலால் , இதற்கு ஏற்ற பரிகாரஞ்செய்வது உனது . கடமையன்றோ? என் 
பதாம் . 

30 


234 


ஆரணியகாண்டம் 


இங்கே, ‘ நசையாலே என்றதற்குக் கருத்து - மேற் படலத்தின் எ 
ஆம் பாட்டுக்கும் , மாரீசன் வதைப்படலத்தில் “ இன்னவள் தன்னை யுன்பா 
லுய்ப்ப லென் றெடுக்கலுற்ற , என்னை என்பதற்கும் ஏற்ப , இராவணன் 
பொருட்டாகச் சீதையை யெடுத்துக்கொண்டு போகவேண்டுமென்ற ஆசை 
யினா லென்று கொள்ளவேண்டும் ; இது , அவள் பொய்யாகக் கற்பித்துக் 
கூறு தல் : அன்றி , உள்ளபடி இராமனைச் சேரவேண்டுமென்ற ஆசையால் 
என்று 
று கூறுதல் சிறப்பன்று ; உண்மைகூறித் தன் குற்றத்தைத் தன்னினத் 
தார்க்கு உணர்த்தா ளாதலால் . 

( கக ) 
கக்க . கானம தினிடையிருவர்காதொடுமூக்குடனரிய 

மானமதாற்பாவியேனிவண்மடியக்கடவேனோ 
தானவரைக்கருவறுத்துச்சதமகனைத் தளையிலிட்டு . 
வானவரைப்பணிகொண்டமருகாவோமருகாவோ . 

இ - ள் . ) தானவரை - அசுரர்களை , கரு அறுத்து குலத்தோடு அழி 
த்து , சதமகனை - திரனை , தளையில் இட்டு -விலங்கிட்டுச் சிறைப்படுத்தி , 
வானவரை பணிகொண்ட - தேவர்களைக் குற்றேவல் செய்யும் அடிமையா 
கக்கொண்ட , மருகாவோ மருகாவோ மருமகனே மருமகனே ! - கான 
மதினிடை - காட்டில் , இருவர் - இரண்டுமனிதர் , காதொடு மூக்கு உடன் 
அரிய - காதையும் மூக்கையும் ஒருங்கே அறுக்க , மானமதால் - ( அதனாலா 
கிய , அவமானத்தால் , பாவியேன் - தீவினையுடைய யான் , இவண் மடிய 
கடவேனோ - இவ்விடத்தில் அழியத்தகுவேனோ ? ( எ - று . ) 

இது , இந்திரசித்தைநோக்கிக் கூறியது ; அடுத்தபாட்டும் இப்படியே . 
இராவணன் திக்குவிசயஞ் செய்கையில் தேவர்கள் மனிதர்கள் மாத்திரமே 
யன்றி அசுரர்களும் பலர் அழிக்கப்பட்டன ரென்பதை உத்தரராமாயணங் 
கொண்டு . உணரலாம் . மானம தால்மடிய என்பதற்கு - நான் மானமுள்ளவ 
ளாதலால் அம்மானக்கேடுநேர்ந்தபின் வெளிப்புறப்படாமல் கிடந்தவிடத்தே 
அழிய என்பது கருத்து . பாதமகன் - வடசொல் ; 

வடசொல் ; நூறு ( அசுவமேத ) 
யாகஞ்செய்தவன் . மருமகன் - இங்கே, உடன்பிறந்தான்மகன் . இலக்கு 
மணன் செய்கை இராமனுக்கு உடன்பாடா தலால் அவனையுஞ் சேர்த்து , 
வேறு துணையில் ரென்றற்காக , இருவர் என்றாள் . 

( ககக ) 
ககஉ . ஒருகாலத்துலகேழுமுருத்தெரியத்தனுவொன்றாற் 

றிருகா தசினந் திருகித்திசையனைத்துஞ்செல நூறி 
யிருகாலிற்புரந்தரனையிருஞ்சிறையினிடுவித்த 
மருகாவோமானிடவர்வலிகாணவாராயோ . 
( இ - ள் . ) ஒரு காலத்து - முன் ஒருகாலத்திலே , உலகு ஏழும் - ஏழு 
லோகங்களும் , உருத்து எரிய - மிக்கு எரியும்படி , தனு ஒன்றால் - ஒருவில் 
லைக்கொண்டு , திருகாத சினம் திருகி - தணியாத கோபத்தால் மாறுபாடு : 


சூர்ப்பணகைப்படலம் . 


235 


கொண்டு , திசை அனைத்தும் செல ஏறி - எல்லாத்திக்குக்களை யும் முற்ற 
அழித்து , புரந்தரனை -இந்திரனை , இரு காலில் இருஞ் சிறையின் இடுவித்த - 
இரண்டுகாலிலும் ( விலங்கிடுவித்துப் ) பெரியசிறையில்வைத்த, மருகாவோ 
ஓ மருகனே ! மானிடவர் வலி காண வாராயோ - இம்மனிதாது வலிமை 
யைப் பார்ப்பதற்கு வரமாட்டாயோ ? (எ - 

ஏககாலத்தில் சகலலோகங்களும் பற்றியெரியும்படி அழியாப் பெருங் 
கோபத்தீக்கொண்டு வில்வலிமையால் எல்லாத்திக்கிலுள்ளாரையும் அழித்து 
இந்திரனைச் சிறைகொண்ட உனக்கு மனிதாது வலிமை ஒருபொருளன்றாயி 
னும் அதனை இத்தன்மைத்தென்று பரிசோதித்தற்காயினும் வ ரமாட்டாயோ 
என்பதாம் . உருத்திரிய என்றும் பாடம் ; வடிவுமாற வென்க. ( ககஉ ) 
கககூ . கல்லீரும்படைத்தடக்கையடற்கர தூடணர்முதலா 

வல்லீருஞ்சுடர்மணிப்பூணரக்கர் குலத்தவதரித்தீர் 
கொல்லீரும்படைக்கும்பகருணனைப்போற்குவலயத்து 

ளெல்லீருமுறங்கு திரோயானழைத்தல்கேளீரோ . 
( இ - ள் . ) கல் ஈரும் - ( வலிய ) கல்லையும் பிளக்கவல்ல , படை - ஆயுதங் 
களை யேந்திய , தட கை - பெரிய கைகளை யுடைய , அடல் கர தூடணர் 
முதல் ஆ - வலிமையுள்ள கரனும் தூஷணனும் முதலாக , அல் ஈரும் சுடர் 
மணி பூண் அரக்கர் குலத்து அவ தரித்தீர் - இருளைப்பிளந்தழிக்கிற ஒளி 
யையுடைய இரத்தினாபரணங்களைத் தரித்த இராக்கதாது குலத்தில் உயர் 
வாகத்தோன் றியவர்களே ! -- கொல் ஈரும் படை கும்பகருணனை போல் 
கொல்லனால் அராவப்பட்ட ( கூர்மையான ) ஆயுதங்களையுடைய கும்பகர் 
ணன்போல , குவலயத் துள் - பூமியில், எல்லீரும் -நீங்களெல்லோரும் , உறங் 
குதிரோ - தூங்குகிறீர்களோ ? ( அதனால் ) , யான் அழைத்தல் கேளீரோ - 
நான் கூப்பிடுகிற ஒலியைக் கேட்கின்றீரில்லையோ ? (எ - று . ) 


கும்பகர்ணன் என்ற வடசொல்லுக்கு - குடம்போன்ற காதுடையவ 
னென்று பொருள் ; இவன் இளமையில் மிக்க தவஞ்செய்கையில் இவனுக்கு 
வேண்டியவரங்கொடுத்தற்குப் பிரமதேவன் பிரதியக்ஷமாக , அக்கடவுளை 
யான் என்றும் அழியாது நித்யனாயிருக்கவேண்டும் என்று வரங்கேட்கத் 
தொடங்கிய இவன் , தேவர்கள் விருப்பத்தின் படி தன் நாவில் வந்துநின்ற 
சரசுவ தீதேவியின் சூழ்ச்சியால் என்றும் யான் நித்திரையுள்ளவனா யிருக்க 
வேண்டும் என்று வரங்கேட்க , அப்படியே அக்கடவுள் அநுக்கிரகித்ததனால் , 
இவன் என்றும் நெடுந்தூக்க முடையவனாய்விட்டான் என்பது , வரலாறு . ( ) 

அச்சமயத்தில் இராமன் அங்கு வருதல் . 
ககச . என் றின்னபலபன்னியிகலாக்கியழுதிரங்கிப் 

பொன்றுன்னும்படியகத்துப்புரள்கின்றபொழுதகத்து 


236 


ஆரபரணியகாண்டம் 


நின்றந்தந்தியகத்து நிறைதவத்தின் குறை முடித்து 
வன்றிண்கைச்சிலைநெடுந்தோண்மரகதத்தின்மலைவந்தான் . 


(( இ - ள் . ) என்று- , இன்ன - இத்தன்மையனவான ,, பல - அநேக 
வார்த்தைகளை , பன்னி - அடுத்தடுத்துச்சொல்லி , இகல் அரக்கி - வலிய அந்த 
ராக்ஷசி , அழுது புலம்பி , இரங்கி - சோகித்து, பொன் துன்னும் படி அகத்து - 
அழகு பொருந்திய அவ்வாச்சிரம பூமியினிடத்தில் , புரள்கின்ற பொழு 
தகத்து - புரளுகிறபொழுதிலே , -வல் திண் கை சிலை - மிகவலியகையிற் 
பிடித்த வில்லையும் , நெடுந் தோள் - நீண்ட தோள்களை யுமுடைய , மரகதத் 
தின் மலை - மாகதத்தின் மயமான மலைபோன்ற இராமபிரான் , அந்த - நதிய 
கத்து நிறை தவத்தின்குறை முடித்து- அந்தக் கோதாவரியாற்றினிடத்திலே 
வேத விதிமுறைமை நிரம்பின நித்யகர்மமாகிய இன்றியமையாச் செய்கை 
யைச் செய்து முடித்து , நின்று - அங்குநின்று , வந்தான்- ; ( எ - று . ) 

சூர்ப்பணகை இவ்வாறு புலம்பிப் புரளுகிறவளவில் ஸ்ரீராமன் அந்தக் 
கோதாவரிநதியில் நித்தியக்கடமைகளை யெல்லாம் முடித்துக்கொண்டு வந்து 
சேர்ந்தனன் என்பதாம் . 

( கச ) 
அரக்கி தான்பட்டபாட்டை இராமனுக்கு உணர்த்தல் . 
ககரு . வந்தானையிடை நோக்கிவயிறலைத்துமழைக்கண்ணீர் 

செந்தாரைக்குருதியொடுசெழுநிலத்தைச்சேறாக்கி 
யந்தோவுன்றிருமேனிக்கன் பிழைத்தவன் பிழையா 

லெந்தாயான்பட்டபடியிதுகாணென்றெதிர்விழுந்தாள் . 
( இ - ள் . ) ( சூர்ப்பணகை), வந்தர்னை -அங்ஙனம் வந்த இராமனை , இடை 
நோக்கி நடுவிலே பார்த்து , வயிறு அலைத்து -வயிற்றில் அடித்துக்கொண்டு , 
மழை கண் நீர் - மழைபோலச் சொரிகிற கண்ணீரினாலும் , செம் தாரை 
குருதியொடு - சிவந்த தாரையாகப் பெருகுகிற இரத்தத்தினாலும் , செழு 
நிலத்தை - அழகிய ( பெரிய ) அவ்விடத்தை, சேறு ஆக்கி - சேறாகச்செய்து 
கொண்டு , ( இராமனைநோக்கி ), எந்தாய் - எனது 

எனது - தலைவனே ! அந்தோ 
ஐயோ ! உன் திருமேனிக்கு அன்பு இழைத்த வல் பிழையால் - உனது அழ 
கிய வடிவத்தினிடத்தில் ஆசைவைத்ததாகிய கொடிய குற்றத்தால் , யான் 
பட்டபடி இது - நான் அடைந்த இந்த நிலைமையை , காண் - பார்ப்பாயாக , 
என்று - என்று சொல்லி , எதிர் விழுந்தாள் - இராமன் முன்னிலையில் விழுந் 
திட்டாள் . 

உன் திருமேனிக்குத் தீங்கு செய்த வன்பிழையாளர் இங்ஙனம் பங்கப் 
படலாம் , அன்புசெய்த யான் இங்ஙனம் படுதல் தகுதியோ வென்றன ளென் 
பதாம் . 

( ககரு ) 


சூர்ப்பணகைப்படலம் . 


237 


இராமன் நிகழ்ந்ததையுணர்ந்து அவளை நீயா ரென்றல் . 
ககசு.. விரிந்தாயகூந்தலாள் வெய்யவினையாதானும் 

புரிந்தாளென்பது தனது பொருவரிய திருமனத்தாற் 
றெரிந்தானின் றிளையானேயிவளை நெடுஞ்செவியொடுமூக் 
கரிந்தானென்பதுமுணர்ந்தானவளை நீயாரென்றான் . 

ள் . ) விரிந்து ஆய கூந்தலாள் - விரிபட்ட தாயுள்ள கூந்தலை 
யுடைய இவள் , வெய்ய வினை யா தானும் புரிந்தாள் - கொடிய தொழில் எதை 
யேனுஞ் செய்தவளாவள் , என்பது - என்பதை , ( இராமன் ) , தனது பொருவு 
அரிய திருமனத்தால் தெரிந்தான் - தன்னுடைய ஒப்பில்லாத சிறந்தமனத் 
தினால் அறிந்துகொண்டு , இன்று இளை யானே இவளை நெடுஞ் செவியொடு 
மூக்கு அரிந்தான் என்பதும் உணர்ந்தான் - இப்பொழுது இலக்குமணனே 
இவளை நீண்ட காதையும் மூக்கையும் அறுத்திட்டவனாவ னென்பதையும் 
அறிந்துகொண்டு, அவளை - அவ்வரக்கியைப்பார்த்து , நீ யார் என்றான் 
நீ யார் ? என்று வினாவினான் ; ( எ - று . ) 

இவள் ஏதேனும் தீங்கிழைத்திருப்பவள் . அதற்காகவே இலக்குமணன் 
இவளைத் தலைவிரிகோலமாய்ப் புலம்பும்படி மூக்கையுங் காதையும் அறுத் 
துத் தண்டித்திருப்பானென்று நிகழ்ந்தசெய்தியை இராமன் தன்உணர்வால் 
ஊகித்தறிந்து கொண்டு , அவளைப்பார்த்து , நீ யார் ? என்று கேட்டனன் 
என்பதாம் . இவள் நேற்று வந்தபொழுது கொண்டிருந்தமிக அழகிய வடிவத் 
துக்கும் , இன்றைக்குக் காணப்படுகிற கோரவடிவத்துக்கும் சிறிதும் பொ 
ருத்தமில்லாமையால் , இவளை முந்திவந்தவளென்று துணியாமல் , வேறொ 
ருத்தியாகக்கருதி , நீயா சென்று புதிதாக வினவின னென்க. ( ககசு ) 

அதற்கு அவள் தன்னை இன்னுளென்று உரைத்தல் . 
ககஎ . அவ்வுரைகேட்டடலரக்கியறியாயோ நீயென்னைத் 

தெவ்வுரையென்றோருலகுமில்லா தசீற்றத்தான் 
வெவ்விலைவேலி ராவணனாம்விண்ணுலகமுதலாக 
வெவ்வுலகுமுடையானுக்குடன்பிறந்தேன்யானென்றாள் . 
( இ - ள் . ) அ உரை கேட்டு - அவ்வார்த்தையைச் செவியுற்று , - அடல் 
அரக்கி - கொடிய அந்த ராக்ஷசி , - நீ என்னை அறியாயோ - நீ என்னை அறிய 
மாட்டாயோ ? தெவ் என்ற உரை ஓர் உலகும் இல்லாத- ( தனக்குப் ) பகைமை 
யென்ற பேச்சும் உலகமொன்றிலும் இல்லையாம்படி செய்த , சீற்றத்தான் 
கோபமுடையவனான , வெம் இலை வேல் இராவணன் ஆம் - கொடிய இலை 
வடிவமாக அமைந்த வேலாயுதத்தையுடைய இராவணனாகிய , விண் உலகம் 
முதல் ஆக எ உலகும் உடையானுக்கு - சுவர்க்கலோகம் முதலாக எல்லா 
வுலகங்களையும் தனக்கு உரிமையாகவுடையவனுக்கு , உடன் பிறந்தேன் 
யான் - கூடப்பிறந்தவளன்றோ நான் ? என்றாள் என்று சொன்னாள் ; (எ - று . ) 


238 


ஆரணிய காண்டம் . 


‘நான் நேற்றுவந்தவளே என்பதைக் குறிப்பித்தற்கு , அறியாயோ நீ 
யென்னை என்றாள் . எவ்வுலகத்தும் சிறிதும் பகையற முற்றும் வென்றவ 
னென்பது , இரண்டாமடியின் கருத்து . 

( ககஎ ) 
‘வந்தகாரியமென் ? என்ற இராமனுக்கு அவள் விடைகூறுதல் . 
ககஅ . தாமிருந்த தகையாக்கர்புகலொழியத்தவமியற்ற 

யாமிருந்தகெடுஞ்சூழற்கென்செயவந் தீரெனலும் 
வேமிருந்தினெனக்கனலும்வெங்காமவெம்பிணிக்கு 
மாமருந்தேநெருநலினும்வந் திலெனேயானென்றாள் . 
இ - ள் . ) ‘தகை அரக்கர் தாம் இருந்த புகல் ஒழிய - பெருமையை 
யுடைய இராக்கதர்கள் இருந்த இடம் நீங்க ( அவ்விடத்தைவிட்டு என்றபடி ) , 
தவம் இயற்ற யாம் இருந்த நெடுஞ் சூழற்கு என்செய வந்தீர்- தவஞ்செய்யும் 
பொருட்டு நாம் தங்கியிருந்த சேய்மையான இவ்விடத்துக்கு யாது செய்யும் 
பொருட்டு நீர் வந்தீர் ? எனலும் - என்று ( ஸ்ரீராமன் ) வினாவியவளவிலே , -- 
வேம் இருந்தின் என கனலும் நெருப்பில்வேகின்ற கரிபோலத் தபிக்கிற , 
வெம் காமம் வெம் பிணிக்கு - கொடிய காமமாகிய கொடிய நோய்க்கு , மா 
மருந்தே - சிறந்த மருந்துபோன்றவனே ! யான்- , நெருநலினும் வந்தி 
லெனோ - நேற்றும் வந்தேனில்லையோ ? 

என்றாள் என்று சொன்னாள் , 
( சூர்ப்பணகை ) ; ( எ - று . ) 

யான் இராவணன் தங்கை யென்று அவள் சொன்னதைக்கொண்டே 
இராமன் நேற்றுவந்தவளேயிவளென்று நிச்சயித்திடாமல் , வடிவுவேறுபாட் 
டையே முக்கியமாகக்கொண்டு , இராவணனது வேறொரு தங்கையா யிருக் 
கலாமென்று கருதினள்போல நீ உன் இனத்தாரான அரக்கர் சிறப்போடிருக் 
ற இடத்தை விட்டு யாம் தவவேடங்கொண்டு தங்கியிருக்கிற நெடுந்தூரத் 
திலுள்ள இவ்விடத்துக்கு வந்தது என்ன காரணம் ? என்று நூதனமாகக் 
கேட்க , அவள் , நேற்று வந்தவளே நா னென்பதை வெளிப்படையாய்த் தெரி 
வித்தன ளென்பதாம் . இங்கே, தவமென்றது , தமது சாதிக்கு அடுத்த நா 
டாளுகையைவிட்டு மரவுரியுஞ் சடைமுடியுந் தரித்து முனிவர்போலக் காய் 
கனிகிழங்குகளைப்புசித்துக்கொண்டு வனத்தில் வசித்தலை . கரியை யுணர்த்து 
கிற இருந்தையென்னும் பெயர், இருந்து என ஈறுவிகாரப்பட்டது; இன் 
சாரியை 

( ககஅ ) 
முன்வந்தவளோ? நீ என்ற இராமனுக்கு அவள் விடைதருதல் . 
ககக . செங்கயல்போற்கருநெடுங்கட்டேமருதாமரையுறையு 

நங்கையிவரெனநெருகனடந்தவரோநாமென்னக் ( தா 
கொங்கைகளுங்குழைக்காதுங்கொடிமூக்குங்குறைத்தழித் 
லங்கண ரசேயொருவர்க்கழியாதோவழகென்றாள் . 


சூர்ப்பணகைப்படலம் . 


239 


( இ - ள் . ) செம் . கயல் போல் - சிவந்த கயல்மீன் போலப் பிறழ்கிற , 
கரு நெடுங் கண் - கரிய நீண்ட கண்களையுடைய , தே மரு தாமரை உறையும் 
நங்கை - தேன் பொருந்தின தாமரைமலரில் வீற்றிருக்கிற மகளிரிற்சிறந்த 
வளான திருமகள் , இவர் , - என - என்று ( காண்பவர் ) குறிக்கும்படி , நெரு 
நல் - நேற்று , நடந்தவரோ - வந்தவர் தாமோ ? நாம் - நீர் , என்ன - என்று 
(இராமன் ) சொல்ல , ( அதற்கு அரக்கி ), அம் கண் அரசே - அழகிய கண்களை 
யுடைய அரசனே ! கொங்கைகளும் - தனங்களையும் , குழை காதும் - குழை 
யென்னும் அணியை அணிந்த காதுகளையும் , கொடி மூக்கும் கொடிபோன்ற 
மூக்கையும் , குறைத்து அழித்தால் - அறுத்துப் போக்கிவிட்டால் , ஒரு 
வர்க்கு -- , அழகு அழியாதோ- ? என்றாள் - என்று சொன்னாள் ; ( எ - று . ) 

இப்பொழுது குரூபியாகக்காணப்படுகிற நீ நேற்றுக் கண்டவர் திருமக 
ளென்னும்படி கட்டழகியளாய் வந்தவளோ ? என்று இராயன் கேட்க , 
அவள் , கொங்கை முதலிய உறுப்புக்களை அறுத்துத்தள்ளிவிட்டால் எத் 
னையழகியோர்க்கும் அவ்வழகு கெட்டிடமாட்டாதோ ? என்றனள் என் 
பதாம் . இங்கு , நாம் என்பது - ஓரிடம் பிறவிடந் தழுவலு முளவே ” என்ற 
வாறு வருவதோர் இடவழுவமைதி . இங்ஙனம் வருதலை " நாமரையாமத் 
தென்னோ வந்து வைகி நயந்ததுவே எனத் திருக்கோவையாரிலுங் காண்க; 
அங்குப் பேராசிரியர் ‘ நாம்என்னும் முன்னிலை யுளப்பாட்டுத்தன்மை , உயர்வு 
தோன்ற , முன்னிலைக்கண்வந்தது எனஉரைத்தமை உணரத்தக்கது . 
ஙனம் வருதல் உலகவழக்கத்திலும் உண்மை காண்க . மூக்குக்குக் கொடி 

கூறப்படுதல் , " புலக்குண்டலப் புண்டரீகத்த போர்க்கெண்டை 
வல்லி யொன்றால் , விலக்குண் டுலாகின்று வேல்விழிக்கின்றன எனப் 
பெரியோர் பாசுரத்திலுங் காணத்தக்கது . 

( ககக ) 
இராமன் இலக்குமணனைநோக்கி இவள் பிழை என் ? என்றல் . 
கஉ 0 . மூரன்முறுவலனிளையமொய்ம்பினோன் முகநோக்கி 

வீரவிரைந்தனையிவடன்விடுகாதுங்கொடி மூக்கு 
மீரநினைந் திவளிழைத்தபிழையென்னென்றிறைவினவச் 
சூரநெடுந்தகையவனையடிவணங்கிச்சொல்லுவான் . 
( இ - ள் . ) ( அதுகேட்டு ) , இறை - ( எல்லாவுயிர்களுக்குந் ) தலைவனான 
இராமன் , மூரல் முறுவலன் - பற்கள் சிறிதுவெளித்தோன்றக் கொண்ட 
சிரிப்புள்ளவனாய் , இளைய மொய்ம்பினோன் முகம் நோக்கி - இளையவீரனான 
இலக்குமணனது முகத்தைப் பார்த்து , வீர - வீரனே ! (நீ ) , விரைந்தனை - 
துரிதப்பட்டு , இவள் தன் வீடு காதும் கொடி மூக்கும் ஈர - இவளுடைய 
தொங்குகிற காதையும் கொடிபோல நீண்ட மூக்கையும் அறுக்கும்படி , 
இவள் நினைந்து இழைத்த பிழை - இவள் எண்ணிச்செய்த குற்றம் , என் - 
யாது ? என்று- , வினவ -கேட்க , -- சூரன் நெடுந்தகை - சூரனாகிய பெருமைக் 
குணமுள்ள இலக்குமணன் , அவனை அடி வணங்கி சொல்லுவான் - அவ்வி . 


உவமை 


240 


ஆரணிய காண்டம் 


ராமனைத் திருவடி தொழுது விடைகூறுவான் ;. ( எ - று . ) - அதனை , அடுத்த 
கவியிற் காண்க . 

மூால் முறுவல் - என்பவற்றை ஒருபொருட் பன்மொழி யெனினும் 
அமையும் . சூரன் + நெடுந்தகை = சூரநெடுந்தகை; சிலவிகா ரமா முயர் 
திணை ; சூரம் எனப் பதம்பிரித்து , பராக்கிரமத்தையுடைய என்றும் 
பொருள் கொள்ளலாம் . 

( க 20 ) 
இலக்குமணன் விடைகூறுதல் . 
கஉக , தேட்டந்தான்வாளெயிற்றிற்றின்னவோதீவினையோர் 

ந்தான்புறத்துளதோகுறித்தபொருளறிந்திலமா 
னாட்டந்தானெரியுமிழநல்லாண்மேற்பொல்லாதா 
ளோட்டந்தாளரி தினிவளுடன்றெழுந்தாளெனவுரைத்தான் . 
( இ - ள் . ) வாள் எயிற்றின் - கூரிய கொடிய பற்களால் , தின்ன - தின் 
னு தற்கு , தேட்டம் தானோ - (இரை ) தேடுதலினாலோ ? தீவினையோர் கூட் 
டம் தான் புறத்து உளதோ- கொடுந்தொழிலுடையோரது கூட்டம் பின்னே 
யிருக்க அதன் தூண்டு தலினாலோ ? குறித்த பொருள் அறிந்திலம் - ( இவள் ) 
செய்ய உத்தேசித்த காரணத்தை ( இன்னதென்று துணிவாக ) அறிந்தோ 
மில்லை ; பொல்லா தாள் இவள் - தீயவளான இவள், நாட்டம் தான் எரி 

கண்கள் நெருப்புப் பொறியைச் சொரிய , அரிதின் - ( பிறர்க்கு ) 
அருமையான வகையால் , உடன்று . எழுந்தாள் - கோபங்கொண்டு புறப்பட்டு, 
நல்லாள்மேல் ஒட்டந்தாள் - நற்குணமுடையவளான சானகியின்மேல் 
( சானகியை நோக்கி ) ஓடிவந்தாள் . என உரைத்தான் - என்று சொன்னான் , 
( இலக்குமணன் ); ( எ - று . ) 

ஓட்டந்தந்தாள் என்பது , ஒட்டந்தா ளென விகாரப்பட்டது; “ ஓட்டம் 
துபாய்ந்திடுகின்றான் எனத் திவ்வியப்பிரபந்தத்திலுங் காண்க , ( கஉ க ) 

அரக்கி தான் அங்ஙனஞ்செய்ததற்குக் காரணங் காட்டுதல் . 
கஉஉ . ஏற்றவளைவரிசிலையோனியம்பாமுனிகலாக்கி 

சேற்றவளை தன்கணவனருகிருப்பச்சினந் திருகிச் 
சூற்றவளை நீருழக்குந்துறைகெழுநீர் வளநாடா 

மாற்றவளைக்கண்டக்காலழலாதோமனமென்றாள் . 
( இ - ள் . ) ஏற்ற - கையிலேந்திய , வரி வளை சிலையோன் - வளைந்தகட் 
டமைந்த வில்லையுடைய இலக்குமணன் , இயம்பாமுன் - இங்ஙனஞ் சொல் 
லாத முன்னே ( சொல்லுமுன்னே , சொன்னவுடன் மிகவிரைவில் என்ற 
படி ) , இகல் அரக்கி - கொடிய அத்த ராக்ஷசியானவள் , - சேற்ற வளை 
சேற்றிலுள்ள ( பெண்பாலாகிய ) சங்கு , தன்கணவன் அருகு இருப்ப- தனது 
கணவனாகிய ஆண் தவளையின் அருகில் இயல்பாக விருந்ததனால் , சூல்தவளை 


உமிழ 


- 


241 


சூர்ப்பணகைப்படலம் 


கருக்கொண்ட (புணர்ச்சிக்கு உரியதல்லாத ) பெண் தவளை , சினம் திருகி - 
(தன்கணவன் அதனோடு கூடியதென்று ) கோபத்தால் மாறுபாடு கொண்டு , 
நீர் உழக்கும் - நீரைக் கலக்கப்பெற்ற , துறை கெழு நீர் வளம் நாடா - இறங்கு 
துறைகள் பொருந்திய நீர் நிலைகளின் வளப்பத்தையுடைய நாட்டையுடை 
யவனே ! -- மாற்றவளை கண்டக்கால் - சக்களத்தியைப் பார்த்தால் , மனம் 
அழலாதோ - மனம் கோபங்கொள்ளாதோ ? என்றாள் - என்று சொன்னாள் . 


சக்களத்தியைக் கண்டால் மகளிர்க்கு மனம் சினங்கொள்ளுதல் உலக 
வியல்பன்றோ? என்ற இப்பொதுப்பொருளினால் , தான் இராமனைக் கொழு 
நனாகக் கொள்ளுதற்கு மிக்க விருப்பங்கொண்ட மாத்திரத்தால் தன்னை 
அவனுக்குரிய மனைவியாகப் பாவித்து அவ்வுறவு முறைமையால் அவன் 
மனைவியான சீதையைத் தனக்குச் சக்களத்தியாகத் துணிந்து அதுபற்றி 
அவள்மீது பகைமைகொண்டு அவளைத் துரத்திவிடத் தொடர்ந்ததாகக் கார 
ணம் விவரித்துக் கூறின ளென்பது தெளிவாம் . 


பகுத்தறிவிற்குறைவுபட்டதோர் அஃறிணையுயிர்தானும் தான் கலவிக் 
குரிய தல்லாத நிலையிலும் தன்கணவனருகில் தன்சாதியினுங் கீழ்ப்பட்ட 
அயற்பெண்பால் இருத்தலை நோக்கிப் பிணங்கும் நாட்டி லுள்ளவனான நீ 
என் போன்ற விவேகிகள் கலவிக்கு உரிய பருவத்தில் தன் கணவனருகில் 
ஏற்றமாற்றாளிருத்தலை நோக்கி மனம் பொறாது அவளுக்குக் கேடு சூழக்கரு 
துதல் இயல்பே யென்பதை அறிதற்குரியா யென்பாள் , இங்ஙனம் சந்தர்ப் 
பத்துக்கு ஏற்றவாறு நாட்டுவர்ணனை கூறி இராமனை விளித்தாள் . இராமன் 
க்ஷத்திரியசாதியர் னாதலால் , நாடா என விளிக்கப்பட்டான் . ஏற்றவளை 
வரிசிலையோன் - பகையழிப்பதிற் கருத்தாயுள்ளவ னென்றபடி . இப்பாட்டு - 
திரிபு என்னுஞ் சொல்லணி . 

( கஉஉ ) 
இராமன் சூர்ப்பனகையை இங்கு நில்லாம லோடிப்போ என்றல் . 15 
கஉங . பேடிப் போர்வல்லரக்கர்பெருங்குலத்தையொருங்கவிப்பான் ! 

றேடிப்போந்தனமின்று தீமாற்றஞ்சிலவிளம்பி 
வீடிப்போகாதேயிம்மெய்வனத்தைவிட்டகல 

வோடிப்போவென் றுரைத்தவுரைகடந்தாற்கவளுரைப்பாள் . 
( இ - ள் . ) பேடி போர் - பேடித்தன்மையுள்ள போரைச்செய்கிற, வல் 
அரக்கர் - கொடிய இராக்கதர்களது , பெருங் குலத்தை - பெரியவம்சத்தை , 
ஒருங்கு அவிப்பான் - ஒருசோ ( முழுவதும் ) அழிக்கும் பொருட்டு , தேடி 
போந்தனம் - ( அவர்கள் எங்கு உள்ளாரென்று ) தேடிக்கொண்டு வந்துள் 
ளோம் ; ( ஆதலால் ) , இன்று - இப்பொழுது , ( நீ ) , தீ மாற்றம் சில விளம்பி . 
சில கொடுஞ் சொற்களைக் கூறி , வீடி போகாதே - அழிந்து போய்விடாமல் , இ 
மெய் வனத்தை விட்டு அகல ஓடிப்போ - சத்தியத்துக்குரிய இந்தக் காட்டை 
விட்டு விலக ஓடிப்போய்விடு , என்று உரைத்த என்று சொன்ன , உரைகடந் 

31 


242 


ஆரணியகாண்டம் 


தாற்கு - சொற்களைக்கடந்துள்ள இராமபிரானுக்கு , அவள் உரைப்பாள் - 
அவ்வாக்கி கூறுவாள் ; (எ -று - ) -- அதனை , அடுத்த பதினொருகவிகளிற்காண்க . 

தருமயுத்தஞ் செய்யாமல் நபும்சகர்போல மாயையில் மறைந்துநின்று 
அதருமயுத்தஞ்செய்கிற துஷ்டர்களான இராக்கதர்களுடைய கூட்டத்தை 
வேரோடு அழிப்பதற்குச் சங்கற்பங்கொண்டே இங்கு வந்துள்ளோம் ; ஆத 
லால் , பின்னும் ஏதேனுங் கடுஞ்சொற்களைக் கூறுவையானால் உன்னையுங் 
கொன்றிடுவோம் ; ஆன துபற்றி , உடனே ஓடிச்செல் என்று இராமன் அதட் 
டிப்பேச , தப்பி அவள் பலவாறு சமாதானங் கூறத்தொடங்கின ளென்பதாம் . 

வேதபுருஷன் முனிவர் தேவர் முதலிய யாவர்சொற்களுக்கும் எட்டா 
மல் வாசாமகோசரமாகவுள்ள நிலைமையை யுடையவ னென்பது , உரை 
கடந்தான் என்பதன் பொருள். உரைகள் தந்தான் - வேதங்களை ( பிரம 
னுக்கு ) உபதேசித்தவ னென்றலும் ஒன்று . 

( கஉ ங ) 
இனிச்சூர்ப்பணகை பலவாறுகூறித்தன்னை மணஞ்செய்யும்படிவேண்டுதல் . 
கஉச . நரை திரையென் றில்லா தநான்முகனேமுதலமரர் 

கரையிறந்தோரிராவணற்குக்கரனிறுக்குங்குடியென்றால் 
விரையுமிதுநன் றன்றுவேறாகயானுரைக்கு 

முரையுளது நுமக்குறு தியுணர்வுளதேலென்றுரைப்பாள் . 
( இ - ள் . ) நரை ( என்று ) - மயிர் வெளுத்தலும் , திரை என்று - தோல் 
சுருங்குதலும் , ( ஆகிய மூப்பின் குணங்கள் ) , இல்லாத- , நான் முகனே முதல் 
பிரமன் முதலிய , கரை இறந்தோர் அமரர்- எல்லையில்லாத தேவர்யாவரும் , 
இராவணற்கு கரன் இறுக்கும் குடி - இராவணனுக்குக் கப்பஞ்செலுத்துங் 
கீழ்ப்பட்ட குடியாவர் , என்றால்- ( ஆதலால் என்றபடி ), விரையும் இது 
( நீங்கள்) துரி தப்படுகிற இச்செய்கை , நன்று அன்று - நல்ல தன்று ; ( அன்றி 
யும் ), நமக்கு - உங்களுக்கு , உறுதி உணர்வு உளதேல் - நன்மைதருவதை 
அறிந்துகொள்ளவேண்டுமென்ற எண்ணம் உள்ளதானால் , வேறு ஆக யான் 
உரைக்கும் - தனியாக யான் சொல்லவேண்டிய , உரை வார்த்தை , உளது 
இருக்கின்றது , என்று - என்று சொல்லி , உரைப்பாள் - மற்றுஞ் சொல்வாள் . 

பிணிபசிமூப்புத் துன்பில்லாத பிரமன் முதலிய தேவர்களெல்லோரும் 
இராவணனுக்குக் கீழ்ப்பட்டுக் குடியிருப்பவராய்க் கப்பஞ்செலுத்துபவரா 
தலால் , சாதாரணமனிதராகிய நீங்கள் இப்படித் துரிதப்பட்டு அவன் தங்கை 
யாகிய என்னைப் பரிபவப்படுத்துவதும் , அக்கரைப்பற்றி அலட்சியமாகப் 
பேசுவதும் தகுதியல்ல : உங்களுக்கு நன்மையடையவேண்டுமென்ற எண்ண 
மிருந்தால் யான் சொல்வதைக் கேட்டு அதன்படி நடப்பீராக என்றன 
ளென்பதாம் . 

(கச ) 
கஉரு . ஆக்கரியமூக்குங்கையரியுண்டாளென்றாரை 

நாக்கரியுந்தயமுகனார்நாகரிகரல்லாமை 


சூர்ப்பணகைப்படலம் 


243 


மூக்கரிந்து நுங்குலத்தைமுதலரிந்தீரினியுமக்குப் 

போக்கரி திவ்வழகையெல்லாம்புல்லிடையேயுகுத்தீரே . 
( இ - ள் . ) உங்கை - உமது தங்கை, ஆக்கு அரிய மூக்கு அரியுண்டாள் 
மீளவும் உண்டாக்கிக்கொள்ள முடியாத மூக்கு அறுபட்டாள் , என்றாரை 
என்று (நிகழ்ந்த செய்தியைச் )சொன்னவரையும் , நாக்கு அரியும்-( கோபித்து ) 
நாக்கறுத்திடும்படியான , தயமுகனார் - இராவணனார் , நாகரிகர் அல்லாமை 
கண்ணோட்டமுடையவரல்லாமையால் , மூக்கு அரிந்து நும் குலத்தை முதல் 
அரிந்தீர்- ( என்னை ) மூக்கறுத்து ( அதனால் ) உங்கள் குலத்தை வேறோடும் அறுத் 
திட்டீர்கள் ; இனி - இனிமேல் , உமக்கு போக்கு அரிது - உங்களுக்கு உயிர் 
பிழைத்துப்போகும் விதம் இல்லை ; இ அழகை எல்லாம் புல் இடையே உகுத் 
தீரே - ( பெறுதற்கு அரிய ) இந்த உங்கள் சௌந்தரிய முழுவதையும் வீணாய்ப் 
புல்லிலே சொரிந்திட்டீர்களே! ( எ - று . ) - ஈற்றேகாரம் - இரக்கம் . 


நான் உங்களால்மூக்கறுபட்ட இந்தஉண்மையான செய்தியை யாரே 
னும் என் தமையனாரிடம் போய்ச் சொன்னாலும் , அவர் , என்னிடத்துஉள்ள 
மிக்க அன்பினாலும் , இப்படிப்பட்ட தீங்கு ஒருகாலும் நமது தங்கைக்கு 
நேர்ந்திரா தென்ற துணிவினாலும், அசம்பவமான ஒருமொழியைக் கற்பித் 
துக்கூறினாரென்று பெருங்கோபங்கொண்டு அக்கூறினவரை நாக்கறுத்துத் 
தண்டித்திடுவார் ; இப்படிப்பட்ட தன்மையுடைய என் தமையனார் சிறிதுங் 
கண்ணோட்டமில்லா தவ ராதலால் , நான் உண்மையில் மூக்கறுபட்ட செய்தி 
யை அறிந்தால் , உடனே வந்து உங்களைக் குலத்தோடுந் தொலைப்பாரே; 
இப்படி நீங்கள் அழியும்வழியை நீங்களே தேடியதனால் , பெறுதற்கரிய அமி 
ருதம்பெற்றதைப் புல்லிலே சொரிந்து வீணாக்கினாற்போல உங்களுடைய 
நிறைந்த அழகை நீங்கள் வீணே இழந்திட்டீ ரென்றன ளென்பதாம் . 


நாகரிகம் என்பது கண்ணோட்டமென்னும் பொருள தாதலை , " பெயக் 
கண்டு நஞ்சுண் டமைவர் நயத்தக்க , நாகரிகம் வேண்டு பவர் என்ற திருக் 
குறளிலுங் காண்க ; அக்குறளினுறையில் பரிமேலழகர் நாகரிகமென்பது 
கண்ணோட்டமாதல் “ முந்தை யிருந்து நாட்டோர் கொடுப்பின் , நஞ்சுமுண் 
பர் நனிநாகரிகர் என்பதனாலும் அறிக என மேற்கோள் காட்டினமையும் 
உணரத்தக்கது . 

தயமுகன் = தலமுகன் . தம்பியின் செயலைத் தமையனது 
உடன்பாடுபற்றி நிகழ்ந்ததாகக் கருதி , அவ்வொற்றுமையால் அவன் செய 
லைத் தமையன் மேலேற்றி இராமனைநோக்கி மூக்கரிந்து முதலரிந்தீர் என் 
றாள் . ககூ 0 - ஆம் பாட்டில் போக்கினீ ரென்னாசி என்பதுங் காண்க; 
இதனை , இங்ஙனமே வருகிற பிறவிடத்துக்குங் கொள்க . அன்றியும் , ராம 
ஸ்ய தக்ஷிணோ பாஹு ” என்றபடி இராமனுக்கு இலக்குமணன் வலக்கை 
போ லிருத்தலால் , இலக்குமணன் செயலை - இராமன் மேல் ஏற்றிக்கூறும் 
வழக்கை நூல்களிற் பலவிடத்துங் காணலாம் . 

( கஉரு ) 


244 


ஆசணியகாண்டம் 


- 


கஉசு . வான்காப்போர்மண்காப்போர்மாநகர் வாழுலகக் 

தான்காப்போரினித்தங்கடலைகாத்து நின்றுங்க 
ஹன்காக்கவுரியார்யாசென்னையுயிர் நீர்காக்கின் 
யான்காப்பெனல்லாலவ்விராவணனாருளரென்றாள் . 
( இ - ள் . ) இனி - இனிமேல் , -வான் காப்போர் - மேலுலகத்தைப்பாது 
காக்கிற தேவர்களிலும் , மண் காப்போர் - நிலவுலகத்தைப் பாதுகாக்கிற 
அரசர்களிலும் , மா நாகர் வாழ் உலகம் தான் காப்போர் - பெரிய சர்ப்ப 
சாதியார் வாழ்கிற கீழுலகத்தைப் பாதுகாக்கிறவர்களிலும் , தங்கள் தலை 
காத்து நின்று உங்கள் ஊன் காக்க உரியார்- தங்களுடைய தலையை ( த்துணி 
படாமற் ) பாதுகாத்துக்கொண்டுநின்று உங்களுடைய உடம்பையும் அழியா 
மற்பாதுகாத்தற்கு உரியவர், யார் - எவர்உளர் ? ( யாரும் இல்லை யென்றபடி ); 
என்னை நீர் உயிர் காக்கின்- ( எனது வேட்கையைப் பூர்த்திசெய்து ) என்னுயி 
ரை நீர் அழியாமற் பாதுகாப்பதானால் , யான் காப்பென் - நான் ( உங்களை ) 
உயிர்காத்திடுவேன் ; அல்லால் அங்கனமல்லாவிட்டால் , அ இராவண 
னார் உளர் 

(உங்களை யழிக்க எனது தமையனாரான ) அந்தஇராவணனார் 
இருக்கிறார் , என்றாள் - என்று சொன்னாள் ; ( எ -று . ) -- தான் - அசை . 

சுவர்க்க மத்திய பாதாள மென்னும் மூவுலகத்திலு முள்ளவர் யாவரும் 
ராவணனுக்கு அஞ்சியொடுங்கியொழுகுபவரே யாதலால் , அவன் சினங் 
கொள்ளுமிடத்து அவரவர் தம்தம் தலையைத் தாம் அழியாதபடி காத்துக் 
கொள்ளுதலே அரிது; ஆதலால், அவன் தங்கையான எனக்கு இப்படித்தீங்கு 
செய்த நீங்கள் புகலிடமாக அவர்களில் எவரையடைந்தாலும் உங்களைப் 
பாதுகாக்கவல்லா ரில்லை ; ஆன துபற்றி , உம்மைக்கண்டு மோகங்கொண்டு 
மரணாந்தமான காமவேதனை யுற்ற என்னை நீர் அங்கீகரித்து மகிழ்வித்து 
உயிர்காப்பீராயின் , நான் உங்களுயிரை இராவணன் அழித்திடாதபடி செய் 
வேன் : அல்லாவிடில் , உங்களைத் தவறாமலழித்தற்கு அவனுள்ளான் - என்ற 
னள் என்பதாம் . 

( கஉசு ) 
கஉஎ . காவற்றிண்கற்பமைந்தார் தம்பெருமைதாங்கழறா 

ராவற்பேரன்பினாலறைகின்றேனாமன்றோ 
தேவர்க்கும் வலியான் றன் றிருத்தங்கையாளிவளீண் 

டேவர்க்கும்வலியாளென்றிளையானுக்கியம்பீரோ. 
( இ - ள் . ) காவல் - ( தம்மைத் தாம் ஒழுக்கந்தவறாமற் ) பாதுகாத்துக் 
கொள்வதான , திண் - கலங்கா தவிலைமையுள்ள, கற்பு - பதிவிரதாதருமம் , 
அமைந்தார் - பொருந்தப்பெற்ற மகளிர் , தம் பெருமை தாம் கழறார் - தமக 
பெருமையைத் தாமே எடுத்துச்சொல்லமாட்டார் ; (ஆயினும் , யான் ), 
ஆவல் பேர் அன்பினால் - ( உம்மிடத்து ) மிக்கஆசைகொண்ட பெரிய அன் 
பினால் , அறைகின்றேன் ஆம் அன்றே - ( என்பெருமையை யானே எடுத் 


சூர்ப்பணகைப்படலம் 


245 


துச் ) சொல்லுகிறேனன்றோ ? ‘ தேவர்க்கும் வலியான் தன் திரு தங்கையாள் 
இவள்-- எல்லாத்தேவர்களைக்காட்டிலும் வலிமையுடையவனான இராவண 
னது சிறந்த தங்கையாகிய இவள் , ஈண்டு ஏவர்க்கும் வலியாள் - இவ்வுலகத் 
தில் யாவரினும் வலியவள் , என்று- , இளையானுக்கு - ( உமது ) தம்பிக்கு , 
இயம்பீரோ - ( எனது திறத்தை நீர் ) சொல்லமாட்டீரோ ? ( எ - று . ) 

கற்பிற்சிறந்த மாதர் தற்புகழ்ச்சியாகத் தமதுசிறப்பைத் தாமேகூறு 
தற்கு உரியரல்லர் : அப்படிப்பட்டமா தரு ளொருத்தியாயினும் , யான் , உம்மி 
டத்து அளவுகடந்த ஆசை கொண்டுள்ள தனால் , அவ்வாசையை நிறைவேற் 
றிக் கொள்ளுதற்கு இன்றியமையாமைபற்றி வேற்றுமை கருதாமல் உமது 
முன்னிலையில் மாத்திரம் என துசிறப்பினியல்பை இப்பொழுது கூறுகின் 
றேன் ; ஆகையால் , என துசிறப்பை யான் சொல்லக்கேட்டிருந்த நீர்தாமே 
‘ இளங்கன்று பயமறியாது என்றபடி அதனையறியாமல் என்னை இங்ஙனஞ் 
செய்த உமது தம்பிக்கு அனைத்துலகையும் வென்றவனது தங்கையான இவள் 
யாவரினும் ஆற்றலுடையவள் என்று சொல்லி என் சிறப்பை அவனுக்கு 
உணர்த்தி அவனை அடக்கி அவனுக்கு என்னிடம் நன்குமதிப்பை உண் 
டாக்குவீர் என்பதாம் . ஆம் , அன்று , ஓ - தேற்றம் . 

( கஉஎ ) 
கஉ அ . மாப்போரிற்புறங்காப்பென்வான்சுமந்து செலவல்லேன் 

அப்போலக்கனிபலவுஞ்சுவையுடையதரவல்லேன் 
காப்போரைக்கைத்தென்னீர்கருதியது தருவேனிப் 
பூப்போலுமெல்லியலாற்பொருளென்னோபுகலீரால் . 
( இ - ள் . ) மா போரில் - பெரிய யுத்தங்களில் , புறங்காப்பென் - ( நான் 
உம்மைப் ) பாதுகாத்திடுவேன் ; வான் சுமந்து செல வல்லேன் - ஆகாயமார்க் 
கத்தில் (உம்மை ) எடுத்துக்கொண்டுபோகவல்லேன் ( யான் ) ; தூ போல - 
மாமிசம்போல , சுவை உடைய - உருசியுடையனவான , கனி பலவும் - பழங் 
கள் பலவற்றையும் , தர வல்லேன் - ( உமக்குக் ) கொணர்ந்துகொடுக்க வல் 
லமையுடையேன் ; ( அன்றியும் ) , நீர் கருதியது தருவேன் - நீர் மனத்தில் 
விரும்பியதைக் கொணர்ந்து கொடுப்பேன் : காப்போரை கைத்து என் - 
( இங்ஙனம் பலவகையாலும் ) பாதுகாத்தற்குஉரியவரை வெறுத்தலால் யாது 
பயன் ? இபூபோலும் மெல் இயலாள் பொருள் என்னோ - பூப்போலும் 
மென்மையான தன்மையையுடையவளான இவளால் ( உமக்குப்) பயன் 
யாதோ ? புகலீர் - சொல்வீர்; ( எ - று . ) - ஆல் - ஈற்றசை . 

நீர் விரும்பியதையெல்லாம் செய்து முடித்தலிலும் உம்மைப் பலவகை 
யாலும் பாதுகாத்தலிலும் வல்ல என்னை உபேக்ஷித்து , யாதொரு வகையிலும் 
உதவமாட்டாத இவளை விரும்பி உடன் வைத்துக்கொண்டு உறை தலில் 
என்ன பயன் ? சொல்லி சென்றனள் என்பதாம் . இப் பூப்போலு மெல்லி 
யல் என்றதனால் , குற்றமெடுத்துக்கூறத் தலைப்பட்டாரும் நல்லியல்பான 


246 


ஆரணியகாண்டம் 


மெல்லியல்பையன்றி வேறொன்றையும் எடுத்துக் 

எடுத்துக் காட்டவொண்ணாத் 
பிராட்டியினது களங்கமின்மை வெளியாம் . 
கஉகூ . குலத்தாலுநலத்தாலுங்குறித்தனவேகொணர் தக்க 

வலத்தாலும தியாலும்வடிவாலுமடத்தாலு 
நிலத்தாரும் விசும்பாருநேரிழையாரென்னைப்போற் 
சொலத்தானிங்குரியாரைச்சொல்லீரோவல்லீ ரேல் . 

ள் . ) குலத்தாலும் - உயர்குலச் சிறப்பினாலும் , நலத்தாலும் - மேன் 
மைகளாலும் , குறித்தனவே கொணர் தக்க வலத்தாலும் - குறிப்பிட்டவற் 
றைக் கொண்டுவரத்தக்க வலிமையினாலும் , மதியாலும் - அறிவினாலும் , வடி 
வாலும் - வடிவழகினாலும் , மடத்தாலும் - இளமையாலும் , என்னை போல் 
சொல உரியார் - என்னைப்போன்றவளென்று செல்லுதற்கு உரியவரான , 
நேர் இழையாரை - மகளிரை , நிலத்தாரும் விசும்பாரும் - மண்ணுலகத்தா 
ருள்ளும் விண்ணுலகத்தாருள்ளும் , வல்லீரேல் - வல்லமையுடையீரானால் , 
இங்கு - இப்பொழுது, சொல்லீரோ - சொல்வீரோ ? ( எ - று . ) 

குலம் முதலிய சிறப்புக்களால் நிலவுலகத்துமகளிருள்ளும் வானுலகத்து 
மகளிருள்ளும் எனக்குச் சமமாக வள்ளவ ரில்லையெனத் தற்புகழ்ந்தவாறு . 
க x0 . போக்கினீரென்னாசி போய்த்தென்னீர்பொறுக்குவிரே 

லாக்குவெனோர் நொடிவரையினழகயை வெனருள்கூறும் 
பாக்கியமுண்டெனின தனாற்பெண்மைக்கோர்பழுதுண்டோ 
மேக்குயருநெடுமூக்குமடந்தையர் தகுமிகையன்றோ. 
( இ - ள் , ) என் நாசி போக்கினீர் என துமூக்கை அறுத்திட்டீர் ; 
போய்த்து என் - ( அதனால் ) போனது என்ன ? நீர் பொறுக்குவிரேல் - நீர் 
( என்னை ) ஏற்றுக்கொள்வீரானால் , ஓர் நொடி வரையின் ஆக்குவென் - ஒரு 
நொடிப்பொழுதில் ( அதனை ) உண்டாக்கிக்கொள்வேன் ; அழகு அமை 
வென் - அழகும் நிரம்பப்பெறுவேன் ; அருள் கூறும் பாக்கியம் உண்டு 
| எனின் (உமது ) கருணை மிகப்பெறுதலாகிய அதிருஷ்டம் உண்டாகு 
மானால் , அதனால் பெண்மைக்கு ஓர் பழுது உண்டோ - மூக்கில்லாமையால் - 
பெண் தன்மைக்கு ஒருகுற்றமுண்டோ ? மேக்கு உயரும் நெடு மூக்கும் 
மடந்தையர்க்கு மிகை அன்றோ அதிகமாக உயர்ந்துள்ள நீண்டமூக்கும் 
மகளிர்க்குக் குற்றமன்றோ ? ( எ - று . ) . 

நீர். என்மூக்கையறுத்ததனால் ஒன்றுங் கேடு இல்லை : நீர் என்னை அங்கீ 
கரிப்பீரானால் அதனை உண்டாக்கிக்கொண்டு அழகுநிரம்புவேன் ; அங்ஙன 
மல்லாவிடினும் உம்மைப்போன்ற சிறந்தகா தலனது கருணை நல்வினைப்பய 
னாற் கைகூடிவிடுமானால் அது விசேஷமேயொழிய இந்தொருறுப்புக்குறை 
மற்றைப் பெண்ணிலக்கணவமை தியாலாம் மேன்மையைத் தாழ்வுபடுத்த 


சூர்ப்பணகைப்படலம் 


247 / 


வல்லதாகுமோ ? அன்றியும் , அளவுக்குமேல் முக்கு நீண்டிருந்தாலும் மகளி 
லரிக்கணத்துக்குக் குறைவன்றோ ? என்றனள் என்பதாம் . 

( கங 0 ) 
கஙக . விண்டாரேயல்லாரோவேண்டாதார்நான் வேண்டி 

னுண்டாயகா தலினென்னுயிரென்பதுமதன்றோ 
கண்டாரேகா தலிக்குங்கட்டழகும்விடமன்றோ 
கொண்டாரேகொண்டாடுமுருப்பெற்றாற்கொள்ளீரோ. 
( இ - ள் . ) விண்டாரே அல்லாரோ மனம்வேறுபட்டவ ரல்லரோ , 
வேண்டாதார் - விரும்பப்படாதவர் ? ( அங்ஙனமன்றி ), உண்டாய காதலின் - 
(உமது மனத்தில் ) உண்டான அன்போடு , நான் வேண்டின் நான் ( உம்மால் ) 
விரும்பப்பட்டால் , என் உயிர் என்பது உமது அன்றோ 

எனது உயிர் 
உமக்கே உரிய தாமன்றோ ? கண்டாரே காதலிக்கும் கட்டழகும் - பார்த்த 
வர்யாவரும் ( பார்த்தமாத்திரத்தில் ) விரும்பும்படியான மிக்க அழகும் , விடம் 
அன்றோ - விஷம்போலக் கொடிய தன்றோ? கொண்டாரே கொண்டாடும் 
உருபெற்றால் - மணஞ்செய்துகொண்டவர்மாத்திரமே கொண்டாடத்தக்க 
வடிவத்தை (நான் ) பெற்றால் , கொள்ளீரோ- அங்கீகரிக்கமாட்டீரோ ? 

மனம் ஒற்றுமைப்படாமல் வேற்றுமைப்பட்டிருப்பின் எவ்வளவு அழகு 
டையாரும் விரும்பப்படா தவரேயாவர் ; அங்ஙனமன்றி , மனம் ஒற்றுமைப் 
பட்டிருந்தால் , வடிவழகிற் குறைவுபட்டாரும் உரியராகக் கொள்ளப்படுவர் . 
ஆன துபற்றி , உம்மிடத்து மிக்க காதல் கொண்டுள்ள என்னிடத்து நீரும் 
காதல் கொள்வீராயின் , யான் உமக்கு உயிருமுட்பட உரியாளா தற்குத் தட் 
டில்லை ; அன்றியும் , பார்யா ரூபவ தீ பத்ரும் ” என்றபடி மனைவிகட்டழகை 
யுடையவளாயிருத்தல் , கொடுந்தீங்கு தருவதொன் றன்றோ ? அங்ஙனம்கண் 
டவரும் விரும்பும்படியன்றிக் கொண்டநீர் விரும்பு தற்கு வேண்டியபடி நான் 
அழகியவடிவுகொண்டால் , அவ்வளவு மாத்திரமே என்னை ஏற்றுக்கொள்ளு 
தற்குப் போதாதோ ? என்றனள் என்பதாம் . 

( க ) 
கக உ . சிவனுமலர்த் திசைமுகனுந் திருமாலுந்தெறுகுலிசத் 

தவனுமடுத்தொன்றாகிநின் றன்னவுருவோனே 
புவன மனைத்தையுமொருதன் பூங்கணையாலுயிர்வாங்கு 
மவனுமுனக்கிளையானோவிவனேபோலருளிலனால் . 
(இ - ள் . ) சிவனும்- , மலர் திசை முகனும்- தாமரைமலரில் தோன்றிய 
பிரமனும் , திருமாலும் - ஸ்ரீமகாவிஷ்ணுவும் , தெறு குலிசத்தவனும் - ( பகை 
வரை ) அழித்திடுகிறவச்சிராயுதத்தையுடைய இந்திரனும் , அடுத்து சேர்ந்து , 
ஒன்று ஆகி நின்று அன்ன - ஒருவடிவங்கொண்டு நின்றாற்போன்ற , உரு 
வோனே - சிறந்தவடிவமுடையவனே ! -- புவனம் அனைத்தையும் 
லோகங்களிலுமுள்ள பிராணிகளையும் , ஒரு தன் பூ கணையால் - ஒப்பற்ற 
தனது மலாம்புகளால் , உயிர் வாங்கும் - மரண வேதனைப்படுத்துகிற , அவ 


சகல 


248 


ஆரணியகாண்டம் 


னும் - அம்மன்மதனும் ; உனக்கு இளையானோ-உனக்குத் தம்பியோ ? இவனே 
போல் அருள் இலன் - இந்த உனது தம்பி போலவே ( என்னிடம் ) கருணை 
யில்லா தவனா யிருக்கின்றான் ; ( எ - று . ) - ஆல் - ஈற்றசை . 

திரிமூர்த்திகளும் இந்திரனும் சேர்ந்து ஒருவடிவமாகி நின்றாற்போன்ற 
வடிவமுள்ளவனேயென விளித்தது - பராக்கிரமமும் , ஒழுக்கமும் , ஆட்சியும் , 
பொலிவும் விளங்கப்பெற்ற தோற்றமுடையவனே யென்றபடி . இலக்கும 
ணன் கண்ணோட்டமில்லாமல் தன்னை வருத்தியது போல மன்மதனும் மிக 
வருத்துகின்றன னென்பாள் , அவனு முனக்கிளையானோ என்றாள் . ( கஙஉ ) 


வேறு . 


க . பொன்னுருவப் பொருகழலீர்புழைகாண மூக்கரிவான் 
பொருள் வேறுண்டோ, வின்னுருவமிதுகொண்டிங்கிருந்தொழியுநம் 
மருங்கேயே காளப்பாற் , பின்னிவளையயலொருவர் பாராரென்றே 
யரிந்தீர்பிழைசெய்தீரோ, வன்ன தனையறிந்தன்றோ வன்பிரட்டி 
பூண்டதுநானறிவிலேனோ. 

( இ - ள் . ) பொன் உருவம் பொரு கழலீர் - பொன்மயமான அழகிய 
போர்க்கு உரிய வீரக்கழலுடையவர்களே !-இன் உருவம் இது கொண்டு 
இங்கு நம் மருங்கே இருந்தொழியும் - ( நாம் இவளை அங்கபங்கப்படுத்திவிட் 
டால் ) இனிய இந்தவடிவத்தைக்கொண்டு இவ்விடத்தில் நமது அருகிலேயே 
எப்பொழுதும் இருந்து தீர்வாள் : அப்பால் ஏகாள் (நம்மிடத்தைவிட்டு ) 
அயலிற் செல்லமாட்டாள் ; பின் இவளை அயல் ஒருவர் பாரார் ( அங்கபங்க 
மடைந்த ) பின் இவளை வேறொருவரும் விரும்பிநோக்கார் , என்றே- என்று 
எண்ணியே , அரிந்தீர் - அறுத்திர்கள் ; ( ஆதலால் ) , பிழை செய்தீரோ - 
( எனக்கு நீங்கள் ) துன்பஞ்செய்தீர்களோ ? ( அல்லீர் என்றபடி ); ( இவ்வா 
றன்றி ), புழை காண - பெருந்துளை படும்படி , மூக்கு அரிவான் ( எனது ) 
மூக்கையறுத்தற்கு , பொருள் வேறு உண்டோ - ( நான் இப்பொழுது சொல் 
லுங் காரணமொன்றொழிய ) வேறோர் உத்தேசம் உள்ளதோ ? ( இல்லை 
யென்றபடி ) ; அன்ன தனை அறிந்து அன்றோ - அந்தஉட்கருத்தை அறிந்தல் 
லவா , நான்-- , அன்பு இரட்டி பூண்டது - முன்னிலும் இருமடங்காக அன்பு 
கொண்டது ; அறிவு இலேனோ - ( இல்லாவிட்டால் என்னுடம்பையறுத்த உம் 
மிடம் முன்னினும் மிக்க அன்பு கொள்ளுதற்கு நான் ) அறிவில்லா தவளோ? 

இவள் இப்படிப்பட்ட குறையற்ற பேரழகுடனே யிருந்திட்டால் 
இவளை வேறுயாரேனும் பார்த்து ஆசைகொள்ளக்கூடும் ; அங்ஙனமன்றி , 
சிறி துகுறையுண்டாம்படி ஒருசார் அங்கபங்கப்படுத்திவிட்டால் எவரும் 
இவளை விரும்பா ராதலால் , எங்குஞ்செல்லாமல் இங்கேயே நம்மிடத்தில் 
என்றும் நிலைத்திருப்பாள் என்ற கருத்தினாலேயே அறுத்தீர் ! இப்படி என் 
னிடம் காதல்பற்றி . இதுசெய்தீ ரொழியப் பிழைபாடாகச் செய்தீரல்லீர்; 


சூர்ப்பணகைப்படலம் 


249 


அவ்வுட்கருத்தை நான் குறிப்பாக உணர்ந்ததனாலேயே முன்னிலும்மிகுதி 
யாக உம்மிடம் காதல் கொண்டேன் ; அங்ஙனம் உட்கருத்தையறியாவிடின் , 
துரோகஞ்செய்தவரிடம் அதிகபாசம் வைக்கும்படியான அவ்வளவுபுத்தியில் 
லா தவளோ நான் ? என் றன ளென்பதாம் . 


இது முதல் இப்படலம் முடியுமளவு முள்ள பதினொரு கவிகள் - பெரும் 
பாலும் முதல் நான்கு சீரும் காய்ச்சீர்களும் , மற்றிரண்டும் மாச்சீர்களு மா 
கிய கழிநெடிலடி நான்கு கொண்ட அறுசீராசிரியவிருத்தங்கள் . இவற்றில் 
ஈற்றுச்சீர் , தேமாச்சீராகவே நிற்கும் : 

( க . கூ ) 


கஙச . வெப்பழியாநெடுவெகுளிவேலாக்கரீதறிந்துவெகுண்டு 
நோக்கி , 

, னப்பழியா லுலகனைத்து நும்பொருட்டாலழிந்தனவாமறத் 
தைநோக்கி , யொப்பழியச்செய்கிலாருயர் குலத்துத்தோன் றினோ 
ணர்ந்து நோக்கி , யிப்பழியைத் துடைத்து தவியினி திருத்திரென்னொ 
டுமென்றிறைஞ்சிநின்றாள் . 

( இ - ள் . ) வெப்பு அழியா - உக்கிரத்தன்மை நீங்காத , நெடு வெகுளி 
பெருங்கோபமுடைய , வேல் அரக்கர் ஆயுதப்பயிற்சியில் வல்லவரான 
இராக்கதர்கள் , ஈது அறிந்து - ( நீர்செய்த ) இச்செய்தியை உணர்ந்து , வெகு 
ண்டு நோக்கின் - கோபங்கொண்டு விழித்துப்பார்த்தமாத்திரத்தால் , அ பழி 
யால் உலகு அனைத்தும் நும் பொருட்டால் அழிந்தன ஆம் - ( நீர் எனக்குத் 
தீங்கு செய்ததாகிய ) அந்தக்குற்றத்தால் உலகத்து உயிர்களெல்லாம் - உங் 
களுக்காக அழிந்தனவாய்விடும் ; உயர் குலத்து தோன்றினோர் - உயர்ந்த 
குலத்திற் பிறந்தவர் , அறத்தை நோக்கி - தருமத்தை ஆலோசித்து , ஒப்ப 
அழிய செய்கிலார் - ( தங்களுக்காக உலகமெல்லாம் ) ஒருங்கே அழியச்செய்ய 
மாட்டார் ; நோக்கி உணர்ந்து - ( அந்த முறைமையை நீரும் ) ஆராய்ந்து 
அறிந்து , இ பழியை துடைத்து- ( உமக்குநேரக்கூடிய ) இந்தப்பழியைஇல்லை 
யாக்கி , உதவி - நன்மை செய்து , என்னொடும் இனிது இருத்திர் - என்னு 
டனே இனிமையாகக் கூடி வாழ்ந்திருப்பீர் , என்று என்று சொல்லி , இறை 
ஞ்சி நின்றாள் - ( இராமனை ) வணங்கிநின்றாள் , ( சூர்ப்பணகை) ; ( எ 

று . ) 


சாதாரணமாகவே சினந்து பொரு மியல்புள்ள அரக்கர்கள் , நீர் எனக் 
குச்செய்த பிழையைக் கேட்டறிந்து உம்மையழித்தற்பொருட்டுக் கோபித் 
துப்பார்ப்பாராயின் , அப்பார்வையின் கொடுமையாலே உம்மோடு உலகமுழு 
வதும் அழிந்திடும் ; இப்படி தமதுபிழையால் உலகமுழுதையும் அழியச்செய் 
தல் உயர்குலத்தோர்க்கு உரிய தருமமாகாது ; ஆதலால் , பழிப்புக்கு இடமில் 
லாதபடி வாழ்ந்திருப்பீர் என்று இராமனைச் சூர்ப்பணகை நமஸ்கரித்தனள் 
என்பதாம் . எனது அன்பிற்காக என்னுடன் சேராதிருப்பினும் உலகத்தின் 
துன்பமின்மைப் பொருட்டாகவாயினும் என்னுடன் சேர்வீர் என்றாள் . ( ) 

32 


250 


ஆரணியகர்ண்டம் 


இராமன் சூர்ப்பணகையை வெருட்டல் . 
கஙரு . நாடறியர்த்து பரிழைத்தநவையாக்கிதின்னன்னை தன் 
னை நல்குந், தாடகையையுயிர்கவர்ந்தசரமிருந்ததன்றியு நான் றவமேற் 
கொண்ட , தோடகையதுறுமலர்த்தாரிகலரக்கர் குலந்தொலைப்பான் 
றோன்றிநின்றேன் , போடகலப்புல்லொழுக்கைவல்லரக்கியென்றிறை 
வன்புகலும்பின்னும் . 

( இ - ள் . ) வல் அரக்கி - கொடிய ராக்ஷசியே! நாடு அறியா துயர் 
இழைத்த - உலகத்திலுள்ள சகல பிராணிகளுக்கும் (இதுவரையிலும் ) அனு 
பவித்திராத கொடுந்துன்பத்தைச் செய்த , நவை அரக்கி - குற்றமுள்ள ராக்ஷ 
சியாகிய , நின் அன்னை தன்னை நல்கும் தாடகையை - உனது தாயைப் 
பெற்றவளான தாடகையை , உயிர் கவர்ந்த உயிரை ( உடம்பினின்று ) பறித்த 
( கொன்ற ) , சரம் - அம்பு , இருந்தது - ( என்னிடம் ) உள்ளது ; அன்றியும் 
அதுவல்லாமலும் , நான்- , தவம் மேல்கொண்ட - தவத்தை மேற்கொண் 
டுள்ள , தோள் தகைய துறு மலர் தார் இகல் அரக்கர் - தோள்வலிமையுள்ள 
வர்களும் நெருங்கியபூமாலையையுடையவர்களும் பகைமைக்குணமுள்ளவர் 
களுமான இராக்கதரது , குலம் - வம்சத்தை , தொலைப்பான் - முற்றும் அழிக் 
கும்பொருட்டு , தோன்றி நின்றேன் - பிறந்துநின்றேன் ; ( ஆதலால் ) , புல் 
ஒழுக்கை - ( உனது ) அற்பந்டத்தையை , அகலபோடு - நீங்குமாறுவிட்டிடு, 
என்று 

சொல்லி , இறைவன் - ஸ்ரீராமன் , பின்னும் புகலும் - 
மீண்டுஞ் சொல்வான் ; ( எ - று . ) - அதனை , அடுத்த இரண்டுகவிகளிற் காண்க . 

உலகத்துக்குப் - பெருந்துன்பஞ்செய்த கொடிய ராக்ஷசியான தாட 
கையை அழித்த அம்பு என்னிடம் உள்ள தனாலும் , தவவொழுக்கத்தை மேற் 
கொண்டு அதனை நெடுங்காலம் மிகுதியாகச்செய்து அதனாற் பெற்ற வரங் 
களின் பலத்தாற் செருக்கியுள்ள அரக்கரைக் குலத்தோடுதொலைத்தற்குப் 
பிறந்தவன் நானாதலாலும் , நீ இத்தீயொழுக்கத்தை யொழித்து உடனே 
அப்பாற் செல்லாவிடின் உன்னைக் கொன்றிடுவே னென்று சொல்லி அச்ச 
முறுத்தினன் என்பதாம் . இதனால், நான் பெண்கொலை செய்யமாட்டே 
னென்று கருதவேண்டா என்றும் , மிக்கவலிமையுள்ள உன்னைக் கொல்ல 
வல்லேன் என்றும் வெளியிட்டவாறு . சுகேதுவின் மகளும் சுந்தனது மனை 
வியு மான தாடகை கணவனையிழந்தபின் மைந்தரான சுபாகுமாரீசரோடு 
அரக்கத்தன்மையையடைந்து : இராவணனது மாதாமகனான சுமாலியைச் 
சார்கையில் சுபாகுமாரீசர் அவனுக்கு அபிமானபுத்திரராய்ப் பிற்காலத்தில் 
இராவணனுக்கு மாதுலமுறைமைபூண்டனர் என்ற வரலாறுபற்றி . இங்கே 
சுபாகுமாரீசரது தாயான - தாடகையை இராவணது தாயான கேகசியின் 
தாயென்று அன்புமிகு தியைக் காட்டும் ஒற்றுமைநயம்படக் கூறிய தென்க . 

கங்சு . தரையளித்த தனிநேமித்தயாதன்றன் புதல்வரியார்தாய் 
சொற்றாங்கி , விரையளித்தகான்புகுந்தேம்வே தியருமா தவரும்வே 


என்று 


சூர்ப்பணகைப்படலம் 


521 


ண்ட நீண்டு , கரையளித்தற்கரியபடைக்கடலாக்கர் குலத்தொலைத்துக் 
கண்டாய்பண்டை , வரையளித் 

சடை , வரையளித்தகுலமாடநகர் புகுவேமிகை: தெரிய 
மனக்கொளென்றான் . 

( இ - ள் . ) யாம் - நாங்கள் , தரை அளித்த தனி நேமி தயாதன் தன் 
புதல்வர் - நிலவுலகமுழுவதையும் அரசாண்ட 

ஏகசக்கராதிபத்தியத்தை 
யுடைய தசரதசக்கரவர்த்தியினது குமாரர் , தாய் சொல் தாங்கி - ( எமது ) 
தாய்மாருள் ஒருத்தியான கைகேயியின் கட்டளையை ஏற்றுக்கொண்டு , 
விரை அளித்த கான் புகுந்தேம் - பரிமளத்தைமிகுதியாக வீசுகிற காட்டிற் 
சேர்ந்தோம் ; ( இங்கு ) , வேதியரும் மா தவரும் வேண்ட - (தண்டகாரணியத் 
தில்வசிக்கின்ற) வேதத்துக்குரிய ரான பிராமணர்களும் பெருந்தவமுடைய 
ரான முனிவர்களும் வேண்டியதனால் , நீண்டு கரை அளித்தற்கு அரியபடை 
கடல் அரக்கர் குலம் தொலைத்து கண்டாய் - மிகப்பரந்து எல்லை யமைத் 
தற்கு அருமையான சேனாசமுத்திரத்தையுடைய இராக்கதரது வம்சத்தை 
முற்றும் அழித்தபின்பே, பண்டை - பழமையான ( தொன்றுதொட்டு எங்க 
ளுக்கு உரிய தான ) , வரை அளித்த குலம் மாடம் நகர் - மலைகளை அன்போடு 
ஒப்பாகக்கொண்ட சிறந்தமாளிகைகளையுடைய அயோத்தியா நகரத்தில் , 
புகுவேம் - சேர்வோம் ; இவை - இவற்றை , தெரிய மனம் கொள் - விளங்க 
மனத்திற்கொள்வாய் , என்றான் - என்று சொன்னான் , ( ஸ்ரீராமன் ) ; ( எ - று . ) 

நாங்கள் பூலோகமுழுவதையும் தனது ஓராளுகையின் கீழ் அரசாண்ட 
தசரதசக்காவர்த்தியின் குமார ரென்றும் , மாதிருவாக்கியபரிபாலநத்துக் 
காக வனம்புகுந்தோ மென்றும் , அங்ஙனம் புக்கவிடத்திலே முனிவர்கள் 
பலரும் பிரார்த்தித்ததனால் அளவிடற்கரிய அரக்கர்குலத்தைத் தொலைத் 
தே எமது நகர்க்கு மீள்வதாக யாம் சங்கற்பித்துள்ளோ மென்றும் , இவ்விய 
ல்புகளை யெல்லாம் நன்றாகமனத்திற்கருதி நீ எமது முன்னிலையில் நில்லாது 
சென்று பிழைப்பா யென்றும் - கூறினன் என்பதாம் . கீழ் அரக்கர்குலந் 
தொலைப்பான் தோன்றி நின்றேன் என்று தொகுத்துச்சுட்டியதை இங்கு 
வகுத்துக்காட்டியவாறு . 

( கஙசு) 
ககூஎ . நெறித்தாரைசெல்லா ததிருதரெதிர்நில்லாதேநெடியதே 
வர் , மறித்தாரீண்டிவரிருவர்மானிடவரென்னாதுவல்லையாகின் , வெறி 
த்தாரைவேலாக்கர்விறலியக்கர் முதலினர்நீமிடலோரென்று , குறித் 
தாரையாவரையுங்கொணருதியேனின்னெ திரேகோறுமென்றான் . 

( இ - ள் ) நெறி தாரை செல்லாத நல்லொழுக்கத்தின் வழியிலே நட 
வாத , நிருதர் - இராக்கதரது , எதிர் - எதிரில் , நில்லாதே - நிற்கமாட்டா 
மல் , நெடிய தேவர் - சிறந்த தேவர்களும் , மறித்தார் - தோற்று - அழிந்தார் : 
ஈண்டு இவர் - இங்குள்ள இவர் , இருவர் மானிடவர் - இரண்டு சாதாரண 
மனிதர்கள் , என்னாது - என்று எளிதாகவினையாமல் , --வல்லை கின் - நீ 


252 


ஆரணியகாண்டம் 


கங அ . 


வல்லவளானால் , வெறி தாரை வேல் அரக்கர் - கோபாவேசத்தையும் கூர் 
நுனியுடைய வேலாயுதத்தையுமுடைய இராக்கதருள்ளும் , விறல் இயக்கர் 
முதலினர் - வலிமையையுடைய யக்ஷர் முதலியோரிலும் , மிடலோர் என்று 
நீ குறித்தாரை யாவரையும் - வலிமையுடையோரென்று உன்னாற் குறிக்கப் 
பட்டவ ரெல்லோரையும் , கொணருதியேல் - அழைத்துக்கொண்டுவருவை 
யானால் , மின் எதிரே கோறும் - உனது முன்னிலையிலே கொன் றிடுவோம் , 
என்றான் 
றான் - என்றுங் கூறினான் , ( இராமன் ) ; ( எ - று . ) 

அரக்கரெதிரில் தேவர்களனைவருமே அழிந்தனர் ; இம்மனித ரெவ் 
வளவு ? என்று அலட்சியமாக எண்ணாம லென்பது , முன்னிரண்டடியின் 
பொருள் . இயக்கர் முதலினரையுஞ் சேர்த்துச் சொன்னது , இவளது முதல் 
தமையனான குபேரன் யக்ஷர்களுக்கு அரசனாதல்பற்றியு மென்க . (கஙஎ ) 
பின்னும் அரக்கி தன்னைமணஞ் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தல் . 

கொல்லலாமாயங்கள் குறித்தனவேகொள்ளலாங்கொற் 
மமுற்ற , வெல்லலாமற்றியற்றும்வினையெல்லாங்கடக்கலாமேல்வாய் 
நீங்கிப் , பல்லெலாமுறத்தோன் ற ம்பகுவாயாளென்னாதுபார்த்தியா 
யி , னெல்லெலாஞ்சுரந்தளிக்குநீர் நாடகேளென்றுநிருதிகூறும் . 

( இ - ள்- ) நெல் எல்லாம் சுரந்து அளிக்கும் நீர் நாட - நெல்முதலிய 
தானியங்களையெல்லாம் மேல் மேல் மிகுதியாகவிளைவிக்கின்ற நீர்வள முள்ள 
நாட்டையுடையவனே ! கேள் - ( யான் சொல்வதைக் ) கேட்பாயாக : மேல் 
வாய் நீங்கி - வாயின் மேலிடத்தை விட்டு , பல் எலாம் உற தோன்றும் . 
பற்களெல்லாம் நன்றாய் வெளித்தோன்றப்பெற்ற , பகு வாயாள் திறந்த 
பெரியவாயையுடையவள் இவள் , என்னாது - என்று இகழாமல் , பார்த்தி 
ஆயின் - ( என்மீது ) அன்புநோக்கம்வைப்பையானால் , - கொல்லல் ஆம் 
( அரக்கராதியோரை ) அழிக்கலாம் : மாயங்கள் குறித்தனவே கொள்ளல் ஆம் - 
( அவர்களுடைய) மாயைகளை உள்ளபடியே அறிந்துகொள்ளலாம் : கொற்றம் 
முற்ற வெல்லல் ஆம்- அவர்கள் வெற்றியை முழுவதுஞ் சயித்திடலாம் : மற்று . 
இன்னும் , இயற்றும் வினை எல்லாம் கடக்கல் ஆம் - ( அவர்கள் ) செய்யுங் 
கொடுந்தொழில்கட்கெல்லாம் உள்ளாகாது தப்பலாம் , என்று - 
சொல்லி , நிருதி - அரக்கியான சூர்ப்பணகை, கூறும் - (மீண்டுஞ்) சொல் 
வாள் ; ( எ .று . ) - அதனை அடுத்த மூன்றுகவி களிற் காண்க . 

மிக்கவலிமையையுடையவளான என்னை விகா ரரூபமுடைய ராக்ஷசி 
யென்று அலட்சியஞ்செய்யாமல் அங்கீகரிப்பாயானால் , என துஉதவியால் 
அரக்காதுமாயைகளை யெல்லாம் அறிந்து அவர்கள் செய்யுங் கொடுஞ்சூழ்ச்சி 
களுக்கெல்லாந் தப்பி அவர்களைக் கொல்லுதலும் வெல்லுதலுஞ் செய்தி 
டலர் மென் றனள் என்பதாம் . நீ வாக்குத்தத்தஞ்செய்தது நிறைவேறுதற் 
கும் என்னைமணத்தல் இனிய உபாயமாமென்று எடுத்துக்காட்டினாள் . 


என்று 


வாள்; ( எ 


சூர்ப்பணகைப்படலம் 


253 


கங்க . 


காம்பறியுந்தோளாளைக்கைவிடீரெனினும்யான் மிகை 
யோகள்வ , ராம்பொறியிலடலரக்கரவரோடேசெருச்செய்வானமைந் 
தீராயிற் , றாம்பொறியிற்பலமாயந்தரும்பொறிகளறிந்தவற்றைத் 
தடுப்பெனன்றே, பாம்பறியும்பாம்பின்காலெனமொழியும்பழமொ 
ழியும் பார்க்கிலீரோ. 

( இ - ள். ) காம்பு அறியும் தோளாளை - இளமூங்கிலை யொத்த தோள்க 
ளையுடைய இவளை , கைவிடீர் எனினும் - விட்டிடமாட்டீராயினும் , யான் 
மிகையோ - நான் மிகுதியோ ? கள்வர் ஆம் - வஞ்சகர்களாகிய , பொறி இல் 
நல்லறிவில்லாத , அடல் அரக்கரவரோடே - வலிய அந்த அரக்கர்களுடனே , 
செரு செய்வான் - போர்செய்தற்கு , அமைந்தீர் ஆயின் - சித்தரானீரானால் , 
பொறியின் - பஞ்சேந்திரியங்கள் போல , பல மாயம் தரும் - அனேகவஞ்சனை 
களைச் செய்யவல்ல , பொறிகள் - (அவ்வரக்கர்களது ) யந்திரங்களை , அறிந்து . 
( நான் ) அறிந்திருத்தலால் , அவற்றை தடுப்பென் அன்றே - அவற்றைத் 
தடுத்து உதவுவேனன்றோ; பாம்பின் கால் பாம்பு அறியும் என மொழியும் 
பழமொழியும் பார்க்கிலீரோ - ‘ பாம்பின் காலைப் பாம்பே அறியும் என்று 
(உலகத்தார்யாவரும் ) சொல்லுகிற தொன்றுதொட்ட வார்த்தையையே 
னும் பொருள் செய்கின்றீரில்லையோ ? ( எ - று . ) 

பாம்பின் காலைப் பாம்பே அறியும் என்ற முதுமொழியின்படி அரக்க 
ரது சூழ்ச்சிகளை அரக்கியாகிய யானே நன்கு அறிவே னாதலால் , அரக்கரைக் 
கொல்லச் சங்கற்பித்த உமக்கு நான் நல்ல துணையாவேன் ; ஆதலால் , அவளை 
விட்டிடீராயினும் என்னையுங் கூடவே அங்கீகரிக்கலாகாதா?” என்றனளென் 
பதாம் . குறித்த இலக்குத் தவறாமல் மனத்தையிழுத்துத் தம்வசப்படுத்திக் 
கெடுக்கிற இந்திரியங்கள் அங்ஙனஞ்செய்யுங்கொடிய யந்திரங்களுக்கு ஏற்ப 
உவமையாயிற்று . 

( கஙகூ ) 
உளங்கோடலுனையிழைத்தாளுளளொருத்தியென்னுதி 
யேனிருதரோடுங் , களங்கோடற்குரியசெருக்கண்ணியக்காலொருமூ 
வேங்கலந்தகாலைக் , குளங்கோடுமென்றி துவுமுறுகோளேயென்று 
ணருங்குறிக்கோளில்லா, விளங்கோவோடெனையிருத்தினிருகோளு 
ஞ்சிறைவைத்தாற்கிளையேனென்றாள் . 

( இ - ள் . ) உனை உளம் கோடல் இழைத்தாள் ஒருத்தி உளள் என்னுதி 
யேல் -- உன்னை மனத்திலேவிரும்பிக் கொழுநனாகக்கொள்ளுதலைச் செய்த 
ஒருத்தி உடனிருக்கிறா ளென்று கருதுவாயானால் , -- நிருதபோடும் களம் 
கோடற்கு உரிய செரு கண்ணியக்கால் - அரக்கருடனே போர்க்களத்திற் 
கொள்ளுதற்குரிய போரை ( நீ ) - செய்யநினைத்தால் , ஒரு மூவேம் -கலந்த 
காலை - (நீங்களிரண்டுபேரும் நானொருத்தியு மாகிய ) நாம் மூன்று பேரும் 
ஒருங்கு சேர்ந்தபொழுது , குளம் கோடும்-( போர்க்களத்தை ) இரத்தவெள்ள 


கச O. 


254 


ஆரணிய காண்டம் 


மாகச்செய்து வெற்றிகொள்வேம் , என்ற இதுவும் , -உறு கோளே ஏற்ற 
கொள்கையே , என்று உணரும் - என்று அறிகிற, குறிக்கோள் -ஆலோசனை , 
இல்லா- இல்லாது ( என்னை அங்கபங்கஞ்செய்த ), இளங் கோவோடு-( உனது ) 
தம்பியுடனே , எனை இருத்தின் என்னை ( நீ ) வாழவைத்தால் , இரு கோளும் 
சிறை வைத்தாற்கு இளையேன் - ( சூரியசந்திரரென்னும் ) இரண்டுகிரகங்க 
ளையுஞ் சிறையிலேவைத்த இராவணனுக்கு இளையவளான யான் வலிமை 
யில் அவனுக்குப் பின்னிடேன் , என்றாள் - என்று சொன்னாள் ; (எ - று . ) 

மிக்க அன்போடு என்னைக் காதலித்துள்ள மனைவியொருத்தி எனக்கு 
இருக்கையில் உன்னையுங் கூட அங்கீகரித்தல் தகுதியன்று என்று நீ 
என்னை மணம் மறுப்பையானால் , உன் தம்பிக்காயினும் என்னை மணஞ்செய் 
வித்தால் , இராவணன் தங்கையான யான் வலிமையில் இராவணனினுங் 
குறைந்தவளல்ல ளாதலால் நாம்மூன்று பேரும் ஒருங்குகூடி எளிதில் அரக் 
கரைவென்றிடலா மென்றனள் என்பதாம் . - இப்படிப்பட்ட எனது ஆற்ற 
லையும் பயனையும் கருதாமையாலேயே உன் தம்பி என்னை இங்ஙனங்குறைவு 
படுத்தினன் ; அவற்றைக்கருதின் அங்கனஞ்செய்யான் என்பாள் , திருத 
ரோடும் ...... குறிக்கோளில்லா இளங்கோ என்றாள் . இரட்டுறமொழி தலால் , 
‘ இளையேன் என்பதற்கு - உடன்பாட்டுக்குறிப்பு வினையாலணையும் பெய 
ரும் , எதிர்மறைத்தெரிநிலை முற்று மாக இருபொருள் ஒருங்கே கொள்ளப் 
பட்டது . குறிக்கோள் - கருதிய தொழிலை முடித்தற்கு வேண்டிய உபாயத் 
தைத் தழுவுதல் . சூரியசந்திராதி தேவரனைவரையும் வென்று அவரவர்வச 
மில்லாதபடி தன்வசமாக்கிக் கீழ்ப்படுத்திய துபற்றியே, இருகோளுஞ்சிறை 
வைத்தான் என்றது . 

( கச 0 ) 
கசக . பெருங்குலாவுறுநகர்க்கேயேகுநாள் வேண்டு முருப்பிடிப் 
பேனன்றே , லருங்கலாமுற்றிருந்தானென்னினுமீங்கிளையவன்றான 
ரிந்தகாசி , யொருங்கிலாவிவளோடுமுறைவேனோவென்பானேலிறை 
வவொன்று , மருங்கிலா தவளோடுமன்றோநீநெடுங்காலம்வாழ்ந்ததெ 
ன்பாய் , 


( இ - ள் . ) பெருங் குலாவுறு நகர்க்கே ஏகும் நாள் - பெரிய கொண்டாட் 
டம்மிக்க நகரத்துக்கு (நீங்கள் ) மீண்டுசெல்லுங்காலத்தில் , வேண்டும் உரு 
பிடிப்பேன் - ( எனது. மாயா சக்தியால் ) வேண்டியவுடிவத்தைக் கொள்வேன் ; 
அன்றேல் - அங்ஙனமல்லாவிடின் , - சங்கு - இப்பொழுது , இளையவன் - 
(உன அ ) தம்பி , அருங் கலாம் உற்று இருந்தான் என்னினும் நீங்கிய கோபத் 
தையுடையனாயிருந்தரனாயினும் , அரிந்த நாசி ஒருங்கு இலா இவளோடும் 
உறைவேனோ என்பானேல் - அறுபட்ட மூக்கு முழுவ துமில்லாத இவளுடன் 
நான்கூடிவாழ்வேனோவென்று குறைகூறுவானாயின் ,-இறைவ- தலைவனே! 
மருங்கு ஒன்றும் இலாதவளோடும் . அன்றோ நெடுங்காலம் வாழ்ந்தது என் 


255 


சூர்ப்பணகைப்படலம் 


க ” . 


பாய் நீ- இடைசிறிதும் இல்லா தவளோடன்றோ வெகுகாலமாய் ( நான்) கூடி 
வாழ்ந்து வருவதும் என்று நீ ( அவனுக்கு ஏற்றசமாதானங் ) கூறுவாய் . 

நகரத்துக்குச் செல்லவேண்டுங்காலத்தில் மாயையால் வேண்டியவடி 
வம்எடுத்துக்கொள்வேன்; அதுவன்றி , இப்பொழுது உன் தம்பி நீ கூ.று தலால் 
என்னிடம் மாறுபாடுநீங்கி என்னை மணஞ்செய்தற்கு ஒருசார் உடன்படினும் , 
‘ மூக்கென்னும் ஓர்உறுப்பு முழுவதும் இல்லாதவளோடு ‘ நான் சேர்ந்துவாழ் 
வேனோ? " என்று ஒருசார் தடைகூறுவானாயின் , நான் இடையென்னும் ஒரு 
றுப்பு முழுவதும் இல்லா தவளோடு நெடுங்காலமாய்க் கூடிவாழ்கிறேனே , நீ 
வாழத் தடையென்ன ? என்று தக்கவிடையளித்து அவனை உடன்படுத்துவா 
யென் றனள் என்பதாம் . இங்குச் சீதையின் இடை நுட்பம் நன்குவிளங்கும் . 
பின்னிரண்ட்டியால் , சூர்ப்பணகையினது சமயோசிதமான கற்பனைச்சமத் 
கார்க்யம் தோன்றும் . 

( கசக ) 
இராமலக்குமணர் அவளைக் கொல்லுமாறு ஆலோசித்தல் . 

ன் றவண் மேலிளையவன்றானிலங்கிலைவேல்கடைக்கணி 
யாவிவளையீண்டு, கொன்றுகளை யேமென்றானெடிதலைக்குமருளென் 
கொல்கோவேயென்ன , நன்றது வேயர் மன்றோ போகாளேலாகவென 
நாதன் கூற , 

வொன்று மில்செனக்கிரங்காருபிரிழப்பெனிற்கிலென 
வரக்கியுன்னா. 

இதுவும் , அடுத்தகவியும் - குளகம் . 

( இ - ள் . ) என்றவள் மேல் என்று சொன்ன அச்சூர்ப்பணகையின் மேல் , 
( கடுங்கோபங்கொண்டு ) , இளையவன் தான் - இலக்குமணன் , இலங்கு இலை 
வேல் கடைக்கணியா -விளங்குகிற இலைவடிவமான வேலாயுதத்தைக் கடைக் 
கண்ணாற்பார்த்து , இவளை -- , ஈண்டு - இப்பொழுதே, கொன்று களையேம் 
என்றால் - கொன்றுஒழித்திடோமானால் , நெடிது அலைக்கும் மிகவும்வருத்து 
வாள் ; கோவே - தலைவனே ! அருள் என்கொல் - (உனது ) கட்டளையாதோ? 
என்ன - என்று ( இராமனை ) நோக்கிச்சொல்ல , - ( அதுகேட்டு) , நாதன் - தலை 
வனான இராமன் , அதுவே நன்று ஆம் அன்றோ - (நீசொன்னபடி செய் 
யும்) அதுவே மிகநல்லதாம் ; போகாளேல் - ( இனியும் அப்பாற் ) செல்லாளர் 
யின் , ஆக - அங்ஙனமே செய்ய அமையும் , என - என்று , கூற - சொல்ல , 
( அந்தச் சம்பாஷணையைக் கேட்டு ) , அரக்கி - சூர்ப்பணகை, இவர் எனக்கு 
ஒன்றும் இரங்கார் - இவர் என்னிடத்திற் சிறிதும் இரக்கங்கொள்ளார் ; ( ஆத 
லால் ) , நிற்கின் உயிர் இழப்பென் - (இன்னுஞ் சிறிதுபொழுது நான் இங்கு ) 
நின்றால் ( இவர்களால் ) உயிரையிழந்திடுவேன் , என -என்று, உன்னா- எண்ணி , 
( எ - று .) - போனாள் என் வருங்கவியோடு முடியும் . 

என் றனள் மேல் என்ற பாடத்துக்கு, என்றனள் - என்று சொன்னாள் ; 
மேல் அதன்பின்பு என்று பொருள் கொள்க.: கடைக்கண் - கண்கடை 


256 : 


ஆரணிய காண்டம் 


ன்றோ , 


என்பது முன்பின்னாகத்தொக்குவந்த ஆறாம் வேற்றுமைத்தொகை ; இலக்க 
ணப்போலியுமென்பர் . ஒன்றும் - ஒருவகையாலும் என்றலுமாம் . ( கச ) 

கசங் . ஏற்றநெடுங்கொடிமூக்குமிருகாதுமுலையிரண்டுமிழந்து 
ம்வாழ , வாற்றுவனேவஞ்சனையாலுபையுள்ளபரிசறிவான மைந்தத 

காற்றினிலுங்கனலினிலுங் கடியானைக்கொடியானைக்கானை 
யுங்கள் , கூற்றுவனையிப்பொழுதேகொணர்கின் றேனென்று சலங் 
கொண்டு போனாள் . 

(இள். ) ஏற்ற- அழகி தாய் அமைந்த, நெடு -நீண்ட , கொடி மூக்கும் 
கொடி போன்ற மூக்கையும் , இரு காதும் - இரண்டுகாதுகளையும் , முலை இரண் 
டும் - இரண்டு முலைகளையும் , இழந்தும் - (உங்களால் ) இழந்தபின்பும் , வாழ 
ஆற்றுவனே - ( உங்களுடன்கூடி ) வாழ்ந்திருக்கப் பொறுப்பேனோ ? உமை 
உள்ள பரிசு அறிவான் வஞ்சனையால் அமைந்தது அன்றோ - ‘ நான் மீண்டு 
வந்து கூறியது முழுவதும் ) உங்களியல்பை உள்ளபடி யறியும்பொருட்டு 
வஞ்சனையாகச் செய்ததன்றோ ? காற்றினிலும் கனலினிலும் கடியானை 
கொடியானை - காற்றைக்காட்டிலும் விரைவுள்ளவனும் நெருப்பைக்காட்டி 
லும் கொடுமையுள்ளவனுமான , கரனை- , உங்கள் கூற்றுவனை -உங்களுக்கு 
யமனாகும்படி , இப்பொழுதே கொணர்கின்றேன் - இப்பொழுதே அழைத்துக் 
கொண்டுவருகிறேன் , என்று - என்று சொல்லி , சலம் கொண்டு - தணியாதமுற் 
றின வைரங் கொண்டு , போனாள் - ( சூர்ப்பணகை) சென்றிட்டாள் ; ( எ - று . ) 

காற்றினிலுங் கனலினிலுங் கடியானைக் கொடியானை என்பது - காற் 
றினிலுங்கடியானை , கூற்றினிலுங்கொடியானை என்று முறையே சென்று 
இயை தலால், முறைநிரனிறைப்பொருள்கோள் . 

( கசங ) 
இராமன் மனைவியோடும் தம்பியோடும் பஞ்சவடியில் வசிக்கையில் , 
முன்பனிக்காலம் வந்தவளவிலே , சூர்ப்பணகை வந்து அப்பெருமானழகைக் 
கண்டு காமமயக்கங்கொண்டு அடுத்துவினாவி இன்னானென்று அறிந்து 
கொண்டு . தன்னை இன்னாளென்று தெரிவித்துத் தன்வேட்கையை வெளிப் 
படையாகக்கூறித் தன்னை மணஞ்செய்து கொள்ளும்படி பலவி தமாய்ச் 
சொல்ல , அதற்கு உடன்படாமல் ராமன் விளையாட்டாய் மனைவியுட 
னிருக்கிற என்னை நீ மணஞ்செய்து கொள்ளுதலில் விசேஷமில்லை ; மனையா 
ளுடன் கூடியிராத என் தம்பியை மணஞ்செய்து கொண்டு சக்களத்தியில்லா 
மல் வாழ்வாய் என்று கூற , அங்ஙனமே அவள் இராமனைவிட்டு இலக்குமண 
னையடைந்து , தன்னை மணஞ்செய்துகொள்ளவேண்டு மென்ன , அதற்கு 
அவ்விளையநம்பி அடியவனான எனக்கு மனைவியாய் நீயும் அடியவளாவதிற் 
சிறப்பு என்ன ? தலைவனான இராமனையே கொழுநனாகப் பெறுவாய் என்ன , 
அதுகேட்டு அவள் மீண்டும் இராமனையடைந்து தன்னை மணஞ்செய்து 
கொள்ளுமாறு வற்புறுத்திக்கூறி இந்தமானுடமகளை இப்பொழுதே உண் 
பொழித்து , மாற்றவளில்லாமல் உன்னுடன்கூடி வாழ்வேன் என்று சொல் 


கரன்வதைப்படலம் 


257 


லிச் சீதையைப்பிடிக்கத் தொடா , அதுகண்டு கோபங்கொண்ட இராமன் 
தம்பியை நோக்கி கொடியவரோடு பரிகாசஞ்செய்தல் தக்க தன்று : இவளைத் 
தண்டிப்பாய் என்று நியமிக்க , இளையபெருமாள் வாளையெடுத்துக்காதையும் 
மூக்கையும் அறுத்திட , அவள் இரத்தம் பெருக்கிக்கொண்டு கதறியிரைச்ச 
லிட்டவாறே கானை நோக்கிச் சென்றன ளென்று ஸ்ரீ வால்மீகி ராமாயணத் 
தில் வரலாறு கூறப்பட்டுள்ளது . 

இங்ஙனம் முதனூலோடு சிறி துசிறிது வேறுபடுவது , “ முன்னோர் 
நூலின் முடி பொருங் கொத்துப் , பின்னோன் வேண்டும் விகற்பங் கூறி , 
அழியா மரபினது வழி நூ லாகும் ” என்ற வழி நூலிலக்கணம்பற்றி இவ்வா 
சிரியராற் பிற நூல்மேற்கோள் கொண்டு அமைக்கப்பட்ட தென அறிக. 
இவ்வாறு வருவன பிறவற்றிற்கும் இங்ஙனமே கொள்க . இங்ஙனம்மாறுபட்ட 
இடத்து ஸ்ரீ ராமாயணத்தில் இல்லையேயாகிலும் , இதிகாசாந்தரபுராணாதி 
களிலேயாதல் கல்பாந்தரத்திலேயாதல் உண்டென்று கொள்ளவேணும் 
என ஆன்றோர் அருளிச்செய்து அமைத்திருத்தல் உணரத்தக்கது . இதிகா 
சாந்தரமாகிய பாரதத்திலும் , ஸ்காந்தம் கூர்மம் பாத்மம் முதலிய புராணங் 
களிலும் இராமசரித்திரம் சிற்சிலவிடத்து வேறுபடக்கூறியிருத்தல் காண்க . 


தகாதகாரியத்திற் பிரவேசித்தவர்க்குத் தக்கதண்டனை சான்றோராற் 
செய்யப்படுமென்பதும் , அங்கனஞ்செய்யுமிடத்து இன்றியமையாதபொழு 
தன்றி மற்றைய பொழுது சான்றோர் கொடிய பெண்ணையுங் கொலை செய் 
யத்துணியா ரென்பதும் , பெண்கொலை தகு தியன்றென்ற காரணத்தால்மாத் 
திரமேயன்றிக் கான் முதல் இராவணனீறாகக் கொடிய அரக்கரையெல்லாந் 
தொலைத்தற்கு ஒரு தூதாக அமைதற்பொருட்டும் சூர்ப்பண கையை அவர்கள் 
உயிரேடுவிட்டிட்டன ரென்பதும் , விளையாட்டு வினையாய் முடியும் என்ப 
தும் முதலியன இப்படலத்தில் வெளியாம் . 

சூர்ப்பணகைப்படலம் முற்றிற்று . 


ஆறாவது 
கரன் வதைப்படலம். 
கானது வதையைப்பற்றிக் கூறும் பாக மென்று பொருள் . கரன் 
வதை யென்ற தொடர் - ஆறாம் வேற்றுமைத்தொகை ; இது இராமபிரான் 
கரனைக் கொன்றதை யுணர்த்து தலால் , இங்கு ஆறனுருபு செயப்படுபொரு 
ளில் வந்த தென்க: முன்னும் பின்னும் இதுபோன்ற தொடர்மொழிகளை 
யெல்லாம் இங்கனமே கொள்க . கான் - கொடியவன் ; வடசொல் . வதை - 
கொலை ; வதம் என்ற வடசொல் ஈறு திரிந்தது . 

கான் - பூர்வீக ராக்ஷச சிரேஷ்டனான சுமாலியின் மகளும் , இராவணன் 
தாயான கேகசியின் தங்கையும் , இராவணனது தந்தையான விசிரவ முனிவ 

33 


258 


ஆரணியகாண்டம் 


ரையே கொழுநனாக அடைந்தவளும் , இங்குக்காட்டிய இருமுறையாலும் 
ராவணனுக்குச் சிறிய தாயுமாகிய கும்பீநசியின் குமாரன் ; இராவணனும் 

வக் 
குத் தம்பி முறையில் நிற்பவன் ; தண்டகாரணியத்திலே ஜகஸ்தானத்தில் 
சூர்ப்பணகை வசிப்பதற்கென்று ஏற்படுத்திய இராச்சியத்தில் அவளுக்குப் 
பாதுகாவலாகவும் அவள் இட்ட கட்டளைப்படி நடப்பதற்காகவும் இராவண 
னால் நியமித்து வைக்கப்பட்ட பெரிய அரக்கர் சேனைக்கு முதற்றலைவன் , 

இராமலக்குமணரிடத்துக் கறுக்கொண்டு சென்ற சூர்ப்பணகை கான் 
காலில் விழுந்து புலம்பி முறையிட்டு ‘வனத்தில்வந்த இரண்டுமனிதர்க 
ளுடன் நின்ற ஒரு கட்டழகியை இராவணனுக்காக நான் எடுத்துச் செல்ல 
முயலுகையில் அவர்கள் என்னை இப்படி பங்கப்படுத்தினார்கள் என்று 
சொல்ல , அது கேட்டு அவன் சினந்து போருக்கு எழுகையில் , பதினான்கு 
இராக்கத வீரர்கள் வந்து இத்தொழிலை எங்களுக்குக் கொடுத்திடு என்று 
சொல்லி அவனிடம் விடைபெற்றுச் சூர்ப்பணகை வழிகாட்டச் சென்று 
இராமனுடன் பொருது அழிய , அரக்கி , மீண்டும் ஓடி நடந்ததைச் சொல்ல 
கான்மிகப்பெரிய சேனையோடும் அறுபதுலக்ஷம்படைவீரர்களோடும் சேனைத் 
தலைவர் பதினால்வரோடும் தூஷணன் திரிசிரா என்னும் முக்கிய சேனாதிபதி 
களோடும் புறப்பட்டு , அப்பொழுது சம்பவித்த தீநிமித்தங்களை அகம்ப 
னென்ற அறிவாளன் வந்து சொல்லித் தடுக்கவுங்கேளாமல் செருக்கி விரைந்து 
வந்து போர்தொடங்குகையில் , இராமன் , பர்ணசாலையினின்று வெளிப்பட்டு , 
போர்க்கோலங்கொண்ட லக்ஷ்மணனை விலக்கிச் சீதைக்குக் காவலாக வைத்து 
விட்டு, தான் தனியே யெதிர்த்துச்சென்று பெரும்போர் செய்து பலரையும் 
அழித்து, முடிவில் கரனைக் கொல்லும்பொருட்டு ஒரம்பு தொடுக்கத் தொடங் 
குகையில் , இராமனது வில் முறிந்துவிடவே , இராமன் தன்கையைப் பின்னே 
நீட்டி வருணன் தந்த விஷ்ணு தனுசைப் பெற்று அதனை வளைத்து 
நாணேற்றி அம்பு தொடுத்து முன்பு கானது வலக்கையைத் துணித்துப் 
பின்பு கானையுந் துணித்து வெற்றிகொள்ள , அதுகண்டமாத்திரத்தில் அரக் 
கர் குலத்தை யழிப்பவளான சூர்ப்பணகை இராவணனுக்குச் செய்தி கூறும் 
பொருட்டு இலங்கையை நோக்கி ஓடின ளென்பது , இப்படலத்தின் கதைச் 
சுருக்கம் . 

சூர்ப்பணகை சென்று கரன் காலில் விழதல் . 
க . இருந்தமாக்கரன்றாளிணையின்மிசைச் 

சொரிந்தசோரியள் கூந்தலடூம்பெனத் 
தெரிந்தமூக்கினள்வாயினள் செக்கர்மேல் 
விரிந்தமேகமெனவிழுந்தாளரோ. 


ள் . ) சொரிந்த சோரியள் - பெருகுகிற இரத்தத்தையுடையவளும் , 
கூந்தலள் - ( விரிந்த ) தலைமயிரையுடையவளும் , தூம்பு என தெரிந்த மூக்கி 
ளை 

மதகுபோலத் துவாரங் காணப்படுகிற மூக்கையுடையவளும் , வாயி 


கரன் வதைப்படலம் 


259 


னள் -( பெரிய ) வாயையுடையவளும் ஆகிய சூர்ப்பணகை, 

ஆகிய சூர்ப்பணகை, - மேல் செக்கர் 
விரிந்த மேகம் என மேலே செவ்வானம் படரப்பெற்ற மேகம் போல , இருந்த 
மா கரன் தாள் இணையின் மிசை விழுந்தாள் - ( ஜநஸ் தானத்தில் ) இருந்த 
பெருமையுள்ள கானுடைய இரண்டு கால்களின் மேல் விழுந்திட்டாள் . ( எ - று ) 

" கானை யுங்கள் கூற்றுவனை யிப்பொழுதே கொணர்கின்றேன் என்று 
முதிர்ந்த வை ரங்கொண்டு சென்ற சூர்ப்பணகை , அறுபட்ட உறுப்புக்களி 
னின்று இரத்தம் பெருகத் தலைவிரி கோலத்தோடும் விகாரவடிவத்தோடும் 
பெருவாய்திறந்து கதறிக்கொண்டு சபையில் வீற்றிருந்த கானது கால்களில் 
விழுந்தன ளென்பதாம் . இவளது உடம்பின் மீது வழிகிற இரத்தப்பெருக்குக் 
கும் பரவிய செம்பட்ட மயிர்க்கும் செவ்வானத்தையும் , கரிய உடம்புக்கு 
மேகத்தையும் உவமைகூறின ரென்க. சொரிந்த என்பதைக் கூந்தலுக்கும் , 
தூம்பெனத்தெரிந்த என்பதை வாய்க்கும் அடைமொழியாக்கலாம் . தூம்பு 
நீர்வரும் பெருவழி . அரோ - ஈற்றசை . உவமையணி . 

இது முதல் உசு கவிகள் - கீழ்ப்படலத்தின் ஆம் கவி போன்ற 
கலிவிருத்தங்கள். 

சூர்ப்பணகை கதறுதலும் , புரளுதலும் . 
அழுங்குநாளிதென் றந்தகனாணையாற் 
நழங்குபேரியெனத்தனித்தேங்குவாண் 
முழங்குமேகமுடித்தவெந் தீயினாற் 
புழுக்குநாகமெனப்புரண்டாளரோ. 

-ள் . ) அழுங்கு நாள் இது என்று - ( அவ்வரக்கர்கள் ) அழிகிற தினம் 
இது என்று , அந்தகன் ஆணையால் தழங்கு - யமனுடைய கட்டளையால் 
( அடிக்கப்பட்டு ) ஒலிக்கிற, பேரி என - முரசவாத்தியம் போல , தனித்து 
ஏங்குவாள் - தனியே ( பேராரவாரம்படக்) கதறுபவளான சூர்ப்பணகை, 
முழங்கு மேகம் முடித்த - ஆரவாரஞ்செய்கிற மேகம் வெளிப்படுத்திய , 
வெம் தீயினால் - கொடிய நெருப்புமயமான இடியினால் , புழுங்கு - வெந்து 
வருந்துகிற , நாகம் என - பாம்பு போல , புரண்டாள்- ; ( எ - று . ) 

இவள் கதறியழுகிற குரலோசை அங்குள்ள கான் முதலிய அரக்கரை 
இராமபிரானுடன் உடனே போர்செய்ய எழும்படி தூண்டி அவரனைவரும் ,, 
அன்றைக்கே இறந்தொழிதற்குக் காரணமாவ துபற்றி , இராக்கதநாசசூசகமாக 
யமன் அறைவித்த பறையொலியை அக்கதறலுக்கு உவமை கூறினார். இனி 
அழுங்கு நாள் - ( உலகத்து உயிர்கள் அனைத்தும் ) மடியும் ஊழிக்காலமென் 
பாரும் உளர் . அந்தகன் - அழிவுசெய்பவன் . ஆணை - ஆஜ்ஞா என்ற வட 
சொல் சிதைந்தது . இடிக்கு அழி தல் , நாகத்தின் இயல்பு . முடித்தல் 
பிராணிகட்கு அபாயமுண்டாம்படி முதிர வெளியிடுதல் . பேரீ . வடசொல் , 
உவமையணி . 

( உ ) 


- 


மும் 
இது முதல் ஐந்து கவிகள் : 
முதலடியின் கருத்து . வாக் - வடசொல் . வாக்கிற்கு , 
26.6 

ஆரணியகாண்டம் 
கரன் சூர்ப்பணகையை இங்ஙனஞ் செய்தவர் யார் ? என்றல் . 

வாக்கிற்கொக்கப்புகைமுந்துவாயினா 
னோக்கிக்கூ சலர் நுன்னையித்தன்மையை 
யாக்கிப்போனவரார்கொலென்றானவன் 

- ஒருதொடர் . 
( இ - ள் .) ( அதுகண்டு ) , அவன் - கரன் , வாக்கிற்கு ஒக்க புகை முந்து 
பாயினான் - (பின்னே வெளிப்படுஞ்) சொல்லின் கடுமைக்குத் தகுதியாகப் 
புகை முந்தி வெளிப்படுகிற வாயையுடையவனாய் , நோக்கி-( அந்தச்சூர்ப்பண 
கையைப் ) பார்த்து , கூசலர் - கூச்சமில்லா தவர்களாய் , நுன்னை இ தன் 
மையை ஆக்கி- உன்னை இப்படிப்பட்ட தன்மையையுடையவளாகச் செய்து 
போனவர் - சென்றவர் , ஆர்கொல் - யாரோ ? என்றான் - என்றுவினாவினான 

என் 
( அதுகேட்டு ) , மூக்கின் சோரி முழீஇக்கொண்ட கண்ணினாள் - மூக்கினின்று 
பெருகுகிற இரத்தத்தால் முழுகடிக்கப்பட்ட கண்களை யுடையவளான அச் 
சூர்ப்பணகை, (எ - று . ) - சொல்லினாள் எனமேல் எ -ஆங்கவியோடு முடியும் 

உள்ளிருந்து பற்றி மேலெழுகிற நெருப்புக்கு அறிகுறியாகப்புகை முந்தி 
மேற்கிளம்புதல்போலத் தான் சொல்லுங் கடுஞ்சொல்லின் அழற்சிக்கு 
பக் கோ பாக்கினியாலுண்டான புகை வெளிப்படும் வாயுடையா னென்பது 
தகுதிப்பொருளது . நோக்கி என்றா 

நோக்கி என்றா னென் இயையும் . நோக்கிக் கூசல 
சென்று இயைத்து , உன்னை நோக்கியும் அஞ்சாமல் என்று உரைப்பாரும் 
உளர் . 

நுன்- திசைச்சொல் . இத்தன்மையை - முன்னிலையொருமைக்குறி 
ப்புவினையாலணையும் பெயர் : ஐ - விகுதி ; இனி, இரண்டாம் வேற்றுமைவிரி 
யெனக் கொண்டு , உனக்கு இந்நிலைமையைச் செய்து என்றலும் ஒன்று : அப் 
பொழுது , நுன்னை - உருபுமயக்கம் . இன்னானென்று அறியாமையின் , போன 
வர் என்று பன்மையாற் கூறினான் ; துணியலாகாவிடத்துப் பன்மையாற்கூ 
றுதல் , மரபு . கொல் - அசை 

கொல் - அசை . முழீஇ - முழுகி என்னும் வினையெச்சம் 
விகாரப்பட்ட சொல்லிசையளபெடை , நான்காம் அடியினால் , மூக்கு முழுவ 
தும் அறுபட்டமை விளங்கும் ; அன்றியும் , புரளுகையில் மூக்கிற்சோரியிற் 
கண் முழுகிற்று . 

இதுமுதல் நான்கு கவிகள் - சூர்ப்பணகை கூறும் விடை 
சு . இருவர்மானிடர் தாபதரேந்திய 

வரிவில்வாட்கையர் மன்மதன் மேனியர் 
தரும நீரர் தயா தன்காதலர் 
செருவினேருநிருதரைத்தேடுவார். 


ஏற் 


நான்கனுருபு . 


கரன்வதைப்படலம் 


261 


( இ - ள் . ) இருவர் மானிடர் - இரண்டுமனிதர்கள் , தாபதர் - முனிவேட 
ங்கொண்டவர்கள் : ஏந்திய வரி வில் வாள் கையர் - தரித்த கட்டமைந்த 
வில்லையும் வாளை யுமுடைய கையையுடையவர்கள் : மன்மதன் மேனியர் - 
மன்மதன்போலும் அழகியவடிவமுடையவர்கள் : தருமம் நீரர் - தருமகுண 
முடையவர்கள் : தயரதன் காதலர் - தசரதசக்கரவர்த்தியினுடைய குமாரர் 
கள் : தெருவில் நேரும் நிருதரை தேடுவார் . - போரில் எதிர்ப்படும் அரக்க 
ரைத்தேடித்திரிபவர்கள் , ( எ - று . ) 

மரவுரியுடுத்தமையும் சடைமுடி தரித்தமையும் பற்றி , ‘ தாபதர் என் 
றாள் ; தவவேடம்பூண்டவ. 

ரென்க . 

மன்மதன் மேனியர் , தருமநீரர் 
என்றதனால் , வைரங்கொண்டு கூறுங்காலத்தும் பாராட்டும்படி விஞ்சியிருந்த 
இராமலக்ஷ்மணர்களது சௌந்தரியாதிசயமும் , சுகுணபூர்த்தியும் விளங்கும் . 
நுன்னையித்தன்மையையாக்கிப்போனவ ரார் கொல் என்ற கான்வினாவிற்கு 
விடைகூறுமிடத்து ‘ மன்மதன் மேனியர் ; ‘ தரும் நீரர் , என்னவே ண்டுவதில்லை 
யாயினும் , இவள் அவர்களிடத்துக்கொண்ட வேட்கையின் மிகுதியால் மயங்கி 
தன்னைப்பங்கப்படுத்தினபின்பும் அவர்கள் பக்கல் வனத்தில் வை ராக்கி , 
யங்கொள்ளாமல் , உடன் பிறந்தவன் முன்னிலையிற் சொல்வதுந் தவிர்வதும் : 
ணராது , தன் மனத்தினுட்கிடந்த கருத்தைப் புலப்படுத்தி இங்கனங்கூறின 
ளென்க. இருவரிடத்தும் இவள் ஒருநிகராகக்கா தல்கொண்டதனால் , இருவ 
ரைப்பற்றியும் ஒரு நிகராக எடுத்துக்கூறுகிறாள் . தாபதர் என்றதனால் , அவ ! 
ர்களுக்குத் தவவேடமும் அழகிய தாயிருந்த தென்றாளாம் . வரிவில்வாட் 
கையர் என்ற தனால் , அவர்களது போர்த்திறத்தையும் பராக்கிரமத்தையுங் 
குறித்தாள் . தயரதன் காதலர் என்றதனால் , அவர்களது இளமையை வெளி 
யிட்டவாறு . தாபதர் வரிவில்வாட்கையர் என்ற சொற்சேர்க்கையால் , நம் 
மால்எளிதிலழிபடும்வரியிலாநிலைமையுடைய தவத்தினரும் இங்ஙனஞ் செழி 
க்கலாயிற்றே யென்றவாறாம் . ( இவ்விடத்து ஸ்ரீவால்மீகி ராமாயணத்திலு . 
ள்ள சுலோகங்களும் , அவற்றின் வியாக்கியாநங்களும் மிக அழகியனவாம் . 
மாநுஷர் , தாபஸர் என்ற வடசொற்கள் திரிந்தன . நீரர் என்பதில் , நிர்மை 
யென்னும் பண்புப்பெயர் ஈறுபோயிற்று . அவர்கள் செருவில் நேரும் திரு 
தரைத் தேடுவதைக் கீழ்ப்படலத்திற் கூறப்பட்ட அவரது சொல்லாலுஞ் 
செயலாலும் அறிந்தன ளென்க . மன்மதன் மேனியர் - தொகையுவமையணி . 
ரு . ஒன்று நோக்கலருன்வலியோங்கற 

னின்று நோக்கிநிறுத்து நினைப்பினர் 
வென்றிவேற்கை நிருத்தரைவேரறக் 

கொன்று நீக்குது மென்றுணர்கொள்கையார் . 
( இ - ள் . ) உன் வலி ஒன்றும் நோக்கலர் - உனது வலிமையைச் சிறி 
தும் பொருள் செய்கின்றிலர்: ஓங்கு அறன் நின்று நோக்கி நிறுத்தும் நினைப்பி 
னர் - சிறந்த தருமவழியிலே ( தாங்கள்) நின்று ஆராய்ந்து ( அத்தருமத்தை 


262 


ஆரணிய காண்டம் 


உலகமெங்கும் ) நிலைபெறச்செய்யுங் கருத்துடையவர்கள் . வென்றி வேல்கை 
நிருதரை வெற்றியைத் தரும் வேலையேந்திய கையையுடைய அரக்கர்களை , 
வேர் அற கொன்று நீக்குதும் - அடியோடு தொலையக் கொன்றொழிப்போம் , 
என்று உணர் - என்று நிச்சயித்த, கொள்கையார் - கோட்பாடுடையவர் 
கள் : ( எ - று .) 

அறமாகிய பயிரைச் செழிப்பிக்கும் பொருட்டு அதற்கு விரோதிகளான 
அரக்கராகிய களைகளை வேரோடு அறக் களையுந் துணிவின ரென்க . வேரற 
வம்சநாசமாகஎன் றபடி .உன் - எனக்கு உதவியாகவுள்ள உனது என்றவாறு . 
சு . மண்ணினோக்கருவானினின் மற்றினி 

லெண்ணினோக்குறின்யாவர்க்குநோக்கலாப் 
பெண்ணினோக்குடையாளொருபேதையென் 

கண்ணினோக்கியுரைப்பருங்காட்சியாள் . 
(இ - ள் ) ஒரு பேதை. - ( அவர்களுடன் உள்ள ) ஓர் இளமகள் , 
மண்ணில் - பூலோகத்திலும் , நோக்கு அரு வானினில் - எளிதிற்காணவொ 
ண்ணாத மேலுகத்திலும் , மற்றினில் - மற்றவுலகமாகிய பாதாளத்திலும் , 
எண்ணின் நோக்குறின் - ( இவளுக்கு ஒப்பாவார் யாரென்று ) ஆலோசனையாற்டி 
பார்க்குமிடத்து ,யாவர்க்கும் நோக்கலா யார்க்கும் ( உவமை ) "காணமுடியாத , 
பெண்ணின் நோக்கு உடையாள் - பெண்களுக்கு உரிய அழகு முழுவது. 
முடையவள் ; என் கண்ணின் நோக்கி உரைப்பு அரு காட்சியாள் - என துகண் 
களாற் பார்த்து ( வாயால் ) வருணித்துச்சொல்ல முடியாததோற்ற முடைய 
வள்: ( எ - று . ) 
- பிராட்டியின் காணக்கண்கூசும்படியான திவ்வியகாந்தியின் மிகுதியும் , 
எவ்வளவுகண்டாலும் முற்றுங் கண்டு தீர்க்கமுடியாத சௌந்தரியாதிசயமும் , 
அவ்விரண்டும் வாசாமகோசரமாயிருக்குந் தன்மையும் , ஈற்றடியில் வெளிப் 
படும் . பெண்பாலான சூர்ப்பணகையே பெண்பாலான சீதையின் அழ 
கில் ஈடுபட்டு , இங்ஙனங்கூறியதனால் , “ பெண்டிரு மாண்மை வெஃகிப்பு 
பேதுறு முலையினாள் என்றாற்போலக் கண்டமகளிருங் காதல் கொள்ளு 
படியான கட்டழகுடையவள் பிராட்டி யென்பது தெற்றென விளங்கும் . 
அன்றியும் , தன்னாற்சக்களத்தியாகக் கருதி மாறுபாடுகொள்ளப்பட்ட ஒரும்க 
ளைக்குறித்துக் கொடிய அரக்கி இங்ஙனங்கூ றுதற்கு ஏற்ற காரணம் அவளது 
அழகுமிகுதியேயாம் . 
எ . கண்டுநோக்கருங்காரிகையாடனைக் 

கொண்டுபோவலிலங்கையர்கோக்கெனா. 
விண்டு மேல் விழுந்தேனைவெகுண்டவர் 

துண்டமாக்கினர்மூக்கெனச்சொல்லினாள் . 
( இ - ள்.) கண்டு- (இத்தன்மையளாகிய அழகிய பெண்ணைப் ) பார்த்து , 
நோக்கு அரு காரிகையாள் தனை - காணவொண்ணாத அழகுடைய இவளை 


மத 


கான் வதைப்படலம் 


263 


- 


இலங்கையர் கோக்கு - இலங்காபுரியிலுள்ளார்க்கு அரசனாகிய இராவணனுக் 
காக , கொண்டு போவல் - எடுத்துக்கொண்டுபோவேன் , எனா- என்று எண்ணி 
விண்டு மேல் விழுந்தேனை - (மனம் ) மாறுபட்டு அவள்மேற் பாய்ந்த என்னை, 
அவர் - அம்மனிதர்கள் , வெகுண்டு - கோபித்து , மூக்கு துண்டம் ஆக்கினர் 
மூக்கறுத்தார்கள் , என - என்று, சொல்லினாள் - சொன்னாள் ; ( எ - று . ) 

மூக்கு மற்ற அறுபட்ட உறுப்புக்களுக்கும் உபலக்ஷணம் . மேல்விழு 
தல் - மிக்க பரபரப்போடு முயலுதல் 

- ( எ ) 
அதுகேட்டுக் கரன் வெகுண்டு சூர்ப்பணகையை மூக்கைக்காட்டென்றல் 

கட்டனன்னுரைகண்டிலன்கேடினர் 
தோட்ட நுங்கிற்றோளையு று மூக்கினைக் 
காட்டெனாவெழுந்தானெ திர்கண்டவர் 
நாட்டந்தீயவுலகைநடுக்குவான் . 

ள் . ) எதிர் கண்டவர். நாட்டம் தீய - ( தன்னை எதிரிற்) பார்த்தவர்க 
ளது கண்கள் கருகிப்போய்விடும்படி , உலகை நடுக்குவான் - உலகத்திலுள்ள 

யிர்களை யெல்லாம் ( அச்சத்தால் ) நடுங்கச் செய்பவனாகிய கரன் , கண்டிலன் 
( மூக்கறுபட்டதைமுதலில்) உற்றுநோக்கிற்றிலனாதலால் , உரை கேட்டனன் 
அவ்வார்த்தையைக் கேட்டவளவில் , கேடினர் - கெடுங்காலமுடைய அம்மனி 
தர்களால் , தோட்ட நுங்கின் தொளை உறும் - தோண்டப்பட்ட பனை நுங்கு 
போலத் துளை பொருந்திய, மூக்கினை - (உனது ) மூக்கை , காட்டு காண்பி , 

என்று சொல்லி , எழுந்தான் - எழுந்திருந்தான் ; ( எ - று .:) 
கீழ் மூன்றாங்கவியில் " கூசலர் நுன்னை யித்தன்மையை யாக்கிப் போன 
வரார் கொல் " என்றபொழுது , இவளுடம் பின்மேல் முழுவதும் பெருகிவழி 
கிற இரத்தவெள்ளத்தையும் தலைவிரி கோலத்தையம் விழுந்து புரண்டு கதறி 
யழுதலையும் மாத்திரமே பொதுப்படக் கண்டு உன்னை இங்ஙனம் பரிபவப் 
படுத்தியவர் ஆர் ? என்று வினாவின் னென்றும் , பின்பு சூர்ப்பணகைவார்த் 
தையைக் கேட்டதனால் விவரமறிந்து இரத்தப்பெருக்கில் மறைந்த அறு 
பட்ட மூக்கைக் காட்டு என்று இங்குக்கூறின னென்றும் உணர்க: எனவே 
மாறு கொளக்கூறலென்னுங்குற்றத்துக்கு இடமின்றாம் . இனி , தொளை 

யுறு 
மூக்கினை நுங்கின் தோட்ட கேடினர்க் காட்டு என்று கொண்டு கூட்டி , துவா 
சம்பெருந்திய மூக்கை நுங்கைப்போலத் தோண்டிய நாசகாலமுடையாரைக் 
காட்டு என் றன்னெனக்கொள்ளினுமாம் . கண்டிலன் என்பதைத் தன்மை யொ 
ருமை முற்றாகக் கொண்டு , கண்டேனில்லை யெனக் கான்வார்த்தையாக்கினு 
மாம் . இங்ஙனம் தன்னைச்சேர்ந்தவளுக்குத் தீங்கியற்றியவர் தன்னால் உடனே 
யழிதல் தவறா தெனத் துணிந்த செருக்குடையா னாதலால் , கேடினர் 
என்றான் . தோட்ட என்ற இறந்தகாலப்பெயரெச்சத்தில் , தோள் - பகுதி ; 
தொட்ட என்பதன் நீட்ட லெனக் கொண்டால் , தொடு - பகுதியாம் . கேட் 
டனன்னு ரை என்பதில் , ன் - விரித்தல் , 


எனா 


( 
அ 
) 


போயினர் என்னும் கால் - ( இத்தீங்கு செய்த ) மனிதர்கள் ( என்னால் ) இறந்து 
264 

ஆரணிய காண்டம் 
கரனுடைய கோபாவேசழம் , வீரவாதமும் . 
எழுந்து நின்றுலகேழுமெரிந்துகப் 
பொழிந்தகோபக்கனலுகப்பொங்குவான் 
கழிந்து போயினர்மானிடரென்னுங்கா 

லழிந்ததோவிவ்வரும்பழியென்னுமால் . 
இ - ள் . ) எழுந்து நின்று - ( இவ்வாறு சொல்லி ) எழுந்து நின்று , உலகு 
எழும் எரிந்து உக எழுவகையுலகங்களும் வெந்து பொடியாச்சிதறும்படி , 
பொழிந்த கோபம் கனல் உக- (தன துகண்கள் ) சொரிந்த கோபாக்கினி வெளிச் 
சிந்த , பொங்குவான் மனங்கொதிப்பவனான கான் , - மானிடர் கழிந்து 


க . 


போனார்கள் என்னும் மாத்திரத்தில் , இ அரு பழி அழிந்ததோ - இந்த அரிய 
பழிப்பு ஒழிந்ததாமோ ? [ ஆகாது ) , என்னும் - என்று சொல்வான் ; (எ - று . ) 

தான் இப்பொழுது இராமலக்ஷ்மணர்களை எதிர்த்து அழித்தல் நிச்சய 
மென்றும் , அங்ஙனம் . அவர்களை அழித்தல் மாத்திரமும் இந்தப் பெரும்பழி 
யொழிதற்குப் போதுமான பரிகார மாகா தென்றுங் கூறின னென்க . உல 
கேழ் - மேலேழும் , கீழேழும். ஆல் - ஈற்றசை . எழுந்து நின்று பொங்குவான் 
என இயையும் .. 

( க ) 
அவ்வளவிற் பதினான்கு வீரர்கள் போருக்கு எழுதல் . 
க 0 . வருகதேரெனுமாத்திரைமாடுளோ 

ரிருகைமால்வரையேழினொடேழனா 
ரொருகையா லுலகேந்து முரத்தினார் 

தருகவிப்பணியெம்வயிற்றானென் றார் . 
( இ - ள் . ) ( இவ்வாறு கூறிய கான் ) , தேர் வருக 

கரன் ) , தேர் வருக எனும் மாத்திரை 
( எனது ) தேர் வரக்கடவதென்று கட்டளையிடுமளவில் , -- மாடு உளோர் - அவ 
னருகிலிருப்பவர்களும் , ஒரு கையால் உலகு ஏந்தும் உரத்தினார் - ஒருகையால் 
உலகமுழுவதையும் எடுத்துத்தாங்கும் வலிமையுள்ளவர்களும் , இரு கை மால் 
வரை ஏழினொடு ஏழ் அனார் - இரண்டு கைகளையுடைய பெரிய பதினான்கு 
மலைகளை யெர்த்தவருமான பதினான்கு சேனாவீரர்கள் , ( கானை நோக்கி ), 
இபணி எம்வயின் தான் தருக என்றார் - இந்தப் போர்த்தொழிலை எம்மிடத்தே 
நியமித்தருள்வாயாக என்று வேண்டினார்கள் ; ( எ - று .) 

மாத்திரை - மாத்ரா என்ற வடசொல் திரிந்தது. இரண்டாம் அடியிற் 
கூறியது ,இல்பொருளுவமை . இரண்டு கைகளை யுடைய இவர்கள்வடிவம் உரு 
வத்தாலும் வலிமையாலும் பெரிய மலைபோலு தலின் , 

உபமானமாகிய 
மலைக்கு இருகை என்ற அடைமொழி கொடுத்தார் , எழினொடு ஏழ் - ஏழோடு 
கூடிய ஏழ் . தான் - பிரிநிலை , 

( 50 ) 


கரன்வதைப்படலம் 


-265 


அவ்வரக்கர்கள் வருணனை . 
கக . சூலம்வாண்மழுத் தோமரஞ்சக்கரங் 

காலபாசங்கதைபொருங்கையினார் 
வேலைஞாலம்வெருவுறுமார்ப்பினா 
ராலம்யாவுந் திரண்டன்னவாக்கையார் . 

ள் . ) ( அவ்வாக்கர்கள் ) , சூலம் வாள் மழு தோமரம் சக்கரம் 
காலபாசம் கதை பொரும் கையினார் - சூலம் முதலிய ஆயுதங்களாற் போர் 
செய்யுங் கைகளை யுடையவர்கள் : வேலை ஞலாம் வெருவுறும் ஆர்ப்பினார் - 
கடல்சூழ்ந்த உலகத்தின் உயிர்கள் அச்சமடையத்தக்க - ஆரவாரமுடைய 
/ வர்கள் : ஆலகாலம் திரண்டு அன்ன ஆக்கையார் - ஆலாகலவிஷம் (சில வடி 
வங்களாகத் ) திரண்டாற்போன்ற உடம்பையுடையவர்கள் : ( எ - று . ) 

கையினார் , ஆர்ப்பினார் , ஆக்கையார், என்ற மூன்று விசேஷணங்களை யும் 
முந்தியகவியில் வந்த ஏழினொடேழனார் என்ற விசேஷியத்தோடு சேர்த்துக் 
குளகமாகப் பொருள் காண்க . சூலம் - முத்தலைவேல் . மழு - எரியிரும்புப்படை ; 
கோடாலியுமாம் . தோமரம் - இருப்புலக்கை ; எறியீட்டியும் , பேரீட்டியுமாம் . 
காலபாசம் யமன துகையிலுள்ள தும் அவன் பிராணிகளை வலியக்கட்டியிழு 
க்குங் கயிற்றின்வடிவமான துமாகிய பாசமென்னும் ஆயுதம் போன்ற பாசா 
யுத மென்க . கதை - தண்டாயுதம் . ஹாலாஹலம் என்ற வடசொல் , ஆலகால 
மெனத் திரிந்தது ; இவ்வுவமை , கருநிறத்தோடு கொடுஞ்செயலுக்கு 
மென்க . ஆக்கை = யாக்கை . 

( கக) 
அவ்வரக்கர்கள் கரனை விலக்குதல் . 
கஉ . வெம்பு கோபக்கனலர் விலக்கினார் 

நம்பியெம்மடிமைத்தொழினன்றெனா 
வும்பர்மேலின் றுருத்தனைபோதியோ - 

விம்பர்மேலினியாமுளெமோவென்றார் . 
( இ - ள் .) வெம்பு கோபம் கனலர் - கொதிக்கிற கோபாக்கினியை 
யுடைய அவ்வ ரக்கர்கள் , (கானை நோக்கி ) , ‘ நம்பி -சிறந்த ஆண்மகனே ! எம் 
அடிமை தொழில் நன்று - எங்களது அடிமைத்தொழில் நன்றாயிருந்தது , 
எனா - என்று செல்லி , இன்று - இப்போழுது , உம்பர்மேல் - தேவர்கள் மேல் , 
உருத்தனை போதியோ - கோபித்துச்செல்கின்றாயோ ? ( அன்றே ; இப்படி நீ 
மனிதர்கள்மேற் போருக்குச் சென்றால் ) , இனி- , இம்பர்மேல் - இவ்வுலகத் 
தில் , யாம் உளெமோ 

உளெமோ - நாங்கள் சீவித்துள்ளேமாவோமோ ? என்றார் . 
என்றும் சொல்லி , விலக்கினார்-( கரனைப் போர்க்குச்செல்லாதபடி ) தடுத்தார் 
கள் ; ( எ - று . ) 

நம்பி - அண்மைவிளி. எம் அடிமைத்தொழில் நன்று என்றது - பிற 
குறிப்புவகையால் , நன்றன் றென்ற கருத்தை விளக்கும் . நாங்கள் உனக்கு 

34 


266 


ஆரணியகாண்டம் 


அடியவர்களாய் நீயிட்டகட்டளையைத் தலைமேற்கொண்டு செய்தற்குக் காத் 
திருக்கையில் , நீ எங்களுக்கு யாதொன்றுங் கட்டளையிடாது நேரிற் போரு 
க்கு எழுந்துவிட்டால் எங்கள் அடிமை யாதுபயன்படுவதாம் ? என்றபடி , நீ 
தேவர்கள் மேற் போருக்குச் செல்வையாயின் , அது எங்களாலாகா தென்று 
நீ எண்ணிச் சென்றதாக நினைக்கவுங்கூடும் : அன்றி , அதுஉனது பெருமைக் 
குந் தகுதியாம் ; அங்ஙனமன்றி , எளிய மனிதர்மேற் செல்லக் கண்ட யாம் 
இனிப் பிழைத்திருப்பதும் பயனின்றாம் என்றன ரென்க . உளெம் - உண் 
மையென்னும்பண்பினடியாப்பிறந்து எம்என்னும்விகுதிபெற்ற தன்மைப் 
பன்மைக்குறிப்புமுற்று , இம்பர்மேலினியா முளெமோ என்ற வார்த்தை 
தீநிமித்தமாகப்பொருள்படுதலுங் காண்க . 

( கஉ ) 
கரன் இணங்கி அவ்வரக்கர்க்குக் கட்டளையிடுதல் . 
கங . நன்று சொல்லினிர்நானிச்சிறார்கண் மேற் 

சென்று போர் செயிற்றேவர்சிரிப்பராற் 
கொன்று சோரிகுடித்தவர்கொள்கையை 
வென்றுமீளுதிர்மெல்லிய லோடென்றான் . 


( இ - ள் . ) ‘ நன்று சொல்லினிர் நன்றாகச் சொன்னீர்கள் ; நான் இசிறார் 
கள்மேல் சென்று போர் செயில் - நான் இச்சிறுமனிதர்கள் மேல் எதிர்த் 
துச்சென்று போர்செய்தால் , தேவர் சிரிப்பர் - ( அதுகண்டு ) தேவர்கள் இக 
ழ்ந்துசிரிப்பார்களே ; கொன்று - (நீங்கள் சென்று அவர்களைக் ) கொன்று , 
சோரி குடித்து - அவர்களிரத்தத்தைப் பருகி, அவர் கொள்கையை வென்று - 
அவர்கள் கோட்பாட்டைச் சயித்து , மெல்லியலோடு மீளுதிர் - ( அவர்களிட 
த்து உள்ள) மென்மையான தன்மையுள்ள பெண்ணினுடனே திரும்பி வாருங் 
கள் , என்றான் - என்று ( கான் அப்பதினான்கு இராக்க தவீரர்க்குக்) கட்டளை 
யிட்டான் ; ( எ - று . ) -- ஆல் - ஈற்றசை ; ஆதலால் என்பதன் விகாரமுமாம் . 

நன்று சொல்லினிர் - தக்கதையே சொன்னீர்க ளென்றபடி . சிறார் - 
சிறுமை யென்னும் பண்பினடியாப் பிறந்த பலர்பாற்பெயர் . நிலவுலகத்தில் 
நிகழும்போரை மேலேநின்று காணுதல் தேவர்களியல் பாதலால் , அவர்களை 
யெடுத்துக்கூறினான் ; அன்றியும் , நமக்குப் பழம்பகைவ ராய்த் தோற்றொடு 
தேவர்கள் நான் 
நான் எனது பெருமைக்குக்குறைவாக 

மானிடச்சிறுவர் 
மேற் சென்று பொருவதை நோக்கிப் பரிகசிப்ப சென்றானுமாம் . மெல்லியல் 
பண்புத்தொகையன்மொழி . அவர்கொள்கை - கீழ் ஐந்தாங்கவியிற் கூறிய 
நிருதரை வேரறக் கொன்று நீக்குது மென்று உணர் கொள்கை . 

அவர்கள் இராமலக்குமண் நள்ளவிடத்தை யடைதல் . 
கச . என்னலோடும் விரும்பியிறைஞ்சினார் 

சொன்ன நாணிலியந்தகன்றூதென 


கான்வடை 

வதைப்படலம் 


267 


வன்னள்பிற்படர்வாரெனவாயினார் 
மன்னன்காதலர்வைகிடநண்ணினார் . 

ள் . ) என்னலோடும் - என்று ( கான் ) கட்டளையிட்டவளவிலே , 
( அப்பதினான்குபேரும் ), விரும்பி இறைஞ்சினார் - மகிழ்ச்சி கொண்டு ( அவனை ) 
வணங்கி , சொன்ன நாண் இலி அந்தகன் தூது என அன்னள் பின் படர் 
வார் என ஆயினார்- (கீழ்ச் ) செய்திகூறின வெட்கங்கெட்டவளான சூர்ப்ப . 
ணகை யமனனுப்பிய்தூதுபோல முன்செல்ல அவள்பின்னே செல்பவர்போல 
வாகி , மன்னன் காதலர் வைகு இடம் நண்ணினார் - தசரதசக்கரவர்த்தி 
குமாரர்கள் தங்கியுள்ள இடத்தைச் சேர்ந்தார்கள் ; ( எ 

சூர்ப்பணகை வழிகாட்டிக்கொண்டு முன்னே செல்ல அரக்கர்கள் அவள் 
பின்னேதொடர்ந்து செல்லுதற்கு , தம்மைப் பரலோகத்திற்கு அழைத்துப் 
போதற்பொருட்டு யமனனுப்பிய தூ தன் முன்னே செல்லப்பின்னே அவன் 
காட்டும்வழியிலே விடாது தொடர்ந்து செல்லுதலை உவமையாக்கிக் கூறி 
னார் . இவள் அவ்விடத்துக்கு அழைத்துக்கொண்டுபோதல் அவ்வரக்கர்க்கு 
நாசகரமாய் முடிவது விளங்க 

விளங்க இங்ஙனங்கூறப்பட்ட தென்க . சொன்ன 
நாணிலி என்பதைச் சொன்னம்நாண் இலி எனப்பிரித்து , சொர்ணமயமான 
மங்கலநாணில்லாத விதவையான சூர்ப்பணகை யென்று உனரப்பாருமுள ; 
அப்பொழுது , சொன்னம் - ஸ்வர்ண மென்ற வடசொல் திரிந்தது. தற்குறிப் 
பேற்றவணி . 

( கச ) 
சூர்ப்பணகை இராமனைச் சுட்டிக்காட்டல் . 
கரு . துமிலப்போர்வல்லரக்கர்க்குச்சுட்டினா 

ளமலத்தொல்பெயராயிரத்தாழியா 
னியலப்பாத நினைவினிருந்தவக் 

கமலக்கண்ணனைக்கையினிற்காட்டினாள் . 
( இ - ள் . ) அமலம் - குற்றமற்ற , தொல் பெயர் ஆயிரத்து - பழமையான் 
ஆயிரந்திருநாமங்களை யுடைய , ஆழியான் - சக்கரபாணியான திருமாலினது , 
நிமலம் பாதம் - குற்றமற்ற திருவடிகளின் , நினைவின் - தியானத்திலே , 
இருந்த- , அகமலம் 

கண்ணனை - செந்தாமரைமலர்போலுந் திருக்கண்க 
ளை யுடைய அவ்வி ராமபிரானை , அமிலம் போர் வல் அரக்கர்க்கு - பேராவா 
ரத்தோடு போர்செய்யவல்ல அவ்வி ராக்கதர்க்கு , கையினில் சுட்டினாள் காட் 
டினாள் 

( சூர்ப்பணகை) தன்கைவிரலாற் சுட்டிக்காண்பித்தாள் ; ( எ - று . ) 
திருமாலினது திருவவதாரவிசேஷமான ஸ்ரீராமன் தான் மானிடனாகப் 
பிறந்ததற்கு ஏற்பத் தன துகுலதெய்வமான ஸ்ரீமந்நாராயணமூர்த்தியைத் 
தியானஞ்செய்துகொண்டிருந்தன னென்க . இங்கே ‘ ஆழியான் என்றது , 
ஸ்ரீரங்கநாதனை . ஆதியில் சத்தியலோகத்திற் பிரமதேவனது திருவாராதனத் 
திருவுருவமாயிருந்த ஸ்ரீரங்கநாதனைச் சூரியகுலத்து வைவச்சுவதமனுவின் 


268 


ஆரணியகாண்டம் 


குமாரனான இக்ஷ்வாகுமகாராசன் பிரமனைக்குறித்துப்பலகாலஞ்செய்த தவப் 
பேற்றால் திருவயோத்திக்கு எழுந்தருளப்பண்ணிக்கொண்டுவந்து பிரதிஷ் 
டைசெய்து ஆராதனம்பண்ணிவந்தா னென்றும் , அந்தத் திருவரங்கநாயகனே , 
இக்ஷ்வாகுமுதல் இராமபிரானீறா கவுள்ள இரவிகுலமன்னவரெல்லோர்க்குங் 
குலதெய்வமாகி விளங்கினா னென்றும் , அவ்வெம்பெருமானை இராமன் 
பின்பு விபீஷணனிடங் கொடுக்க அவ்வரக்கர் தலைவனாற்கொணரப்பட்டு அவ் 
வெம்பிரான் உபய காவேரிமத்தியில் வந்துசேர்ந்தருளினனென்றும் உணர்க . 
கீழ் அயோத்தியாகாண்டத்தில் கௌசல்யை இராமன து நன்மைகளை உத்தே 
சித்துக் குலதெய்வத்தை வணங்கச் சென்றமை கூறியபொழுது, “ மின்னு 
நேமியன் மேவிட மேவினாள் என்றதற்கு ஏற்ப , இங்கு ஆழியான் என்றார் . 
" கோதறு தவத்துத் தங்குலத்துளோர் தொழும் , ஆதியஞ்சோதியை யடி 
வணங்கினான் ” என்று பாலகாண்டத்திலும் , “ தன் திருவுள்ளத் துள்ளே தன் 
னையே நினையு மற்றக் , குன்றிவர்தோளினான் , ஐயனு மச்சொற் கேளா 
வாயிரமௌலியானைக் , கைதொழுது என்று அயோத்தியாகாண்டத்திலும் 
இராமன் அரங்கநாதனைத் தியானித்து வணங்கினமை கூறப்பட்டவாறு 
காண்க. பேர் ஆயிரம் - ஸஹஸ்ரநாமம் . 

ஸஹஸ்ரநாமம் . அமலம்பெயர் என்றது , தன்னை 
உச்சரித்தாரது கருமங்களை யொழிக்குந் திரு நாம மென்றவாறு , துமிலம் 
போர்குழப்பமுமாம் ; துமுல மென்னும் வடசொல்லின் திரிபு . (கரு ) 

அரக்கர்கள் வீரவாதத்தோடு இராமனைச் சூழ்தல் . 
எற்றுவாம்பிடித்தேந்து துமென் குநர். 
பற்றுவாநெடும்பாசத்தினென்குநர் 
முற்றுவாமிறைசொன் முறையாலெனாச் 
சுற்றினார்வரைசூழ்ந்தன்னதோற்றத்தார் . 

ள் . ) பிடித்து எற்றுவாம் - ( இம்மனிதர்களைப் ) பிடித்து மேலே எறி 
வோம் : ( பிடித்து ) ஏந்துதும் - ( இவர்களைக் ) கையிலேபிடித்து ஏந்திக்கொள் 
வோம் , என் குநர் - என்று சொல்பவர்களும் , நெடு பாசத்தின் - நீண்டபாசா 
யுதத்தால் , பற்றுவாம் - பிடித்துக்கட்டுவோம் , என்குநர் - என்று சொல்பவர் 
களுமாகி , ( அவ்வரக்கர்கள் ), இறை சொல் முறையால் முற்றுவாம் எனா 
( நமது ) தலைவனான கான் சொன்ன முறைப்படி செய்துமுடிப்போ 

மென் 
றுஞ் சொல்லி , வரை சூழ்ந்து அன்ன தோற்றத்தார் - மலைகள் சூழ்ந்துநின் 
றாற் போன்ற தோற்ற முடையவர்களாய் , சுற்றினார் இராமலக்குமண 
ருள்ளவிடத்தைச் ) சூழ்ந்துகொண்டார்கள் ; ( எ - று . ) 

பிடித்து - மத்தியமதீபம் . என் குநர் - கு - சாரியை , ந் - பெயரிடைநிலை ) 
இறைசொல்முறை - கீழ்ப் பதின்மூன்றாங்கவியில் கொன்று சோரிகுடித் 
தவர் கொள்கையை ,வென்று மீளுதிர்மெல்லியலோடு " என்றது . நான்காமடி 
உவமையணி . 


கசு . 


. ள . 


( கசு ) : 


க்ரன்வதைப்படலம் 


269 


கஎ . 


இராமன் போருக்கு எழதல் . 
ஏத்துவாய்மையிராமனிளவலைக் 
காத்திதையலையென்று தன்கற்பகம் 
பூத்ததன்னபொருவிறடக்கையா 

லாத்தநாணினருவரைவாங்கினான் . 
( இ - ள் . ) ஏத்து வாய்மை இராமன் - ( யாவராலுங் ) கொண்டாடப்படு 
கிற சத்தியத்தையுடைய இராமபிரான் , இளவலை - தம்பியான இலக்கும 
ணனை ( நோக்கி ) , தையலை காத்தி என்று தன்மனைவியான சீதையைப் 
பாதுகாத்துக்கொண்டிருவென்று கட்டளையிட்டு , --கற்பகம் பூத்தது அன்ன 
பொலிவுபெற்ற கற்பகவிருட்சம் போன்ற, பொருவு இல் - வேறுஒப்பில்லாத , 
தட - பெரிய , தன் கையால் - தன்னுடைய கையினால் , ஆத்த நாணின் அரு 
வரை வாங்கினான் கட்டப்பட்ட நாண்யையுடைய அழித்தற்கரிய மலை 
போன்ற வில்லை யெடுத்துக்கொண்டான் ; ( எ - று . ) 

தண்டகாரணியவாசிகளான முனிவர்கள் இராக்கதருடைய உபத்திர 
வம் பொறுக்கமாட்டாமல் தன்னை வந்துசரணமடைந்தபொழுது அவர்களுக் 
குத தான் அவ்வரக்கர்களை யெல்லாம் வேரறுப்பதாக வாக்குத்தத்தஞ் செய் 
திருந்ததைப் பழுதுபடாதபடி நிறைவேற்றத் தொடங்கின னாதலால் , 
ஏத்துவாய்மையி ராமன் என்றார் . கற்பகம் - நினைத்தபொருள்களைத் தரு 
தற்கு உவமை ; பயனுவமை . ஆத்த - யாத்த என்பதன் மரூஉ .; ஆர்த்த என் 
பதன் மரூஉவாக்கி , ஆரவாரித்த என்பாரும் உளர் . கற்பகம்பூத்த தன்ன 
பொருவி றடக்கை - உவமை . அருவரை என்றது , உருவகம் . வரை - உவமை 
யாகு பெயர் ; மூங்கி லெனக்கொண்டு வில்லுக்குக் கருவியாகுபெய ரென்ற 
லும் ஒன்று . வாங்கினான் - வளைத்தானுமாம் . 

( கஎ ) 
கஅ . 

வாங்கிவாளொடுவாளிபெய்புட்டிலுந் 
தாங்கித்தாமரைக்கண்ணனச்சாலையை 
நீங்கியிவ்வழிநேர்மினடாவெனா 

வீங்குதோளன்மலை தலை மேயினான் . 
( இ - ள் . ) தாமரைக் கண்ணன் செந்தாமரைமலர்போலுந் திருக் 
கண் களை யுடைய இராமபிரான் , வாங்கி - ( வில்லை ) எடுத்துக்கொண்டு , வா 
ளொடு - வாளாயுதத்துடனே, வாளி பெய் புட்டிலும் - அம்புகளை நிரம்ப 
வைத்துள்ள ( அம்பறாத் ) தூணியையும் , தாங்கி எடுத்துத்தரித்துக்கொண்டு , அ 
சாலையை நீங்கி - (தான் எழுந்தருளியுள்ள ) அந்தப் பர்ணசாலையை விட்டுப் 
புறப்பட்டு , இ வழி நேர்மின் அடா எனா - இவ்விடம்வாருங்களடா என்று 
( அவ்வாக்கரைநோக்கி ) வீரவாதங்கூறி , வீங்கு தோளன் ( கோபாவேசத் 
தாற் ) புடைபருத்த தோள்களை யுடையவனாய் , மலை தலை மேயினான் - போர் 
செய்தலைப் பொருந்தினான் ( போர்செய்யத்தொடங்கினான் ) ; ( எ - று . ) 


279 


ணியகாண்டம் 


இக்கவியின் முதலில் ‘ வாங்கி என்றது , கீழ்க்கவியிற்கூறியதன் அ நுவர் 
தம் ; தொடர்ச்சிதோன்றக் கூறியது . அடா - இகழ்ச்சிவிளக்கும் ஆண்பா 
லிடைச்சொல் ; முன்னிலையை யடுத்துவரும் . தோளன் - குறிப்புமுற்றெச் 
சம் . வாளை இடையிலும் , அம்புப்புட்டிலைத் தோட்புறத்திலுந் தாங்கினன் . 

இராமன் அவ்வரக்கர்களைக் கைதுணித்தல் . 
மழுவும்வாளும்வயங்கொளிமுச்சிகைக் 
கழுவுங்காலவெந் தீயன்னகாட்சியா 
ரெழுவினீடடக்கையெழுநான்கையுந் 

ழவும்வாளிகளாற்றலஞ்சார்த்தினான் . 
( இ - ள் . ) மழுவும் - மழுவென்னும் ஆயுதமும் , வாளும் வாளாயுத 
மும் , வயங்கு ஒளி - விளங்குகிற ஒளியையுடைய , மு சிகை கழுவும் - முத் 
தலைவேலும் , காலம் வெம் தீ அன்ன - கொடிய பிரளயகாலாக்கினியை ஒத் 
திருக்கப்பெற்ற , காட்சியார் 

தோற்றமுடையவர்களாகிய அவ்வாக்கர்கள் 
பதினால் வருடைய , எழுவின் நீள் தட கை எழு நான்கையும் - தூண்போன்ற 
நீண்டபெரியகைக ளிருபத்தெட்டையும் , தழுவும் வாளிகளால் - ( குறித்த 
இலக்கைத்தவறா து ) சாரும் அம்புகளால் , தலம் சார்த்தினான் - ( துணித்துத் ) 
தரையில் தள்ளினான் ; ( எ று . ) - முன்னிரண்டடி - உவமையணி . ( க . ) 

இராமன் அவர்களைத் தலை துணித்தல் . 
20 . 

மரங்கள் போனெடுவாளொடுதோள் விழ 
வுரங்களானடர்ந்தார்க்குரவோன்விடுஞ் 
சரங்களோடினதைக்கவவர்கடஞ் 

சிரங்களோடின தீயவளோடினாள் . 
( இ - ள் . ) நெடு வாளொடு - பெரிய ஆயுதங்களுட னே , தோள் - தங்கள் 
தோள்கள் , மரங்கள் போல் விழ - மரங்கள் வெட்டுப்பட்டு வீழ்வதுபோலத் 
துணிபட்டுக் கீழ்விழுந்தபின்பும் , உரங்களான் அடர்ந்தார்க்கு - மார்பின் வலிமை 
கொண்டு தாக்கிப் போர்செய்தற்கு நெருங்கிய அவ்வரக்கர்களின் பொருட்டு , 
உரவோன் விடும் - வலிமையையுடைய இராமபிரான் எய்த , சரங்கள் - அம் 
புகள் , ஓடின தைக்க - விரைந்து சென்று பாய்தலால் , அவர்கள் தம் சிரங்கள் 
ஓடின - அவர்களுடைய தலைகள் துணிபட்டு அப்பா சென்றன ; ( அதுகண்டு) , 
தீயவள் ஓடினாள் - கொடியவளான சூர்ப்பணகை ஓடலுற்றாள் ; ( எ - று . ) - 
வாள் - இங்கே ஆயுதப்பொது . முதலடி - உவமை . 

( 20 ) 
சூர்ப்பணகை மீண்டோடிக் கானுக்குச் செய்திகூறல் . 
உக , ஒளிறுவேற்கரற்குற்றதுணர்த்தினாள் 

குளிறு கோபவெங்கோளரி மாவடக் 


கான்வதைப்படலம் 


271 


களிறெலாம்படக்கைதலைமேலுறப் 

பிளிறியோடும்பிடியன்னபெற்றியாள் . 
( இ - ள் . ) குளிறு - கர்ச்சிக்கிற , கோபம் - கோபத்தையுடைய , வெம் 
கொடிய , கோள் - வலிமையையுடைய , அரிமா - சிங்கம் , அட - கொன்றத் 
னால் , களிறு எலாம் - ஆண்யானை களெல்லாம் , பட - இறந்தொழிய , ( அது 
கண்டு ) , கை தலைமேல் உற பிளிறி ஒடும் - துதிக்கை தலையின் மேற்பொருந்த 
வைத்துக்கொண்டு வீரிட்டு ஓடுகிற , பிடி - பெண்யானையை , அன்ன - ஒத்த , 
பெற்றியாள் - நிலைமையையுடையவளான சூர்ப்பணகை, ஒளிறு வேல்காற்கு - 
விளங்குகிற வேலாயுதத்தையுடைய கரனுக்கு , உற்றது உணர்த்தினாள் . 
நடந்த செய்தியைத் தெரிவித்தாள் ; ( எ - று . ) 

அரிமா - இராமபிரானுக்கும் , களிறு - அரக்கர்க்கும் , பிடி - சூர்ப்பண 
கைக்கும் உவமை , தலைமேற்கைவைத்துப் பிளிறியோடுதல் - சூர்ப்பணகைக் 
கும் அமையும் , கோள் - கொலைத்தொழிலுமாம் . கோளரி - ஆண்சிங்கமு 
மாம் . அரிமா - சிங்கமாகிய விலங்கு ; இருபெயரொட்டு . அரி - ஹரி ; (யானை 
முதலியவற்றை ) அழிப்பது . உவமையணி . 

( உக ) 
அதுகேட்டுக் கரன் கோபித்தல் . 
உஉ . அங்கரக்கரவிந்தழிந்தாரெனப் 

பொங்கரத்தம்விழிவழி போந்துக 
வெங்கரப்பெயரோன்வெகுண்டான்விடைச் 

சங்கரற்குந்தடுப்பருந்தன்மையான் . 
( இ - ள் . ) விடை - விருஷபவாகன த்தையுடைய, சங்காற்கும் - ( அழித் 
தற்றொழிற்கடவுளான ) சிவபிரானுக்கும் , தடுப்பு அரு - தடுக்கமுடியாத , 
தன்மையான் - வலிமைநிலையையுடையவனான , வெம் கான் பெயரோன் 
கொடிய கானென்னும் பெயரையுடைய அரக்கன்- , அங்கு அரக்கர் அவிந்து 
அழிந்தார் என - அவ்விடத்தில் இராக்கதர்கள் இரந்தொழிந்தா ரென்று 
( சூர்ப்பணகை ) சொல்ல ( க்கேட்டு ) , பொங்கு அரத்தம் விழி வழி போந்து 
உக - உள்ளிருந்து பொங்குகிற இரத்தம் கண்களின் வழியாய் வெளிச்சிந்த, 
வெகுண்டான் - கோபித்தான் ; ( எ - று . ) 

அரத்தம் - வடசொல் திரிபு . சம் கான் - ( அடியார்க்கு ) இன்பம் செய் 
பவன் . உம் - உயர்வுசிறப்பு . இக்கவியின் முதலடி - கீழ்க்கவியின் அநுவாதம் . 

கரன் தனது தேரையும் சேனைகளையுங் கொணரச் சொல்லுதல் . 
உங . அழையென்றேரெனக்காக்குவென் போர்படை 

யுழையபோடியொருநொடியோங்கன் மேன் 
மழையென் மாமுரசெற்றுதிர்வல்லென்றான் 
முழையின்வாளரியஞ்சமுழங்குவான் , 


272 


ஆரணியகாண்டம் 


(( இ - ள் . ) முழையின் - மலைக்குகையில் வசிக்கிற , வாள் அரி - கொடிய 
சிங்கமும் , அஞ்ச -அஞ்சும்படி , முழங்குவான் - கர்ச்சனைசெய்பவனான கான் , 
என் தேர் - எனது தேரை , எனக்கு - யான் ஏறும்பொருட்டு , அழை - வா 
வழைப்பாய் ; போர் ஆக்குவென் - ( யான் ) போர்செய்வேன் ; உழையர் - அருகி 
லுள்ள ஏவலாலர்களே ! (நீங்கள் ) , ஒரு நொடி - ஒரு கைந்நொடிப்பொழு 
திலே , படை ஒடி - சேனைகளை நோக்கி விரைந்து சென்று ( சேனைகளுள்ள 
விடஞ்சென்று என்றபடி ) , ஒங்கல்மேல் - யானையின் மேல் , மழை என் மா 
முரசு - ( பெருமுழக்கத்தால் ) மேகமென்று சொல்லத்தக்க பெரிய பேரிகை 
களை , வல் - விரைவில் , எற்றுதிர் - அறையுங்கள் , என்றான் - என்று ( தனது 
பரிவாரங்களுக்குக் ) கட்டளையிட்டான் ; ( எ - று . ) 

தனகு குற்றேவலாளருள் ஒருவனை நோக்கி தேர்சொண்டுவா என்று 
சொல்லி , மற்றும் பலரை நோக்கி சேனைகள் போர்க்குச்சித்தமாம்படி யானை 
மேற் பறையறைந்து செய்திகூறுங்கள் என்று கூறினனென்பதாம் . ஒங் 
கல் - உயர்ச்சி ; மலைக்குத் தொழிலாகுபெயரும் , அது யானைக்கு உவமவாகு 
பெயரும் ஆகவே , இருமடியாகுபெயராம் . முன்பு தான் போர்செய்தற்குச் 
செல்லத் தொடங்கியபொழுது வந்து விலக்கியவர்கள் மாண்டொழிந்தது 
பற்றி , தானே நேறிற் போர்க்குச் செல்லக் கருதின னாதலால் , அழை என் 
தேர் எனக்கு , ஆக்குவென் போர் என்றான் . வல் - வலிமையாக எனினுமாம். 

அரக்கர்சேனை திரண்டெழதல் . 
பேரி யோசைபிறத்தலும்பெட்புறு 
மாரிமேகம்வரம்பிலவந்தெனத் 
தேரின் சேனை திரண்டனதேவர்த 

மூருநாகருலகுமுலைந்த வே . 
( இ - ள் . ) பேரி ஓசை பிறத்தலும் - ( அங்ஙனம் ) பேரிகைகளின் ஒலி 
வெளிப்பட்ட மாத்திரத்தில் , பெட்பு உறு மாரி மேகம் வரம்பு இல வந்து 
என - பருமை மிக்க மழைபொழியும் மேகங்கள் அளவற்றவை ஒருங்கு வந் 
தாற்போல , தேரின் சேனை - தேரையுடைய அரக்கர்சேனைகள் , திரண்டன 
ஒருங்குவந்து கூடின ; ( அதனால் ) , தேவர் தம் ஊரும் நாகர் உலகும் உலைந்த - 
தேவலோகமும் நாகலோகமும் வருந்தின : ( எ - று . ) 

துஷ்டநிக்கிரகஞ்செய்து தங்களைப் பாதுகாத்தற்பொருட்டுத் திருவவ 
தரித்துள்ள இராமபிரானுக்கு இதனால் யா தாகுமோ வென்று தேவர்களும் , 
அளவற்றசேனைகள் ஒருங்குகூடிய தனா லாகிய பாரமிகுதியைப் பொறுக்க 
மாட்டாமற் கீழுலகத்துச் சர்ப்பசாதியாரும் வருந்தின ரென்க . சேனைகள் 
ஆயுதங்களைச் சொரி தலையும் பெருமுழக்கஞ் செய்தலையுங் கருநிறம்மிக்கிருத் 
தலையுங் கருதி , மாரிமேகத்தை உவமைகூறினார் . பெட்புறு என்பதைச் 
சேனைக்கு அடைமொழியாக்கி , ( போர்செய்யும் ) ஆசை மிக்க எனினும் 


ப 


* . 
கரன்வதைப்படலம் 

273 
அமையும் . பெட்பு - தொழிற்பெயர் : விரும்புதல் ; பெள் - பகுதி , பு - விகுதி . 
நாகருலகு - பாதாளம் . மேலுலகமும் கீழுலகமும் வருந்தியமை கூறவே , 
இவ்வுலகம் வருந்தியமை தானே பெறப்படும் ; அருத்தாபத்தியால் . வரம் 
பில - மிகப்பல என்றபடி . 

( உச ) 
உரு . போர்ப்பெரும்பணைபொம்மென் முழக்கமா 

நீர்த்தரங்கநெடுந்தடந்தோள்களா 
வார்த்தெழுந்த திறு தியினார்கலிக் 

கார்க்கருங்கடல்கால்கிளர்ந்தென்ன வே . 
இதுமுதல் ஐந்து கவிகள் - குளகம் . 

( இ - ள் . ) போர் பெரு பணை - போரைத்தெரிவிக்கிற பெரிய பேரிகை 
வாத்தியங்களின் ஒலி , பொம் என் முழக்கம் ஆ - பொம்மென்றொலிக்கிற 
கடலின் ஆரவாரம்போ லிருக்க , -- நெடு தட தோள்கள் -நீண்ட பெரிய ( அரக் 
கர்களுடைய ) புயங்கள் , நீர் தரங்கம் ஆ - கடல்நீரிலுள்ள அலைகள்போ 
லிருக்க ,-ஆர் கலி கார். கரு கடல் - நிறைந்த ஓசையையும் மேகம் போன்ற 
கருநிறத்தையு முடைய கடல் , இறுதியின் - கற்பாந்தகாலத்திலே, கால் 
கிளர்ந்து என்ன - ஊழிக்காற்றினாற் பொங்கி மேலெழுந்தாற்போல , ஆர்த்து 
எழுந்தது- ( அரக்கர்சேனை ) ஆரவாரஞ்செய்துகொண்டு ( போருக்கு ) எழுந்தது . 

பொம்மெனல் - சப்தா நுகரணம் ; ஒலிக்குறிப்பு . பணை - அதெனொலிக்கு 
முதலாகுபெயர் . கீழ் தேரின்சேனை திரண்டன எனப் பன்மையாகக் கூடறி 
யவர் , சாதி யொருமைபற்றி ஆர்த்தெழுந்தது என ஒருமையாக் கூறினார் . 

(உரு ) 
நீடியெங்குநிமிர்ந்தநெடுங்கொடி 
யோடுமெங்கள் பசியென் றுவந்தெழுந் 

தாடுகின்ற வலகையினாடவே . 
( இ - ள் . ) காடு துன்றி விசும்பு காந்து என -காடு அடர்ந்து மேலெழுந்து 
ஆகாயத்தைமறைத்தாற்போல , எங்கும் நீடி நிமிர்ந்த - எவ்விடத்தும் நீண்டு 
உயர்ந்த , நெடு கொடி பெரிய துவசங்கள் , எங்கள் பசி ஓடும் என்று 
உவந்து எழுந்து ஆடுகின்ற அலகையின் ஆட- எங்களுடைய பசி விரைவில் 
நீங்கிவிடும் என்று மகிழ்ந்து எழுந்து கூத்தாடுகிற பேய்கள் போல அசைய 
வும் , ( எ - று .) - ( சேனை ) எழுந்தது என முன் கவியோடு முடிக்க. 

இது , அச்சேனையிலுள்ள கொடிகளின் வருணனை . அக்கொடிகள் 
அடர்ந்து மேலோங்கிநின்று அசைதல் அத்தண்டகாரணியத்துள்ள மரத் 
தொகுதிகள் ஆகாயத்தையளாவி வளர்ந்துநின்று அசைதல் போன்றனவென் 

முன்னிரண்ட்டியின் கருத்து . பின்னிரண்டடியில் அக்கொடிகளுக்குப் 
பேய்களை உவமைகூறினார் , எங்கள் பசியோடும் என்றது , தாம் தின்னுதற்கு 

35 


பது, 


274 


ரணிய காண்டம் 


உரிய பிணங்கள் இனிகெழவிருக்கும்போரில் விரைவில் மிகுதியாக நேரு 
மென்ற கொள்கையால் , தற்குறிப்பேற்றவணி . 
உஎ . தறியினீங்கிய தாழ்தடக்கைத் துணைக் 

குறிகொளாமதவேழக்குழுவனார் 
செறியும்வாளொடுவாளிடை தேய்த்து கும் 

பொறியிற்கானெங்கும் வெங்கனல் பொங்கவே . 
( இ - ள் . ) தறியின் நீங்கிய- (மதமிகுதியாற் ) கட்டுந்தறியினின்று வெளிப் 
பட்டவையும் , குறி கொளா - ( எவரையும் ) ஒரு பொருளாக மதியாதவையு 
மான , தாழ் தட கை துணை மத வேழம் - தாழ்ந்து தொங்குகிற பெரிய 
ரண்டு துதிக்கையையுடைய மதயானைகளின் , குழு -கூட்டத்தை, அனார் - 
ஒத்தவர்களாகிய அரக்கர்களது , செறியும் வாளொடு வாள் - அடர்ந்த வாளா 
யுதங்கள் ஒன்றோடொன்று , இடை தேய்த்து - நடுவிலே உராய்தலால் , 
உகும் - வெளிச்சிந்துகிற , பொறியின் - தீப்பொறிகளால் , கான் எங்கும் - 
அக்காடு முழுவதும் , வெம் கனல் பொங்க கொடிய நெருப்புப்பற்றியெழவும் : 
( எ - று . ) - ( சேனை ) எழுந்தது என உரு - ஆங் கவியோடு இயைக்க . 

கட்டுக்கு அடங்காது வரம்பு கடந்தவரும் செருக்கினால் எவரையும் 
பொருள் செய்யாதவருமாகிய கொழுத்த வலிய பெரிய அரக்கர்க்கு , தறியி 
னீங்கிய குறிகொளாமதவேழக்குழு உவமையாயிற்று . இவ்வரக்கர்களுடைய 
இரண்டு கைகளும் திரண்டுருண்டு நீண்ட வடிவத்தில் யானைத் துதிக்கை 
போலுதலால் , உபமானமாகிய வேழத்துக்கு தாழ் தடக்கைத்துணை என்ற 
அடைமொழியைக் கொடுத்து இல்பொருளுவமை பின்பாற் படுத்தினார் : 
தன்னைக் கட்டியுள்ள தறியைக் கோபாவேசத்தால் முறித்துத் தள்ளிவிட்டுத் 
தடையின்றி வெளிச்செல்லுதல் , மதயானையின் இயல்பு. நீங்கிய , குறி 
கொளா என்ற பெயரெச்சங்கள் அடுக்கி , வேழமென்னும் பால்பகா அஃறி 
ணைப்பெயரைக் கொண்டன . 

( உ.எ ) 
உசி . முருடிரண்டு முழங்குறத்தாக்கொலி 

யுருடிரண்டெழுந்தேரொலியுட்புக 
வருடிரண்டவருக்கன்றன் மேல்வழங் 

ருடிரண்டுவந்தீண்டியதென்னவே . 
( இ - ள் . ) முருடு - முருடு என்னும் வாத்தியவிசேஷங்கள் , இரண்டு - 
இரண்டு பக்கங்களிலும் , முழங்குற முழக்கமுண்டாம்படி , தாக்கு - அடிக்கப் 
படுதலாலாகிய , ஒலி - ஓசை , உருள் திரண்டு எழும்தேர் ஒலியுள் புக - சக்கரங் 
கள் ருளுதலால் மேல்வருகிற தேர்களின் ஆரவாரத்தினுள்ளே அடங்கவும் , 
- அருள் திரண்ட அருக்கன் தன்மேல் - கருணையே ( ஒருருவாகத் ) திரண்டு 
வடிவெடுத்தாற்போன்ற சூரியன் மேல் , வழங்கு இருள் - ( உலகத்துப் ) பயில் 
கிற இருட்டு , திரண்டு வந்து ஈண்டியது என்ன ஒருங்கு சேர்ந்துவந்து 


- 


கான்லதைப்படலம் . . 


275 


நெருங்கியது போலவும் , ( எ - று . ) - ( சேனை ) எழுந்தது என உரு - ஆம் 
கவியோடு இயையும் . 
-- முருடு இருகட்பறை யாதலால் , முரு டிரண்டு முழங்கு றத் தாக்கொலி 
எனப்பட்டது . இரண்டு - இருபக்கத்துக்கு , எண்ணலளவையாகுபெயர் . வரத் 
திய கோஷமும் தேராரவாரமும் ஐக்கியப்பட்டு ஒலிக்க என்பது , முன்னி 
ரண்டு அடிகளின் கருத்து. உருள் திரண்டெழும் என்பதற்கு சக்கரங்களுடன் 
கூட்டமாயெழுகிற என்றும் உரைக்கலாம் . பின்னிரண்டடிகளில் இராம 
பிரானுக்குச் சூரியனையும் , அவன் மேற் போர்க்கு எழுந்து நெருங்கிய அரக் 
கர் சேனைக்குச் சூரியன் மேல் வந்து நெருங்கும் இருளின் தொகுதியையும் 
உவமை கூறினார் . இரவி முன் இருள்போல இராமபிரான்முன் இவர்கள் 
எளிதில் அழி தலால் , இவ்வுவமை ஏற்கும் . சூரியன்மேல் இருள் திரண்டுவந் 
தீண்டுதல் இல்பொருளுவமை யெனக் கொள்க . சூரியகுலத்தவனாகிய 
இராமனுக்குச் சூரியனுவமையும் , கருநிறமுடைய அரக்கரின் குழாத்துக்கு 
இருளின் திரட்சியும் உவமையாக நன்கு பொருந்தும் . உருள்வது உருள் 
எனச் சக்கரத்துக்குக் காரணப்பெயர் . இருளை யொழித்தலும் மிக்க ஒளி 
யைத் தருதலும் முதலிய சூரியனது செயல்கள் உலகத்துக்கு மிகவும் உபகார 
மாக இருத்தலால் , அவனை அருள் திரண்ட வருக்கன் என்றார் ; “ மலர்தலை 
யுலகத் திருளெறி விளக்கும் , மன்னுயிர் விழிக்கக் கண்ணிய கண்ணும் , .... 
அருளும் பொருளுமாகித், திருவுல களிக்கும் பரிதி வானவனே என்ற கல் 
லாடத்தை உணர்க . 

( உ.அ ) 
தலையின் மாசுணந்தாங்கியதாரணி 
நிலை நிலாது முதுகைநெளிப்புற 
வுலைவிலேழுலகத்தினுமோங்கிய 

மலையெலாமொருமாடுதொக்கென்ன வே . 
{ இ - ள் . ) மாசுணம் - ( ஆதிசேஷன் முதலிய ) பெரும்பாம்புகளால் , தலையில் 
தாங்கிய - தலைமேற்கொண்டு சுமக்கப்படுகிற , தாரணி - பூமி , நிலைநிலாது- ( அதிக 
பாரத்தைப்பொறுக்கமுடியாமையாற்சலகமின்றி ஒருநிலையில் நிற்கமாட்டா 
மல் , முதுகை நெளிப்புற - முதுகைநெளிக்கும்படி , உலைவு இல் ஏழ்உலகத்தி 
னும் ஒங்கிய மலை எலாம் ஒரு மாடு தொக்கு என்ன - அழிவில்லாத ஏழுல 
கங்களிலும் வளர்ந்து பொருந்திய மலைகள் யாவும் ஓரிடத்தில்வந்து சேர்ந்தாற் 
போலவும் , ( எ - று . ) - ( சேனை ) எழுந்ததுஎன உரு -ஆங் கவியோடு முடியும் . 

மலைகள் - அரக்கர்க்கு உவமை ; வலியபெரியவடிவமுடைமையால்.முதுகு 
என்றது , மேற்புறத்தை . 

( உக ) 


வேறு . 


வல்லியக்குழாங்களோமழையினீட்டமோ 
வொல்லிபத்தொகுதியோவோங்குமோங்கலோ 


216 


ஆரணிய காண்டம் . 


வல்லமற்றரிகளினனிகமேயெனப் 

பல்பதினாயிரம்படைக்கைவீரரே . 
( இ - ள் . ) வல்லியம் குழாங்களோ புலிக்கூட்டங்களோ ? மழையின் 
ஈட்டமோ - மேகங்களின் திரட்சியோ ? ஒல் இபம் தொகுதியோ - ஒலியை 
யுடைய யானைகளின் கூட்டமோ? ஓங்கும் ஒங்கலோ - உயர்ந்தமலைகளோ ? 
அல்ல - ( இ 

இவை யாவும் ) அல்ல ; அரிகளின் அனிகமே - சிங்கங்களின் சேனை 
யே , என - என்றுசொல்லும்படி ( வந்த ) , படை கை வீரர் 

ஆயுதங்களை 
யேந்தியகைகளை யுடைய இராக்கதவீரர்களின் தொகை , பல் பதினாயிரம் - 
அநேகம் பதினாயிரக்கணக்காம் ;( எ - று .) 

ஜயவணியும் மயக்கவணியும் ஐயப்பட விரவிவந்த கலவை 
யணி ; வட நூலில் சந்தேகசங்கரம் எனப்படும் . தைரியத்துக்குப் புலியும் , 
கரிய பெரியவடிவத்துக்கும் ஆரவாரத்துக்கும் மேகமும் , வலியபெரியவடி 
வத்துக்கு யானையும் மலையும் , பராக்கிரமத்துக்குச் சிங்கமும் உவமையாகும் . 
ஒல் - ஒலிக்குறிப்பு . மற்று - வினைமாற்று . அமீகம் - வடசொல் என வென் 
பதன் பின் ஒருசொல் வருவிக்கப்பட்டது . 
இதுமுதல் உசு - கவிகள் -கீழ்ப்படலத்தின் அ - ஆங்கவி போன்ற கலிவிருத்தம் . 

சதுரங்கசேனைகள் . 
ஙக . ஆளிகள் பூண்டனவரிகள்பூண்டன 

மீளிகள் பூண்டனவேங்கைபூண்டன 
ஞாளிகள் பூண்டனநரிகள் பூண்டன 

கூளிகள் பூண்டனகுதிரை பூண்டன . 
- உ . ஏற்றினமார்த்தனவேனமார்த்தன 

காற்றினமார்த்தன கழுதையார்த்தன 
தோற்றின மாத்திரத்துலகுசூழ்வரும் 
பாற்றினமார்த்தனபணிலமார்த்தன . 
தேரினந்துவன்றினசிறுகட்செம்முகக் 
காரினநெருங்கின்காலிற்கால்வரு 
தாரினங்குழுமின தடையில்கூற்றன்ன 

பேரினங்கடலெனப்பெயருங்காலையே . 
இம்மூன்று கவிகளும் - குளகம் ; ஒருங்குஉரையிடப்படும் , 

- ள் . ) ( ஙங ) தடை இல் கூற்று அன்ன - தடுக்கப்படாத யமனை 
யொத்த , பேர் இளம் - பெரிய அரக்கர்கூட்டம் , கடல் என் பெயரும் காலை 
கடல் பொங்கி வந்தாற்போல வரும்பொழுதில் , ( ஙக ) ஆளிகள் பூண்டன 
யாளிகள் பூட்டப்பட்டவையும் , அரிகள் பூண்டன - சிங்கங்கள் பூட்டப்பட்ட 
வையும் , மீளிகள் பூண்டன - வலியயானைகள் - பூட்டப்பட்டவையும் , வேங் 


கான்வதைப்படலம் . 


21 


கை பூண்டன - புலிகள் பூட்டப்பட்டவையும் , ஞாளிகள் பூண்டன . நாய் 
கள் பூட்டப்பட்டவையும் , நரிகள் பூண்டன நரிகள் பூட்டப்பட்டவை 
யும் , கூளிகள் பூண்டன -பூதங்கள் பூட்டப்பட்டவையும் , குதிரை பூண்டன - 
குதிரைகள் பூட்டப்பட்டவையும் , ( ங ) ஏறு இனம் ஆர்த்தன -எருதுகளின் 
கூட்டம் கட்டப்பட்டவையும் , ஏனம் ஆர்த்தன - பன்றிகள் கட்டப்பட்ட 
வையும் , காற்று இனம் ஆர்த்தன - காற்று வடிவமான பேய்வகைகள் கட்டப் 
பட்டவையும் , கழுதை ஆர்த்தன - கழுதைகள் கட்டப்பட்டவையும் , பாறு 
இனம் ஆர்த்தன - பருந்துவகைகள் கட்டப்பட்டவையும் , ( ஆகிய ) தோற்றின - 
மாத்திரத்து உலகு சூழ்வரும் - புறப்பட்டமாத்திரத்தில் உலகத்தைச் சுற்றி 
வருந்தன்மையுள்ள , ( ஙங ) தேர்இனம் - தேர்களின் கூட்டங்கள், துவன்றின 
நெருங்கின , சிறுகண் செம்முகம் கார் இனம் -சிறியகண்களையும் சிவந்த முகத் 
தையுமுடைய மேகங்கள் போன்ற யானைகளின் கூட்டங்கள் , நெருங்கின . 
அடர்ந்தன ; காலின் - காற்றுப்போல , கால் வரு - கால்களால் விசைகொண்டு 
ஓடிவருகிற , தார் இனம் குதிரைச்சேனைகளின் கூட்டங்கள் , குழுமின - 
திரண்டன; ( அப்பொழுது ), பணிலம் ஆர்த்தன 

சங்கவாத்தியங்கள் ஆர 
வாரித்தன ; ( எ - று . ) 

இங்ஙனம் ஒருதொடராகிய செய்யுள்களில் பொருள்கோளுக்குவேண் 
டியபடி சொற்களைத் துணித்துப் பலவிடத்திலும் எடுத்துக்கூட்டி அந்வ 
யித்து உரைத்தல் , தொல்காப்பியத்துக் கூறப்பட்ட செய்யுளுறுப்பு இருபத் 
தாறனுள் மாட்டென்னும் உறுப்பா மென அறிக . 

ஙக .-- ஆளி - மரூஉமொழி ; துதிக்கையுடையதும் யானையைக் கொல்வ 
தும் சிங்கம் போல்வதுமான ஒரு மிருகவிசேஷம் . பூண்டன - பெயர் . வலி 
மையுடைய தென்ற பொருளைத் தரும் மீளியென்ற பெயர் - இங்கே சந்தர்ப் 
பத்தால் , யானையைக் குறித்தது ; இனி மீளிகள் பூண்டன என்பதற்கு - வலிய 
ஆட்களைக் கட்டப்பெற்றவை யென்று உரைப்பாரும் உளர் . . பூண்டன 
எனச் சொல்லும் பொருளும்மீண்டும் பலமுறை வந்ததனால் , சொற்பொருட் 
பின்வருநிலையணி ; அடுத்தகவியில் ஆர்த்தன என வருதலும் அது . 

ங2.- மூன்றாமடியால் , தேர்களின் விரைவு விளங்கும் . இனி , இத 
னைப் பாறுக்கு அடைமொழியாக்கி , புறப்பட்டமாத்திரத்தில்உலகமுழுவதை 
யுஞ் சுற்றிவரவல்ல பருந்து என்றலும் ஒன்று . பாற்றினம் பெரும்பருந்து , 
சிறுபருந்து முதலியன . இறுதியிலுள்ள ஆர்த்தன என்பது- முற்று , மற்றவை 
யெல்லாம் - பெயர் . பணிலமார்த்தன என்பதற்கு - சங்குகள்போல் ஒலித் 
தவை யெனப்பொருள் கொண்டு , தேருக்கு அடைமொழியாக்கினும் அமை 
யும் . மூன்றாமடி - அதிசயோக்தி . 

ங ங .-- கார் - உவமவாகுபெயர் . யானை யென்பது விளங்க , சிறுகட் 
செம்முகக்கார் என்றார்; இதுபிறகுறிப்பின்பாற்படும் . செம்முகம்- செம்புள்ளி 
களையுடைய முகம் . தீயுமிழ் சிறுகணுஞ் செம்புகரு முடைத்தாய் ” என்ற 


218 


ஆரணிய காண்டம் 


களும் 


அரசயானையிலக்கணத்தால் , சிறியகண்களும் செம்புள்ளிகளும் யானைக்கு 
உத்தம இலக்கணமாதல் அறிக . காலின் , இன் - ஒப்பு . தார்- குதிரைச்சேனை . 
தடையில் கூற்றன்ன பேரினம்கடலெனப் பெயருங்காலை என்றதில் ,காலாட் 
சேனை அடங்கும் . ஆகவே ,நால்வகைச்சேனையுங் கூறியவாறாம் . துவன்றின , 
நெருங்கின, குழுமின, கடலெனப்பெயரும் என்றவற்றில் ஒருபொருளே 
மீண்டும் வந்ததனால் , பொருட்பின்வருநிலையணி . ( ஙக, ஙஉ , ஙங ) 

ஆயுதவகைகள் . 
மழுக்களும் பில்களும்வயிரவாள்களு 
மெழுக்களுந்தோமரத்தொகையுமீட்டியு 
முழுக்களுமுசுண்டியுந் தண்டு முத்தலைக் 
கழுக்களுமுலக்கையுங்காலபா 

காலபாசமும் . 
இதுமுதல் மூன்று கவிகள் - குளகம் , 

( இ - ள் . ) மழுக்களும் - எரியிரும்புப்படைகளும் , அயில்களும் - வேற் 
படைகளும் , வயிரம் வாள்களும் - உறுதிபொருந்திய வாட்படைகளும் , எழுக் 

வளை தடிகளும் , தோமரம் தொகையும் - எறியீட்டிகளின் தொகுதி 
யும் , ஈட்டியும் ! - பேரீட்டிகளும் , முழுக்க அள்ளும்-( பகைவருடல் ) முழுதை 
யுங் கவர்கிற , முசுண்டியும் - முசுண்டியென்னும் ஆயுதங்களும் , தண்டும் 
கதாயுதங்களும் , முத் தலை கழுக்களும் - மூன்று தலைகளையுடைய சூலங்களும் , 
உலக்கையும் - உலக்கைகளும் , கால பாசமும் - காலபாசங்களும் ; ( எ - று . ) 

முழுக்களும் - முழுக்க அள்ளும் என்பதன் தொகுத்தல் , முசுண்டி 
சிறுவாள் . 

( 55 ) 
6. குந்தமுங்குலிசமுங்கோலும்பாலமு 

மந்தமில்சாபமுஞ்சரமுமாழியும் 
வெந்தொழில்வலயமும் விளங்குசங்கனு 

பந்தமுங்கப்பணப்படையும்பாசமும் . 
இ - ள் . ) குந்தமும் - சிறிய ஈட்டிகளும் , குலிசமும் - வச்சிராயுதங்க 
ளும் , கோலும் - தடிகளும் , பாலமும் - பிண்டிபாலமென்னும் முறுக்குத் 
தடிகளும் , அந்தம் இல் - அளவில்லாத , சாபமும் - விற்களும் , சரமும் - 
அம்புகளும் , ஆழியும் - சக்கரங்களும் , வெம் தொழில் வலயமும் - கொடிய 

தாழிலையுடைய வளையென்னும் ஆயுதங்களும் , விளங்கு சங்கு அனுபந்த 
மும் - விளங்குகிற சங்கு களின் இனங்களும் , கப்பணம் படையும் - கப்பண 
மென்னும் ஆயுதங்களும் , பாசமும் - கயிறுகளும் , ( எ - று .) 

பாலம் - பிந்திபால மென்பதன் முதற்குறை விகாரம் . வளை ஓராயுத் 
மாதலைத் திருவிளையாடற்புராணத்து உக்கிரகுமாரனுக்கு வேல்வளை செண்டு 
கொடுத்த படலத்தாலும் , இந்திரன் முடிமேல் வளை யெறிந்த படலத்தாலும் 


கரன்வதைப்படலம் . 


219 


பண்ணியது . 


கூசு . 


ப 


உணர்க . தனது பெருமுழக்கத்தாற் பகையை அஞ்சுவித்து அழித்தலால் , 
சங்கும் ஆயுதத்தின்பாற்படும் ; திருமாலின் பஞ்சாயுதங்களுள் பாஞ்சசன் 
னியமென்ற சங்கும் ஒன்றாதல் காண்க . சங்கனுபந்தம் - இடம்புரி வலம் 
புரி சஞ்சலம் ஆதியன . கப்பணம் - இரும்பால் யானைநெருஞ்சி முள்ளாகப் 

( ஙசி ) 
ஆதியினருக்கனுமனலுமஞ்சுறுஞ் 
சோதியசோரியுந்தூவுந்துன்னிய 
வே திகண்மிடைந்தனவிமையவர்க்கெலாம் 

வேதனை கொடுத்தனவாகைவேய்ந்தன . 
( இ - ள் . ) ஆதியின் - ( மழு முதலாகப் பாசம் ஈறாகக் கீழ் இரண்டு கவி 
களிற்கூறியவை ) முதலாகவுள்ள , அருக்கனும் . அனலும் அஞ்சுறும் சோதிய 
சூரியனும் அக்கினியும் அச்சமடையும்படியான ஒளியையுடையவையும் , 
சோரியும் தூவும் துன்னிய - ( பகைவர்களுடைய ) இரத்தமும் மாமிசமும் 
பொருந்தப்பெற்றவையும் , இமையவர்க்கு எலாம் வேதனை கொடுத்தன 
தேவர்களுக்கெல்லாம் ( முன்பு போரில் ) துன்பந்தந்தவையும் , வாகை வேய்ந் 
தன - ( வெற்றிக்கு அறிகுறியான ) வாகைப்பூமாலையைச் சூடியவையும் , 
( ஆகிய ) , ஏதிகள் - ஆயுதங்கள் , மிடைந்தன - நெருங்கின ; ( எ - று . ) 
தூ - தசை . ஹேதி - வடசொல் , வாகை 

வாகை - இருமடியாகுபெயர் . ஆதி 
யின் 

எதிகள் என இயையும் . ஆதியின் அருக்கன் என எடுத்து , முதற்சுட 
ராகிய தலைமைபெற்ற சூரிய னென்று உரைப்பாரு முளர் , 

கூசு ) 
சேனைத்தலைவர்கள் . 
க. எ . ஆயிரமாயிரங்களிற்றினாற்றலர் 

மாயிருஞாலத்தைவிழுங்கும்வாயினர் 
தீயெரிவிழியினர்நிருதர்சேனையி 
னாயகர்பதின்ம ரோட்டுத்தநால்வரே . 


( இ - ள் .) ஆயிரம் ஆயிரம் களிற்றின் ஆற்றலர் - மிகப்பல ஆயிரக்கணக் 
கானயானைகளின் வலிமையையுடையவர்களும் , மா இருஞாலத்தை விழுங்கும் 
வாயினர் - மிகப்பெரிய பூலோகத்தையும் உட்கொள்ளத்தக்க (மிகப் பெரிய 
வாயையுடையவர்களும் , தீ எரி விழியினர் - நெருப்பு மூண்டெரிகிற கண்க 
ளை யுடையவர்களும் ஆகிய , பதின்மரோடு அடுத்த நால்வர் நிருதர் பதினான்கு 
ராக்ஷசர்கள் , சேனையின் நாயகர் - அச்சேனைக்குத் தலைவர்களாவர்; (எ - று . ) 

இரண்டாம் அடி - உயர்வுநவிற்சியணி ; மற்றவை - தன்மைதவிற்சி .. 
மாயிரு - உரிச்சொற்புணர்ச்சியாதலின் , பொதுவிதிக்கு விலக்காக யகரம் பெற் 
றது , பதின்மரோடு அடுத்த நால்வர் - பத்துப்பேரோடு சேர்ந்த நாலுபேர் . 


280 


ஆரணிய காண்டம் 


அச்சேனைகளின் முழுத்தொகை . 
ஆறினொடாயிரமமைந்தவாயிரங் 
கூறினவொருபடை குறித்தவப்படை 
யேறினவேழினதிரட்டியென்பரா 

லூறினசேனையின்றொகுதியுன்னுவார் . 
( இ - ள் . ) ஊறின் சேனையின் தொகு தி உன்னுவார்- (வலிமையில் )ஊன்றிய 
சேனையின் தொகையை எண்ணிக்கணக்கிடுபவர் , - கூறின ஒரு படை - கீழ்க் 
கூறப்பட்ட சேனைகளில் ஒன்றன் தொகை , ஆறினொடு ஆயிரம் அமைந்த ஆயி 
ரம்- அறுபதுலட்சமாகும் ; குறித்த அபடை - அவ்வாறுகணக்கிடப்பட்ட சேனை 
கள் , ஏழினது இரட்டி ஏறின - ஏழின் இருமடங்காகப் பெருக்கப்பட்டபதினான் 
காகும் , என்பர் - என்று சொல்வார்கள் ; (எ - று . ) -ஆல் - ஈற்றசை. 
முதலடியை , ஆறினாற்பெருக்கிய ஆயிரத்தாற் பெருக்கிய ஆயிரமென்க 

சேனைத்தலைவர்கள் வருணனை . 
உரத்தினருருமெனவுரறும்வாயினர் 
கரத்தெறிபடையினர்கமலத் தான் றரும் 
வரத்தினர்மலை யெனமழைதுயின்றெழு 

சிரத்தினர் தருக்கினர் செருக்குஞ்சிந்தையார் . 
இ - ள் .) ( அச்சேனைத் தலைவர்கள் ) , உாத்தினர் - மிக்கபலமுடையவர் 
கள் , உரும் என உாறும் வாயினர் - இடிமுழக்கம்போலப் பேரொலிசெய் 
ற வாயையுடையவர்கள் : காத்து எறி படையினர் - கைகளால் வீசியெறி 
ற ஆயுதங்களை யுடையவர்கள் . கமலத்தோன் தரும் வரத்தினர் - தாமரை 
மலரில்தோன்றிய பிரமதேவன் தந்த வரங்களைப் பெற்றவர்கள் : மலை என 
மழை துயின்று எழு சிரத்தினர் - மலையென்று எண்ணி மேகங்கள் நெடும் 
பொழுது தங்கி யெழப்பெற்ற தலையையுடையவர்கள் : தருக்கினர் - கர்வமு 
டையவர்கள் : செருக்கும் சிந்தையார் - ( எப்பொழுதும் ) உற்சாகங்கொண்ட 
மனமுடையவர்கள் ; ( எ - று . ) 

மலையென மழைதுயின்றெழு சிரத்தினர் - மயக்கவணியை அங்கமாகக் 
கொண்டு வந்த உயர்வு நவிற்சியணி . இதனால் , அவர்களது நெடுமை விளங் 
கும் . தருக்கினர் - எப்பொழுதும் வாதுபேசுபவ ரென்னும் , செருக்கும் - 
கர்வங்கொண்ட என்றும் உரைக்கலாம் . தருக்கு = தர்க்கம் : வாதம் . 
ச 0 . விண்ணளவிடநிமிர்ந்துயர்ந்தமேனியர் 

கண்ணளவிடவருமார்பர்காலினான் 
மண்ணளவிடுநெடுவலத்தர்வானவ 
ரெண்ணளவிடவருஞ்செருவென்றேறினார் . 


கான்வதைப்படலம் 


281 


சக . 


( இ - ள் . ) விண் அளவு இட நிமிர்ந்து உயர்ந்த மேனியர் 

ஆகா 
யத்தை அளவிடும்படி மிக ஓங்கிவளர்ந்த உடம்பையுடையவர்கள் கண் அளவு 
இட அரு மார்பர் - கண்களால் அளவிடுதற்கு அருமையான ( கண்பார்வையி 
னெல்லைக்கு எட்டாதபடி பாந்துள்ள ) மார்பையுடையவர்கள் : காலினால் 
மண் அளவு இடு நெடு வலத்தர் தங்கள் கால்களால் பூமி முழுவதையும் 
அளவிடத்தக்க மிக்கவலிமையுடையவர்கள் : வானவர் - தேவர்களோடு நிகழ் 
ந்த , எண் அளவு இட அரு - எண்ணினாற் கணக்கிட முடியாத ( மிகப்பல 
வான ) , செரு - போர்களில் , வென்று - ( அவர்களைச் ) சயித்து , ஏறினார் - 
மேம்பாடடைந்தவர்கள் : ( எ - று . ) 

முதலடியில் , அளவிட - அளாவியிட எனினுமாம் . வானவர்- தேவர்கள் , 
எண் அளவிட - மனத்திலே கொண்டு மதிக்கும்படி , செருவரும் - ( இப்பொ 
ழுது ) பெரும்போர் நேரும் , என்று - என்று எண்ணி , ஏறினார் - வீராவேசம் 
மிகப்பெற்றவர்கள் என்று உரைத்தலும் ஒன்று . வலம் - பலம் , ( ச) 

இந்திரன் முதலினோரெறிந்தமாப்படை 
சிந்தினதெறித்துகச்செறிந்த தோளினா 
ரந்தகனடிதொழுதடங்குமாணையார் 

வெந்தழலு ருவு கொண்ட னையமேனியார் , 
( இ - ள் . ) இந்திரன் முதலினோர் இந்திரன் முதலிய தேவர்கள் , 
எறிந்த - வீசிய , மா படை - பெரிய ( சிறந்த ) ஆயுதங்கள் , சிந்தின தெ 
றித்து உக - ( தம்மைச் சிறிதேனும் ஊறுபடுத்தமாட்டாமல் தம்மேற்பட்ட 
வளவில் ) தெறித்துச்சிதறிப் பொடியாய்விழும்படி ,செறிந்த - வலிமைமிக்க, 
தோளினார் - தோள்களை யுடையவர்கள் : அந்தகன் அடி தொழுது அடங் 
கும் ஆணை யார் - ( பிராணிகளுக்கு ) அழிவுவிளைப்பவனான யமனும் தங்கள் 
பாதங்களில் வணங்கிக் கீழ்ப்படியும்படி செய்யுங் கட்டளை யுடையவர்கள் : 
வெம் தழல் உருவு கொண்டு அனைய மேனியார் - கொடியநெருப்பு அரக்கர் 
வடிவங் கொண்டாற்போன்ற வடிவமுடையவர்கள் : ( எ - று . ) 

சூலமும்பாசமுந்தொடர்ந்தசெம்மயிர்ச் 
சாலமுந்தறுகணுமெயிறுந்தாங்கினா 
சாலமும்வெளிதெனுநிறத்தராற்றலாற் 

காலனுங்காலனென் றயிர்க்குங்காட்சியார் . 
( இ - ள் . ) சூலமும் சூலாயுதத்தையும் , பாசமும் - பாசாயுதத்தை 
யும் , தொடர்ந்த செம் மயிர் சாலமும் - அடர்ந்த செம்பட்டமயிர்த்திரளை 
யும் , தறு கணும் - கொடிய கண்களை யும் , எயிறும் - கோரதந்தங்களையும் , 
தாங்கினார் - தரித்தவர்கள் : ஆலமும் வெளிது எனும் நிறத்தர் - விஷமும் 
( தங்கள்நிறத்துக்கு முன் ) வெண்மையான தென்று சொல்லத்தக்க கருகிற 
முடையவர்கள் : ஆற்றலால் ( தமது ) வலிமையால் , காலனும் காலன் 

36 


282 


ஆரணியகாண்டம் 


என்று அயிர்க்கும் - யமனும் (தன்னையழிப்பானொரு ) மனோ வென்று 
( தங்களை நோக்கிச் ) சந்தேகிக்கத்தக்க , காட்சியார் - தோற்ற முடையவர் . 
கள்:; ( எ - று . ) 
தறுகண் - அஞ்சாமையுமாம் . ஜாலம் - வடசொல் . 

கழலினர்தாரினர்கவசமார்பினர் 
நிழலுறுபூணினர்நெறித்தநெற்றிய 
ரழலுறு குஞ்சிய 

யரமரைவேட்டுவர் - 
தெழலுறுமனத் தினரொருமையெய்தினார் . 
இ - ள் . ) கழலினர் - காலில் வீரக்கழலுடையவர்கள் : தாரினர் - வெற்றி 
மாலையை யுடையவர்கள் : கவசம் மார்பினர் - கவசத்தைத்தரித்த மார்பை 
யுடையவர்கள் : நிழல் உறு பூணினர் - ஒளி மிக்க ஆபரணங்களையுடையவர் 
கள் . நெறித்த நெற்றியர் - மேல்நெறித்த நெற்றியையுடையவர்கள் : அழல் 
உறு குஞ்சியர் - நெருப்பையொத்த தலைமயிர்முடியையுடையவர்கள் : அம 
ரை வேட்டு - போரை விரும்பி , உவந்து - உற்சாகங்கொண்டு , எழல் உறு - 
கிளர்ச்சியடைகிற , மனத்தினர் - மனத்தையுடையவர்கள் : ஒருமை எய்தி 
னார் - ( தமக்குள் ) ஒற்றுமை பெற்றவர்கள் : ( எ - று . ) 

மூன்றாம் அடியில் , உறு - உவமவுருபு . ஒருமையெய்தினார் - ஒரேபிடி 
வாதமுடையவ ரெனினுமாம் ; தாம்பிடித்ததையே சாதிப்போ மென்னும் 
ஒன்றையே நோக்குபவ ரென்க . 

( சங ) 
மருப்பிறாமதக்களிற்றமரர்மன்ன னும் 
விருப்புறாமுகத்தெதிர்விழிக்கின்வென்னிடு 
முருப்பொறாவுலைவுறு முலகமூன்றினுஞ் 
செருப்பெறாத் தினவு று சிகரத்தோளினார் . 

ள் . ) இறா - ( எளிதில் ) ஒடிபடாத ( மிகவலிய ), மருப்பு (நான்கு ) 
தந்தங்களையும் , மதம் மதசலத்தையுமுடைய , களிறு - ( ஐராவ தமென் 
னும் ) ஆண்யானையையுடைய , அமரர் மன்னனும் - தேவராசனான இந்திர 
னும் , விருப்புறா முகத்து எதிர் விழிக்கின் விருப்பங்கொள்ளாத ( வெறுப்புக் 
கொண்ட ) தங்கள் முகத்துக் கெதிரே நேர்பட்டமாத்திரத்தில், வென் 
இடும் - முதுகுகொடுத்தோடும்படியான , உரு - ரூபத்தை , பொறா - ( தாங்கள் ) 
கொண்டு, - உலைவு உறும் உலகம் மூன்றினும் செரு பெறா தினவு உறு சிக 
ரம் . தோளினார் அழிவடையுந்தன்மையதான 

மூவகையுலகங்களிலும் 
( தங்களையெதிர்ப்பவர்எவரு மில்லாமையாற் ) போரைப் பெறாமல் தினவுமிக்க 
மலைச்சிகரம்போலுந் தோள்களை யுடையவர்கள் : ( எ - று . ) 

பொறா - பொறுத்து; உடையராய் : உடன்பாட்டுவினையெச்சம் ; இது 
தோளினார் என்ற குறிப்புவினையாலணையும்பெயரைக் கொண்டது . இனி , 
உருப்பொறா உலைவுறும் எனஇயைத்து , தங்கள் சரீரத்தைத் தாங்கமாட்டா 


* 


கரன்வதைப்படலம் 


283 


மல் வருத்தம்மிகுகிற மூவகையுலகங்களிலும் என்று உரைத்தலும் ஒன்று ; 
அப்பொழுது ‘வென்னிடும் என்பது தோளினார் என்பதோடு தொடரும்.விழி 
க்கின்-கண்பார்வைக்கு இலக்கானால் ; கண்ணெடுத்துப்பார்த்தவளவில் . ( சச ) 

குஞ்சரங்கு திரைபேய்குரங்குகோளரி 
வெஞ்சினக்கரடிநாய் வேங்கையாளியென் 
றஞ்சுறக்கனல்புரைமுகத்தரார்கலி 

நஞ்சுதொக்கெனப்புரைநயனத்தார்களும் . 
( இ - ள் . ) குஞ்சரம் - யானை , குதிரை- , பேய்-- , குரங்கு- , கோள் 
அரி - வலிய சிங்கம் , வெம் சினம் கரடி - கடுங்கோபமுடைய கரடி , நாய் --- ,, 
வேங்கை -புலி,யாளி -- , என்று- என்கிற இவற்றின் முகவடிவமாய் , அஞ்சுற . 
( காண்பவர் ) அஞ்சும்படி , கனல் புரை - நெருப்பையொத்த , முகத்தர் - 
முகத்தையுடையவர்கள் : ஆர்கலி நஞ்சு தொக்கு என புரை - பாற்கடலில் 
தோன்றிய விஷம் திரண்டாற்போலொத்த , நயனத்தார்களும் - கண்களை 
யுடையவர்கள் : ( எ - று , ) - 

இறுதியிலுள்ள உம்மை - இறந்தது தழுவிய எச் 
சப் பொருளது ; அடுத்த கவியிலும் இப்படியே . 
ஆர்கலி - நிறைந்த ஒலியையுடையது; வினைத்தொகையன்மொழி .(சரு ) 

எண்கையரெழுகையரேழுமெட்டுமாய்க் 
கண்கனல்சொரி தருமுகத்தர்காலினர் 
வண்கையின்வளைத்துயிர்வாரிவாயினிட் 

டுண்கையினுவகையருலப் பிலார்களும் , 
( இ - ள் . ) எண் கையர் - எட்டுக்கைகளை யுடையவர்கள் : எழு கையர் 
ஏழுகைகளையு டையவர்கள் : ஏழும் எட்டும் ஆய் - ஏழு எட்டு என்னுந்தொகை 
யுடையனவாய் , கண் கனல் சொரி தரு- கண்களினின்று நெருப்புச்சொரிகிற 
முகத்தர் முகங்களை யுடையவர்கள் : காலினர் - ( வலிய ) கால்களை யுடைய 
வர்கள் : உயிர் - பிராணிகளை , வண் கையின் வளைத்து வாரி - பெரியதங்கள் 
கைகளால் வாரியெடுத்து , வாயின் இட்டு - வாயிலேபோட்டுக்கொண்டு , உண் 
கையின் - புசிப்பதில் , உவகையர் - விருப்பமுடையவர்கள் : உலப்பு இலார் 
களும் - அழிவில்லாதவர்கள் ; ( எ - று . ) 

ஏழும்எட்டுமான முக முடையவ ரென்க . உண்கை , உவகை, உலப்பு - 
தொழிற்பெயர்கள் . 

துவசம் முதலியவற்றின் அடர்த்தி . 
இயக்கரிற்பறித்தனவவுணரிட்டன 
மயக்குறுத்தமரரைலலியின் வாக்கின 
துயக்கில்கந்தர்ப்பரைத்து ரந்து வாரின 
நயப்பு றுசித்தரைநலிந்துவவ்வின . 


பணிய 


பயகாண 


- 


களிலும் பொருந்திய 

ஆ 
சஅ . கொடிதழைகவிகைவான்றொங்கல்குஞ்சரம் 

படியு றுபதாகைமீவிதானம்பல்வகை 
யிடையிலாதெங்கணுமிசையமீமிசை 

மிடைதலினுலகெலாம் வெயிலிழப்பவே . 
இவையிரண்டும் - ஒருதொடர் ; ஒருங்கே உரைக்கப்படும் . 

( இ - ள் . ) ( சஎ ) இயக்கரின் பறித்தன - யக்ஷர்களிடத்தினின்று வலியக் 
கவர்ந்தவையும் , அவுணர் இட்டன ( தங்களுக்கு ) அசுரர்கள் கொடுத்த 
வையும் , அமரரை மயக்குறுத்து வலியின் வாங்கின - தேவர்களை (மாயை 
யால் ) மயங்கச்செய்து ( அவர்களிடத்தினின்று தாங்கள் )வலிமையாற்பெற்றுக் 
கொண்டவையும் , துயக்கு இல் கந்தர்ப்பரை துரந்து வாரின - சோர்தலில் 
லாத ( வலிய ) கந்தர்வர்களைத் துரத்தியோட்டி வலிய எடுத்துக்கொண்ட 
வையும் , நயப்பு உறு சித்தரை நலிந்து வல்வின - அன்புமிக்க சித்தர்களை 
வருத்திக்கவர்ந்தவையும் ஆகிய , ( சஅ ) கொடி துவசங்களும் , தழை - - 
மயிற்பீலிக்குடைகளும் , கவிகை - குடைகளும் , வான் தொங்கல் - உயர்ந்த 
குஞ்சங்களும் , குஞ்சரம் படியுறு பதாகை - யானை களின்மேல் அமைதல் 
பொருந்திய பெருங்கொடிகளும் , மீ விதானம் மேற்கட்டிகளும் , பல் 

மற்றும்பலவகை இராசசின்னங்களும் , இடை இலாது எங்கணும் 
இசைய - இடைவெளியில்லாமல் எவ்விடத்தும் பொருந்த , மீமிசை மிடைத 
வின் - ஆகாயத்தில் நெருங்கு தலால் , உலகு எலாம் வெயில் இழப்ப - உலக 
ங்களெல்லாம் சூரியனாளியை இழப்பனவாயின ; ( எ - று . ) 

துயக்கு - துயங்கு என்னும் முதனிலை திரிந்ததொழிற்பெயர் . கந்தர்ப்பர் - 
வடசொற் சிதைவு . நயப்புஉறு - யாவராலும் அன்புசெய்யத்தக்க என்க . 

தொங்கல் - தொங்குவதாகிய குச்சுக்குத் தொழிலாகுபெயர் . குஞ்ச 
கம் என்ற பாடத்துக்கு , மயிர்க்குச்சு என்க . விதாநம் - வடசொல் . இழப் 
ப - முற்று . கொடிமுதலியன உலகமுழுவதும் வெயில்புகாதபடி மறைத்து 
இருள் செய்தன வென்க . தொங்கல் , குஞ்சரம் என்பவற்றிற்கு - மாலைகளும் 
யானைகளும் என்று உரைத்தல் பொருந்தாது . பல்வகையென்றது , சாமரம் 
ஆலவட்டம் முதலியவற்றை . 

( சஎ , சஅ ) 
சேனைவீரர்வருணனை . 
எழுவரொடெழுவராமுலகமேழொடேழ் 
தழுவியவென் றியர் தலைவர் தானையர் 
மழுவினர்வாளினர்வயங்குசூலத்த 

ருழுவையொடரியெனவுடற்றுஞ்சீற்றத்தார் . 
( இ - ள் .) எழுவரொடு எழுவர் ஆம் தலைவர் -பதினால்வராகிய அச்சேனைத் 
தலைவர்கள் , உலகம் ஏழோடு ஏழ் தழுவிய வென் றியர் - பதினான்கு உலகங் 

அச்சே, 
னைவீரர்கள் , -- மழுவினர் - மழுவையுடையவர்கள் : வாளினர் - வாளை யுடை 


வகை 


கரன் வதைப்படலம் 


285 


யவர்கள் : வயங்கு சூலத்தர் - விளங்குகிற சூலத்தை யுடையவர்கள் : உழு 
வையொடு அரி என உடற்றும் சீற்றத்தார் - புலியும் சிங்கமும் போல (ப்பிற 
வுயிரை ) வருத்துக் கோபமுடையவர்கள் ; ( எ - று . ) 

ஙக - ஆங் கவிமுதல் இக்கவியில் , தலைவர் என்ற துவரையில் சேனைத் 
தலைவர்பதினால்வரது சிறப்புக்களைக் கூறி , தானையர் என்றது முதல் அச்சே 
னைகளிலுள்ள வீரர்களின் தன்மைகளைக் கூறுகிறார் . 

( சக ) 
50. வில்லினர்வாளினரி தழின் மீதிடும் 

பல்லினர் மேருவைப்பறிக்குமாற்றலர் 
புல்லினர் திசைதொறும்புரவித்தேரினர் 
சொல்லின முடிக்குறுந்துணிவினெஞ்சினர் . 

ள் . ) வில்லினர் - வில்லையுடையவர்களும் , வாளினர் -உடைவாளை 
யுடையவர்களும் , இதழின்மீது இடும் பல்லினர் - உதட்டின் மேற் கடித்து 
வைத்த பற்களை யுடையவர்களும் , மேருவை பறிக்கும் ஆற்றலர் 

மகாமேரு 
மலையையும் பறித்தெடுக்கவல்ல வல்லமையுடையவர்களும் , புரவி தேரினர் 
குதிரைகள் பூண்டதேர்களை யுடையவர்களும் , சொல்லின் முடிக்குறும் துணி 
வின் நெஞ்சினர் - தாம்சொன்னவற்றைச் சொன்னபடியே செய்து முடிக்க 
வல்ல தைரியமுள்ள மனமுடையவர்களுமாகிய சேனை வீரர்கள் , திசை தொ 
றும் புல்லினர் - எல்லாத்திக்குகளிலும் வந்துசேர்ந்தார்கள் ; ( எ - று . )) 

கீழ்க்கவியில்வந்த வாளினர் என்றதனோடு கூறிய துகூறலாகாமைப்பொ 
ருட்டு இக்கவியில் , வாள் - உடைவா ளெனக் கொள்ளப்பட்டது . இதழின் 
மீதிடும்பல்லின ராதல் , கோபாவேசத்தால் . ஈற்றடிக்கு - தங்கள் தலைவர்கள் 
சொன்ன கட்டளைகளைத் தவறாமற்செய்து நிறைவேற்றும் துணிவுள்ள மன 
முடையவ ரென்றும் உரைக்கலாம் . 

( 50 ) 
சேனைப்பெருந்தலைவர்கள் சேனைகளுடன் வந்து கரனைச்சேர்தல் . 

தூடணன் றிரிசிராத்தோன்றலா தியர் 
கோடணை முரசினங்குளிறு சேனைய 
ராடவருயிர்கவரலங்கல் வேலினர் 

பாடவநிலையினர்பலருஞ்சுற்றினர் . 
( இ - ள் . ) ஆடவர் உயிர் கவர் - வீரர்களுடைய உயிரை (உடம்பினின்று ) 
எடுக்கவல்ல, அலங்கல் வேலினர் - வெற்றிமாலையைத் தரித்த வேலாயுதமு 
டையவர்களும் , பாடவம் , நிலையினர் - திறமையுள்ள நிலைமையையுடையவர் 
களு மாகிய , தூடணன் - தூஷணனும் , திரிசிரா தோன்றல் - திரிசிரஸ் என் 
னும் வீரனும் , ஆதியர் - முதலியவர்களான , பலரும் - சேனைத்தலைவர்கள்பல 
ரும் , கோடணை முரசு இனம் குளிறு சேனையர் - ஆரவாரத்தையுடைய 
பேரிகை வாத்தியவகைகள் - முழங்குகிற சேனைகளையுடையவர்களாய் , சுற் 
றினர் - ( வந்து கானைச் ) சூழ்ந்தார்கள் ; ( எ 


நிக , 


286 


ஆரணியகாண்டம் 


என 


* தூஷணன் என்ற வடமொழிப்பெயர்- (யாவரையும் ) நிந்திப்பவ்னென் 
றும் , திரிசிராஜ் என்ற வடமொழிப்பெயர் - மூன்று தலைகளையுடையவனென் 
றும் பொருள்படும் . தோன் றல் - பெருமையிற் சிறந்தவன் ; ஆண்பாற்சிறப் 
புப்பெயர் . கோஷணம் என்ற வடசொல் , கோடனை யெனத் திரிந்தது . 
ஆடவர் - ஆண்மையுடையோர் . பாடவம் - வடசொல் . 

( ருக ) 
இப்படி சேனை சூழக் கரன் போர்க்குப் புறப்படுதல் . 
ருஉ . ஆன்றமையெறிபடையழுவத்தார்கலி 

வான்றொடர்மேருவைவளைத்ததாமென 
வூன்றினதேரின்னுயர்ந்ததோளினன் 

றோன்றினன்யாவருந்துணுக்கமெய்தவே . 
( இ - ள் . ) ஆன்று அமை - நிறைந்துபொருந்திய , எறி படை -பகையழிக்க 
வல்ல சேனையாகிய , அழுவத்து ஆர்கலி - பாப்பையுடைய கடல் , வான் 
தொடர் மேருவை - ஆகாயத்தை யளாவிய மேருமலையை , வளைத்தது ஆம் 

வளைத்துக்கொண்டதுபோல ( த் தன்னைச்சூழ ) , உயர்ந்த தோளினன் 
உயர்ந்ததோள்களையுடையனான கரன் , ஊன்றின தேரினன் - நடுவில்நிலைப் 
பட்ட தேரையுடையவனாய் , யாவரும் துணுக்கம் எய்த தோன்றினன் - எல் 
லோரும் அச்சமடையப் புறப்பட்டான் ; ( எ - று . ) 

மேரு உவமையைக் கானுக்காவது , அவனது தேருக்காவது கொள்க . 
உருவகத்தை அங்கமாகக்கொண்டு வந்த உவமையணி . 

சேனைசெல்லுதலால் மேலெழந்த தூளியின் வருணனை . 
ருகூ . அசும்புறுமதகரிபுரவியாடகத் 

தசும்புறு சயந்தனமாக்கர் தாடர 
விசும்புறு தூளியான்வெண்மை மேயின 

பசும்பரிபகலவன்பைம்பொற்றோரோ . 
இ - ள் . ) அசும்பு உறு. - நீரூற்றையொத்த ( இடைவிடாது மேன்மேற் 
பெருகுகிற ) மதம் - மதஜலத்தையுடைய , கரி - யானைகளும் , புரவி - கு திரை 
களும் , ஆடகம் தசும்பு உறு - பொன்னாலாகிய கலசம் பொருந்திய , சயந்த 
னம் - தேர்களும் , அரக்கர் -இராக்கதர்களும் , ( ஆகிய நால்வகைச்சேனைகளும் ), 
தாள் தர - கால்களை வைத்து நடத்தலால் , விசும்பு உறு- ( மேலெழுந்து ) ஆகா 
யத்தையடைந்த , தூளியான் - புழுதிகளால் , பகலவன் - சூரியனுடைய பைம் 
பொன் தேர் - பசும்பொன்னிறமான தேரும் , பசு பரி - ( அத்தேரிற்பூட்டிய ) 
பச்சைக் குதிரைகளும் , வெண்மை மேயின - ( தமதுநிறம்மழுங்கி மாறுபட்டு ) 
வெண்ணிறமடைந்தன ; ( எ - று , ) - அரோ - ஈற்றசை , -- 

ஹாடகம் , ஸ்யந்தரம் என்ற வடசொற்கள் திரிந்தன . தேருக்குக் கால் 
என்றது , சக்கரத்தை. அரக்கரென்றது , பதாதிவீரரை . பகலவனென்பதைப் 
பசும்பரியோடுங் கூட்டுக . பகலவன் - பகற்பொழுதுக்கு உரியவன் . தேர் 


கரன்வதைப்படலம் 


287 


. 


ருச . 


செலுத்துதற்கும் உதவு தலால் , 

உதவு தலால் , குதிரையைத் தேருக்குமுன் கூறினார். 
தொடர்புயர்வுகவிற்சியணி 

வனந்துகள் பட்டனமலையின் வானுயர் 
கனந்துகள் பட்டன்கடல்கடூர்ந்தன 
வினந்தொகுதூளியாலிசைப்பதென்னினிச் 

சினந் தொகுநெடுங்கடற் சேனைசெல்ல வே . 
இ - ள். ) சினம் தொகு - கோபம் மிக்க, நெடு கடல் சேனை - பெரிய 
கடல் போற்பாந்த இராக்கதசேனை , செல்ல - புறப்பட்டவளவில் , இனம் 
தொகு தூளியால் கூட்டமாகத் திரண்டெழுந்த புழுதியால் , வனம் துகள் பட் 
டன் - காடுகளெல்லாம் புழுதியடைந்தன ; மலையின் வான் உயர் கனம் 
துகள் பட்டன - மலைகளின் மேலும் வானத்தின்மீதும் ஏறியுள்ள மேகங்கள் 
மாசடைந்தன ; கடல்கள் துர்ந்தன - சமுத்திரங்கள் தூர்ந்துபோயின ; இனி 
இசைப்பது என் - இனிச்சொல்லவேண்டுவது யாது ? ( எ - று . ) 
இசைப்பதென்னினி என்றது , வியந்து கூறியவாறு . உயர்வுநவிற்சி . ( ) 

அரக்கர்களின் மிகுதி . 
ருரு . நிலைமிசைவிசும்பிடைதெருக்கலானெடு 

மலைமிசைமலையினம்வருவ போன்மலைத் 
தலைமிசைதலைமிசைதாவிச்சென்றனர் 

கொலைமிசைநஞ்செனக் கொதிக்குநெஞ்சினார் . 
( இ - ள். ) நிலைமிசை-பூமியின் மீதும் , விசும்பிடை - ஆகாயத்தின் மேலும் 
நெருக்கலால் ( இடைவெளியின்றி ) நெருக்கமுண்டான தனால் , - கொலை 
மிசை நஞ்சு என கொதிக்கும் நெஞ்சினார் - கொல்லுதல் தொழிலில் விஷம் 
போல உக்கிரங்கொள்ளும் மனமுடைய அரக்கர்கள் , - நெடு மலைமிசை மலை 
இனம் வருவ போல் - உயர்ந்த மலைகளின்மேல் வேறுமலைக்கூட்டங்கள் ஏறி 
வருவனபோல , மலை தலைமிசை தலைமிசை தாவி சென்றனர் - மலைகளினுச்சி 
தோறும் ( கால்வைத்துத் ) தாண்டிக்கொண்டு சென்றார்கள் ; ( எ - று . ) 

பூமியிலும் ஆகாயத்திலும் சேனை அடர்ந்து வெற்றிடமின்றாக்கினதனால் , 
பல அரக்கர்கள் மலைகளின் மேலேயே பாய்ந்து நடந்துகொண்டு போயின 
ரென்பதாம் . அவர்க்கு மலைமேல் மலைவருதலை இல்பொருளுவமையாகக் கூறி 
னார் . நிலை - ( சலியாது ) கிற்பது ; அசலாஸ்திரா என்ற வடமொழிப்பெயர்க 
ளின் பொருள் கொண்ட பெயர் ; (நிலமென்பதும் இவ்வாறே ) இதில் , ஐ 
கருத்தாப்பொருள் விகுதி யென்க. வருவ - பெயர் . 

வேறு , 
அரக்கர் சேனை இராமனுள்ள வீடம் சேர்தல் . 
வந்தது சேனைவெள்ளம்வள்ளியோன்மருங்குமாய 
பந்தமாவினையைமாளப்பற்றறுபெற்றியோர்க்கு 


288 


ஆமணியகாண்டம் 


முத்தருநிலையதாகியுடனுறைந்துயிர்கடம்மை 

யந்தகற்களிக்குநோய் போலாக்கி முன்னாகவம்மா . 
இ - ள் . ) மாயபந்தம் - மாயையின் தொடர்ச்சியாலாகிய , மா வினையை - 
பெரிய கருமங்களை , மாள - அழிக்கும்படி , பற்று ஆறு 

அழிக்கும்படி , பற்று ஆறு - உலகப்பற்றொழிந்த, 
பெற்றியோர்க்கும் - பெருமையுடையவர்களுக்கும் , உந்து அரு நிலையது 
ஆகி - விலக்க முடியாத நிலைமையுடைய தாய் , உடன் உறைந்து - உடம் 
புடனே பொருந்தி , உயிர்கள் தம்மை அந்தகற்கு அளிக்கும் - அந்தந்த 
உயிரை யமனுக்குக் கொடுக்கிற ( கொன்றொழிக்கிற ) , நோய் போல் - வியாதி 
போல , அரக்கி - சூர்ப்பணகை , முன் ஆக - முன்னே செல்ல , சேனை வெள் 
ளம் - அவ்விராக்கத சேனைப்பெருக்கு , வள்ளியோன் மருங்கு வந்தது - வரை 
யாதருளுந்தன்மையனான இராமபிரானது அருகிலே வந்து சேர்ந்தது ; 
( எ - று . ) - அம்மா- ஈற்றசை ; சேனையைப்பற்றிய வியப்பிடைச்சொல்லுமாம் . 

அவித்யை யென்று ஒருபெயர்பெறும் அநாதியான மாயை கருமங்களுக் 
கெல்லாம் காரணமாதலால் , மாயபந்தமாவினை எனப்பட்டது . தானல்லாத 
வுடம்பை யானென்றுகருதி அகமாகிய அதனிடத்துச் செய்யும் பற்றாகிய 
அகங்காரமும் , தன்னோடு இயைபில்லாத பொருளை எனதென்று கருதிப் 
புறமாகிய அதனிடத்துச் செய்யும் பற்றாகிய மமகாரமும் ஆகிய அபிமானங் 
களை ஆசிரியரிடத்துக்கேட்ட உபதேசமொழிகளாலும் , யோகப்பயிற்சியா 
லும் அவை யானென தன்மை தெளிந்து முற்றவொழித்தவர்க்குப் பிறப்புக் 
குக்காரணமான கருமங்கள் ஒழி தலால் , வினையைமாளப்பபற்றறு பெற்றி 
யோர் என்றார் . கருமம் மூன்றுவகைப்படும் : சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமிய 
மென . சஞ்சிதம் - பிறப்பு அநாதியாய்வருதலின் உயிரால் அளவின்றி யீட்ட 
ப்பட்டவை. பிராரப்தம் - இப்பிறப்பில் அனுபவிக்குமாறு கொண்டவை . 
ஆகாமியம் - இனிவரும் பிறப்புக்களில் அனுபவிக்கக் கடவனவாய்க் கிடந் 
தவை . தத்துவஞானத்தாற் பற்றற்று வீடுபெறும் நிலையையடைந்தார்க்கும் 
சஞ்சிதம் ஆகாம்ய மென்ற கருமங்கள் மாத்திரமே ஒழியும் ; பிராரப் தகருமத் 
திலே பற்றறுதற்குமுன் கழிந்தது போக மற்றது நீங்காமல் இப்பிறப்பில் 
அனுபவிக்சக்கடவ தாயேநிற்கும் என்பது நூல் துணிபு . மூன் கிடந்த துன்பங் 
களும் மேல்வ ரக்கடவ துன்பங்களும் இலவா தல் மெய்யுணர்வின் பயன் , இவ் 
வாற்றானே மெய்யுணர்ந்தார்க்கு நிற்பன எடுத்தவுடம்பும் அதுகொண்ட 
வினைப்பயன்களுமே யென்பது பெற்றாம் , முன்னும் பின்னும் வினைத் 
தொடர்பறுத்தார்க்கு நடுவுநின்றவுடம்பும் அது கொண்டவினைப்பயன்களும் 
நின்றமையின் என்ற பரிமேலழகருரை வாக்கியங்களின் கருத்து இங்கு அறி 
யத்தக்கது . இப்படிப்பட்ட பிராரப்தகருமத்தா லாகிய நோயும் அதனாலாகும் 
மரணமும் தத்துவஞானிகளும் அனுபவித்தே தீரவேண்டியதா யிருத்தல் 
பற்றி , பற்றறு பெற்றியோர்க்கும் உந்தருநிலைய தாகி உயிர்கள் தம்மை அந்த 
கற்கு அளிக்கும் நோய் என்றார் . “ உடன்பிறந்தே கொல்லும் வியாதி " ஆத 


கரன்வதைப்படலம் 


289 


லாலும் , அதற்குக்காரணமான தீவினை தன்னைச்செய்த உயிரை விடாது 
தொடர்ந்து புக்குழிப்புக்குக் கொல்லுதலாலும் , உடனுறைந்து உயிர்கள் 
தம்மை யந்தகற்களிக்கு நோய் எனப்பட்டது . உடம்புடன் பிறந்து உடனி 
ருந்து கொண்டே ஒரு சமயத்தில் அவ்வுடம்பையோழிக்கிற வியாதிபோல 
இராவணன் தங்கையான சூர்ப்பணகை தன்னுடன் பிறந்தமுறையில்நின்ற 
கான் முதலியோர்க்கும் - இராவணாதியர்க்கும் நாசகாரணமாய் நிற்றல்பற்றி , 
உடனுறைந்துயிர்கடம் மையந்தகற்களிக்குநோய்போ லாக்கி என்றார் ; கீழ்ப் 
படலத்திலும் “ மேலை நாளுயிசொடும்பிறந்து தான்விளை , காலமோர்ந் துட 
னுறை கடியநோயனாள் " என்று இவளுக்கு நோயை உவமைகூறியவாறு 
காண்க . இனி , நோயைச் சேனை வெள்ளத்துக்கு உவமையாகக் கொள்ளுதல் 
சிறப்பன்றாம் . இப்படிப்பட்ட சூர்ப்பணகை முன்னே வழிகாட்டிக்கொண்டு 
செல்ல அரக்கர் சேனை பின்னே வந்த தென்பதாம் . மாயப்பந்தம் என்ற 
பாடத்துக்கு - மாய வந்தது என இயைத்து , தான் அழிதற்கு வந்த தென்று 
கவிக்கூற்றாக்கலுமாம் . பந்தமாவினை - உயிரைக் கட்டுப்படுத்தும் பெரிய கரும 
மென்க . மாள் = மாள்விக்க : பிறவினைப்பொருளில் வந்த தன்வினை . வினையை 
யென்பதில் ஐகாரத்தைச் சாரியை யென்று விலக்கி , வினை மாள - கருமம் 
ஒழிய என்றலும் ஒன்று . உம் - உயர்வுசிறப்பு . 

இது முதல் கச - கவிகள் - கீழ்ப்படலத்தின் முதற்கவி போன்றவை . () 
– எ . தூரியக்குரலின்வானின் முகிற்கணந்துணுக்கங்கொள்ள 

வார்சிலையொலியினஞ்சியுருமெலாமறுக்கங்கொள்ள 
வார்கலியார்ப்பினுட்கியசைவுறவரக்கர்சேனை 

போர்வனத்திருந்தவீரருறைவிடம்புக்க தன்றே . 
( இ - ள். ) தூரியம் குரலின் - வாத்தியங்களின் முழக்கத்தால் , வானின் 
முகில் கணம் துணுக்கம் கொள்ள - ஆகாயத்திலுள்ள மேகங்களின் கூட்டங் 
கள் அச்சமடையவும் , வார்சிலை ஒலியின் - நீண்ட விற்களின் நாணொலியால், 
உறும் எலாம் அஞ்சி மறுக்கம் கொள்ள - இடிகெளெல்லாம் பயந்து கலக்கமடைய 
வும் , ஆர்ப்பின்-( கர்ச்சனை முதலிய ) ஆரவாரத்தால் , ஆர்கலி உட்கி அசைவுஉற 
கடல் அஞ்சி நடுக்கமடையவும் , -அரக்கர் சேனை- ,வனத்து இருந்த போர் 
வீரர்உறைவிடம் புக்கது - அந்தக்காட்டிலிருந்த போரில்வல்ல 
இராம லக்ஷ்மணர் வசிக்குமிடத்தை அடைந்தது; ( எ - று . ) - அன்றே - ஈற் 
றசை ; அப்பொழுதே எனினுமாம் . உயர்வுநவிற்சியணி . 

மறுக்கம் - மறுகு என்னும் பகுதியின் தொழிற்பெயர் . அசைவு- தளர்ச்சி 
யுமாம் . போர் வனத்து இருந்த வீரர் என்றே எடுத்து , அரக்கரோடுபோர்செய் . 
யும்பொருட்டு வனத்திலிருந்த வீரர்க ளெனினுமாம் . 
அச்சேனையைக்கண்டு பறவைகளும் விலங்குகளும் அஞ்சியோடிவருதல் 
ரு அ . வாய்புலர்ந்தழிந்தமெய்யின்வருத்தத்தவழியின்யாண்டு 
மோய்வில நிமிர்ந்து வீங்குமுயிர்ப்பினவுலைந்தகண்ண 
37 


வீரர்களான 


( நிஎ ) 


அவற்றை வந்து செய்திகூறும் ஒற்றர் போன்றன வென்றார் . உவமையணி . 
1290 

ரணியகாண்டம் 
தீயவர் சேனைவந்து சேர்ந்தமைதெரியச்சென்று 
வேய்தெரிந்துரைப்பபோன்றபுள்ளொடுவிலங்குமம்மர் . 
( இ - ள் .) புள்ளொடு விலங்கும் - ( அவ்வனத்திலுள்ள ) பறவைகளும் 
மிருகங்களும் , - வாய் புலர்ந்து அழிந்த - ( அச்சேனையைக் கண்டு மிக அஞ்சி 
யதனால் ) வாய்உலர்ந்து மனநிலைகெட்டவையும் , மெய்யின் வருத்தத்த உடம் 
பின்வருத்தமடையவையும் , வழியின் யாண்டும் ஓய்வு இல - இடைவழியில் 
எவ்விடத்தும் இளைப்பாறிநிற்றலில்லாதவையும் , நிமிர்ந்து வீங்கும் உயிர்ப்பின 
மேல்நோக்கிமிக்குவருகிற பெருமூச்சுடையவையும் ,உலைந்த கண்ண - பார்வை 
மழுங்கிய கண்களையுடையவையுமாய் , ( ஓடிவந்து ), - தீயவர் சேனை வந்து 
சேர்ந்தமை - கொடிய அரக்கர்சேனை வந்து சேர்ந்த செய்தியை , தெரிந்து - 
தாம் அறிந்து , சென்று -- முன் வந்து , தெரிய உரைப்ப- (இராமலக்குமணர் ) 
அறியும்படி செய்திகூறுபவரான , வேய் - ஒற்றர்களை , போன்ற - ஒத்தன : 
( எ - று . ) - அம்மா - ஈற்றசை ; வியப்பிடைச்சொல்லுமாம் . 

பறவைகளும் விலங்குகளும் மிக அஞ்சி நிலைகெட்டுத் தரிப்பின்றி விரைந் 
தோடிவந்தமை அரக்கர்சேனைவருவதை அறிதற்குக் காரணமாகுதல் பற்றி , 
புலர் தல் - ஈரம்உலர்தல் . வேய் -உயர்திணைப்பொருள் தரும் அஃறிணைச்சொல் . 
ஒற்றர் - ஆங்காங்கு நிகழுஞ்செய்தியை அறிந்துவந்து கூறுவே 

வோர் . 

( ருஅ ) 
இங்ஙனம் அரக்கர் சேனை வருதலை இராமலக்குமணர் அறிதல் . 
ருக . தூளியின்படலைவந்து தொடர்வுற மரமுந்தூ றுந் 

தாளிடையொடியுமோசைசட சடவொலிப்பக்கானத் 
தாளியுமரியுமஞ்சியிரி தருமலக்கணோக்கி 

மீளிமொய்ம்பினருஞ்சேனை மேல்வந்ததுளதென்றுன்னா. 
இதுவும் , அடுத்தகவியும் - குளகம் . 

( இ - ள் . ) தூளியின் படலை - புழுதிகளின் கூட்டம் , வந்து தொடர் 
வுற- முன்னே வந்து தொடாவும் , --மரமும் தூறும் - மரங்களும் புதர்களும் , 
தாளிடைஒடியும்- ( அரக்கர்களது ) கால்களில் அகப்பட்டு ஒடிபடுதலாலாகிய , 
ஓசை- , சடசட ஒலிப்ப - சடசடவென்று ஒலிக்கவும் , -- கானத்து காட்டி 
லுள்ள , ஆளியும் -யாளிகளும் , அரியும் சிங்கங்களும் , அஞ்சி இரி தரும் பயந்து 
ஒடுகிற , அலக்கண் - துன்பத்தை, நோக்கி பார்த்து , (அதனால் ) , மீள் மொய்ம்பி 
னரும்-வலிய தோள்களை புடைய இராமலக்குமணர்களும் சேனைமேல்வந்தது 
உளது என்று உன்னா - அரக்கர்சேனை தம்மேல் எதிர்த்துவந்தமை யுண்டெ 
ன்று எண்ணி , ( எ -று . )- உன்னா என்ற செய்யாஎன்னும்வாய்பாட்டு எச் 
சத்தை உன்ன வெனச் செயவெனெச்சமாகத்திரித்து , இருவரும் நினைத்த 
வளவில் முன்வந்த இலக்குமணனை நோக்கி இராமன் கூறலுற்றா னென 
அடுத் தகவியோடு 

முடிக்க, 


கான்வதைப்படலம் 


291 


மிக்க துகளெழுச்சியின் வரவைக் கண்டும் , விருக்ஷவகைகள் ஒடிபடுகிற 
ஓசையைக் கேட்டும் , கொடுவிலங்குகள் அஞ்சியோடுங்குழப்பத்தைப்பார்த்தும் 
சேனையின்வரவை. அறிந்தன ரென்க. இனி , தூளியின்படலை வந்து தொடர் 
தலையும் , மரமும் தூறும் ஒடியும் ஓசை ஒலித்தலையும் , ஆளியும் அரியும் அஞ்சி 
இரிதற்குக் காரணமாக்கி யுரைப்பினும் அமையும் . படலம் என்ற வடசொல் , 
படலையென ஈறு திரிந்தது . சடசட - ஈரடுக்கு ஒலிக்குறிப்பு ; இரட்டைக்கிளவி . 
அலக்கண் - சஞ்சலப்பட்ட கண் ; கண்கலக்கம் . 

( ருகூ ) 
இலக்குமணன் போர்க்குச்சித்தனா யெழதல் . 
• 0 . மின்னின் றசிலையன்வீரகவசத்தன் விசித்தவாளன் 

பொன்னின் றவடிம்பின்வாளிப்புட்டிலன்புகையுநெஞ்ச 
னின்னின் றுகாண்டியான்செய்நிலையெனவிரும்பிநேரா 
முன்னின்றபின்வந்தோனை நோக்கினன்மொழியலுற்றான் . 
( இ ள் . ) மின் நின்ற சிலையன் -மின்னலினொளிபோன்றொளி பொருந் 
திய வில்லையுடையவனும் , வீரம் கவசத்தன் - அழியாவலிமையுடைய கவசத் 
தையுடையவனும் , விசித்த வர்ளன் - (இடையிற்) கட்டிய உடைவாளை 

யுடைய 
வனும் , பொன் நின்ற வடிம்பின் வாளி புட்டிலன் - பொன்னாலாகிய விளிம் 
பையுடைய அம்பறாத்தூணியை யுடையவனும் , புகையும் நெஞ்சன் - கோ 
பத்தீமூண்ட மனமுடையவனுமாய் , நில் நின்று யான் செய் நிலை காண்டி 
என -( நீ போர்தொடங்காது ) நில் ( அங்ஙனம் ) நின்று யான்செய்யும் போர்நிலை 
மையைக் காண்பாய் என்று (இராமபிரானை நோக்கிச் ) சொல்லி , விரும்பி 
( போர்செய்ய ) விருப்பங்கொண்டு , நேர் ஆ முன் நின்ற - போர்க்குச்சித்த 
மாகத் தன் முன்னே வந்து நின்ற , பின் வந்தோனை நோக்கினன் - தனது 
தம்பியான இலக்குமணனைப் பார்த்து , மொழியல் உற்றான் - ( இராமபிரான் ) 
சொல்லத் தொடங்கினான் ; ( எ - று . ) - அதனை அடுத்தகவியிற் காண்க 

வனத்திற் கொடிய அரக்கர்களாலும் மற்றும் துஷ்டஜந்துக்களாலும் 
தனது தமையனார்க்கும் அவரது தேவியார்க்கும் என்றேனும் ஏதேனும் தீங்கு 
நேருமோ வென்று ஆசங்கித்து இலக்குமணன் எப்பொழுதும் ஜாக்கிரதைப் 
பட்டவனாய் வில்லேந்தித் தூணிதாங்கிக் கவசந்தரித்து வாள்கட்டிப் போர்க் 
குச்சித்தனாய் நின்றுவந்த தன்மையை முன்னிரண்டடி விளக்கும். கீழ்ப் 
பதினான்கு அரக்கர் எதிர்த்துவந்தபொழுது இராமன் தானே போர்செய்தது 
போல இப்பொழுதும் போர் தொடங்கா தபடி விலக்கித் தான் போர்செய்யக் 
கருதி , நில் நின்றுசாண்டியான் செய்நிலை என்றான் . நேரா- ( அரக்கரை ) எதி 
ர்த்து என்றுமாம் . முன் - இடம் . பின் - காலம் . பின்வந்தோன் - பின்பிறந் 
தவன் . முன்னின்று என்ற பாடத்துக்கு - விரைவிற்சித்தனாய்நின்று தன் 
பின்தொடர்ந்துவந்தவ னென்க . மின்னின் ற்சிலையன் முதலியவற்றை இரா 
மன்மே லேற்றியுரைப்பின் , மேல் சுஉ - ஆங் கவி கூறியது கூறலென்னுங்குற் 
றத்துக்கு இடமாய் முடியும் . பொன்னின் ற வடிம்பின் வாளிப்புட்டில் என் 


292 


ஆரணியகாண்டம் 


தற்கு - அழகுபொருந்திய கூர்மையுடைய அம்புகள் அடங்கிய தூணியென் 
றும் உரைக்கலாம் . 

( க 0 ) 
இராமன் இலக்குமணனைப் போர்விலக்கிப்பேசுதல் . 
சுக . நெறிக்கொண்மாதவர்க்குமுன்னே நேர்ந்தனெனிருதராவி 

பறிக்குவென்யானேயென்றபழமொழிபழுதுறாமே 
வெறிக்கொள்பூங்குழலினாளை வீரநீவேண்டினேன்யான் 
குறிக்கொடுகாத்தியின்னேகொல்வெனிக்குழுவையென்னா. 
இதுவும் , அடுத்தகவியும் - குளகம் . 

( இ - ள் . ) வீர - வீரனே ! நெறி கொள் - சன்மார்க்கத்தைக் கடைப் 
பிடித்த, மா தவர்க்கு - பெருந்தவமுடைய முனிவர்களுக்கு , முன்னே நேர்ந் 
தனென் - முன்பு யான் உடன்பட்டு , யானே நிருதர் ஆவி பறிக்குவென் 
என்ற - ‘ நானே அரக்கர்களுயிரைக் கவர்வேன் என்று உறுதிகூறிய , பழ 
மொழி - முன்னையவார்த்தை , பழுது உறாமே - வீண்படாதபடி , இ குழுவை 
இன்னே கொல்வென் - இவ்வரக்கர் கூட்டத்தை இப்பொழுதே நான் கொல் 
வேன் ; வெறி கொள் பூ குழலினாளை இயற்கைமணங்கொண்டதும் மலர் 
களைச் சூடியதுமான கூந்தலையுடைய ஜாநகியை , நீ குறி கொடு காத்தி - நீ 
கருத்துக்கொண்டு பாதுகாப்பாயாக : யான் வேண்டினேன் - நான் (உன்னை 
இது ) வேண்டினேன் , என்னா - என்று ( இராமன் இலக்குமணனை நோக்கிச்) 
சொல்லி , ( எ - று .) - புட்டில் கட்டிச் சாபமுந்தரித்தான் என வருங்கவி 
யோடு தொடரும் . 

அரக்கர்க்கு அஞ்சிச் சரணமடைந்த தண்டகாரணியவாசிகளான முனி 
வர்க்கு இராமன் அபயமளித்தமை கீழ் அகத்தியப்படலத்திற் பரக்கக்கூறப் 
பட்டது ; " அருளுடைவீர நின்ன பயம்யா மென்றார் , புகல்புகுந்தில்ரேற் 
புறத்தண்டத்தின் , அகல்வரேனு மென்னம்பொடும் வீழ்வ ரால் , , 

ஆறத்தி 
னொடன்றி நின்றா ரவர் , வேரறுப்பன் வெருவன்மி னீரென்றான் என்பன 
காண்க . அரக்கர் குழாத்தைஎதிர்த்தழிக்கும் ஆற்றல் தனக்கு இல்லை யென்று 
தமையன் கருதின தாகக் கொண்டு இலக்குமணன் வருத்தப்படாமைப் 
பொருட்டு , வீர என விளித்ததோடு ‘வேண்டினேன் யான் என்றுக் கூறி 
னான் . குறிக்கொடு - குறிக்கொண்டு என்பதன் தொகுத்தல் ; குறிக்கொள் 
ளுதல் - ஜாக்கிரதைப்படுதல் , கவனித்தல் . 

(சுக 
இராமன் போர்க்கோலங்கொள்ளல் . 
* உ . மான்படர்கானமெங்குமதர்படவந்தசேனை ! 

கரன்படையென்பதெண்ணிக்கருநிறக்கமல கண்ணன் 
சரன்படர்புட்டில்கட்டிச்சாபமுந்தரித்தான் றள்ளா 
வரன் படர்தோளின் மீளாக்கவசமிட்டுடைவாளார் 


கான் வதைப்படலம் 


293 


( இ - ள் . ) மான் படர் கானம் எங்கும் மரங்கள் வளர்ந்த காடு முழுவதும் , 
அதர்பட - வழியாம்படி , வந்த- , சேனை- , கரன் படை - கானுடைய சேனை , 
என்பது எண்ணி - என்பதை நினைத்து, - கரு நிறம் கமலம் கண்ணன் - கரிய 
திருநிறத்தையும் செந்தாமரைமலர்போலுந் திருக்கண்களையு முடைய இரா 
மன் , - தள்ளா உரன் படர் தோளில் - நீங்காத வலிமை மிக்க தோளிலே , 
சான் படர் புட்டில் கட்டி - அம்புகள் நிறைந்த தூணியைக் கட்டி , சாபமும் 
தரித்தான் -வில்லையும் ஏந்தி , மீளா கவசம் இட்டு நிலைபெயர்க்கப்படாத கவ 
சத்தைத் தரித்து, உடைவாள் ஆர்த்தான் - உடைவாளையும் ( அரையிற் ) கட் 
டினான் ; ( எ - று . ) 

கீழ்ச் சூர்ப்பணகை " காற்றினிலுங் கனலினிலுங் கடியானைக் கொடி 
யானைக் கானையுங்கள் , கூற்றுவனை யிப்பொழுதே கொணர்கின்றேன் என்று 
கூறிச் சென்றுள்ளாளாதலால் , வந்தசேனை கரன்சேனை யென்று கருதினான் . 
மான் , சரன் , உரன் - போலி . அதர்பட - புழுதிபடிய என்றும் , பொடி 
பட என்றும் உரைக்கலாம் . மதர்படவந்த என எடுத்து , களிப்புமிகவந்த என் 
றலும்ஒன்று. உடைவாள் -அரையில் அணியும்உடையிற்சொருகும்வாள் . ( சுஉ ) 
மீண்டும் இலக்குமணன் தன்னைப் போருக்கு அனுப்புமாறு வேண்டுதல் . 
சுங . மீளருஞ்செருவின்விண்ணுமண்ணுமென்மேல்வந்தாலு 

நாளுலந்தழியுமென்றேநானுனக்குரைப்பதென்னே 
யாளியின் றுப்பினாயிவ்வமரெனக்கருளிநின்றென் 
றோளினைத் தின்னுகின்ற சோம்பினைத் துடைத்தியென்றான் . 
(( இ - ள் . ) ஆளியின் துப்பினாய் - சிங்கம் போன்ற வலிமையுடையவ 
னே ! மீள் அரு செருவில் - வென்று மீளுதற்கு அரிய போரில் , விண்ணும் மண் 
ணும் -மேலுலகத்துஉயிர்களும் இவ்வுலகத்துஉயிர்களும் , மென்மேல் வந்தா 
லும் - மேலேமேலே எதிர்த்துவந்தாலும் , நாள் உலந்து அழியும் - ( அவையா 
வும் என் முன் ) ஆயுள்நாள் ஒழிந்து அழிந்திடும் , என்று நான் உனக்கு உரைப் 
பது என்னே - என்பதைப்பற்றி நான் உனக்குச் சொல்லவேண்டுவது 
உண்டோ ? இ அமர் எனக்கு அருளி நின்று - இந்தப் போரை எனக்கு ( நீ) 
கொடுத்து நின்று , என் தோளினை தின்னுகின்ற சோம்பினை துடைத்தி 
எனது தோள்களை வருத்துகிற சோம்பலைப் போக்குவாய் , என்றான் - என்று 
( இலக்குமணன் இராமனை நோக்கிக் ) கூறினான் ; ( எ - று . ) 

அடுத்தகவியின் முதலில் “ என்றனன் இளையவீரன் என்றதனால் , இப் 
பாட்டிற்கு எழுவாய் இலக்குமண னென்று அறிக . இனி , இப்பாட்டிற் கூறிய 
வார்த்தையை இலக்குமணனை நோக்கி ! இராமன் கூறியதாக வுரைத்தல் சந் 
தர்ப்பத் துக்கு அத்துணையாச்சிறவாமையை உணர்க . இப்பாட்டில் அருளி 
என்றது , இதனை இலக்குமணன் வாக்கியமாகக்கொள்ளுதல் தகுதியென்பதை 
வற்புறுத்தும் ; அன்றியும் , கீழ்ப் பதினால்வரோடுபொருத இராமன் - என் 


294 


ஆரணியகாண்டம் 


தோளினைத்தின்னுகின்ற சோம்பினைத் துடைத்தி , என்றற்கு இடமில்லா 
மையையும் கருதுக கீழ் இராமபிரான் தன்கருத்தை வெளியிட்டிருக்கவும் 
மீண்டும் இலக்குமணன் இங்ஙனங்கூறுதல் இராமனுக்குத் திருமேனிக்காவல் 
செய்யும்பணிவிடையில் , தனக்கு உள்ள வரம்புகடந்த சிரத்தையினா லென 
அறிக ; போர்செய்தலிலுள்ள உற்சாகமும் இதற்குக் காரணமாகலாம் . தன்னை 
இராமன் வீலக்கியதற்குக் காரணம் தனது போர்த்திறமையைக் குறைவாக 
மதித்ததாகலா மென்று கொண்டு , முன்னிரண்டடிகளில் தனது ஆற்றலை 
வெளியிட்டான் . மென்மேல் - மேல்மேல் என்ற அடுக்கின் விகாரம் ; என் 
மேல் எனப்பிரித்தலும் ஒன்று . நானுனக்குரைப்பதென்னே என்றது , 
உனக்குத் தெரிந்ததே யென வற்புறுத்தியவாறு , நின்று - நீ. போரொழிந்து 
நின்று என்றபடி . சோம்பு - முதனிலைத் தொழிற்பெயர் . 

* எய்யென வெழுபகை யெங்கு மின்மையால் , மெய்பொரு தினவுறு 
முழவுத் தோளினான் ” என்றாற்போல , தோளினைத் தின்னுகின்ற சோம்பு 
எனப்பட்டது . 

அதனை இராமன்மறுக்க இலக்குமணன் பிராட்டியைக் காத்துநிற்றல் . 
சுச . என்றனனிளையவீரனிசைந்திவனிராமனேந்துங் 

குன்றனதோளினாற்றலுள்ளத் தினுணரக்கொண்டா 
னன்றியுமண்ணலாணைமறுக்கிலனங்கைகூப்பி 

றனனிருந்தான்கண்ணீர் நிலனுறப்புலர்கின்றாள் பால் . 
( இ ) - ள் . ) என் றனன் இளைய வீரன் - என்று சொன்னான் இலக்குமணன் ; 
இராமன் இசைந்திலன் - ( அதற்கு ) இராமன் உடன்பட்டானில்லை ; ( ஆதலால் 
பின்பு இலக்குமணன் ), ஏந்தும் குன்று அன தோளின் ஆற்றல் உள்ளத் 
தின் உணர கொண்டான் - ( இராமனது ) உயர்ந்த மலையையொத்த தோள்க 
ளின் வலிமையை மனத்திலே அறிந்து கொண்டன னா தலாலும் , அன்றியும் 
அண்ணல் ஆணை மறுக்கிலன் - அல்லாமலும் தமையனது கட்டளையை மறுக்க 
மாட்டா தவனாதலாலும் , அம் கை கூப்பி நின்றனன் - அழகியகைகளைக்கூப் 
பித் தொழுதுநின்று , கண் நீர் நிலன் உற புலர்கின்றாள்பால் இருந்தான் 
கண்களின் நீர் நிலத்திலேவழியும்படி வருந்துகிற பிராட்டிபக்கல் பாதுகாவ 
லாக இருந்தான் ; ( எ - று . ) 

என் றனன் இளையவீரன் என்றது - கீழ்க்கவியிற் கூறிய தன் அநுவா 
தம் . தொடர்ச்சிவிளங்கக் கூறியது . அரக்கர்கள் கொடியவரும் பெருந்தொ 
கையினரும் ஆதலால் , பெருமானுக்கு யாதாகுமோ வென்று , மாதர்க்கணிகல 
மாகிய பேதைமையால் பிராட்டி கண்ணீர்சிந்தத் துயருற்றன ளென்க ; அன் 
றீயும் , பிரிவாற்றாமையுங் காரணமாகலாம் . துணையின்றித் தனியே மிகப்பல 
ரோடு போர்செய்ய எழுந்த இராமன் விஷயத்திற் பிராட்டி கவலைப்பட்டது. 
போல் இலக்குமணன் கவலைப்படாமையின் காரணத்தை இரண்டாம் அடி 
விளக்கும் . " அங்கை - அகங்கையுமாம் . -- 

( சுச ) 


ரனை , பூத்த - மலராகப்பெற்றதொரு , கொம்பு - பூங்கொம்பை , அனாள்-ஒத்த 
கரன்வதைப்படலம் 

295 
இராமன் பர்ணசாலையினின்று போர்க்குப் புறப்படுதல் . 
கூடு . குழையுறும் தியம்பூத்தகொம்பனாள் குழைந்து சோரத் 

தழையுறுசாலைநின்றுந்தனிச்சிலை தரித்த மேரு 
மழையெனமுழங்குகின்றவாளெயிற்றரக்கர்காண 
முழையினின்றெழுந்து செல்லுமடங்கலின்முனிந்து சென்றான் . 
( இ - ள் . ) குழை உறு - காதணிகள் பொருந்தியதொரு , மதியம் - சந்தி 


வளான சீதை , குழைந்து சோர - தளர்ந்து வருந்த , -- தழை உறு சாலைநின் 
றும் - பர்ணசாலையினின்று , - தனி சிலை தரித்த மேரு - ஒப்பற்றவில்லையேந் 
திய மகாமேருமலைபோன்ற ஸ்ரீராமன் , -மழை என முழங்குகின்ற வாள் 
எயிறு அரக்கர் காண - மேகங்கள் போல ஆரவாரிக்கின்ற கூரிய கோரதந்தங் 
களை யுடைய இராக்கதர்கள் பார்க்கும்படி , முழையினின்று எழுந்து செல்லும் 
மடங்கலின் - மலைக்குகையினின்று எழுந்து வெளிச்செல்லுகிற ஆண் சிங்கம் 
போல , முனிந்து சென்றான் - கோபங்கொண்டு வெளியே வந்தான் ; ( எ - று ) . 

மேரு , சோர , காண , சாலைநின்றும் , மடங்கலின் , சென்றா னென்க. 
குழையுறு மதியம் பூத்த கொம்பு - இல்பொருளுவமை . குழையென்னும் 
அணியை யணிந்த முகம் பூர்ண சந்திரமண்டலத்தையும் , அழகிய மெல்லிய 
திருமேனி பூங்கொம்பையும் போலுதலால் , இங்ஙனங் கூறினார் . மதியம் , 
அம் - சாரியை . நின்றும் - ஐந்தனுருபு , நீக்கம் . மேரு- உவ்மையாகுபெயர் . 
தழையுறுசாலை - தழையால்வேயப்பட்ட உறைவிடம் . மடங்கல் - பிடரிமயிர் 
மடங்குதலுடையது . 

( சுரு ) 
சூர்ப்பண்கை கான்முதலிய அரக்கர்களுக்கு இராமனைச் சுட்டிக்காட்டல் . 
கூசு . தோன்றிய தோன்றறன்னைச்சுட்டினள்காட்டிச்சொன்னாள் 

வான்றொடர்மூங்கிறந்தவயங்குவெந்தீயிதென்னத் 
தான் றொடர்குலத்தையெல்லாந்தொலைக்குமாசமைந்து நின் 
ளேன் றுவந்தெதிர்த்த வீரனிவனிகலிராமனென்ன . 


( இ - ள் . ) வான் தொடர் மூங்கில் தந்த - ஆகாயத்தை அளாவிவளர்ந்த 
மூங்கில்கள் ( ஒன்றோடொன்று உராய்தலால் ) உண்டாக்கிய , வயங்கு வெம் தீ 
இது என்ன - விளங்குகிற கொடிய நெருப்புப் போல , தான் தொடர்குலத்தை 
எல்லாம் தொலைக்கும் ஆ சமைந்து நின்றாள் - தான் பிறந்தகுலம் முழுவதையும் 
அழிக்கும்படி பொருந்தியின்ற சூர்ப்பணகை, -தோன் றியதோன்றல் தன்னை 
சுட்டினள் காட்டி - வெளிப்புறப்பட்ட இராமபிரானைக்( கைவிரலாற் ) குறித்துக் 
காண்பித்து. என்று வந்து எதிர்த்த வீரன் இவன் இகல் இராமன் என்ன 
சொன்னாள் - ( போர்க்கோலம் ) பொருந்திவந்து எதிர்ப்பட்ட இந்தவீரனே 
பகைமை கொண்ட இராமன் என்று சொல்லினாள் ; ( எ - று. ) 


சு 


மூங்கிலினிடத்துப் பிறந்த நெருப்பு அந்த மூங்கிற்காட்டையெல்லாம் 
296 

ஆரணியகாண்டம் 
எரித்தழிப்பது போல அரக்கர் குலத்திற் பிறந்த சூர்ப்பணகை அவ்வரக்கர் 
குலத்தை யெல்லாம் அழிப்பதற்கு மூலகாரணமாய் நிற்றலின் , இங்ஙனங் 
கூறினார் . தீயிது , இது - பகுதிப்பொருள்விகுதி ; அது என்பது போல.ஆ - ஆறு 
என்பதன் விகாரம் . தொலைக்கும் மாசு அமைந்து என்றுபிரித்து , அழித்தலா 
கிய குற்றம் பொருந்திநின் றவள் என்று உரைத்தல் , மோனைத்தொடைக்குச் 
சிறவாது . என்று , ஏல் - பகுதி. உவமையணி . 

இராமனைக்கண்ட கரன் நானே இவனை வென்றெழிப்பேனென்றல் . 
சுஎ , கண்டனன்கனகத்தேர் மேற்கதிரவன்கலங்கிநீங்க 

விண்டனினின் றவென்றிக்கரனெனும் விலங்கற்றோளான் 
மண்டமர்யானேசெய் திம்மானிடன்வலியை நீக்கிக் 

[ னான் . 
கொண்டனன்வாகையென்றுப்படைஞரைக்குறித்துச்சொன் 

( இ - ள். ) கதிரவன் கலங்கி நீங்க - ஆயிரங்கி ரணங்களை யுடைய சூரி 
யனும் அஞ்சிவிலகும்படி , கனகம் தேர்மேல் - பொன்னினாலாகிய தேரின் 
மேல் , விண் தனில் நின்ற - ஆகாயத்தையளாவி நின்ற , வென்றி கரன் எனும் 
வெற்றியையுடைய கானென்கிற , விலங்கல் தோளான் - மலைகள் போலுந் 
தோள்களை யுடைய வீரன் , - கண்டனன் - 

-கண்டனன் - ( இராமபிரானைக்) கண்டு, - படை 
ஞரை குறித்து - ( தனது ) சேனைவிரரைநோக்கி , யானே - நானொருவனே , 
மண்டு அமர் செய்து - நெருங்கியபோரைச்செய்து , இ மானிடன் வலியை 
நீக்கி - இந்த மனிதனது வலிமையை யொழித்து , வாகை கொண்டனன் 
வெற்றிமாலையை யணிவேன் , என்று சொன்னான் -; ( எ - று . ) - 

விரைவினாலும் , தெளிவினாலும் , கொண்டனன் என்று இறந்தகாலத் 
தாற் கூறினான் ; காலவழுவமைதி . கனகத்தேர்மேல் என்பதைக் கதிரவனுக் 
குங் கூட்டலாம் ; கீழ் பகலவன்பைம்பொற்றேர் என்று வந்தமைகாண்க . 
‘ விண்டனில் நின்ற என்பதும் , கதிரவனோடுசேர்தற்கு இயையும் . இனி, 
விண் தனில் நின்ற - மேகம்போலநின்ற என்றலும் ஒன்று ; விண் - மேகத்துக்கு 
இடவாகு பெயர் . படைஞர் , ஞ் - பெயரிடைநிலை . 

( சு எ ) 
சு அ . மானிடனொருவன்வந்தவலிகெழுசேனைக்கம்மா 
கானிடமில்லையென்னும் 

பங்கட்டுரைகலந்தகாலை 
யானுடைவென்றியென்னாம்யாவருங்கண்டுநிற்றி 
ரூனுடையிவனையானேயுண்குவெனுயிரையென்றான் . 

( இ - ள் .)மானிடன் ஒருவன் - ( எதிரியாய்நிற்கும்) மனிதனோ ஒருத்தன் , 
வந்த வல கெழு சேனைக்கு - ( அவனுடன் போர்செய்தற்கு ) வந்த வலிமை 
மிக்க அரக்கர்சேனைக்கோ, கான் இடம் இல்லை - காட்டில் ( நிற்க ) இடம் 
போதவில்லை : அம்மா - ஆச்சரியம் ! என்னும் - என்று ( உலகத்தார் ) சொல் 
லுகிற கட்டுரை - ஏற்றவார்த்தை , கலந்த காலை - உண்டான பொழுது, யான் 


. 


கான்வதைப்படலம் 


297 


உடை வென்றி என் ஆம் -கான் கொண்டுள்ள வெற்றி யாதுபயனுடையதாம் ? 
( பயனற்றதா மென்றபடி ); ( ஆதலால் ) , யாவரும் கண்டு நிற்றிர் - நீங்களெல் 
லோரும் ( போர்தொடங்காமற் ) பார்த்துக்கொண்டு நில்லுங்கள் : யானே 
நானொருவனே , ஊன் உடை இவனை உயிரை உண்குவென் - ( நமக்கு ) 
இறைச்சி யுணவாகுந்தன்மையுடைய இம்மனிதனை உயிர்பருகுவேன் 
என்றான் - என்றுஞ்சொன்னான் , ( கான் ) ; ( எ - று . ) 

ஒருமனிதனோடு மிகப்பல அரக்கர் எதிர்த்து வென்றால் அது எனது 
புகழுக்குப் பழிப்பாம் ; ஆதலால் , நீங்கள் எல்லீருங்காண யானே இவனைச் 
கொன்று தின்பேன் என்றான் . யாவரும்நிற்றிர் - முன்னிலைக்குப் படர்க்கை 
வந்த இட வழுவமைதி . உண்குவென் , கு -சாரியை . இவனை உயிரை உண்கு 
வென் - இரண்டு செயப்படுபொருள் வந்த வினை ; இவனுடைய என உருபு 
மயக்கமுமாம் . 

(சுஅ ) 
அப்பொழது அகம்ப னென்ற அரக்கன் தீநிமித்த முண்டானமை கூறல் . 
சுசு . அவ்வுரைகேட்டுவந்தானகம்பெனென்றமைந்தகல்விச் 

செவ்வியானொருவனைய செப்புவென்செருவிற்சால 
வெவ்வியராதனன்றேவீரரிலாண்மைவீர 
விவ்வயினுளவாந்தீயநிமித்தமென் றியம்பலுற்றான் . 

( இ - ள் . ) அகம்பன் என்று அமைந்த - அகம்பனென்று பேர்பொருக் 
திய , கல்வி செவ்வியான் ஒருவன் - கல்வியழகைப்பெற்ற ஒரரக்கன் , அ 
உரை கேட்டு வந்தான் - அந்தக்கான்வார்த்தையைக் கேட்டவளவில் ( கா 
னருகில் ) வந்து , -ஐய - தலைவனே ! வீரரில் ஆண்மை வீர - வீரர்களுட்சிற 
ந்த பராக்கிரமமுடைய மகாவீரனே ! செப்புவென் - ( யான் ஒன்று) சொல்லு 
வேன் , ( கேட்பாயாக ): - செருவில் சால வெவ்வியர் ஆதல் நன்றே - போரில் 
மிகவும் உக்கிரமுள்ளவராதல் இயல்பில் நல்லதே ; ( ஆயினும்) , இவயின் - இவ் 
விடத்தில் ( இப்பொழுது ) , தீய நிமித்தம் உள ஆம் - துர்நிமித்தங்கள் உண் 
டாகின்றன , என்று - என்று சொல்லி , இயம்பல் உற்றான் - ( அந்தக்கொடிய 
நிமித்தங்களை இன்னவையென்று விவரித்துக் ) கூறத் தொடங்கினான் ; 

று .) - அவற்றை அடுத்த நான்குகவிகளிற் காண்க . 

அகம்பன் - ( போரிற் ) சலநமில்லாதவன் . சால - உரிச்சொல் , நிமித்தம் . 
பின்னே கெழும்பயனை முன்னே அறிவிக்குங் குறி. 

( 55 ) 


வேறு . 


அரக்கர்பக்கலுண்டான தீநிமித்தங்கள் . 
எ 0 . குருதிமாமழை சொரிந்தனமேகங்கள் குமுறிப் 
பருதிவானவனூர்வளைப்புண்டதுபாராய் 

38 


298 


ஆரணியகாண்டம் 


கருது வீரரின் கொடிமிசைக்காக்கையின் கணங்கள் 
பொருதுவீழ்வனபுலம்புவநிலம்படப்புரள்வ . 

( இ - ள் . ) வீர - வீரனே ! மேகங்கள் , -குமுறி - முழங்கி , குருதி மா 
மழை சொரிந்தன - மிக்க இரத்தமழையைப் பொழிந்தன ; பருதி வானவன் - 
சூரியனை , ஊர் வளைப்புண்டது - பரிவேஷம் சூழ்ந்துகொண்டது ; பாராய் - 
( இவற்றைப் ) பார்ப்பாயாக ; காக்கையின் கணங்கள் - காக்கைகளின் கூட்டங் . 
கள் , நின் கொடிமிசை - உனது துவசத்தின்மேல் , பொருது வீழ்வன - 
சண்டை செய்து விழுவனவாய் , புலம்புவ - அழுதுகொண்டு , நிலம்படபுாள்வ . 
தரையில் விழுந்து புரளுகின்றன ; கருது ( இதனை ) மனத்திற்கொள்வாய் . 

ஊர் - ஊர்கோள் : சூழ்ந்து தோன்றும் வட்டம் . பருதிவானவன் - சூரிய 
னாகிய தேவன் . பருதி = பரிதி . பரிதிவானவன் ஊர் வளைப்புண்டது - சூரி 
யன் பரிவேஷத்தாற்சூழப்பட்டது என்றும் உரைக்கலாம் ; தேவரை அஃ 
றிணையாலுங் கூறலா மாதலால் . காகம் என்ற வடசொல் , காக்கை யெனத் 
திரிந்தது ; கா என்று கத்துவது . கருது வீர என எடுத்து , மதிக்கத் தக்க 
வீரனே யெனினுமாம் . “ புண்டொடர் குருதியிற் பொழியும் போர் மழை 
என மேற் சுந்தரகாண்டத்திலும் வரும் . 
இது முதல் கக - கவிகள் - கீழ்ப்படலத்தின் கூ 0 - ஆங் கவி போன்றவை . 

வாளின்வாய்களையீவளைக்கின்றனவயவர் 
தோளுநாட்டமுமிடந்துடிக்கின்றன தூங்கி 
மீளிமொய்ம்பரினிவுளிவீழ்கின்றனவிரவி 
ஞாளியோடு நின்றுளைக்கின்றநரிக்குலம்பலவால் . 

( இ - ள் . ) வாளின் வாய்களை - வாளாயு தங்களின் வெட்டுவாய்களை , ஈ 
வளைக்கின்றன - ஈக்கள் சூழ்கின்றன ; வயவர் தோளும் நாட்டமும் - சேனை 
வீரர்களது தோள்களும் கண்களும் , இடம் துடிக்கின்றன இடப்பக்கம் 
துடிக்கின்றன ; மீளி மொய்ம்பரின் இவுளி வலிய தோள்களையுடைய 
சேனைத்தலைவரது குதிரைகள் , தூங்கி வீழ்கின்றன - ( போருக்கு நின்ற நிலை 
யில் ) தூங்கிக் கீழ்விழுகின்றன ; ஞாளியோடு - நாய்களுடன் , நரி குலம் பல 
பல நரிகளின் கூட்டங்கள் , விரவி நின்று - கலந்து வந்து நின்று , உளைக் 
கின்ற - ஊளை யிடுகின்றன ; ( எ - று . ) - ஆல் - ஈற்றசை . 

வாய் - வெட்டுமிடம் . உளைத்தல் - ஒலித்தல் . வாள் - ஆயுதப்பொது 
வெனக்கொண்டு , வாளின் வாய்களை - ஆயுதங்களின் நுனிகளை யென்று 
உரைத்தலும் ஒன்று . ஆடவர்க்கு இடந்துடித்தல் , தீநிமித்தம் . உளைக்கின்ற 
முற்று . 

( எக ) 
எஉ . பிடியெலாமதம் பெய்திடப்பெருங்கவுள் வேழ 

மொடியுமான்மருப்புலகமுங்கம்பிக்குமுயர்வா 


எக . 


கான்வதைப்படலம் 


299 


மத 


தாமே 


னிடியும் வீழ்ந்திடுமெரிந்திடும்பெருந்திசையெவர்க்கு 

முடியின்மாலைகள்புலாலொடு முழுமுடைநாறும் . 
( இ - ள் . ) பிடி எலாம் - பெண்யானைகளெல்லாம் , மதம் பெய்திட 
சலத்தைச் சொரிய , பெரு கவுள் வேழம் - பெரிய கதுப்பையுடைய ஆண் 
யானைகள் , மருப்பு ஒடியும் - தந்தங்கள் ஒடியப்பெறும் ; உலகமும் கம்பிக்கும் 
பூமியும் கம்பமடையும் ; உயர் வான் இடியும் வீழ்ந்திடும் - ஓங்கிய வானத்தி 
னின்று இடிகளும் மேல்விழும் ; பெரு திசை எரிந்திடும் - பெரிய திக்குக்கள் 

பற்றியெரியும் ; எவர்க்கும் - ( அரக்கர் ) எல்லோர்க்கும் , முடியின் 
மாலைகள் - தலைமேல் அணிந்த பூமாலைகள் , புலாலொடு முழுமுடை நாறும் . 
புலால்நாற்றத்தோடு மிக்க வேறு துர்க்கந்தமும் வீசும் ; ( எ - று . ) 

பெண்யானை களுக்கு இயல்பில் மதம் இல்லை : ஆதலின் , அவை மதம் 
பெய்தல் தீநிமித்தமாம் . கவுள் - கன்னம் . ஒடியுமால் என்பதில் , ஆல் - 
அசை ; மால் மருப்பு என எடுத்து , பெரிய தத்தங்க ளென்றலும் ஒன்று , கம் 
பித்தல் - நடுங்கு தல் . மேகமின்றி இடிவிழுதல் , துர்நிமித்தம் . “ பிடிமதம் 
பிறந்தன ” “ தடியுடை முகிற்குல மின்றித் தாவில்வான் , வெடிபட வதிரு 
மால் ” , “ மற்பகமலர்ந்ததோள் மைந்தர் சூடிய , கற்பகமாலையும் புலவு காலு 
மால் ” , “ வாரண முறியுமால் வலத்தவான்மருப்பு ” என மேற் சுந்தரகாண்டத் 
தில் வருவன இங்கு உணரற்பாலன . 

( எஉ ) 
இராமனை அலட்சியஞ்செய்யலாகாது என்று அகம்பன் கூறல் . 
எம் . இனையவாகலின் மானிடனொருவனென்றிவனை 

நினையலாவதொன் றன்றது நீ தியாநின்ற 
வினையெலாஞ்செய்துவெல்லலாந்தன்மையனல்லன் 
புனையும்வாகையாய்பொறுத்தியென்னுரையெனப்புகன்றான் 
. 
( இ - ள் . ) இனைய 

ஆகலின் - ( தீநிமித்தங்கள் ) இத்தன்மையனவா 
யிருத்தலால் , மானிடன் ஒருவன் என்று இவனை நினையல் ஆவது ஒன்று 
அன்று - மனிதனென்றும் ஒருத்தனென்றும் இவனை அலட்சியமாகநினைத் 
தல் தகுவதொருகாரியமன்று ; அது நீதி - யான் சொல்வது உண்மை ; யாம் 
நின்ற வினை எலாம் செய்து - நாமெல்லோரும் போருக்கென்றுள்ள தொழில் 
கெளெல்லாவற்றையுஞ் செய்தாலும் , வெல்லல் ஆம் தன்மையன் அல்லன் 
சயிக்கக்கூடிய தன்மையையுடையவனல்லன் , ( இவன் ); புனையும் வர்கையாய் , 
அணிந்த வெற்றிமாலையையுடையவனே ! என் உரை பொறுத்தி - எனது 
இவ்வார்த்தைகளைப் பொறுத்துக்கொள்வாய் , என - என்று , புகன்றான் 
சொன்னான் , ( அகம்பன் ) , ( எ - று. ) 

அரக்கரனைவரும் ஒருங்குகூடிப் போர்த்தொழிலனைத்துஞ்செய்தாலும் 
வெல்லலாகாத இவனோடு நீ தனியே போர்க்கு எழுதல் தகுதியன் றென்று 
விலக்கினான் . இப்படி எதிரியின் திறமையை யெடுத்துக்கூறி விலக்கிய 


பதற் 


300 


ஆரணியகாண்டம் 


ள் . ) 


- 


குக் கான் கோபங்கொள்ளாமைப்பொருட்டு பொறுத்தி யென்னுரை என 
மன்னிப்புக்கேட்டுக்கொண்டான் ; அன்றி , பொறுத்தியென் னுரை என்ப 
தற்கு - என்வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வா பென்று உரைப்பினும் அமை 
யும் . அது நீ தியாம் எனப்பிரித்தும் பொருள் கொள்ளலாம் . செய்தும் என்ற 
உயர்வுசிறப்பும்மை தொக்கது . நினையல் - நினையாதே ; அது - அப்படி நினைப் 
பது , ஆவது ஒன்று அன்று - தகுவதோரெண்ண மன்று ; நீதியா பின்ற - 
( போர்வீரர்க்குத் ) தக்கனவாக நின்ற என்று இரண்டாம் அடிக்குப் பதவுரை 
கூறினும் பொருந்தும் . புனையும் என எதிர்காலத்தாற் கூறியதனால் , இப் 
போரிலும் வெற்றிமாலை சூடுவா யெனக் குறிப்பாக வாழ்த்தினானுமாம் . ( எங ) 

அவ்வார்த்தையைக் கரன் ஏற்றுக்கொள்ளாதொழிதல் . 
எசு . உரைத்தவாசகங்கேட்டலுமுலகெலாமுலையச் 

சிரித்து நின்றவென்சேவகந்தேவரைத்தேய 
வரைத்தவம்மியாமலங்கெழிற்றோளமர்வேண்டி 
யிரைத்து வீங்குவமானிடற்கெளியவோவென்றான் . 

உரைத்த வாசகம் கேட்டலும் - ( இவ்வாறு அகம்பன் ) 
சொன்ன வார்த்தையைக் கேட்ட வளவில் , ( கரன் ) , உலகு எலாம் உலைய 
சிரித்து - உலகங்களெல்லாம் நடுங்கும்படி பெருஞ்சிரிப்புச்சிரித்து , - நின்ற 
என் சேவகம் - நிலைபெற்ற என துபராக்கிரமம் , தேவரை தேய அரைத்த 
அம்மி ஆம் - தேவர்களைத் தேயும்படி அரைத்துத் தள்ளிய அம்மிக்கற்போ 
லும் ; அமர் வேண்டி இரைத்து வீங்குவ - போரை விரும்பிப் பருத்துப் பூரிப் 
பனவான , அலங்கு எழில் தோள் - அசைந்துவிளங்குகிற அழகையுடைய 
எனது தோள்கள் , மானிடற்கு எளியவோ - ஒருமனிதனுக்கு எளிமைப்படு 
வனவோ , என்றான் - என்று கூறினான் ; ( எ - று . ) 

தோளைக் குழவியாகக் கருதி , பராக்கிரமம் அம்மி யெனப்பட்டது . 
கேட்டலும் சிரித்து என்றானென இயையும் . தான் முன்பு ஆண் மையாற் 
பலதேவர்களை அழித்தொழித்தமைபற்றி என் சேவகம் தேவரைத்தேய 
அரைத்த அம்மியாம் என்றான் . தேவர்கள் பலரை எளிதில் அழித்த யானே 
இம்மனிதெனொருவனுக்கு அஞ்சுவே னென்றன னென்க . 

( எச ) 
அரக்கர் சேனை இராமனைச் சூழ்தல் . 
எரு , என் னுமாத்திரத்தெறிபடையிடியெனவிடியா 

மன்னர்மன்னவன்மதலையைவளைந்தனவளைத்து 
மின்னும் வாலுளை மடங்கலை முனிந்தன வேழந் 

ன்னினாலெனச்சுடுசினத்தாக்கர் தந்தொகுதி. 
( இ - ள் . ) , 

என்னும் மாத்திரத்து - என்று ( கான் ) சொல்லுமளவில் , --- 
வளைந்து மின்னும் வால் உளை மடங்கலை - நுனிவளைந்து விளங்குகிற சுத்த 
மான பிடரி மயிரையுடைய ஆண்சிங்கமொன்றை , முனிந்தன வேழம் துன் 


ன 


கரனவை 


தப்படலம் 


801 


எசு . 


ல் என - கோபங்கொண்டனவான பலயானைகள் சூழ்ந்து நெருங்கினாற் 
போல, - மன்னர் மன்னவன் மதலையை - தசரதசக்கரவர்த்தி திருமகனான 
ராமனை , சுடு சினத்து அரக்கர் தம் தொகுதி - வெவ்விய கோபத்தையுடைய 
இராக்கதர்களின் கூட்டங்கள் , எறிபடை இடி என இடியா - வீசுதற்கு 
உரிய ஆயுதங்களை ஒன்றோடொன்று தாக்கி இடிமுழக்கம் போன்ற முழக் 
கத்தைச் செய்துகொண்டு , வளைந்தன - சூழ்ந்திட்டன ; ( எ - று . ) 

எறிபணை எனப் பாடங்கொண்டு , அடிக்கப்படுகிறபோர்வாத்தியங்களை 
இடியொலிபோல முழக்கி யென்று உரைத்தல் பொருந்தும் . சிங்கத்தை 
யானை கள் வளைத்தல், இல்பொருளுவமம் . இராமனாருவனால் மிகப்பல 
அரக்கர்குழாம் எளிதில் அழிவதுபற்றி , இவ்வொப்புமை கூறினார் . வாலுளை 
என்பதற்கு - வால்மயிரென்றல் சிறப்பன்று . 

( எரு ) 
இனி அரக்கர் சேனையை இராமபிரான் அழித்தல் . 
வளைந்தகாலையில்வளைந் தன விராமன்கைவரிவில் 
விளைந்தபோரையுமாவதும்விளம்புதும்விசையாமற் 
புளைந்தபாய்பரிபுரண்டனபுகர்முகப்பூட்கை 

யுளைந்தமால்வரையுருமிடி படவொடிந்தென்ன . 
( இ - ள் . ) வளைந்த காலையில் - ( இங்ஙனம் அரக்கர்சேனை இராமனைச் ) 
சூழ்ந்தபொழுதில் , இராமன் கை வரி வில் வளைந்தன இராமபிரான துகை 
யிலுள்ள கட்டமைந்த வில்லின் கோடிகள் வளைவுற்றன ; விளைந்த போரை 
யும் - ( அப்பொழுது ) உண்டான போர்த்தொழிலையும் , ஆவதும் - அதன் முடி 
வையும் , விளம்புதும் - கூறுவோம் ; விசையால் - ( இராமபாணங்களின் ) வேகத் 
தால் , - பாய் பரி - பாயுந்தன்மையன வான குதிரைகள் , புளைந்த - துளைபட் 
டன வாய் , புரண்டன - கீழ்விழுந்து புரண்டன ; உரும் இடி பட - 
விழுதலால் , மால் வரை ஒடிந்து என்ன - பெரிய மலைகள் முரிபட்டாற்போல 
புகர் முகம் பூட்கை - செம்புள்ளிகளை யுடைய முகத்தையுடைய யானைகள் , 
உளைந்த - வருந்திக்கீழ்விழுந்தன ; ( எ - று . ) 

வளைந்தது எனப் பாடங்கொள்ளுதல் பொருத்தம் . விளைந்தபோ 
ரையு மாவதும் விளம்புதும் என்றது , கவிக்கூற்று , ஆவது - விளையும் 
பயன் . புளைந்த - முற்றெச்சம் . உளைந்த - முற்று . புளைந்த - புழைந்த என் 
பது எதுகை நோக்கி ழகரளகரப்போலிபெற்ற தென்க. பூட்கை - 

. புழைக்கை 
யென்பதன் மரூஉவாய் , உட்டுளை யுள்ள துதிக்கையுடைய தெனக் காரணப் 
பொருள் படும் அன்மொழித்தொகையாகிய பெயராம் . 
எஎ . சூலமற்றனவற்றனசுடர்மழுத்தொகைவாண் 

மூலமற்றனவற்றனமுரட்டண்டுபிண்டி 
பாலமற்றனவற்றனபகழிவெம்பகுவாய் 
வேலுமற்றனவற்றனவில்லொடுபல்லம் . 


- 


பேரிடி 


302 


ஆரணியகாண்டம் 


( இ - ள் . ) ( இராமபாணங்களால் அரக்கர்களுடைய ) , சூலம் சூலாயு 
தங்கள் , அற்றன - அறுபட்டன ; சுடர் மழு தொகை - அக்கினிச்சுவாலை 
யுள்ள மழுவென்னும் ஆயுதங்களின் கூட்டங்கள் , அற்றன- ; வாள் - வாட் 
படைகள் , மூலம் அற்றன - அடியோடு அறுபட்டன ; முரண் தண்டு வலி 
மையையுடைய கதாயுதங்கள் , அற்றன- ; பிண்டிபாலம் 

பிண்டிபால 
மென்னும் எறியாயுதங்கள் , அற்றன- ; பகழி - அம்புகள் , அற்றன- ; வெம் 
பகு வாய் வேலும் - கொடிய பிளக்கும் வாயையுடைய வேல்களும் , அற் 
றன- ; வில்லொடு பல்லம் - விற்களும் பல்லமென்னும் பாண விசேஷங்க 
ளும் , அற்றன - ;( எ - று ) 

பல்லம் - வடசொல் . பகுவாய் - பிறவினைவினை த்தொகை ; பகுத்தல் - 
தான் படும் உடம்பைப் பிளத்தல் . மழு - எரியிரும்புப்படையாதலால் , ‘ சுடர் 
என்ற அடைமொழி கொடுக்கப்பட்டது . 

( எஎ ) 
எஅ . தொடிதுணிந்தனதோளொடுதோமரந்துணிந்த 

வடிதுணிந்தனகடக்களிறச்சொடுநெடுந்தேர் 
கொடிதுணிந்தனகுரகதந்துணிந்தனகுலமா 

முடிதுணிந்தனமுளையொடு துணிந்தனமுசலம் . 
( இ - ள் . ) தொடி துணிந்தன - தொடியென்னுங்கைவளைகள் துணிபட் 
டன ; தோளொடு தோமரம் துணிந்த - ( பிடித்த ) கைகளுடனே தோமா 
மென்னும் ஆயுதங்கள் துணிபட்டன ; கடகளிறு - மதயானைகள் , அடி துணிந் 
தன - கால்கள் துணிபட்டன ; அச்சொடு - அச்சுகளுடனே , நெடு தேர் - பெ 
ரிய தேர்களும் , கொடி - தேர்த்துவசங்களும் , துணிந்தன- ; குரகதம் 
குதிரைகள் , துணிந்தன- ; குலம் மா - கூட்டமாகிய (யாளிமுதலிய ) விலங்கு 
கள் , முடி துணிந்தன - தலை துணிபட்டன ; முசலம் உலக்கைகள் , முளை 
யொடு துணிந்தன - அடியோடு துணிபட்டன ; ( எ - று . ) 

தொடி துணிந்தன தோளொடு - தோள் தொடியொடு துணிந்தன எனினு 
மாம் . அச்சு - இரிசு ; அக்ஷ மென்னும் வடசொல்லின் சிதைவு . 

குரகதம் 
( ஒற்றைக் ) குளம்புகளால் விரைந்து செல்வது ; வடசொல் . முளையொடு என் 
பதற்கு - இருப்பு முளையாகிய படைகளும் என்றும் , தண்டாயுதங்களும் என் 
றும் உரைக்கவுங்கூடும் . முஸலம் - வடசொல் ; 

( எ.அ ) 
கருவிமாவொடுகார்மதக்கைம்மலைக்கணத்தோ 
டுருவிமாதிரத்தோடினசுடுசரமுதிர 
மருவிமாரியிற்றேங்கின தவனியிலாக்கர் 

திருவின் மார்பகந்திறந் தனது றந்தனசிரங்கள் . 
( இ - ள் . ) சுடு சரம் - ( இராமபிரானது ) வெவ்விய பாணங்கள், --கருவி 
மாவொடு - கல்லணைபூண்ட குதிரைகளையும் , கார் மதம் மலை கணத் 
தோடு - கருநிறத்தையும் மதசலத்தையும் துதிக்கையையு முடைய மலை 


எக . 


கை 


கரன்வதைப்படலம் 


303 


போன்ற யானைகளின் கூட்டத்தையும் , உருவி -ஊடுருவித் துளைத்து அப்பால் 
வெளிப்பட்டு , மாதிரத்து ஓடின் - திசைகளில் விரைந்து சென்றன ; உதிரம் 
இரத்தம் , அருவி மாரியின் - இடையறாது பொழியும் மழை போல , அவனி 
யில் தேங்கினது - பூமியில் நிறைந்தது ; அரக்கர் - இராக்கதர்களது , திரு இல் 
மார்பு அகம் - பொலிவில்லாத மார்பினிடங்கள் , திறந்தன பிளவுபட்டன ; 
சிரங்கள் - தலைகள் , துறந்தன - துணிபட்டுஉடம்பை நீங்கின ; ( எ - று . ) 

கருவியென்பது - குதிரைமேற்றவிசை யுணர்த்து தலை " கல்லணை யுப 
கரணங் கழறுங் கருவி என்ற திவாகரத்தாலும் அறிக . கருவிமா எனவே , 

திரையாயிற்று . கார் - மேகம்போன்ற என்றுமாம் . மாவொடு , கணத் 
தோடு - மூன்றனுருபு இரண்டனுருபின் பொருளில் வந்ததனால் , உருபுமயக் 
கம் . கணத் தூடுருவி என்றும் பாடம் . ருதிர மென்ற வடசொல் , உதிர 
மென விகாரப்பட்டது . திருவின் மார்பகம் என எடுத்து - வீரலஷ்மியை 
யுடைய மார்பென்றாவது , திரு இல் எனப்பிரித்து - வெற்றித்திருவுக்கு இட 
மான என்றாவது, திரு வில் என எடுத்து - மேலான ஒளியையுடைய என் 
றாவது உரைக்கலாம் . 

( எக ) 
அ 0 . ஒன்றுபத்து நூறாயிரகோடியென் றுண ராத் 

துன்றுபத்தியவிராகவன்சுடுசரந்துரப்பச் 
சென்றுபத்திரத்தலையெனமலை திரண்டென்னக் 
கொன்றுபத்தியிற்குவித்தனபிணப்பெருங்குன்றம் . 

- ள் . ) ஒன்று பத்து நூறு ஆயிரம் கோடி என்று உணரா - ஒன்று 
பத்து நூறு ஆயிரம் லக்ஷம் கோடி என்று கணக்கிட்டறிய முடியாதபடி , 
துன்று - நெருங்கிய , பத்திய - வரிசைப்பட்டனவாக , சுடு சரம் - வெவ்விய 
அம்புகளை , இராகவன் - ரகுகுலத்தில் அவதரித்தவனான ஸ்ரீ ராமன் , 
துரப்ப - செலுத்த, ( அந்த அம்புகள் ), சென்று ( பகைவர்மேற் ) சென்று , 
கொன்று - ( அவர்களைக் ) கொன்று , பத்திரம் தலை என - மலைச்சிகரங்கள் 
போலவும் , மலை திரண்டு என்ன - பலமலைகள் திரண்டாற்போலவும் , பிணம் 
பெரு குன்றம் - பெரிய பிணக்குவியல்களை , பத்தியின் குவித்தன - வரிசை 
யாகக் குவியும்படி செய்தன ; ( எ - று .) 

தலைக்கு மலைச்சிகரமும் , உடம்புக்கு மலையும் உவமையென்க . நூறாயி 
ரம் - இரட்டுறமொழிதல் , பத்தி - பங்தியென்ற வடசொல் சிதைந்தது . ( ) 
அக . காடுகொண்டகாருலவைகள்கதமிழரிகதுவச் 

சூடுகொண்டனவெனத்தொடர்குருதிமீத்தோன்ற 
வாடுகின்றனவறுகுறையயிலம்புவிண்மே 
லோடுகின்றனவுயிரையுந்தொடர்வனவொத்த . 
இ - ள் . ) காடு கொண்ட கார் உலவைகள் - வனத்தில் அடர்த்தியாக 
வள்ள பெரியம ரக்கிளை கள் , கதழ் எரி கதுவ - மூளுகிற நெருப்புப்பற்ற , சூடு 


304 


ஆரணியகாண்டம் 


கொண்டன என - எரிதலைப்பொருந்தினபோல , அறு குறை - தலையற்ற 
உடற்குறைகள் , தொடர் குருதி மீ தோன்ற - வழிகிற இரத்தம் மேலே 
காணப்பட , ஆடுகின் றன் - தடித்து அசைகின்றன ; விண்மேல் ஓடுகின்றன 
அயில் அம்பு - ஆகாயத்தின்மேல் விரைந்து செல்கின்றனவான கூரிய இராம 
பாணங்கள் , உயிரையும் தொடர்வன ஒத்த - ( அரக்கருடம்பை யழித்தமாத் 
திரத்தோடு திருப்திப்படாமல் அவர்களது ) உயிரையும் தொடர்பவை போன் 
றன ; ( எ - று . ) 

மரக்கிளை அரக்கருடற்குறைக்கும் , அதன்மேல் தீப்பற்றியெரிதல் 
இரத்தம் பெருகிவழிதற்கும் உவமை . சூடு - சுடு என்னும் முதனிலை திரிந்த 
தொழிற்பெயர். 

( அக ) 
அஉ . 

கைகள்வாளொடுகளம்படக்கழுத்தறக்கவச 
மெய்கள்போழ்படத்தாள் விழவெருவிடநிருதர் 
செய்யமாத்தலைசிந்தின திசையுறச்சென்ற 

தையலார் நெடுவிழியெனக்கொடியனசரங்கள் . 
( இ - ள் . ) தையலார் - மகளிாது , நெடு விழி என - நீண்ட கண்கள் 
போல , கொடியன - கொடுமையுடையனவான , சரங்கள் - இராமனம்புகள் , 
நிருதர் - அரக்கர்களது , கைகள்- , வாளொடு - ( ஏந்திய ) வாட்படைகளுட 
னே , களம் பட - போர்க்களத்தில் துணிபட்டுவிழ , கழுத்து அற - கழுத்து 
அறுபட , கவசம் மெய்கள் போழ்பட - கவசத்தையணிந்த உடம்புகள் பிளவு 
பட , தாள் விழ - கால்கள் அற்றுவிழ , வெருவிட - (காண்பவர் ) அஞ்ச , 
செய்ய மா தலை சிந்தின - ( அவர்களுடைய ) சிவந்த ( செம்பட்டமயிருள்ள ) 
கரியதலைகளைச் சிதறினவாய் , திசை உற சென்ற - திக்குக்களின் எல்லையை 
அளாவ அப்பாற்சென்றன ; ( எ - று . ) 

கவசத்தையணிந்த உடம்பு பிளவுபட்டமை கூறவே , கவசம் பிளவுபட் 
டமை ( தண்டாபூபிகாநியாயத்தால் ) தானே பெறப்படும் . செய்யமாத்தலை 
என்பதை அக - ஆங் கவியில் வரும் “ விரிந்த செம்மயிர்க் கருந்தலை என் 
பதனோடு ஒப்பிடுக . இனி, மாத்தலை - பெருந்தலையுமாம் . தையலார்விழிக் 
குக் கொடுமை , வேட்கை நோய்விளைத்து ஆடவரை வருத்துத லென அறிக . 
இது , கூர்மைபற்றியும் சரத்துக்கு உவமையாம் . பெரும்பாலும் உபமான 
மாகக்கூறப்படுகிற சரத்தை உபமேயமாகவும் , உபமேயமாகக்கூறப்படும் 
மகளிர்விழியை உபமானமாகவும் மாற்றிவைத்துக் கூறினமையால் , எதிர் 
நிலையணி ( பிரதீபாலங்காரம் . ) 

( அஉ 
அங . மாரியாக்கியவடிக்கணைவரைபுரைநிருதர் 

பேரியாக்கையின் பெருங்கரைவயின்றொறும்பிறங்க 
வேரியாக்கினயாறுகளியற்றினநிறையச் 
சோரியாக்கினபோக்கினவனமெனுந்தொன்மை . 


கரன்வதைப்படலம் 


305 


( இ - ள் . ) மாரி ஆக்கிய - ( இடைவிடாது சொரிதலால் ) மழையின் 
தோற்றத்தைச் செய்கிற , வடி கணை - கூரிய இராமபாணங்கள் ( அம்பு 
மழைகள் ) , --வரை புரை - மலையையொத்த , நிருதர் - அரக்கர்களது , பேர் யாக் 
கையின் - பெரிய உடம்புகளாகிய , பெரு கரை - பெரிய கரைகள் , வயின் 
தொறும் - பக்கங்களிலெல்லாம் , பிறங்க - விளங்க , ( அவற்றினிடையில் ) , 
ஏரி ஆக்கின - ஏரிகளைச் செய்தன ; யாறுகள் இயற்றின -நதிகளைச்செய்தன ; 
நிறைய சோரி ஆக்கின - அவைநிறையும்படி இரத்தத்தைப் பெருகச்செய் 
தன ; ( இங்ஙனஞ்செய்தலால் ) , வனம் எனும் தொன்மை போக்கின - காடுக 
ளென்கிற பழையநிலைமையை நீக்கிவிட்டன ; ( எ - று .) 

இபாமபாணங்கள் அவ்வனம் முழுவதையும் இரத்த ஏரிகளாகவும் , 
இரத்த நதிகளாகவும் மாற்றின என்பதாம் . ஏரியாறுகளைச் செய்தற்கு 
உரிமைபற்றி , அம்பினிடத்து மழையின் தன்மையை ஏற்றினார் . ( அங ) 
அச . அலைமிதந்தனகுருகியின்பெருங்கடலரக்கர் 

தலைமிதந்தனநெடுந்தடிமிதந்தன தடடக்கைம் 
மலைமிதந்தனவாம்பரிமிதந்தனவயப் போர்ச் 
சிலைமிதந்தனகொடியொடுமிதந்தனதேர்கள் . 

- ள் . ) ( அப்பொழுது) , குருதியின் பெரு கடல் - பெரிய இரத்தக் 
கடல்கள் , அலை மிதந்தன - அலைகள் மிகுதியாகக் கிளரப்பெற்றன ; ( அவ்வி 
ரத்தக்கடல் களில் ) , அரக்கர் - இராக்கதர்களுடைய , தலை - தலைகள் , மிதக் 
தன-; நெடு தடி - நீண்ட தசைகள் , மி தந்தன- ; தட கை மலை - பெரிய 
துதிக்கைகளை யுடைய மலைகள் போன்ற யானைகள் , மிதந்தன- ; வாம் பரி - 
தாவிச்செல்லுங் குதிரைகள் , மிதந்தன- ; வய போர் சிலை - வலிய போருக்கு 
உரிய விற்கள் , மிதந்தன- ; கொடியொடு - துவசங்களுடனே , தேர்கள்- , 
மிதந்தன- ; ( எ - று . ) 

தடக்கைம்மலை என்பதற்கு - பெரிய மலைகள்போலுங் கைக ளென்று 
பொருள் கொள்ளலுமாம் . தடி என்பதற்கு - தண்டாயுத மென்று உரைப் 
பாரும் உளர் . 

( அச ) 
ஆயகாலையினனல்விழித்தார்த்திகலரக்கர் 
தீயவார்கணைமுதலியதெறுசினப்படைகண் 
மேயமால்வரையொன்றினைவளைத்தனமேகந் 

தூயதாரைகள் சொரிவனவாமெனச்சொரிந்தார். 
( இ - ள் . ) 

அவ்வாறான அப்பொழுது, - இகல் 
அரக்கர் - வலிமையையுடைய இராக்கதர்கள் ( பலர் ) , - அனவ் விழித்து . 
நெருப்புப் பொறிபறக்கக் கோபத்தோடு விழித்துப்பார்த்து , ஆர்த்து - ஆர் 
வாரஞ்செய்து , - மேய மால் வரை ஒன்றினை வளைத்தன மேகம் - நிலை 
பொருந்திய பெரிய மலையொன்றைச் சூழ்ந்தனவான மேகங்கள் , தூய தாரை 

39 


அரு . 


ஆய காலையின் 


306. 


ஆரணியகாண்டம் 


கள் சொரிவன ஆம் என - வெண்மையான மழைத்தாரைகளைப் பொழி வன 
போல, - தீய வார் கணை முதலிய தெறு . சினம் படைகள் - கொடிய நீண்ட 
அம்பு முதலிய பகையழிக்கும் உக்கிரமுள்ள ஆயுதங்களை , கொரிந்தார் - ( இரா 
மன் மேற்) பொழிந்தார்கள் ; ( எ - று . ) -ஆம் - அசை . 

பெரிய மலை - போரிற் சலியாது நின்ற இராமனுக்கும் , அதைச்சூழ்ந்த 
மேகம் இராமனைச்சூழ்ந்த கரிய அரக்கர்க்கும் , பழைத்தாரைகள் , 
ஆயுதங்களுக்கும் உவமை . மேகங்கள் திரண்டு சூழ்ந்து எவ்வளவுமழை 
பொழிந்தாலும் அது மலைக்கு யாதொரு தீங்கையுஞ்செய்யமாட்டாமைபோல , 
அரக்கர் திரண்டு சூழ்ந்து வீசிய ஆயுதங்கள் பெருமாளுக்கு யாதோரூறு 
பாடும் செய்யமாட்டாமையும் விளங்கும் . ஆயுதங்களையேந்தியவாது . சினத் 
தை ஆயுதங்களின்மே லேற்றி , தெறுசினப்படை என்றார் ; இது , உடையா 
பாதுகுணத்தை உடைமையின்மே லேற்றிக் கூறின உபசாரவழக்கு . ( அரு ) 

சொரிந்தபல்படை துணிபடத் துணிபடச்சாத்தா 
லரிந்து போந்தனசிந்திடத்திசை திசையகற்றி 
நெரிந்து பார்மகண்முதுகிறவனமுற்று நிறைய 

விரிந்த செம்மயிர்க்கருந்தலைமலையெனவீழ்த்தான் . 
( இ - ள் .) ( இராமபிரான் ), சொரிந்த பல் படை - 

சொரிந்த பல் படை - ( தன்மேல் அரக்கர் ) 
சொரிந்த பலவகையாயுதங்களையும் , துணிபட துணிபட - பலவாறு துண்டு 
படும்படி , சாத்தால் ( தான் எய்யும் ) அம்புகளால் , அரிந்து - அறுத்துத் 
தள்ளி ,-போந்தன - மற்றும் மேல்வந்த ஆயுதங்களை , திசை திசை சிந்திட . 
எல்லாத்திக்குக்களிலும் சிதறும்படி , அகற்றி - ( தன து அம்புகளால் ) விலக் 
கி , -- பார் மகள் முதுகு நெரிந்து இற - பூமிதேவியின் முதுகு ( மேற்புறம் ) 
(அதிக பாரத்தால் ) நொருங்கிச் சிதையவும் , வனம் முற்றும் நிறைய - காடு 
முழுவதும் நிரம்பவும் , விரிந்த செம் மயிர் கரு தலை - பரந்த செம்பட்டமயி 
ரையுடைய கரிய அரக்கர் தலைகளை , மலை என வீழ்த்தான் - அறுத்துத்தள்ளி 
மலைபோலக் குவித்தான் ; ( எ - று . ) 
முதலடியில் , அடுக்கு - மிகுதிவிளக்கும் . 

( அசு ) 
அஎ . கவந்தபந்தங்கள்களித் தனகுளித் தகைம்மலைகள் 

சிவந்து பாய்ந்தவெங்குருதிபிற்றிருகியசினத்தா 
னிவந்தவெந்தொழினிருதர் தெநெடு நிணந்தெவிட்டி 
யுவந்தவன்கழுதுயிர் சுமந்துளுக்கியதும்பர் . 

( இ - ள் . ) ( அப்பொழுது) , கவந்த பந்தங்கள் - தலையற்ற உடற்குறை 
கள் , களித்தன - கூத்தாடின ; கைம்மலைகள் - யானைகள் , சிவந்து பாயந்த 
வெம் குருதியில் - செந்நிறமாய்ப் பெருகிய கொடிய இரத்தத்தில் , குளித்த - 
முழுகின ; வல் . கழுது - வலிய பேய்கள் , திருகிய கினத்தால் நிவந்த - மாறு 
பாடுகொண்ட கோபத்தால் மிக்க, வெம் தொழில் - கொடுந்தொழி லுடைய , 


கரன் வதைப்படலம் 


307 


நிருதர் தம் - அரக்கர்களுடைய , நெடு நிணம் - மிக்க கொழுப்பை , தெவிட்டி 
தெவிட்டும்படி நிரம்பஉண்டு , உவந்த - மகிழ்ந்தன ; உம்பர் - தேவலோகம் ,, 
உயிர் சுமந்து உளுக்கியது - ( இறந்து வீரசுவர்க்கமடைந்த ) உயிர்களை மிகுதி 
யாகத்தாங்கி ( அந்த அதிகபாரத்தைப் பொறுக்கமாட்டாமையால் ) உடல் 
நெளித்தது ; ( எ - று . ) 

அநேக மாயிரம் பேர்படக் கவந்தமொன் றாடும் என்றபடி சேனை 
யில் மிகப்பெரிய தொகை இறந்தபொழுது கவந்தம் எழுந்துகூத்தாடு தல் மா 
பாதலால் , கவந்தபந்தங்கள் 

களித்தன என்றார் . கவந்தம் - கபந்தம் 
என்ற வடசொல்லின் திரிபு ; தொழிலுடன் கூடின தலையற்ற வுடல் . கூத் 
தாடின என்ற பொருளில் , ‘ களித்தன என்றது , காரியப்பொருளைக் கார 
ணச்சொல்லாற் கூறின உபசாரவழக்கு . உவந்த என்பதைப் பெயரெச்ச 
மாக்கி , நிணந்தெவிட்டி உவந்த வன்கழுது - நிணத்தினிடத்து மிக்கதிருப்தி 
யடைந்து மகிழ்ந்த வலிய பேய்க்கணம் , உயிர் சுமந்து - ( அளவுவிஞ்சஉண்ட 
தனால் மிகவயிறுபருத்த தமதுஉடம்பைச் சுமக்கமாட்டாமல் ) பெருமூச்சு 
விட்டுக்கொண்டு , உம்பர் - ஆகாயத்தில் , உளுக்கியது - அசைந்து சென்றது 
என்று உரைப்பாரு முளர் ; அவ்வுரைக்கு , கழுது - சாதிப்பெயர் . ( அஎ ) 
அஅ மருடருங்களிவஞ்சனைவளையெயிற்றாக்கர் 

கருடனஞ்சுறுகண்மணிகாகமுங்கவர்ந்த 
விருடரும்புரத்திழுதையர்பழுதுறற்கெளிதே 
யருடருந் திறத்தறனன் றிவலிய துண்டாமோ . 

( இ - ள் . ) மருள் தரும்- மாயையைச் செய்கின்ற, களி வஞ்சனை - களிப் 
பும் வஞ்சனையு முள்ள , வளை எயிறு அரக்கர் - வளைந்த கோர்தந்தங்களை 
யுடைய இராக்கதர்களது , கருடன் அஞ்சுறு கண் மணி - ( முன்பு ) கருட 
னுங் காண அஞ்சும்படியான கண்களின் கருவிழிகளை , காகமும் கவர்ந்த 
( இப்பொழுது ) காக்கைகளும் பறித்திட்டன; இருள் தரும் புரத்து இழு 
தையர் - இருளை யொத்த ( மிகக்கரிய ] உடம்பையுடைய வஞ்சகர்களிடத் 
தில் , பழுது - அழிவு , உறற்கு எளிதே - வருதற்கு எளியதேயாம் ; அருள் 
தரும் திறத்து - கருணையைச்செய்கின்ற தன்மையையுடைய , அறன் அன்றி 
தருமமே யல்லாமல் , வலியது - வலிமையுடையது , உண்டாமோ - (உலகத் 
தில் வேறு ) உள்ளதாமோ? ( எ - று . ) 

“ அறத்தினூங் காக்க மெவனோ வுயிர்க்கு ” “ அறத்தினூங் காக்கமு 
மில்லையதனை , மறத்தலினூங்கில்லை கேடு " என் நபடி உயிர்களுக்குத் தருமத் 
தினும் மிக்க நன்மை தருவதும் அதருமத்தினும் மிக்ககேடு தருவதும் வேறில்லை 
யாதலால் , அதருமிஷ்டர் அழிவடைதல் எளியது ; அறமே வெல்லும் 
வலிமையுடையது என்பது , பின்னிரண்டடிகளின் கருத்து . இப் பொதுப் 
பொருளைக்கொண்டு, வஞ்சகரான கொடிய அரக்கர்களை மிகஎளிமைப்படும் 
படி தருமநெறி தவறாதவனான் இராமபிரான் அழித்திட்டா னென்ற சிறப்பு 


308 


ஆசண்யகாண்டம் 


கூட 


புப்பொருளைச் சாதித்தலால் , வேற்றுப்பொருள்வைப்பணி . பறவைகட்கு 
அரசன் தலாலும் , திருமாலுக்கு வாகனமாதலாலும் , கருடனை யெடுத்துக் 

றினார் ; இதனிறுதியில் உயர்வுசிறம்பும்மை விகாரத்தால் தொக்கது . கருட 
னஞ்சுறு கண்மணி . 

கண்மணி - கருடனும் அஞ்சும்படி உறுக்கிவிழித்துப்பார்க்குங் 
கண்கள் . காகமும் என்ற உம்மை - இழிவை விளக்கு தலால் , இழிவு 
சிறப்பு . இருள் தரும் புரத்து என்பதற்கு - நாகத்தைத் தருஞ் செயலை 
யுடைய என்றும் பொருள் கொள்ளலாம் ; இருள் - இருளடைந்த நரகத்துக் 
கும் , புரம் என்ற உடம்பின் பெயர் - அதன் செயலுக்கும் இலக்கணையாம் . 
இழுதையர் - பொய்யரும் , அறிவிலருமாம் . “ அறனு மருளுடையான் கண் 
ணதே என்றபடி அறத்துக்கு அருள் இன்றியமையாதாதலால் , அருள் தருந் 
திறத்து அறன் எனப்பட்டது . 

(அஅ ) 
வேறு . 
அக . பல்லாயிரமிருள் கீறியபகலோனெனவொளிரும் 

வில்லாளனை முனியாவெயிலயிலாமெனவிழியாக் 
கல்லார்மழைகணமாமுகில்கடைநாள்விடுவன போ 
லெல்லாமொருதொடையாவுடனெய்தார்வினை செய்தார் . 

இ - ள் . ) ( இங்ஙனம் அரக்கரையழித்து) , பல் ஆயிரம் இருள் கீறிய 
பகலோன் என ஒளிரும் - மிகப்பலவாகிய இருள்களின் தொகுதியைக் கீண் 
டழித்த சூரியன் போல விளங்குகிற, வில்லாளனை - விற்போரில் மிகவல்லவ 
னான இராமபிரானை , (மற்றும்பல அரக்கர்கள்) ,முனியா - கோபித்து , வெயில் 
அயில் ஆம் என விழியா - ஒளியையுடைய வேலாயு தம்போலக் கூர்மையா 
கக் கண் விழித்து நோக்கி , - கணம் மா முகில் - கூட்டமாகிய கரியபெரிய 
மேகங்கள் , கடை நாள் - கற்பாந்தகாலத்தில் , கல் ஆர் மழை கற்களால் 
நிறைந்த மழையை , விடுவனபோல் - சொரிவனபோல , எல்லாம் - எல்லா 
வகை அம்புகளையும் , ஒருதொடைஆ ஒரேதொடர்ச்சியாக , உடன் எய் 
தார் - ஒருங்கே ( இராமன்மேல் ) எய்து , வினை செய்தார் . போர்த்தொழி 
லைச் செய்தார்கள் ; ( எ - று . ) 

பல்லாயிரமிருள் - போரிலிறந்த பலவாயிரம் அரக்கர்களுக்கும் , பக 
லோன் இராமனுக்கும் , கல்மழை - பாணவருஷத்துக்கும் , மேகக்கூட் 
டம் - அரக்கர்குழாத்துக்கும் உவமை , எய்தார் என்ற வினையினால் , எல் 
லாம் என்றது , அம்புகளாயிற்று . ஒருதொடையா - தொடுக்குந்தரமொன் 
றிலே செல்ல என்றபடி . கல்லார் என எடுத்து , தேர்ந்த அறிவில்லாத அரக்க 
ரென்று உரைத்து , அதனை இப்பாட்டுக்கு எழுவாயாக்கலும் ஒன்று . 

இதுமுதற் பதினான்கு கவிகள் - ஈற்றுச்சீரொன்று மாச்சீரும் , மற்றை 
மூன்றும் மாங்கனிச்சீருமாகிய அளவடி நான்குகொண்ட கலிவிருத்தங்கள் .() 
+0 . எறிந்தாரெனவெய்தாரெனநினைந்தாரெனவெறிய 

வறிந்தாரெனவறியாவகையயில்வாளியின்றுத்தான் 


கரன் வதைப்படலம் 


309 


செறிந்தாரையும்பிறிந்தாரையுஞ்செறுத்தாரையுஞ்சினத்தான் 
மறிந்தாரையும்வலித்தாரையுமடித்தான் சிலைபிடித்தான் . 

( இ - ள் . ) சிலை பிடித்தான் - வில்லைக் கையிலேந்தியவனான இராம 
பிரான் , செறிந்தாரையும் - கூட்டங்கூட்டமாகத் திரண்டுவந்த அரக்கர்களை 
யும் , பிறிந்தாரையும் - தனித்தனி எதிர்த்துவந்த அரக்கர்களையும் , செறுத் - 
தாரையும் - மிகக்கோபித்துப்பகைத்த அரக்கர்களையும் , சினத்தால் மறிந்ததாரை 
யும் - ( முன்பு தோற்றோடிப் பின்பு ) கோபத்தால் மீண்டுவந்த அரக்கர்களை 
யும் , வலித்தாரையும் - வலியப்போர் செய்த அரக்கர்களையும் , ( ஆக அனை 
வரையும் ) , - எறிந்தார் என - ( இன்னார் வேல்முதலிய ஆயுதங்களை ) மேல் 
வீசியவரென்றும் , எய்தார் என - ( இன்னார் பாணங்களைப் ) பிரயோகித்தவ 
ரென்றும் , நினைந்தார் என - ( இன்னார் ஆயுதங்களை உபயோகிக்கக் ) கருதினவ 
ரென்றும் , எறிய அறிந்தார் என - ( இன்னார் ஆயுதங்களை வீச ) ஆராய்ந்து 
துணிந்தவ ரென்றும் , அறியா வகை - அறியாதபடி , - அயில் வாளியின் 
அறுத்தான் - கூர்மையான ( தனது ) அம்புகளால் துணித்து , மடித்தான் - 
கொன்றொழித்தான் ; ( எ - று . ) 

இன்ன அரக்கர் இன்னவி தமாய் இன்ன து செய்தா சென்று அறியலா 
காதபடி அவர்களையெல்லாம் மிகவிரைவில் துணித்திட்டன னென்பதாம் . 
செறிந்தார் - தன்னைச்சூழ்ந்து நெருங்கின் றவரும் , பிறிந்தார் - விலகித் 
தூரத்தில் நின்றவரும் என்றும் உரைக்கலாம் , சினம்- கோபத்தின்பின்னாகச் 
சிறி துபொழுது நிற்பது எனப்படும் . சினத்தால் மறிந்தார் என்பதற்கு 
( ஒடுகிறவர்களைக்) கோபத்தினாலே தடுத்தவர்க ளென்றும் , வலித்தார் என்ப 
தற்கு - ( பயந்தவர்களைப் போர்க்குவரும்படி ) பிடித்திழுத்தவ ரென்றும் 
உரைப்பாருமுளர் . பிறிந்தார் = பிரிந்தார் . 

( 40) 
கக. வானத்தனகடலின்புறவலயத்தனமதிசூழ் 

மீனத்தனமிளிர்குண்டலமிதுனத்தனமிடல்வெங் 
கானத்தனமலையத்தனதிசைசுற்றியகரியின் 
மானத்தனகாகுத்தனசரமுந்தியசிரமே . 

( இ - ள் . ) காகுத்தன - இராமபிரானுடைய , சரம் - அம்புகளால் , உந் 
திய - அறுத்துத்தள்ளப்பட்ட , சிரம் - தலைகள் , - வானத்தன - மேகமண்ட 
லத்திற் சென்று சேர்ந்தவையும் , கடலின் புறம் வலயத்தன - கடலின் வெளி 
வட்டத்திற் சென்று சேர்ந்தவையும் , மதி சூழ் மீனத்தன - சந்திரனைச் 
சூழ்ந்துள்ள நக்ஷத்திரமண்டலத்திற் சென்று சேர்ந்தவையும் , மிளிர் குண்டல 
மிதுனத்தன - விளக்குகிற குண்டலமென்னுக் காதணினயயுடைய மிதுன 
ராசியினிடத்துச் சென்று சேர்ந்தவையும் , மிடல் வெம் கானத்தன - வலிய 
கொடிய காடுகளில் சென்று சேர்ந்தவையும் , மலையத்தன - மலைகளிற் சென்று 
சேர்ந்தவையும் , திசை சுற்றிய கரியின் தானத்தன - திக்குக்களின் சுற் 


310 


ஆரணியகாண்டம் 


றெல்லையிலுள்ள ( எட்டுத்திக்கு ) யானையினிடத்திற் சென்று சேர்ந்தவையு 
மாயின ; ( எ - று ) 

எப்புறத்தும் நெடுந்தூரத்துக்கப்பாற் சென்று விழுந்தன என்பதாம் . 
வானம் - சுவர்க்கலேர்கமுமாம் . மீன் - விண்மீன் ; மீந மென வடசொல்லாக 
வும் எடுக்கலாம் . மீன் - வானத்தில் மின்னுவது என்றும் , மீனம் - வான மா 
கிய கரிய பெரிய கடலிற் சஞ்சரிக்கும் மீன் போன்றவை யென்றுங் காரணப் 
பொருள்படும் . மிதுனம் - மற்றையி ராசிகளுக்கும் உபலக்ஷணம் ; ஸ்திரீபுரு 
ஷர்களின் வடிவத்தோடு தம்பதியாய்ச் சேர்ந்துள்ள சிறப்பைக் கருதி , 
மிதுன ராசியைத் தலைமையாக எடுத்துக்கூறினார் . வானத்தன முதலியவற் 
றில் , அத்து - சாரியை . காகுஸ்தன் - வடசொல் ; ககுஸ் - த னென்னும் அரச 
னது குலத்திற் பிறந்தவன் ; அ - ஆறனுருபு . மிளிர் குண்டலமிதுனத்தன 
" என்பதற்கு விளங்குகிற இரண்டு குண்டலங்களை யுடையவையாகிய என்று 
உரைத்து , சிரத்துக்கு அடைமொழியாக்கினும் , அமையும் . 

( கக ) 
கூஉ , மண்மேலனமலை மேலனமழைமேலனமதிதோய் 

விண்மேலனநெடுவேலையின் மேல்கீழனமிடலோர் 
புண்மேலனகுருதிப்பொழி திரையாறுகள்பொங்கத் 
திண்மேருவைநகுமார் பினையுருவித்திரிசாமே . 

இ - ள் . ) புண் மேலன புண்பட்ட இடங்களின் மேற் பெருகுவன 
வான , குருதி - இரத்தவெள்ளங்களாகிய , பொழி திரை ஆறுகள் - மேல் 
வீசுகிற அலைகளை யுடைய நதிகள் , பொங்க . மிகும்படி , மிடலோர் - வலிமை 
யையுடைய அரக்கர்களது , திண் மேருவை நகும் மார்பினை - வலிய மகா 
மேருமலையையும் ( தமதுவலிமைக்கு ஈடாகா தென்று) பரிகசிக்கிற மார்பு 
களை , உருவி - முழுவ துந்துளைத்து , திரி - அப்பாற்சென்ற , சாம் - இராம 
பாணங்கள் , - மண் மேலன - தரையில் விழுந்தவையும் , மலை மேலன - மலை 
களின்மேல் விழுந்தவையும் , மழை மேலன - மேகங்களின் மேற் பட்டவை 
யும் , மதி தோய் விண் மேலன் - சந்திரன் பொருந்திய ஆகாயத்தின்மேற் 
சென் றவையும் , நெடு வேலையின் மேல் கீழன . பெரிய கடல்களின் மேலும் 
உள்ளுஞ் சென்றவையு மாயின் ; ( எ - று .) 

இது , இராமனம்புகள் எதிரிகளுடலை ஊடுருவிச்சென்ற விசையின் 
மிகுதியை விளக்கும் . நகு - ஒத்த என உவமவுருபுமாம் . 
" கூக . பொலந் தாரினானலின் சிகைபொதிகண்ணினரெவரும் 

வலந்தாங்கியவடிவெப்படைவிடுவார்சரமழையா 
லுலந் தாருடல்கடலோடுறவுலவாவுடலுற்றா 
ரலந்தார் நிசிசரராமெனவிமையோரொடு மார்த்தார் . 

( இ - ள் . ) பொலம் தாரினர் - அழகிய மாலையை யுடையவர்களும் , அன 
லின் - சிகை பொதி கண்ணினர் - அக்கினிச்சுவாலை . பொருந்திய கண்களை 


(கஉ ) 


கான்வதைப்படலம் 


311 


யுடையவர்களுமாகிய , எவரும் - அரக்கர்களெல்லோரும் , வலம் தாங்கிய வடி 
வெம் படை விடுவார் - வலிமைகொண்ட கூரிய கொடிய ஆயுதங்களை ( இரா, 
மன்மேல் ) எறிபவர்களாய் , சரம் மழையால் உலந்தார். - ( இராமன து ) பாண 
வர்ஷத்தால் இறந்து , உடல் கடலோடு உற - ( தம் தமது ) . உடம்பு ( இரத்தப் 
பெருக்கினாற் ) கடலோடுசேர, உலவா உடல் உற்றார் - ( தாம்தாம் ) அழியாத 
தேவசரீரத்தைப் பெற்று , நிசிசார் அலந்தார் என இமையோரொடும் ஆர்த் 
தார் - அரக்கர்கள் அழிவடைந்தா ரென்று ( மகிழ்ந்து ) தேவர்களுடனே கூடி 
ஆரவாரஞ்செய்தார்கள் ; ( எ - று . ) -- ஆம் - அசை . 
போர்க்கோலங்கொண்டு 

வந்த 

கொடிய அரக்கர்கள் ராமன் மேற் 
படைக்கலங்களை யெறிந்தமாத்திரத்தில் அவனது அம்புகளால் துணிபட்டு 
இறக்க , அவர்களுடம்பை விட்டு நீங்கிச் சென்ற உயிர்கள் , உடனே நூற் 
கொள்கையின்படி வீரசுவர்க்கத்துக்கு உரிய தேவசரீரத்தைப் பெற 
வானத்தின் மீது எழுந்துநின்று , தாம் தேவர்களாயினமைக்கு ஏற்ற குணம் 
செயல்களை உடனே யடைந்து , அங்குநின்று போர் கண்டு அரக்காழிவுக்கு 
மகிழுந்தேவர்கள் போலவே தாமும் அரக்காழிவுக்கு மகிழ்ந்து களித்து ஆர்த் 
தன என்பதாம் . அரக்கராயிருந்தவர் . இறந்து ஒரு நொடியில் தேவர்களாக 
மாறித்தாமே தமது அழிவுக்கு மகிழ்ந்தன ரென்று சாதுரியமாகக் கூறினார் . 
பொலந்தாரினர் - பொன்மயமான் ஆரத்தை யணிந்தவருமாம் , சீகா என்ற 
வடசொல் , சிகையெனத் திரிந்தது . வலம்-பலம் , இனி , வலந்தாங்கிய என் 
பதற்கு - வலக்கையிற்பிடித்த வென்று உரைப்பாரும் உளர் . நிசிசார் - இச 
வில் ( மிக்க) வலிமை கொண்டு, சஞ்சரிப்பவர் . 

(கங. ) 
கூச . ஈரற்செறிகமலத்தனவிரதத் திரள்புளினம் 

வீரக்கரிமுதலைக்குலமிதக்கின்றனவு திக்கும் 
பாரக்குடர்மிடைபாசடைபடர்கின்றன பலவான் 
மூரித் திரையு திரக்கடன் முழுகிக்கழுதெழவே , 

இ - ள் . ) ஈரல் - ( இறந்தபிராணிகளின் ) ஈரல்களாகிய , செறி கமலத் 
தன - கெருங்கிய தாமரைமலர்களை யுடையவையும் , இரதம் - தேர்களாகிய , 
திரள் புளினம் - திரண்டமணற்குன்றுகளையுடையவையும் , வீரம் கரி -வலிய 
யானைகளாகிய , முதலை குலம் - முதலைகளின் கூட்டம் , மிதக்கின்றன - மிதக் 
கப்பெற்றவையும் , பாரம் குடர் - கனத்த குடல்களாகிய , மிடை பாசடை 
நெருங்கிய பசியதாமரையிலைகள் , படர்கின்றன - மேலேபரவப்பெற்றவையு 
மாகிய , மூரி திரை உதிரம் கடல் பல - பெரிய அலைகளை யுடைய இரத்தக் 
கடல்கள் அநேகம் , கழுது முழுகி எழ - பேய்கள் முழுகிக்கிளம்பும்படி , உதிக் 
கும் - உண்டாயின் ; ( எ - று- ) - ஆல் - ஈற்றசை . 

பெரிய இரத்தவெள்ளத்தைப் பேய்கள் நீராடியெழுதற்கிடமான தாம் 
ரைப்பொய்கைக ளென்று உருவகப்படுத்தி , அவற்றுக்குக் குடல்களைத் தாம 
ரையிலைகளாகவும் , ஈரல்களைத் தாமரைமலர் களாகவும் , தேர்களை மணற்குன் 


312 


ஆரணியகாண்டம் 


பாசடை - பசுமை 


றுகளாகவும் , யானைகளை முதலைகளாகவும் குறித்து வருணித்தார் . ஈரல் - இத 
யத்தானம் . புளிநம் - வடசொல் . குடர் - போலி , 
யென்னும் பண்பு ஈறுபோய் ஆதிநீண்டது . 
கூரு . அழைத்தார்சிலரயர்ந்தார்சிலரழிந்தார்சிலர்கழிந்தா 

ருழைத்தார்சிலருயிர்த்தார்சிலருருண்டார்சிலர் புரண்டார் 
குழைத்தாழ் திரைக்குருதிக்கடல்குளித்தார்சிலர்கொலைவாய் 
மழைத்தாரைகள்படப்பாரிடைமடிந்தார்சிலருடைந்தார் , 

( இ - ள் . ) கொலை வாய் மழை தாரைகள் - ( பகைவரைக் ) கொல்லுந் 
தன்மையுடைய நுனியையுடைய ( இராமனது அம்பு ) மழைப்பெருக்குகள் , 
பட - மேல்விழுவதனால் , -சிலர் ( அரக்கர்களிற் ) சிலபேர் , அழைத்தார் - 
( துன்பம் பொறுக்கமாட்டாமல் ஐயா அப்பா வென்று ) கூப்பிட்டார்கள் ; 
சிலர்-, அயர்ந்தார் - சோர்ந்தார்கள் ; சிலர் - , அழிந்தார் - உருவழிந்தார் 
கள் ; ( சிலர் ) , கழிந்தார் - நெடுந்தூரம் விலகிச்சென்றார்கள் ; சிலர்- , உழைத் 
தார் - மிக வருத்தப்பட்டார்கள் ; சிலர்- , உயிர்த்தார் - பெருமூச்சு விட்டார் 
கள் ; சிலர் -- ,உருண்டார் - ( தரையில் ) உருண்டார்கள் ; (சிலர் ) ; புரண்டார் - 
( தரையிற் ) புரண்டார்கள் ; சிலர்- , குழை தாழ் திரை குருதி கடல் - குழை 
சேறுபெற்ற ஆழ்ந்த அலைகளையுடைய இரத்தக்கடலில் , குளித்தார் - முழுகி 
னார்கள் ; சிலர்- , பாரிடைமடிந்தார்- தரையிலேவிழுந்திறந்தார்கள் ; (சிலர் ), 
உடைந்தார் - உறுதிநிலைகெட்டார்கள் ; ( எ - று . ) 

அழைத்தார் என்பதற்கு - தமக்குத்துணைசெய்தற்குப் பிறரையழைத் 
தார்க ளென்றும் உரைக்கலாம் . குழைத்தாழ் 

குழைத்தாழ் என்பதைக் குழைத்து ஆழ் 
எனப்பிரிப்பினும் அமையும் . கொலைவாய் என்ற அடைமொழியால் , 
மழை - அம்புமழையாயிற்று . 

இனிப் பதினான்கு சேனைத்தலைவர்களோடு நிகழம் போர் . 
கூசு . உடைந்தார்களை நகை செய்தனருருடேரினருடனா 

யடைந்தார்படைத்தலைவீரர்கள் பதினால்வருமபில்வாண் 
மிடைந்தார் நெடுங்கடற்றானையர்மிடல்வில்லினர்விரிநீர் 
கடைந்தார்வெருவுறமீதெழுகடுவாமெனக்கொடியார் . 

( இ - ள் . ) விரி - பாந்த , நீர் - பாற்கடலை , கடைந்தார் - கடைந்த தே 
வாசுரர்கள் , வெருவுற - அச்சமடையும்படி , மீது எழு - ( அக்கடலினின்று ) மே 
லெழுந்த, கடு ஆம் என - விஷம்போல , கொடியார் - கொடுமையுடையவர்க 
ளாகிய , படை தலைவீரர்கள் பதினால் வரும் - சேனைத்தலைமை கொண்ட வீரர் 
கள் பதினான்குபேரும் , -உடைந்தார்களை நகை செய்தனர் - ( கீழ் ) வலிமை 
கெட்டவர்களை இகழ்ந்துசிரித்துக்கொண்டு , உருள் தேரினர் - சக்கரவலிமை 
பெற்ற தேர்களில் ஏறியவர்களும் , அயில் வாள் மிடைந்தார் - வேலும் வா 
ளும் பொருந்தியவர்களும் , நெடு கடல் தானையர்- பெரிய கடல்போன்ற சேனை 


கரன்வதைப்படலம் 


313 


சூழ்ந்தவர்களும் , மிடல் வில்லினர் - வலிய வில்லேந்தியவர்களுமாய் , உடன் 
ஆய் அடைந்தார் - ஒருங்கே வந்து ( இராமனுள்ளவிடத்தைச் ) சேர்ந்தார்கள் . 

நீர் என்பது - பாலாதலை , “ தாழி தரையாகத் தண்டயிர் நீராக ” எனக் 
கீழ்ச் சரபங்கர்பிறப்பு நீங்குபடலத்தில் வந்ததனாலும் அறிக . ( கசு ) 
கல . நாகத்தனியொருவில்லியைநளிர்முப்புரர்முன்னாண் 

மாகத் திடைவளைவுற்றனரெனவள்ளலைம தியா 
ராகத்தெழுகனல்கண்வழியுகவுற்றெதிரழன்றார் 
மேகத்தினை நிகர்வில்லியைவளைத்தார்செருவிளைத்தார் . 

( இ - ள் . ) நாகம் தனி ஒரு வில்லியை - ( மேரு ) மலையாகிய ஒப்பற்ற 
தொருவில்லையுடைய சிவபிரானை, முன் நாள் - முன்பு ஒருகாலத்தில் , மாகத் 
திடை வளைவுற்றனர் - பெரிய ஆகாயத்திலே சூழ்ந்துகொண்டவர்களான , 
நளிர் முப்புரர் என - பெரிய திரிபுரத்து அசுரர்கள் போல் , ( அச்சேனைத்தலை 
வர் பதினால்வரும் ) , வள்ளலை மதியார் - இராமபிரானை ( ஒருபொருளாக ) மதி 
யாதவர்களும் , ஆகத்து எழு கனல் கண் வழி உக -- ( தமது ) மனத்தினின்று 
எழுந்த கோபாக்கினி கண்களின்வழியாய்ச்சிந்தும்படி , எதிர்உற்று - எதிர்த்து 
வந்து , அழன்றார் - கோபங்கொண்டவர்களுமாய் , மேகத்தினை நிகர் வில் 
லியை வளைத்தார் - காளமேகத்தையொத்த லில்வீரனான அவ்வி ராமபிரானைச் 
சூழ்ந்துகொண்டு , செரு விளைத்தார் - போர் செய்தார்கள் ; ( எ - று . ) 

நாகம் - அசையாதது : அசலம் . தனியென்பதை வில்லுக்கு அடைமொழி 
யாக்காமல் வில்லிக்கு அடைமொழியாக்கினும் அமையும் , வேறு துணை 
யின்றித் தனித்துப் போர்க்குச் சென்ற வில்வீர னென்றபடி . இராமனுக்கு , 
மேகம் - கருநிறத்திலும் , அம்புமழைபொழி தலிலும் , வில்லுடைமையிலும் 
உவமம் . இனி, மேகத்தினை நிகர் என்றதை வில்லுக்கு அடைமொழியாக்க 
லும் ஒன்று ; அம்புமழை சொரியுங் கருவியாதலால் , மேகத்தினைநிகர்வில்லி 
யை என்றது , சுட்டுப்பொருளதாய் நின்றது ; இரன்டாமடியில் வந்த வள் 
எலை என்பதை நோக்கி . 

( கஎ ) 
கூஅ . எய்தார்பலரெறிந்தார்பலர்மழுவோச்சினரெழுவாற் 

பொய்தார்பலர்புடைத்தார்பலர்கிடைத்தார்பலர் பொருப்பாப் 
பெய் தார்மழைபிதிர்த்தாரெரிபிறைவாளெயிற்றாக்கர் 
வைதார் பலர்தெழித்தார்பலர் மலையாமெனவளைத்தார் . 

( இ - ள் . ) பிறை வாள் எயிறு - பிறைச்சந்திரன் போன்ற கூரிய கோரதத் 
தங்களையுடைய , அரக்கர் - ( சேனைகளுடன் வந்த ) இராக்கதர்களில் , பலர் 
அநேகம்பேர் , எய்தார் - (இராமன் மேல் ) பாணப்பிரயோகஞ்செய்தார்கள் ; 
பலர்- எறிந்தார் - ( வேல் முதலிய ஆயுதங்களை ) வீசினார்கள் ; ( பலர் ) , மழுஓக் 
சினர் - மழுவென்னும் ஆயுதங்களைச் செலுத்தினார்கள் ; பலர்- , எழுவால் -வளை 
தடிகளால் , பொய்தார் -விளையாட்டா கப்போர் செய்தார்கள் ; பலர் -- , புடைத் 

40 


814 


ஆரணிய காண்டம் 


தார் - ( ஆயுதங்களைக்கொண்டு ) அடித்தார்கள் ; பலர் , கிடைத்தார் - எதிர் 
த்து நெருங்கினார்கள் ; ( பலர் ), பொருப்பு மழை ஆ பெய்தார் - மலைகளையெடு 
த்து மழைபோல மேற்சொரிந்தார்கள் ; ( பலர் ) , எரி - பிதிர்த்தார் - நெருப் 
பைச் சொரிந்தார்கள் ; பலர்--, வைதார் - வசைமொழி கூறினார்கள் ; பலர் - 
தெழித்தார் - அதட்டி ஆரவாரித்தார்கள் ; ( இங்ஙனஞ்செய்து யாவரும் ) , மலை 
ஆம் என வளைத்தார் - மலைகள் சூழ்ந்தாற்போல (இராமனைச்) சூழ்ந்தார்கள் . 

பொய்தார் என்பது - விளையாடினா ரென்று பொருள்படு தலை , பொய்த 
லென்னும் விளையாட்டுப்பெயர்கொண்டு அறிக . எயிற்றுக்குப் பிறையுவமை , 
வெண்மையாய் விளங்கும் வளைந்த வடிவிற்கு . 

( கூ அ ) 
தேர் பூண்டனவிலங்கியாவையுஞ்சிலைபூண்டெழுகொலையாற் 
பார் பூண்டனமதமாகரிபலிபூண்டனபரிமாத் 
தார் பூண்டனவுடல்பூண்டில தலைவெங்கதிர் தழிவந் 
தூர்பூண்டன பிரிந்தாலென்விரிந்தாருயிருலைந்தார் . 
( இ - ள் . ) சிலை பூண்டு எழு கொலையால்- ( இராமனது ) வில்லில் தொடுக் 
கப்பட்டு வெளியெழுந்த கொலைத்தொழில்செய்யும் அம்புகளால் , - தேர் 
பூண்டன விலங்கு யாவையும் - ( அவ்வாக்கர்களது ) தேர்களிற்பூட்டப்பட்ட 
(யாளிமுதலிய ) மிருகங்களெல்லாம் , பார் பூண்டன - ( இறந்துவிழுந்து ) தரை 
யைச் சேர்ந்தன ; மதம் மா கரி - மதம்பிடித்த பெரியயானை கள் , பலி பூண் 
டன - பலியிடப்பட்டாற்போல் ஆயின ( கொல்லப்பட்டன என்றபடி ); தார் 
பூண்டன பரி மா கிண்கிணிமாலைகளை யணிந்தனவான குதிரைகள் , உடல் 
தலை பூண்டில - உடல்களில் தலைகள் பொருந்தப்பெற்றன வில்லை ( தலை 
துணிந்து அழிந்தன ) ; (இங்ஙனம் ஆகவே அரக்கர்கள் ) , வெம் கதிர் தழிவந்து 
பூண்டன 

ஊர்பிரிந்தால் என . உஷ்ணமான கிரண் முடைய சூரியனை 
நெருங்கிவந்து சூழ்ந்தவையான பரிவேஷங்கள் விரைவில் நீங்கினாற்போல , 
இரிந்தார் - நிலைகெட்டு ஓடி , உயிர் உலைந்தார் - உயிர் நடுங்கினார்கள் ; ( எ - று . ) 

விலங்குயாவையும் - கீழ் ஙக , ஙஉ - ஆங் கவிகளிற் கூறியவை . கொலை 
அம்புக்குத் தொழிலாகுபெயர் ; தொழிலின் பெயரால் தொழில்செய்யும்பொ 
ருளை உபசரித்துக்கூறின ரென்க . பலிபூண்டன - பலியாகுந்தன்மையை 

பலி - கொல்லப்படும் இலக்கு . வெங்கதிர்தழிவந் தூர்பூண் 
டன பிரிந்தால் என்றது , இராமனை இடைவிடாது சூழ்ந்த அாக்கர்கள் அப் 
பெருமானை யாதொன்றுஞ்செய்யமாட்டாது விரைவில் எளிமைப்பட்டு வில் 
கிச்சென் றதை விளக்கும் உவமை . ஒருவர்பின் ஒருவராய்ப் பலவரிசைப்பட்டு 
அரக்கர்கள் சூழ்ந்து நின்றதை விளக்குதற்கு , ஊர்பூண்டன என்று பன்மை 
யாகப் பல ஊர்கோள்களை உவமைகூறினார் . இரிந்து ஆர் உயிர் எனப்பிரித் 
தும் உரைக்கலாம் . தழி - தழுவி யென்னும் வினையெச்சத்தின் மரூஉ ; இது 
வே , தழீஇ என அளபெடுக்கும் : * தமிழ்தழிய சாயலவர் " எனச் சிந்தாமணி 
மில், தழிய என்னும் பெயரெச்சம் வந்தமையுங் காண்க , 


யடைந்தன . 


கான்வதைப்படலம் . 


315 . 


400. மால்பொத்தின மறவோருடன்மழைபோத்தினவபழிசெம் 

பால்பொத்தினாதியிற்கிளர்படிபொத்தினபடர்வான் 
மேல்பொத்தினகுழுவிண்ணவர் விழிபொத்தினர்விரைவெங் 
கால்பொத்தினர்நமன்றூதுவர்கடிதுற்றுயிர்கவர்வார் . 

( இ - ள் . ) மால் பொத்தின - மயக்கம் நிறைந்த , மறவோர் - கொடிய 
அரக்கர்களது , உடல் - உடம்பில் , மழை பொத்தின வழி - அம்புமழை 
துளைத்த வழிகளிலே, செம் பால் இரத்தப்பெருக்குகள் , பொத்தின -நிறைந்த 
வையாய் , நதியின் - ஆறுகள் போல , கிளர் படி பொத்தின - விளங்குகிற 
பூமியை மறைத்தன ; படர் வான்மேல் பொத்தின் பரந்த ஆகாயத்தின் மேல் 
நிறைந்த , குழு விண்ணவர் - கூட்டமாகிய தேவர்கள் , விழி பொத்தினர் - 
கண்களை மூடிக்கொண்டார்கள் ; நமன் தூதுவர் யம தூதர்கள் , விரை 
வெம் கால் பொத்தினர் - விரைந்துவருகிற கொடிய காற்றை யொத்தவர்க 
ளாய் , கடிது உற்று - விரைந்துவந்து , உயிர் கவர்வார் - அரக்கருயிரைக் 
கொள்பவரானார்கள் ; ( எ - று . ) 

பொத்துதல் - நிறைதல் , மூடுதல் , இது , நான் காமடியில் , உவமவுரு 
பாய் நின்றது . மால் - இயற்கையிலுள்ள அவிவேகத்தோடு , இப்பொழுது 
போரிலாகிய தடுமாற்றமும் . மழை - அம்புத்தொகுதிக்கு உவமையாகுபெயர். 
செம் பால் - சிவந்த உடம்பின் சாரம் ; எனவே , இரத்தமாம் . செம்பாலென் 
றது - இரத்தமா தலை , குருதி செம்பால் புலால்நீர் என்ற நிகண்டினா 
லும் அறிக . விண்ணவர் கண்மூடுதற்குக்காரணம் , இராமபாணங்களின் 
உக்கிரத்தைப் பார்க்கமாட்டாமையும் , அரக்கர் அழிகிறகோரத்தைப் பார்க் 
கக்கூசுதலும் . இனி , விழிபொத்தினர் என்பதற்கு - கண்கள் ( ஆனந்தக் 
கண்ணீரால் ) நிறைந்தார்கள் என் றுஉரைத்தலும் ஒன்று . விரைவெங்கால் 
பொத்தினர் கடிதுற்று என்பதற்கு - விரைந்து செல்லுந்தன்மையுள்ள 
கொடிய தமது கால்களை அடித்துக்கொண்டு விரைந்துவந்து எனவுரைப்பினு 
மாம் ; கால்கள்விசையோடு அடிபட ஓடிவந்து என்றவாறு . இனி , கடிதுற்று 
உயிர் கவர்வார் நமன் தூதுவர் விரைவெம்கால்பொத்தின ரென 
விரைந்தோடிவந்து அரக்கருயிரைக் கவர்பவரான யமதூதர்கள் அங்கனம் 
மிக விரைந்துவருகிற தமதுகால்களை (வலிநீங்கப் ) பிடித்துக்கொண்டார்க 
ளென்று உரைப்பாரு முளர் . 

( க 00 ) 
க 0 க . பேயேறினசெருவேட்டெழுபித்தேறினர்பிலவாய் 

நாயேறின தலைமேனெடுநரியேறினவெரிகால் 
வாயேறினவடிவாளியின்வார்னேறினர்வந்தார் 
தீயேறிகலரியேறென முகிலேறெனச்செறிந்தார் . 
( இ - ள். ) பேய் ஏறின - பேய்கள் - மிக்குவருவதற்குக் காரணமான , 
செரு - போரை , வேட்டு - விரும்பி , எழு - உண்டான , பித்து - பைத்திய 
குணம் , ஏறினர் - மிக்கவர்களாகிய அரக்கர்களது , பிலம் வாய் - மலைக்குகை , 


மாற்றி , 


) 
, 
316 

ஆரணியகாண்டம் 
போல (உள்ளாழ்ந்து அகன்ற ) வாய்களின் மேல் , நாய் ஏறின் - நாய்கள் வந்து 
ஏறின ; தலைமேல் - தலைகளின் மேல் , நெடு நரி ஏறின - பெரிய நரிகள் வந்து 
ஏறின ; தீ ஏறு ( என ) - பெருநெருப்புப்போலவும் , இகல் அரி ஏறு என 
வலிய ஆண்சிங்கம்போலவும் , முகில் ஏறு என - மேகத்தில்தோன்றும் பேரிடி 
போலவும் , வந்தார் செறிந்தார் - வந்துநெருங்கிய அரக்கர்கள் , எரி கால் வாய் 
ஏறின வடி வாளியின் - நெருப்பை யுமிழ்கிற நுனியிலே மிக்க கூர்மையை 
யுடைய ( இராம ) பாணங்களால் , வான் ஏறினர் - ( போரில்இறந்து ) வீரசுவர்க் 
கத்தின்மேல் ஏறிச்சென்றார்கள் ; ( எ - று . ) 

பேயேறின செரு - பேய்கள் பிணம் பிடுங்கித்தின்னவிரும்பி மிகுதியாக 
வரும்படி பிராணிகளுக்கு அழிவையுண்டாக்கும் போர் . வேட்டு , வேள் - 
பகுதி . பித்து - இங்கே , வரம்பு கடந்த ஆசை ; அன்றி , மகாவீரனான இராம 
பிரானால் பல அரக்கர் இறந்ததை அறிந்தபின்பும் அவனுடன் இவர்கள் போர் 
செய்யவிரும்பிய அறிவின்மை பித்து எனப்பட்ட தாகக் கொள்ளினுமாம். 
நாயும் நரியும் , இறந்தவுடலைப் பிடுங்கித்தின்ன வந்தவை . ஏறு - ஆண்பாற் . 
பெயர் ; சிறந்ததையும் பெரியதையும் ஆண்பெயராற் கூறல் , மாபு . ( க 0 க ) 
க 02 . தலைசிந்தினவிழிசிந்தினதழல்சிந்தினதரைமேன் 

மலைசிந்தினபடிசிந்தினவரிசிந்துரமழைபோற் 
சிலைசிந்தினகணை சிந்தின திசைசிந்தின திசையோ 
டுலைசிந்தின்பொறிசிந்தினவுயிர்சிந் தினவுடலம் . 
( இ - ள் . ) தலை சிந்தின - ( அரக்கர்களது ) தலைகள் சிதறின ; தழல் 
சிந்தின விழி சிந்தின - நெருப்புப்பொறிகளை வெளியுமிழ்ந்தவையான. அவர் 
கள் கண்கள் சிதறின ; தரைமேல் - பூமியிலே, மலை . சிந்தினபடி - மலைகள் 
சிதறிவிழுந்தாற்போல் , வரி சிந்துரம் - ( கல்லணை ) கட்டிய யானைகள் , சிந் 
தின - சிதறிவிழுந்தன ; மழை போல் சிலை - சிந்தின கணை - மேகம் போல 

, 
உலை சிந்தின பொறி சிந்தின உடலம் - உலைக்களத்தினின் று சிதறின நெரு 
ப்புப் பொறி போன்ற நெருப்புப்பொறிகளைச் சிதறியவையாகிய ( அரக்கரு 
டைய ) உடம்புகள் , உயிர் சிந்தின - உயிர்நீங்கின; ( எ - று . ) 

தழல்சிந்தின விழி , உலைசிந்தின பொறி சிந்தின வுடலம் என்றது , 
முன்னையநிலைமையைக் கருதி; இனி, விழிசிந்தின - கண்கள் சிதறின . தழல் 
சிந்தின - ( அக்கண்கள் கொடுமையாற் பின்னும் ) நெருப்பையுமிழ்ந்தன என் 
றும் , உயிர் சிந்தின உடலம் - உயிர்நீங்கியஉடம்புகள் , உலை சிந்தன- பொறி 
சிந்தின - (கொடுமையாற் பின்பும் ) அனற்பொறிகளைச் சிதறின வென்றும் 
உரைப்பாரு முளர் . மழை போல் சிலை கணை சிந்தின - மேகம்போல வில் 
அம்புகளைச் சொரிந்தன ; சிந்தின் திசை - ( அந்த அம்புகள் ) சிதறிவிழுந்த 
திக்குக்கள் , சிந்தின - (அந்த அம்புகளின் வேகத்தால் ) இடிந்து விழுந்தன . 


5 


கானவதைப்படலம் . 


317 


திசையொடு - அத்திக்குக்களிலெல்லாம் , உலை சிந்தின் பொறி சிந்தின - 
உலைக்களத்துப்பொறிகள் போன்ற தீப்பொறிகள் , சிதறின என்று உரைக்க 
வும் இடமுண்டு . திசையோடு - உருபுமயக்கம் ; திசையூடு என்ற பாடமும் 
பொருந்தும் . 

( 402 ) 
வேறு . 
காக . படைப்பெருந்தலைவரும்படைத்ததேர்களு 

முடைத் தடம்படைகளுமொழியவுற்றெதிர் 
விடைத்தடர்ந்தெதிர்ந்தவர் வீரன்வாளியான் 
முடைத்தவெங்குருதியின்கடலின்மூழ்கினார் . 
( இ - ள் . ) படை பெரு தலைவரும் - பெரிய சேனைத்தலைவர்கள் பதி 
னான்கு பேரும் , படைத்த தேர்களும் - ( அவர்கள் ) கொண்ட இரதங்களும் , 
உடை தட படைகளும் - அவர்களுடைய பெரிய ஆயுதங்களும் , ஒழிய - என் 
னும் இவை நீங்கலாக , - எதிர் உற்று விடைத்து அடர்ந்து எதிர்ந்தவர்- ( இரா 
ம்பிரானுக்கு ) எதிரில்வந்து பெருங்கோபங்கொண்டு நெருங்கியெதிர்த்த அரக் 
கர்களெல்லோரும் , வீரன் வாளியால் - வீரனான அவ்விராமனது அம்புக 
ளால், ( இறந்து ) , முடைத்த வெம் குருதியின் கடலில் மூழ்கினார் - துர்க்கந்த 
முள்ள கொடிய இரத்தக்கடலில் முழுகினார்கள் ; ( எ - று . ) 

வந்து எதிர்த்த அரக்கர்களுள் சேனைத்தலைவர்கள் பதினால்வர் தவிர மற் 
றையோரெல்லோரும் அழிந்தமையை இதிற் கூறினார் . அப்பதினால்வர் அழி 
தல், இனிக் கூறப்படும் . முடைத்த - முடை யென்னும் பெயரி -னடியாப் 
பிறந்த குறிப்புப்பெயரெச்சம் ; து - சாரியை . முடை புலால் நாற்றம் . 
உடை - உடைய என்பதன் தொகுத்தல் . 

இதுமுதல் சு - கவிகள் கீழ்ப்படலத்தின் அ - ஆங்கவி போன்றவை , ( 50 ) 
க . சுற்றுறநோக்கினர் தொடர்ந்தசேனையி 

லற்றிலதலையெனுமாக்கைகண்டிலர் 
தெற்றின் ரெயிறுகடிருகினார்சின 

முற்றினரி ராமனை முடுகுதேரினார் . 
( இ - ள் . ) (படைத்தலைவர் பதினால்வரும் ) , சுற்றுற நோக்கினர் - ( தம் 
மைச் ) சுற்றிலும் எல்லாப்பக்கத்திலும் பார்த்து , தொடர்ந்த சேனையில் தலை 
அற்றில எனும் ஆக்கை கண்டிலர் - தொடர்ந்துவந்த தமதுசேனை களில் தலை 
யற வில்லை யென்று சொல்லப்படும் உடம்புகளை ( ஒன்றேனுங் ) காணாதவர் 
களாய் , சினம் திருகினார் . - கோபம்மிகப்பெற்றவர்களாகி ; எயிறுகள் தெற்றி 
னர் - பற்களைக் கடித்துக்கொண்டு , முடுகு தேரினார் - விரைந்து செல்லுந் 
தேரை யுடையவர்களாய், இராமனை முற்றினர் - இராமபிரானைச் சூழ்ந்தார். 
கள் ; ( எ - று . ) 

சேனையிலிருந்த பிராணிகள் யாவும் தலையறுபட்டமை , இரண்டாம் அடி 
யால் விளக்கும் . 

( 505 ) 


. 


, 
318 

ஆரணியகாண்டம் . 
கரு . ஏழிருதேரும்வந்திமைப்பின் முன்பிடைச் 

சூழ்வனகணைகளிற்றுணிய நூறினா 

னாழியும் புரவியுமாளுமற்றவை 
( இ - ள் . ) வந்து இடை சூழ்வன வந்து பக்கத்திலே சூழ்ந்தவையான , 
ஏழ் இரு தேரும் - பதினான்கு தேர்களையும் , இமைப்பின் முன்பு - கண்ணி 
மைப்பொழுதினுள்ளே , துணிய - துணிபடும்படி , கணை களின் - அம்புகளால் ,, 
நூறினான் - ( இராமன் ) அழித்தான் ; ( அப்பொழுது ) , அற்றவை - துணிபட்ட 
வையாகிய , ஆழியும் - தேர்ச்சக்கரங்களும் , புரவியும் - குதிரைகளும் , ஆளும் - 
சாரதிசனங்களும் , ஊழி வெம் கால் எறி ஒங்கல் ஒத்த - கல்பாந்தகாலத்திற் 
கொடுங்காற்றால் எடுத்துவீசப்படுகிற மலைகளைப் போன்றன ; ( எ - று ) 

இராமபாணத்துக்கும் , மலைகள் - வலியபெரியசக்கரம் 
முதலியவற்றுக்கும் உவமை. ‘ பாகு என்பது போல , ஆள் என்பது - உயர் 
திணைப்பொருளில் வந்த அஃறிணைச்சொல் லென்றாவது , ஆள என்ற உயர் 
திணைப்பெயர் சாதியையுணர்த்தி அஃறினையின்பாற்பட்ட தென்றாவது 
கொண்டால் , ஒத்த என அஃறிணை முற்று வந்தது வழாநிலையாம் ; அன்றி 
ஆழிபுரவி என அஃறிணைச்சொல் இரண்டும் , ஆள் என உயர்திணைச்சொல் 
ஒன்று மாயிருத்தலால் , மிகுதிபற்றி ஆள் என்ற உயர் திணைப்பெயர் ஒத்த 
என்ற அஃறினை முடிபைப் பெற்ற தென்று கொண்டால் திணைவழுவமை 
தியாம் . ( நன் பொது - உஎ . ) மற்றவை என எடுத்து , கொடி கொடிஞ்சி அச்சு 
ஆணி முதலிய மற்றைத்தேருறுப்புக்களும் என்று உரைப்பாரு முளர் . ( க o ரு ) 
கசு . அழிந்தனதேரவரவனிகீண்டுக 

விழிந்தனர்வரிசிலையெடுத்தகையின 
ரொழிந் திலர் சரங்களையுருமினேறெனப் 
பொழிந்தனர் பொழிகனல் பொடிக்குங்கண்ணினார் . 
( இ - ள் . ) அழிந்தன தேர் - ( இவ்வாறு ) தேர்கள் அழிந்தன ; ( அழிய 
வே ) , அவர் - அப்பதினால்வரும் , அவனி கீண்டு உக - பூமி பிளந்துவிடும்படி , 
இழிந்தனர் - கீழிறங்கி , வரி சிலை எடுத்த கையினர் - கட்டமைந்த வில்லை 
யேந்திய கையையுடையவர்களாய் , பொழி கனல் பொடிக்கும் கண்ணினார் - 
சொரிகிறநெருப்பால் ( எதிர்ப்பட்டபொருள்களை ச் )சாம்பலாகச்செய்யுங் சண் 
களை யுடையவர்களாய் , சரங்களை - அம்புகளை ,உருமின் ஏறு என - பேரிடிக 
ளென்னும்படி , ஒழிந்திலர் பொழிந்தனர். - இடைவிடாது சொரிந்தார்கள் .. 

அழிந்தன தோவர் என எடுத்து , அழிந்தனவான தேர்களை யுடையவர்க 
ளென்றலும் ஒன்று . 

( கசு ) 
காஎ . நூறியசரமெலா நூறுங்கவாளியா 

லீறு செய்தவர்சிலையேழொடேழையு 


கரன் வதைப்படலம் . 


319 


. 


| 


மாறினொடாறுமோரி ரண்டுமம்பினாற் 
கூறுசெய்தமர்த்தொழிற்கொதிப்பை நீக்கினான் 
இ - ள் . ) நூறிய சரம் எலாம் - ( குறித்த இலக்கை ) அழிக்குந்தன்மை 
யுள்ள ( அவ்வரக்கர்களுடைய ) அம்புகளையெல்லாம் , நூறுங்க - பொடியாம் 
படி , ( இராமபிரான் ) , வாளியால் 

( தனது) பாணங்களால் , ஈறு செய்து - 
அழித்து, -- அவர் சிலை ஏழொடு எழையும் அவர்களுடைய விற்கள் பதினான் 
கையும் , ஆறினொடு ஆறும் ஓர் இரண்டும் அம்பினால் - பதினான்கு பாணங் 
களைக்கொண்டு , கூறு செய்து - துண்டித்து , அமர் தொழில் கொதிப்பை 
நீக்கினான் - போர்த்தொழிலில் ( அவர்களுக்கு இருந்த ) உக்கிரத்தை யொ 
ழித்தான் ; ( எ - று . ) 

( 40 எ ) 
க.அ. வில்லிழந்தனைவரும்வெகுளிமீக்கொளக் 

கல்லுயர்தெடுவரைகடி தினேந்தினா 
சொல்லையினுருத்துயர் விசும்பினோங்கிரின் 

றெல்லுயர்பொறியுகவெறிதன் மேயினார் . 
( இ - ள் . ) அனைவரும் - அப்படைத்தலைவரெல்லோரும் , வில் இழந்து - 
விற்களை யிழந்ததனால் , வெகுளி மீ கொள - கோபம் அதிகப்பட , கல் உயர் 
நெடு வரை - கல்மயமாய் ஓங்கிய பெரிய மலைகளை , கடிதின் ஏந்தினார் - விரை 
வில் எடுத்துக்கொண்டு , ஒல்லையின் உருத்து உயர் விசும்பின் ஓங்கி நின்று 
விரைவாக எழுந்து ஓங்கிய ஆகாயத்தில் உயர்ந்துநின்றுகொண்டு , எல் உயர் 
பொறி உக - சூரியனாளிபோன்ற மிக்கநெருப்புப்பொறிகள் சிந்த, எறிதல் 
மேயினார் - ( அந்த மலைகளை இராமன்மேல் ) வீசியெறிந்தார்கள் ; ( எ - று . ) * 

எல் உயர் பொறி உக- சூரியனது உயர்ந்ததேரும் பொடியாம்படி , உயர் 
விசும்பின் ஓங்கிநின்று - ஒங்கிய ஆகாயத்தின்மீது அம்மலைகளை உயரஎடுத்து 
நின்று , உருத்து - உக்கிரகங்கொண்டு , ஒல்லையின் எறிதல் மேயினார் - விரை 
வில் எறியலானார்கள் என்று உரைப்பாரு முளர் . 

( காக ) 
க 0 க . கலைகளின் பெருங்கடல்கடந்தகல்வியா 

னிலைகொள்வெம்பகழி யேழிரண்டுவாங்கினான் 
கொலைகொள்வெஞ்சிலையொடுபுருவங் கோட்டினான் 

மலைகளுந் தலைகளும்விழுந்தமண்ணினே . 
( இ - ள் .) கலைகளின் பெரு கடல் கடந்த - சாஸ்திரங்களாகிய பெரிய 
கடல்களைத் தாண்டிய ( முற்று முணர்ந்த) , கல்வியான் - அறிவையுடைய ஸ்ரீ 
ராமன் , கொலை கொள் வெம் சிலையொடு புருவம் கோட்டினான் - ( பகைவ 
ரைக் ) கொல்லுதலைக்கொண்ட வெவ்விய ( தனது ) வில்லுடன் புருவங்களையும் 
வளைத்து , இலை கொள் வெம் பகழி ஏழ் இரண்டு வாங்கினான் - இலைவடிவத் 
தைக்கொண்ட கொடிய பதினான்கு பாணங்களை எடுத்து எய்தான் ; ( அவற் 
றால் ) , மலைகளும் - ( அவ்வாக்கர்கள் எறிந்த ) மலைகளும் , தலைகளும் - ( அவர் 


கர்கள் - ( வேறு ) 
320 

ஆரணியகாண்டம் 
களுடைய ) தலைகளும் , மண்ணின் விழுந்த - ( துணிபட்டுத் ) தரையில் விழுந் 
திட்டன ; ( எ - று .)) 

சாஸ்திரங்களைக் கடல் என்றதற்கு ஏற்ப , அறிவைப் புணை யென்னாமை 
யால் ; எகதேசவுருவகவணி . எண்ணில் நுண்ணூ , லாய்ந்தே கடந்தா னறி 
வென்னு மளக்கர் " எனப் பாலகாண்டத்தில் வந்த தனோடு முதலடியை 
ஒப்பிடுக . கல்வி - அறிவுக்கு இலக்கணை . நிலை கொள் எனப் பதம்பிரித்து , 
அழியாநிலையைக் கொண்ட என்று உரைத்தல் , மோனைத்தொடைக்குச் சிற 
வாது . வெம்சிலை - பகைவர்க்கு அச்சந்தருகிற வில் , மூன்றாமடியில் , கோபத் 
தாற் புருவங்களை மேல்நெறித்தமை விளங்கும் . சிலையொடுபுருவங்கொட்டி 
னான் , மலைகளுந் தலைகளும் விழுந்த என ஓரினப்படுத்திக்கூறிய நயத்தால் , 
புருவம் விற்போன்ற தென்றும் , தலைகள் மலைகள் போன்றன வென்றும் 
வெளியாம் . இது , ஒப்புமைக்கூட்டவணியின் பாற்படும் . ( க 0 க ) 
இனி , திரிசிராவென்னும் அரக்கனது சேனை வந்து பொருதலும் ,அழிதலும் . 
கக 0 . படைத்தலைத்தலைவர்கள் படலும்பல்படை 

புடைத்தட ர்ந்தெதிரழல்புரையுங்கண்ணினார் 
கிடைத்தனரரக்கர்கள்கீழுமேலுமா 
யடைத்தனர் திசைகளையமராஞ்சினா 

சினார் . 
( இ - ள் . ) படை தலை தலைவர்கள் - சேனைகளுக்கு முதன்மை பெற்ற 
தலைவர்கள் பதினான்குபேரும் , படலும் - இவ்வாறு இறந்தவளவிலே, அரக் 

புடைத்து பல ஆயுதங்களை 
வீசிக்கொண்டு , அடர்ந்து நெருங்கி , அழல் புரையும் கண்ணினார்- நெருப்பை 
யொத்த கண்களையுடையவர்களாய் , எதிர் கிடைத்தனர் - இராமபிரானெ திரி 
லே கிட்டி , கீழும் மேலும் ஆய் - பூமியிலும் ஆகாயத்திலும் பரந்து , திசை 
களை அடைத்தனர் - திக்குக்களை மறைத்தார்கள் ; ( அதுகண்டு ) , அமார் அஞ்சி 
னார் - தேவர்களும் பயந்தார்கள் ; ( எ - று . ) 

படைத்தலைத் தலைவர்கள் என்பதற்கு - சேனையில் தலைவராகவுள்ளவர் 
என்றும் பதவுரைகூறலாம் ; தலை - ஏழனுருபு . 

( கக 0 ) 
ககக . , முழங்கினபெரும்பணைமூரிமால்கரி 

முழங்கினவரிசிலைமுடுகு காணொலி 
முழங்கினசங்கொடுபுரவிமுற்றுற 

முழங்கினவ ரக்கர் தமுகிலினார்ப்பரோ. 
( இ - ள் .) ( அப்பொழுது ), பெரு பணை - பெரிய போர்ப்பறைகளும் , 
மூரி மால் கரி = வலிய பெரிய யானைகளும் , முழங்கின - பேரொலிசெய் தன ; 
வரி சிலை முடுகு நாண் ஒலி - கட்டமைந்த விற்களில் விரையப்பூட்டப்பட்ட 
நாணிகளின் ஓசைகள் , முழங்கின - ஆரவாரித்தன ; சங்கொடு புரவி - சங்க 
வாத்தியங்களும் குதிரைகளும் , முழங்கின- ; - அரக்கர் தம் இராக்கதர்க 


* 


கரன் வதைப்படலம் 


321 


ளுடைய , முகிலின் ஆர்ப்பு - மேக்கர்ச்சனை போன்ற கர்ச்சனையொலிகள் , முற் 
றுற - எங்கும் , முழங்கின-- ; ( எ - று . ) - அரோ - ஈற்றசை ... 

அரக்கர்தம் என்பதை பணை முதலியவற்றுக்குங் கூட்டுக . 
பறைப்பொது ; முரசம் முதலியன . சங்கு - அரக்கர்கள் தமது போர்த்திறத் 
துக்கு அறிகுறியாக வாயில்வைத்து ஊதியவை . 

( ககக ) 


பணை 


வேறு 


. 


ககஉ . வெம்படை நிருதர்வீ சவிண்ணிடைமிடைந்தவீர 

னம்பிடையறுக்கச்சிந்தியற்றனபடுமென்றஞ்சி 
யும்பருமிரியல் போனாருலகெலாமுலைந்து சாய்ந்த 
த 

கம்பமிறிசையினின்றகளிறுங்கண்ணிமைத்தவன்றே . 
( இ - ள் . ) நிருதர் வீச - அரக்கர்கள் வீசியெறிதலால் , விண்ணிடை 
மிடைந்த - ஆகாயத்தில் நெருங்கியவையான , வெம் படை - கொடிய யு 
தங்கள் , வீரன் அம்பு இடை அறுக்க - இராமனது பாணங்கள் நடுவிலே 
துணித்தலால் , அற்றன - துணிபட்டவையாய் , சிந்தி - சிதறி , படும் ( நம் 
மேல் ஊறுண்டாக ) விழக்கூடும் , என்று - என்று எண்ணி , அஞ்சி - பயந்து , 
உம்பரும் - தேவர்களும் , இரியல் போனார் - ஓடிப்போனார்கள் ; உலகு எலாம் 
உலகங்களெல்லாம் , உலைந்து சாய்ந்த - நடுங்கித் தளர்ந்தன ; கம்பம் இல் 
நிலைபெயர் தலில்லாத, திசையில் நின்ற களிறும் - திக்குயானைகளும் , கண் 
இமைத்த - ( அச்சத்தாற் ) கண்களை மூடிக்கொண்டன ; ( எ - று . ) 
கம்பம் - வடசொல் , கண் இமைத்தல் , அச்சத்தின் காரியம் . 

கீழ்ப்படலத்தின் முதற்கவி போன்ற அறுசீராசிரியவிருத்தம் . 


-- 


வேறு 


. 


ககக . அத்தலைத்தானையனளவிலாற்றலன் 

முத்தலைக்குரிசில்பொன் முடியன் முக்கணான் 
கைத்தலைச்சூலமேயனைய காட்சியான் 
வைத்தலைப்பகழியான்மழைசெய்வில்லினான் . 


ள் . ) அ தலை தானையன் - சிறந்த அந்தச் சேனையையுடைய தலை 
வன் , ( யாரெனில் ) , -- அளவு இல் ஆற்றலன் - அளவில்லாத வல்லமையை 
யுடையவனும் , பொன் முடியன் - பொன்னினாலாகிய கிரீடத்தையுடைய 
வனும் , வை தலை பகழியால் மழை செய் வில்லினான் - கூரிய நுனியை 
யுடைய அம்புகளைக்கொண்டு மழை பொழிகிற வில்லையுடையவனும் , முக்க 
ணான் கைத்தலை சூலமே அனைய காட்சியான் - மூன்று கண்களையுடைய 
சிவபிரானது கையினிடத்து உள்ள சூலாயுதத்தையே போன்ற தோற்ற 
முடையவனுமாகிய , முதலை குரிசில் - மூன்று தலைகளையுடைய திரிசிரா 
வென்னும் வீரனாம் ( எ - று . ) 

41 


322 


ஆரணியகாண்டம் 


மூன்று தலைகளை யுடைமைக்கும் , அழித்தல் தொழில் செய்யுங் கொடு 
மைக்கும் , சிவபிரானது சூலம் உவமை . வை - உரிச்சொல் . 

இதுமுதல் 20 - கவிகள் - கீழ்ப்படலத்தின் அ - ஆங்கவி போன்ற கலி 
விருத்தங்கள் . 

( ககங ) 
ககச , அன்னவனடுவுறவாழியூழியீ 

தென்னவந்தெங்கணுமிரைத்தசேனையுட் 
டன்னிசர்வீரனுந்தமியன் வில்லினன் 

றுன்னிருளிடையதோர்விளக்கிற்றோன்றினான் . 
இ - ள் . ) அன்னவன் நடு உற - அத்தன்மையனான திரிசிரன் நடுவிலே 
பொருந்த , ஊழி ஆழி ஈது என்ன - பிரளயகாலத்துப் பெருங்கடல் இது 
வென்று சொல்லும்படி , எங்கணும் வந்து - எல்லாப்பக்கங்களிலும் வந்து, 
இரைத்த - ஆரவாரித்த , சேனையுள் - அரக்கர் சேனையின் மத்தியிலே , தமி 
யன் வில்லினன் -தனியே வில்லையேந்திநிற்கிற , தன் நிகர் வீரனும்-தன்னைத் 
தானே யொத்த ( வேறு உவமை பெறாத ) வீரனான ஸ்ரீராமனும் , துன் 
இருள் இடையது ஓர் விளக்கின் தோன்றினான் - நெருங்கிய இருளின் நடுவி 
லுள்ளதொரு விளக்குப்போல விளங்கினான் ; ( எ - று . ) 

இருள் - அரக்கர்சேனைக்கும் , விளக்கு - இராமபிரானது திவ்வியகாந்தி 
பொருந்திய திருமேனிக்கும் உவமை . 

( ககச ) 
ககரு . ஓங்கொளிவாளின னுருமினார்ப்பினன் 

வீங்கியகவசத்தன்வெய்யகண்ணின 
னாங்கவனணிக்கெதிரணிகளாக நேர் 

தாங்கினனிராமனுஞ்சரத்தின்றானையால் . 
( இ - ள் . ) ஒங்கு ஒளி வாளினன் -மிக்க ஒளியையுடைய வாளாயுதத்தை 
யுடையவனும் , உருமின் ஆர்ப்பினன் - இடிபோன்ற பேரொலியுடையவ 
னும் , வீங்கிய கவசத்தன் - பருத்தகவசத்தை யுடையவனும் , வெய்ய கண்ணி 
னன் - கொடிய கண்களை யுடையவனுமாகிய , ஆங்கு அவன் - அங்குவந்த 
அவ்வரக்கனது , அணிக்கு - படைவகுப்புக்களுக்கு , எதிர் அணிகள் ஆக- எதிர்ப் 
படைவகுப்புக்களாக , இராமனும்- , சரத்தின் தானையால் - அம்புகளாகிய 
சேனையால் , நேர் தாங்கினன் - எதிரூன்றி நின்றான் ; ( எ - 

; று . ) 
சதுரங்கங்க ளமைந்த திரிசிரனது சேனைகளாகிய படைவகுப்புக்களுக்கு 
எதிரில் இராமன் அம்புகளைக்கொண்டு படைவகுத்திட்டன னென்பது , 
பொருள் . கான துசேனையில் 

கான துசேனையில் எத்தனை யானை தேர் குதிரை காலாள்க 
ளுண்டோ அத்தனையம்புகளை இராமன் அவற்றின் மீது ஒழுங்காக எதிர் 
தொடுத்தன னென்ற கருத்தை இங்ஙனம் வருணனைவகையாற் கூறினார் . 
‘ சரத்தின் தானை என்றது , அம்புத்தொகுதியை . நேர்தாங்கு தல் - எதிரில் 
நிலைப்படுத்தல் , 


கரன்வடை 


சவதைப்படலம் 


க்கசு . தாளிடையற்றன தலையுமற்றன 

தோளிடையற்றனதொடையுமற்றன 
வாளிடையற்றனமழுவுமற்றன 
கோளிடையற்றனகுடையுமற்றன . 

ள் . ) ( அங்ஙனம் இராமன் ஒழுங்குபட எதிர்தொடுத்த அம்புக 
ளால் ) , தாள் - ( அரக்கர்களது ) கால்கள் , இடை அற்றன - நடுவே அறுபட் 
டன ; தலையும் - தலைகளும் , அற்றன- ; தோள் - தோள்கள் , இடை அற் 
றன- ; தொடையும் 

தொடையென்னும் உறுப்புக்களும் , அற்றன- ; 
வாள் - வாளாயுதங்கள் , இடை அற்றன- ; மழுவும் - மழுப்படைகளும் , 
அற்றன - ; கோள் - வலிமைகளும் , இடை அற்றன- ; குடையும் - குடை 
களும் , அற்றன- ; ( எ - று . ) 

தொடை என்பதற்கு - அம்பென்றும் , கோள் இடை என்று எடுத்து 
வலிய இடைக ளென்றும் உரைப்பாரு முளர் . 

( ககசு ) 
ககஎ . கொடியொடுகொடுஞ்சினப்புரவிக்கூட்டறப் 

படியிடை படிந்தபைருத்ததேர்பணை 
நெடியவன் கடகரிபுரண்டநெற்றியி 
னிடியொடு முறிந்து வீழ்சிகரமென்னவே . 

ள். ) கொடியொடு - துவசங்களும் , கொடு சினம் புரவி கூட்டு - 
கொடிய கோபமுள்ள குதிரைகளின் தொடர்ச்சியும் , அற - துணிபட்டெய 
ழிய , பருத்த தேர் படியிடை படிந்தன - பெரிய தேர்கள் நிலத்திலே விழுந் 
தன ; பணை நெடிய வல் கட கரி - பருத்த உயர்ந்த வலியம தயானைகள் , நெற் 
றியின் இடியொடு முறிந்து வீழ் சிகரம் என்ன -உச்சியில் இடிவிழுந்ததனால் 
ஒடிந்து விழுகிற மலைச்சிகரங்கள் போல , புரண்ட- (கீழ்விழுந்து ) புாண்டன . 
கக அ . அற்றனசிரமெனவறிதறேற்றலர் 

கொற்றவெஞ்சிலைச்சரங்கோத்துவாங்குவா 
ரிற்றவரிறாதரெழுந்து விண்ணினைப் 

பற்றினமழையெனப்படைவழங்குவார் . 
( இ - ள் . ) இற்றவர் - தலையறுபட்ட அரக்கர்கள் , சிரம் அற்றன என 
அறிதல் தேற்றலர் - தங்கள் தலைகள் அறுபட்டன வென்று அறியாதவர்க 
ளாய் , கொற்றம் வெம் சிலை சாம் கோத்து வாங்குவார் - வெற்றியையுடைய 
கொடிய வில்லினின்று அம்புகளைத் தொடுத்து எய்வார்கள் ; இறா தவர் - தலை 
யறுபடாதவர்கள் , எழுந்து-- , விண்ணினை பற்றின மழைஎன - ஆகாயத்தைக் 
கவிந்த மழைபோல , படை வழங்குவார் - ஆயுதங்களை வீசுவார்கள்; ( எ - 

; எ று . ) 
விரைந்து தொழில் செய்பவரது உடம்பு தலையறுபட்டபின்பும் சிறிது 
பொழுது முன்னைய தொழிலை விடாது செய்தல் இயல்பாதலின் , இங்ஙனங் 


324 


ஆரணியகாண்டம் 


கூறினார் ; “ அடுசிலை பகழி தொடுத்து விடப்புகு மளவினி லயமெதிர் விட்ட 
வர் வெட்டினர் , உடல்சில விருதுணி பட்டன பட்டபின் ஒருதுணி கருது 
மிலக்கை யழிக்குமே ” என்ற 

யழிக்குமே என்ற கலிங்கத்துப்பரணிச்செய்யுள் இங்கு ஒப்பு 
நோக்கத்தக்கது . வாங்குதல் - வில்நாணியை யிழுத்துவிடு தல் . இப்பாட்டின் 
முதலடியால் , அரக்கர்களது தலைதெரியாத யுத்தாவேசம் விளங்கும் . ( ககஅ ) 
ககக . கேட கத்தடக்கையர்கிரியின்றோற்றத்த 

ராடகக்கவசத்தர்கவந்தமாடுவ 
பாடகத்தரம்பையர் மருளப்பல்வித 

நாடகத்தொழிலினை நடப்பவொத்தவே . 
( இ - ள் . ) கேடகம் தட கையர் - கேடகமென்னும் ஆயுதத்தை யேந் 
திய பெரிய கையையுடையவர்களும் , கிரியின் தோற்றத்தர் - மலைபோன்ற 
பெருவடிவமுடையவர்களும் , ஆட்கம் கவசத்தர் - பொன்னினாலாகிய கவ 
சத்தை யணிந்தவர்களும் ஆகிய வீரர்களுடைய , கவந்தம் - தலையற்றஉடற் 
குறைகள் , ஆடுவ துடித்துத் துள்ளுபவை , -- பாடகத்து அரம்பையர் 
மருள - பாடகமென்னுங்காலணியை யணிந்த தேவமாதர்கள் மயங்கும்படி , 
பல் விதம் நாடகம் தொழிலினை நடிப்ப ஒத்த - பலவகை நடனத்தொழில் 
களை நடித்துக்காட்டுவன போன்றன ; ( எ - று . ) 

கண்டவர் அதிசயிக்கும்படி பலவாறு விசித்திரமாகக் கூத்தாடின என்ப 
தாம் . அரம்பையர் - ரம்பை 

முதலியோர் . 

நாடகக்கணிகையராதலின் , 
இவர்களை யெடுத்துக்கூறினார் . பாடகம் பாதகடக மென்ற வடசொல் 
லின் சிதைவு . 

( கக்க ) 
க 20 . கவரிவெண்குடையெனுநுரையகைம்மலைச் 

சுவறருசுறவமாழ்சுழியதண்டுறைப் 
பவரினப்படுமணிகுவிக்கும்பண்ணைய 

வுவரியைப்புதுக்கினவு திரயாறரோ . 
( இ - ள். ) கவரி - சாமரங்களும் , வெள் குடை - வெள்ளைக்குடைகளும் , 
எனும் - என்கிற , நுரைய - நுரைகளையுடையவையும் , கைம்மமலை - யானைகளா 
கிய , சுவல் தரு சுறவம் - உயர்ந்தமுதுகுகொண்ட சுறா மீன்கள், ஆழ் - முழுகப் 
பெற்ற , சுழிய - சுழிகளை யுடையவையும் , தண் துறை - குளிர்ந்த இறங்கு 
துறைகளிலே , பவர் இனம் படு மணி குவிக்கும் நெருங்கிய பலவகைப்பட்ட 
இரத்தினங்களைக் கொண்டுகுவிக்கிற , பண்ணைய - சேணங்களாகிய படகு 
களை யுடையனவும் ஆகிய , உதிரம் யாறு - இரத்தநதிகள் , உவரியை புதுக் 
கின - கடலைப் புதியதாக்கின ; ( எ - று . ) -- அரோ - ஈற்றசை. 

யாற்றுப்பு துவெள்ளம் விசையோடு சென்று கடலில் விழுந்து நெடுந்தூர 
மளவும் கடலின் நிறத்தை வேறுபடுத்துகிறவாறே , இரத்தநதிகள் சென்று 
சேர்ந்து கருங்கடலைச் செந்நிறமாக்கின் என்பதாம் . உபமேயமாகிய சேண் 


கரனவரை 


325 


தைப்படலம் 


மும் உபமானமாகிய படகும் என இருபொருளையும் ‘பண்ணை என்ற ஒரு 
சொல்லுக்கே கொண்டது , சிலேடையுருவகவணியின் தன்மையாம் . 
ணங்களில் நிரம்பப் பலவகை யிரத்தினங்களைப் பதித்திருத்தலையும் , படகு 
கள் பலவகையிரத்தினங்களைக் கொணர்ந்து சேர்த்தலையுங் கருதி , பவரினப் 
படுமணிகுவிக்கும் என்ற அடைமொழி கொடுத்தார் . வெண்மையைக் கவ 
ரிக்குங் கூட்டுக . 

( 520) 
கஉக . சண்டவெங்கடுங்கணை தடியத்தாஞ்சில 

திண்டிறல்வளை யெயிற்றாக்கர்தேவராய் 
வண்டுழல்புரிகுழன்மடந்தைமாரொடுங் 

கண்டனர் தம்முடைக்கவந்தநாடகம் . 
இ - ள் . ) சண்டம் வெம் கடு கணை - மிகவுங்கொடிய இராமபாணங் 
கள் , தடிய - கொல்லுதலால் , திண் திறல் வளை எயிறு சில அரக்கர் - மிக்க 
வலிமையையும் வளைவான கோரதந்தங்களையு முடைய சில இராக்கதர்கள் , 
தேவர் ஆய் - ( இறந்தவுடனே வீரசுவர்க்கம் பெருங் ) தேவர் களாகி , வண்டு 
உழல் புரி குழல் மடந்தைமாரொடும் - வண்டுகள் சுழன்று மொய்க்கத்தக்க 
அலங்கரித்த கூந்தலையுடைய தேவமாதர்களுடனே ( கூடி ) , தம்முடைய 
கவந்தம் நாடகம் கண்டனர் - தங்களுடைய தலையற்றஉடற்குறைகளின் கூத் 
தாட்டத்தைப் பார்த்தார்கள் ; ( எ - று ) - தாம் - அசை . 

அரக்கரதுஉடல் இராமபாணத்தால் சின்னபின்னப்பட்டுத் துடித்துத் 
துள்ள உயிர் உடனே தேவசரீரமுற்று அரம்பையரோடு கூடி அவ்வுடம்புக 
ளின் துள்ளலை விநோ தமாகக்கண்டு வியந்தன என்பதாம் ; விரைவில் தெய்வ 
யாக்கைபெற்றமை விளங்கும் . சண்டம்வெம்கடு , திண்திறல் - ஒருபொருட் 
பன்மொழிகள் . தேவர்கள் கூந்தலில் இயல்பில்வண்டு மொய்யா வாயினும் , கூந் 
தலின் இயற்கைமணமும் அதிற்சூடப்பட்ட மலர்மாலைகளின் செயற்கைமண 
மும் நன்குவிளங்குதற்பொருட்டு , வண்டுழல் என்ற அடைமொழி கொடுத் 
தார் ; இனி , வண்டுஉழல் என்பதற்கு - கைவளை கள்சுழலப்பெற்ற என்று 
உரைத்து , மடந்தைமார்க்கு அடைமொழியாக்கு தலும் ஒன்று . ( கஉக ) 
கஉஉ . ஆய்வளை மகளிரோடமரரீட்டத்தர் 

தூயவெங்கடுங்கணை துணித்ததங்கடோள் 
பேயொருதலைகொளப்பிணங்கிவாய்களி 

னாயொருதலைகொளநகையுற்றார்சிலர் . 
( இ - ள் . ) சிலர் - சில அரக்கர்கள் ,-அமரர் ஈட்டத்தர் - ( இராமபாணங் 
களாற் போரிலிறந்தவுடனே ) தேவர்களின் கூட்டத்திற் சேர்ந்தவர்களாய் , 
ஆய் வளை மகளிரோடு -சிறந்தவளையல்களை யுடைய தேவமாதர்களுடன், 
தூய வெம் கடு கணை துணித்த தங்கள் தோள் - சுத்தமான மிகக்கொடிய 
இராமபாணங்களால் துண்டிக்கப்பட்ட தங்கள் தோள்களை , 

பேய் 


ஒரு தலை 


326 


எணியகாண்டம் 


- 


-5 


கொள் - பேய்கள் ஒருபக்கத்திலே கௌவிக்கொள்ள , பிணங்கி ( 

( அவற் 
றோடு ) மாறுபட்டு , நாய் - நாய்கள் , ஒரு தலை - மற்றொருபக்கத்திலே , வாய் , 
சளின் கொள் - வாயாற் கௌவியிழுக்க, ( கண்டு ) , நகை உற்றார் - பரிகசித்தார் 
கள் ; ( எ - று . ) 
ஆய் வளை - பலவளைகளுள் தெரிந்தெடுத்த வளை . 

( கஉஉ ) 
கஉங . தெரிகணைமூழ்கலிற்றிறந்தமார்பின 

ரிருவினைகடந்து போயும்பரெய்தினார் 
நிருதர் தம்பெரும்படைநெடிதுநின்றவ 
: 

னொருவனென்றுள்ளத்தினுலைவுற்றாரரோ. 
( இ - ள் . ) தெரி கணை ( இராமபிரான் ) ஆராய்ந்து எடுத்துவிட்ட 
அம்புகள் , மூழ்கலின் - தைத்துப்பாய்தலால் , திறந்த - பிளவுபட்ட , மார் 
பினர்- மார்பையுடையவர்களாய் , இரு வினை கடந்து போய் - பெரிய தீவினை 
யை யொழித்துச்சென்று, உம்பர் எய்தினார் - மேலுலகடைந்த சில அரக்கர் 
கள் , நிருதர் தம் பெரு படை நெடிது . அரக்கர்களுடைய பெரிய சேனையோ 
மிக நீண்டது : நின்றவன் - ( அதனிடையில் ) நின்ற இராமபிரானோ, ஒருவன் - 
ஒருத்தனேயாவன் , என்று - என்றெண்ணி , உள்ளத்தின் உலைவு உற்றார் - 
மனத்தில் அச்சமடைந்தார்கள் ; ( எ - று . ) -- அரோ - ஈற்றசை . 

கொடிய அரக்கர்கள் இராமபாணம்பட்டவளவிலே இறந்து தேவர்களா 
யினமையால் அத்தேவர்களுக்கு உரிய குணஞ்செயல்களை உடனேகொண்டு , 
சேனையாகத்திரண்ட அரக்கர்களோ மிகப்பலர் ; அவற்றுடன் எதிர்த்துப் 
போர்செய்யும் இராமனோ துனையின்றி ஒருவனாயுள்ளான் என்று இராம 
பிரானது தனிமையைக் கருதி அஞ்சினர் என்பதாம் . இராமனிடத்து மிக்க 
அன்பையுடைய தேவர்களுக்கு அந்த அன்பின் மிகுதியா லுண்டாகுங் கவலை 
அரக்கர்களுக்கு விரைவில் உண்டான திறத்தை வியந்து கூறினார் . 
தம் பெரும்படை நெடிது நின்றவன் ஒருவ னென்று என்பதற்கு - அரக் 
கர்களது பெரியசேனையில் நெடும்பொழுதாக நின்ற இராமபிரான் ஒப்பற்ற 
பரமாத்மாவேயாவன் என்றறிந்து எனப் பொருள் கூறுதல் உள்ளத்தின் 
உலைவுற்றார் என்ற வினையை நோக்குமிடத்துச் சிறவாமை காண்க . 
வினை கடந்துபோ யும்பரெய்தினார் என்பதற்கு - இருவகைக் கருமங்களையுங் 
கடந்து சென்று மோக்ஷலோக மடைந்தவர்களென்று உரைத்தல் மரபன்று .. 

கைக்கரியன்னவன்பகழிகண்டகர் 
மெய்க்குலம் வேரொடுந் துணித்து வீழ்த்தின் 
மைக்கருமனத்தொருவஞ்சன் மாண்பிலன் 

பொய்க்கரி கூறியகொடுஞ்சொல்போன்றவே . 
- ( இ - ள் . ) கை கரி அன்னவன் பகழி - துதிக்கையையுடைய யானை 
யைப் போன்ற இராமபிரானது . அம்புகள் , கண்டகர் மெய் குலம் வேரொ 


‘ நிருதர் 


க.ச. 


கான்வதைப்படலம் 


327 


டும் துணித்து வீழ்த்தின - மிகக்கொடிய அரக்கர்களின் உடற் கூட்டங்களை 
அடியோடு அறுத்துத்தள்ளியவை , --மாண்பு இலன் - பெருந்தன்மையில்லா 
தவனாகிய , மை கரு மனத்து ஒரு வஞ்சன் - மைபோலக் கரிய மனத்தை 
யுடைய ஒருவஞ்சகன் , பொய் கரி கூறிய - (நீதித்தலத்திற் ) பொய்ச்சாட்சி 
சொன்ன , கொடு சொல் - கொடிய சொற்களை , போன்ற - ஒத்தன ; ( எ - று . ) 

அங்ஙனங் கூறிய பொய்ச்சாட்சிமொழிகள் சொன்னவர்களது குலத்தை 
வேரோடு அறுத்தல் போல , இராமபாணங்கள் அரக்கர் குலத்தை வேரோடு 
அறுத்துத் தள்ளின என்பதாம் . குலம் வேரொடுந் துணித்து வீழ்த்துதல் 
மாத்திரத்துக்கு இவ்வுவமை கூறியது . பலத்திலும் மேலான தோற்றத்திலும் 
நடையிலும் இராமனுக்கு யானை உவமையாதல் மாத்திரமேயன்றி , யானைத் 
துதிக்கை இராமனது திருத்தோளுக்குத் திரண்டுருண்டு நீண்ட வடிவில் ஒப் 
புமையாதலும்பற்றி , கைக்கரியன்னவன் என யானைக்கு . அடைமொழி 
கொடுத்துக் கூறினார் : கை என்ற அடைமொழி அடுத்ததனால் , கரி யென்ற 
சொல் - துதிக்கையுடைய தென்ற காரணப்பொருளை நோக்காமல் , யானை 
யென்னுமளவாய் , வெறும் பெயர்மாத்திரமாய் நிற்கும் . மைக்கருமனம் 
மிக்ககளங்கமுடைய மன மென்றபடி ; தீயசிந்தையை யுடைமையைக் கரிய 
தென்றல் , மாபு ; அகங் குன்றி , மூக்கிற் கரியா ருடைத்து ” என்ற திருக் 
குறளும் ; “ சிற்றம்பல மாதரியாக் கூழின் மலிமனம் போன் றிருளா நின்ற 
கோகிலமே " என்ற திருக்கோவையாரும் இங்கு நோக்கத்தக்கன . ( கஉச ) 
கஉரு . அஞ்சிறையறுபதமடைந்தகீடத்தைத் 

தஞ்செனத்தன் மயமாக்குந் தன்மை போல் 
வஞ்சகத்தரக்கரைவளைத்துவள்ளறான் 
செஞ்சரத்தூய்மையாற் றேவ ராக் 

க்கினான் . 
இ - ள் . ) அம் சிறை அறுபதம் - அழகிய இறகுகளை யுடைய ஒருசாதி 
வண்டு (குளவி ) , தஞ்சு என அடைந்த கீடத்தை - அடைக்கலப் பொரு 
ளாகத் தான் கொண்ட புழுக்களை , தன் மயம் ஆக்கும் தன்மை போல் தனது 
வடிவமாகச் செய்யுந் தன்மைபோல , -- வள்ளல் - வரையாது அருள் செய்யும் 
தன்மையையுடைய இராமபிரான் , வஞ்சகத்து அரக்கரை வளைத்து - வஞ்ச 
னையையுடைய இராக்கதர்களை வளைத்துக்கொண்டு , செம் சரம் தூய்மையால் 
தேவர் ஆக்கினான் - சிறந்த தனது அம்புகளின் பரிசுத்த குணத்தால் ( அவர் 
களைத் ) தேவராகும்படி செய்தான் ; ( எ - று . ) - தான் - அசை . 

குளவி புழுக்களைப் பிடித்துக் கொட்டித் தன்வடிவமாக்குதல்போல , 
தேவனான இராமன் அரக்கர்களையழித்துத் தேவர்களாக்கின னென்பதாம் . 
குளவியென்னும் வண்டு புழுக்களைக் கொண்டுபோய்க் கூட்டில் வைத்து 
அவற்றின் தலையில் அடிக்கடி கொட்ட அவை குளவியையே நினைத்துக் 
கொண்டிருத்தலால் அதன் வடிவமாகமாறிச் சிறகு முளைக்கப்பெற்றுப்பறந்து 
செல்லுந் தன்மையை யடைதல், இயல்பு. அறுபதம் - ஆறுகால்களையுடைய 


328 


ஆரணியகாண்டம் 


தெனப் பண்புத் தொகையன் மொழியாகிய காரணக்குறி யாம் ; சினையாகு 
பெயரென்பாருமுளர். கீடம் - வடசொல் . தஞ்சு -தஞ்சமென்பதன் விகாரம் . ( ) 
கஉசு . வலங்கொள் போர்மானிடன்வலிந்து கொன்றமை 

யலங்கல்வேலி ராவணற்கறிவிப்பாமெனச் 
சலங்கொள் போரரக்கர் தமுருக்கடாங்கின 

விலங்கையினுற்றவக்குருதியாறரோ. 
இ - ள் . ) வலம் கொள் போர் மானிடன் - வலிமையைக்கொண்ட 
போரில்வல்ல ஒரு மனிதன் , வலிந்து கொன் றமை . ( அரக்கர் பலரை ) வலி 
யக் கொன்றிட்டதை , அலங்கல் வேல் இராவணற்கு அறிவிப்பாம் - வெற்றி 
மாலையையணிந்த வேற்படையையுடைய இராவணனுக்குத் தெரிவிப்போம் , 
என - என்று எண்ணி , - அ . குருதி யாறு - அங்குண்டான இரத்தநதிகள், 
சலம் கொள் போர் அரக்கர் தம் உருக்கள் தாங்கின - மாறுபாடு கொண்ட 
போரையுடைய இராக்கதர்களது உடல்களைக் கொண்டவையாய் , இலங்கை 
யின் உற்ற - இலங்கையிற் சேர்ந்தன ; ( எ - று .) - அரோ ஈற்றசை . 

தற்குறிப்பேற்றவணி : - இரத்தப் பெருக்குகள் மிக்கவிசையோடு தென் 
கடலிற் சேர்ந்து அதனிடையிலுள்ள இலங்காபுரியளவுஞ் சென்றமை இரா 
மனால் நேர்ந்த அரக்காழிவை அங்குள்ள அரக்கர் கோமானான இராவணனுக் 
குத் தெரிவிக்கச் சென்றாற்போன்ற தென்பதாம் . அரக்கருடல்களையடித்துக் 
கொண்டுவந்த இரத்தப்பெருக்கு , தன்னைக் கண்டவள வில் அரக்கரழிவை 
அறிந்து கொள்ளக் காரணமாய்க் கிடக்கு மென்க . 

( கஉசு ) 
கஉஎ . சூழ்ந்ததார்நெடும்படைபகழிசுற்றுறப் 

போழ்ந்துயிர்குடித்தலிற்புரளப்பொங்கினான் 
றாழ்ந் திலன் முத்தலைத்தலைவன் சோரியி 

னாழ்ந்த தேரம்பாத்தோட்டியார்க்கின்றான் . 
( இ - ள் . ) சூழ்ந்த - ( தன்னைச் ) சுற்றிலும்வந்த , தார் நெடு 
அணிவகுப்பையுடைய பெரிய இராக்கதசேனைகளை , பகழி - இராமபாணங் 
கள் , சுற்றுற போழ்ந்து - எப்புறத்தும் பிளந்து , உயிர் குடித்தலின் - கொன் 
றதனால் , புரள - ( அவை கீழ்விழுந்து ) புரள , - ( அதுகண்டு ) , முத்தலைத் 
தலைவன் - திரிசிர னென்னும் படைத்தலைவன் , பொங்கினான் - கோபம் 
மூண்டு , தாழ்ந்திலன் - சிறிதுங் காலதாமதஞ் செய்யாமல் , சோரியின் ஆழ்ந்த 
தேர் அம்பரத்து ஓட்டி - இரத்தத்திற் புதைந்த ( தனது ) தேரை ஆகாயத் 
திலே செலுத்தி , ஆர்க்கின்றான் - கர்ச்சனைசெய்கின்றவனானான் ; ( எ - று . ) 

நிலத்தில் மிக்க இரத்தச் சேற்றில் தேர் புதைந்து மேற்செல்லமாட்டா 
மையின் அ.தனை ஆகாயமார்க்கத்தாற் செலுத்தின னென்க. தாழ்ந்தில 
னன்பதற்கு - பொறுக்கமாட்டாதவனா யென்றும் பொருள் கொள்ளலாம் . 


படை 


- 


கரன் வதைப்படலம் 

329 
தார் - போர்மாலையுமாம் . அம்பாம் வடசொல் . உயிர்குடித்தல் - உயிர் 
கவர்தல் . 

( கஉஎ ) 
கஉ அ . ஊன்றியதேரின னுருமின்வெங்கணை 

வான்றொடர்மழையெனவாய்மையாவர்க்குஞ் 
சான்றென நின்றவத்தருமமன்னவன் 

றோன் றறன்றிருவுருமறையத்தூவினான் . 

ள் . ) ஊன்றிய தேரினன் - ( இராமனெ திரில் ) நிலைநிறுத்திய தே 
ரையுடையவனாய் , - ( திரிசிரன் ) , - வாய்மை - தவறா தசத்தியத்தில் , யாவர்க் 
கும் சான்று என எல்லோர்க்கும் சாட்சியாக , நின்ற - ,அத் தருமம்மன்ன 
வன் - தருமமார்க்கத்தையுடைய அந்தத்தசரதசக்கரவர்த்தியினது , தோன் 
றல்தன் - குமாரனான இராமனது , திருஉரு - அழகிய திருமேனி, மறைய 
மறையும்படி , உருமின் வெம் கணை - இடிபோன்ற கொடிய அம்புகளை , 
வான் தொடர் மழை என - வானத்திற் பொருந்திய மழைபோல , தூவி 
னான் - மிகுதியாகச் சொரிந்தான் ; ( எ - று . ) 

கைகேயிக்குக் கேட்ட இரண்டு வரங்கொடுப்பதாகச் சம்பராசுரயுத்தத் 
தில் வாக்குத்தத்தஞ் செய்திருந்தமையைப் பின்பு தவறமாட்டாமல் அக் 
கைகேயியின் கொள்கைக்குக் குறுக்குச் சொல்ல அஞ்சி இராமனைப் பிரிந்து 
அப் புத்திரசோகத்தால் உயிர்நீத்துப் புகழை நிலைநிறுத்திய தசரதசக்கா 
வர்த்தி சத்தியந்தவறாமைக்கு யாவருங் கொண்டாடி யெடுத்துக் காட்டும் 
நல்ல திருஷ்டாந்தமா தலால் , வாய்மை யாவர்க்குஞ் சான்றென நின்ற வத் 
தருமமன்னவன் என்றார் . தோன்றல் - தோன்றியவன் , மகன் ; அல் - 
கருத்தாப் பொருள் விகுதி . தருமம் அன்னவன் என எடுத்து , தருமத்தின் 

பத்தை யொத்தவனென்றும் உரைக்கலாம் ; “ இம்மாண் கதைக் கோ 
ரிறையாய இராம னென்னும் , மொய்ம்மாண் கழலோற் றரு நல்லறமூர்த்தி 
யன்னான் என்றார் கீழ்ப் பாலகாண்டத்தும் . 

( கட் அ ) 
தூவியசரமெலாந்துணிய வெங்கணை 
யேவினனிராமனுமேவியேழிரு 
பூவியல்வாளியாற்பொலங்கொடோழித் 

தாவிவெம்பாகனையழித்துமாற்றினான் . 
( இ - ள் . ) தூவிய சரம் எலாம் துணிய - ( அத்திரிசிரன் ) சொரிந்த 
அம்புகளெல்லாம் துணிபடும்படி , இராமனும் - , வெம் கணை ஏவினன் 
கொடிய பாணங்களைத் தொடுத்தான் ; ஏவி - அங்ஙனந்தொடுத்து , பூ இயல் 
ஏழ் இருவாளியால் - பொலிவுகொண்ட பதினான்கு பாணங்களால் , பொலம் 
கொள் தேர் அழித்து - பொன்மயமாய்ப் பொருந்திய ( அவன் ) தேரை நாசப் 
படுத்தி , வெம் பாகனை ஆவி அழித்து மாற்றினான் - கொடிய ( அவனது ) 
சாரதியையும் உயிரழித்தொழித்தான் ; ( எ - று . ) 

42 


கஉசு . 


330 


ஆரணிய காண்டம் 


ககூ 0 . 


ஏவி என்றது , அநுவாதம் . இரண்டாம் அடி - முற்றுமோனை , மேவி 
எனப் பதம்பிரித்து , விரும்பியென்று உரைப்பாரு முளர் . ஆவியழித்து 
கொன்று . மாற்றுதல் - அரக்கனைத் தேவனாக்கு தலுமாம் . பூவியல் வாளி 
என்பதற்கு - (மன்மதனுக்குப் பாணமாய்க் குறித்த இலக்கைவருத்துவதில் 
தவறாத ) மலர்களை யொத்த அம்புகளென்று உரைப்பினும் அமையும் . ( ) 

அன்றியுமக்கணத்தமரரார்த்தெழப் 
பொன்றெரிவடிம்புடைப்பொருவில்வாளியால் 
வன்றொழிறீயவன்மகுட்மாத்தலை 

யொன்றொழித்திரண்டையுமுருட்டினானரோ. 

ள் . ) அன்றியும் - கீழ்க்கூறியவை யல்லாமலும் , அ கணத்து 
அந்த க்ஷணத்தில் , அமார் ஆர்த்து எழ - தேவர்கள் ( மகிழ்ச்சியால் ) ஆரவா 
ரஞ் செய்து கிளரும்படி , ( இராமன் ) , பொன் தெரி வடிம்பு உடை பொரு 
இல்வாளியால் - பொன்மயமாய் விளங்குகிற கூர்நுனியை யுடைய ஒப்பில் 
லாத அம்புகளால் , வல் தொழில் தீயவன் மகுடம் மா தலை - கொடுந்தொழில் 
களை யுடைய துஷ்டனான 

னான . அத்திரிசிரனது கிரீடமணிந்த பெரிய மூன்று 
தலைகளுள் , ஒன்று ஒழித்து இரண்டையும் ஒன்று தவிர்த்து மற்றைய இரண் 
டையும் , உருட்டினான்- ( துணிபட்டுக்) கீழ்விழுந்துருளச்செய்தான் ; ( எ - று .) 

பொன்று எரி எனப்பிரித்து , பகையழிதற்குக் காரணமான நெருப்பை 
யுமிழும் நுனியையுடைய என்றலும் ஒன்று . 

( கங 0 ) 
தேரழிந்தவ்வழித் திரிசிராவெனும் 
போழிந்ததனினும றம்பிழைத்திலன் 
வாரழிந்துமிழ்சிலைவான நாட்டுழிக் 

காரிழிந்தாலெனக்கணைகள்சிந்தினான் . 
(இ- ள் . ) அ வழி - அவ்விடத்து , தேர் அழிந்து - ( தன து ) இரதமும் 
அழிந்து , திரிசிரா எனும் பேர்... அழிந்ததனினும் - திரிசிரனென்ற தனது 
பெயரின் பொருளும் அழிந்ததனாலும் , மறம் பிழைத்திலன் - கொடுமை நீங் 
காதவனாய் , ( அவ்வரக்கன் ) , - வார் அழிந்து உமிழ் சிலை - நீட்சியொழிந்து 
வளைந்து ) அம்புகளை வெளிவிடுந் தன்மையதான ( தனது) வில்லினின்று , 
வான நாட்டுழி கார் இழிந்தால் என ஆகாயத்தில் காளமேகம் இறங்கினாற் 
போல , கணைகள் சிந்தினான் - அம்புமழை பொழிந்தான் ; ( எ - று . ) 

வானத்தில் நின்று அம்பு சொரிந்தமை தோன்ற , வான நாட்டுழிக் காரி 
ழிந்தாலெனக் கணைகள் சிந்தினான் என்றார் . இங்கு , வான நாடு என்றது , 
அந்தரத்தை . தனது தேரும் மூன்று தலைகளுள் இரண்டு தலைகளும் அழிந்தத 
னாலும் அதைரியப்படாமல் என்பது , முன்னிரண்டடியின் கருத்து . திரிசிரா 
வெனும் பேர் அழிந்து - மூன்று தலைகளை யுடைமைபற்றி வந்த காரணப்பெய 
ராகிய திரிசிரனென்ற பெயர் இரண்டு தலைகள் போய்விட்டதனால் அமையப் 


க்கக . 


கரன்வதைப்படலம் 


331 


கஉ . 


பெறாமல் என்றவாறு ; திரிசிரனாயிருந்தவன் ஏகசிரனாயின் னென்க . திரி 
சிரா - த்ரிசிரா : என்ற வடசொல்லின் திரிபு . நாட்டுழி , உழி . ஏழனுருபு . 

ஏற்றியது தலினனிருண்ட கார்மழை 
தோற்றியவில்லொடுந்தொடரமீமிசைக் 
காற்றிடையழிந்தெனக்கார்முகத்தையு 

மாற்றரும்பகழியாலறுத்துமாற்றினான் . 
( இ - ள் . ) ஏற்றிய நுதலினன் - ( கோபத்தால் ) நெறித்து நெற்றி 
யின்மே லேற்றிய புருவத்தையுடையவனாய் , ( திரிசிரன் ) , இருண்ட கார் 
மழை தோற்றிய வில்லொடும் தொடா - இருட்சிபெற்ற கார்காலத்துமழை 
யை ( அம்புசொரி தலால் ) உண்டாக்குகிற வில்லுடனே விடாதுநெருங்கிப் 
போர்செய்ய , மீமிசை காற்று இடை அழிந்து என - வானத்தின்மீது அடிக் 
கிற காற்றினால் ( மேகம் ) இடையிலே சிதறியழிந்தாற்போல ( அழியும்படி ) , 
கார்முகத்தையும் - ( அவனுடைய ) வில்லையும் , மாற்று அரு பகழியால் 
அறுத்து மாற்றினான் - ( எவராலும் ) விலக்கவொண்ணாத ( தனது ) பாணங்க 
ளால் துணித்தொழித்தான் , ( இராமன் ); ( எ - று . ) 

ஏற்றிய நுதலினன் என்ற தொடர் , இராமனைக் குறிப்பதாகவுமாம் ; 
கடுக - ஆங் கவியில் “ சிலையொடு புருவங் கோட்டினான் என வந்தமை 
காண்க . இனி , வானத்தில் நின்ற திரிசிரனை நோக்கி உயர எடுத்த நெற்றியை 
யுடையவனாய் எனினும் அமையும் . மீமிசை - மிகமேலான இடம் ; ஒரு 
பொருட்பன்மொழி . காற்றிடை யென்பதற்கு - ஏழனுருபு மூன்றனுருபின் 
பொருளில் வந்த உருபுமயக்கமாக , காற்றினா லென்று பொருள் கொள்ளவும் 
அமையும் . கார்முகம் - வடசொல் ; ( போர்த் ) தொழிற்கு உரியது ; கர்மம் - 
தொழில், 

( கஙஉ ) 


வே நீர் 


ப 


வில்லிழந்தனனென்னினும் விழித்தவாண்முகத்தி 
னெல்லிழந்திலனிழந்திலன் வெங்கதமிடிக்குஞ் 
சொல்லிழந்திலன்றோள்வலியிழந்திலன் சொரியுங் 

கல்லிழந்திலனிழந்திலன்கறங்கெனத் திரிதல் . 
( இ - ள் . ) ( அத்திரிசிரன் ), - வில் இழந்தனன் என்னினும் - வில்லை 
யிழந்திட்டானாயினும் , விழித்த வாள் முகத்தின் எல் இழந்திலன் - உறுக்கிப் 
பார்க்கின்ற பிரகாசமுள்ள தன துமுகத்தின் ஒளியை இழந்தானில்லை ; வெம் 
கதம் இழந்திலன் - கொடிய கோபத்தை இழந்தா னில்லை ; இடிக்கும் 
சொல் இழந்திலன் - இடிமுழக்கம்போலக் கர்ச்சித்துக்கூறுகிற வீரவார்த் 
தைகளை மிழந்தானில்லை ; தோள் வலி இழந்திலன் - தோள்களின் வலிமை 
யை யிழந்தானில்லை; சொரியும் கல் இழந்திலன் - ( இராமன் மேல் எடுத்துச் ) 


332 


ஆரணிய காண்டம் 


- 


சொரியுங் கற்களை யிழந்தானில்லை ; கறங்கு என திரி தல் இழந்திலன் - காற் 
றாடிபோலச் சுழலுந்தொழிலை யிழந்தானில்லை ; ( எ - று . ) 

வில் ஒழிந்தபின்பும் அவன் அதைரியப்படாமல் வீரவாதம் பேசிக்கொ 
ண்டு தானொருவனே எப்புறத்துஞ் சுற்றிவந்து புஜபலத்தால் கற்களை 
யெடுத்து இராமன் மேற் சொரிந்தன னென்பதாம் ; இதனால் , அவன துமனோ 
பலம் விளங்கும் . " அகத்தினழகு முகத்தில் தெரியும் ” என்றபடி அவன் 
முகத்திலொளியிழவாமை மனத்தில் துணிவி ழவாமையை அறியக்கிடத் 
தலை விளக்குவார் , முகத்தினெல்லிழந்திலன் என்றார் . ஆண் முகம் எனப் 
பிரித்து , பராக்கிரமம் விளங்கும் முக மென்று உரைப்பாரு முளர் . எல் 
ஒளிகுறிக்கும் இடைச்சொல் . 

இதுமுதல் உக - கவிகள் - கீழ்ப்படலத்தின் 50 - ஆங் கவி போன்ற 
கலி நிலைத்துறைகள் . 

( கூகூ ) 
க.ச. ஆளிரண்டு நூறுளவெனவந்தரத்தொருவன் 

மூளிரும்பெருமாயவெஞ்செருமுயல்வானைத் 
தாளிரண்டையுமிரண்டுவெங்கணைகளாற்றடிந்து 
தோளிரண்டையுமிரண்டுவெங்கணைகளாற்றுணித்தான் . 
( இ - ள் . ) அந்தாத்து - ஆகாயத்திலே , ஒருவன் தான் தமியனாய் 
நின்று கொண்டே , இரண்டு நூறு ஆள் உள 

இரு நூறுசனங்கள் 
உள்ளன போல , மூள் இரு பெரு மாயம் வெம் செரு முயல்வானை - தொடங் 
கிய மிகப்பெரிய மாயையையுடைய கொடிய போரைச்செய்கிற திரிசிரனை , 
தாள் இரண்டையும் இரண்டு வெம் கணைகளால் தடிந்து - இரண்டு கால்களை 
யுங் கொடிய இரண்டு அம்புகளால் துண்டித்து , தோள் இரண்டையும் இரண்டு 
வெம் கணைகளால் துணித்தான் - இரண்டுதோள்களை யுங் கொடிய இரண்டு 
அம்புகளால் துண்டித்தான் ; ( எ - று . ) 

முயல்வானைத் தாளிரண்டையுந் தடிந்து தோளிரண்டையுந் துணித் 
தான் என்ற இது - இரண்டு செயப்படுபொருள் வந்த வினை ; அன்றி , உருபு 
மயக்கமாக , முயல்வானை பென்பதற்கு முயல்வானது என்று பொருள் 
கொள்ளுதலும் ஒன்று . ஆள் உள என்ற முடிபு வழாநிலையா தல் , கரு - ஆங் 
கவியிற் கூறியவாற்றால் விளங்கும் . இரும்பெரு - ஒருபொருட்பன்மொழி 
தானொருவன் போர் செய்தலே இருநூறுபேர் போர்செய்தல் போலத் தோன் 
றும்படி பெருமாயையாற் கடும்போர்செய்த திரிசிரனை இராமன் பாணங்க 
ளால் மாயையையொழித்துத் தாளும் தோளுந் துணித்தன னென்க. (க.ச ) 
கரு. அற்றதாளொடுதோளினனயிலெயிறிலங்கப் 

பொற்றைமாமுழைப்புலாலுடைவாயினன் புகுந்து 
பற்றவாதரிப்பான் றனை நோக்கினன் பரியான் 
கொற்றவார்சிலைச்சரங்கொடு தலையையுங் குறைத்தான் . 


என 


கரன் வதைப்படலம் 


333 


( இ - ள் . ) அற்ற தாளொடு தோளினன் - கால்களுங் கைகளும் அறு 
பட்டவனாய் , ( அதன்பின்னும் ), அயில் எயிறு இலங்க - கூரிய பற்கள் வெளி 
விளங்க , பொற்றை மா முழை புலால் உடை வாயினன் - மலையின் பெரிய 
குகை போன்ற புலால்நாற்றமுடைய வாயைத் திறந்துகொண்டவனாய் , 
புகுந்து பற்ற ஆதரிப்பான் தனை - ( தன்மேல் ) விழுந்து ( தன்னைக் ) கவ்விக் 
கொள்ள விருப்புற்றவனான அத்திரிசிரனை , நோக்கினன் - பார்த்து , ( இராம 
பிரான் ) , பரியான் - சிறிதும் இரக்கங்கொள்ளா தவனாய் , கொற்றம் வார் சிலை 
சரம் கொடு தலையையும் குறைத்தான் - வெற்றியைத்தருகிற நீண்ட வில்லி 
னின்று எய்த அம்பினால் ( முன்புதுணிபடாத ஒற்றைத் ) தலையையுந் துணித் 
தான் ; ( எ - று . ) 


நிராயுதனாய்க் கால்கைகளாகிய முக்கிய அவயவங்களும் போய் நின்றபற 
நிலையிலும் அவன் கொடுமை யொழியாமல் இராமனைத் தான் விழுங்கிவிடக் 
கருதின னாதலால் , அவன்பக்கல் பெருமான் பரிவுகொண்டில னென்க . ( ) 
கஙசு . திரிசிராவெனுஞ்சிகரமண்சேர்தலுஞ்செறிந்த 

நிருதரோடினர் தூடணன்விலக்கவுநில்லார் 
பரி திவாளினர் கேடகத்தடக்கையர்பரந்த 

குருதிநீரிடைவார்கழல்கொழுங்குடர்தொடக்க . 
இதுவும் , அடுத்த கவியும் - குளகம் . 

ள் . ) திரிசிரா எனும் சிகரம் - திரிசிரனென்கிற மலைச்சிகரம் , மண் 
சேர்தலும் - தரையில் விழுந்தவளவிலே, - பரிதி வாளினர் - சூரியன் போல 
விளங்குகிற வாட்படையை யுடையவர்களும் , கேடகம் தட கையர் - கேட 
கத்தைப் பிடித்த பெரியகைகளை யுடையவர்களுமாய் , செறிந்த - முன்பு அடர் 
ந்துநின்ற , நிருதர் - அரக்கர்கள் , தூடணன் விலக்கவும் நில்லார் - தூஷண 
னென்ற சேனாதிபதி ( ஓடன்மி னென்று தங்களை ) மறுக்கவும் நில்லாதவர்க 
ளாய் , ஓடினர் - ஓடினார்கள் ; ( அவர்களிற் சிலருடைய ) , வார் கழல் - நீண்ட 
கால்கள் , பரந்த குருதி நீரிடை - பரவிய இரத்தவெள்ளத்திலே யுள்ள , கொழு 
குடர் - கொழுத்தகுடல்களிலே , தொடக்க - மாட்டிக்கொள்ள , ( எ - று . ) -- 
( அதுகண்டு ), வானவர் கைபுடைத்து ஆர்த்தார் என வருங்கவியோடு முடி 
யும் . 


போரில் நிற்கமாட்டாமல் மிக அஞ்சி ஓடிப்போகிற நிலையிலும் சிலர்க்கு 
அங்ஙனஞ் செல்லவொண்ணாதபடி தற்செயலாய்த் தடைநேர்கிற ஊழ் 
வினையின் கொடுமை , ஈற்றடியில் விளங்கும் ; அடுத்த நான்குகவிகளிலும் 
இதுகாண்க . கைகளிற் படைக்கலம் இருக்கையிலும் போர்க்குத் துணியாத 
அவர்களது ஆற்றலின்மையை விளக்கு தற்கு , பரிதிவாளினர் , கேடகத் 
தடக்கையர் என்ற அடைமொழி கொடுத்தார் . 

( கஙசு ) 


384 


ஆரணிய காண்டம் 


கஎ. கணத்தின் மேனின்றவானவர்கைபுடைத்தார்த்தார் 

பணத்தின்மேனிலங்குழியுறக்கால்கொடுப்பதைத்தார் 
நிணத்தினமேல்விழுந்தழுந்தினர்சிலர்சிலர் நிவந்த 
பிணத்தின் மேல்விழுந்துருண்டனருயிர்கொடுபிழைப்பார் . 
( இ - ள் 

ள் . ) ( அஞ்சியோடிய அரக்கர்களுடைய கால்கள் படுகளத்திற் 
கிடந்த குடல்களிலே சிக்கிய தனைக் கண்டு ) , கணத்தின்மேல் நின்ற வானவர் 
கைபுடைத்து . ஆர்த்தார் - கூட்டமாகத்திரண்டு வானத்தில்நின்ற தேவர்கள் 
( களிப்போடு பரிகசித்துக் ) கைகொட்டி யாரவாரித்தார்கள் ; சிலர் - மற்றும் 
சில அரக்கர்கள் , பணத்தின் மேல் நிலம் குழி உற கால் கொடு பதைத்தார் 
( ஆதிசேஷனது ) படங்களின் மேலுள்ள பூமி குழிபடும்படி தங்கள் கால்களைப் 
பதியவைத்துக்கொண்டு விரைந்தோடினவர்களாய் , நிணத்தின்மேல் விழுந்து 
அழுந்தினர் - ( அங்குக்கிடந்த ) கொழுப்பில் வழுக்கிவிழுந்து ( அச்சேற்றில் ) 
ஆழ்ந்தார்கள் ; சிலர் - வேறு சில அரக்கர்கள் , உயிர் கொடு பிழைப்பார் - உயி 
ரை யழியாதபடி பாதுகாத்துக்கொண்டு பிழைத்தோடுபவர்களாய் , நிவந்த 
பிணத்தின்மேல் விழுந்து உருண்டனர் - உயர்ந்த பிணங்களின்மேல் இடறி 
விழுந்து கீழ்ப்புரண்டார்கள் ; ( எ று . ) 

மேல்நின்ற வானவர் : போர்காண வந்தவர் . இப்பாட்டின் முதலடி 
யை மற்றையடிகளின்பின் இயைத்துப் பொருள் கொள்ளினும் அமையும் . 
பணம் -வடசொல் . கீழிருந்து தாங்குகிற ஆதிசேஷனது முடியளவும் தரை 
குழிபடும்படி யென்பது , பணத்தின்மேல் நிலங் குழியுற என்பதன் 
கருத்து . நிணத்தில் வழுக்கா தபடி குறிக்கொண்டு கால்களை ஊன்ழி யூன்றி 
வைத்து ஓடுகையிலும் வழுக்கி வீழ்ந்து ஆழ்ந்தமை தோன்ற , நிலங்குழியு 
றக் கால்கொடு பதைத்தார் என்றார் . 

( கஙஎ ) 
க.அ. வேய்ந்தவாளொடுவேலிடைமிடைந்தன வெட்ட 

வோய்ந்துளார்சிலருலந்தனருதிரநீர்யாற்றிற் 
பாய்ந்துகால்பறித்தழுந்தினர்சிலர்சிலர்பயத்தா 

னீந்தினார் நெடுங்குருதியங்கடல்புக்குநிலையார் . 
( இ - ள் . ) சிலர் - (அஞ்சி ஓடுகிற) சில அரக்கர்கள் , இடை - இடைவழியி 
லே , வேய்ந்த வாளொடு வேல் - ( முன்பு இறந்துவிழுந்துகிடக்கிற அரக்கர் 
கள் கைகளிற் ) கொண்டுள்ள வாள்களும் வேல்களும் , மிடைந்தன வெட்ட - 
நெருங்கினவையாய் ( த் தமது கால்களை ) ஊறுபடுத்துதலால் , ஓய்ந்துளார் - 
தளர்ச்சியடைந்தார்கள் ; சிலர்- , உலந்தனர் உதிசம் நீர் யாற்றில் - முந்தி 
யிறந்த அரக்கர்களது இரத்தநதியில் , பாய்ந்து - இழிந்து, கால் பறித்து 
கால்கள் இழுக்கப்பட்டு,, அழுந்தினர் - முழுகிப்போனார்கள் ; சிலர்- , பயத் 
தால் - அச்சத்தால் , நெடு குருதி கடல் புக்கு - பெரிய இரத்தக்கடலில் 
இறங்கி , நீந்தினார் - நீந்திச்சென்றவர்கள் , நிலையார் - ( அங்கு ) நிலைக்கொள் 
ளாதவரானார்கள் ; ( எ - று-) - அம் - சாரியை . 


கரன் வதைப்படலம் 


335 


வேய்தல் - அலங்காரமாகத் தரித்தல் , அவர்கள் கையிற்பிடித்த ஆயுதங் 
கள் போர்வெற்றிக்கு உதவாமற் கைகளுக்கு ஓரணிகலம் போலுதல் மாத் 
திர மாயின்மையால் , வேய்ந்த வாளொடுவேல் என்றார் . . ஓய்தல் - ஓட்ட 
மொழிதல் , உலந்தனர் - பெயர்.. அச்சத்தால் இரத்தக்கடலில் இழிந்து நீந்தி 
க்கொண்டே அதனைக் கடந்து . அப்பாற் சென்றாயினும் உயிர்பிழைக்கலா 
மென்று துணிந்து முயன்றவர் - ஆழ்ந்த அப்பரப்பில் தாவரிக்கமாட்டாமல் 
கால்கை ஓய்ந்திட்டனர் என்பது , இறுதிவாக்கியத்தின் கருத்து . ( கங ... ) 
கங.க. கச்சும்வாளுந்தங்காறொடர்ந்தீர்வனகாணா 

ரச்சமென்பதொன்றுருவுகொண்டாலெனவழிவா 
ருச்சவீரன்கைச்சுடுசரநிருதர்நெஞ்சுருவத் 

தச்சுநின்றன கண்டன ரவ்வழித்தவிர்ந்தார் . 
- ( இ - ள் . ) கச்சும் - ( தம் தமது ) இடைக்கச்சும் , வாளும் ( அதிற்சொருகப் 
பட்டுள்ள ) உடைவாளும் , தம் கால் தொடர்ந்து ஈர்வன - (விரைந்தோடுகை 
யில் நழுவிவிழுந்து ) தங்கள் கால்களைச் சுற்றிக்கொண்டு அறுப்பவற்றை , கா 
ணார் - அறியாதவர்களாய் , ( இராமபாணங்கள் தாம் தம்மைத் தடுத்துப்பிடித்து 
அறுக்கின்றன வென்றெண்ணி ), அச்சம் என்பது ஒன்று உருவு கொண்டால் 
என அழிவார் - பயமென்கிற ஒருகுணமே வடிவமெடுத்தாற்போல ( மிக 
அஞ்சி ) மனமழியும் அரக்கர்கள் , ( அவ்விடத்தில் ), நிருதர் நெஞ்சு உருவதச்சு 
நின்றன - ( அங்குக்கிடக்கிற ) அரக்கர்களது மார்பு முழுதுந் - துளைபடும்படி 
தைத்துநின் றவையான , உச்ச வீரன் கை சுடு சரம் - சிறந்தவீரனான இராம 
னது கையினா லெய்யப்பட்ட வெவ்விய அம்புகளை , கண்டனர் - பார்த்த 
வர்களாய் , அ வழி தவிர்ந்தார் - அந்தவழியில் தாம் செல்லுதலை ) நீங்கினார்கள் . 

தொடர்தல் கச்சுக்கும் , ஈர்தல் வாளுக்குமாகக் கொண்டு முறைநிரனி 
றைப்பொருள் கோளாக்குக. தச்சு- போலி . ‘ மருண்டவன் கண்ணுக்கு இரு 
ண்டதெல்லாம் பேய் என்றாற்போல , அதிகபயங்கொண்ட அரக்கர்களுக்குத் 
தமது கச்சும் வாளுமே பயகாரணமாயின ; அதனோடு பிறர்மேல் தைத்து 
நின்ற அம்புகளே தம்மேல் தைக்கின்றாப்போல அச்சந்தந்தன வென்க. 
கச 0 . மண்டியோடினர்சிலர்நெடுங்கடகரிவயிற்றிற் 

புண்டிறந்தமாமுழையிடைவாளொடும்புகுவார் 
தொண்டை நீங்கியகவந்தத்தைத்துணைவநீயெம்மைக் 
கண்டிலேனெனப்புகலெனக்கை தலைக்கொள்வார் . 
(இ - ள் . ) மண்டி ஓடினர் சிலர் -விசைகொண்டு ஓடிய சில அரக்கர்கள் , 
நெடு கட கரி வயிற்றில் - பெரிய மதயானை களின் வயிற்றில் , புண் திறந்த 
( இராமபாணத்தாலுண்டான ) விரணங்கள் வாய்விட்ட , மா முழையிடை 
பெரிய : குகைகளில் , வாளொடும் புகுவார் - ( கையிலேந்திய ) வாட்படையு 
டனே நுழைந்து செல்பவர்களாய் , தொண்டை நீங்கிய கவந்தத்தை - (அரு 


336 


ஆரணியகாண்டம் 


கில்நின்ற ) தொண்டையறுபட்ட உடற்குறையை நோக்கி , துணைவப - நண் 
பனே! நீ எம்மை கண்டிலேன் என புகல் - நீ , எம்மைப்பார்த்திலே னென்று 
சொல் , என - என்று வேண்டி , கைதலை கொள்வார் - தங்கள் 

கைகளை 
தலைமேற் கொண்டு ( அக்கவந்தத்தை ) நமஸ்கரிப்பார்கள் ; (எ - று . ) 

இராமபாணத்துக்குப் பயந்து மலைக்குகையில் : ஓடியொளித்து உயிர் 
பிழைக்கக்கருதிச் செல்பவர் இடையில் பெரியயானையின் வயிற்றில் விர 
ணப்பட்ட தனாலாகிய பெருந்துளையைக் கண்டு அதனையே மலைக்குகை 
யென்று மயங்கி அதனுள்ளே யொளிக்கச் சென்றார்கள் ; அங்ஙனஞ்செல்லு 
கையில் , அருகில்நின்ற தலையற்றவுடற்குறையை நோக்கி , இராமன் எம் 
மைத் தேடிவந்தால் நீ எங்களைக்கண்டிலே னென்று சொல் லென்று வேண் 
டிக் கைகூப்பி வணங்கின ரென்றதனால் , கவந்தத்துக்குக் காணுந்தன்மையும் 
பேசுந்தன்மையும் இல்லை யென்ற இயல்பையும் , அச்சமிகுதியாலாகிய மதி 
மயக்கத்தால் அறிந்திலரென்பது போதரும் . வாளொடும் புகுவார் என்றது , 
அவர்களது போர்த்திறமையை நன்குவிளக்கும் . 

( கச 0 ) 
இனி , தூஷணன் வந்து பொருதலும் அழிதலுங் கூறுகிறர் . 
கசக . அனையராகியவ ரக்கரையாண்டொழிற்கமைந்த 

வினைய நீங்கியமனித்தரைவெருவன்மினன்ன 
நினையுநானுமக்குரைப்பதுமுண்டென நின்றே 

துனையும்வாம்பரித்தேரினன் றூடணன் சொன்னான் . 
( இ - ள் . ) அனையர் ஆகிய அரக்கரை - அத்தன்மையராய் அஞ்சியோடு 
கிற இராக்கதர்களை ( நோக்கி ) , - துனையும் வாம் பரி தேரினன் தூடணன் - 
விரைந்த தாவிச்செல்லுங் குதிரைகள் பூண்ட தேரின்மே லேறியவனான 
தூஷணன் , -ஆண் தொழிற்கு அமைந்த வினையம் நீங்கிய மனித்தரை 
பராக்கிரமத்தொழிற்குப்பொருந்திய தந்திர மில்லாத இம் மனிதர்களுக்கு , 
வெருவன்மின் - (நீங்கள் ) அஞ்சவேண்டா; அன்ன நினையும் நான் - அத்தன் 
மையவற்றை [ அஞ்சவேண்டாத காரணங்களை ) நினைக்கிற நான் , உமக்கு 
உரைப்பதும் உண்டு - உங்களுக்குச் சொல்லவேண்டிய விஷயமும் உள்ளது , 
என - என்று , நின்று சொன்னான் - நிலைநின்று கூறினான் ; ( எ - று . ) 

தூடணன் அரக்கரைச் சொன்னான் - என இயையும் . தங்களைப்போல 
மாயையால் வஞ்சகப்போர்செய்யாமல் கபடமின்றித் தருமயுத்தஞ்செய்தலை 
யே ஒருகுறையாக்கி , ஆண்டொழிற்கமைந்த வினையநீங்கிய மனித்தர் என் 
றான் . மனித்தர்-விரித்தல் . “ அச்சக்கிளவிக்கு ஐந்தும் இரண்டும் , எச்சமில 
வே பொருள்வயினான் " என்ற தொல்காப்பியத்தின்படி அஞ்சுதல் என்ற 
வினைக்கு ஐந்தாம்வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை யென்னும் இரண்டும் 
உரியனவாதலால் , இங்கு மனித்தரை வெருவன்மின் என இரண்டாம் வேற் 
றுமையாற் கூறினார் . வெருவன்மின் - ஏவற்பன்மை . அன்ன- பெயர் . அன்ன 
நினை யும் என்பதை உமக்கு என்பதனோடு இயைத்து, அப்படிப்பட்டவற்றை 


கரன் வதைப்படலம் 


3377 


( அச்சங்களை ) மனத்திற்கொண்ட உங்களுக்கு என்றும் உரைக்கலாம் . உரை 
ப்பதும் உண்டு என்று தொடங்கி அவன் சொன்ன வார்த்தைகளை, அடுத்த 
ஆறுகவிகளிற் காண்க , வாம்- வாவும் . 

( கசக) . 
இதுமுதல் ஆறுகவிகள் - தூடணன் அரக்கர்குத் தைரியங்கூறுதல் . 
கசஉ . வச்சைபாமெனும்பயமனத்துண்டெனவாழுங் 

கொச்சைமாந்தரைக்கோல்வளை மகளிருங்கூசார் 
நிச்சயம்மெனுங்கவசந்தானிலை நிற்பதன்றி 

யச்சமென்னுமீதாருயிர்க்கருந்துணையாமோ. 
( இ - ள் .) வச்சை ஆம் எனும் - பழிப்புக்குக் காரணமா மென்று சொல் 
லப்படுகிற, பயம் - அச்சம் , மனத்து உண்டு - என - தங்கள்மனத்திலே உள் 
ளதாக , வாழும் - உயிர்வாழ்கிற , கொச்சை மாந்தரை - இழிவையுடைய மனி 
தர்களுக்கு , கோல் வளை மகளிரும் - அழகிய வளையல்களை யணிந்த மாதர் 
களும் , கூசார் - அஞ்சமாட்டார்கள் ; ( அன்றியும் ) , நிச்சயம் எனும் மனத் 
துணிவென்கிற , கவசம் தான் - கவசமே , நிலை நிற்பது அன்றி - ( போரில் 
உயிரைப் பாதுகாத்து ) நிற்கக்கூடியதல்லாமல் , அச்சம் என்னும் ஈது - பய 
மென்கிற இக்குணம் , ஆர் உயிர்க்கு அரு துணை ஆமோ - அரிய உயிருக்கு 
அருமையான காக்குந்துணையாகுமோ? - [ ஆகா தென்றபடி ) ; ( எ - று . ) 

அரக்கரைக் கண்டு அஞ்சிப் பழிப்படைபவரான கீழ்மையுள்ள மனிதர் 
களுக்கு அரக்கமாதர்களும் அஞ்சார் ; அங்ஙனமாக , ஆடவராகிய நீங்கள் 
அஞ்சுவதென்னே யென்பது , முன்னிரண்ட்டியின் கருத்து . வசையென் 
பது , எதுகைநோக்கி , வச்சை யென விரிந்தது . கோல் - கோல மென்பதன் . 
விகாரம் . உம் - இழிவுசிறப்பு . அழியாத தைரியமே கவசம் போல் உயிரைப் 
பாதுகாக்குமேயன்றி , அச்சம் அங்கனம் கர்வா தென்பது , பின்னிரண்டடி 
யின் கருத்து . நிச்சயம் - வடசொல் . நிச்சயம்மெனும் , மகரவொற்று - விரித் 
தல் , கவசம் - பகைவர் படைக்கலங்களால் உடம்புஊறடையாதபடி பாது 
காப்பதா தலால் , அங்ஙனம் பாதுகாக்கும் போர்த் துணிவைக் கவசமாக உருவக 
படுத்தினார் . ஆருயிர் - இன்றியமையாமையால் எவ்வகையாலும் ஓம்பப்படும் 
உயிர் . அருந்துணை - கிடைத்தற்கரிய துணை . “ கூற்றுடன்று மேல்வரினுங் 
கூடியெதிர்நிற்கும் , ஆற்ற லதுவே படை என்ற திருக்குறளினாலும் , மன 
வலிமை இன்றியமையாச்சிறப்பினதாதல் அறிக . 

: ( கசஉ ) 
கசங . பூவராவுவேற்புரந்தரனோடுதான் பொன்றா 

மூவரோடுதான் முன்னின்று முட்டிய முனையி 
லேவரோடினரிராக்கதர் நுமக்கிடைந்தோடுந் 

தேவரோடுகற்றறிந்துளிராமெனத் திகைத்தீர் . 
- ( இ - ள் ) பூ அராவு வேல் - பொலிவுபெற்றதும் கூர்மையாக மிக அ.ராவப் 
பட்டதுமான வேலாயுதத்தையுடைய, புரந்தானோடு - தேவேந்திரனுடனும் , 


43 


338 


ஆரணியகாண்டம் 


பொன்றா மூவரோடு - அழிவில்லாத திரிமூர்த்திகளுடனும் , முன் நின்று 
முட்டிய - முன்பு எதிர்நின்று தாக்கிய , முனையில் போரில் , ஏவர் : இராக்கதர் 
ஓடினர் - எந்த அரக்கர் அஞ்சியோடினார் ? ( எவருமில்லை யென்றபடி ) ; நும 
க்கு இடைந்து ஓடும் தேவரோடு - உங்களுக்கு அஞ்சியோடுகிற தேவர்களி 
டத்தில் , சற்று அறிந்துளிர் ஆம்-(அஞ்சியோடு தலைப் பின்பு ) பயின்று அறிந் 
தீர்போலும் , என - என்று சொல்லும்படி , திகைத்தீர் - ( இப்பொழுது ) அஞ்சி 
மதிமயங்கினீர்கள் ; ( எ - று . ) 

தான் என்ற இரண்டும் - உயர்வுசிறப்புப் பொருளை விளக்கும் . புரம் 
தான் - ( பகைவர் ) நகாமழிப்பவன் . மூவர் - தொகைக்குறிப்பு ; அயன் , 
அரி , அரன் . தேவராசனான இந்திரனோடும் , முத்தொழில்செய்யும் முதற் 
கடவுளரான திரிமூர்த்திகளோடும் நேர்ந்த போர்களில் எதிலும் அரக்கரெவ் 
ரும் அஞ்சியோடின தில்லையே ; அப்படிப்பட்ட உங்களுக்கு எதிரில் பல 
முறை அஞ்சியோடுகிற தேவர்களைப் பார்த்துப்பார்த்து அத்தொழிலை நீங்க 
ளும் கற்றுக்கொண்டீர்களோ ? என்றான் . இதனால் , இவனது செருக்கு 
நன்கு விளங்கும். பூவராவுவேற் புரந்தரன் ” என்றும் , பொன்றா மூவர் 
என்றும் அடைமொழி கொடுத்துக் கூறின தனால் , அழிவில்லாத வச்சிரா 
யுதத்தையுடைய இந்திரனுக்கும் அழிவில்லாமையையுடைய மும்மூர்த்திக 
ளுக்கும் என்றும் அஞ்சாத உங்களுக்கு எளியமனிதரைக் கண்டு ஓடுதல் 
இயற்கைக் குணமாகாது செயற்கைக்குணமேயாம் என்றான் . தேவரோடு 
என்றவிடத்து , மூன்றனுருபு ஏழனுருபின் பொருளில் வந்தது ; உருபுமயக் 
கம் : இந்தச் சந்தர்ப்பத்தில் இப்படி மூன்றனுருபு ஏ.ழனுருபின்பொருளில் 
வருதலை " வெருவரும்படி பலகலை விதங்களும் வீடுமனுடன் கற்றார் . 
“ கண்டு தான் அவன் தனோடு கற்பதற்கு உண்ணினானே என்ற இடங்களிலுங் 
காண்க; ( இம்மரபு தெலுங்கிலும் உண்டு . ) ராக்ஷஸர் என்ற வடசொல் , 
இராக்கத ரெனத் திரிந்தது . 

(கசகூ ) 
கசசு . இங்கொர்மானிடற்கித்தனை வீரர்களிடைந்தீ 

ருங்கைவாளொடு போய்விழுந்தூர்புகலுற்றீர் 
கொங்கைமார்பிடைக்குளிப்புறக்களிப்புற்றுங்கொழுங்க 

ணங்கைமார்களைப்புல்லு திரோநல நுகர்வீர். 
( இ - ள் . ) இங்கு ஓர் மானிடற்கு இத்தனை வீரர்கள் இடைந்தீர் நீங்கள் 
இத்தனைபேராயிருந்தும் ஒருமனிதனுக்கு இங்குப்பின்னிட்டோடி , உம் கை 
வாளொடு போய் விழுந்து ஊர் புகல் உற்றீர் - உங்கள் கையிலுள்ள வாட் 
படையுடனே சென்று விரைந்து ஊரிற்புக்கு ஒளிக்கத்தொடங்கிய நீங் 
கள் , - கொங்கை மார்பிடை குளிப்புற - தனங்கள் மார்பிலே அழுந்தும்படி , 
களிப்பு உற்று - களிப்புக் கொண்டு , உம் கொழு கண் நங்கைமார்களை 
மதர்த்த கண்களையுடைய உங்கள் மனைவிமார்களை, புல்லுதிர் நலம் நுகர் 
வீசோ - தழுவி இன்பமனுபவிப்பீர்களோ ? ( எ - று . ) 


கானவதைப்படலம் 


இத்தனை வீரர்களாயிருந்தும் ; கைப்படைக்கலத்தை விழவா திருந்தும், 
ஒருமனிதனுக்கு அஞ்சி யோடி யொளிக்கலுற்று ஆண்மையிழந்த நீங்கள் 
நாணமின்றி எங்ஙனம் உங்கள்மகளிரைச்சேர்வீரென இகழ்ந்தனன். அன்றி 
யும் , இதில் உங்கள் ஆண்மை எதிரியின் முன் நிலைநின்று பொருது வெல்லு 
தற்கு அமையாமல் மெல்லியலாரான மகளிரை , அணைத்தல்மாத்திரத்துக்கே 
அமைந்தது போலு மென் றமையுந்தோன்றும் ; வரைத்தடம்புயம் வளர்த் 
தது மகளிர்போர் பொரவோ " என்றது , இங்குக் கருதத்தக்கது. இந்தச்சந்த 
ர்ப்பத்தில் , வீரர்கள் என்றது , இகழ்ச்சி ; அன்றி , முன்பு பலபோர்களில் 
இந்திரன் முதலியோர் முன்னும் பின்னிடாதிருந்த நிலையைப் பற்றிக்கூறின 
தாகவுமாம் . கைப்படைக்கலத்தை யிழப்பின் ஒருகால் பின்னிடைதலுமாம்; 
அதனையிழவாமலே பின்னிடை தல் மிக்க இழிவா மென்பதை விளக்குவான் , 
உங்கைவாளொடு போய் என்றான் . விழுந்து என்றது , ஒருவர்மேல் ஒருவ 
ராக முட்டி மேல்விழுந்து ஒரு தலை யுணர்த்தும் . புல்லுதிர் என்ற முற்று - வினை 
யெச்சப்பொருள் பட்டது. நங்கைமார், மார் - பலர்பாற் பெயர்விகுதி . ( கசச ) 
கசடு . செம்புகாட்டியகண்ணிணைபாலனெத்தெளிந்தீர் 

வெம்புகாட்டிடை நுழைதொறும் வெரி துறப்பாய்ந்த 
கொம்புகாட்டு திரோதடமார்பிடைக்குளித்த 
வம்புகாட்டு திரோகுலமங்கையர்க்கம்மா . 

ள் .) செம்பு காட்டிய கண் இணை - ( கோபத்தால் மிகக்சி வந்து ) 
செம்பின் நிறத்தை வெளிக்காட்டிய கண்களிரண்டும் , பால் என தெளிந்தீர் 
( அக்கோபத்தை யிழந்ததனால் ) பால்போல (வெளுத்துத் ) தெளிந்திருக்கப் 
பெற்றவர்களே ! குலம் மங்கையர்க்கு - நற்குலத்திற்பிறந்த உங்கள்மங்கை 
மார்க்கு , வெம்பு காட்டிடை நுழை தொறும் வெரிந் உற பாய்ந்த கொம்பு 
காட்டுதிரோ - கொடிய காடுகளினிடையிலே நீங்கள் நுழைந்து செல்லும் 
பொழுதெல்லாம் உங்கள் முதுகிலே நன்றாகப்பட்டுத்தாக்கிய மாக்கொம்புக 
ளாலாகும் புண்ணைக் காட்டுவீர்களோ ? ( அன்றி ) , தட மார்பிடை குளித்த 
அம்பு காட்டுதிரோ - பெரிய மார்பிலே தைத்த அம்புகளா லாகும் வீரணத் 
தைக் காட்டுவீர்களோ ? ( யாதுசெய்வீர் ) ? (எ - று . ) - அம்மா என்றது , பரி 
தாபத்தை விளக்கும் . 

போர்க்குப் பிரயாணப்பட்டுவந்த நீங்கள் மீண்டுசென்று உங்கள் வெற்றி 
யை எதிர்நோக்கும் மனைவிமார்க்கு அப்போரில் மார்பிற்பட்ட சிறந்த புண் 
உணக் காட்டி மகிழ்வித்தலன்றோ சிறப்பு ? அடர்ந்தவனத்தில் நுழைந்தோடு 
கையில் பின்புறத்திலே மாக்கொம்புபட்ட புண்ணைக் காட்டின் இகழ்ச்சிக்கு , 
இடமாமன்றோ? என்றான் . விழுப்புண் முகத்தினும் மார்பினும் பட்ட புண் 
என்ற பரிமேலழகருரையாலும் , புறங்கொடாத போரில்பகைவர்படைக்கலத் 
தாற் புண்படுதற்கு மார்பு சிறந்த இலக்காதல் அறிக.போர்த்திற மழிந்ததோடு 
நில்லாது அதற்குக்காரணமான கோபத்தையுஞ் சிறி துங்கொள்ளாதொழிந்த 


- 



840 

ஆரணிய காண்டம் 
விளித்தான் . செம்பு காட்டிய - செம்புருக்கை - யொத்த , குலமங்கையர் : -குல 
ஸ்திரீகள் : 

( கசரு ) 
கசசு . ஏக்கமிங்கிதன் மேலுமுண்டேயிகன் மனித 

னாக்கும்வெஞ்சமத்தாண்மையவ்வமார்க்குமரி தாத் 
தாக்கரும்புயத்துங்குலத்தலைமகன்றங்கை 
மூக்கொடன்றியும் முதுகொடும் போம்பழிமுயன்றீர் . 

- ள் . ) இகல் மனிதன் - பகைமையையுடைய இந்த மனிதனொரு 
வன் , ஆக்கும் - செய்கிற , வெம் சமத்து ஆண்மை - கொடிய போர்த்தி , 
அமார்க்கும் அரிது ஆ - ( இந்திரன் முதலிய ) அத்தேவர்கள் பலர்க்கும் 
இல்லாததென்று சொல்லும்படி , - தாக்கு அரு புயத்து உம் குலம் தலைமகன் 
தங்கை மூக்கொடு அன்றி- ( எவராலும் ) எதிர்த்துத் தாக்கவொண்ணாத தோள் 
வலிடை 

மையையுடைய உங்கள் குலத்துக்குத் தலைவனான இராவணனது தங்கை 
யாகிய சூர்ப்பணகையின் மூக்கு அறுபட்டுப் போன தனால் வந்த பழிப்பு 
மாத்திரத்தோடு நில்லாமல் , உம் முதுகொடும் போம் பழி முயன்றீர் -நீங்கள் 
முதுகுகாட்டிச்செல்வதனாலு மாகும் பழிப்பை விளைக்கத்தொடங்கிவிட் 
டீர்கள் ; இங்கு இதன் மேலும் ஏக்கம் உண்டே - இங்கு நிகழ்ந்த இதற்கு 
மேலும் ஓர் இரங்கத்தக்கசெயல் உண்டோ? ( இல்லை யென்றபடி ); ( எ - று . ) 

சிறந்த பல தேவர்களெதிரிற் பின்னிடாத நீங்கள் இத்தனிமனிதனெதி 
ரிற் பின்னிடுதலால் , இவனுக்கு உள்ள யுத்தபராக்கிரமம் தேவர்களுக்கும் 
இல்லை யென்னும்படியாகிறது என்பது , இரண்டாமடியின் கருத்து . உங்கள் 
குலத்தலைவனது தங்கை அடைந்த பரிபவத்தை நீங்கள் போர்செய்து பகை 
யழித்தலால் ஒழிக்கவேண்டுவதாயிருக்க , அது செய்யாமல் அவ்வவமானத் 
தோடு நீங்கள் புறங்கொடுத்தோடு தலா லாகும் அவமானத்தையும் விளைக்க 
லுற்றீர்களே யென்பது , பின்னி சண்டடியின் கருத்து . ஏக்கம்-விசனகரமான 
செய்தி : : ஏங்கு - பகுதி , அம் - தொழிற்பெயர்விகுதி . இங்குத் தொழி 
லாகுபெயர் . இதன் மேலும் , உம் - இழிவுசிறப்பு . அமார்க்தம் , உம் - உயர்வு 
சிறப்பு . முதுகொடும் , உம் - இறந்தது தழுவிய எச்சம் . உண்டே , ஏ - எதிர் 
மறை . அரிது என்பதில் , அருமை - இன்மைமேல் நின்றது . தலைமகன் - தலை 
மைகொண்ட ஆடவன் . அரிதா என்பதன் இறுதியில் தகரத்தை மிகுக்கா 
மல் பாடங்கொண்டு , இத்தனை மனிதன் செய்யும் போர்த்திறம் தேவர்களுக் 
கும் இல்லாததா? என்று பொருள் கூறலும் அமையும் . ஸமா மென்ற வட 
சொல் , சம மெனத் திரிந்தது . 

( கசசு ) 
கசஎ . ஆரவாழ்க்கையின்வணிகராயமை திரோவயில்வேல் 

வீரவாட்கொடுவேன் மடுத்துழுதிரோவெறிபோர்த் 


* 


காரன் வதைப்படலம் 


841 


படை 


தீரவாழ்க்கையிற்றெவ்வரைச் செருவிடைப்பறித்த 
வீரவாட்கையிரெங்கனம்வாழ்திரோவிளம்பீர் .. 

ள் . ) எறி போர் தீரம் வாழ்க்கையின் - ( ஆயுதங்களை ) எறிதற்கிட 
மான போரில் தைரியத்தோடுகூடிய வாழ்வினால் , தெவ்வரை செருவிடை 
பறித்த 

கைவர்களிடத்தினின்று போரிலே பறித்துக்கொண்ட , 
வீரம் வாள் - வலிமையையுடைய வாட்படையை யேந்திய , . கையிர் - கையை 
யுடையவர்களே ! ( இங்குப் போரில் தோற்றோடு தலால் க்ஷத்திரிய தருமத் 
தையிழந்த நீங்கள் இனி ) , ஆரம் வாழ்கையின் வணிகர் ஆய் அமைதிரோ - 
முத்து முதலிய பண்டங்களை விற்று வாழும் வர்த்தகர்களாய் அமைவீர்களோ ? 
( அன்றி ) , அயில் வேல் வீரம் வாள் கொடு வேல் மடுத்து உழுதிரோ - கூர்மை 
யையுடைய வேலாயுதத்தையும் வலிமையையுடையவாளாயுதத்தையும் (உழு 
படையாகக் ) கொண்டு விளைநிலத்திலே ஊன்றவைத்து உழும் . வாழ்வீர்க் 
ளோ ? எங்ஙனம் வாழ்தியோ எவ்வாறு வாழ்வீர்களோ ? விளம்பீர் - 
" சொல்லுங்கள் ; ( எ - று . ) 

இப்படி தோற்றோடி வெட்கங்கெட்ட உங்களுக்கு இனிப் போர்வீரராய் 
வாழ வகையில்லை ; இனி, நீங்கள் வாணிகவாழ்க்கைக்குஉரிய வைசியராகவோ 
உழுதுண்டுவாழும் வோளாளராகவோ வாழ்வதே அமைவது என்றான் . ஆர 
வாழ்க்கையின் வணிகராய் என்றதனால் , போரில் முன்னிடாத உங்கள்மார் 
பில் அணிந்துள்ள முத்தாரம்முதலியன பராக்கிரமச்செயலுக்கு விளக்கமா 
காமல் இனி வாணிகஞ்செய்தற்கு உரிய பொருள்களாகவே அமையுமென்பது 
தோன்றும் . ஆரம் - ஹாரம் ; இது , மற்றைய இரத்தினங்களுக்கும் உ.பலக்ஷ 
ணம் . இனி ஆரம் - சந்தனமுமாம் . முத்தும் சந்தனமுமாம் . வாணிகத்துக்குரிய 
சிறந்த பொருள்களின் பாற்படுத்தல்பற்றி , அவைகூறப்பட்டன வென்க. வேல் 
மடுத்து என்ற இடத்து , வேலி யென்ற கழனிப்பெயர் வேல் என விகாரப் 
பட்டதென அறிக . இனி , அயில்வீரவாட்கொடுவேல்மடுத்துஉழுதிரோ என் 
பதற்கு -சிறுவேலையும் வாளையும் கொழுவாகக்கொண்டு நீண்டவேலிலே மா 
ட்டிக் கலப்பையாக்கி அவற்றைக்கொண்டு உழுவீர்களோ வென்று உரைப் 
பாரு முளர் . இதனால் , தோற்றோடும் உங்கள் படைக்கலங்கள் இனிப் போர்க் 
கருவியாகா என்றான் . வெறிபோர் என எடுத்து , வீராவேசங்கொண்டபோர் 
என்றலும் ஒன்று . மூன்றாமடியிற்கூறியது , முந்தியநிலைமை . வீரவாட்கையி 
செங்ஙனம் வாழ்திரோ என்றதனால் 

நீங்கள் உங்கள் சாதி தருமத்தைக் 
கைவிட்டு இழிந்தசாதித்தொழிலை ஏற்று உயிர்வாழத் தொடங்கினாலும் நீங் 
கள் கையிற்படை கொண்டிருத்தல் அங்ஙனம் வாழ்வதற்கு அமைவதாகாதே 
யென்பது தோன்றும் . வணிகர் - வணிக் என்ற வடமொழியொருமைச் 
சொல்லின் மேல் அர் என்னும் பலர்பால் விகுதி பெற்ற பெயர் . கையிர் - கைய 
ரென்பதன் ஈற்றயல்திரிந்த விளி . ஓ . -ஐயம் . தீரம் - வடசொல் , பறித்த 
உயிர்பறித்த எனினுமாம் . 

( கச எ ) 


* 


543 , 


ஆரணியகாண்டம் 


எண்ட்ட 


கசஅ. என்று தானுந்தன்னெறிகடற் சேனையுமிறைநீர் 

நின்று காண்டிரென்னெடுஞ்சிலைவலியெனநேராச் 
சென்று தாக்கினன்றேவருமருள் கொண்டு திகைத்தார் 
நன்று காத்தியென்றி ராமனுமெதிர்செலநடந்தான் . 

ள் . ) என்று - என்று சொல்லி , - நீர் - நீங்கள் , இறை - சிறிதுபொ 
ழுது , நின்று - ஓடாதுநின்று , என் நெடு சிலை வலி - எனது நீண்ட வில்லின் 
வலிமையை , காண்டிர் - காண்பீராக , என - என்றுஞ்சொல்லி , - தானும் தன் 
எறி கடல் சேனையும் - தானும் தனது அலையெறியுங்கடல்போற் பரந்த 
சேனையுமாக , நேர் சென்று தாக்கினன் - (தூஷணன் இராமனுக்கு ) எதி 
ராக எதிர்த்துச்சென்று போர்செய்தான் ; ( அவ்வுக்கிரத்தைக்கண்டு ), தேவ 
ரும் மருள் கொண்டு திகைத்தார் - தேவர்களும் மயக்கமடைந்து பிரமித்தார் 
கள் ; ( அப்பொழுது ), இராமனும்- , நன்று காத்தி என்று - நன்றாக ( உன் 
சேனையைக் ) காத்துக்கொள்வா யென்று சொல்லி , எதிர் செல நடந்தான் - 
( அவனுக்கு ) எதிராக நடந்து சென்றான் ; ( எ - று . ) 

நன்று காத்தி என்றது தனது பராக்கிரமத்தை விளக்கும் வீரவாதத் 
தின்பாற்படும் . தானும் தன் சேனையும் தாக்கினன் - உயர்திணையும் அஃ 
றிணையும் விரவிவந்து சிறப்பினால் உயர்திணை யொருமைமுடிபையே பெற்று 
வந்த திணைவழுவமைதி ; ( நன் - பொது - உ எ . ) 

( கசஅ ) 
இனித் தூஷணனது சேனை அழிதல் கூறுகிறர் . 
காசு . 

ஊடறுப்புண்டமொய்படைக்கையொடு முயர்ந்த 
கோடறுப்புண்டகுஞ்சரங்கொடிஞ்சொடுகொடியின் 
காடறுப்புண்டகாலியறேர்கதிர்ச்சாலி 
சூடறுப்புண்டவெனக்கழுத்தறுப்புண்டது ரகம் . 
( இ - ள் . ) ( இராமபாணங்களால் ) , கை - ( வீரர்களின் ) கைகள் , மொய் 
படையொடும் - வலியப்பிடித்த ஆயுதங்களுடனே, ஊடு அறுப்புண்ட - இடை 
யிலே துணிபட்டன ; குஞ்சரம் - யானைகள் , உயர்ந்த கோடு அறுப்புண்ட - 
ஓங்கிவளர்ந்த தந்தங்கள் துணிபடப்பெற்றன ; கால் இயல் தேர் - காற்றுப் 
போல் விரைந்து செல்லும் தேர்கள் , கொடிஞ்சொடு - கொடிஞ்சியென்னும் 
உறுப்புடனே , கொடியின் காடு - கொடிகளின் தொகுதியும் , அறுப்புண்ட 
துணிபடப் பெற்றன ; துரகம் - குதிரைகள் , கதிர் சாலி சூடு அறுப்புண்ட 
என - கதிர்களையுடைய செந்நெற்பயிர்கள் தலைப்புறம் அறுக்கப்பட்டன 
போல , கழுத்து அறுப்புண்ட - கழுத்தறுபட்டன ; ( எ - று . ) 

*உண்ட என . வந்த ஐந்தனுள் , நான்காவது - பெயர் ; மற்றவை - முற்று . 
படைக்கையொடும் என்றவிடத்து , கைப்படையொடும் என உருபுபிரித்துக் 
கூட்டப்பட்டது . முதல்வாக்கியத்தில் பதாதியினழிவையும் , இண்டாம் 


களுடம்பையும் முற்றுந்துளைத்து அப்பாற்சென்றன ; ( எ - று . ). 

கசன் வதைப் 
படலம் 

343 
வாக்கியத்தில் யானையினழிவையும் , மூன்றாம்வாக்கியத்தில் தேரினழிவை 
யும் , நான்காம் வாக்கியத்தில் குதிரையினழிவையும் ஆக நால்வகைப்படை 
களினழிவை நான்குவாக்கியங்களினாற் கூறினார் . இனி , குஞ்சரம் - யானைகள் , 
ஊடு அறுப்புண்ட - இடையிலறுபட்ட , மொய் படை கையொடும் - வலிய 
( தண்டென்னும் ) ஆயுதத்தைக் கொண்ட துதிக்கையுடனே , உயர்ந்த கோடு 
அறுப்புண்ட - வளர்ந்த தந்தமும் அறுபட்டனவென்று உரைப்பாரும் உளர் . 
குஞ்சரம் - புதரில் வாழ்வது . துரகம் - விரைந்து செல்வது , கொடிஞ்சி - 
தேர்ச்சிகரம் ; அன்றி , கொடிஞ்சி யென்பது - தாமரைமலரின் வடிவமாகச் 
செய்து தேரின் முன்னிடத்து வைக்கப்படுவதோ ருறுப்பெனவும்படும் . 
சாலி - சாலீ என்ற வடசொல் ஈவீறு இகரமாயிற்று . " புரவிமுகஞ்செய்து 
செந்நெலோங்கி விளைகழனி என்றபடி கதிர்முதிர்ச்சியால் தலைசாய்ந்த 
செந்நெற்பயிறும் குதிரையும் வடிவில் ஒத்தலால் , கழுத்தறும்புண்ட குதி 
ரைகளுக்கு முடியறுப்புண்ட சாலிப்பயிர்களை உவமைகூறினார் . ( கசக ) 
கரு . துருவியோடினவுயிர்நிலைசுடுசரந்து ரந்த 
கருவியோடினகச்சையு 

சயுங்கவசமுங்கழவ 
வருவியோடினவெனவழிகுரு தியாறொழுக 
வுருவியோடின கேடகத்தட்டொடுமுடலம் . 
(இ - ள் . ) துரந்த- (இராமபிரானாற் ) செலுத்தப்பட்ட , சுடு சரம் - வெவ் 
விய அம்புகளாகிய , கருவி - படைக்கலங்களிற் சில , உயிர் நிலை துருவி ஓடின 
( அரக்கருடம்பில் ) உயிர்நின்ற மர்மஸ்தாநங்களைத் தேடிக்கொண்டு விரைந்து 
சென்றன ; ( மற்றுஞ்சில அம்புகள் ), கச்சையும் கவசமும் கழல் - ( அரக்கர்க 
ளுடைய ) இடைக்கச்சும் உடற்கவசமும் விலகும்படி , ஓடின - விரைந்துபாய் 
ந்தன ; ( வேறுசில அம்புகள் ) , அழி குருதி ஆறு அருவி ஓடின என ஒழுக - 
( அவர்களுடல் ) சிதைந்ததனாலாகிய இரத்தநதிகள் மலையருவிகளோடின 
போல இடையறாது பெருகும்படி , கேடகம் தட்டொடும் உடலம் உருவி 
ஓடின - ( அவர்களுடைய கையிற்பிடித்த) கேடகமென்னுந்தட்டையும் அவர் 

சுடுசரந்துரந்த கருவி என்பது , மூன்று வாக்கியத்துக்கும் எழுவாயாக 
இயைந்து முதனிலைத் தீவகத்தின்பாற்படும் . கருவி - ஆயுதப்பொதுப்பெயர் . 

ஆய்ந்தகங்கபத்திரங்கள் புக்கரக்கரதாவி 
தோய்ந்ததோய்விலாப்பிறைமுகச்சரஞ்சிரந்துமித்த 
காய்ந்தவெஞ்சரநிருதர் தங்கவசமார்புருவப் 
பாய்ந்தவஞ்சகரிதயமும் பிளந்தனபல்லம் . 
( இ - ள் . ) ஆழ்ந்த - (இராமபிரானால் ) ஆராய்ந்து எடுத்துவிடப்பட்ட , 
கங்கபத்திரங்கள்- (சில ) அம்புகள் , புக்கு - (உடம்பினுள் ) சென்று , அரக்காது" 


ருக . 


344 


ஆரணியகாண்டம் 


ஆவி தோய்ந்த இராக்கதர்களது உயிர்நிலையில் அழுந்தின ; பிறைமுகம் சரம் - 
( இராமன் எய்-த ) ..அர்த்தசந்திரபாண்ங்கள் , தோய்வு இலா - ( அரக்கருடம்பி 
னுட்சென்று ) அழுத்திவிடுதலில்லாமல் , சிரம் துமித்த - அவர்கள் தலைக 
ளைத்துணித்தன ; காய்ந்த வெம் சரம் - ( இராமனெய்த ) மிகக்கொடிய (சில ) 
பாணங்கள் , - நிருதர்தம் கவசம் மார்பு உருவ அரக்கர்கள துகவசத்தை 
யணிந்தமார்பு ஊடுருவும்படி , பாய்ந்த - நுழைந்தன ; பல்லம்.- ( வேறுசில ) 
அம்புகள் , வஞ்சகர் இதயமும்பிளந்தன - வஞ்சனையையுடைய = அரக்கர்களது 
நெஞ்சையும் பிளந்திட்டன ; எ - று . ) 

கங்கபத்ரம் வடமொழிப்பெயர் ; கழுகின் இறகுபோன்ற இறகை 
யுடையதென்றும் , கழுகின் இறகி லொருகூற்றைத் தனக்கு இறகாகக் சட் 
டப்பட்ட தென்றுங் காரணப்பொருளுரைப்பர் . இலா - இல்லாமல் ; - ஈறு 
கெட்ட எதிர்மறை வினையெச்சம் . பிறைமுகச்சரம் - பிறைச்சந்திரன் போல 
நுனிவடிவம் அமையப்பெற்ற அம்பு . காய்ந்த வெம் - ஒருபொருட்பன்மொழி . 
இனி, காய்ந்த என்பதற்கு - வடித்த என்றும் , சினந்த என்றும் , கோபித்து 
எய்யப்பட்ட என்றும் பொருள்கூறவும் அமையும் . அம்பென்ற ஒரு 
பொருளைக் குறிக்கிற கங்கபத்திரம் , சரம் , பல்லம் என்ற பல சொற்கள் 
வந்ததனால் , பொருட்பின்வருநிலையணி . இனி , கங்கபத்திரம் , பிறைமுகச் 
சரம் , சரம் , பல்லம் என்பன - அம்பின் வகைக ளென்றலும் ஒன்று . அரக் 
கர் நிருதர் வஞ்சகர் என்ற ஒருபொருட்பன்மொழிகள் வந்ததும் , பொருட் 
பின்வருநிலையணியின்பாற்படும் . இனி , இப்பாட்டின் முன்னிரண்டடிக் 
ளுக்கு - சில அம்புகள் உயிர் நிலையில் தோய்கையில் சில அம்புகள் மேல் 
நோக்காய்த் தலையைத்துமித்தன வென்றும் , பின்னி ரண்டடிகளுக்கு = சில 
அம்புகள் மார்பை யுருவிப்பாய்கையில் சில அம்புகள் நெஞ்சைப்பிளந்தன 
வென்றுங் கருத்துப்பட வுரைத்தலும் ஒன்று . இதயம் = ஹ்ரு தயம் . ( கருக ) 
கரு . தூடணன் விடுசுடுசரம்யாவையுந்துணிய 

மாடுநின்றவர்வழங்கியபடைகளுமாற 
வாடல்கொண்டனனளப்பரும் பெருவலியாக்கர் 
கூடிநின்றவக்குரைகடல்வறள்படக்குறைத்தான் . 
( இ - ள் . ) தூடணன் விடு சுடு சரம் யாவையும் துணிய - தூஷணன் -- 
எய்த வெவ்விய அம்புகளெல்லாந் துணிபடவும் , மாடு நின்றவர் வழங்கிய 
படைகளும் மாற - அவனருகில் நின்ற அரக்கர்கள் பிரயோகித்த ஆயு தங்க 
ளும் ஒழியவும் , ஆடல் கொண்டனன் - போர்செய்யுந் திருவிளையாடலைக் 
கொண்டவனாய் , ( இராமன் ), அளப்பு அரு பெரு வலி அரக்கர் கூடி நின்ற அ 
குரை கடல் வறள்பட குறைத்தான் - அளவிடுதற்கரிய பெரிய வலிமையை 
யுடைய இராக்கதர்கள் திரண்டுநின்ற அந்த ஒலிக்கிற சேனா சமுத்திரம் வற் 
றிப்போம்படி அழித்தான் ; ( எ.று. ) 


- 


L 



* மீச , ! 
கான்வதைப்படலம் 

345 
மிகக்கொடிய அரக்கர் சேனையைத் தான் தனியாகவே விளையாட்டாக் 
எளிதில் அழித்தா னென்பார் , ஆடல் கொண்டனன் குறைத்தான் என்றார்; 
இனி, ஆடல்கொண்டன னென்பது - இராமனுக்கு ஒருபெயராகவுமாம் . 
உலகம் யாயையுந் தாமுளவாக்கலு , நிலைபெறுத்தலு நீக்கலு நீங்கலா, வல 
கிலா விளையாட்டுடையா ரவர் , தலைவ ரன்னவர்க்கே சரணங்களே என்று 
இந்நூல் கடவுள் வாழ்த்திற் கூறியபடி படைத்தல் காத்தல் அழித்தல்களைத் 
திருவிளையாட்டாகக்கொண்ட திருமாலின் அவதாரமூர்த்தி யென்க. அன்றி 
திருவவதாரத்துக்கு ஏற்ப மனிதனாக நடித்தல் கொண்டவ - அனனினும் 
அமையும் . 

( கருஉ ) 
கருங . ஆர்த்தெழுந்தனர்வானவரருவரை மரத்தோ 

டீர்த்தெழுந்த னகுரு தியின் பெருந்தியிராமன் 
றூர்த்தசெஞ்சர்ந்திசைதொறுந்திசைதொறுந்தொடர்ந்து 
போர்த்தவெஞ்சினத்தரக்கரைப்புரட்டினபுவியில் , 
( இ - ள் . ) ( அதுகண்டு ) , வானவர் - தேவர்கள், 

தேவர்கள் , ஆர்த்து எழுந்தனர் - 
(மகிழ்ச்சியால் ) ஆரவாரித்துக்கொண்டு கிளர்ந்தார்கள் ; குருதியின் பெரு நதி . 
பெரிய இரத்தயாறுகள் , அரு வரை மாத்தோடு ஈர்த்து எழுந்தன் - அழித் 
தற்கரிய மலைகளையும் மரங்களையும் இழுத்துக்கொண்டு சென்றன ; இராமன் 
தூர்த்த செம் சரம் - இராமபிரான் . எய்து . நிறைத்த செவ்விய அம்புகள் , 
திசைதொறும் திசைதொறும் தொடர்ந்து - எல்லாத்திக்குக்களிலும் தொடர் 
ந்து சென்று , போர்த்த வெம் சினத்து அரக்கரை : ( அத்திக்குக்களைத் 
தமது திரட்சியால் ) மறைத்த கொடுங்கோபமுடைய இராக்கதிர்களை புவி 
யில் புரட்டின - தரையிற் புரளும்படி செய்தன; (எ - று . ) 

செஞ்சரம் - வளைவில்லாத . நேரிய அம்பு ; பகைவரிரத்தந்தோய்ந்து 
நுனிசிவந்த அம்பு : துஷ்டநிக்கிரகஞ்செய்து நன்மைபுரியும் அம்பு . - ( கருங ) 

றான்றபாழ்வயிற்றலகையைப்புகல்வதெனமர்வேட் 
டூன்றினாரெலாமுலைந்தனரொல்லையிலொழிந்தார் 
கான்றவின்னுயிர்காலனுங்கவர்ந்துமெய்ம்மறந்தான். 
இ - ள். ) அமர் வேட்டு ஊன்றினார் எலாம் - போரை விரும்பி நிலை 
நின்ற அரக்கர்களெல்லோரும் , ஒல்லையில் விரைவில் , உலைந்தனர். ஒழிந்தார் 
அழிந்தொழிந்தார்கள் : காலனும் - யமனும் , கான்ற இன் உயிர் - ( அவர்க 
ளுடம்பினின்று ) வெளியெழுந்த இனிய உயிரை, கவர்ந்து எடுத்துச்சென்று , 
மெய் மறந்தான் - ( மிக்க சோர்வினால் ) தேகம்பரவசப்பட்டான் ; ( என்றால் ), 
நிணம் சேறு ஆன்ற - ( அவ்வரக்கர்களுடைய ) கொழுப்பின் குழம்பு நிறைந்த , 
பாழ் வயிறு - பாழ்த்த வயிற்றையுடைய , தோன்றும் மால் வரை தெதொகை 
என் துவன் றிய அலகையை - உயர்ந்து காணப்படுகிற பெரிய மலைகளின் 


3:46 


ஆரணியகாண்டம் 


தொகுதிபோல நெருங்கிய பேய்களைப்பற்றி , புகல்வது என் - சொல்ல 
வேண்டுவது என்ன ? ( எ -று . ) 

எதிர்த்த அரக்கரெல்லோரும் அழிந்தார்கள் , உயிர்க்கொலையையே 
தனது தொழிலாகவுடைய யமனும் அவர்களுயிரை இடைவிடாது 
மிகுதியாகக் கவர்ந்து செல்லும் வருத்தத்தினா லாகிய சோர்வால் உயிர்சோர்ந் 
தான் என்ற பொருளைச் சொல்லி , அதனால், அங்ஙனம் அளவின்றியி றந்த 
அவர்கள் நிணத்தை நிரம்பவுண்டு உடல்பருத்த பேய்க்கணம் மிகப்பலவென் 
பதைப்பற்றிச் சொல்லவேண்டுவதில்லை யென்று மற்றொருபொருளைத் 
தண்டாபூபிகாநியாயப்படி எளிதில் தோன்ற வைத்தலால் , தொடர்நிலைச் 
செய்யுட் பொருட்பேரணி ; வடநூலார் காவ்யார்த்தாபத்தியலங்கா ரமென்பர் . 
வரைத்தொகை, பேய்க்கணத்துக்கு உவமம் . துவன்றிய அலகை யென இயை 
யும் . பாழ் வயிறு -ஊனைத்தின்று ஊனைப்பெருக்குங் கொடு வயிறு . அலகை - 
சாதிப்பெயர் , காலன் - ஆயுட்காலத்தைக் கணக்கிடுபவன் , 

( கநிச ) 
கருரு . களிறுதேர்பரிகடுத்தவர் முடித்தலைகவந்த 

மொளிறுபல்படைத்தங்குலத்தரக்கர்தமுடலம் 
வெளிறுசேர்நிணம்பிறங்கியவடுக்கலின் மீதாக் 

குளிறுதேர்கடிதோட்டினன்றூடணன் கொதித்தான் . 
( இ - ள் . ) ( அப்பொழுது ) தூடணன்- , கொதித்தான் - கோபங்கொண் 
டவனாய் , - களிறு - யானைகளும் , தேர் - தேர்களும் , பரி - குதிரைகளும் , 
கடுத்தவர்- கோபித்த இராக்கதவீரர்களுடைய , முடி தலை - கிரீடமணிந்த தலை 
களும் , கவந்தம் - ( அவர்களுடைய ) உடற்குறைகளும் , ஒளிறு - விளங்குகிற , 
பல் படை - பலவகையா யுதங்களை யுடைய , தம் குலத்து அரக்கர்தம் - தங் 
கள் குலத்தில் தோன்றிய சேனைத்தலைவர்களாகிய சிறந்த இராக்கதர்களது , 
உடலம் - உடம்புகளும் , வெளிறு சேர் நிணம் - வெண்ணிறம்பொருந்திய 
( அவர்களுடைய ) கொழுப்பும் , ( என்னும் இவை ) , பிறங்கிய - உயர்ந்து குவிக் 
ததனா லாகிய , அடுக்கலின் மீது ஆ- மலைகளின் மேலாக , குளிறு தேர் கடிது 
ஓட்டினன் - ஆரவாரஞ்செய்கிற தனது தேரை விரைவிற் செலுத்தினான் . 

கடுத்தவர் என்றது , சதுரங்கங்களிலுமுள்ள வீரர்களை . தங்குலம் எனப் 
பன்மையாற்கூறினது, கானையுந் திரிசிரனையுங் கூட்டி , அடுக்கல் - கற்களை 
அடுக்கினாற்போல இருப்பது . 

(கருரு ) 
கருக் . அறங்கொளாதவராக்கைகளடுக்கியவடுக்கல் 

பிறங்கிநீண்டனகணிப்பிலபெருங்கடுவிசையாற் 
கறங்குபோன்றுள தாயினும் பிணப்பெருங்கட்டத் 

திறங்குமேறுமத்தேர்பட்ட தியாதெனவுரைப்பாம் . 
( இ - ள் - ) அறம் கொளாதவர்.- தருமத்தைக் கைக்கொள்ளாத அரக்கர் 
களுடைய , ஆக்கைகள் - உடம்புகள் , அடுக்கிய - (ஒன்றன்மே லொன்றா 


- 


எ 


னின்றதூடணன் றன்னையுநோக்கிய நிமல் 
கான் வதைப்படலம் 

SAY 
கக் ) குவிந்ததனா லாகிய , அடுக்கல் - மலைகள் , பிறங்கி நீண்டன - உயர்ந்து 
நீண்டுள்ளவை , கணிப்பு இல - எண்ணிக்கையில்லாதனவாம் ; ( ஆதலால் ) , 
பெரு கடு விசையால் கறங்கு போன்று உளது ஆயினும் - மிகவும் அதிக 
மான வேகத்தாற் காற்றாடி போலுள்ள தானாலும் , பிணம் பெருகட்டத்து - அந் 
தப்பெரிய பிணக்குவியல்களில் , இறங்கும் ஏறும் - இறங்கி யேறுகிற, அ தேர் 

அந்தத்தூஷணனது இரதம் , பட்டது - அடைந்த சங்கடத்தை, யாது என 
உரைப்பாம் - ( நாம் ) என்னவென்று சொல்லுவோம் ? 

கணிப்பு - பு விகுதிபெற்ற தொழிற்பெயர் . பெருங் கடு - ஒருபொருட்பன் 
மொழி . கறங்கு - கருத்தாப்பொருள் விகுதி புணர்ந்து கெட்ட பெயர் :: 
கறங்குதல் - சுழலுதல் . காற்றாடி , இங்குத் தடையின்றி விரைந்து உருண்டு 
செல்லுதற்கு உவமம் . அத்தேர் பிணப்பெருங்குவியலில் ஏறியிறங்கு தலால் 
மிக்கபாடுபட்ட தென்பார் , பட்ட தியாதெனவுரைப்பாம் என்றார் . ( கடுசு ) 
– எ . அரிதினெய்தினனையைந்துகொய்யுளைப்பரிமா 

வுருளுமாழியதொரு தனித்தேரினனுலகத் 
திருளை நீக்கியவிந்துவிற்பொலிகின்றவிராமன் 

றருளும்வார்கணைக்கூற்றெதிராவிசென்றென்ன . 
( இ - ள் . ) ( தூஷணன்) , - கொய் - கத்தரிக்கப்பட்ட , உளை - பிடரி 
மயிரையுடைய , ஐயைந்து பரிமா - இருபத்தைந்து குதிரைகளைப் பூட்டிய 
தும் , உருளும் ஆழியது - எளிதில் உருளுஞ் சக்கரமுடைய துமான , ஒரு 
தனி தேரினன் - ஒப்பில்லாத தனிப்பட்ட ஒருதேரையுடையவனாய் , உல 
கத்து - பூமியிலுள்ள , இருளை - இருட்டை , நீக்கிய - ஒழிக்கின்ற, - இந்து 
வின் - சந்திரன் போல , பொலிகின்ற - விளங்குகிற, இராமன் - இராமனது , 
தெருளும் வார்கணை தெளிவாக விளங்குகிற நீண்ட அம்பாகிய , கூற்று 

- யமனுக்கு எதிரிலே , ஆவி சென்று என்ன - உயிர் வலியச் சென்றாற் 
போல , அரிதின் எய்தினன் - வெகுசிரமப்பட்டு வந்து சேர்ந்தான் ; ( எ - று . ) 

இராமனுக்குச் சந்திரனுவமை , குளிர்ச்சியைத் தந்து உயிர்களை மகிழ் 
வித்தற்கு . குறித்த இலக்கைத்தவறாது அழித்தல் பற்றி இராமபாணத்துக்குக் 
கூற்றுவனை ஒப்புமை கூறினார் . இவன் சென்ற செலவு இராமபாணத்தால் 
உடனேயழி தற்குக் காரணமா தலால் , ‘ கூற்றெதி ராவிசென் றென்ன என 
உவமை கூறினார் . கூற்று - உடலுயிர்களைக் கூறாக்குபவன் . இந்து - வட 
சொல் . 

( கரு எ ) 
கரு அ . சென்ற தேரையுஞ்சிலையுடைமலையெனத்தேர்மே 


- 


னன்றுநன்று நின்னிலையெனவருளிறைநயந்தா 
னென்றகாலத்தவ்வெய்யவன் பகழிமூன்றெய்தான் . 


348 


ஆரணியகாண்டம் 


( இ - ள் . ) சென்ற தேரையும் - ( அங்ங்னம் எதிரில் ) வந்த தேரையும் , 
சிலை உடை மலை என வில்லை யேந்தியதொரு மலைபோல , தேர்மேல் நின்ற - 
அத் தேரின் மீது (வில்லேந்தி ) நின்ற , தூடணன் தன்னையும் - தூஷணனை 
யும் , நோக்கிய - பார்த்த , நிமலன் - குற்றமற்றவனான ஸ்ரீராமன் , --மின் நிலை 
நன்று . நன்று , என - உனது உறுதிநிலைமை மிக நன்றாயிருந்தது என்று , 
அருள் - கருணையோடு , இறை நயந்தான் - ( அவனைச் ) சிறிதுமதித்தான் , 
என்ற காலத்து - ஆகிய அச்சமயத்தில், அ வெய்யவன் : - அந்தக்கொடிய 
தூஷணன் , பகழி மூன்று எய்தான் - மூன்று அம்புகளைத் தொடுத்தான் ; ( எ - 

று ) 
சிலையுடைமலை - இல்பொருளுவமம் . நிமலன் - கருமத்தொடர்பு அற்ற 
வன் ; அடியார்களது கருமங்களையும் அழிப்பவன் . நன்று நன்று - அடுக்கு ; 
உவகைபற்றியது . அருளிறை என்பதற்கு - கருணைக்கடவுளென்று பொருள் 
-P , அதனை நிமலன் என்ற பெயர்க்கு விசேடணமாக்கினும் அமையும் . ( ) 
கருகூ . தூர வட்டவெண்டிசைகளைத்தனித்தனிசுமக்கும் 

பாரவெட்டினோடிரண்டினினொன்று பார்புரக்கப் 
பேரவிட்டவனுதலணியோடையிற்பிறழும் 

வீரபட்டிகைபட்டனவிண்ணவர் வெருவ . 
( இ - ள் . ) தூரம் - நெடுந்தூரம் நீண்டனவும் , வட்டம் - வட்டவடிவமாக 
அமைந்தனவும் ஆகிய , எண் திசைகளை - எட்டுத்திக்குக்களை யும் , தனி தனி 
சுமக்கும் - தனித்தனியே சுமக்கின்ற , பாரம் சுமையையுடைய , எட்டி 
னோடு - அஷ்டதிக்கஜங்களோடு சேர்ந்த , இரண்டினின் - ( பூமியைச் சுமக்கிற 
ஆதிசேஷன் ஆதிகூர்மம் என்ற ) இரண்டனுள் , ஒன்று - ஒன்றாகிய ஆதி 
சேஷனை ( ஆதிசேஷாம்சமான பாதுகையை ) , பார் புரக்க - பூமியை அர் 
சாளும்படி , பேர விட்டவன் - ( அயோத்திக்குத்) திருப்பியனுப்பியவனான 
ஸ்ரீ ராமனது, நுதல் - நெற்றியில் , அணி - அணிந்துள்ள ஓடையின் பிறழும் 
வீரபட்டிகை - ( யானையின் ) நெற்றிப்பட்டம் போல விளங்குகிற வீரபட்டத் 
தில் , விண்ணவர் வெருவ பட்டன - தேவர்களும் அஞ்சும்படி ( அந்தமூன்று 
அம்புகளும் ) தாக்கின ; ( எ - று . ) 

எட்டுத்திக்குக்களிலும் எட்டுயானைகளும் நடுவில் ஆதிசேஷனும் அதன் 
கீழ் ஆதிகூர்மமுமாக இவை பூமியின் கீழிருந்து அதனைத் தாங்குகின்றன 
வென்பது , நூற்சொள்கை . எம்பெருமானது திருவடிநிலை ஆதிசேஷனது 
வடிவமென்பதை , சென்றாற் குடையாம் இருந்தாற் சிங்காதனமாம் , நின் 
றால் மாவடியாம் ...... திருமாற்கு அரவு , ” “ சென்றாற் குடையாம் கடற்புணை 
யாம் திருத் தீவிகையாம் , நின்றால் இருதிருப்பாதுகையாம் ....... அரங்கே 
சர்க்கு அரவரசே " என்றவற்றால் அறிக . இராமன் வனவாசஞ்சென்று சித் 
திரகூடத்தில் வசிக்கையில் அயோத்தியினின்று வந்து பரதன் இராமனை 
ஊருக்கு மீண்டுவந்து முடிசூடியாசாளும்படி மிகவும் பிரார்த்திக்க , அப்பெரு 
மான் அதற்குச் சம்மதியாமல் தனது பாதுகையைப் பரதனுக்குக் கொடுத் 


காரன்வதைப்படலம் 


349; 


துச். சமாதானஞ்சொல்லி -- யனுப்பிவிட்,. அப்பாதாழ்வான் -அத்திருவடி 
நிலையைத் திருவயோத்திக்குக் கொணர்ந்து சிங்காதனத்தில் எழுந்தருளப் 
பண்ணி அதற்ரு முடிசூட்டி அதனையே அரசனாகப்பாவித்துத் தான் அதற் 
குக் கீழ்ப்படிந்து இராமன் மீண்டுவருமளவும் இராசாங்ககாரியம் பார்த்துவந் 
தனனாதலால் , ஒன்று பார்புரக்கப் போவிட்டவன் என்றார் . நுதலணி பட் 
டிகை யென இயையும் . வீரபட்டிகை - வெற்றிபெற்ற வீரர் அதற்கு அறி 
குறியாக நெற்றியி லணியும் பொற்றகடு . இராமபிரானது நெற்றிப் பட்டத் 
துக்கு யானைநெற்றிப்பட்டத்தை உவமைகூறிய தனால் , இராமன் யானை 
போல்வா னென்பதும் விளங்கும். இனி , எட்டுத்திக்குக்களையுந்தாங்குகிற 
திக்கஜங்களோடு ஒப்ப உலகத்தைத் தாங்குகிற ( பாதுகாக்கிற ) தனது திவ் 
வியாயுதங்களாகிய சங்கசக்கரங்களில் ஒன்று ( ஒன்ற னம்சமான 
னென் றபடி ) பூமியையாளுமாறு தாம் விலகிவிட்ட இராமபிரானென்று 
உரைத்தலு முண்டு . பரதசத்துருக்கினர் சங்கசக்கராம்சமா தலை வளையொடு 
திகிரியும் வடவை தீதா , விளை தரு கடுவுடை விரிகொள் பாயலும் , இளை 
ஞர்க ளெனவடி பரவ வேதி நாம் , வளைமதி லயோத்தியில் வருது மென் 
னன் ” என்ற திருவவதாரப்படலச் செய்யுளால் உணர்க . எட்டு , இரண்டு - 
எண்ணலளவையாக 
யாகு பெயர்கள் , 

( கருக ) 
கசு 0 . எய்தகாலமும்வலியுநல்லென நினைந் திராமன் 

செய்தசேயொளிமுறுவலன்கடுங்கணைதெரிந்தா 
னொய் தினங்கவனொறிற்பரித்தேர்பட நூறிக் 

கையின் வெஞ்சிலையறுத்தொளிர்கவசமுங்கடிந்தான் . 
( இ - ள் . ) எய்த ( இவ்வரக்கன் ) அம்பெய்த , காலமும்- , வலியும் - 
( இவனது ) வலிமையும் , நல் - நல்லன , என -என்று, நினைந்து - எண்ணி , இரா 
மன்- , செய்த சேய் ஒளி முறுவலன் - அழகிய ஒளியையுடைய புன்சிரிப் 
புச்செய்தவனாய் , கடு கணை தெரிந்தான் - கொடிய பாணங்களை ஆராய்ந்து 
தொடுத்து , ( அவற்றால் ) , அங்கு - அப்பொழுது, நொய்தின் 
அவன் - அந்தத் தூஷணனது , நொறில் பரி தேர் -விரைந்து செல்லுங் குதிரை 
கள்பூட்டிய தேரை , பட - அழியும்படி , நூறி - சிதைத்து , கையின் வெம் 
சிலை அறுத்து - அவன் கையிலிருந்த கொடியவில்லையுந் துணித்து , ஒளிர் 
கவசமும் கடிந்தான் - விளங்குகிற கவசத்தையும் அழித்தான் ; ( எ - று . ) 

இவனெய்த அம்புகள் தன துவீரப்பட்டிகையிற் பட்டமைபற்றி , எய்த 
காலமும் வலியும் நல்லன வென இவனை மதித்தவாறு . நல் - பண்படியாகிய 
பகுதியே வினைமுற்றுத்தன்மைப் பட்டதென்றாவது , நல்லஎன்ற பலவின் 
பால் முற்றின் தொகுத்த லென்றாவது கொள்க . சேயொளியென்பதில் , 
சேய் எனத்திரிந்த செம்மையென்னும் பண்புப்பெயர், இங்கு - அழகின் 
மேலது . இனி , சிவந்தவாயினுள்ளாகச் செய்யும் சிறு சிரிப்புச் சேயொளி 
முறுவ லெனப்பட்ட தென்றலு மொன்று . - செய்த முறுவலன் - முறுவல் 
செய்தவன் ; விகு திபிரித்துக் கூட்டல் , நொறில் - உரிச்சொல் . ( கசு 0 ) 


- விரைவாக , 


350 


ஆரணிய காண் 

காண்டம் - 


கசுக . தேவரார்த்தெழமுனிவர்கடிசைதொறுஞ்சிலம்பு 

மோவில்வாழ்த்தொலிநாற்கடன் முழக்கெனவோங்கக் 
காவடாவிதுவல்லையேனீயெனக்கணையொன் 
றேவினானவனெயிறுடைநெடுந்தலையிழந்தான் . 
இ - ள் . ) தேவர் ஆர்த்து எழ - தேவர்கள் மகிழ்ந்து ஆரவாரித்துக்கி 
ளரவும் , - முனிவர்கள் திசைதொறும் சிலம்பும் - இருடிகள் எல்லாத்திக்குக் 
களிலும் நின்று ஆரவாரித்துக்கூறுகிற , ஒவு இல் வாழ்த்து ஒலி - ஒழிவில்லாத 
ஆசீர்வாதத்தின் சத்தம் , நால் கடல் முழக்கு என ஓங்க - நான்குகடல்க 
ளின் ஆரவாரம்போலமிக்குவிளங்கவும் , - நீ வல்லையேல் இது கா 

அடா 
என - நீ வல்லவனாவையானால் இந்த அம்பைக் காத்துக்கொள்ளடா என்று 
வீரவாதங்கூறி, -- கணை ஒன்று ஏவினான் - ( இராமன் ) ஓர் அம்பைத் தொடுத் 
தான் ; ( அதனால் ), அவன் - அத்தூஷணன் , எயிறு உடை நெடு தலை இழந் 
தான் - கோரதந்தங்களையுடைய பெரிய தலையை யிழந்தான் ; ( எ - று . ) 

நாற்றிசையிலும் நின்று நான்குவே தங்களின் மந்திரங்களைக் கொண்டு 
ஆசீர்வாதங்கூறும் பேரொலிக்கு நாற்கடல்முழக்கு உவமைகூறப்பட்டது . 
வல்லை - முன்னிலையொருமைப் பண்படிக்குறிப்பு முற்று . 

( கசுக ) 


வேறு 


. 


இனிக் கான் தனதுசேனையுடன் வந்துபோர்செய்தலும் அழிதலுங்கூறுகிறர் . 
க • உ . தம்பிதலையற்றபடியுந் தயா தன்சே 

யம்புபடையைத்துணிபடுத்ததுமறிந்தான் 
வெம்புபடைவிற்கைவிசயக்கரன் வெகுண்டான் 

கொம்பு தலைகட்டியகுலக்கரிகடுப்பான் . 
( இ - ள் . ) கொம்பு - தந்தங்களை , தலை கட்டிய - முகத்தினிடத்தே உறுதி 
யாகக்கொண்ட , குலம் . கரி - சிறந்த சாதியில் தோன்றிய திக்குயானைகளை , 
கடுப்பான் - ஒப்பவனாகிய , வெம்பு படை வில் கை விசயம் கான் - உக்கிரங் 
கொண்ட பல வகையாயுதங்களையும் வில்லையும் ஏந்திய கைகளையும் வெற்றி 
யையுமுடைய கரன் , - தம்பி தலை அற்ற படியும் . - ( தனது ) தம்பியான தூட 
ணன் ( இராமபாணத்தால் ) தலை துணிபட்ட விதத்தையும் , தயரதன் சேய் 
அம்பு படையை துணிபடுத்ததும் - தசரதனது குமாரனான இராமனது பா 
ணம் இராக்கதசேனையைத் துண்டுபடுத்தியதையும் , அறிந்தான் - அறிந்து , 
வெகுண்டான் - கோபித்தான் ; ( எ - று . ) 

சேய் - செய்யவன் : முருகக்கடவுளின் பெயர் மைந்தனுக்கு வழங்கும் . 
கானுக்கு உவமையாகக் கூறிய குலக்கரியை ‘ கொம்பு தலைகட்டிய என விசே 
டித்ததனால் , கானது முகத்தில் வெளிப்பட்டுக்காணப்படுகிற கோரதந்தங் 
கள் யானைத்தந்தம் போல்வன என்பதும் விளங்கும் . 


கரன்வதைப்படலம் 


351 


இதுமுதல் கங - கவிகள் - கீழ்ப்படலத்து ஙக -- ஆங் கவிபோன்ற கலி 
விருத்தங்கள் . 

( கசு ) 
ககூகூ . அந்தகனுமுட்கிடவரக்கர்கடலோடுஞ் 

சிந்து ரம்வயப்புரவிதேர் திசைபரப்பி 
யிந்துவைவளைக்குமெழிலிக்குலமெனத்தான் 
வந்துவரிவிற்கைமதயானையைவளைத்தான் . 
( இ - ள் . ) -( கோபங்கொண்ட கான் ) , அந்தகனும் உட்கிட - யமனும் 
அஞ்சும்படி , அரக்கர் கடலோடும் - இராக்கதர் கூட்டத்துடனே , சிந்துரம் 
யானைகளையும் , வய புரவி - வலிய குதிரைகளையும் , தேர் - தேர்களையும் , 
திசை பரப்பி - எல்லாத்திக்குக்களிலும் பரவிவரச்செய்து , - இந்துவைவளைக் 
கும் எழிலி குலம் என - சந்திரனைச் சூழ்கிற மேகங்களின் கூட்டம் போல் , 
தான் வந்து.-- , வரி வில் கை மதம் யானையை வளைத்தான் - கட்டமைந்த 
வில்லையேந்திய கையையுடைய மதயானை போன்ற இராமபிரானைச் சூழ்ந்து 
கொண்டான் ; (எ - று . ) 

சந்திரன் - குளிர்ந்த அழகிய இராமபிரானுக்கும் , மேகக்கூட்டம் - கரிய 
பெரிய அரக்கர் தொகுதிக்கும் உவமை . விந்துரம் - வடசொல் ; சிந்துதேச 
த்தில் மிகுதியாக உண்டாவது . எழிலி- எழுச்சியையுடையது . கடல் , யானை - 
உவமையாகுபெயர்கள் . 

(கசுகூ ) 
கசுச . அடங்கலில் கொடுந்தொழிலாக்கரவ்வனந்தன் 

படங்கிழிதரப்படி தனிற்பலவிதப்போர் 
கடங்கலுழ்தடங்களிறுதேர்பரிகடாவித் 

தொடங்கினர்நெடுந்தகையும் வெங்கணைது ரந்தான் . 
( இ - ள் . ) அடங்கல் இல் - அடங்கு தலில்லாமல் மேன்மேல் வளர்கிற , 
கொடு தொழில் - தீச்செயல்களை யுடைய , அரக்கர் - இராக்கதர்கள் , அ அனந் 
தன் படம் கிழி தா - அந்த ஆதிசேஷனது படம் கிழிபடும்படி , படிதனில் - 
பூமியில் , கடம் கலுழ் தட களிறு - மதநீர்பொழிகிற பெரியயானைகளையும் , 
தேர் - தேர்களையும் , பரி - குதிரைகளையும் , கடாவி - மிகுதியாகச்செலுத்தி , 
பல விதம் போர் தொடங்கினர் - பலவகைப்பட்ட யுத்தத்தைச் செய்யத் 
தொடங்கினார்கள் ; நெடு தகையும் - பெருமைக்குணமுள்ள இரர்ம்பிரா 
னும் , வெம் கணை துரந்தான் - கொடிய அம்புகளை விரைந்து எய்தான் . 

கிழ் மிகப்பல அரக்கர் இராமனொருவனால் அழிந்ததைப் பிரதியக்ஷமாகக் 
கண்டும் தாம் அடங்காமல் போர்க்கு எழுந்தமைபற்றி , அடங்கலில் கொடுந் 
தொழிலாக்கர் என்றது மிகப்பொருந்தும் . அவ்வனந்தன் - அகரச்சுட்டு , பிர 
சித்தியைக் காட்டும் ; கீழிருந்து நிலவுலகத்தைத் தாங்கும் ஆதிசேஷனென்ற 
படி, அநந்தன் பிரளயகாலத்திலும் அழிவில்லாதவன் . அந்தம் - அழிவு . 
அவ்வனந்தன் படங்கிழிதா என்றது . ஓரிடத்தே ஒருங்கே திரண்ட பார 


352 


ஆரணியகாண்டம் 


மிகுதிபற்றி . கடம் - கன்னம் ; வடசொல் : மதநீர்க்கு இடவாகு பெயர், நெடுந் 
தகை - பண்புத்தொகையன்மொழி . படி - படிந்துள்ளது . 

( க்க ச ) 
ககரு . துடித்தனகடக்கரி துடித்தனபரித்தேர் 

துடித்தனமுடித்தலை துடித்தனதொடித்தோ 
டுடித்தனமணிக்குடர் துடித்தனதசைத்தோ 

றுடித்தனகழற்றுணை துடித்தனவிடத்தோள் . 
( இ - ள் . ) ( இராமபாணங்களால் ) , 

ராமபாணங்களால் ) , கடம் கரி - மதயானை கள் , துடித் 
தன - பதைத்து விழுந்தன ; பரி தேர் - குதிரைகள் பூண்ட தேர்கள் , துடித் 
தன - துள்ளிக்கீழ்விழுந்தன ; முடி தலை - கிரீடத்தையணிந்த தலைகள் , துடித் 
தன - பதறி விழுந்தன ; தொடி தோள் - தொடியென்னும்வளையை யணிந்த 
தோள்கள் , துடித்தன- ; மணி குடர் - சிறந்தகுடல்கள் , துடித்தன.- ; 
தசை தோல் -- தசையோடுசம்பந்தப்பட்ட தோல்கள் ,. துடித்தன - ; கழல் 
துணை - இரண்டுகால்களும் , துடித்தன- ; ( அப்பொழுது பல அரக்கர்க்கும் ) , 
இடம் தோள் துடித்தன - இடப்புறத்துத்தோள்கள் துடித்தன ; ( எ - று . ) 

தொடி - வீரவளை . தசை - சதை ; ஆடவர்க்கு இடத்தோள் துடித்தல் , 
தீநிமித்தம் . தேருக்குத் துடித்தல் , முறிந்துவிழுதல் . : 

( கசுரு ) 
கசுசு . வாளின்வனம்வேலின்வனவார்சிலைவனந்திண் 

டோளின்வனமென்றிவைதுவன்றிநிருதப்பே 
ராளின்வனநின்றதனையம்பின்வனமென்னுங் 
கோளின்வனவன் குழுவினிற்குறைபடுத்தான் . 

- ள் . ) வாளின் வனம் - வாட்படைகளின் தொகுதியும் , வேலின் 
வனம் - வேற்படைகளின் தொகுதியும் , வார் சிலை வனம் -நீண்ட விற்படை 
களின் தொகுதியும் , திண் தோளின் வனம் - வலிய தோள்களின் தொகுதி 
யும் , என்ற இவை - என்ற இவைகள் , துவன்றி - நெருங்கப்பெற்று, நிருதர் 
பேர் ஆளின் வனம் நின்றதனை - அரக்கர்களாகிய பெரிய ஆட்களின் தொகுதி 
எதிர்நின்றதை , ( இராமன் ), அம்பின் வனம் என்னும் - (தனது) பாணங் 
களின் தொகுதி யென்கிற, கோளின் வனம் வல் குழுவினில் - கொலைத் 
தொழிலையுடைய அழகிய வலிய கூட்டத்தால் , குறைபடுத்தான் துணித் 
திட்டான் . ( எ - று ) 

வனம் என்றது , அடர்ந்தவலிய தொகுதியை. என்றிவை - தொகுத்தல் . 
ககூஎ . தானுருவுகொண்ட தருமந்தெரிசரந்தான் 

மீனுருவுமேருவைவிலங்குருவுமேலாம் 
வானுருவுமண்ணுருவும்வாளுருவிவந்தா 

ரூனுருவுமென்னுமிதுணர்த்தவுமுரித்தோ. 
- ( இ - ள் . ) தான் உருவு கொண்ட தருமம் - தருமந்தானே ஒருபுருஷ 
வடிவங்கொண்டாற்போன்ற இராமமூர்த்தி , தெரி - ஆராய்ந்து எடுத்து எய்த, 


. 


கான்வதைப்படலம் 


353 


சரம் - அம்பு , தான்- , மீன் உருவும் -நக்ஷத்திரங்களையும் உருவிச்செல்லும் , 
மேருவை விலங்க உருவும் - மகாமேருமலையையும் குறுக்காக உருவிச்செல் 
லும் ; மேல் ஆம் வான் உருவும் - மிகவுயரத்திலுள்ள மேலுலகத்தையும் 
உருவிச்செல்லும் ; மண் உருவும் - பூமியையும் உருவிச்செல்லும் ; ( என் 
முல் ) , வாள் உருவி வந்தார் ஊன் உருவும் என்னும் இது - வாட்படைகளை 
உறை கழித்தெடுத்துவந்த அரக்கர்களது உடம்பை ஊடுருவிச்செல்லு மென் 
பது , உணர்த்தவும் உரித்தோ - கூறுதற்கும் உரியதோ ? ( எ - று . ) 

நக்ஷத்திரம் முதலியவற்றைத் தடையற முழுதுந் துளைத்துச்செல்ல 
வல்ல கூரிய விசையுள்ள இராமபாணம் அரக்கருடலைத் துளைத்த தென்பது 
சொல்லவேண்டாமலே பிரசித்தமாய்த் தானேவிளங்கு மென்று தண்டா 
பூபிகாநியாயங்கொண்டு சாதித்தலால் , தொடர் நிலைச் செய்யுட்பொருட்பே 
மணி . தானுருவுகொண்ட தருமம் - தருமமூர்த்தியாகிய இராமன் . மீன் - 
விண்மீன். விலங்குருவும் - தொகுத்தல் . ஊன் - தசையின் பெயர் , உடம்பு 
க்கு ஆகுபெயராம் . ஓ - எதிர்மறை . 

( கசு எ ) 
கசு.அ. அன்றிடைவளைந்தவர் குலங்களொட்டங்கச் 

சென்றுலைவுறும்படிதெரிந்துகணைசிந்த 
மன்றிடை நலிந்து வலியோர்களெளியோரைக் 

கொன்றனர் நுகர்ந்தபொருளிற் கடிதுகொன்ற . 
- ( இ - ள் . ) அன்றிடை - அப்பொழுதில், வளைந்தவர் - ( தன்னைச் ) சூழ் 
ந்த அரக்கர்கள் , குலங்களொடு - ( தந்தமது ) கூட்டங்களுடனே, அடங்க 
எல்லோரும் , சென்று உலைவு உறும்படி- அழிந்துபோம்படி , கணை தெரிந்து 
சிந்த - ( இராமன் ) அம்புகளை ஆராய்ந்தெடுத்துப் பிரயோகிக்க , ( அந்த அம்பு 
கள் ) , வலியோர்கள் எளியோரை மன்றிடை நலிந்து கொன் றனர் நுகர்ந்த 
பொருளின் - வலியவர்கள் எளியவர்களை வெளியிடத்திலே வருத்திக்கொன்று 
( அவர்களிடத்தினின்று கவர்ந்து தாம் ) அனுபவித்த செல்வம் ( அவரை 
விரைவில் எளிதில் அழித்தல் ) போல ,கடிது கொன்ற -விரைவாகக் கொன்றன . 

பின்னிரண்டடிகளிற் கூறிய உவமை , கடிது குலத்தோடு கொல்லுதல் 
மாத்திரத்துக்கு வந்தது . வலியார் எளியாரைத் துன்புறுத்திக் கவர்ந்த 
பொருள் அக்கவர்ந்தாரை வம்சநாசப்படுத்துதல் , இயல்பு . நவிந்து கொல்லு 
தற்கு எளிய இடமாதல்பற்றி மன்றையெடுத்துக் கூறினார் . இடை - 
ஏழனுருபு .. 

( கசு அ ) 
கசு கூ . கடுங்கரனெனப்பெயர்படைத்தகழல்வீர 

னடங்கலுமாக்கரழிவுற்றிடவழன்றா 
னொடுங்கலினிணக்குரு தியோதம் தினுள்ளா 

னெடுங்கடலின் மந்தரமெனத்தமியனின்றான் . 
( இ . - ள் . ) , அரக்கர் அடங்கலும் அழிவு உற்றிட - இராக்கதரெல்லோ 
ரும் அழிவடைய , 

,, அழன் றான் - கோபங்கொண்டவனாய் , ஒடுங்கல் இல் 
45 


1 


- 


354 

ஆரணியகாண்டம் 
நிணம் குருதி ஓதமதின் உள்ளான் - குறைதலில்லாமல் மேன்மேல் - அதிகப் 
படுகிற கொழுப்போடுகூடிய இரத்த வெள்ளத்தினிடையிலே யுள்ளவனான , 
கடு கான் என் பெயர் படைத்த கழல் வீரன் - கொடிய கானென்று பேர் 
பெற்ற வீரக்கழலையுடைய வீரன் , நெடு கடலில் மந்தரம் என - 

பெரிய கட 
லினிடையில் மந்தாலைபோல , தமியன் நின்றான் . தனித்தவனாய் நின்றான் 

பாற்கடலைக்கடைகையில் அதனிடையில் மந்தரகிரி மத்தாய்நின்றது . 
கஎ0 . செங்கணெரிசிந்தவரிவிற்பகழிசிந்தப் 

பொங்குகுருதிப்புணரியுட் புகையுநெஞ்சன் 
-- கங்கமொடுகாகமிடையக்கடலினோடும் 

வங்கமெனலாயதொருதேரின்மிசைவந்தான் . 
( இ - ள் . ) புகையும் நெஞ்சன் - கோபாக்கினிமூளும் மனமுடைய 
அந்தக்கான் , - செம் கண் எரி சிந்த -சிவந்தகண்கள் தீப்பொறியைச் சொரிய , 
வரிவில் பகழி சிந்த 

கட்டமைந்தவில் 

அம்புகளைச் 

சொரிய , -- 
பொங்கு குருதி புணரியுள் - மிகுகிற இரத்தக்கடலிலே , -- கங்கமொடு 
காகம் மிடைய - கழுகுகளும் காக்கைகளும் , நெருங்க, - கடலின் ஒடும் வங்கம் 
எனல் ஆயது ஒரு தேரின்மிசை : கடலிலே விரைந்து செல்லுகிற மாக்கல 
மென்று உவமை சொல்லத்தக்கதொரு தேரின் மேல் , வந்தான்- ; ( எ - று . ) 

கங்கம் - வடசொல் .: கங்கமொடு காகம் - அங்குப்பிணந்தின்னவந்தவை ; 
இது , கான் வருகையில் நிகழ்ந்த தீநிமித்தமுமாம் . இடைய எனப் பதம் 
பிரித்து , வருகிறவிசையாற் கழுகுகளும் காக்கைகளும் விலக என்றலும் 

( க 70 ) 
கஎக . செறுத் திறுதியிற்புவனி தீயவெழுதீயின் 

மறத்தின்வயிரத்தொருவன் வந்தணுகு முந்தைக் 
கறுத்தமணிகண்டர்கடவுட்சிலைகாத்தா 

லிறுத்தவனும் வெங்கணைதெரிந்தனனெ திர்ந்தான் . 
( இ - ள் . ) -இறுதியில் - கற்பாந்தகாலத்திலே , - புவனி தீய உலகம் 
எரியும்படி , செறுத்து எழு - உக்கிரங்கொண்டு மேற்கிளர்கிற ; தீயின் - ஊழித் 
தீப்போன்ற , மறத்தின் வயிரத்து ஒருவன் - கொடுமையையும் பகைமை 
யையுமுடைய தனித்தவனான அக்கரன் , வந்துஅணுகும் முந்தை- வந்து நெரு 
ங்குமுன்னே , -கறுத்த மணி கண்டர் கடவுள் சிலை காத்தால் இறுத்தவ 
னும் - (நஞ்சுண்டதனாற் ) கருநிறங்கொண்ட நீலமணிபோலுங் கழுத்தை 
யுடைய சிவபிரானது தெய்வத்தன்மையுள்ள வில்லை. (ச்சீதாவிவாகத்தின் 
பொருட்டுக் ) கையால் ஒடித்திட்ட இராமபிரானும் , வெம் கணை தெரிந்தனன் 
எதிர்ந்தான் - கொடிய அம்புகளை ஆராய்ந்தெடுத்து எதிர்சென் றனன் . 
* புவக மென்ற வடசொல் , புவனியென ஈறுதிரிந்தது . முந்தை - 
ஐயீற்றுடைக்குற்றுகரம் . மணிகண்டர் - உயர்வுப்பன்மை. சிவபிரான் தந்த 


ஒன்று . 


கரன் வதைப் 

படலம் 


355 


வில் சன கமகா ராசாவினால் சீதாவிவாகத்துக்கு ஒரு பந்தயமாக வைக்கப்பட் 
டிருந்தமையும் , அதனை இராமபிரான் எடுத்து வளைக்கலுறுங்கால் முந்தியே 
ஹரிஹரயுத்தகாலத்திற் சிறிது இறுபட்டிருந்த அவ்வில் நன்கு முறிந்திட்ட 
தன்பதும் , பாலகாண்டத்தில் பிரசித்தம் . 

( கஎக ) 
கஎஉ . தீயுருவகால்விசையசெவ்வியனவெவ்வா 

யாயிரம்வடிக்கணையரக்கர்பதியெய்தான் 
றீயுருவகால்விசையசெவ்வியனவெவ்வா 

யாயிரம்வடிக்கணையிராமனுமறுத்தான் . 
( இ - ள் .) தீ உருவ - நெருப்புப்போற் கொடியவடிவமுடையவையும் , 
கால் விசைய - காற்றுப்போல் வேகமுள்ளவையும் , செவ்வியன - மற்றை 
யெல்லாவிலக்கணங்களும் அமைந்தனவு மான , 

மான , வெம் வாய் வடி கணை ஆயி 
ரம் - கொடியவாயையுங் கூர்மையையுமுடைய ஆயிரம் அம்புகளை , அரக்கர் 
பதி எய்தான் - இராக்கதர் தலைவனான கான் (இராமன்மேல் ) தொடுத்தான் ; 
தீ உருவ கால் விசைய செவ்வியன வெம்வாய் ஆயிரம் வடி கணை - அத்தன் 
மையனவான ஆயிரம்பாணங்களால் , ( அவற்றை ), இராமனும் அறுத்தான் - 
இராமபிரானும் துணித்தான் ; ( எ - று . ) 

உருவ - உரு என்னும் பெயரின்மேற் பிறந்த பலவின்பாற் குறிப்பு 
வினையாலணையும் பெயர் . 

( க ) 
பழியெரியிற்கொடியபாய்பகழியொன்பா 
னேழுலகினுக்குமொருநாயகனுமெய்தான் 
சூழ்சுடர்வடிக்கணையவற்றெதிர்தொடுத்தே 

யாழிவரிவிற்கரனுமன்னவையறுத்தான் . 
( இ - ள் . ) ஏழ் உலகினுக்கும் ஒரு நாயகனும் - ஏழுவகைப்பட்ட உலகங் 
களுக் கெல்லாம் ஏகநாயகனான ஸ்ரீ ராமனும் , ஊழி எரியின் கொடிய - கற் 
பாந்தகாலத்து உலகழிக்குந் தீயைக்காட்டிலுங் கொடுமையுடையனவான் , 
பாய் - ஊடுருவிச்செல்லவல்ல , பகழி ஒன்பான் - ஒன்பது பாணங்களை , எய் 
தான் - ( கரன் மேல் ) தொடுத்தான் ; ஆழி வரி வில் கானும் - சக்கராகாரமாக 
வளைந்த கட்டமைந்த வில்லையுடைய கரனும் , சுடர் சூழ் வடி கணை - அக்கி 
னிச்சுவாலை சூழ்ந்த கூரிய ( ஒன்பது ) அம்புகளை , அவற்று எதிர் தொடுத்து 
அந்த அம்புகளுக்கு எதிராகச் செலுத்தி , அன்னவை - அறுத்தான் - அந்த 
அம்புகளைத் துணித்தான் ; ( எ - று .)) - 

ஒரு நாயகன் - தனித்தலைவன் . ஆழி - கடல் எனக் கொண்டால் , கர 
னுக்கு உவமையாம் . 

(கன ) 
கஎச . கள்ளவமர்மாயவினை கல்வியின் விளைத்தான் 

வள்ள லுருவைப்பகழிமாரியின் மறைத்தா 


காங் . 


-- 


356 


ஆரணிய காண்ட 


. 


னுள்ளமுலைவுற்றமாரோடினரொளித்தார் 

வெள்ளெயிறிதழ்ப்பவள வீரனும்வெகுண்டான் . 
( இ - ள் . ) ( பின்பு கரன் ) , கல்வியின் - தான் அறிந்த வித்தையினால் 
கள்ள அமர் மாயம் வினை - வஞ்சனைப்போர்செய்யும் மாயத்தொழிலை, 
விளைத்தான் - உண்டாக்கி , பகழி மாரியின் - ( தான் தொடுத்த ) அம்புமழை 
யால் , வள்ளல் உருவை மறைத்தான் - இராமபிரானது திருமேனியை மறை 
யச் செய்தான் ; ( அதுகண்டு ), அமரர் - தேவர்கள் , உள்ளம் உலைவுற்று 
மனம்நடுக்கமடைந்து , ஓடினர் ஒளித்தார் - ஓடியொளித்துக் கொண்டார்கள் ; 
வெள் எயிறு இதழ் பவளம் வீரனும் - வெண்மையான பற்களையும் பவழம் 
போலச்சிவந்த திருவாயையுமுடைய மகாவீரனான ஸ்ரீராமனும் , வெகுண் 
டான் - கோபங்கொண்டான் ; ( எ - று . ) 

கல்வியென்றது , மந்திரபலத்தை . கள்ளவமர்மாயவினை - தனது உண் 
மையுரு மறைந்தும் வெவ்வேறு பலவுருவங்கொண்டும் நின்று பற்பல வகை 
யாகச் செய்யும் போர் . 

( கஎச ) 
வேறு 
முடிப்பெனின்றொருமொய்கணையாலெனாத் 
தொடுத்து நின்றுயர்தோளுறவாங்கினான் 
பிடித்த திண்சிலைபோகல்வானிடை 

யிடிப்பினோசைபடக்கடி திற்றதே . 
( இ - ள் . ) ‘இன்று - இப்பொழுது , ஒரு மொய்கணையால் - வலிய அம்பு 
ஒன்றினாலே , முடிப்பென் - ( இவனைத் ) தொலைப்பேன் , எனா 
வுள்ளத்திற்கொண்டு , ( ஸ்ரீராமன் ) , நின்று தொடுத்து - நிலைநின்று ( ஓரம்பை 
வில்லில் ) நிறுத்தி , உயர் தோள் உற வாங்கினான் - உயர்ந்த தனது தோளை 
யளாவும்படி (வில்நாணியை ) வலிய இழுத்தான் ; ( அப்பொழுது ) , பிடித்த 
திண்சிலை - ( இராமன் ) கையிற்பிடித்திருந்த வலிய வில்லானது , பேர் அகல் 
வாணிடை இடிப்பின் ஒசை பட - அகன்ற பெரிய வானத்திலுண்டாகும் 
இடிமுழக்கம் போன்ற ஓசை யுண்டாம்படி , கடிது இற்றது - விரைவாக 
ஒடிந்தது ; ( எ - று ) 

பேர் இடிப்பென இயைத்தலும் ஒன்று . - இடிப்பினோசைபட என்ப 
தற்கு - இடியினோசையடங்க என்று உரைத்தலு முண்டு . 

இதுமுதல் இச்சருக்கம் முடியுமளவும் கக கவிகள் - கீழ்ப்படலத்தின் 
எஉ - ஆங் கவிபோன்ற கலிவிருத்தங்கள் ... 

( கஎரு ) 
கஎசு . வெற்றிகூறியவானவர் வீரன்வில் 

லிற்றபோது துணுக்கமுற்றேங்கினார் 
மற்றொர்வெஞ்சிலையின்மைமன்க்கொளா 
வற்றதாலெம்வலியெனவஞ்சினார் . 


என்று திரு 


F = * - 


கஎள . 


ரானது ) சயத்தைச் 
கரன் வதைப்படலம் 

351 
சொல்லிக்கொண்டிருந்த தேவர்கள் , --வீரன் வில் இற்ற போது - இராம 
பிரானது வில் ஒடிந்தபொழுது, - மற்று ஓர் வெம் சிலை இன்மை மனம் 
கொளா - ( அப்பெருமானுக்கு ) வேறொரு கொடியவில் இல்லாமையை மனத் 
திலேகொண்டு, - எம் வலி அற்றது என அஞ்சினார் - எமது வலிமை 
யொழிந்ததென்று அச்சங்கொண்டவர்களாய் , துணுக்கம் உற்று ஏங்கினார் 
நடுக்கமடைந்து வருந்தினார்கள் ; ( எ - று .) -- ஆல் - அசை . 

மற்றொருவெஞ்சிலையின்மை மனக்கொளர் - சேம்வில்லொன்று துணை 
யில்லாமையைக் கருதி . அரக்கரையழித்துத் தம்மைப்பாதுகாத்தற்பொருட்டு 
அவதரித்த இராமமூர்த்தியின் வில் போரிடையில் ஒடிந்திட்டதனால் , இரா 
மன் வலிமைகுறைய அதனால் அரக்கர் அழிவின்றிச் செழித்திடு தல் தங்கள் 
வலிமையை யழித்தற்குக் காரணமாவதனால் , எம்வலியற்றது என்று தேவர் 
கள் அஞ்சினார்கள் . 

( கஎசு ) 
என்னுமாத்திரத்தேந் தியகார்முகஞ் 
சின்னமென்றுந் தனிமையுஞ்சிந்தியான் 
மன்னர்மன்னவன் செம்மன்மரபினா 

பினாற் 
பின்னுறத்தன்பெருங்கரநீட்டினான் . 
( இ - ள் . ) என்னும் மாத்திரத்து - ஆகிய இவ்வளவில் [ வில்ஒடிந்த 
மாத்திரத்தில் ) , - மன்னர் மன்னவன் செம்மல் - அரசர்களுக்கு அரசனான 
தசரதசக்கரவர்த்தியின் குமாரனாகிய ஸ்ரீராமன் , ஏந்திய கார்முகம் சின்னம் 
என்றும் - தான் கைப்பிடித்தவில் ஒடிப்பட்ட தென்பதையும் , தனிமையும் - 
( தான் ) தனித்திருக்குந்தன்மையையும் , சிந்தியான் - கருதிக்கவலைப்படாதவ 
னாய் , மரபினால் - பழையசங்சேதத்தின்படி , தன் பெருகரம்பின் உறநீட்டி 

தனது பெரிய கையைப் பின்னே செல்ல நீட்டினான் ; ( எ - று .) 
சிந்தம் - வடசொல் . தனிமை - வில்லாகிய துணையொன்றும் அற்றமை . 
செம்மல் - ஆண்பாற்சிறப்புப்பெயர் . இராமபிரான் முன்பு பரசுராமனிடத்தி 
னின்று தான் பெற்ற விஷ்ணு தனுசைப் பரசுராமனை வென்றவுடனே வருண 
னிடத்திற் கொடுத்து அதனை நன்றாகப்பாதுகாத்துவைத்திருக்கும்படியும் , 
உரிய சமயத்திற் கொண்டுவந்து கொடுக்கும்படியும் கட்டளையிட்டருந்தன 
னாதலின் ., அதன்குறிப்பால் அவ்வில்லின்வரவுக்காகப் பின்னே கைநீட்டின 
னென்பார் , மாபினாற் பின்னுறத் தன்பெருங்கர நீட்டினான் என் 
சார். 

( கஎஎ ) 
கள அ . கண்டு நின்று கருத்துணர்ந்தானென 

வண்டர்நாதன் றடைக்கையினத்துணை 
பண்டுபோர்மழுவாளியைப்பண்பினாற் 
கொண்டவில்லை வருணன் கொடுத்தனன் . 


னான் 





-358 


ஆரணிய காண்டம் 


* - இ - ள் . ) .. வருணன் - ( வானத்தில்வந்து போர்நோக்கிநின்ற ) வருண 

தவன், கண்டு நின்று ( இராமன் பின்னேகையைநீட்டியதைப் ) பார்த்து 
நின்று , கருத்து , உணர்ந்தான் என - ( அப்பெருமானது ) திருவுள்ளத்தை 
அறிந்தவன் போல ,பண்டு போர் மழுவாளியை பண்பினால் கொண்ட வில்லை - 
முன்பு போருக்குவந்த பரசுராமனிடத்தினின்று ( ஸ்ரீராமன் ) உரிமையாற் 
கொண்ட விஷ்ணுதனுசை , அ துணை - அச்சமயத்தில் , அண்டர் நாதன் தட 
கையின் கொடுத்தனன் தேவர்களுக்குத்தலைவனான அவ்வி ராமமூர்த்தி 
யின் பெரியகையிலே கொடுத்திட்டான் ; ( எ - று . ) 

கருத்துணர்ந்தானென - குறிப்பறிந்தவனாய் என்றபடி ; எனவென்பது - 
ஒப்பில்போலியாய் , உரையசைமாத்திரமாய் நின்றது . வில்லின் 
லாறு : - முன்னொருகாலத்தில் விசுவகர்மாவினால் நிருமிக்கப்பட்ட சிறந்த 
இரண்டுவிற்களுள் ஒன்றைச் சிவபிரானும் மற்றொன்றைத் திருமாலும் 
எடுத்துக்கொண்டார்கள் ; பின்பு ஒருகாலத்தில் அவ்விற்களுட் சிறந்தது 
இன்ன தென்பதை அறிதற்கு விரும்பிய தேவர்களின் வேண்டுகோளாற் 
பிரமன் அரனுக்கும் அரிக்கும் போரை மூட்டிவிட , அங்ஙனமே - அவர்கள் 
அவ்விற்களைக்கொண்டு பொருகையில் , சிவபிரானது வில் சிறி துமுறிபட் 
டது ; அவ்வாறு இற்ற வில்லைச் சிவபெருமான் ஜநககுலத்துத் தேவராத 
னென்னும் அரசனிடம் கொடுத்திட , அது வம்சபரம்பரையாய் ஜநகமகாரா 
சனளவும் வந்து அவனால் சீதாவிவாகத்துக்கு ஒருகந்யா சுல்கமாக நியமிக்கப் 
பட்டு இராமபிரானால் எடுத்து முறிக்கப்பட்டது : இதுநிற்க, இருத வலிய 
வில்லை விஷ்ணு ருசிகமுனிவனிடங் கொடுத்துச் செல்ல , அது அவன் 
குமாரனான சமதக்கினியிடத்தும் , அவன் குமாரனான பரசுராமனிடத்தும் 
பரம்பரையாய் வந்தது ; ஸ்ரீராமன் சீதாகல்யாணத்திற்காகச் சிவ தனுசை 
முறித்தமை கேட்டுச் சினங்கொண்டு வந்த க்ஷத்திரியகுலாந்தகனான பரசுரா 
மன் ‘இற்ற வில்லை இறுத்தது ஒரு பெருமையன்று , இந்தவில்லை ஒடி , பார்ப் 
போம் என்று சொல்லித் தன்கையிற் கொணர்ந்த அந்த விஷ்ணுதனுசை 
இராமன்கையிற் கொடுக்க , இராமன் அதனைவாங்கி எளிதில் வளைத்துநாணே 
ற்றி அம்பு தொடுக்கலுற்று இதற்கு இலக்கு என் ? எனவினாவி , பரசுராமன் 
வணக்கத்தோடு கூறியபடி அவன துதபோபலத்தை அம்பினாற் சிதைத்து 
அவனை வெற்றி கொண்டபின் அவ்வில்லை அங்குவந்து தன்னைக்கொண்டா 
டிய தேவர்களுள் வருணனிடத்திற் கொடுத்து அதனை நன்றாகச் சேமித்து 
வைத்திருக்கச் சொல்ல, அதனை அந்த வருணன் நன்குபாதுகாத்துவைத் 
திருந்து இராமபிரான் வனவாசம்புக்குத் தண்டகாரணியத்தில் அகத்தியாச் 
சிரமத்துக்கு எழுந்தருளின பொழுது அகத்திய முனிவர்மூலமாக அவ்வெம் 
பிரானுக்குச் சேர்ப்பிக்க , மீண்டும் இராமன் வருணனிடத்திலே கொடுத்து 
உரியசமயத்திற் கொணர்ந்து கொடுக்கும்படி கூறியருள , அங்ஙன 
வருணன் இப்பொழுது கொண்டுவந்து சமர்ப்பித்தன் னென அறிக . மழு 
வாளி 

- மழுவையாள் பவன் ; இட கருத்தாப்பொருள் விகுதி; மழு வாளி எனக் 
கொண்டு , மழுவாகிய படைக்கலத்தையுடையவன் எனினுமாம் . வாள் - ஆயு 


அதனை 


359 


கானவதைப்படலம் 


மயக்கம் . 


தம் , இ - பெயர் விகுதி . மழுவாளியை என்பது மழுவாளியினிடத்து எனப் 
பொருள் படுதலால் , இரண்டனுருபு ஐந்தனுருபின் பொருளில்வந்த 
கையின் , இன் - ஏழனுருபு . 

( கஎ அ ) 
களகூ . கொடுத்தவில்லையக்கொண்டனிறத்தினா 

னெடுத்துவாங்கிவலங்கொண்டிடக்கையிற் 
பிடித்த போது நெறிபிழைத்தோர்க்கெலாந் 
துடித்தவாலிடக்கண்ணொடு தோளுமே . 

- ள் . ) கொடுத்த வில்லை - ( வருணன் ) கொடுத்த அந்த வில்லை , அ 
கொண்டல் நிறத்தினான் - நீர்கொண்ட மேகம் போன்ற கருநிறத்தை 
யுடைய அந்த ஸ்ரீராமன் , எடுத்து - ஏந்தி , வலம் கொண்டு வாங்கி - வலக் 
கையால் வளைத்து , இடக்கையில் பிடித்தபோது : இடக்கையிற் பிடித்த 
பொழுது , -நெறி பிழைத்தோர்க்கு எலாம் - தருமவழி தப்பிய அரக்கரெல் 
லோர்க்கும் , இடக் கண்ணொடு தோளும் துடித்த - இடக்கண்ணும் இடத்தோ 
ளும் துடித்தன ; ( எ - று . ) - ஆல் - ஈற்றசை . 

கொண்டல் தொழிலாகுபெயர். வலம் - வலக்கைக்கு ஆகுபெயர். 
இனி, வலம் கொண்டு வாங்கி எடுத்து - வலக்கையால் வாங்கியெடுத்து 
எனினும் அமையும் ; அன்றி , வலம் கொண்டு வாங்கி - வலிமை கொண்டு 
வளைத்து என்றலும் ஒன்று . இட்மென்பதைத் தோளோடுங் கூட்டுக . ஆம் 
வர்க்கு இடந்துடித்தல் , தீநிமித்தம். 

( கஎக ) 
கஅ . ஏற்றிநாணிமையாமுனெடுத்தது 

கூற்றினாருங்குணிக்கக்குனித்தெதி 
ராற்றினானவனாழியந்தேர்சர 
நூற்றினானுண்பொடிபட நூறினான் . 
( இ - ள் . ) (இவ்வாறு ), இமையா முன் கண்ணிமைப் பொழுதி 
னுள்ளே , அது அவ்வில்லை , எடுத்து ஏந்தி , கூற்றினாரும் குணிக்க 
குனித்து - யமனும் மதிக்கும்படி வளைத்து , நாண் ஏற்றி - நாணியைப் பூட்டி , 
சரம் நூற்றினால் பாணங்களால் , எதிர் ஆற்றினான் அவன் ஆழி 
அம் தேர் - எதிர்த்தல் செய்தவனான அந்தக்கானது ( வலிய ) சக்கரம்பூண்ட 
அழகிய தேரை , நுண் பொடி பட நூறினான் - நுண்ணிய பொடிகளாம்படி 
அழித்தான் ; ( எ - று . ) 

கூற்றினார் என்பதில் , இன் - சாரியை ; ஆர் உயர்வுவிளக்கும் பலர் 
பால் விகுதி . நூறுதல் - பொடியாக்கு தலும் , நூறு துண்டாக்கு தலுமாம் . ( ) 
க அக . எந்திரத்தடந்தேரழிந்தானிழந் 

தந்திரத் திடையார்த்தெழுந்தம் பெலாஞ் 


நூறு 


360 


ஆரணியகாண்டம் 


மந் 


சுந்தரத்தனிவில்லிதன்றோளெனு 

தரத்தின்மழையின் வழங்கினான் . 
( இ - ள் . ) ( கான் ) , எந்திரம் தடதேர் அழிந்தான் - ( வலிய ) சக்கரம் - 
பூண்ட பெரிய ( தனது ) இரதம் அழியப்பெற்றான் ; இழந்து - ( அங்ஙனம் 
தேரை ) இழந்ததனால் , ஆர்த்து அந்தரத்திடை எழுந்து - ஆரவாரஞ்செய்து 
கொண்டு ஆகாயத்திலே கிளம்பி , சுந்தரம் தனி வில்லி தன் தோள் எனும் மந் 
தாரத்தின் - அழகிய ஒப்பற்ற வில்லையுடைய இராமனது புயமென்கிற மந்தா 
மலையின் மீது , மழையின் மழைபொழிந்தாற்போல , அம்பு எலாம் வழங் 
கினான் - ( தனது ) அம்புகளை யெல்லாம் சொரிந்தான் ; ( எ - று . ) . 


என்ற 


எந்திரம் - யந்த்ர மென்ற வடசொல் திரிந்தது . எந்திரத்தேர் யந் 
திரம்போல விரைந்து செல்லுந் தேருமாம் . இழந்து என்பதற்கு - சேமத் 
தேருமில்லாமல் - என்று பொருளுரைத்தலுமாம் . மந்தரம் பாற்கடலைக் 
கலக்கியமைபோல இராமன் தோள் அரக்கர்சேனைக்கடலைக் கலக்கும் தென் 
பார் , தோளெனும் மந்தரத்தின் என்றார் . பாணங்கள் சிறிதும் இராமனது 
தோளுக்கு அழிவுண்டாக்காமையை மந்தரத்தின் மழையின் 
உவமை விளக்கும் . 

( கஅக ) 
கஅ . தாங்கிநின்ற தயர தராமனுந் 

தூங்குதூணியிடைச்சுடுசெஞ்சரம் 
வாங்குகின் றவலக்கையொர்வாளியால் 

வீங்குதோளொடுபார்மிசைவீழ்த்தினான் . 
(இ - ள் . ) தாங்கி நின்ற - ( தனது எதிரம்புகளால் கானம்புகளைத் தன் 
மேல் விழாதபடி ) தடுத்து நின்ற , தயந்த ராமனும் - தசரதசக்கரவர்த்தியின் 
திருமகனான ஸ்ரீராமனும் , - தூங்கு தூணியிடை சுடுசெம் சரம்வாங்குகின்ற . 
(தோளில் ) கட்டப்பட்ட அம்பறாத்தூணியினின்று வெவ்விய சிவந்த அம்பு 
களை யெடுத்துவிடுகிற, - வலக்கை , (கானுடைய ) வலக்கையை , வீங்கு 
தோளொடு - பருத்த தோளுடனே , ஓர் வாளியால் பார்மிசை வீழ்த்தினான் - 
ஓரம்பால் நிலத்தில் அற்று விழச்செய்தான் ; ( எ - று . ) 

( கஅ 2 ) : 
கஅக . வலக்கைவீழ்தலுமற்றைக்கையால்வெற்றி 

யுலக்கைவானத்துருமெனவோச்சினா 
னிலக்குவற்கு முன்வந்தவிராமனும் 
விலக்கினானொரு வெங்கதிர்வாளியால் . 
( இ - ள் .) வலக்கை வீழ்தலும் - ( தன து ) வலக்கை துணிபட்டுவிழுந்த 
வுடனே , ( கரன் ) , மற்றை கையால் - இடக்கையினால் , வெற்றி உலக்கை - 
ருலக்கையை , வானத்து உரும் என 

மேகத் 
தின் இடியைப்போல , ஓச்சினான் - உயர எடுத்து ( இராமன் மேல்) வீசினான் ; 


கனது வல்லமையினால் (கான் ) , மராமி படுத்துக்கொண்டு 
( இராமனருகில் 
கரன் வதைப்படலம் 

361 
( அதனை ) , இலக்குவற்கு : முன் வந்த இராமனும் - லக்ஷ்மணனுக்கு முன்னே 
வந்த இராமபிரானும் , ஒரு. வெம் கதிர் வாளியால் - கொடிய ஒளியுள்ள 
அம்பொன்றினால் , விலக்கினான் - ; ( எ - று . ) 

இலக்குவற்கு முன்வந்த இராமன் என்ற தொடர் - இரட்டுறமொழித 
லென்னும் உத்தியால் , லக்ஷ்மணனுக்கு முன்னே பிறந்தவனான இராம 
னென்ற பொருளோடு , போர்க்கோலங்கொண்டு போருக்கெழுந்த லக்ஷ்மண 
னைத் தடுத்து அவனுக்கு முன்னே வந்த இராமனென்ற பொருளை யுங் 
கொடுக்கும் . இலக்குவன் - லக்ஷ்மணன் என்ற வடசொல்லின் திரிபு ; இப் 
பெயர்க்கு - உத்தமபுருஷலக்ஷணங்கள் பலவற்றையு முடையவ னென்றும் , 
பகவத் கைங்கரிய லக்ஷ்மியோடு கூடியவனென்றும் பொருளாம் . 

( சஅங ) 
க அச . விபாவருங்கடுவெள்ளெயிறிற்றபின் 

னராவழன்ற தனையதன்னாற்றலான் 
மராமரங்கையில் வாங்கிவந்தெய்தினா 

னிராமனங்கொர் தனிக்கணை யேவினான் . 
( இ - ள் . ) விராவரும் - பொருந்தியுள்ள , கடு - விஷத்தையுடைய , வெள் 
எயிறு - வெள்ளிய ( தனது ) பற்கள் , இற்ற பின் - முறிபட்டபின்பு , அரா - 
நாகப்பாம்பு , அழன்றது - சீறியதை , அனைய - ஒத்த , தன் ஆற்றலால் 

கையில் வாங்கி வந்து எய்தி 
ஒருமராமரத்தைக் கையிலே ( 
வந்து ) நெருங்கினான் : இராமன்- , அங்கு - அப்பொழுது , ஒரு தனி கணை 
ஏவினான் - ஒப்பற்ற ஓரம்பை ( அவன்மேற் ) செலுத்தினான் ; ( எ - று. ) 

வலக்கையும் உலக்கையும் ஒழிந்தபின்பும் கரன் சீறிவந்த வல்லமைக்கு , 
விஷப்பற்கள் முறிந்தபின்பு. நாகப்பாம்பு சீறுதலை உவமைகூறினார் . விராவு 
என்ற பகுதியும் வா என்ற துணைவினையுஞ் சேர்ந்து விகாரப்பட்டு ஒரு 
சொல் தன்மையாய் விராவரு என நின்றது . இனி , 

இனி , விராவு 

ராவு அரு எனப் 
பிரித்து , அருகில் நெருங்கவொண்ணாத விஷ மெனினுமாம் . 

ஆற்றலான் 
எனப்பிரித்து , வல்லமையுடைய கர னென்றலு மொன்று . மராமரம் - ஆச்சா 
மரம் . 

( கஅச ) 
க அரு . வரமரக்கன் படைத்தலின்மா யையி 

னூரமுடைத்தன்மையாலுல கேழையும் 
பரமுருக்கியபாவத்தினால்வலக் 

கரமெனக்கரன்கண்டமுற்றானரோ. 
( இ - ள் .) வரம் படைத்தலின் - அநேகவரங்கள் பெற்றுள்ள தனாலும் , 
மாயையின் - மாயையையுடைமையாலும் , உரம் உடைதன்மையால் 
பலத்தையுடைய தன்மையினாலும் , அரக்கன் - இராக்கதராசனான இராவ 
ணன் , உலகு ஏழையும் - எழுலகத்து உயிர்களையும் , பரம் முருக்கிய - மிகுதி . 

46 


னான் 


தேக 


362 


- 


- 


+ 


கீழ்த் தனது 1 

ஆரணிய காண்டம் 
யாக அழித்ததனாலான, பாவத்தினால் - தீவினையால் , கான்- ,வலக்காம் என 
பொழுது தனது ) கழுத்தறுப்பட்டான் ; ( எ று . ) - அரேர் 

ஈற்றசை . 
மிகப்பெரிய சேனைக்குத் தலைவனாய் அதிகபலபராக்கிரமசாலியாய் 
இராவணனுக்குத் தம்பி முறையாய் நின்ற கரன் அழிந்தது அவ்விராவணனது 
மிக்கவருத்தத்துக்கும் வலிமைக்குறைவுக்கும் காரணமாதலைக் கொண்டு , 
வாபலமாயாபலதேகபலங்களால் இராவணன் எல்லாவுலகத்தையும் நலிந்த 
தீவினையாற் கான் அழிந்தா னென்றார் , இனி , அரக்கனென்பது கானையே 
யாக்கி யுரைப்பாரு முளர் . அரக்கர் எனப் பன்மையாகப் பாடங்கொண்டு , 
இராக்கதர்கள் செய்த பாவத்தாற் கான் அழிந்தான் என்றலு மொன்று . 
கவி , சமத்காரத்தால் , வேறுஉவமை தேடாது கண்டமற்றதற்குக் கையற்ற 
தையே உவமைகூறினார் . 

( கஅரு ) 
க் அசு . ஆர்த்தெழுந்தன ராடினர்பாடினர் 

தூர்த்தமைந்தனர்வானவர் தூய்மலர் 
தீர்த்தனும் பொலிந்தான்கதிரோன்றிசை 

போர்த்தமென்பனிபோக்கியதென்ன 
( இ - ள் . ) ( அப்பொழுது) , வானவர் - தேவர்கள் , ஆர்த்து எழுந்தனர் . 
ஆரவாரஞ்செய்து எழுந்து , ஆடினர் பாடினர் - கூத்தாடிப் பாடி , தூய்மலர் 
தூர்த்து அமைந்தனர் - பரிசுத்தமான கற்பகமலர்களை ( இராமன்மேல் ) நிறையச் 
சொரிந்து பொருந்தினார்கள் ; தீர்த்தனும் - பரிசுத்த மூர்த்தியான இராமனும் , 
கதிரோன் திசை போர்த்த மென் பனி போக்கியது என்ன - சூரியன் எல்லாத் 
திக்குக்களையும் மறைத்த மேன்மையான பனியை நீக்கி விளங்கியமைபோல , 
பொலிந்தான் - (பகையழித்து ) விளங்கினான் ; ( எ - று . ) 

இராமன் சூழ்ந்த அரக்கர் தொகு தியை எளிதில் விரைவில் அழித்தமை 
விளங்க , சூரியன் கவிந்தபனியைப் போக்கு தலை உவமை கூறினார் . அமைந் 
தனர் - திருப்திப்பட்டார்க ளென்றுமாம் . 

( கஅசு ) 
க அஎ . முனிவர்வந்து முறைமுறைமொய்ப்புற 

வினியசிந்தையிராமனுமேகினா 
னனிகவெஞ்சமத்தாருயிர்போகத்தான் 
றனியிருந்தவுடலன்னதையல்பால் . 
( இ - ள் . ) முனிவர் முறை முறை வந்து மொய்ப்புற - இருடிகள் பலர் 
மேன்மேல் வந்து நெருங்கிச்சூழ , இனிய சிந்தை இராமனும் - நல்ல திருவுள்ளத் 
தையுடைய ஸ்ரீராமனும் , அனிகம் வெம் சமத்து ஆர் உயிர் போகதான் தனி 
இருந்த உடல் அன்ன தையல்பால் - அரக்கர் சேனைகளோடு செய்யும் கொடிய 
போரில் தனது அரிய உயிர் நீங்கிச்செல்லத் தான் தனியேயிருந்த உடம்பை 
யொத்த சீதாதேவியினிடத்து , ஏகினான் - சென்றான் . ( எ - று . ) 


. 


மொன்று 
. 
அன்னப்பறவைபோன்ற நடையையுடை மன்ற வடசொல் திரிந்தது ; இது , 

- 
கரன் வதைப் படலம் 
தப்படலம் 

363 
பர்மன் அர்க்கரோடு போர்செய்தற்குப் பிரிந்து செல்ல தான் பர்ண 
சாலையில் தனியேயிருந்த சீதைக்கு உயிர்போகத் தனியிருந்த உடம்பை உவமை 
கூறினார் . இதனால் , பிராண நாயகனான இராமபிரானிடம் - ஜாநகிப்பிராட்டி 
வைத்திருந்த அன்புமிகுதி விளங்கும் . அன்றியும் , இவ்வுவமை பிராணநாயக 
னைப் பிரிந்தது முதல் சீதை இவனுக்கு என்னாகுமோவென்று கவலையாற் 
பொலிவிழந்திருந்தமையையும் புலப்படுத்தும் , அநீகம் என்ற வடசொல் , 
அனிக் மெனத் திரிந்தது . 

( கஅஎ ) 
க அஅ . விண்ணினீங்கியவெய்யவர்மேனியிற் 

புண்ணினீரும் பொடிகளும் போயுக 
வண்ணல்வீரனைத்தம்பியுமன்னமுங் 
கண்ணினீரினிற்பாதங்கழுவினார் . 

ள் . ) விண்ணில் நீங்கிய - ( போரில் இறந்து ) வீரசுவர்க்கம் போய்ச் 
சேர்ந்த , வெய்யவர் - கொடிய அரக்கர்களது , 

மேனியின் உடம்பினின்று 
சொரிந்த, புண்ணின் நீரும் - இரத்தமும் , பொடிகளும் - ( அப்போர்க்களத்தே 
யுள்ள ) தூசிகளும் , போய் உக , நீங்கிவிடும்படி , அண்ணல் வீரனை - 

அண்ணல் வீரனை - பெருமை 
யிற்சிறந்த வீரனான ஸ்ரீராமனை , தம்பியும் அன்னமும் - இலக்குமணனும் 
சீலதயும் , கண்ணின் நீரினில் பாதம் கழுவினார் - தங்கள் கண்களின் நீரினால் 
திருவடிகளைக் கழுவினார்கள் ; ( எ - று . ) 

ராமன் மீண்டுவருகையில் லக்ஷ்மணனும் சீதையும் அப்பிரானது திரு 
வடிகளில் விழுந்து வணங்கும் பொழுது அவர்கள் கண்களினின்று பெருகிய 
ஆனந்தக்கண்ணீர் அத்திருவடிகளில் வழிந்தமை , அரக்கரது இரத்தமும் போர்க் 
களப்புழுதியும் அத்திருவடிகளிற் பட்டிருந்ததனைப் பாத்தியமென்னும் உபசார 
மாகச் சமர்ப்பிக்கும் நீர்கொண்டு கழுவுதல்போலும் என்பார் , இங்ஙனங் கூறி 
னார் . தற்குறிப்பேற்றவணி . வீரனைப் பாதங் கழுவினார் - இரண்டு செயப்படு 
பொருள் வந்த வினை ; இனி, பாதங்கழுவினார் என்பதை ஒரு சொல் தன்மைப் 

என்னம் - ; , 

பிராட்டிக்கு உவமவாகு பெய 
சாம் . 

( கஅஅ ) 
கஅகூ மூத்தமொன்றின் முடிந்தவர்மொய்புணீர் 

நீத்தமோடிநெடுந் திசைநேருறக் 
கோத்த வேலைக்குரலெனவானவ 

ரேத்தவீரனினி திருந்தானரோ. 
( இ - ள் . ) மூத்தம் ஒன்றில் - ஒரு முகூர்த்தகாலத்திலே, முடிந்தவர் - 
இறந்த அந்த அரக்கர்களது , மொய் புண் நீர் நீத்தம் - மிக்க இரத்தவெள்ளம் , 
ஓடி - , நெடு திசை நேர் உற - நீண்ட திக்குக்களினெல்லையிற் சேர்ந்திட , 
வீரன் - ஸ்ரீராமன் , கோத்த வேலை குரல் என வானவர் ஏத்த - கோத்தாற்போல 


364 


ஆரணியகாண்டம் 


அலைகள் ஒழுங்குபடப்பெற்ற கடலினது முழக்கம்போலத் தேவர்கள் துதி 
செய்து ஆரவாரிக்க, இனிது இருந்தான் - இனிமையாக இருந்தான் ; ( எ - று . ) 
அரோ - ஈற்றசை. 

மூத்தம் - முஹூர்த்த மென்னும் வடசொல்லின் சிதைவு ; முகூர்த்தம் 
இரண்டு நாழிகைப்பொழுது , இனிது - குறிப்பு முற்றெச்ச வினையுரி , ( கஅக ) 
ககூ 0 . இங்குநின்றதுரைத்துமிராவணன் 

றங்கைதன்கைவயிறு தகர்த்தனள் 
கங்குலன்னகரனைத்தழீ இநெடும் 
பொங்குவெங்குருதிப்புரண்டாளரோ. 
( இ - ள் . ) . இங்கு - இவ்விடத்தில் , நின்றது - ( சொல்லாமல் ) மிச்சமாய் 
நின்ற செய்தியை , உரைத்தும் - இனிச் சொல்வோம் ; இராவணன் தங்கை 
சூர்ப்பணகை, தன் கை வயிறு தகர்த்தனள் - தனது கைகளால் வயிற்றில் 
அடித்துக்கொண்டு , கங்குல் அன்ன கரனை தழீஇ - ( நிறத்தால் ) இருளை 
யொத்த கானைத் தழுவி , நெடு பொங்கு வெம் குருதி புரண்டாள் - நெடுந்தூரம் 
பாந்த மிக்செழுகிற வெவ்விய இரத்தவெள்ளத்திலே விழுந்து புரண்டாள் ; 
( எ - று . ) - அரோ - ஈற்றசை. 

இங்கு நின்ற துரைத்தும் என்றது , கவிக்கூற்று . இங்குக் கான் என்றது , 
அவனது உயிர்நீத்த உடல . தழீஇ - சொல்லிசையளபெடை , 

( க ) 
ககக . ஆக்கினேன் மனத்தாசையவ்வாசையென் 

மூக்கினோடு முடியமுடிந்திலேன் 
வாக்கினாலுங்கள்வாழ்வையுநாளையும் 

போக்கினேன் கொடியேனென்றுபோயினாள் . 
( இ - ள் . ) மனத்து - என் மனத்திலே , ஆசை ஆக்கினேன் - ( இராமன் 
விஷயமான ) காதலை விளைத்தேன் ; அ ஆசை - அந்த ஆசை , என் மூக்கினோடு 
முடிய - எனது மூக்கறுபட்டமாத்திரத்தோடு ஒழிய , முடித்திலேன் - ( அவ் 
வளவில் ) இறந்திடாத நான் , வாக்கினால் - ( எனது ) வாய்மொழியால் , உங்கள் 
வாழ்வையும் நாளையும் போக்கினேன் - உங்களுடைய வாழ்க்கையையும் ஆயுள் 
நாளையும் ஒழித்தேன் ; கொடியேன் - ( ஆதலின் ) மிகவுங்கொடுமை யுடையேன் , 
என்று - என்று சொல்லிக்கொண்டு , போயினாள் - சென்றாள் . ( ககூக ) 
ககூஉ . அலங்கல்வேற்கையாக்கரையாசறக் 

குலங்கள் வேரறுப்பான் குறித்தாளுயிர் 
கலங்கு சூறைவன் போர்நெடுங்காலென 

விலங்கைமாநகர்நொய்திற்சென்றெய் தினாள் . 
( இ - ள் . ) அலங்கல் வேல் கை 

அரக்கரை - வெற்றிமாலையைத்தரித்த 
வேற்படையையேந்திய கையையுடைய (இலங்கைநகாத்து ) அரக்கர்களையும் , 


கர்ன்வதைப்படலம் 


365 


குலங்கள் ஆசற வேர் அறுப்பான் குலங்களோடு ஒழியுமாறு வோறுக்கும் 
பொருட்டு , குறித்தாள் - எண்ணினவளாய் , - ( சூர்ப்பணகை); - உயிர் கலங்கு 
வல் போர் சூறை நெடு கால் என - உலகத்துஉயிர்கள் கலங்கியழிதற்குக் காரண 
மான வலிய தாக்குதலைச் செய்கின்ற சுழல் பெருங்காற்றுப்போல் , நொய்தின் 
சென்று பெரிய இலங்கை மா நகர் எய்தினாள் விரைவிற்சென்று பெரிய 
இலங்காபுரியை யடைந்தாள் ; ( எ - று . ) 

ஆசற - முடிய ; ஆசறு - ஒரு சொல் . ஆசு அற எனப்பிரித்து , குற்றம் 
நீங்க வென்று உரைத்தல் , இந்தச்சந்தர்ப்பத்துக்குச் சிறப்பதன்று . இவள் 
இலங்கைக்குப் போய் இச்செய்தியைக்கூறுதல் உடனே இராவணன் எழுந்து 
வந்து சீதையை யெடுத்துப்போதற்கும் , அது இராவணாதிராக்க தநாசத்துக் 
குங் காரணமாகுதல்பற்றி , இவள் சென்று செய்திகூறக் கருது தலை மற்றை 
யாக்கரையும் அடியோடு அழிக்கக்கருதியதாக வருணனைவகையாற் கற்பித்து 
அரக்கரை யாசறக் குலங்கள் வேரறுப்பான் குறித்தாள் என்றார் ; தற்குறிப் 
பேற்றவணி . 

( ககூஉ ) 


கரன்வதைப்படலம் முற்றிற்று . 


பெரிய கொடிய பகைவர் எத்தனைபேர் ஒருங்கே பற்பலபோர்க்கருவிகளு 
டன் வந்து எதிர்ப்பினும் அவர்களையெல்லாம் ஒருபொருள் செய்யாமல் மிக 
இலேசாகஎண்ணித் தனக்கு ஒரு துணைவேண்டாமல் தான் தனியே யெதிர்த் 
துச்சென்று பொருது எளிதில்விரைவிற்கொன்று வென்றொழிக்கும் பேராற் 
றலையுடைய ஒப்புயர்வற்ற அஸஹாய சூபனான மகாவீரன் இராமபிரா னென்ப 
தும் , தண்ட காரணியவாசிகளான முனிவர்களுக்கு அபயமளித்து வாக்குத் 
தத்தஞ்செய்த இராக்கதசங்காரத்தை நிறைவேற்றுவதில் இராமபிரான் கொண்ட 
பேரூக்கமும் , வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணைவலியும் சீர் தூக் 
கிப்பாராது மானத்தையே முக்கியமாசக் கொண்டு பகையை அலக்ஷ்யஞ்செய்து 
எதிர்த்தவர் சுத்தவீரனான அவ்வெதிரியால் நாகத்தின் முன் எலிக்குழாம் போல 
எளிதில் அழிவ ரென்பதும் , தாமாகச் சிறிதும் ஆராய்தலின்றிப் பெண்பாலார் 
சொல்லைக் கேட்டு நடத்தல் பெருங்கேடு தருமென்பதும் , உடன் பிறந்தார் சுற்றத் 
தாரென்றிருக்க வேண்டா, உடன்பிறந்தே கொல்லும் வியாதி என்றவாறு காலங் 
கொடியதா யிருக்கையில் உடன்பிறந்த உறவினரே கொடுந்தீங்குக்குக் காரண 
மாவ சென்பதும் , விதி கொடிய தாயிருக்கையில் அதற்கு அறிகுறியாகிற தீநிமித் 
தமும் பாராட்டப்படாது செருக்கே மிக்கிருக்கு மென்பதும் , துணை வீரராயிருப் 
பார் தமது தலைவனுக்குமுன்னே தாம் பகையை எதிர்த்துச் செல்லுங் கடமை 
யைச் செலுத்தற்கு உரியராவ ரென்பதும் , எத்துணைவல்லார்க்கும் ஒருசமயத்தில் 


366 


ஆரணிய காண்டம் 


சிறிதுஇடையூறு உண்டாவது உலகவியல்பே யென்பதும் , அங்ஙனம் உண்டா 
கும் இடையூற்றுக்கு அறிவுடையார் சிறிதும் மனங்கலங்கா ரென்பதும் , அங் 
ஙனம்மனங்கலங்காதார்க்குத் தெய்வகதியால் உடனே நன்மை நேருமென்பதும் 
முதலியன இப்படலத்தில் வெளியாம் . 

கரன் முதலியோரது முதற்பிறப்பு : - யாஜ்ஞவல்கியருடைய குமாரர்க 
ளும் லோகப்பிரசித்திபெற்றவரும் ஆகிய சந்திரகாந்தன் மகாமேதன் விஜயன் 
என்ற மூன்று பிராமணசிரேஷ்டர்களும் அவர்களுடைய சிஷ்யர்கள் பதினாலா 
யிரவரும் சிவசாபத்தால் கான் தூஷணன் திரிசிரன் முதலிய அரக்கர்களாகப் 
பிறந்து இராமனாகிய திருமாலாற் கொல்லப்பட்டுச் சாபவிமோசன 

மடைந்தன 
ரென்று வேறு சில பழைய நூல்களால் தெரிகிறது . 

கானுந் தூடணனுங் சலினப்பரித் , திரிசிராவுஞ் சினப்படைக் கூட்ட 
மும் , வானிசாமன்கை மாண்ட தெல்லாங் கடி , தரைசெய்தாள் சென் றிரா 
வணற் கோடியே என்ற ஒட்டக்கூத்தருத்தரகாண்டச் செய்யுளிலும் , 
“ விளைத்த கானாதியர் விரிந்திட வெகுண்டு , வளைத்த சிலைராகவனும் வாளிபல 
தொட்டான் , திளைத்த கொடு வெம் பகைகள் தீர்ந்ததென வானோர் , கிளைத்த 
தரு நாண்மலர்கள் கிட்டினர் சொரிந்தார் என்ற பாகவதச்செய்யுளிலும் , " அவ் 
வுரை 

கேட்டலோடு மழன்றெழ வுருத்துப் பொங்கித் , தெவ்வடு கானும் விற் 
நூடணனும் வேற்றிரிசிராவும் , வெவ்வழற் சூலமேந்தி விரிகடற்றானையோடும் , 
எவ்வெலாத் திசையுஞ் சூழ்போந் திராமனை யமரி னேற்றார் , ” “ ஏற்றவ ருட 
லம் புன்றோ லிறைச்சியென் பீருண் முளை , வீற்றுவீற்றாக வீழ வெஞ்சிலைக் 
கல்வி காட்ட , வூற்றிருந்தொழுகுங் கண்ணா ளிலங்கையி னொல்லை யெய்தி , ஆற் 
றலங் குருதி யொள் வாளிராவணற் சறியச் சொன்னாள் என்ற கூர்மபுராணச் 
செய்யுள்களிலும் இப்படலவரலாறு சுருங்கக் கூறப்பட்டுள்ளவாறு உணர்க . 

இப்படலத்துக்குப் பயன் : -ஸ்ரீராமபிரான் கான் முதலியோரை 
வென்ற வரலாற்றைக் கேட்பவர் அவ்விராமனருளால் தீவினையினின்று நீங்கு 
வார்கள் ; குலத்தை விருத்திசெய்து புகழைவளர்க்கத்தக்க புதல்வரைப் பெறு 
வார்கள் ; அவர்கட்குச் சிறைத்துன்பமும் கடன் தொல்லையும் ஒழியும் என்று 
ஸ்காந்தபுராணத்திற் சொல்லப்பட்டிருக்கிறது . 


ஏழாவது 
மாரீசன்வதைப்படலம் . 
மாரீசனது வதையைப்பற்றிக் கூறும் பாகமென்று பொருள் . மாரீசன் 
வதை யென்ற தொடர் - ஆறாம் வேற்றுமைத்தொகை ; இது இராமபிரான் 
மாரீசனைக் கொன்றதை யுணர்த்து தலால் , இங்கு ஆறனுருபு செயப்படு பொரு 
ளில் வந்த தென்க. வதைப்படலமென்ற தொடர் - இரண்டனுருபும் பயனுந் 
தொக்கதொகை ; வதையினது சம்பந்தமான படலமென்று ஆறாம் வேற்றுமைத் 
தொகையாக விரித்து , விஷயமாகவுடைமையே இங்கு . ஆறாம்வேற்றுமைப் 
பொருளாகிய சம்பந்த மெனக் கொண்டு , வதையைப்பற்றிக் கூறுகிற பாக 
மென்று கருத்து உரைப்பினுமாம். வதை - கொலை : வத மென்ற வடசொல் 
ஈறுதிரிந்தது . 

மாரீசன் - மிக்கயாயையில்வல்ல ஓரரக்கன் ; சர்ச்சரனென்னும் யக்ஷனது , 
புத்திரனான சுகேதுவின் மகளாகிய தாடகைக்கும் , சுந்தனென்ற இயக்கர் தலை 
வனுக்கும் குமாரன் ; சுபாகுவின் உடன்பிறந்தவன் . - இவனது தந்தையான 
சுந்தன் செருக்கினால் அகஸ்திய முனிவரது ஆச்சிரமஞ் சேர்ந்து அவர்மேல் 
மரங்களைப் பறித்து வீசி மற்றும்பலவாறு தீங்கு செய்து அவருடைய கோடத் 
தீக்கு இலக்காய்ச் சாம்பலானபின் , தாயான தாட கை தன்மைந்தரிருவருடன் 
அம்முனிவரை யெதிர்த்து அவாத்சாபத்தால் மூவரும் அரக்கராயினர் ; பின்பு 
சுபாகுமாரீசர் ( தாடகையுடன் ) இராவணனது தாயின் தந்தையானசுமாலியென்ற 
பழைய அரக்கனையடுத்து உனக்கு நாங்கள் மக்கள் முறையாவோம் 

என்று 
உறவுபூண்டு அதனால் இராவணனுக்கு மாமன் முறைமை பெற்று முனிவர்க 
ளுக்குத் தீங்கு செய்து திரிந்துகொண்டிருந்தார்கள் ; இப்படி யிருக்கையில் 
விசுவாமித்திரமுனிவர் தமது யாகத்தைப் பாதுகாத்தற் பொருட்டுத் தராத 
சக்கரவர்த்தியினிடமிருந்து ஸ்ரீராமலக்ஷ்மணர்களை அழைத்துச் செல்லும் வழி 
யிடையே தாடகை வந்து எதிர்த்து இராமனாற் கொல்லப்பட்டு இறந்தபின் , 
விசுவாமித்திரர் தொடங்கிய யாகத்தைச் சுபாகுமாரீசர்கள் மற்றும் பல அரக்க 
ருடன் வந்து அழிக்கத்தொடங்கியபொழுது, இராமபிரான் அம்புகளால் அரக்க 
ரைக் கொன்று ஓர் அஸ்திரத்தால் சுபாகுவை வதைத்து மற்றோாஸ்திரத்தால் 
மாரீசனைக் கடலிலே தள்ளிவிட்டார் . இங்கனம் தப்பிப்பிழைத்த இவன் சில 
காலம் கடற்கரையில் தவஞ்செய்துகொண்டிருந்து பின்பு இராமன் தண்ட 
காரணியம் புகுந்தபொழுது பழையவைரத்தால் வேறு இரண்டு அரக்கருடன் 
மான்வேடம்பூண்டு இராமனைத் தன் கொம்புகளால் முட்டிக் கொல்லக்கருதி 
நெருங்குகையில் , இராமன் எய்த அம்புகளால் கூடவந்த அரக்கர் இறக்க , இவன் 
தான்மாத்திரம் தப்பியோடியுய்ந்து இலங்கைசேர்ந்து தவவேடம் பூண்டிருந் 
தான் . 

சூர்ப்பணகையால் இராமலக்ஷ்மணரிடத்துப் பெருங்கோபமும் சீதாதேவி 
யினிடத்துப் பெருங்காதலும் மூட்டப்பட்ட இராவணன் தான் சீதையை வஞ் 


அத்துன்பத்தைப் ) பொறாதவ 
368 

ஆரணிய காண்டம் 
சனையாகக் கவர்ந்துவருதற்குத் துணையாக வரவேண்டு மென்று. மாரீசனை 
வேண்ட , இராமனாற்றலை இருமுறையுணர்ந்த இவன் பலவாறு தடுத்தும் அவன் 
கேளாமல் மிக்க கோபங்கொண்டதனால் அதற்கு அஞ்சி மாரீசன் மாயையாற் 
பொன்மானுருவங்கொண்டு சீதையினெதிரிற் சென்று உலாவுகையில் , அவள் 
அதனைப் பிடித்துத்தரும்படி இராமனைப் பிரார்த்திக்க, இலக்குமணன் இது 
பொய்ம்மான் என்று உண்மைகூறித் தடுக்கவும் மீண்டும் கேளாமல் பிராட்டி 
நிர்ப்பந்திக்கவே இராமன் அதனைப் பிடித்தற்குத் தொடர்ந்து சென்றபோது 
அது அவர்கையிலகப்படாமல் ஓட்டங்காட்டி அவரை நெடுந்தூரங் கொண்டு 
வந்து விட்டதையுணர்ந்து இராமன் மாயமானென்று துணிந்து அதன் மேல் அம் 
பெய்ய , மாரீசன் அம்புபட்டு விழுகையில் தன்மெய்வடிவங்கொண்டு ஹாஹீதா 
லக்ஷ்மணா ! என்று இராமன் குரலாற் சத்தமிட்டு விழுந்து இறக்க , இராம 
பிரான் தமது குரல்போல இவன் கூறிய சொற்களைக் கேட்டலால் சானகி 
வருந்துவளாதலின் யாதுநேருமோ வென்று கவலைப்பட்டுக்கொண்டே சிறிதுந் 
தாமதியாமல் விரைவாக மீண்டுவருவாராயினர் என்பது , இப் படலத்தின் 
கதைச்சுருக்கம் . 
இராவணன் கொலுவீற்றிரக்கும் நிலையை வருணிக்கத் தொடங்கல் . 

இரைக்குநெடும்பணை யாக்கரிறந்ததனை மறந்தனள்போலி 
ராமன்றுங்க , வரைப்புயத்தினிடைக்கிடந்த பேராசைமனங்கவற்ற 
வாற்றாளாகித் , திரைப்பரவைப்பேரகழித்திண்ணகரிற்கடிதோடிச் 
சீதை தன்மை ,யுரைப்பெனெனச்சூர்ப்பணகைவரவிருந்தானிருந்தபரி 
சுரைத்துமன்ே 

( இ - ள் . ) சூர்ப்பணகை- , இரைக்கும் நெடு பணை அரக்கர் இறந்ததனை 
மறந்தனள் போல் - ஆரவாரஞ்செய்கிற பெரிய பேரிகை வாத்தியங்களையுடைய 
( கான் முதலிய ) இராக்கதர்கள் இறந்தொழிந்த செய்தியை மறந்தவள் போல , 
இராமன் துங்கம் வரை புயத்தினிடைகிடந்த பேர் ஆசை மனம் கவற்ற - இராம 
பிரானது உயர்ந்த மலைகள் போன்ற தோள்களினிடத்துத் தான் கொண்ட மிக்க 

தன்மனத்தை , 
ளாய் , திரை பரவை பேர் அகழி திண் நகரில் கடிது ஓடி சீதை தன்மை 
உரைப்பென் என - அலைகளையுடைய கடலையே பெரிய அகழியாக அமையப் 
பெற்றுள்ள வலிய இலங்கையில் விரைவாக ஓடிச்சென்று சேர்ந்து சீதையினது 
வடிவழகினியல்பை ( இராவணனுக்கு ) க் கூறுவேனென்று கருதி , வர - வருகை 
யில் , இருந்தான் இருந்த பரிசு - அங்குள்ளவனான இராவணன் ( சபையில் )) 
வீற்றிருந்த நிலைமையை , உரைத்தும் - சொல்வோம் ; ( எ - று . ) - அதனை 
அடுத்த உஉ - கவிகளிற் காண்க . ஓ - ஈற்றசைகள் . 

சீதையின் அழகை இராவணனுக்கு எடுத்துச்சொல்லி அவள் மேல் அவ 
னுக்கு ஆசைமூட்டி அவனைக்கொண்டு அவளைக்கவர்ந்துவரச்செய்து இங்ஙனம் 
தன்னை மானபங்கப்படுத்திய இராமலக்ஷ்மணர்க்குத் தான் பிரதி செய்ய வேண்டு 


க . 


.ை 


- 


மன் ஓ 


மாரீசன் வதை 


வதைப்படலம் 


369 


மென்று எண்ணங்கொண்டு சூர்ப்பணகை தண்டகாரணியத்தினின்று வந்த 
பொழுது இலங்கையில் இராவணன் அரசுவீற்றிருந்த காட்சிச்சிறப்பை இனிக் 
கூறுவோமென்றார் . இது , கவிக் கூற்று . உடன்பிறந்தமுறையில் நின்ற கான் 
முதலிய வலிய பெரிய அரக்கர் பலர் ஒருங்கு இறக்கவும் அதனாலாகிய சோகம் 
மேலிடாமல் , இராமனழகில் தான் ஈடுபட்டதனாலான வேட்கை நோயே விஞ்சி 
அக்காமவேதனை மிகுதியைப் பொறுக்கமாட்டாமல் , அவனைச்சேர்தற்கு யாது 
உபாயஞ்செய்யலாமென்ற கவலையே கொண்டு தன்னை அவன் உபேக்ஷித்துப் 
பரிபவப்படுத்தியதையும் மறந்து , ஒப்புயர்வில்லாத சௌந்தரியமுடைய சீதை 
உடனிருத்தலால் , அவளுள்ளவளவும் என்னை இவன் விரும்பா னாதலின் , எங் 
ஙனமேனும் அவளை அவனை விட்டு அகற்றிவிடின் பின்பு இவன் என்னை மணக் 
கக்கூடும் என்னும் எண்ணக் கொண்டிருந்தனள் சூர்ப்பணகை யென்பதை 
முன்னிரண்ட்டிகளில் விளக்கினார் ... சோண் நிலவரண் மலையரண் காட்டரண் 
என இயற்கையுஞ் செயற்கையுமான நால்வகையாண்களுள் எப்பொழுதும் 
வற்றாத நீரையுடைய பெரிய கடலே கடத்தற்கு அரிய நீராணாக இலங்கைக்கு 
இயல்பில் வாய்ந்துள்ள காவற்சிறப்பைவிளக்குவார் , திரைப்பாவைப்போகழித் 
திண்ணகர் என்றார் . திண் என்ற அடைமொழி , மலையாண் மதிலாண் 
சேனைக்காவல் முதலியவையும் அந்நகர்க்கு வலியனவாய் அமைந்துள்ள சிறப் 
பைத் தெரிவிக்கும் . 

பணை - போர்ப்பறை ; இனி , இரைக்குநெடும்பணையாக்கர் என்பதற்கு 
வீரவாதஞ்செய்கிற உயர்ந்து பருத்த அரக்க ரென்றும் பொருள் கொள்ளலாம் . 
தோளுக்கு மலையுவமை - உயர்ந்த பெரிய தோற்றத்துக்கும் , ஆயுதங்களால் 
அழித்தற்கு அரிய வலிமைக்கு மென்க. ஹீதா என்னும் - வடசொல் , சீதை , 
யெனத் திரிந்தது ; சீதை யென்பது - கலப்பையுழுபடைச்சாலை யுணர்த்தும் : 
சனகடிகாராசன் யாகஞ்செய்தற்பொருட்டுச் சாலையமைத்தற்காகக் கலப்பையைக் 
கொண்டு நிலத்தை யுழுவித்தபொழுது அக்கலப்பை யுழுபடைச்சாலினின்று 
தோன்றியவளாதலால் , சானகிப்பிராட்டிக்குச் சீதை யென்பது இடவாகுபெய 
ராய் வந்த திருநாமமென்க , 

சூர்ப்பணகை - இராவணனுடைய தங்கை; பிரமபுத்திரராகிய புலஸ்திய 
முனிவருடைய குமாரராகிய விசிரவசினது இரண்டாமனைவியான கேகசியின் 
வயிற்றில் இராவண கும்பகர்ணர்களுக்குப் பின் விபீஷணனுக்கு முன் பிறந்த 
வள் . இவளை , இராவணன் , காலகையென்பவளுடைய மக்களாகிய காலகேயரு 
ளொருவனான வித்யுஜ்ஜிஹ்வனென்னும் அசுரனுக்கு மணஞ்செய்துவைத்திருக் 
தான் ; பின்பு இராவணன் திக்குவிசயஞ் செய்துவருகிறபொழுது, அசும் 
நகரத்திற் பிரவேசித்து அங்கிருந்த காலகேயரைப் போர்செய்து அழிக்கை 
யில் , வித்யுச்சிஹ்வனும் இராவணனாற் கொல்லப்பட்டதனால் , கணவனை 
விழந்த சூர்ப்பணகை இராவணன்காலில் விழுந்து மிகப்புலம்பிப் பலவாறு 
முறையிட , அவன் அவளை வெகுசமாதானங்கூறிக் கோபந்தணித்து , தண்ட 
காரணியத்தில் ஜநஸ் தாகமென்றவிடத்தில் ஓரிராச்சியமுண்டாக்கி அதில் 

47 


310 


ஆரணியகாண்டம் 


அவளை மேன்மையோ டிருக்கச் சொல்லி , தூஷண்னென்னுஞ் சேனாதி 
பதிக்கு உட்பட்டதொரு பெருஞ்சேனையையும் , தனது, தாயினுடன்பிறந்த 
வள் மகனானகானையும் , அவளுக்கு உதவியாக இருந்து அவளிட்ட கட்டளைப் 
படி : நடக்குமாறு நியமித்து , அங்கு அவள் யதேச்சையாகத்திரியுமாறு 
அனுப்பிவிட்டான் என்பதை அறிக . 

சூர்ப்பணகை - சூர்ப்பணகா என்ற வடசொல் ஆவீறு ஐயாயிற்று ; இப் 
பெயர் - சூர்ப்பம் நகம் எனப்பிரிந்து , முறம்போன்ற (வடிவ முடைய ) நக 
முள்ளவளென்று எதுப்பொருள்படும் . இது, அவளுக்கு வடிவுபற்றி வைக் 
கப்பட்ட காரணக்குறியாகிய இயற்பெயர் ; இது பெயராதலால் , வடமொழி 
விதிப்படி சூர்ப்பணகா என நிலைமொழியில் ரகாரம் வர வருமொழியில் 
நகாரம் ணகாரமாயிற்று ; ராமாயணம் , நாராயணன் என்பவற்றிற்போல . அங் 
ங்னமாகாமல் சூர்ப்பநகா என்று நிற்கும்போது பெயராகாது தன்மை குறிக்கிற 
மாத்திரமாம் . இப்பெயர் சிறுபான்மை சூர்ப்பாகி என்றும் வழங்கும்; அப் 
பொழுது ஈயீறு இகாமான தென்க ; அதுவும் பெயார்காது காரணமாத்திரமாய் 
நிற்பதே . சூர்ப்பணகீ என்பது வடநூலிலக்கண விதிப்படி வழாநிலையன்று . 
இனி, சூர்ப்பம் - இரத்தம் நிறைந்தபாத்திரம் : அதனால், நகா - (யாகம் முதலிய 
நற்கருமங்களைக்) கெடுப்பவளென்றும் பொருள் கூறுவர்; இரத்தத்தைப் பாத் 
திரங்களிற்கொண்டு வந்து மேற்சொரிந்து அதனால் வேள்வியை அபரிசுத்த 
மாக்கி அழிப்பவளென்று கருத்து. 

அர்க்கர் , புயம் , மனம் - ரக்ஷஸ் , புஜம் , மநஸ் என்ற வட்சொற்களின் 
திரிபு. நகர் - நகரம் அல்லது நகரீ என்ற வடசொல் திரிந்தது . துங்கம் . 
வடசொல் , மறந்தனள் போல் என்றதனால் , அது மறக்க இயலாத தென்பது 
விளங்கும் . வரை - கணுவின் பெயர் , மூங்கிலையுடைய மலைக்கு இருமடியாகு 
பெயராய் அமைந்தது . கவற்ற என்பதில் , கவல் என்பதன் பிறவினையான 
கவற்று - பகுதி . பரவியது , பாவை யெனக் காரணப்பெயர் ; ஐ . - கருத்தாப் 
பொருள் விகுதி . அகழப்படுவ தாதலால் , அகழியென்று பெயர் ; அகழ்தல் - 
தோண்டுதல் : இ செயப்படுபொருள் விகுதி . கடிது - கடுமையென்னும் 
பண்பினடியாப்பிறந்த ஒன்றன்பாற் குறிப்புமுற்றெச்ச வினையுரி . இருந் 
தான் - பெயர் , உரைத்தும் - தன்மைப்பன்மையெதிர்காலமுற்று . வர என்ற 
செயவெனெச்சம் -உடனிகழ்ச்சிப் பொருளதாதலால் , நிகழ்காலங்குறிக்கும். 

- இதுமுதல் ஐந்து கவிகள் - பெரும்பாலும் , முதல் நான்குசீரும் காய்ச்சீர் 
களும் , மற்றையிரண்டும் மாச்சீர்களுமாகிய கழிநெடிலடி நான்கு கொண்ட 
அறுசீராசிரியவிருத்தங்கள் .. 
இதுமுதல் இருபத்திரண்டு கவிகள் - இராவணன் அரசுவீற்றீருத்தற்சிறப்பு . 

உ . நிலையிலாவுலகி னிடைநிற்பனவு நடப்பனவுநெறியினீந்த , 
மலரின் மேனான் முகற்கும்வகுப்பரிது நுனிப்பதொரு வரம்பிலாற்ற , 
ஓலைவிலா வகையுழந்ததருமமென : நினைந்தவெலா முதவுந்தச்சன் , 


கன்னோ. 


- 


உவகை 
இலா 


13 


எல் 
- 
மாரீசன்வதைப்படலம் 

371 
புலன்லாந் தெரிப்பதொரு புனை மணிகண்டப மதனிற்பொலிய 

இது முதல் இருபத்திரண்டு கவிகள் - குளகம் ; ஒருதொடரெனப்படும் ; 
குளகமாவது பலபாடல் தொடர்ந்து ஒருவினைகொண்டு முடிவது . “ குளகம் 
பலபாட்டொருவினை கொள்ளும் ." குளக மல்லாதது , முத்தகமென 

, ; 
அது ஒரு செய்யுள் தனியேநின்று முடிவது: முத்தகச்செய்யுள் தனிநின்று 
முடியும் . 

( இ - ள் . ) நிலை இலா - நிலையில்லாததான , உலகினிடை - உலகத்தில் , 
நிற்பனவும் - ( இடம் விட்டுப் பெயராது ) நிலைநிற்பனவான தாவரப்பொருள் 
களையும் , நடப்பனவும் - இடம்விட்டுப்பெயர்வனவான ஜங்கமப் பொருள்களை 
யும் , நெறியின் ஈந்த - ஒழுங்காகப் படைத்த , மலரின் மேல் நான் முகற்கும் 
( திருமாலின் து) திருநாபித்தாமரைமலரின் மேல் உள்ள பிரமனுக்கும், வகுப்பு 
அரிது 

படைக்கமுடியாததும் , - நுனிப்பது ஒரு வரம்பு இல் ஆற்றல் 
உழந்த தருமம் என - ( தனக்கும் பிறர்க்கும் ) தீங்கில்லாத விதத்திலே 
முயன்று செய்த தருமம் போல , நினைந்த எலாம் உதவும் - நினைத்த பொருள் 
களையெல்லாம் நினைத்தபடியே உண்டாக்கவல்ல , தச்சன் - (விசுவகர்மா 
வென்னும் ) தெய்வத்தச்சனது , புலன் எலாம் -சிற்ப நூலறிவு முழுவதையும் , 
தெரிப்பது - காட்டுவதுமான ஒரு ,- ( ஒப்பற்ற) , புனைமணி மண்டபமதனில் 
அழகிய இரத்தினங்களாற் செய்யப்பட்ட சபாமண்டபத்திலே ,-பொலிய : 
( அம்மண்டபம் தான் வீற்றிருத்தலால் ) அழகுபெறும்படி , ( எ - று . ) 

இக்கவியில் ‘மண்டபம தனில் , பொலிய என் றவையும் , அடுத்த இரு 
பத்தொருகவிகளில் வரும் வினையெச்சங்களும் இருபத்து மூன்றாங் கவியின் 
வருகிற இருந்தனன் என்ற வினைமுற்றைக் கொண்டு முடியும் . 

நான் முகற்கும் வகுப்பரிது , தச்சன்புலனெலாந்தெரிப்பது என்ற இரண் 
லாப்பொருள்களையும் படைத்த பிரமனாலும் இப்படிப்பட்டதொரு மண்டபத் 
தைப் படைக்கமுடியா தென்றும் , முறைபிறழாது செய்யப்பட்ட அறம் 
வேண்டிய பயன்களை வேண்டிய படியே தருவது போலத் தனது நிர்மாணி 
சக்தியால் வேண்டிய பொருள்களை வேண்டியபடியே நிருமிக்கவல்ல விசுவ 
கர்மாலினது சிற்ப நூல்தேர்ச்சியைத் தெரிவிக்கும்படி அதிக ஆச்சரியகரமான 
வேலைத்திறமமைந்ததென் றுங் - கூறி மண்டபத்தின் மாட்சிமையை வெளி 
யிட்டபடி . தச்சன் என்பதற்கு - அசுரத்தச்சனாகிய மயனென்று உரைப் 
பாரு முளர்; அது பொருந்தாது . ஏனெனில், சுகேசனென்னும் அரக்க 
னது புத்திரர்களான சுமாலி முதலிய மூவர் பிரமனிடம் வரம் பெற்றபின் 
தேவசிற்பியான விசுவகர்மனையழைத்து எங்களுக்கு ஓர் இருப்பிடம் சி.திப் 
பாக அமைக்கவேண்டும் என்ன , அவன் இதன் கடலில் திரிகட்டகலைச்சார் 


ராவணன் 


312 


பெஆரணியகாண்டம் - 


T 


யில் சுவேலிமலையின் சிகர மொன்றில் இந்திரன் கட்டளைப்படி மிக்கசிறப் 
பாக என்னால் நிருமிக்கப்பட்ட இலங்கையையே உங்களுக்கு இடமாகக் 
கொள்ளுங்கள் என்று சொல்ல , அங்ஙனமே அவர்கள் இலங்கையில் 
த்தன 
ரென்றும் , பிற்காலத்தில் அதுவே குபேரனுக்கும் அதன்பின் இராவணாதி 
யர்க்கும் இடமாயிற் றென்றும் உத்தா ஸ்ரீராமாயணம் கூறுகின்றமை காண்க . 
மிகச்சிறந்த அம்மண்டபத்தில் வீற்றிருத்தலால் இராவணனுக்கு உண்டாகும் 
கிற பொலிவும் , புனைமணிமண்டபமதனிற்பொலிய என்ற தொடராற் 
பெறப்படும் ; புனைமணிமண்டபம் பொலிய வெய்தினான் " எனக் கீழ்க் 
கையடைப்படலத்தில் வந்ததையும் , “ வளங்கவின் --றனைய தாய மண்டபம் 
மலியப் புக்கான் " என்ற சூளர் 

என்ற சூளாமணியையுங் காண்க . 
நிற்பன - நிலையியற் பொருள் : அசாம் ; மரம் மலை முதலியன. நடப் 
பன - இயங்கியற்பொருள் : சாம் ; தேவர் மனிதர் விலங்கு பறவை ஊர்வன 
நீர்வாழ்வன . அடைமொழி கொடாது மலரெனக்கூறி , அதனால் , மலர்களுட் 
சிறந்த தாமரையைக் குறித்தல் , கவி மரபு. நான் முகன் - நான் குதிக்கையும் 
நோக்கிய நான்குமுகமுடையவன் ; உம் - உயர்வுசிறப்பு . நுனிப்பது என்பது - 
ஆற்றலுக்கு அடைமொழி ; நுனித்தல் - அதிசூட்சுமமாக அறிதல். நுனிப் 
பதரு என்ற பாடத்துக்கு - எவராலும் நுட்பமாக அறியமுடியாத என்க . 
ஆற்றல் என்ற மூன்றாம் வேற்றுமைத்தொகை , உதவும் என்ற பெயரெச்சத் 
தோடு இயையும் . உலைவிலாவகையுழந்த தருமம் - தம் தமது வருணாச்சிரமங் 
களுக்கு ஏற்பச்செய்த அற மென்க . தருமம் - இம்மைமறுமைவீடென்னும் 
மூன்றையுந்தருவதாதலை , சிறப்பீனுஞ் செல்வமு மீனு 

மறத்தினூஉங் , 
காக்க மெவனோவுயிர்க்கு என்ற திருக்குறளினாலும் -அறிக . நினைந்த - 
பெயர்; பெயரெச்சமுமாம் . எலாம் - தொகுத்தல் . உலகு , தச்சன் - லோகம் 
தக்ஷன் என்ற வடசொற்களின் சிதைவு ; இவற்றைத் தமிழ்மொழியென் 
பாரும் உளர் . தர்மம் , மணி , மண்டபம் - வடசொற்கள் . புலன் - போலி , 
தச்சன் புலனெலாந்தெரிப்பது எனவே , அவனாற் செய்யப்பட்ட தென்ற 
தாயிற்று. தச்சன் புலனெலாந் தெரிப்பது என்பதற்கு , விசுவகர்மன் தனது 
புத்திவிசேஷங்களை யெல்லாங் காட்டுமாறு செய்த தென்று உரைத்தலு 
மொன்று . தெரிப்பது என்றதில் , பகர இடைநிலை பெற்று இரட்டிவந்ததே , 
பிறவினைக்குறி ; தன்வினையில் தெரிவது என வரும் . புனை மண்டபம் - வினைத் 
தொகை . மண்டபமதனில் என்பதில் , அது - பகுதிப் பொருள் விகுதி . ( உ ) 

பண்டலங்கு திசைக் களிற்றின்பணை மருப்பினிணையொடி 
யப்படர்ந்த பொற்றோள் , விண்டலங்களுற வீங்கியோங்குதயமால் 
வரையின்விளங்கமீதிற் , குண்டலங்கள் குலவரையை வலம் வருவா 
னிர்விகொழுங்கதிர் சூழ்கற்றை , மண்டலங்கள் பன்னிரண்டுநாலைந் 
தாய்ப் பொலிந்தவென வயங்கமன்னோ. 


மாரீசன் வதைப்படலம் 


313 


( இ - ள் . ) பண்டு - முன்பு , அலங்கு - அசையுந்தன்மையனவான , திசை 
களிற்றின் - திக்குயர்னைகளின் , பணை மருப்பின் - இணை - பருத்தஇரண்டு 
தந்தங்களும் , ஒடிய - முறியும்படி , படர்ந்த - வலிமையோடுவளர்ந்த , பொன் 
தோள் - அழகிய தோள்கள் , விண் தலங்கள் உற வீங்கி - ஆகாயத்தினிடங் 
களையளாவும்படி பருத்து உயர்ந்து , ஓங்கு மால் உதயம்வரையின் - உயர்ந்த 
பெரிய உதயபருவதம்போல , விளங்க - பிரகாசிக்கவும் , மீதில் குண்டலங் 
கள் - அத்தோள்களின் மேல் ( தொங்குகிற காதின் ) குண்டலங்கள் (இருப 
தும் ) , கொழுகதிர் கற்றை சூழ் - செழுமையான கிரணங்களின் தொகுதி 
சூழப்பெற்ற , இரவி மண்டலங்கள் பன்னிரண்டும் - சூரியமண்டலங்கள் பன் 
னிரண்டும் , குலம் வரையை வலம் வருவான் - ( எல்லாமலைகளினுஞ்) சிறந்த 
தான மேருவைச் சூழ , நால் ஐந்து ஆய் பொலிந்த என - இருபதாய் விளங் 
கினபோல , வயங்க - பிரகாசிக்கவும் , ( எ - று . ) 

பண்டு ஓடிய என்றும் , தோள் வீங்கி விளங்க என்றும் , குண்டலங்கள் 
வயங்க என்றும் இயையும் . ஒவ்வொரு தோளும் உதயபருவதம்போல விளங்க 
என்பது , முன்னிரண்டு அடியின் பொருள் ; உவமையணி . பின்னிரண்டு 
அடிகளில் இராவணனது நெடியபெரியவடிவத்துக்கு மகாமேருகிரியையும் , 
அவனது குண்டலங்களுக்குச் சூரியமண்டலங்களை யும் உவமைகூறுபவராய் , 
துவாதசாதித்தர் இருபதுவடிவங்கொண்டு மேருமலையைச் சூழ்தற்பொருட்டு 
அடுத்து நின்றாற்போல என வருணித்தார் ; தற்குறிப்பேற்றவணி. 

பண்டு - திக்குவிசயகாலத்தி லென் றபடி . இராவணன் திக்குவிசயஞ் 
செய்த காலத்தில் ஐராவதம் முதலிய திக்கஜங்களை யெதிர்த்தபொழுது 
அவை கோபங்கொண்டு இவன் தோளில் தந்தங்களால் தாக்குகையில் மிக்க 
வலிமையுடைய இவன் தோள்களை ஊறுபடுத்தமாட்டாமல் 

அவை நுனி 
ஒடிந்திட்டன வென்றும் , பின்பு இராவணனும் போரில் அவற்றின் தந்தங் 
களை நன்றாக ஒடித்திட்டா னென்றும் - உணர்க ; திக்கின் மாவெலாந் 
தொலைத்து , “ நெருப்படியிற் பொடிசிதற நிறைந்த மதத் திசையானை , 
மருப்பொடியப் பொருப்பிடியத் தோண்மிர்த்த வலியோனே , ” “ திசை 
யானை விசைகலங்கச் செருச்செய்து மருப்பொசித்த, விசையாலே நிறைந்த 
புயத் திராவணவோ வி ராவணவோ " எனக்கீழ்ச் சூர்ப்பணகைப் படலத்தில் 
வந்தமை காண்க. யானைகள் இயல்பில் எப்பொழுதும் அசையுந் தன்மையன 
வாதலால் • அலங்கு திசைக்களிறு என்றார் ; “ தூங்குங்களிறு என்றாற் 
போல . அன்றியும் , இந்த அடைமொழியால் , நிலைபெயர் தலில்லாத திசை 
யானைகளும் இராவணன்வலிமைக்கு ஆற்றாமல் நிலைபெயர்வனவாயின வென் 
பதுந் தோன்றும் . இனி., - அலங்கல் திசைக்களிறு என்று பாடமோதி 
திசைகளைத் தாங்கி அசையா துநிற்கிற யானைக ளென்றும் , போர்செய்தற்குச் 
சலிப்பில்லாத யானைக ளென்றும் உரைப்பாரு முளர்; " கம்பமில் திசையி 
னின்ற களிறு எனக் கீழ்ப்படலத்தில் வந்தமையுங் காண்க . திசைக்களிறு 
ஜராவதம் , புண்டரீகம், வாமகம் , குமுதம் , அஞ்சகம் , புஷ்பதந்தம் , சார்வு 


2 


*ந்தானும் - பொன்மயமான பீதாம்பரத்தைத் தரித்த திருமாலும் , பூவி 

ஆரணியகாண் 
பெளமம் , சுப்பிரதீகம் என்பன; இவ்ற்றைக் கிழக்குமுதலாக முறையே 
கொள்க . இவை, ஆண்யானைகளாதலால் , களிறெனப்பட்டன் . விண்டலங்க 
ளுறவீங்கி என்ற தன் குறிப்பால் , அவன் தோள்வலிமையால் இந்திரன் 
முதலிய விண்ணுலகத்தவரை வென்ற சிறப்பும் தோன்றும் . 

துவாதசாதித்தர் - தாதா , இந்திரன் , அரியமா , மித்திரன் , வருணன் 
அம்சுமான் , பர்ஜயன் பகன் , விவஸ்வாந் , பூஷா , விஷ்ணு , துவஷ்டா எனக் 
காண்க; இதற்கு . வெவ்வேறுவகைகூறலு முண்டு : ஒவ்வொருமாதத்துக்கு 
ஒவ்வொருவராகச் சூரியர் பன்னிருவராவர். குலவரையை வலம்வரு - வான் 
இரவி எனப்பிரித்து , மேருமலையைப் பிரதக்ஷிணமாகச் சூழ்கிற வானத்திற் 
சஞ்சரிக்குஞ் சூரிய னெனினும் அமையும் . சந்திரனும் அக்கினியுமாக 
மற்றைச்சுடர்களுக்குக் கொடுத்துவாங்குந் தன்மையனவாய் . நெடுந்தூரத்தும் 
மிகவிளங்கும் ஆயிரங்கி ரணமாதலால் , கொழுங்கதிர்க்கற்றை எனப்பட்டது. 

பண்டு - பழமைகுறிப்பதோர் இடைச்சொல் . திசை - திசர் என்ற வட 
சொல் திரிந்தது . தலம் , உதயம் , குண்டலம் , குலம் , ரவி , மண்டலம் 
வடசொற்கள் . உதயவரை - சூரியன் முதலிய சுடர்கள் உதிக்கும். மலை . 
பொற்றோள் என்பதற்கு - பொன்னணியணிந்த தோளென்றும் பொருள் 
கொள்ளலாம் ; பொன் - கருவியாகுபெயர் . உதயமலையை யெடுத்துக்கூறி 
னது, உதயகாலத்தில் விளங்கும் அம்மலை இயற்கையாலும் அணிகலமணித 
லாகிய செயற்கையாலும் ஒளிபெற்ற தோளுக்கு ஒப்பாகு தலால் . களிறு - 
மதக்களிப்பையுடையது . களி - பகுதி , று - பெயர்விகுதி : இது - ஆண்பாற் 
பெயர் ; இதன் பெண்பால் - பிடி . பன்னிரண்டும் - உம்மைத்தொகை ; பத் 
தும் இரண்டும் . நாலைந்து - பண்புத்தொகை ; நான்காகிய ஐந்து . வரையின் 
விளங்க - வரையைக்காட்டிலும் விளங்க என் றலும் ஒன்று ; இவ்வுரையில் , 
எல்லைப்பொருள் : முந்தினவுரையில் , ஒப்புப்பொருள் . பொலிந்த - பெயர். 
வருவான் ! - வான் விகுதி காலங்காட்டும் எதிர்காலவினையெச்சம் . என - 
உவமவுருபு . பன்னிரண்டும் என்ற உம்மை - இனைத்தென்றறி பொருளில் 
வந்தது . இராவணனுக்கு முகம் பத்து ஆதலால் , குண்டலம் இருபதாயின் 

சு . புலியின த ளுடையானும் பொன்னாடை பனைந்தானும் பூவி 
னானு, நலியும்வலத்தாரல்லர் தேவரி னிங்கியாவரினி நாட்டலாவார் , 
மெலியுமிடை தடிக்குமுலை வேயிளந்தோட் சேயரிக்கண் வென்றி 
மாதர் , வலியநெடும் புலவியினும் வணங்காதம குடநிரை வயங்க 
மன்னோ. 

ள் . ) தேவரின் - தேவர்களுள் , புலியின் அதன் உடையானும் 
புலியின் தோலை உடுக்கும் ஆடையாகவுடைய சிவபிரானும் , பொன் ஆடை 
னானும் - தாமரைமலரில் தோன்றிய பிரமனும் , நலியும் வலத்தார் அல்லர் - 
ராவணனை ) வருந்தச்செய்யும் வலிமையுடையவ ரல்லர் ; ( என்றால் )) 


-*++ 


- 


மாரீசன் வதைப்படலம் 


315 


ஆதலால் , 


இங்கு - இவ்வுலகத்தில் , இனி யாவர் . நாட்டல் ஆவார். - வேறு எவர் ( இசர 
வணனை வெல்பவராகக்) குறித்தற்கு உரியவர் ? ( எவருமில்லை யென்றபடி ) ; 
(இங்ஙனம் எவரும் அவனை வணங்கச்செய்பவர் இல்லாததனால் ) , - மெலியும் 
இடை - மெல்லிய தாய் ஒசிகிற இடையையும் , தடிக்கும் முலை - மேன்மேற் 
பூரிக்கிற தனங்களை யும் , வேய் இள தோள் - இளமூங்கில்போன்ற இளமை 
விளங்குந் தோள்களையும் , சேய் - அரி கண் - சிவந்த ( உத்தமலக்ஷணமான 
ரேகைகளையுடைய கண்களையும் , வென்றி - ( யாவரையும் ) வெல்லுந்தன்மை 
யையுமுடைய , மாதர் - மகளிரது , வலிய நெடு புலவியினும் - தனித்தற்கு 
அரிய நீண்டஊடலிலும் , வணங்காத - தாழாத , மகுடம் நிரை - கிரீடங்களின் 
வரிசை , வயங்க - விளங்கவும் , ( எ - று . ) 

இராவணன் வணங்காமுடிய னென்பதை விளக்குதற்கு ஏற்ற காரணங் 
காட்டுவார் , முன்னிரண்டடியில் , திரிமூர்த்திகளும் அவனை வெல்லும் ஆற்ற 
லில ராதலின் வேறெவரும் வெல்வாரில்லை யெனக் கூறினார் . 
இவன் யாவரையும் வணங்கானாயினனென்க . அவனது வணங்கா முடியனாந் 
தன்மையின் உறுதியை விளக்குதற்கு , மகளிர்நெடும்பொழுது ஊடியகாலத் 
தில் 

அதனைத் தணித்தற்கும் இவன் வணங்கா னென்று பின்னி 
ரண்டடிகளிற் குறித்தார் . ஆகவே , பிணங்கிய மகளிரும் இவனது பெரு 
மைக்கு அஞ்சி இவன் சொல்லுக்கு இணங்குவரே யன்றி இவன். தம்மை 
வணங்கப் பாரா ரென்க . புலவி - புலத்தல் : வி விகுதி பெற்ற தொழிற்பெயர்; 
புலவியாவது - ஆடவரும் மகளிரும் இன்பநிலையில் அவ்வின்பத்தை மிகுவிக் 
கும்பொருட்டு ஒருவரோடொருவர் கோபித்தல் : இது , பிரணயகலக மெனப் 
படும் . இங்கே நெடும்புலவி என்றது , அவ்வூடலின் முதிர்ந்த நிலையை ; 
அன்றி , அளவறிந்து உணராது நீளவிடுதலை யன்று .. இன்சொல் முதலிய 
வேறுஉபாயங்களால் தணிக்கக்கூடிய நிலையைக் கடந்து காலில்விழுதலாகிய 
ஒருபாயத்தினா லன்றித் தணிக்கக்கூடாத நிலையை யடைந்த பெரும்புலவி 
யென்பதும் , சில்லரிக் கிண்கிணி மென்தெய்வமலர்ச் சீறடியைத் , தொல்லை 
மணிமுடிமேற் சூட்டினான் -வல்லை, முழுநீலக் கோதை முகத்தே மலர்ந்த , 
செழுநீல மாறாச்சிவப்பு என்றபடி அப்புலவிக்காலத்தில் யாவரையும் வசப் 
படுத்தும் இயல்பின தான் வணக்கத்தை ஆடவர் கொள்ளுதல் பெரும்பாலும் 
இயல்பென்பதும் , அச்சிறப்புவிதியுமின்றி வணங்காமுடியனாய்நிற்பவன் 
இராவண னென்பதும் , வலிய என்றதனாலும் , உயர்வு சிறப்பும்மையினாலும் 
நன்கு விளங்கும். இங்ஙனங்கூறிய தனால் , வணக்கத்தினாலேயே. சாதிக்கக் 
கூடிய காரியத்தையும் இராவணன் வேறு உபாயங்களாற் சாதிக்குந்திற 
முடையா னென்பது தொனிக்கும் . 

படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற தொழில்முறைமைப்படி அயன் 
அரி அரன் எனக்கூறவேண்டிய முறைமையை மாறுபடநிறுத்திச்சிவன் முத 
ஓர்கக் கூறினார். மிகவல்லவரான திரிமூர்த்திகளும் அவனை வெல்லமாட்டா 


1 


, 
376 

ஆரணியகாண்டம் 
மைக்குக் காரணம் , அவனது வரபலம் ; ஆன துபற்றியே, திருமாலும் மனித 
னாகப்பிறந்தே அவனைவெல்லவேண்டிற்று.காம் 

புலித்தோலுடுத்த கதை: - ஒருகாலத்திற் பரமசிவன் தன்னைமதியாத் 
தாருகவனத்து முனிவர்களது கருவத்தைப் பங்கஞ்செய்யவும் அவர்கள் மனை 
விமார்களின் கற்புநிலையைப் பரிசோதிக்கவுங் கருதித் தான் ஒருவிடசங்க 
தன்னை நோக்கிக் காதல்கொண்ட அம்முனிபத்தினியாது கற்புநிலைமையைக் 
கெடச்செய்ய , அதுகண்டு பொறாமற் கோபம் மூண்ட அம்முனிவர்கள் அபி 
சாரயாகமொன்று செய்து, அவ்வோமத்தீயினின்றும் எழுந்த நாகங்கள் பூதங் 
கள் மான் புலி முயலகன் வெண்டலை முதலியவற்றையும் அவ்வோமத்தீயை 
யும் சிவனைக் கொன்றுவரும்படி ஏவ , சிவபெருமான் , தன்மேற்பொங்கிவந்த 
நாகங்களை ஆபரணங்களாகவும் , பூதங்களைத் தனது கணங்களாகவுங் கொண்டு , 
மானைக் கையில் ஏந்தி , புலியைத்தோலையுரித்து உடுத்து , முயலகனை முது 
கிற் காலாலூன்றி , வெண்தலையைக் கையிற்பற்றிச் சடைமேலணிந்து , நெரு 
ப்பை ஒருகையிலேந்தி , இங்ஙனமே அவற்றையெல்லாம் பயனிலவாகச் 
செய்துவிட்டன னென்பாதம் . 

உடை - உ.டுக்கப்படுவது; ஐ செயப்படுபொருள்விகுதி . வலம் - பல 
மென்ற வடசொல்லின் திரிபு. தேவர் , மகுடம் - வடசொற்கள் . தேவர் - 
விண்ணுலகில் வாழ்பவர் . நலியும் - தன்வினை பிறவினை - இரண்டுக்கும் 
பொது ; இங்கே , பிறவினை , மூன்றாமடியில் மெலியும் , தடிக்கும் என மாறு 
பட்டசொற்கள் வந்தது , தொடைமுரணின்பாற்படும் . மெலியும் இடை - 
மற்றையவயவம் பருக்கப்பருக்கத் தான் சிறுக்கும் இடையென்க . உபமேய 
மாகிய தோளின் அடைமொழியாய் நின்ற இளமையை மத்தியம தீபமாக 
உபமானமான வேய்க்குங் கூட்டுக . தோளுக்கு இளமூங்கில் உவமை - வளை 
ந்து திரண்டு உருண்டு நீண்ட வடிவிற்கும் , நெய்ப்பிற்குமென்க . செம்மை 
யென்னும் பண்புப்பெயர் சேய் என் விகாரப்பட்டது . தலைகள் பத்தாத 
லால் , அவற்றில் அணியுங் கிரீடமும் பலவாயின . வென் றிமாதர் என்றது , 
ஆடவரை அழகினால் அடிமையாக்கிக்கொள்பவரென்றபடி ; மகளிருட்சிறந்த 
கட்டழகுடைய உத்தமசர்திமாத ரென்றவாறுமாம் . கண்வென்றியெனச் 
சேர்த்து , கண்களின் நோக்குமாத்திரத்தால் வெல்லுந்தன்மையரெனினுமாம் . 

வாளுலாமுழுமணிகள் வயங்கொளியின்றொகை வழங்க 
வயிரக்குன்றத் , தோளெலாம்படி சுமந்த விடவாவின்பட நிரையிற் 
றோன்றவான்ற , நாளெலாம்புடை தயங்கநாமநீரிலங்கையிற்றான் வாரி 
யிட்ட , கோளெலாங்கிடந்த நெடுஞ்சிறையன்ன 

றையன்ன நிறையாரங்குலவ 
மன்னோ. 

( இ - ள் . ) வாள் உலாம் - ஒளிவீசப்பெற்ற , முழு மணிகள் - ( ஆபரணங் 
களிலுள்ள பெரிய இரத்தினங்கள் ,வயங்கு ஒளியின் தொகைவழங்க -விளங்கு 


. 


மாரீசன் வதைப்படலம் 


377 


கிறொளியின் தொகுதியை மிகுதியாகவீச, வயிரம் குன்றம் தோள் எலாம் 
வச்சிரமயமான மலை போன்ற தோள்கள்யர்வும் , படி சுமந்த விடம் அரவின் 
படம் நிரையின் - பூமியைத் தாங்குகிற விஷத்தையுடைய சர்ப்பராசனான 
ஆதிசேஷனுடைய படங்களின் வரிசைபோல , தோன்ற - விளங்கவும் , - ஆன்ற 
நாள் எலாம் புடை தயங்க - சிறப்பமைந்த நக்ஷத்திரங்கள் யாவும் பக்கங்களிலே 
விளங்கும்படி , நாம நீர் இலங்கையில் - அச்சத்தைத் தருகின்ற கடல் நீராற் 
சூழப்பட்ட இலங்காபுரியிலே , தான் வாரி இட்ட அவ்விராவணன் தான் 
தொகு தியாகக்கொணர்ந்து அடைத்து வைத்த , கோள் எலாம் - கிரகங்களெல் 
லாம் , கிடந்த - தங்கியிருந்த , நெடு சிறை - பெரிய சிறைச்சாலையை , அன்ன 
ஒத்த , நிறை ஆரம் - நிறைந்த இரத்தின 07 லை , குலவ - விளங்கவும் , ( எ - று . ) 


முன்னிரண்டு அடிகளில் , கொடிய ராக்ஷசராசனான இராவணனுக்குக் 
கடுமையுள்ள நாகராசனான ஆதிசேஷனையும் , அவனது பரந்த பெரிய பல 
தோள்களுக்கு இவனது அகன்ற படங்களையும் , தோள்களில் அணிந்த இரத்தி 
னங்களுக்குப் படங்களிலுள்ள மாணிக்கங்களையும் உவமைகூறினார் . பின்னி 
ரண்டு அடியில் , இராவணன் க்ஷத்திரங்கள் பக்கங்களிற் பொருந்த நவக்கிர 
கங்களைப் பிடித்துக்கட்டிக் காவலில் வைத்த சிறைச்சாலை இடையிடையே நவரத் 
தினங்களும் அமைக்கப்பெற்று முத்துக்களாற் செய்யப்பட்ட உறுதியுள்ள வடத் 
துக்கு உவமை கூறப்பட்டதெனக் காண்க . இராவணன் திக்குவிசய காலத்தில் 
தேவர்களை வென்று அவர்களிற் பலரைச் சிறையிலிட்டனனென்பது பிரசித்த 
மா தலால் நாளெலாம் புடைதயங்க நாமநீ ரிலங்கையில் தான் வாரியிட்ட 
கோளெலாங் கிடந்த நெடுஞ்சிறை எனப்பட்டது . முழுமணி - உத்தமவிலக் 
கணம் நிறைந்த இரத்தினம் ; ஒளிநிரம்பிய இரத்தினம் . மிக்க உறுதிக்கு வயி 
ரக்குன்றத்தை உவமை கூறினார் . இலங்கை கடல்சூழ்ந்த பூமி ; தீவு . கோள் - 
சூரியன் முதலிய ஒன்பது . ஆரம் - மார்பின்மாலை . 


வாள் -- ஒளியையுணர்த்துகையில், உரிச்சொல் . உலாம் - உலாவு மென் 
பதன் விகாரம் . விஷம் , நீரம் லங்கா , ஹாரம் என்ற வடசொற்கள் திரிந்தன . 
நாம் - அச்சமுணர்த்தும் உரிச்சொல் ; பே நா முருமென வரூஉங் கிளவி , 
யாமுறை மூன்று மச்சப்பொருள் என்பது தொல்காப்பியம் . இதன்மேல் 
அ சாரியை . நாமம் நீர் என எடுத்து , பிரசித்திபெற்ற நீரெனினும் அமையும் . 
கோள் க்ரஹமென்ற வடசொல்லின் பொருள் கொண்டது ; ( காலத்தை 
அளந்து ) கொள்வதென்று பொருளுரைக்கப்படும் . 


வேறு 


ஆய்வரும்பெருவலியரக்கராதியோர் 
நாயகர்களிர்மணிமகுடநண்ணலாற் 
றேய்வுறத்தேய்வுறப்பெயர்ந்து செஞ்சுட 
சாய்மணிப்பொலன்கழலடிநின்றார்ப்பவே . 
48 


378 


ஆரணிய காண்டம் 


- 


( இ - ள் . ) செம் சுடர் - சிவந்த ஒளியையுடைய , ஆய் மணி - சிறந்த இரத் 
தினங்கள் பதிக்கப்பெற்ற , பொலன் கழல் - பொன்னினாலாகிய வீரக்கழல் - 
ஆய்வு அரு - (இவ்வளவினதென்று ஆராய்வதற்கு ) அருமையான , பெரு வலி - 
மிக்கவலிமையையுடைய, அரக்கர் ஆதியோர் - இராக்கதர் முதலானவர்களு 
டைய , நாயகர் - தலைவர்களின் , நளிர் மணி மகுடம் பெருமையையுடைய 
இரத்தினகிரீடங்கள் . நண்ணலால் - ( அவர்கள் வந்து வணங்கும் பொழுதெல் 
லாம் ) தன்மேல் வந்து பொருந்தப்பெறுதலால் , தேய்வு உற தேய்வு உற - தேய் 
வடை யுந்தோறும் , பெயர்ந்து வேறுபட்டு (புதிய ஒளி மிகப்பெற்று - என்றபடி ) , 
அடி நின்று ஆர்ப்ப - ( தனது ) பாதத்திலே பொருந்தி ஒலிக்கவும் , ( எ - று . ) -- 

ஈற்றசை . 

இக்கவியை கோவுடை நெடுமணி மகுட கோடியாற் , சேவடி யடைந்த 
பொற்கழலுந் தேயுமால் எனக் கீழ் அரசியற்படலத்தில் வந்ததனோடு ஒப்பிடுக . 
‘ ஆய்வரும் பெருவலியாக்கர் என்ற தொடர் , கீழ் அகத்தியப்படலத்து ஐந்தாஞ் 
செய்யுளிலும் வந்துள்ளது . ஆதியோர் என்றது அசுரர் யக்ஷர் அமார் முதலி 
யோரை . நளிர் -உரிச்சொல் ; குளிர்ச்சியுமாம் . தேய்வுறத் தேய்வுற - அடுக்கு , 
தோறுமென்னும் பொருளது . ஆய் மணி - இரத்தின சாதியுள் தெரிந்தெடுத்த 
இரத்தினம் ; ( திருக்குறளில் , ஆய்மயில் என்பதற்கு - பரிமேலழகர் இங்ஙனமே 
உரைகூறியுள்ளார் . ) இரத்தின சாஸ்திரத்தின்படி குற்றமற்றுச் சிறந்த இரத் 
தினமென்க . பொன் என்னும் பெயர் - “ பொன்னென் கிளவி யீறுகெடமுறை 
யின் , முன்னர்த் தோன்றும் லகார மகாரம் , செய்யுண் மருங்கிற் றொடரிய 
லான என்ற தொல்காப்பிய விதியின்படி ஈறுகெட்டு லகார உயிர்மெய்யும் மகர 
மெய்யந் தோன்றப்பெற்று , பொலம் என்று ஆகி , அது பின்பு பொலன் என 
இறுதிப்போலியாயிற் றென்க. இனி , இதனைத் தனிமொழி யென்பாரும் 
உளர் . கழல் - வீரர்காலணி . நாயகர் 

வடசொல் , 
இது முதல் எட்டுக்கவிகள் - பெரும்பாலும் மூன்றாஞ்சீரொன்று மாச்சீரும் 
மற்றை முன்றும் விளச்சீர்களுமாகிய அளவடி நான்கு கொண்ட கலிவிருத் 
தங்கள் . 

மூவகையுலகினு முதல்வர்முந்தையோ 
ரோவலருதவிய பரிசினோவகல் போற் 
றேவருமவுணரு முதலி னோர் தின 

தூவியநறுமலர்க்குப்பை துன்னவே . 
( இ - ள் . ) மூ வகை உலகினும் - முன்று உலகங்களிலும் , முதல்வர் - தலை 
வர்களாகவுள்ளவர்கள் , முந்தையோர் - முற்பட்டுவந்தவர்களாய் , ஓவலர் உதவிய 
ஒழியாது . கொண்டு செலுத்திய, பரிசின் - காணிக்கைகளின் , ஒங்கல்போல் - 
குவியல்போல , -- தேவரும் அவுணரும் முதலினோர் - தேவர்களும் அசுரர்களும் 
முதலானவர்கள் , திசை தூவிய - எல்லாத்திக்கு களிலுமிருந்து மேற்சொரிந்த, 
நறு மலர் குப்பை - மணமுள்ள மலர்களின் குவியல்கள் , துன்ன - நெருங்கி 
நிறையவும் , ( எ - று . ) 


. 


சை 


மாரீசன்வதைப்படலம் 


37-9 


- 


தேவர்களும் அசுரர்களும் வாழ்த்துக்கூறி இராவணன் மேற்சொரிந்த புஷ்ப 
வர்ஷத்துக்கு , எல்லாவுலகிலுமுள்ள அரசர்கள் அவன் முன் கொண்டுவந்து 
காணிக்கையாகச் செலுத்தும் ஸ்வர்ணபுஷ்பவர்ஷத்தை ( பொருட்குவியலை ) 
உவமைறி கூனார் . மூவகையுலகு - சுவர்க்கம் , பூமி , பாதாளம் . முந்தையோர் 
உடன்பாட்டுக் குறிப்புமுற்றெச்சம். ஓவலர் - எதிர்மறைத்தெரிநிலை முற்றெச் 
சம் ; ஓயாமல் என்று பொருள் : இதில் பகு தியான ஓவு என்பதை ( ஒருவு ) என் 
பதன் மரூஉ 

வென்பர் . முந்தை - ஐயீற்றுடைக்குற்றியலு கரம் ; முன் என் 
னும் பொருள் தரும் இடைச்சொல் . ஓங்கல் - உயர்ச்சி ; உயர்ந்த குவியலுக்குத் 
தொழிலாகுபெயர் ; இது , மலைக்குப் பெயராகவும் வழங்கும் . இனி, முன் 
னிரண்டு அடிக்கு - மூன்று உலகங்களிலும் முதன்மை பெற்ற சிறந்த வள்ளல் 
கள் ஓய்வின்றிக் கொடுக்குங் கொடைப்பொருள்களின் தொகு திபோல வென்று 
உரைத்தல் சிறப்பன்று . 

( எ ) 
இன்னபோ திவ்வழிநோக்குமென்பதை 
புன்னலர்கர தலஞ்சுமந்தவுச்சியர் 
மின்னவிர் மணிமுடிவிஞ்சைவேந்தர்க 

டுன்னினர்முறைமுறைதுறையிற்சுற்றவே . 
( இ - ள் . ) மின் அவிர் - மின்னல் போல ஒளிவிளங்குகிற , மணி முடி 
இரத்தினகிரீடத்தையுடைய , விஞ்சை வேந்தர்கள் வித்தியா தாராசர்கள் , 
இன்ன போது இ வழி நோக்கும் என்பதை உன்னலர் - இன்ன சமயத்தில் இப் 
பக்கத்தில் தங்களை ) ( இராவணன் ) பார்ப்ப னென்பதை அறியாதவர்களாய் , 
கரதலம் சுமந்த உச்சியர் ( உச்சி சுமந்த காதலத்தர் ) ( எப்பொழுதும் ) தங்கள் தலை 
மேற் கூப்பிவைத்த தங்கள் கைகளையுடையவர்களாய் , துன்னினர் - சமீபித்து , 
முறை முறை - வரிசைவரிசையாக , துறையில் 

சபாமண்டபத்தினிடங் 
களிலே , சுற்ற - சூழ்ந்துநிற்கவும் , ( எ - று . ) 

தாங்கள் வணங்கு தலை இராவணன் பார்த்தல்மாத்திரத்தையே தாங்கள் 
பெறும் பெரும்பயனாகக் கருதி வித்தியா தரராசர்கள் அவனுடைய சபையில் 
அவன் முன் பேவந்து இடந்தோறும் நின்று எந்தக்கண்ணால் எப்பொழுது தம்மை 
அவன் பார்ப்பானோவென்று எதிர்பார்த்து எப்பொழுதும் சிரமேல் அஞ்சலிபந் 
தஞ் செய்தபடியே நிற்பார்களென்க . விஞ்சைவேந்தர் 

மாலிகாஞ்சனம் 
முதலிய மாயவித்தைக்குத் தலைவர் ; வித்யாதரர் என்ற வடமொழிப்பெயர்க்கும் 
பொருள் இதுவே .. விஞ்சை- வித்யா என்ற வடசொல்லின் சிதைவு ; வித்யை , 
வித்தை , விச்சை , விஞ்சை யெனக் காண்க . போது - மரூஉ . கரதலம் - வட 
மொழித்தொடர். காதலஞ் சுமந்த வுச்சியர் - விகு திபிரித்துக்கூட்டல் . முடி - 
டவாகுபெயர் . 

(அ ) 
மங்கையர் திறத்தொருமாற்றங்கூறினுந் 
தங்களையாமெனத்தாழுஞ்சென்னிய 
ரங்கையுமுள்ளமுங்குவிந்தவாக்கையர் 
சிங்கவேறெனத்திறற்சித்தர்சேரவே . 


-- 


கூ . 


380 


ஆரணிய காண்டம் 


( இ - ள் .) மங்கையர் திறத்து ஒரு மாற்றம் கூறினும் - ( குற்றேவல் ) மக 
ளிரைக்குறித்து யாதாயினுமொரு கட்டளை மொழியை ( இராவணன் அலட்சிய 
மாக ) க் கூறினாலும் , தங்களை ஆம் என - ( அது ) தங்களைக்குறித்துக் கூறியதா 
மென்று கருதி , தாழும் சென்னியர் - வணங்குகின்ற தலையையுடையவர்களும் , 
அங்கையும் உள்ளமும் குவிந்த ஆக்கையர் - அகங்கைகளும் மனமும் குவியப் 
பெற்ற உடம்பையுடையவர்களுமாய் , சிங்கம் ஏறு என திறல் சித்தர் - ஆண் 
சிங்கம் போல ( மிக்க ) பலபராக்கிரமமுடைய சித்தர்கள் , சோ - அருகில் வந்து 
திரண்டு நிற்கவும் , ( எ - று . ) 

மகாபலசாலி சளான சித்தர்கள் ஏவல்மகளிர்போலாகி வணக்கவொடுக்கத் 
தோடு அமைந்து நிற்க வென்க . மங்கையென்பது - பருவப்பெயராகாமல் , 
பெண்ணென்னுமாத்திரமாய் நின்றது ; அப்பருவத்துக்கு வயதெல்லை - பன்னி 
ரண்டுமுதற் பதின் மூன்றளவும் . அங்கை - அகம் திகை; “ அகமுனர்ச்செவி 
கை வரி னிடையன கெடும் என்னுஞ் சூத்திர விதி ; அம் கை என எடுத்து 
அழகிய கை யெனினுமாம் . அங்கைகுவித்தல் - கைகூப்பித்தொழுதல் . உள்ளங் 
குவிதல் - பயபக்தி விசுவாசங்களால் மனம் அடங்கல் . உள்ளம் - அகத்துறுப்பு ; 
அந்தக்கரணம் . ஆகையாக்கை யென் பதன் மரூஉ ; ( தசைமுதலியவற்றால் ) 
ஆக்கப்பட்டதெனத் தனியே ஒருபெயருமாம் . சிங்கம் - விம்ஹம் என்ற வட 
சொல் திரிந்தது ; இது , ஹிம்ஸமென்றதன் எழுத்துநிலை மாறலாய் - இப்சிப்ப 
தென்று பொருள் படும் . ஏறு - ஆண்மைப்பெயர் . வித்தர் - வடசொல் ; தவஞ் 
செய்து யோகசித்திபெற்ற ஒருவகைத் தேவசாதியார் . 

முன்னிரண்டு அடிக்குச் சாதுரியமாகக் கூறப்படுவதொரு பொருள் வரு 
மாறு : - மகளிரை முன்னிலைப்படுத்தி அழைக்கத் தொடங்கிய - இராவணன் 
அடி ! என விளித் தனனாயினும் , இவர்கள் தங்களை அடிக்கு பொருட்டு அவன் 
அடி என்று ஒருவனுக்குக் கட்டளையிட்டதாகக் கருதி , அஞ்சி , அங்ஙனம் 
அவன் அடிக்கச்சொல்லாதிருக்கும் பொருட்டுச் சரணாகதி செய்பவராவ ரென் 
பது . மகடூஉவிளியடைமொழியிடைச் சொல்லாக அவன் அடி எனக் கூறிய 
தை இவர்கள் தமக்கு இயல்பாகவுள்ள அச்சத்தால் ஒருமையே வல்வினையாகக் 
கொண்டன ரென்க . இங்ஙனமே அடுத்தசெய்யுளின் முன்னிரண்டடிக்கும் 
ஏற்றபடி கொள்க . 


க 0 . அன்னவனமைச்சரைநோக்கியாண்டொரு 

நன்மொழிபகரினுநடுங்குஞ்சிந்தைய 
ரென்னை கொல்பணியெனவிறைஞ்சுகின்றனர் 
கின்னரர்பெரும்பயங்கிடந்தநெஞ்சினர் . 
( இ - ள். ) அன்னவன் - அவ்விராவணன் , அமைச்சரை நோக்கி -( தனது ) 
மந்திரிகளைப் பார்த்து , ஆண்டு - அவ்விடத்து , ஒரு நல் மொழி பகரினும் - 
ஏதேனும் ஒரு நல்வார்த்தையை ( இரகசியமாக )ச் சொன்னாலும் , நடுங்கும் சிந் 
தையர் - ( தங்களைத் தண்டிப்பதற்கு ஏதோ கூறினானென்று) . கலங்கும் மன 


மாரீசன் வதைப்படலம் 


381 


கக . 


முடையவர்களாய் , பெரு பயம் கிடந்த நெஞ்சினர் - மிக்க அச்சம் நீங்காது தங் 
கிய மனத்தையுடையவர்களாகி , பணி என்னைகொல் என - அவன் கட்டளை 
யாதோ வென்று , கின்னரர் - கின்னாரென்னும் தேவசாதியார் , இறைஞ்சுகின் 
றனர் - வணங்குகின்றவர்களாக , ( எ - று . ) 

இறைஞ்சுகின்றனர் என்ற வினைமுற்றுக்கு - வினையெச்சமாக இறைஞ்ச 
வெனப் பொருள் கொள்ளப்பட்டது ; இறைஞ்சுகின்றவராய் எனப் பொருள் 
கொண்டு கீழ்க்கவியில் வந்த சோ என்பதனோடாவது , மேற்கவியில் வரும் 
சூழ என்பதனோடாவது சேர்த்தலு மொன்று . கின்னரர் - குதிரைமுகமும் 
மனிதவுடலுமுடைய ஒரு தேவசாதியார் ; கின்னாமென்னும் வாத்தியத்தைக் 
கைக்கொண்டு இசைபாடித் திரிபவர் . அமைச்சர்- அமாத்ய சென்ற வடசொல் 
லின் சிதைவு ; அருகிலுள்ளவரென்று பொருள்; உழையிருந்தார் என்பது , 
பொருள் படுந் தமிழ்ப்பெயர். என் - எவனென்னும் அஃறிணை வினாவினைக்குறிப்பு 
முற்றின் விகாரம் ; ஐ - சாரியை . கொல் - அசை . நடுங்குஞ்சிந்தையர் - பல 
வாறுகருதி மனந்தடுமாறுபவர் . சிந்தா, பயம் - வடசொற்கள் . 

( 50 ) 
பிரகரநெடுந்திசைப்பெருந்தண்டேந்திய 
கரதலத்தண்ணலைக்கண்ணினோக்கிய 
நாகின ராமென நடுங்குநாவின 

ருரகர்கடம் மனமுலைந்து சூழவே . 
( இ - ள் . ) பிரகரம் ( பாவஞ்செய்தவர்களை ) நன்றாகத் தண்டித்தற்கு 
உரிய , நெடு திசைபெரிய -( தெற்குத் ) திக்குக்குத் தலைவனான , பெருதண்டு எந் 
திய காதலத்து - பெரிய காலதண்டத்தை யேந்திய சையையுடைய , அண் 
ணலை - பெருமையையுடைய யமனை , கண்ணின் கோக்கிய - கண்ணெதிரிலே 
கண்ட , நாகினர் என - நரக வாசிகள் போல , நடுங்கும் நாவினர் - ( இராவண 
னைக் கண்டமாத்திரத்தில் ) வாய்குளறுபவராய் , தம் மனம் . உலைந்து தங்க 
நடைய மனம் சோர்ந்து , உரகர்கள் நாகர்கள் , சூழ - சூழ்ந்துநிற்கவும் , ( எ - 
ஆம் - அசை . 

தென் திசைத்தலைவனாய்க் கொடிய தண்டனைசெய்வதிற் கண்ணோட்டமில் 
லாத யமனைத் தென் திசையையாளுகிற கொடியவனான இராவணனுக்கு உவமை 
கூறினார் . ப்ரஹா மென்ற வடசொல் அடித்த லென்று பொருள் படும் ; 
இங்கே இலக்கணையாய்த் தண்டனைக்கு வந்தது . பாவிகள் தண்டனைப்படுந் 
திசை யெனவே, யமனுக்குரிய தென் திசையாயிற்று . தண்டு , நரகு தண்டம் , 
நரகம் என்ற வடசொற்களின் விகாரம் . அண்ணல் -பெருமையிற் சிறந்தவன் ; 
ஆண்பாற்சிறப்புப்பெயர். தருமத்தைக் காக்கும் பொருட்டே அதினின்று தவறு 
பவர்களை முறைப்படி தண்டிப்பவனாதலால் , யமனை அண்ணல் என்று சிறப் 
பித்துக் கூறினார் . தண்டேந்திய கரதலத்து அண்ணல் - தண்டதான் . கண் 
ணின் நோக்கிய - பிரதியக்ஷமாகக் கண்களாற் பார்த்த நாகினர்- நரகலோகத் 
தில் தண்டனையனுபவிக்கிற பாவிகள் . நடுங்குநாவினர் - தடுமாறும்மொழியை 


- 


- 


382 


ரணிய காண்டம் 


கஉ , 


யுடையவர் . உரகர் படமும் வாலுமுடையராய் மனிதவடிவமுந் தெய்வப்பிறப்பு 
மானதொரு சர்ப்பசாதியார் . இராவணன் சபையில் வந்துள்ள உரகர்களுக்கு 
நாகினரை உவமை கூறிய தனால் , அவன் சபை நாகம்போலக் கொடிய தாயுள்ள 
தென்பது தொனிக்கும் . அன்றியும் , நரகம் கீழுலகிலுள்ள தாதலால் , கீழுலகத் 
தினரான நாகர்க்கு நாகரை உவமைகூறினரென்க . 

( கக ) 
திசையுறு கரிகளைச்செற்றுத்தேவனும் 
வசையுறக்கைலையைமறித்துவானெலா 
மசையுறப்புரந்தரனடர்த்ததோள்களி 

னிசையினைத்துப் புருவிசையினேத்தவே . 
( இ - ள் . ) திசை உறு கரிகளை - திக்குக்களிற் பொருந்திய யானைகளை ( திக் 
கஜங்களை ) , செற்ற - வலியடக்கிவென்று , தேவனும் வசை உற - 

மகாதேவ 
னான சிவபிரானும் பழிப்படையும்படி , கைலையை மறித்து - கைலாசகிரியைப் 
பெயர்த்தெடுத்து , வான் எலாம் அசையுற - விண்ணுலகத்தாரெல்லோரும் நடுங் 
கும்படி , புரந்தரன் அடர்த்த - இந்திரனை நெருக்கிப்போர்செய்த , தோள்களின் - 
( இருபது ) புயங்களினது , இசையினை - புகழை , தும்புரு - தும்பரு வென் 
கந்தருவமுனிவன் , இசையின் ஏத்த - வீணையின் காநத்தோடு எடுத்துப் புகழ 
வும் , ( எ - று . ) 

இராவணன் கைலை யெடுத்தது : - இராவணன் திக்குவிசயஞ்செய்கையில் 
குபேரனோடு எதிர்த்துப் பொருது அவனை வென்று அவனது புஷ்பகவிமானத் 
தைப் பறித்து அதன் மேலேறிக்கொண்டு கைலாசமலக்குமேலாக ஆகாசமார்க் 
கத்திலே விரைந்து மீண்டுவருகையில் , அம்மலையின் மகிமையால் விமானக் 
தடைப்பட்டுநிற்க , அதற்குக் காரணம் இன்னதென்று அறியாது திகைக் 
கையில் , நந்தி எதிரில் வந்து சிவபிரானுக்குத் தங்குமிடமான திருக்கயிலாயத் 
தின் பெருமை இது என்று சொல்லவும் , கேளாமல் தசமுகன் , எனது பிரயா 
ணத்துக்குத் தடையாகிய இம்மலையை இப்பொழுதே வேரோடு பறித்து 
எடுத்து அப்பால் எறிந்துவிட்டுத் தடையின்றி மேற்செல்வேன் என்று கூறி 
விமானத்தினின்றும் இறங்கித் தனது இருபதுகைகளையும் அம்மலையின் கீழ்க் 
கொடுத்து அதனைப் பெயர்த்து அசைத்தனன் என்பதாம் . 

கைலை - கைலாஸமென்கிற வடசொல்லின் திரிபு . புரந்தான் - வடசொல்; 
( பகைவர்களுடைய ) நகரங்களை யழிப்பவன் . தும்புரு - நாரதன் போல இசை 
பாடுதலிற் சிறந்தவனும் , கந்தருவர்களுக்குக் குருவுமான ஒரு முனிவன் . இவனது 
வீணை கலாவதியென்று பெயர்பெறும் . கரி - ஈயீறு இகரமான வடசொல் ; கரம் 
கை , இங்கே , துதிக்கை ; அதனையுடையது , கரீயெனக் காரணக்குறி ; இதற்கு 
கருநிறத்தையுடையதெனத் தமிழ்வழியாற் பொருள் கூறலாகாது ; வடசொல்லா 
தலின் . தேவனும் , உம் - உயர்வுசிறப்பு . வான் - இடவாகுபெயர் . அசையுற - 
அசைய ; உறு - துணை வினை . 

( கஉ ) 
சேணுயர் நெறிமுறை திறம்பலின்றியே 
பாணிகள் பணிசெயப்பழுதில்பண்ணிடை 


கங . 


383 


மாரீசன்வதைப்படலம் 


வீணையினரம்பிடைவிளைத்ததே மறை 

வாணியினார தன் செவியின் வார்க்கவே . 
( இ - ள் . ) சேண் உயர் - மேலுலகத்திலே வழங்குவதாய்ச் சிறந்த நெறி 
முறை - சங்கி தமார்க்கத்துக்கு உரிய விதியனொழுங்கு , திறம்பல் இன்றியே - 
தவறு தலில்லாமல் , பாணிகள் பணி செய - கைகள் ( ஸ்வாஸ்த நங்களிற் சென்று ) 
உரியதொழில் செய்ய , வீணையின் நரம்பிடை விளைத்த - வீணையினது தந்தி 
களிலே உண்டாக்கிய ( தடவிவாசித்து எழுப்பிய ) , பழுது இல் பண்ணிடை - 
குற்றமில்லாத இராகத்தில் , ( அமைத்து ) , தேம் மறை - இனிய வேதத்தை , நார 
தன் - நாரதமகாமுனிவன் , வாணியின் சரசுவதிபோல , செவியின் வார்க்க . 
காதுகளிலே செலுத்தவும் , ( எ - று . ) 


ராவணன் கேட்டு மகிழும்படி தேவமுனிவனான நாரதன் சிறந்த தேவகாந் 
முறைமைப்படி கைகளால் யாழ்நரம்பை வருடி இசையெழுப்பி அவ்யாழிசைக்கு 
ஒப்ப ஸாமகீதம் பாட என்பது பொருள் . நாரதனது இசைபாடற்சிறப்புக்குச் சர 
சுவதியை உவமை கூறினார் ; அதன் குறிப்பால் , அவளும் இராவணனுக்குப் பணி 
செய்யுந்தன்மைய ளென்பது தொனிக்கும் . எல்லா வேதங்களுள்ளும் ஸாமவேதம் 
சிறத்தலாலும் , அது கடவுளின் சொரூபமாயும் கடவுளுக்கு மிகப் பிரியமான தாயு 
முள்ளதனாலும், செவிக்கினியஸ்வரங்களுடன் அமைதலாலும் , தேமறை எனப் 
பட்டது . இனி , தேமறை - காந்தருவவேதெமனப்படுகிற சங்கீதமேயாகவுமாம் . 
வார்க்க என்ற வினைக்கு ஏற்ப , வேதத்தைத் தேனாகக் கொள்க . இனி , தேன் 
மறை எனப்பிரித்து , மறைத்தேன் என மொழி மாற்றி வேதமாகிய தேனை 
யென்றலும் ஒன்று ; தேன் + மறை = தேமறை ; தேன்மொழி மெலிவர இறுதி 
யழிந்தது ; ( நன் - பெய் - கக . ) மறை -சிலர்க்கு மறுக்கப்படுதலும் , மறைந்தபொரு 
ளுடைமையும் பற்றிய பெயர் . வீணை , வாணி - ஆவீறு ஐயும் , ஈயீறு இகரமுமான 
வடசொற்கள் . நாரதன் என்ற வடமொழிப்பெயர் - ஆக்துமஞானத்தை உபதே 
சிப்பவனென்றும் , மனிதர்களுக்கு உள்ள ஒற்றுமையைக் கெடுப்பவ னென்றும் 
காரணப்பொருள் படும் ; நான் - ஆத்மா, அதற்குஉரிய ஞானம் - நாரம் , த 
கொடுத்தல் ; அல்லது நரர் - மனிதர் , அவர் சம்பந்தமான ஒற்றுமை - நாரம் , த - 
கெடுத்தல் . இவர் , பி மனது மனத்தினின்று தோன்றிய குமாரர் . இவரது 
வீணைக்கு மகதீயென்றும் , சரசுவதியின் வீணைக்குக் கச்சபீயென்றும் பெயர் .. 
டாணி - வடசொல் , பாணிகள் பணிசெய என்பதற்கு - கைகள் தாளம் போடு 
தலாகிய தொழிலைச் செய்ய என்று உரைத்தல் , சிறப்பன்று . 

( கூ ) 


வேறு 


மேகமென்றுருத்திகொண்டுவிண்ணவர் தருவும்விஞ்சை 
நாகமுஞ்சுரந்த தீந்தேம்புனலொடுமளாவிநவ்வித் 
தோகையர் துகிலிற்றோயுமென்பதோர்துணுக்கத்தோடுஞ் 
சீகரமகரவேலைக்காவலன் சிந்தமன்னோ 


. 


384 


ஆரணிய காண்டம் 


இ - ள் . ) மகரம் வேலை காவலன் - சுறாமீன்களையுடைய கடலுக்குத் 
தலைவனான வருணன் , விண்ணவர் தருவும் தேவர்களுடைய கற்பகவிரு 
க்ஷங்களின் மலர்களும் , விஞ்சை நாகமும் - வித்தியாதரலோகத்திலுள்ள சிறந்த 
மரங்களின் மலர்களும் , சுரந்த - சொரிந்த, தீம் தேன் - இனிமையான தேனை , 
புனலொடும் அளாவி - நல்லநீருடனே கலந்து , ( அதனை ) , மேகம் என் துருத்தி 
கொண்டு - மேகமென்கிற வீசு குழலில் எடுத்துக்கொண்டு , நவ்வி தோகையர் 
துகிலில் தோயும் என்பது ஓர் துணுக்கத்தோடும் சபையிலுள்ள ( இராவணனைச் 
சார்ந்த ) மானும் மயிலும் போன்ற மகளிரது ஆடையிற் படியுமென்ற ஓர் அச் 
சத்துடனே , சீகரம் சிந்த - சிறுதிவலைகளாகச் சிந்தவும் , ( எ - று . ) 

வேலைக்காவலன் அளாவிக் கொண்டு துணுக்கத்தோடு சீகரம் சிந்த என்க . 
மெல் துருத்தி யெனப் பிரித்தும் உரைக்கலாம் . மேகம் , தரு , நாகம் , சீகரம் , 
மகரம் , வேலா - வடசொற்கள் . விஞ்சையென்பது - மாயாவித்தையைத் தரிப்ப 
வரான வித்தியாதரர்களுடைய உலகத்துக்கு இருமடியாகுபெயராம் , நாகம் - 
நிலைபெயராததெனக் காரணப்பொருள் படும் . கரு , நாகம் என் றவை - முதலாகு 
பெயராய் , இங்கு மலரைக் குறித்தன . தேன் + புனல் = தேம்புனல் ; தேன் 
மொழி வலிவா ஈறு போய் மெலிமிக்கது ; ( நன் - மெய் - கக . ) தோகை - மயிலிற 
கின் பெயர் , மயிலுக்குச் சினையாகு பெயராம் . மகரம்- கடலிலேயே வாழ்வதொரு 
மீனின் சாதி . நாகம் என்பதற்கு - சுரபுன்னைமர மென்று உரைப்பாரு முளர் . 

இதுவும் , அடுத்த கவியும் - பெரும்பாலும் முதற்சீரும் நான்காஞ்சீரும் 
விளச்சீர்களும் , மற்றைநான்கும் மாச்சீர்களுமாகிய கழிநெடிலடி நான்கு 
கொண்ட அறுசீராசிரியவிருத்தங்கள் . 

( கச ) 
கரு . நறைமலர்த்தாதுந்தேனுகளிநெடுமகுடகோடி 

முறைமுறையறையச்சிந்தி முரிந்துகுமணியுமுத்துந் 
தறையிடையுகாதமுன்னந்தாங்கினன்றழுவிவாங்கித் 

துறைதொறுந்தொடர்ந்து நின்று சமீரணன்றுடைப்பமன்னோ. 
( இ - ள் . ) சமீரணன் - வாயுதேவன் , --நறை மலர் - நறுமணமுள்ள பூக் 
களினின்று சிந்துகிற , தாதும் மகரந்தப் பொடிகளையும் , தேனும் - தேனையும் , நளி 
நெடு மகுட கோடி-( அங்குவந்துள்ள அரசர்களுடைய ) பெரிய நீண்ட கிரீடங் 
சளின் கூட்டங்கள் , முறை 

முறை முறை அறைய - ( நெருக்கத்தால் ) ஒன்றோ 
டொன்று தாக்குதலாலே முரிந்து சிந்தி பின்னப்பட்டுச் சிதறி , உகு - சிந்து 
கிற , மணியும் - இரத்தினங்களையும் , முத்தும் முத்துக்களையும் , தறையிடை 
உகாத முன்னம் - தரையிலே சிந்துதற்கு முன்னமே , தழுவி தாங்கினன் வாங்கி - 
ஆங்காங்குச் சென்று ஏந்தி யெடுத்து , துறைதொறும் தொடர்ந்து நின்று 
( தேவர் முதலியோர் வந்து கூடிய அம்மண்டபத்தின் ) ஒவ்வோரிடத்திலும் ( அவ 
ரவர்களைத் ) தொடர்ந்து சென்று நின்று , துடைப்ப - ( அவ்விடங்களைச் ) சுத்தி 
செய்து கொண்டிருக்கவும் , ( எ - று . ) 

சமீரணன் மலர்த்தர்தும் மலர்த்தேனும் மகுடகோடி உகுமணியும் முத்தும் 
தழுவித்தாங்கினன் வாங்கித் தொடர்ந்து நின்று துடைப்ப வென்க நறை நறுமை ; 


1 


ஐ விகுதி 

மாரீசன் 

வதைப்படலம் 
பெற்ற பண்புப்பெயர் , கோடி மிகப்பலவென்னு மாத்திரமாய் நின் 
அது . . உகு - பிறவினை வினைத்தொகை , மணி - இங்கே, முத்து ஒழிந்த மற் 
றைய இரத்தினங்கள் . தறை - தரா என்ற வடசொல் திரிந்தது ; அதற்கு 
( பொருள்களைத் ) தரிப்பது என்று பொருள் . ஸமிரணன் என்ற வடமொழிப் 
பெயர் - நன்றாகச் சஞ்சரிப்பவ னென்று பொருள் படும் . இக்கவியால் , அவ்விரா 
ணசபையில் அகற்றத்தக்க குப்பையாய் நிற்பன மலர்த்தாது முதலியனவே 
யென்ற சிறப்பு விளங்கும் . 


. 


கசு . 


மின்னுடைவேந்திரக்கையர்மெய்புகத் 
துன்னெடுங்கஞ்சுகத்துகிலர்சோர்விலர் 
பொன்னொடுவெள்ளியும்புசந்தராதியர்க் 

கின்னியன் முறைமுறையிருக்கையீயவே . 
( இ - ள் :) பொன்னொடு - ( தேவகுருவான ) பிருகஸ்பதியும் , வெள்ளியும் 
( அசுரகுருவான ) சுக்கிரனும் , - மின் உடை வேத்திரம் கையர் - மின்னல் 
போன்ற ஒளியையுடைய பொற்பிரம்பை யேந்திய கையையுடையவர்களும் , 
மெய் புக துன் - உடம்பு முழுவதும் உட்புகும்படி அமைந்த , நெடு கஞ்சுகம் 
துகிலர் - நீண்ட ஆடையாலாகிய பெருஞ்சட்டையைத் தரித்தவர்களும் , சோர்வு 
இலர் - ( தொழில் செய்தலில் ) தளர்ச்சியில்லாதவர்களுமாய் , புரந்தர ஆதியர்க்கு - 
இந்திரன் முதலியோர்க்கு , முறை முறை - ( அவரவர்க்குத் ) தக்க முறைப்படி , 
இருக்கை - ஆசனங்களை , இன் இயல் - இனிய தன்மையோடு , ஈய - கொடுக் 
கவும் , ( எ - று . ) 

பிருகஸ்பதியும் சுக்கிரனும் . இராவணனுக்குச் சேவகர்களாய் அமர்ந்து 
அவன் கட்டளைப்படி அவன் சபைக்கு வரும் இந்திரன் முதலானார்க்கு அவரவர்க் 
குத்தக்கபடி உபசாரத்தோடு ஆசனங்கொடுத்துவர வென்க. அவர்கள் , கொண்ட 
வேலைக்கு ஏற்பக் கையிற் பிரம்பையும் உடம்பில் முழுச்சட்டையையும் தொழி 
லிற் சோர்வின்மையையும் தரித்ததனை , முன்னிரண்டடிகளில் விளக்கினார் . 
பொன்னொடு வெள்ளியும் என்றதன் உண்மைப் பொருளை நோக்காது , இதனை 
இருக்கை என்பதற்கு அடைமொழியாக்கிவிட்டு வேலையாட்கள் இந்திரன் 
முதலியோர்க்கு இனிமைபொருந்திய பொன்னினாலும் வெள்ளியினாலு மாகிய 
ஆசனங்களை வரிசைக்கிரமப்படி கொடுக்க வென்று உரைத்தல் சிறவாமை 
உணர்க. தேவகுருவான பிருகஸ்பதியோடு ஒப்ப அசுரகுருவான சுக்கிரனையும் 
கூறினதனால் , கண்டகனான இராவணன் தேவர்களைப்போலவே அசுரர்களையுங் 
பகைத்து வென்று அவர்கள் திறத்திலுங் கொடியனாய் நடந்துவந்தன னென் 
பது வெளியாம் . இந்திரனால் ஆசனந்தந்து உபசரிக்கப்படுபவர் இந்திரனுக்கு 
ஆசனமளிக்கும்படியாயினது , இராவணனது கடக்கலாகாக் கட்டளையினாலென்க. 
இயல் 

மூன்றாம் வேற்றுமைத்தொகை , வேத்ரம் , கஞ்சுகம் - வடசொற்கள் . 
நெடுங்கஞ்சுகம் நிலையங்கி ; குப்பாயமெனவும் , மெய்ப்பையெனவும்படும், 

49 


386 


ஆரணியகாண்டம் 


பொன் , வெள்ளி என்பன - அவர்க்கு ; நிறம்பற்றிவந்த பெயர்கள் . இருக்கை - 
இருக்குமிடம் : தொழிலாகுபெயர் . இன் = இனிமை யென்னும் பண்பின் விகா 
ரம் . - ‘ மின்னுடைவேத்திரம் எனவே பொற்பிரம்பாயிற்று . உடை - உடைய 
என்னுங் குறிப்புப்பெயரெச்சத்தின் தொகுத்தல் . இனி ‘ மின் உடை வேத்தி 
ரம் என்பதற்கு - மின்னலுந் தோற்கும்படியான ( மிக்கஒளியையுடைய ) பிரம்பு 
என்றலு மொன்று . மெய் - மங்கலவழக்கு . பொன்னொடு என்பதில் , ஒடு - 
எண்ணுப்பொருளது . புரந்தராதியர் - வடமொழிப்புணர்ச்சி , வெள்ளி - வெண் 
ணிறமுடையவன் ; இ - பெயர் விகுதி . 

இதுமுதல் ! இருபத்தைந்துகவிகள் - இப்படலத்தின் ஆறங்கவி போன்ற 
கலிவிருத்தங்கள் . 

( கசு ) 
சூலமே முதலிய துறந்துசுற்றிய 
சேலையா ற்சிறியவாய்புதைத்துச்செங்கையிற் 
றோலுடைநெடும்பணை துவைக்குந்தோறெலாங் 

காலன்வந்திசைக்குநாட்கடிகைகூறவே . 
( இ - ள் . ) காலன் - காலத்தையறிந்து நடக்குங் கடவுளான யமன் , - சூலமே 
முதலிய துறந்து - சூலம் முதலிய ( தனக்குஉரிய ) ஆயுதங்களை விட்டிட்டு , சுற் 
றிய சேலையால் செம் கையின் சிறிய வாய் புதைத்து - அரையில் உடுத்துள்ள 
" ஆடையைக்கொண்டு சிவந்தகையால்- தன்னுடைய சிறியவாயை மூடிக்கொண்டு , 
தோல் உடை நெடு பணை துவைக்கும் தோறு எலாம் வந்து இசைக்கும் நாள் 
கடிகை கூற - தோற் போர்வையையுடைய பெரிய பேரிகைவாத்தியங்கள் அடிக் 
கப்படுதற்குரிய சமயங்களிலெல்லாம் சித்தனாய்வந்து சொல்லுதற்கு உரிய 
நாளின் நாழிகைக்கணக்கைச் சொல்லவும் , ( எ - று .) 

நாழிகைமுரசம் அறைய வேண்டிய சமயங்களிலெல்லாம் தவறாமல் யமன் 
அச்சத்தால் ஆயுதங்களை அகற்றிவிட்டு ஆடையொதுக்கிக் கைகட்டி வாய்புதைத் 
துக்கொண்டு வெகுமரியாதையோடு வந்து காலத்தைச் சரியாகக் கணக்கிட்டுச் 
சொல்லுதலாகிய தனது குற்றேவற்றொழிலை ஒழுங்காக நடத்தவென்க. சூலம் - 
முத்தலைவேல் , ஏ - அசைநிலை . முதலிய என்றதனால் , கால தண்டமும் கால 
பாசமும் பெறப்படும் . சேலை - சேலமென்ற வடசொல் திரிந்தது . அடக்க 
மென்பது - உயர்ந்தோர்முன் அடங்கியொழுகும் ஒழுக்கம் ; அவை - பணிந்த 
மொழியும் தணிந்தநடையும் தானை மடக்கலும் வாய்புதைத்தலும் முதலாயின் 
என்ற நச்சினார்க்கினியருரைவாக்கியம் இங்கு அறியத்தக்கது . சிறிய வாய் 
என்றது , பணிந்தமொழியைக் காட்டுதற்கு , கடிகை - கடிகா என்ற வடசொல் 
திரிந்தது . மரியாதைக்காக மேலாடையை இடையில் இறுக்கிக்கட்டிக்கொண் 
டுள்ள தனால் , அரையிலுடுத்த ஆடையால் வாய்புதைப்பவனானான் ; அன்றி , ‘ சுற் 
றிய சேலையால் என்பதற்கு - அரையிற்சுற்றிய உத்தரீயத்துடன் என்று உரைப் 
பாரு முளர் . - ‘ நாள் கடிகைகூற என்ற பாடத்துக்கு , நாளின் நிலையையும் நாழி 
கையின் கணக்கையும் கூறவென்று உரைக்க , 

( கஎ ) 


மாரீசன்வதைப்படலம் 


381 


கஅ . 


என 


: 


நய்ங்கிளர்நானநெய்யளாவிருந்தலில் 
வியங்கருப்பூரமென்பஞ்சின் மீக்கொளீஇக் 
கயங்களின் மரைமலர்க்காடு பூத்தென 

வயங்கெரிக்கடவுளும் விளக்கமாட்டவே . 
( இ - ள் . ) வயங்கு எரி கடவுளும் - விளங்குகிற அக்கினிதேவனும் , நயம் 
கிளர் நானம் நெய் அளாவி - நன்மை மிக்க (சிறந்த ) நறுமணத்தையுடைய 
நெய்யை ( த்தகழியில் ) சேர்த்து , நந்தல் இல் - குறைவில்லாத [ மிக்க) , வியம் - 
சிறந்த , கருப்பூரம் - கர்ப்பூரத்திலும் , மெல் பஞ்சின் மீ - மென்மையான பஞ் 
சுத்திரியிலும் , கொளீ இ - பற்றவைத்து , கயங்களின் மரை மலர் காடு பூத்து 

குளங்களில் செந்தாமரை மலர்த்தொகுதி மலர்ந்தாற்போல , விளக்கம் 
மாட்ட - விளக்குக்களை யேற்றவும் , ( எ - று . ) 

நானம் நெய் என்பதற்கு - கஸ்தூரிகலந்த நெய் யென்று உரைப்பாரு 
முளர் . கர்ப்பூரம் - வடசொல் . கொளீ இ -கொளுத்தி : சொல்லிசையளபெடை . 
மரை - தாமரை யென்பதன் முதற்குறைவிகாரம் . விளக்கம் விளங்கச்செய் 
வது ; அம் - கருத்தாப்பொருள் விகுதி . வியம் - உரிச்சொல் . நீர்நிலை - சபைக் 
கும் , செந்தாமரைமலர்க்காடு - விளக்கின்தொகுதிக்கும் உவமை . 

உம் - இறந் 
தது தழுவிய எச்சம். 

( கஅ ) 
கக . அதிசயமளிப்பதற்கருளறிந்துநற் 

புதிதலர்கற்பகத்தருவும் பொய்யிலாக் 
கதிர்நெடுமணிகளுங்கறவையான்களு 

நிதிகளுமுறைமுறைநின்று நீட்டவே . 
( இ - ள் . ) நல் - சிறந்த , புதிது அலர் - ( எப்பொழுதும் ) புதுமையாக மல் 
ருக் தன்மையுள்ள , சற்பகம் தருவும் - கற்பக விருக்ஷங்களும் , பொய் இலா 
கதிர் நெடு மணிகளும் - தவறாத (உண்மையான) ஒளிகளையுடைய சிறந்த ( சிந் 
தாமணி முதலிய ) தேவரத்தினங்களும் , கறவை ஆன்களும் - கறக்கும் தன்மை 
யனவான ( காமதேநு முதலிய ) பசுக்களும் , நிதிகளும் - ( சங்கநிதி முதலிய ) 
நிதிகளும் , - அதிசயம் அளிப்பதற்கு ( இராவணன்மனத்துக்கு ) , வியப்பை 
யுண்டாக்கும் பொருட்டு , அருள் அறிந்து - அவன் கருணை செய்யுஞ்சமயமறிந்து , 
முறை முறை நின்று நீட்ட 

வரிசைவரிசையாய் நின்று ( தங்கள் தன்மையை 
முன்னிட்டுக் ) காண்பிக்கவும் , ( எ - று .) 

ஜாலவித்தை செய்வோர்பலர் ஒருபிரபுவை யடுத்து அவன்மனத்தை மகிழ் 
விக்கும் பொருட்டுச் சமயம் அறிந்து ஒவ்வொருவராய்வந்து முன்நின்று தந்தமது 
"திறமையின்படி பலபொருள்களை உண்டாக்கிக் காட்டும் இயல்பு போல , வேண் 
டின பொருள்களை வேண்டினபடியெல்லாம் உண்டாக்குந்தன்மையுள்ள கல்பக 
விருக்ஷம் காமதேனு சிந்தாமணி நவநிதி முதலிய தேவர்செல்வங்கள் இராவ் 
ணனையடுத்துத் தம்விஷயத்தில் அவனுக்குக் கொண்டாட்டத்தை யுண்டாக்கும் 


ஆரணியகாண்டம் - 


பொருட்டு அவன்கருணைகொள்ளுஞ் சமயம் அறிந்து ஒவ்வொன்றாய் வந்து 
முன் நின்று தந்தமதுதிறமையை வெளியிட்டுக்கொண்டு தலைகாட்டவென்பது 
கருத்து . இனி , அதிசயமளிப்பதற்கு என்பதற்கு - அவன் சபையில் வரு 
பவர்களுடைய பலவகைத்திறமைகளைக் கண்டு வியந்து அவர்களுக்குப் பரிசு 
கொடுக்கும் பொருட்டு என்று பொருள் கொண்டு , அதற்காகக் கல்பகவிருக்ஷம் 
முதலியன தந்தமக்கு இயன்ற பொருள்களைச்சமயமறிந்து கொடுத்துவரவென்று 
உரைத்தலு முண்டு ; கற்பகவிருக்ஷம் முதலியன இராவணனெ திரில் நின்று 
கொண்டு , அவன் யாரிடத்தில் அருள் கொண்டு எவர்க்கு எப்பொழுது என்ன 
பொருள் கொடுக்கச்சொல்லிக் குறிப்பாகவேனும் வெளிப்படையாகவேனும் 
கட்டளையிடுவனோ வென்று எதிர்பார்த்து அக்கட்டளைப்படி அந்தந்தப்பொருள் 
களை உண்டாக்கிக் கொடுத்துக்கொண்டிருக்க என்பது கருத்தாம் . அன்றி , 
நூதன மானபொருள்களைக் கொடுப்பதற்கு இராவணன் கட்டளையையறிந்து 
கல்பகதருக்களையும் தேவமணிகளையும் தெய்வப்பசுக்களையும் நிதிகளையும் அரக்க 
ராதியோர்க்கு எவலாளர்கள் கொடுத்துக்கொண்டிருக்க வென்று உரைத்தல் 
சிறப்பன்று. அன்றியும் , முந்தின செய்யுள்களின் போக்குக்கும் இயையாதாம் . 
கற்பகதரு - சந்தாநம் மந்தாரம் பாரிஜாதம் கல்பகம் அரிசந்தனம் என ஐந்தாம் . 
தேவமணிகள் சிந்தாமணியும் , சூளாமணியும் எனப்படும் , 

கறவையான் 
மறவியொன் றானுமின்றி மனத்ததே காக்கும் பால , கறவையிற் கறக்குந் தம் 
மாற் காமுறப்பட்டவெல்லாம் " என்ற சிந்தாமணியின்படி மனத்தில் நினைத்த 
பொருள்களையெல்லாம் தருந் தன்மையுள்ள காமதேனு 

தருந்தன்மையுள்ள காமதேனு வென்க . காமதேனு 
போலவே அதன் கன்றான் நந்தினி முதலிய சந்ததியிலுள்ளனவும் , வேண்டிய 
வேண்டியாங்கு ஈயுந்திறத்தன வாதலால் , ஆன்கள் எனப் பன்மையாற்கூ . றி 
னார் . நிதிகள் - சங்கம் , பதுமம் , மகாபதுமம் , மகரம் , கச்சபம் , முகுந்தம் , குந் 
தம் , நீலம் , வரம் என ஒன்பதாம் . 

அதிசயம் - வடசொல் . கல்பக மென்ற வடசொல் (வேண்டுவார்க்கு 
வேண்டினவற்றைக் ) கல்பிப்பது (உண்டாக்குவது ) என்று காரணப்பொருள் 
படும் . கறவை , ஐ 

கறனவ , ஐ - கர்த்தாப்பொருள் விகுதி . ஆன் , ன் - சாரியை . 
வடசொல் , 

( கக ) 
20. குண்டல முதலிய குலங்கொள் பேரணி 

மண்டிய பேரொளிவயங்கவீசலா 
லுண்டுகொலிரவினியுலகமேழினு 

பெண்டிசைமருங்கினுமிருளின் றென்னவே . 
( இ - ள் . ) குண்டலம் முதலிய குண்டலம் முதலான ; சூலம் கொள் 
பேர் அணி - சிறப்பைக்கொண்ட பெரிய ஆபரணங்கள் , மண்டிய பேர் ஒளி 
அடர்த்தமிக்கொளியை , வயங்க வீசலால் - ( எங்கும் ) விளங்கும்படி . வீசுதலால் , 
இனிஉலகம் ஏழினும் இரவுஉண்டுகொல் - இனிஎழுவகைலோகங்களிலும் 

இராத் 
திரியென்பது ஒன்று உண்டோ ? எண் திசை மருங்கினும் இருள் இன்று.. எட் 


நிதி - 


மாரீசன்வதைப்படலம் 


389 . 


. 


இத்திக்குப்பக்கங்களிலும் இருள் - இல்லையே ! என்ன -- என்று ( காண்பவர் ) 
கொள்ளும்படியாகவும் , ( எ - று . ) 

குண்டலம் - ஒருவகைக்காதணி . இவ்வணிகள் , இராவணன் 
துள்ளவை . குலம் என்பது - மேன்மையை யுணர்த்திற்று ; குலகிரி என்றவிடத் 
துப்போல : இனி , குலங்கொள் - தொகுதி கொண்ட எனினுமாம் . கொல் என்ற 
இடைச்சொல் - வினாப்பொருளில் வந்தது . உலகமேழ் - பூலோகம் புவர்லோ 
கம் சுவர்லோகம் மஹர்லோகம் ஜாலோகம் தபோலோகம் சத்தியலோகம் என்ற 
மேலேழும் , அதலம் விதலம் சுதலம் தராதலம் ரஸா தலம் மகாதலம் பாதாளம் 
என்ற கீழேழும் . எண் திசை கிழக்கு தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு 
மேற்கு வடமேற்கு வடக்கு வடகிழக்கு . 

( 20 ) 
உக . கங்கையேமுதலிய தீர்த்தகன்னியர் 

கொங்கைகள் சுமந்திடை கொடியினொல்கிடச் 
செங்கையினரிசியுமலருஞ்சிந்தினர் 

மங்கலமுறை முறைகூறி வாழ்த்தவே . 
( இ - ள்- .) கங்கையே முதலிய தீர்த்த கன்னியர் கங்கை முதலிய புண் 
ணிய தீர்த்தங்களுக்கு உரிய தேவதைகளாகிய மகளிர் , கொங்கைகள் சுமந்து 
இடைகொடியின் ஒல்கிட - பருத்த தனங்களைச் சுமத்தலால் தங்கள் மெல்லிய 
இடை சொடிபோலத் துவளும்படி , ( அருகில்வந்து ) , செம் கையின் அரிசியும் 
மலரும் சிந்தினர் சிவந்ததங்கள் கைகளால் அக்ஷதைகளையும் புஷ்பங்களையும் 
( இராவணன்மேல் ) தூவி , முறை முறை - அடிக்கடி , மங்கலம் கூறி வாழ்த்த 
மங்கள வாக்கியங்களைச் சொல்லி வாழ்த்தவும் , ( எ - று . ) 

கங்கை - ஆவீறு ஐயான வடசொல் , தீர்த்த கன்னியர் - நதிகளுக்கு உரிய 
பெண்தெய்வங்கள் . சுமந்து காரணப்பொருளதாகிய சுமக்க வென்னுஞ் 
செயவெனெச்சத்தின் திரிபு . சுமத்தலென்ற பகுதியால் , கொங்கைகளின் பார 
மிகுதி தோன்றும் . கன்னி - சந்யா என்ற வடசொல்லின் திரிபு ; இளம்பெண் 
என்று பொருள் . 

( உக ) 
ஊருவிற்றோன்றியவுயிர்பெய்யோவியங் 
காரினிற் செருக்கியகலாபமஞ்ஞைபோல் 
வார்விசிக்கருவியோர்வகுத்தபாணியி 

னாரியாருநடநடிப்பநோக்கியே . 
( இ - ள் .) ஊருவின் தோன்றிய - ( நாராயண முனியின் து ) தொடையி 
னின்று பிறந்த , உயிர் பெய் ஓவியம் - உயிரமைக்கப்பட்டதொரு சித்திரப்பா 
வை போல் அழகியவளான ஊர்வசியென்னுந் தேவமாதானவள், - காரினில் 
செருக்கிய கலாபம் மஞ்ஞைபோல் -- கார்காலத்திற் களிப்புக்கொண் . தோகை 
யையுடைய மயில்போல , - வார் விசி கருவியோர் வகுத்தபாணியின் - தோற் 
கயிற்றாற்கட்டப்பட்ட இசைக்கருவிகளையுடையவர்கள் வகைப்படுத்து அமைத்த 


- 


. 


398 


ஆரணியகாண்டம் 


தாளவொழுங்கிற்கு ஏற்ப ,-ஆரியர் அரு நடம் நடிப்ப ஆரியர்க்கு உரிய 
அருமையான நடனத்தை ( ஆரியமென்னுங்கூடத்தை ) ஆட , - நோக்கி - ( அத 
னைப் ) பார்த்துக்கொண்டும் , ( எ - று . ) 

ஊர்வசி வந்து கார்காலத்துக்களித்தமயில் ஆடுவது போலத் தாளவொத்து 
முறைபிறழாமல் ஆரியக்கூத்தாடப் பார்த்து என்பது பொருள் . ஆரியர் - வட 
நூலார் . அவர்க்குஉரிய நடனம் , ஆரியக்கூத்து. இது , பலவகைக்கூத்துக் 
களுள் ஒன்றாதலை ‘இருவகைக்கூத்தாவன : வசைக்கூத்து , புகழ்க்கூத்து; வேத் 
தியல் , பொதுவியல் ; வரிக்கூத்து , வரிச்சாந்திக்கூத்து ; சாந்திக்கூத்து, விநோ 
தக்கூத்து; ஆரியம் , தமிழ் ; இயல்புக்கூத்து , தேசிக்கூத்து எனப்பலவகைய ; 

வை விரிந்த நூல்களிற் காண்க என்ற சிலப்பதிகாரத்து அடியார்க்கு நல் 
லாருரையால் அறிக . வட நூலாராற் சிறப்பித்துக்கூறப்பட்ட இந்த ஆரியக் 
கூத்தினது உயர்வுதோன்ற , அதற்கு அரு என்ற அடைமொழி கொடுத்தார் . 
ஆர்யபாஷைக்குஉரிய தேவமாதாதலால் , ஊர்வசி ஆரியக்கூத்தை ஆடின 
ளென்க . ஆரியக்கூத்தெனினும் , பாவைக்கூத்தெனினும் ஒக்குமென்பர் ஒரு 
சாரார் ; அது , அசுரர்மோகிக்கும்படி திருமகள் ஆடிய கூத்தாம் . இனி , நாரியர் 
எனப் பதம்பிரித்து , ஊர்வசியும் மேனகை அரம்பை கிருகாசி , திலோத்தமை 
முதலிய மற்றைய தேவலோகத்து நாட்டியப்பெண்களும் மயில்கள் போல அரிய 
நாட்டியத்தைச் செய்யவென்று உரைத்தல் , சொற்போக்குக்கு அத்துணையாச் 
சிறவாமையை உய்த்துணர்க. இனி , நாரியாருநடம் என்பதற்கு - பெண்கள் 
நடித்தற்குரிய நடன மென்று உரைப்பாரு முளர் . இனி, நாரியர் - மகளிர் , 
ஊர்வசிபோலவும் மயில்போலவும் நடிக்க என்றலும் ஒன்று . ஆர்யர் , நடம் - 
வடசொற்கள் . 

வார்விசிக்கருவியோர் என்றது , மத்தளக்காரரை . பாணியென்பது , தாள 
மென்றவாறு ; ( கொட்டும் அசையுந் தூக்கும் அளவும் , ஒட்டப் புணர்ப்பது 
பாணி யாகும் ” என்றா ராகலின் . இவற்றின் - தொழில் வருமா ற; --கொட் 
டாவது - அமுக்குதல் , அசையாவது - தாக்கியெழுதல் , தூக்காவது - தாக்கித் 
தூக்குதல் , அளவாவது-தாக்கின ஓசை சேரே மூன்றுமாத்திரை பெறுமளவும் 
வருதலெனக் கொள்க . ) கருமையென்னும் பண்பின் திரிபாகிய கார் என்பது 
இருமடியாகுபெயராய்க் கருநிறமுடைய மேகம் மழை பொழியுங்காலத்தைக் 
குறிக்கும் . கார்காலத்திற் களித்தல் , மயிலின் இயல்பு. காரினிற்செருக்கிய 
என்பதற்கு - மேகத்தின்வாவை நோக்கி அதனாற்களித்த வென்றும் பொருள் 
கொள்ளலாம் . கலாபம் - வடசொல் . மஞ்ஞை - பெயர்த்திரிசொல் என்பர் .. 
மயில் ஆடுங்காலத்துத் தோகையை விரித்து ஆடும் இயல்பு . தோன்ற , கலாப 
மஞ்ஞை என்றார் . --ஊரு - வடசொல்.- " மனத்திற்குத் திருப்தியுண்டாகுமள 
வும் கலைத்துக்கலைத்து மிகச் சீர்திருத்தமாக 

சீர்திருத்தமாக எழுதி யமைக்கக்கூடு - 
" லால் , சித்திரப்பாவை மிகவும் அழகியதாம் ; ஆதலின் , அதனை யெடுத்துக்கூறி 

னார் . இங்கே, ஓவியம் - அதுபோல் அழகிய மகளுக்கு , உவமையாகு பெயர் . 
உயிர்பெய் ஓவியம் - பிராணப்பிரதிஷ்டை செய்த சித்திரப்பாவை போன்றவ 


391 


* 


செய்யத்தொடங்கி ஆயிரம் வருஷத்துக்கு ஒருமுறை ஒவ்வொன்றாகத் தனது 

மாரீசன்வதைப்படலம் 
ளென்க . ஊருவிற்றோன்றிய வுயிர்பெயோவியம் எனவே , ஊர்வசி யென்ற 
தாயிற்று . ஊர்வசியென்ற பெயர் - தொடையினின்று பிறந்தவளென்று 
பொருள் படும் . விஷ்ணுவின் அம்சமாய்க் குருவும் சிஷ்யனுமாகத் திருவவதரித்த 
நாராயணன் நான் என்ற முனிவர்கள் பதரிகாச்சிரமத்தில் தவஞ்செய்து கொண் 
டிருக்கையில் , இந்திரனேவலால் அப்ஸாஸ்திரீகள் பலர் அங்கு வந்து தங்களு 
டைய மேனிமினுக்கினாலும் ஆடல்பாடலர்தி வினோதங்களாலும் அவர்களு 
டைய தவத்துக்கு இடையூறு செய்யத்தொடங்க , அதனாற் சிறிதுங் கலங்காத 
அவர்களுள் நாராயணமுனிவர் அம்மகளிரை அவமானப்படுத்தக்கருதித் தமது 
தொடையினின்று ஒரு கட்டழகியைச் சங்கற்பத்தால் உண்டாக்க , அவளு 
டைய ஒப்புயர்வற்ற சௌந்தரியத்தை நோக்கி அத்தேவமாதர்கள் மிகவெள்கி 
அவளையே தங்களுக்குத் தலைவியாகக்கொண்டு அவளுடன் தமது உலகஞ் சென் 
றன ரென்பது வரலாறு ; அவளே ஊர்வசி . 

(உ.உ ) 
உங . இருந்தனனுலகங்களிரண்டுமொன்றுந்த 

ருந்தவமுடைமையினளவிலாற்றலிற் 
பொருந்தியவிராவணன்புருவக்கார்முகக் 
கருந்தடங்கண்ணியர்கண்ணின் வெள்ளத்தே. 

இ - ள் . ) உலகங்கள் இரண்டும் ஒன்றும் - மூன்று உலகங்களும் , தன் 
அரு தவம் உடைமையின் - (பிறராற் செய்தற்கு ) அரிய தவத்தைத் தான் செய் 
துள்ளதனால் , அளவு இல் ஆற்றலில் பொருந்திய - தனது வரம்பில்லாத 
வலிமையின்கீழ்ப் பொருந்தப்பெற்ற , இராவணன் , - புருவம் கார்முகம் - புரு 
வங்களாகிய விற்களையுடைய , கரு தட கண்ணியர் - கரிய பெரிய கண்களை 
யுடைய அநேகமாதர்களுடைய , கண்ணின் வெள்ளத்து - கண்களின் பார்வை 
மிகுதியிலே , இருந்தனன் - இருந்தான் ; ( எ - று .) 

இராவணன் கோகர்ணாச்சிரமத்தில் வெகுசிரமப்பட்டு அரியபெரியதவஞ் 


பத்துத்தலைகளுள் ஒன்பது தலைகளையும் ஓமஞ்செய்து தவம்முடித்துப் பிரம் 
னிடத்தினின்று பெருவரம்பெற்ற மகாபலத்தால் அனைவரையும் வென்று மூவுல் 
கத்தையும் அடக்கியாளுதல் தோன்ற , உலகங்களிரண்டுமொன்றும் தன் அருந் 
தவமுடைமையின் அளவிலாற்றலிற் பொருந்திய இராவணன் என்றார் . ராவ் 
வணன் என்ற வடமொழிப்பெயர் - கூவினவ னென்று பொருள்படும் ; கைலாச் 
கிரியின்கீழ்க் கையகப்பட்டுக்கொண்டபொழுது பேராரவாரமிட்டது பற்றி , 
இவனுக்கு இப்பெயர் சிவபிரானால் அளிக்கப்பட்டது . “ பொருப்பரையன் 
மடப்பாவை யிடப்பாகன் பொருப்பின்கீழ்க் கிடந்து போகாது , இரக்கமுறக் 
கதறு தலா லி ராவணன் தா னெனப்பெயரு மியம்பி ” என்றார் ஒட்டக்கூத்தர் உத் 
தாகாண்டத்திலும் , இனி , ராவணன் - கூச்சலிடச்செய்தவ னென்றுங்கொள்ள 
லாம் ; தான் செய்யும் பல துன்பங்களால் உலகத்தாரை அலறி கதறிக் கூவுச் 
செய்தான் . இவன் . - இனி விச்சிரவசின்மக னென்னும் பொருளில் ( வடநூல் 


392 


ஆரணிய காண்டம் 


- 


விதிப்படி ) ஆதேசம் வந்து ராவணன் என்று ஆயிற்று என்றும் : இப்பெயருக் 
குக் காரணங்கூறுவர் . தவம் - தபஸ் என்ற வடசொல்லின் திரிபு . 

புருவம் - ப்ரூ 8 என்ற வடசொல்லின் சிதைவு.கார்முகம் என்ற வடசொல் 
தொழிலில் வல்லதென்று பொருள்படும் ; கர்மம் - தொழில் : அதனடியாகப் 
பிறந்த தத்திதாந்தநாமம் , கார்முகம் . புருவத்துக்கு வில் உவமை , வளைந்த வடி 
விற்கு . புருவத்தை வில்லென்றதற்கு ஏற்ப , கண்ணை அம்பாகக் கருதுக . வில்லி 
னாற்பொருது வீரரை வெல்லுதல்போலத் தங்கள் புருவத்தின் அழகால் தாக்கி 
ஆடவரை வசப்படுத்துபவரென்பது தோன்ற , புருவக்கார்முகம் என்ற அடை 
மொழி மகளிர்க்குக் தொடுக்கப்பட்டது . தட பெருமையுணர்த்தும் உரிச் 
சொல் ; தட + கண் = தடங்கண் ; உரிச்சொற்புணர்ச்சியாதலின் , பொது விதிப் 
படி வலிமிகாது மெலிமிக்கது . கண்ணியர் என்பதில் , இ என்ற பெண்பால் 
விகுதிமேல் , அர் என்ற பலர்பால் விகுதி வந்தது . இராவணனைச் சார்ந்து 
சூழ்ந்துள்ள மகளிர் மிகப்பலரென்பதும் , அவர்களுடைய கண்களின் பரப்பும் , 
அவற்றின் இடைவிடாத பார்வையும் , அப்பார்வை இராவணனை வசப்படுத்துக் 
தன்மையும் , கண்ணின் வெள்ளத்து என்பதனால் விளங்கும் . இவர்கள் , இரா 
வணனுக்கு அந்தரங்கமான மகளிர் . வெள்ளத்து இருந்தனன் எனச் செய்யு 
ளின் இறுதிமொழி முதல்மொழியோடு பொருளிற் பொருந்தியது , பூட்டுவிற் 
பொருள்கோள் ; “ எழுவா விறுதி நிலைமொழி தம்முள் , பொருள் நோக்குடை 
யது பூட்டுவில்லாகும் . 

(உக ) 
இனி , கீழ்க் குளகமாக நடந்த இருபத்திரண்டு , செய்யுள்களுக்கும் முடிபு 
வருமாறு : - ( உ ) மண்டபமதனில் , பொலிய , (ங ) தோள் விளங்க , குண்டலங் 
கள் வயங்க , ( ச ) மகுடநிரை வயங்க , ( ரு ) தோளெலாம் தோன்ற , ஆரம்குலவ , 
( சு ) கழல் ஆர்ப்ப , ( எ ) மலர்க்குப்பை துன்ன , ( அ ) விஞ்சைவேந்தர்கள் சுற்ற , 
( க ) சித்தர் சோ , ( க ) கின்னரர் இறைஞ்சுகின்றனராக , ( கக ) உரகர்கள் சூழ , 
( க . ) தும்புரு ஏத்த , ( கங . ) நாரதன் வார்க்க , ( கச ) வேலைக்காவலன் சிந்த , ( கரு ) 
சமீரணன் துடைப்ப , ( கசு ) பொன்னொடு வெள்ளியும் இருக்கையீய , ( கஎ ) 
காலன் நாட்கடிகைகூற , ( கஅ ) எரிக்கடவுளும் விளக்கம்மாட்ட , ( கக ) கற்பக 
தரு முதலியன நீட்ட , ( 20 ) என்ன , ( உக ) தீர்த்தகன்னியர் வாழ்த்த , (உஉ ) 
ஊருவிற்றோன்றிய வோவியம் நடிப்ப , நோக்கி , (உங ) இராவணன் , வெள் 
ளத்து இருந்தனன் என ஒரு வாக்கியமாக்கி , பொலிய என்பது முதலிய 
செயவெனெச்சங்களை யெல்லாம் வினைச்செவ்வெண்ணாக வைத்து அவற்றின் 
இறுதியில் எண்ணும்மை விரித்துப் பொருளுணர்ந்து கொள்க . 

மூன்றாம்பாட்டின் முன்னிரண்டடி - குண்டலவருணனைக்கு அங்கமாகத் 
தோளை வருணித்ததும் , ஐந்தாம்பாட்டின் முன்னிரண்டடி - புயவருணனையும் 
ஆகிய வேறுபாடுடைமையால் , கூறியதுகூற லென்னுங் குற்ற மாகரது . ஆறாங் 
கவி முதல் பதினோராங்கவிவரையில் பதினெட்டுத் தேவகணங்களுட் சேர்ந்த 
பலவகையார் அவன் சபையில் பணிவுகொண்டு நிற்றல் கூறினார் . கஉ , கங 


மாரீசன் வதைப்படலம் 


893 


22 . 


கவிகளில் , தேவமுனிவர்களான தும்புரு . நாரதர் அவனை உபசரித்தல் கூறப்பட 
டது . கச.ஆங் கவிமுதல் சு கவிகளில் நீர்க்கடவுள் நீர் தெளித்தலும் , காற்றின் 
கடவுள் குப்பையொழித்தலும் , ஆசனத்தில் வீற்றிருத்தற்கு உரியவர் ஆசனந்த 
ருதலும் , காலக்கடவுள் காலங்கூறலும் , தீக்கடவுள் தீபமேற்றலும் , ஐசுவரியங் 
கள் பொருள் தருதலும் ஆக அவரவர்- தந்தமக்கு உரிய பணிவிடை பூண்டு ஒழு 
குதல் கூறியவாறு காண்க . உ 0 - ஆங் கவியால் , சூரியன் வேண்டாதபடி அநேக 
சூரியர் போல அவ்வரக்கன் விளங்குவா னென்பது வெளியாம் . ஆங் 
கவியில் , இந்திரன் முன் நடித்தற்கு உரியவள் அவனைவென்ற இவன்முன் நடிக் 
கின்றன ளென்றவாறு . 
சூர்ப்பணகைஇராவணனரண்மனையின் வடக்குக்கோபுரவாயிலில்வருதல் . 
உச . தங்கையுமவ்வழித்தலையிற்றாங்கிய 

செங்கையள் சோரியின் மூரைசேந் திழி 
கொங்கையண் மூக்கினள்குழையில்கா தினண் 

மங்குலினொலிபடத் திறந்தவாயினள் , 
இதுவும் , வருங்கவியும் - குளகம் , 

( இ - ள் . ) தங்கையும் - ( அவ்விராவணனது ) தங்கையான சூர்ப்பணகை 
யும் , அவழி - அவ்விடத்தில் ( அப்பொழுது), தலையில் தாங்கிய செம் கையள் - 
தலைமேல்வைத்துக்கொண்ட சிவந்த கைகளை யுடையவளும் , சோரியின் தாரை 
சேந்து இழி - இரத்தப் பெருக்கு செந்நிறமாய்ப் பெருகப்பெற்ற , கொங் 
கையள் - தனங்களையுடையவளும் , மூக்கினள் - மூக்கையுடையவளும், , குழை 
இல் காதினள் - குழையென்னும் ஆபரண மில்லாத காதையுடையவளும் , 
மங்குலின் ஒலி பட திறந்த வாயினள் - மேகமுழக்கம்போன்ற முழக்க முண் 
டாம்படி திறந்து கதறுகிற வாயையுடையவளும் , ( எ - று . ) 

தங்கையும் என்ற உம்மை கதைத்தொடர்ச்சியை விளக்குவதாய் இறந் 
தது தழுவிய எச்சமாம் . தலைமேற் கைவைத்தல் , சோகச்குறி . சோரியின் 
தாரைசேந்திழி என்பதை , கொங்கை மூக்கு காது என்ற மூன்றுக்குங் கூட் 

" மூக்குங்காதும் வெம் முரண் முலைக்கண்களும் முறையாற் , போக்கிப் 
போக்கிய சினத்தொடும். புரிகுழல்விட்டான் என்று சூர்ப்பணகைப்படலத் 
திற் கூறியதை யறிக . குழை ஒருவகைக்காதணி . குழையில்காது என்றது , 
சூர்ப்பணகை கணவனை யிழந்து அமங்கலியாய் மாங்கலியக்குறிகளுள் ஒன்றான 
காதணியை யிழந்திருந்த தன்மையைக் காட்டும் . “செங்கை என்றது - மிகக் 
கரிய விகாரரூபமுடைய அவளது கைகளின் இயற்கைச்செம்மையைக் காட்ட 
வந்ததன்றிப் பெருகுகிற இரத்தத்தைத் துடைத்துத் துடைத்துக் கைகள் 
சிவந்துள்ள தன்மையைக் காட்ட வந்த தென அறிக . மங்குலினொலிபட என் 
பதற்கு - மேகமுழக்கமும் கெட் வென்று உரைப்பினும் அமையும் ; அதனினும் 
மிகுதியான ஒலி யுண்டாக என்று கருத்து , தாகையென்பதில் ,, தாம் - பகுதி , 
முதல் குறுகிற்று; கை - முறைப்பெயர் விகுதி . சொரிவது , சோரி . 

50 


பரை . 


394 


ஆரணிய காண்டம் 


தாரா , என்ற வடசொல் திரிந்தது . சேந்து - செம்மையென்னும் 1 பண் 
பினடி விகாரப்பட்டு வினைத்தன்மையுற்று சே என நிற்க , அதனினின்று 
பிறந்த தெரிநிலைவினையெச்சம் ; சிவந்து என்பதன் மரூஉ வென்றுங்கூறப் 
படும் . 

(உச ) 
- உரு . முடிமிடைவாயிலின் முறையிட்டார்கவிக் 

கடையுகக்கடலோலிகாட்டக்காந்துவாள் 
குட திசைச்செக்கரிற்சேந்தகூந்தலாள் 
வட திசைவாயிலின் வந்து தோன்றினாள் . 
( இ - ள் . ) முடி மிடை வாயிலின் - ( பல அரசர்களுடைய ) கிரீடங்கள் 
நெருங்கிய (இராவண்னது ) அரண்மனைவாயிலில் , முறையிட்டு தன் குறையை 
யெடுத்து உரக்கக்கூறி யுகம் கடை ஆர்கலிகடல் ஒலி காட்ட - யுகாந்த காலத்தின் 
நிறைந்த ஓசையையுடைய கடலின் இரைச்சலைப் போன்ற இரைச்சலைச் செய் 
வதற்கு , காந்துவாள் - மனந்தவிப்பவளும் , குட திசை செக்கரின் சேந்த கூந்த 
லாள் - மேற்குத்திசையிற் காணப்படுகிற அந்திச்செவ்வானம் போலச் சிவந்து 
தோன்றுகிற விரிந்த கூந்தலை யுடையவளுமாய் , வடதிசை வாயிலின் வந்து 
தோன்றினாள் - ( இராவணனரண்மனையின் ) வடக்குப்பக்கத்து வாசலில் வந்து 
காணப்பட்டாள் ; ( எ - று . ) 

தண்டகாரணியத்தினின்று புறப்பட்டசூர்ப்பணகை இராவணனது அரண் 
மனை வாசலில் தன்குறையைக் கூறிமுறையிட்டு ஆரவாரிக்கக் கருதியவளாய்த் 
தவித்துக்கொண்டு தலைவிரிகோலத்தோடு அவ்வரண்மனையின் வடக்குவாசலில் 
வந்து சேர்ந்தன ளென்பதாம் . இலங்கைக்கு வடக்கிலுள்ள தண்டகாரணியத் 
தினின்று வருபவளாதலால் , வடக்குவாயிலில் வந்தன ளென்க . " இலங்கை 
மாநகர் நொய்திற்சென்றெய்தினாள் எனக் கீழ்ப்படலத்தின் இறுதியில் வந்தத 
னோடு இதற்குத் தொடர்ச்சி யுணர்க . " சூர்ப்பணகைப்படலத்தில் விரிக் 
தாய் , கூந்தலாள் " என்றும் , கான்வதைப்படலத்தில் " சொரிந்த சோரியள் 
கூந்தலள் என்றும் கூறியபடி இலக்குமணன் தனது . 

தனது . தலைமயிரைப் பற்றி 
யதுமுதல் அவள் தலைவிரிகோலமாகவே யிருந்த தன்மையை மூன்றாம் அடி 
காட்டும் . முடிமிடைவாயிலின் என்பதற்கு -சிகரங்கள் நெருங்கிய கோபுரவாயி . 
லில் - என்று - உரைகொள்ளுதலும் ஒன்று . 

கடையுகம் 

முன்பின்னாகத் 
தொக்க ஆறாம் வேற்றுமைத்தொகை ; கல்பார் தகாலம் - பிரளயகாலம். செந்நிற 
முடைமையின் , செக்க ரென்று பெயர் . 

( உரு ) 
இதுமுதற் பத்தோன்பது கவிகளில் , அவளது நிலையைக் கண்டு அரக்கர் 

துயருறுதலைக் கூறுகிறர் . 
உசு . தோன்றலுந்தொன்னகரரக்கர்தோகைய 

ரேன்றெதிர்வயிறலைத்திரங்கியேங்கினார் 
மூன் றுலகுடையவன் றங்கைமூக்கில 
டான்றனியவள்வரத்தரிக்கவல்லரோ 


மாரீசன்வதைப்படலம் 


( 395 


( இ - ள் :) தோன்றலும் - (இவ்வாறு சூர்ப்பணகை) வந்து காணப்பட்ட வள 
விலே, தொல் நகர் - பழைய அந்த இலங்காபுரியிலுள்ள , அரக்கர் தோகையர் 
ராக்ஷஸஸ்திரீ கள், என்று - எதிர்கொண்டு சென்று , எதிர் - அவளெ திரிலே , 
வயிறு அலைத்து - வயிற்றில் அடித்துக்கொண்டு , இரங்கி - சோகித்து , ஏங்கி 
னார் - அழுதார்கள் ; மூன்று உலகு உடையவன் தங்கை - மூன்றுஉலகங்களை 
யுந் தன்னுடையனவாகப்பெற்ற இராவணனது தங்கை , மூக்கு இலள் - 5 

மூக்கு 
அற்றவளாய் , தனியவள் வர - துணையொருவருமில்லாமல் தனியாய்வா , தரிக்க 
வல்லரோ - ( கண்டு ) சகிக்கமாட்டுவர்களோ ? ( மாட்டா ரென்றபடி ) ; ( எ - று . ) 
-- தான் - அசை ; உயர்வுசிறப்புமாம் . 

முன்னிரண்டடியிற்கூறிய சிறப்புப் பொருளைப் பின்னிரண்டடிகளிற் 
கூறிய பொதுப்பொருள் கொண்டு நன்கு விளக்கியதனால் , வேற்றுப்பொருள் 
வைப்பணி . மூன்றலகுடையவன் - திரிலோகாதிபதி ; உலகமூன்றுங் காவ 
லான் பின்னை என்று ( கீழ்ச் சூர்ப்பணகைப்படலத்தில் ) சூர்ப்பணகை தன் 
னைத் தானே சிறப்பித்துக்கூறியவா றுங் காண்க . -மூக்கு - மற்றை அறுபட்ட 
உறுப்புக்களுக்கும் உபலக்ஷணம் ; இங்ஙனமே மேலுங் காண்க . தனியவள் 
வரத் தரிக்கவல்லரோ என்றதனால், தாதியர் தோழியர் செவிலியர் முதலிய 
பலவகை விபவத்தோடும் கூடி அவள் வரக்கூடியவளே யன்றித் தனித்துவாரத் 
தக்கவளல்ல ளென்பது விளங்கும் ; உலக மூன்று மாள்பவன் தங்கையாயின் 
சுமையுறு செல்வத்தோடுந் தோன் றலை தணையு மின்றித் தமியை நீ வருதற் 
கொத்த தன்மை யென் தையல் என்று ( கீழ்ச் சூர்ப்பணகைப்படலத்தில் ) 
இராமன் சூர்ப்பணகையை வினாவிய திலும் இக்கருத்து நிகழ்ந்தவாறு காண்க . 
தோன்றலும் - உம்விகு திபெற்ற இறந்தகால வினையெச்சம் ; பிற்பொருள் காட் 
டும் . இலங்கை இவ்விபாவணாதியர்க்கேயன்றி முன்பு இவன் தமையனான 
குபோனுக்கும் , அதற்கும் முன்பு சுமாலி முதலிய பூர்விகராக்ஷசர்களுக்கும் - இரா 
சதானியாயிருந்ததனாலும் , அதற்கு முன்னமே விசுவகருமாவினால் இந்திரனுக் 
கென்று நிருமிக்கப்பட்ட தா தலாலும் , தொன்னகர் எனப்பட்டது . - தோகை 
யர் - மயில்போலுஞ் சாயலையுடையவர் . என்று என்பதற்கு- சூர்ப்பணகையை 
ஒத்து என்று உரைத்து , அவள் போலவே மற்றைய அரக்கர்மகளிரும் தலைவிரி 
கோலமாய் முறையிட்டுக்கதறி அழுபவராயின ரென்று கருத்துக்கொள்ளுதலு 

( உசு ) 
உஎ . பொருக்கென நோக்கினர்புகல்வதோர்கில 

சரக்கருமிரைத்தன ப சனியாமெனக் 
கரத்தொடுகரங்களைப்புடைத்துக்கண்களை 
நெருப்பெழவிழித்துவாய்மடித்து நிற்கின்றார் . 
இ - ள் . ) அரக்கரும் - ( அந்நகரிலுள்ள ) ராக்ஷசர்களும் , பொருக்கென 
நோக்கினர் - ( அச்சூர்ப்பணகையைத் ) திடீரென்று பார்த்தவர்களாய் , புகல் 
வது ஓர்கிலர் - சொல்வது . இன்ன தென்று அறியாமல் ( ஒன் மஞ்சொல்லத் 


மொன்று . 


* 396 


ஆரணியகாண்டம் 


ܤܪܢܝܐ 


தெரியாதவர்களாய்த் திசைத்து ), அசனி ஆம் என இரைத்தனர் - இடிமுழக் 
கழ்போலக் சதறிப்பேசொலி செய்து , காத்தொடு கரங்களை புடைத்து - கைக 
ளோடு கைகளை மோதிக்கொண்டு , கண்களை நெருப்பு எழ விழித்து- தீப்பொறி 
பறக்க (ப்பெருக்கோபத்தோடு ) கண் விழித்துப்பார்த்து , வாய் மடித்து - வாயை 
- மடித்துக்கொண்டு ( உதட்டைக் கடித்துக்கொண்டு ), நிற்கின்றார் - நிற்பவரா 
னார்கள் ; ( எ - று . ) 

கீழ்க்கவியில் அவளைக்கண்ட அரக்கியாது நிலைமையைக் கூறி , இக்கவியில் 
அவ்ளைக்கண்ட அரக்கரது நிலைமையைக்கூறினார். பொருக்கென -விரைவுக்குறிப் 
பிடைச்சொல் . ஓர்கிலர் என்பதில் , கு - சாரியை , இல் - எதிர்மறையிடைநிலை . 
அரக்கரும் , உம் --இறந்தது தழுவிய எச்சம் . அசதி , கரம் - வடசொற்கள் . 
ஆம் - அசை . கரத்தொடு கரங்களைப் புடைத்து அசனியாமென இரைத்தனர் 
என மாற்றி , கைகளோடு கைகளை அறைந்து அதனால் இடியென்று சொல்லும் 

பேரொலிசெய்தவர்களா யென்று உரைத்தலு மொன்று . (உஎ ) 
உ அ . இந்திரன் மேலதோவுலகமீன்றபே 

பந்தணன் மேல தோவாழியானதோ 
சந்திரமெளலிபாற்றங்குமேகொலோ 

வந்தரமென்று நின்றழல்கின்றார்சிலர் , 
( இ - ள் . ) சிலர் - சில 

அரக்கர்கள் , - அந்தரம் - இத்தீமை , இந்திரன் 
மேலதோ - தேவேந்திரனிடத்ததோ? உலகம் ஈன்ற பேர் அந்தணன்மேலதோ 
உலகத்தைப்படைத்த பெருமையையுடைய பிரமனிடத்ததோ ? ஆழியான தோ 
--சக்கராயுதத்தையுடைய திருமாலினிடத்ததோ ? சந்திரமௌலிபால் தங்குமே 
கொலோ - சந்திரனைத்தரித்த முடியையுடைய சிவனிடத்தில்பொருந்துவதோ ? 
என்று . என்று சொல்லி , -- நின்று - ( ஒன் றுந்தோன்றாதவராய் ) நின்று , அழல் 
கின்றார் - மனங்கொதிக்கின்றவரானார்கள் ; (எ - று . ) 

இங்குக் குறித்த இந்திரன் முதலிய நால்வ என்றிப் பிறரெவரும் இராவ 
ணனுக்குச் சிறுதீங்குஞ்செய்யவல்லால்லரென்ற துணிவனால் இங்ஙனம் கருது 
வாமாயினர் . அந்தரம் - சூர்ப்பணகையை மூக்கு முதலியன அறுத்துத் தனியே 
துரத்துதல் ; அடுத்தகவியில் இது 

என்பதும் அது . இந்த்ரன் , சந்த்ச 
மௌலி - வடசொற்கள் . சந்திரமௌலி 

வேற்றுமைத்தொகையன்மொழி . 
அந்தணன் - அம் தண் அன் எனப்பிரிந்து , அழகிய குளிர்ச்சியான 

அருளை 
னென்று பொருள் படும் . ஆழியான் என்பதற்கு - கடலிற்பள்ளி 
யுடையா 
கொள்பவனென்றும் , கடல் போலுங் கருநிரமுடையா னென்றும் பொருள் 
கொள்ளலாம் . இக்கவியில் திரிமூர்த்திகளைத் தொழில்முறைப்படி வைத்துள்ள 
வாறு காண்க . உலகமீன்ற போந்தணன் , ஆழியான் , சந்திரமௌலி என்ற 
சொற்களாற் குறித்தது , அவரவரது ஆற்றலைக் காட்டுதற் கென்க . இந்திர 
னென்ற பெயரும் , மிக்சசுவரியமுடையவனென் னுங் காரணப்பொருள் தருவ 
சாதலால் , அவனது சிறப்பைப் புலப்படுத்துவதாம் . 


- 


1 


மாரீசன்வதைப்படலம் 


397 


சந்திரமௌலி என்பதிற் பொதிந்த கதை: -- சந்திரன் தக்ஷமுனிவனது 
புத்திரிகளாகிய அசுவினி முதலிய இருபத்தேழு நக்ஷத்திரங்களையும் மணஞ் 
செய்துகொண்டு அவர்களுள் - உரோகிணி யென்பவளிடத்து மிகவுங்காதல்கூர் 
ந்து அவளுடனே எப்பொழுதுங் கூடிவாழ்ந்திருக்க, மற்றைமகளிரது வருத்தம் 
நோக்கி முனிவன் அவனை ‘ ஷயமடைவாயாக என்று சபிக்க , அச்சாபத்தால் 
சந்திரன் பதினைந்து கலைகளும் குறைந்து மற்றைக்கலை யொன்றையும் - இழப் 
பதற்கு முன்னம் சிவபிரானைச் சாணமடைய , அப்பெருமான் அருள் கூர்ந்து 
அவ்வொற்றைக்கலையைத் தன் தலையிலணிந்து மீண்டுங் கலைகள் வளர்ந்துவரும் 
படி அநுக்கிரகித்தனன் என்பதாம் . ( குருவாகிய தனது மனைவியான தாரை 
யைச் சந்திரன் கூடியமைபற்றிச் சினந்து பிருகஸ்பதி சபித்த சாபத்தால் அச் 
சந்திரன் கலைகள் குறைந்து சிவனைச் சரணமடைந்ததா கவுங் கதை கூ றப்ப 
டும் .) திருப்பாற்கடல் கடைகையில் அதினின்று உண்டான பலபொருள்களு 
டனே விஷமும் சந்திரனும் தோன்ற , திருமால் அவற்றில் விஷத்தைச் சிவ 
பிரானுக்குக் கொடுத்து உண்ணச்சொல்லி , அதனால் அப்பிரானுக்கு வெப்பம் 
உண்டாகாமல் தணிந் திருக்கும் பொருட்டு , உடனே சந்திரனையுங் கொடுக்க , 
அதனை அப்பெருமான் சிரமேற்கொண்டன னென்றும் வரலாறு கூறப்படும் . 
உசு . செப்புறற்குரியவர்தெவ்வர்யாருளர் 

முப்புறத்துலகமுமடங்கமூடிய 
விப்புறத்தண்டத்தோர்க்கியைவ தன் றிது 
வப்புறத்தண்டத்தோராமென்றார் சிலர் , 

ள் ) சிலர் - , - செப்புறற்கு உரியவர் தெவ்வர் யார் உளர் ( இவ் 
வண்டத்தில் இன்னாரென்று ) சொல்லப்படுதற்கு உரியவரான பகைவர் ( இராவ 
ணனுக்கு ) எவர் இருக்கின்றனர் ? ( எவருமில்லை யென்றபடி ) ; " ( ஆதலால் ) , 
முப் புறத்து உலகமும் அடங்க மூடிய இப் புறத்து அண்டத்தோர்க்கு இது 
இயைவது அன்று - முன்று வரையுலகங்களையும் உள்ளடங்கும்படி கவிந்துள்ள 
இவ்வண்டகோளத்திலுள்ளார்க்கு இங்ஙனஞ்செய்தல் சாத்தியமன்று ; ( ஆத 
லின் , மற்று இது செய்தவர் ), அப்புறத்து அண்டத்தோர் ஆம் - வேறு அண் 
டத்தில் உள்ளவராதல்கூடும் , என்றார் - என்று சொன்னார்கள் ; ( எ - று . ) 

அப்புறத்தண்டம் - பரண்டம் , வெளியண்டம் , ஆம் என்றது - இடைச் 
சொல் தன்மைப்பட்டு, ஊகித்தற் பொருளில் வந்தது ; அசையெனினுமாம் . 
அன்றி , செய்யுமென்முற்றாகக் கொண்டு , ஆவரென்று உரைத்தல் , பொருந் 
தாது ; செய்யுமென் முற்று பலர்பாலுக்கு வாரா தாதலின் ; ( நன் வினை. 
உக . ) செப்பு - தெலுங்கில் வழங்குந் திசைச் சொல்என்பர். தெவ் - பகைமை : 
உரிச்சொல் ; அதனையுடையவர் , தெவ்வர் . 

(உக ) 
0 . என்னையேயிராவணன் றங்கையென்றபி 

னன்னை யேயென்றடிவணங்கலன்றியே 
யுன்னவேயொண்ணு மோமிவாருவராலிவ 
டன்னையேயரிந்தனடானென்றார்சிலர் . 


- 


393 

ஆரணியகாண்டம் 
( இ - ள் . ) சிலர்- , -- என்னையே - (இது ) என்ன ஆச்சரியம் ! இராவணன் 
தங்கை என்ற பின் - இராவணனுடைய தங்கை யென்று சொன்ன பின்பு, அன் 
னையே என்று அடி வணங்கல் அன்றியே ( யாவரும் ) எமது தாயே ! என்று 
சொல்லி ( வந்து இவளுடைய ) பாதங்களில் விழுந்து நமஸ்கரிப்பதே யல்லாமல் , 
ஒருவரால் - ( எவராயினும் ) ஒருத்தரால் , உன்னவே ஒண்ணுமோ- ( இவளுக்குத் 
தீங்கு செய்ய ) நினைத்தற்காயினுங் கூடுமோ ? ( கூடா தென்றபடி ); ( ஆத 
லால் ) , இவள் தன்னையே தான் அரிந்தனள் இச்சூர்ப்பணகை தன்னைத் 
தானே ( மூக்கு முதலியன ) அறுத்துக்கொண்டவளாதல் வேண்டும் , என்றார் - 
என்று சொன்னார்கள்; ( எ - று . ) 

இராவணன் தங்கை யென்றபின் இவள் இர வணனது தங்கை யாத 
லால் என்றபடி . 

உன்னவே என்ற இழிவு சிறப்பு ஏகாரத்தால் , வாயாற் 
சொல்லுதற்கும் தொழிலாற்செய்தற்கும் ஆகா தென்பது நன்குவிளங்கும் , 
ஒண்ணும் - ஒன்றும் என்பதன் மரூஉ . 

( .0 ) 
கக . போரிலான்புரந்தரனேவல்பூண்டன 

னாருலாநேமியானாற்றறோற்றுப்போய் 
நீரினானெருப்பினான்பொருப்பினானினி 
யார்கொலாமீதெனவறைகின் முர்சிலர் . 

ள் . ) சிலர் --- புரந்தரன் - தேவேந்திரன் , போர் இலான் 
( இராவணனோடு ) போர்செய்பமாட்டாதவனாய் , ஏவல் பூண்டனன் - ( இவனுக் 
குக் ) குற்றேவல் செய்தலை மேற்கொண்டிருக்கிறான் ; -ஆர் உலாம் நேமியான் 
அரங்கள் விளங்குகிற சக்கராயுதத்தையுடைய திருமால் , ஆற்றல் தோற்று 
போய் - வலிமையிழந்து சென்று , நீரினான் கடலில் வாழ்பவ னானான் ; 
நெருப்பினான் - நெருப்பைக் கையிலேந்தியவனான சிவன் , பொருப்பினான் 
( இவனுக்கு அஞ்சி ) மலையில் வாழ்பவனானான் ; ( ஆகவே ) , ஈது இனி யார்கொல் 
ஆம் - இது ( செய்தவர் ) வேறு யாவரோ ? என- என்று , அறைகின்றார் - 
சொல்லுகின்றவரானார்கள் ; ( எ - று . ) 

இந்திரன் போரில்தோற்று இராவணனுக்கு வெல்பூண்டமை பிரசித்தம் .. 
திருமாலும் சிவனும் இராவணனை எதிர்த்துத் தோற்று வலிமையொடுங்கின 
ரென்று சரித்திரமில்லையாயினும் அவர்கள் இவனை யாதொன்றும் ஊறுபடுத் 
தாமல் ஆங்காங்கு அமைந்திருத்தலையே கொண்டு , அரக்கர்கள் , செருக்கினால் 
இராவணனுக்கு அஞ்சிக் கடலிலும் மலையிலும் புக்கு ஒளித்து வாழ்வதாகக் 
கற்பித்துக்கூறினார்கள் . இது , - தற்குறிப்பேற்றத்தின்பாற்படும் . மற்றைய 
பகைவர்களையெல்லாம் எளிதில் அழிக்கவல்ல தாய்க் கையிலுள்ள சக்கரமும் , 
நெருப்பும் இவனையாதொன்றுஞ்செய்யமாட்டா வென்பதைப் புலப்படுத்தற்கு , 
அவர்களைச்சிறப்பிப்பார்போல ஆருலாநேமியான் , நெருப்பினான் என்றனர் . 
சிவபிரான்கையில் நெருப்பு - தாருகவனத்து முனிவர்கள் அப்பிரானைக் கொல் 
லுமாறு அவன்மேற் செலுத்திய ஓமத்தீ ; வரலாறு , நான் காங்கவியிற் கூறப் 


- 


- 


வானவ 


- 


; , - , 
இயை மாரீசன் வதைப்படலம் 

399 
ப்பினான் - நெருப்புக்கண்ணை நெற்றியிலுடையா னென்றும் , அனற்பிழம்புவடி 

னென்றும் , தீப்போலச் செந்நிறமுடையா னென்றும் , காலாக்கினி 
ருத்திரமூர்த்தி யென்றும் கொள்ளவும் இடமுண்டு . ஆர் - கூர்மை . ஏவல் - 
ஏவப்பட்ட தொழிலுக்கு ஆகுபெயர் . இது செய்தவர் யாரென்னும் பொருளில் , 
ஈதுயார் என்றது , ஒருவகைச்சொல் விழுக்காடு . ஈது -சுட்டுநீண்டது . ஆற்றல் 
தோற்றுப்போய் என்பதை , நெருப்பினான் பொருப்பினான் என்பவற்றிற்குங் 
கூட்டுக . 

நக ) 
ஈ.உ. சொற்பிறந்தார்க்கிது துணியவொண்ணுமே 

யிற்பிறந்தார் தமக்கியைவ செய்திலள் 
கற்பிறந்தாளெனக்கான்கொலாமிவள் 

பொற்பிறந்தாக்கினன்புகன்றென்றார்சிலர் . 
( இ - ள் . ) சொல் பிறந்தார்க்கு - புகழ்பெற உயர்குடியிற் பிறந்த மகளிர்க்கு , 
இது - இச்செயல் ( கற்பு அழி தல் , ) , துணிய ஒண்ணுமே துணிந்து செய்யக் 
கூடியதோ ? [ அன்று என்றபடி ) ; ( ஆதலால் ) , இல் பிறந்தார் தமக்கு இயைவு 
செய்திலள் கற்பு இறந்தாள் என புகன்று - நற்குடியிற் பிறந்தவர்க்குப் பொருந் 

செய்கைகளைச் செய்யாமல் இவள் கற்புநிலை கடந்தாள் , என்று கோபித்துச் 
சொல்லி , கான்- , இவள் பொற்பு இறந்து ஆக்கினன் கொல் ஆம் இவளு 
டைய அழகை அழிந்ததாகச் செய்தான் போலும் , என்றார் சிலர் என்று சில 
அரக்கர் சொன்னார்கள் ; ( எ - று . ) 

உயர் குடிப்பிறந்தார்க்குக் கற்பழிதல் பெருங்குற்ற மாதலால் , இவள் 
கால் கற்பழிந்தவளாக அதுகண்டு இவளுடன் பிறந்தவனான கரன் தானே 
இவளை வெறுத்துநிந்தித்து இவளுடைய முக்கியமான சிலவுறுப்புக்களையறுத்து 
இவளழகைக் குலைத்திட்டவனாதல் கூடும் என்று சிலர் ஊகித்துக் .. றினார்க 
ளென்க. பிறர் இவளை இங்ஙனஞ்செய்யமுடியாதாதலின் , இவளுக்குப்பாது காவ 
லாக ஜகஸ்தாநத்தில் இராவணனாற் பெருஞ்சேனையோடு நியமித்துவைக்கப் 
பட்ட கானென்ற இராக்க தவீரனே இதுசெய்தனனோ வெனக் கொண்டன 
ரென்க. செய்யுளாதலின் , இது எனச் சுட்டுப்பெயர் முன்வந்தது ; ( நன். - 
பொது - சங . ) கற்பு - பதிவிரதாதருமம் . இறந்து - இறந்ததென்பதன் விகா 
ரம் ; இறக்க என எச்சத்திரிபுமாம் . ஒண்ணுமே , - - எதிர்மறை. 
லடிக்கு - புகழுண்டாகப்பெற்றார்க்கு இங்ஙனஞ்செய்தல் இயலுமோ வென்ற 
உரைத்து , எத்துணை வல்லார்க்கும் இவளை இங்கனம் பரிபவப்படுத்தமுடியா 
தென்று கருத்துக்கொள்வாரும் உளர் . இன்னும் , இன்னவரென்று குறிப்பிட் 
டுச்சொல்லத்தக்கவர்க்கு இதுசெய்யக்கூடுமோவென்று பதவுரைகூறி , உலகத் 
தில் எவர்க்குஞ் செய்யக்கூடிய தன்று என்று கருத்துக்கொள்ளுதலும் ஒன்று , 

. 
பற்றிவருங் காரணப்பெயர் . 

( 52 ) 


ஒருக 


இனி முத 


400 


. 


ஆரணிய காண்டம் 
தத்துறுசிந்தையர் தளருந்தேவரிற் 
பித்துறவல்ல ரேபிழைப்பில் சூழ்ச்சியார் 
முத்திறத்துலகையுமுடிக்கவெண்ணுவா 
ரித்திறம்புணர்த்தனரென்கின்றார் சிலர் . 

ள் . ) தத்து உறு சிந்தையர் - தடுமாற்றம் பொருந்திய மனமுடைய 
வர்களாய் , தளரும் - சோர்வடைகிற , தேவரில் - தேவர்களுள் , உல்லரே 
வல்லமையுடைய சிலர் தாம் , பித்து உற - பைத்தியம் மிகு தலால் , பிழைப்பு 
இல் சூழ்ச்சியார் - தாம்பிழைத்துவாழ்தற்கு இடமில்லாத 

ஆலோசனையைக் 
கொண்டவர்களாய் , மு திறத்து . உலகையும் முடிக்க எண்ணுவார் - ( தம்மை 
மாத்திரமேயன்றி ) மூவகைப்பட்ட உலகங்களையும் ஒழிக்கக்கருதியவர்களாய் , 
இதிறம் புணர்த்தனர் - இங்ஙனஞ்செய்தவராதல்கூடும் , என்கிறார் சிலர் - என்று 
சிலர் சொல்பவரானார்கள் ; ( எ - று . ) 

தேவர்கள் ராவணனுக்குப் பயந்து பலவிதமான மனச்சஞ்சலத்தையடை 
யும்பொழுது , அவர்களில் திறமையுள்ள சிலர் அச்சஞ்சலத்தால் மிக்க பைத்தி 
யங்கொண்டு அதனால் அறிவுத்தடுமாறி நல்ல ஆலோசனையையும் நல்ல தொழிலை 
யும் விட்டுத் தங்கள் வல்லமையைத் தீயவழியிற் செலுத்துபவராய்த் தமக்கும் 
தமது செயல்காரணமாகஉலகங்களுக்கும் உடனே அழிவுநேருமே யென்பதையுங் 
கருதாமல் தாமும் உலகங்களும் அழிந்திடுமாறு இங்ஙனம் அவனது தங்கையான 
இவளுக்குத் தீங்கு இழைத்திருக்கலா மென்று சிலர் ஊகித்தார்க ளென்க .. 
இதில் , பைத்தியம்பிடித்தாலன்றி இப்படி எவரும் செய்யாரென்பதும் , இப்படி 
செய் தாரை இராவணன் கோபித்து அழியாது விடா னென்பதும், அக்கோ 
பாவேசமிகுதியால் எல்லா உலகங்களையுமே அவன் அழித்திடக்கூடு மென்பதும் 
தோன்றும் : வல்லரே, ஏ - உயர்வுசிறப்போட்டு , பிரிநிலை . 

இனி , , இக்கவிக்கு - தடுமாற்றம் பொருந்திய மனமுடையவர்களாய்ச் 
சோர்வடைந்திருக்கிற தேவர்களில் ( யாராவது இவளுக்குத் தீங்கு செய்யும் 
படியான ) பித்தகுணத்தை அடைய மாட்டுவரோ ? ( மாட்டார் ); ஆதலின் , 
தவறுதலில்லாத ஆலோசனையுடையவர்களும் மூன்று உலகத்தையும் அழிக் 
கக் கருதும் வல்லமையுடையவர்களும் ஆகிய பிறர்சிலரே இவ்வாறு செய்த 
னர்போலும் என்றும் , தேவர்களில் தாம் பிழைக்கும் உபாயமற்றவர்களாய்ப் 
பித்தத்தையுடையவர் உண்டோ ? ( இல்லை ); -மூன்று உலகத்தையும் அழிக்க 
நினைக்கின்றவர்கள் தாம் இவ்வாறு செய்தனர் என்றும் , உரைப்பாரு முளர் . 
இவ்வுரைகளுக்கு - ஏ - எதிர்மறை, அன்றியும் , மனந்தடுமாறிச் சோர்கிற 
தேவர்கள் போல மயக்கமடையா தவர்களும் ஆலோசனை. தவறாதவர்களும் 
அரியபெரிய தொழில் செய்யும் நோக்கமுடையவர்களு மானவர்களே இக்காரி 
யஞ்செய்தார்கள் என்று உரைத்தலும் உண்டு ; இப்பொருளுக்கு , பித்து உற 
அல்லர் எனப்பிரித்து, தேற்றேகாரத்தை எண்ணுவார் என்பதனோடு கூட்ட 
வேண்டும் . 

( க.க ) 


மா சன்வதைப் படலம் 


கூசு. இனியொருகற்பமுண்டென்னின்ன்றியே 

வனைகழல்வயங்குவாள் வீரர்வல்லரோ 
பனிவருங்கானிடைப்பழிப்பினோன் புடை 

முனிவரர்வெகுளியின் முடிபென்றார் சிலர் . 
( இ - ள் .) இனி ஒரு கற்பம் உண்டு என்னின் அன்றியே -இனி வேறொரு 
கற்பகாலம் உண்டானா லன்றி ( இக்கற்பகாலத்தில் ) , வனை கழல் வயங்குவாள் 
வீரர் வல்லரோ - தரித்த வீரக்கழலையும் விளங்குகிற ஆயுதத்தையு முடைய 
வீரர்கள் இத்தொழில் செய்ய வல்லமையுடையவர்களோ? ( அல்ல சென்றப்டி ); 
( ஆதலால் , இது ) , பனி வரும் கானிடை - அச்சமுண்டாதற்கு இடமான காட் 
டில் , பழிப்பு இல் நோன்பு உடை - குற்ற மில்லாத தவவொழுக்கத்தை 
யுடைய , முனிவரர் - சிறந்த இருடிகளது , வெகுளியின் - கோபத்தின் , முடிபு 
பயனே யாம் , என்றார் சிலர் - என்று சிலர் சொன்னார்கள் ; ( எ - று .) 
கற்பம் - காலத்தின் 
காலத்தின் ஒரு பேரெல்லை ; பிரமனது ஆயுட்காலம் . 

; இனி, 
மற்றொரு கற்பத்தில் எவரேனும் உண்டாயினால் எங்ஙனமாமோ ? அறியோம் ; 
இக்கற்பத்தில் எத்துணைச் சிறந்த வீரரும் இராவணனை யெதிர்க்க வல்லாரில்லை , 
ஆதலால் , இது ஆற்றலாற் பெரியரான வீரரெவரும் செய்த தன்று ; தவத்தாற் 
யெரியரான முனிவர்களுள்ளுஞ் சிறந்தவர்கள் கோபித்துச் சபித்ததனா லாகி 
யதே யென்றன ரென்க . முனிவர்கள் நிறைமொழி மாந்தரானதாலும் , " குண 
மென்னுங் குன்றேறி நின்றார் வெகுளி, கணமேயுங் காத்தலரிது ஆதலாலும் , 
ஐந்தவித்தாராற்றல் அளவிட வொண்ணா தாதலாலும் , அவர்களில் எவரேனும் 
சாபத்தால் இங்ஙனஞ் செய்திருக்கலா மென்று கொண்டார்கள். கல்பம் - வட 
சொல் . இராவண்னது நீடித்த ஆயுளுடைமையைக் காட்டும் பொருட்டு, கற் 
பத்தை யெடுத்துக் கூறினார் . பனி வரும் பனிபெய்கிற எனினுமாம் . கான் - 
காந்தமென்ற வடசொல்லின் திரிபு . நோன்பு - விரத அனுட்டானம் . தவத் 
துக்குப் பழிப்பு - கூடாவொழுக்கம் முதலியன . முநிவார் - வடமொழித் 
தொடர். முநி யென்ற பெயர்க்கு தியாநசீலனென்று அவயவப்பொருள் ; 
முனிபவன் ( கோபிப்பவன் ) என்று தமிழ்வகையாற் பொருள் கூறலாகாது , வட 
சொல்லாதலின் . முடிபு , வெகுளி - தொழிற் பெயர்கள் 
ந - ரு . கரையறு திருநகர்க்கருங்கணங்கைமார் 

நிரைவளைத் தளிர்க்கைகணெரித்து நோக்கினர் 
பிரையுறுபாலெனநிலையிற்பின்றிய 
வுரையினரொருவர் முன்னொருவரோடினார் . 
இ - ள் .) கரை அறு திரு நகர் - எல்லையற்ற செல்வத்தையுடைய அவ்வி 
கா புரியிலுள்ள கரு கண் நங்கைமார் - கரிய கண்களையுடைய இராக்கத் 
மகளிர் , நோக்கினர் ( சூர்ப்பணகையின் நிலையைப் பார்த்தவர்களாய் , நிரை 
வளை தளிர் கைகள் நெரித்து - (விசனமிகுதியால் இன்னது. செய்வதென்று 
அறியாமல் ) வரிசைப்பட்ட ( பல) வளையல்களை யணிந்த தளிர்போல் மெல்லிய 

51 


- 


402 


ஆரணிய காண்டம் 


தங்கள் கைகளை நெரித்துக்கொண்டு , பிரை உறு பால் என நிலையின் பின்றிய 
உரையினர் - பிரையிடப்பெற்ற பால்போலத் தமது இயற்கைநிலைமையினி 
ன்று தடுமாறிய வார்த்தையை யுடையவர்களாய் , ஒருவர் முன் ஒருவர் ஓடினார் . 
ஒருத்தருக்கு முன் ஒருத்தராய் ஓடிவந்தார்கள் ; ( எ - று . ) 

நங்கை மகளிரிற் சிறந்தவள் ; பெண்பாற் சிறப்புப்பெயர் . ( இதன் 
ஆண்பால் - நம்பி ] நங்கை யென்பதன் மேல் , மார் - பலர்பால் விகுதி , பிரை 
புறுதல் - சிறிது மோர் சேர்க்கப் பெறுதல் 

( நடு ) 
முழவினில் வீணையின் முரளியாழினிற் 
றழுவியகுழலினிற்சங்கிற்றாரையி 
லெழுகுரலின்றியேயென்றுமில்லதோ 

ரழுகுரல்பிறந்ததவ்விலங்கைக்கன்றரோ. 
( இ - ள் . ) முழவினில் - மத்தளத்தினின்றும் , வீணையில் - வீணையினின் 
றும் , முரளி - முகவீணையினின்றும் , யாழினில் - யாழினின்றும் , தழுவிய குழலி 
னில் - பொருந்திய புள்ளர்ங்குழலினின்றும் , சங்கில் - சங்கவாத்தியத்தினின் 
றும் , தாரையில் - எக்காளத்தினின்றும் , எழு - ( நாள்தோறும் ) உண்டாகிற, 
குரல் - மங்கலத்தொனி , இன்றியே - இல்லாமலே , என்றும் இல்லது ஓர் அழு 
குரல் -- ( இது வரையில் ) எந்நாளும் இல்லாததோர் அழுகைச்சத்தமானது , 
அன்று - அப்பொழுது, அ இலங்கைக்கு - அந்த இலங்காபுரியில் , பிறந்தது - 
உண்டாயிற்று; ( எ - று .) - அரோ-ஈற்றசை . 
அவ்வூரில் எப்பொழுதும் ஆங்காங்கு உல்லாசமாக மத்தளம் முதலிய பல 

மங்களவாத்தியங்களை முழக்கியெழுப்பும் இசையொலி யாவும் அப் 
பொழுது அடங்க , ஒருநாளு மில்லாத புதிய அழுகுர லொன்றே மிக்க தென் 
பதாம் . முழவு - முழா என்னுங் குறியதன் கீழ் ஆ குறுகிற்று . முரளீ 
சொல் , வீணையும் யாழும் ஒரு பொருட்பன்மொழியாக வழங்கினும் இவை 
வேறு வேறு இசைக்கருவிப்பெயராக வழக்குதலும் உண்டு , " குழலினிதி 
யாழினிது என்று தெய்வப்புலவரும் , குழல்வழி யாழெழீஇ என்று பிற 
ரும் முதலில் எடுத்துக் கூறும்படி வேய்ங்குழல்மிக இனிய இசைக்கருவியாகிற 
சிறப்புத்தோன்ற , அதற்கு , தழுவிய என்ற அடைமொழி கொடுக்கப் பட் 

இலங்கைக்கு என்பதில் , நான் கனுருபு ஏழனுருபின் பொருளில் 
வந்தது , உருபுமயக்கம் . எழுகுரல் - வினைத்தொகை ; பண்புத் தொகை 
யாக்கி முழவுமுதல் தாரையீறாகக் கூறப்பட்ட எழுவகைவாத்தியங்களினின்று 
உண்டாகிற ஏழுவகையான தொனிகளென்றும் , ஸரிகம பதநி என்னும் 
ஏழுஸ்வரங்களின் வடிவமான தொனியென்றுங் கூறுவாரும் உளர். (ஙசு ) 
ங.எ. கள்ளுடைவள்ளமுங்களித்ததும்பியு 

முள்ள முமொருவழிகிடக்கவோடினார் 
வெள்ளமுநாணுறவிரிந்தகண்ணினார் 
தள்ளுறுமருங்கினர் தழீஇக்கொண்டேகினார் . 


வகை 


வட 


மாரீசன் வதைப்படலம் 


1403 


- 


, 

ஒப்பாகாது வெட்க 
மடையும்படி , விரிந்த விசாலமாகவுள்ள , கண்ணினார் - கண்களையுடைய 
இராக்கதமகளிர் , கள் உடை 

வள்ளமும் 

மதுவையுடையகிண்ணங்களும் , 
களித்த தும்பியும் - ( அம்மதுவையுண்டதனாற் ) களிப்புற்ற வண்டுகளும் , உள் 
ளமும் - ( அம்மதுவினிடத்து விருப்பமுடைய தமது ) மனமும் , ஒரு வழி கிடக்க 
ஒருபக்கத்திலே யிருக்க , ஓடினார் - ஓடிவந்து , தள்ளுறும் மருங்கினர் - ( அங் 
ஙனம் ஓடி வருகையில் உண்டான சிரமத்தால் ) துவண்ட இடையையுடையவர் 
களாய் , தழீஇ கொண்டு ஏகினார் - ( ஒருவரை யொருவர் ) ஆதாரமாகத்தழுவிக் 
கொண்டு வருபவரானார்கள் ; எ - று . ) 

நிரம்பக் குடித்துக் களி மயக்கங் கொண்ட வண்டுகள் நீங்காது மொய்க்கப் 
பெற்ற கள்ளைச் சில இராக்கதமாதர்கள் மிக்க விருப்பத்தோடு உண்டு கொண்டி 
ருக்கையில் , சூர்ப்பணகையின் கதறுதலைச் செவியுற்றதனால் , அதனை அங்க 
னமே விட்டு வெகு விரைவாக ஓடிவருகையில் தமது இடை வருந்தவும் , அவ் 
வருகையை விடாமல் ஒருவரையொருவர் ஆதாரமாகப் பற்றிக்கொண்டே 
விரைந்து வருவாராயின ரென்க , இதில் , அவர்களுக்கு மதுவை விட்டுச் 
செல்ல மனம் வாராமையும் , சூர்ப்பணசைக்கு நேர்ந்த துன்பத்தை விசாரியாம 
லிருப்பதற்கு இயலாமையும் , அங்ஙனம் விசாரித்ததில் உள்ள ஊக்கத்தால் 
தமதுஉடல்மெலிவையும் பொருள் செய்பாமையும் தோன்றும் . களித்ததும்பி 
என்றதன் குறிப்பால் , அவர்களுள்ளம் மதுபானஞ் செய்து களித்தில் தென் 
பது பெறப்படும் . மூன்றாமடி - அவர்களுடைய கண்களின் பரப்பை அதிச 
யோக்திவகையால் வருணித்தவாறாம் . தழீஇ - தழுவி ; சொல்லிசையளபெடை . 

இனி , இக்கவிக்கு - தள்ளுறு மருங்கினர் - இயற்கை மெலிவாலும் மற்றை 
யவயவங்களின் பாரத்தாலும் இருமருங்குஞ்சாயும் இடையையுடைய அரக்கர் 
மகளிர் கள்வைத்தகலமும் அதில் களிப்போடு மொய்த்துள்ள ஈக்களும் அதை 
யுண்டு களித்த மனமும் ஓரிடத்தில் தங்க , யாற்றுவெள்ளமும் வெள்சோக 
நீர்பெருகப்பெற்ற கண்களையுடையவர்களாய் , சூர்ப்பணகையைத் தழுவிக் 
கொண்டு சென்றார்க ளென்று பொருள் கூறுதலுமுண்டு; இப்பொருளில் , 
‘ களித்த என்பதை, உள்ளத்துக்குங்கூட்டுக . இந்நிலையில் இவர்கள் அவளைத் 
தழுவியது உள்ளத்திற் கொண்ட களிமயக்கால் என்க . 

( ங எ) 
ங அ . நாந்தகவுழவரை நாட்டுந் தண்டத்தர் 

காந்தியமனத்தினர் புலவிகைம்மிகச் 
சேந்தகண திகமுஞ்சிவந்து நீருக 

வேந்தனுக்கிளையவடாளின் வீழ்ந்தனர் . 
( இ - ள் . ) ( மற்றுஞ் சில மகளிர் ) , நாந்தகம் உழவரை - வாளுழவரான 
தங்கள் கணவரிடத்து , நாட்டும் தண்டத்தர் - நிலைநிறுத்துந் தண்டனையுடை 
களாய் , காந்திய மனத்தினர் - ( அவர்கள் பால் ) - வெதும்பிய 

மனத்தை, 
யுடையவர்களாய் , புலவிகைம்மிகம் 

{ ஊடல் மிகவும் அதிகப்பட , சேந்த 1 . 


நீரைச் சிந்த, வேந்தனுக்குஇவ சிவந்து - மிக 
ஆடி நின்ற சிலமகளிர் சூர்ப்பணகையின் கதறலைக் கேட்டவுடன் அவ்வூஞ்ச 
மற்றையதுமாக அமைக்கப்பட்ட செயற்கைப் பாக்குமா மென்றலும் 
404 

ரணிய காண்டம் 
( கோபத்தாற்) சிவந்துள்ள, கண் - தங்கள் கண்கள் , அதிகமும் சிவந்து - மிக 

, 
வீழ்ந்தனர் - ( தங்களுக்கு ) அரசனாகிய இராவணனது தங்கையான சூர்ப்பண 
கையின் பாதங்களில் விழுந்து வணங்கினார்கள் ; ( எ - று . ) 

சிலமகளிர் தமது கணவரோடு கூடும்பொழுது அக்கூடலின்பம் - சிறத்தற் 
பொருட்டு ஊடல் கொள்ளலுற்று , தங்கள் பக்கல் அன்பின்மை செய்தனார் 
கச் சில பிழைகளை அக்கணவர்மே லேற்றி மனஸ்தாபப்பட்டுக் கோபத்தாற் 
கண்சிவக்க அவ்வூடலை முதிரச்செய்து அவர்களைத் தாம் தண்டிக்கும்படி நின்ற 
நிலையில் சூர்ப்பணகையின் கதறலைக் கேட்டு அதனால் மனம்மாறி , அந்தப் பிர 
ணய் கலகத்தை அப்படியே விட்டு , கண் கலங்கி நீர் சொரிய ஓடிவந்து அவள் 
காலில் விழுந்து வணங்கின ரென்க . நாந்தகவுழவர் 

நாந்தகவுழவர் - வாளாகிய கலப்பையைக் 
கொண்டு பகைவருடலாகிய நிலத்தை யுழுது போராகிய பயிரைச் செய்து 
வெற்றியாகிய விளைவைப் பெறுபவ சென்க . உழவரை என்பதில் - இரண்ட 
னுருபு ஏழனுருபின் பொருளில் வந்ததனால் , உருபுமயக்கம் . கைம்மிக : 
எல்லைமிக . வேந்தனுக்கு - நான்கனுருபு , முறைப் பொருளது . ( ங அ ) 

பொற்றலைமரகதப்பூகநேர்வுறச் 
சுற்றியமணிவடந்தூங்குமூசலின் 
முற்றியவாடலின் முனிவுற்றேங்கினார் 
சிற்றிடையலமரத்தெருவுசேர்கின்றார் . 

. ) ( மற்றும் சில இராக்கதஸ்திரீகள் ) , பொன் தலை - பொன்னிற 
மான முதிர்ந்த காய்களை மேலிடத்திலுடைய , மாகதம் பூகம் - பச்சையிரத் 
தினநிறமான பாக்குமரங்களில் , நேர்வுற - ஒழுங்காக அமையும்படி , சுற்றிய - 
கட்டப்பட்ட , மணி வடம் - நவரத்தினங்கள் இழைத்த வடங்களிலே , தூங் 
கும் - தொங்குகிற , ஊசலின் - ஊஞ்சலிலிருந்து , முற்றிய ஆடலின் - மிகுதி 
யாக ஆடுதலில் , முனிவு உற்று - வெறுப்புக் கொண்டு , ஏங்கினார் . விசனமுற்ற 
வர்களாய் , சிறு இடை அலமா - நுண்ணிய தங்கள் இடை துவண்டு வருந்த , 

, 
தெருவு சேர்கின்றார் - தெருவில் வந்து சேர்கிறவரானார்கள் ; ( எ - று . ) 

சிங்காரப்பூஞ்சோலையிற் பொன்னிறமானபழுக்காய்க் குலைகளையுடைய பசிய 
பாக்குமரங்களிலே பொருந்தக் கட்டப்பட்டுள்ள இரத்தினம் பதித்த பொன் 
வடங்களில் மாட்டப்பட்ட ஊசலில் உட்கார்ந்து உல்லாசமாக வினசயுடன் 
லாட்டத்தை வெறுத்தொழிந்து அவளை விசாரித்தற்காகத் தமது மெல்லியமேனி 
வருந்தச் சோகத்தோடு தெருவிற்கு வந்தார்க ளென்க . பொற்றலைமரகதப் 
பூகம் என்பதற்கு - பொன்னினாலே மேலிடமும் , மாக தரத்தினத்தினாலே 

ஒன்று . 
அலம் , அலமா - பகுதி . தெருவு , உ - சாரியை, 


வி 


( மாரீசனவதைப்படலம் 

* 405 | 
- ச 0 . எழுவெனமலையெனவெழுந்த தோள்களைத் 

தழுவியவளைத் தளிர்நெகிழத்தாமரை 
முழுமுகத் திருகயன் முத்தினாலிகள் 
பொழிதாச்சிலருளர்பொருமிவிம்முவார் . 
ள் . ) உளர் சிலர் - மற்றுமுள்ள சிலமகளிர் , - எழு என 

தூண்போ 
லவும் , மலை என - மலைபோலவும் , எழுந்த - வளர்ந்துள்ள , தோள்களை - ( தமது 
கணவரது ) புயங்களை , தழுவிய - கட்டியமைத்த ( ஆலிங்கனஞ் செய்த ) , வளை 
தளிர் - வளையல்களை யணிந்த தளிர்போன்ற ( தங்கள் ) கைகள் , நெகிழ நெகிழ்ச்சி 
யடையவும் , -- தாமரை முழு முகத்து - தாமரைமலர் போன்ற அழகு நிறைந்த 
முகத்திலுள்ள, இரு கயல் 

ரண்டுகயல் மீன் போன்ற கண்கள் , முத்தின் 
ஆலிகள் பொழிதா - முத்துக்கள் போன்ற நீர்த்துளிகளைச் சிந்தவும், பொருமி 
விம்முவார் - விம்மிவிம்மி அழுபவரானார்கள் ; ( எ - று . ) 

சிலமகளிர் கணவர்தோள்களை அன்போடு ஆலிங்கனஞ்செய்சையில் சூர்ப் 
பணகையின் கதறலைக்கேட்டு அவ்வளவில் கண உரைத் தழுவியணைத்த கைகளை 
நெகிழவிட்டுக் கண்கள் நீர்சொரிய மிகப்புலம்புவாராயின ரென்க . இங்ஙனங் 
கூறியதனால் , இராக்கத ஸ்திரீகளுக்குத் தங்களரசன் தங்கையான சூர்ப்பணகை 
யினிடத்து உள்ள அன்பும் மரியாதையும் அச்சமுந் தோன்றும் . தளிர் - கைக் 
கும் , கயல் - கண்ணுக்கும் உவமவாகுபெயர் ; வளை , முகத்து என்ற அடைமொழி 
கள் , தளிர் கயல் என்றவற்றின் பொருளை விளக்க வந்தன ; இது, பிறகுறிப்பின் 
பாற்படும் . தோளுக்குத் தூண் - திரட்சி உருட்சி நீட்சி வலிமைகளிலும் , 
தோளுக்கு மலை - பருமை உயர்வு வலிமைகளிலும் , கைக்குத்தளிர் - செம்மை 
மென்மை அழகு களிலும் , முகத்துக்குத் தாமரை - கண்டவர்கண்களிக்கச்செய் 
யுங் கட்டழகிலும் , கண்ணுக்குக் கயல் - பிறழ்ச்சி வடிவுகளிலும் , கண்ணீருக்கு 
முத்து - நிறத்திலும் வடிவிலும் உவமை யெனக்காண்க , முழுமுகத்து இரு 
கயல் என்பதற்கு - முகம் முழுதும் பரவியுள்ள கண்க ளென்று பொருள் 
கொள்வாரும் உளர் . தாமரை , முத்து - தா . ரஸம் , முக்தா என்ற வடசொற் 
கள் திரிந்தன . 

( ச ) 
வேறு 
நெய்ந்நிலையவேல்ரசனேருநரையில்லா 
னிந்நிலையுணர்ந்தபொழுதெந்நிலையனென் 
மைந்நிலைநெடுங்கண் மழைவானிலைய தாகப் 

பொய்ந்நிலைமருங்கினர்புலம்பினர்புரண்டார் . 
( இ - ள் . ) நேருநரை இல்லான் - ( தன்னை ) எதிர்ப்பவர் எவரையும் பெற 
தவனான , நெய் நிலையவேல் அரசன் - (பகைவரது ) நிணம் தோயப்பெற்ற 
பொழுது - (தன் தங்கையான சூர்ப்பணசைக்கு நேர்ந்த ) இந்தநிலைமையை 


சக . 


. 


406 


ணியகாண்டம் 


யாக 


அறியும் பொழுது , எ நிலையன் - எந்தநிலைமையையுடையவனாவனோ ? என்னா . 
என்று சொல்லிக்கொண்டு , - பொய் நிலை மருங்கினர் - பொய்யாகிய நிலைமை 
யுள்ள இடையையுடைய சில இராக்கதமகளிர் , மை நிலை நெடு கண் மழை 
வான் நிலையது ஆக - மையிடப்பெற்ற நீண்ட தங்கள் கண்கள் சொரியும் நீர்ப் 
பெருக்கு மேகத்தின் மழையின் தன்மையையுடை ப தாம்படி , புலம்பினர் புரண் 
டார் - அழுது கீழ்விழுந்து புரண்டார்கள் ; ( எ - று . ) 

நமது அரசன் எவருமெதிர்ப்பவரில்லாத தனிவீரனன்றோ ? அப்படிப்பட் 
டவன் இப்படி ஒரு எதிரிநேர்ந்ததை அறிந்தால் எவ்வளவுகோபங்கொண்டு 
அவனை யாது செய்யமாட்டான் ? என்று சொல்லிக்கொண்டு சிலமகளிர் கண்களி 
னின்று தாரை தாரையாக நீர்பெருக அழுதுபுரண்டன ரென்க. உத்தம இலக் 
கணத்தின்படி இடை மிகச்சிறுத்துள்ள தென்பதைக் கவிகள் அதிசயோக்தி 

இடையில்லையென்று வருணித்தல் இயல்பாதலால் , பொய்த்தோற்ற 
முடைய இடையையுடையவ சென்றார் . பகைவர்நிணம் அவரையழித்தற்கு அவ 
ருடம்பில் வேல் தைத்தபோது அதில் ஒட்டிய தென்க. இனி , செய்ந்நிலைய 
வேல் ( பளபளப்பு முதலியவற்றிற்காக ) நெய் தடவிய தன்மையையுடைய 
வேலெனினுமாம் . மைந் நிலை என்பதற்கு - கரிய வடிவமுடைய என்றும் உரைக் 
கலாம் . நேருநர் என்பதில் , உ - சாரியை , ந் - பெயரிடைநிலை . நேருநரையில் 
லான் என்பதற்கு - தன்னையொப்பாரையில்லாதவனென உரைப்பாருமுளர் . 

இதுமுதல் இருபத்திரண்டு கவிகள் - பெரும்பாலும் நான் காஞ்சீரொன்று 
மாச்சீரும் , மற்றைமூன்றும் காய்ச்சீர்களுமாகிய அளவடி நான்கு கொண்ட 
கலிவிருத்தங்கள் . 

( சக ) 
மனந்தலைவருங்கணவரின் சுவைமறந்தார் 
கனந்தலைவருங்குழலொசிந்துகலைசோர 
நனந்தலைய கொங்கைகடதும்பிட நடந்தா 

ரனந்தரிளமங்கையரழுங்கியயர்கின்றார் . 
( இ - ள் . ) அனந்தர் - நித்திரை செய்துகொண்டிருந்த , இள மங்கையர் - 
இளமைப்பருவமுடைய ( சில ) இராக்கதமகளிர் , -- ( சூர்ப்பணகையின் கதறல் 
கேட்டதனால் ), மனம் தலை வரும் கணவர் இன் சுவை மறந்தார் - (கனவில் 
தங்கள் ) மனத்தினிடத்தே தோன்றிய தங்கள் கணவரோடு அனுபவிக்கிற இன் 
பத்தையும் மறந்தவர்களாய் , கனம் தலை வரும் குழல் ஒசிந்து - மேகத்தின் தன்மை 
முக்கியமாக அமையப்பெற்ற தங்கள் கூந்தல் நிலைகுலையப்பெற்று , கலை சோர - 
ஆடை நெகிழ்ந் திட , நனம் தலைய கொங்கைகள் ததுப்பிட - அகன்ற இடத்தை 
யுடைய தனங்கள் அசையவும் , நடந்தார் - வெளிச்சென்று , அழுங்கி அயர்கின் 
ரார் - மனம்வருந்திச் சோர்கின்றவரானார்கள் ; ( எ - று . ) 

சிலமகளிர் நித்திரையில் கணவரோடு தாம் கூடிக்குலாவுவதாகக் கனவு 
கண்டுகொண்டு ஆனந்தமுற்றிருந்தபொழுது இவள் கதறலைக் கேட்டுத் திடுக்கிட் 
இத் துயில்விழித்து அக்கனவின்பத்தை மறந்தொழிந்து தாம்நின் றறிகையின் 


மாரீசன்வதைப்படலம் 


407 


படியே 


என்பதற்கு 


- 


கூந்தல் அவிழ ஆடை நெகிழப் பருத்தகொங்கைகுலுங்க வெளிவந்து 
மிகச்சோகிப்பவராயின ரென்க . மனத்தலை யென்பது மனந்தலையென மெலித் 
தல் விகாரப்பட்டது . இன்சுவை - சிருங்காராசம் ; இது - ஒன்பது சுவைகளுள் 
முதலது . கநம் - வடசொல் . இரண்டாமடியில் , தலைவரும் என்பதிலுள்ள 
தலையென்பதை உபசருக்கமாகக் கொள்ளுதல் , தகுதி , கலைசோரா - மேகலாபர 
ணம் நெகிழ்ந்துவிழ என்றலுமொன்று ; மேகலை - எட்டுக்கோவை யுள்ள இடை 
யணி . அனந்த ரெனினும் , அனந்லெனினும் ஒக்கும் ; இறுதிப்போலி . அனந்தர் 

கட்குடிமயக்க மென்றும் , மனந்தலைவரும் - என்பதற்கு - தங் 
கள் மனத்தில் முதன்மையாக நினைக்கப்பட்டுவருகிற என்றும் , - கனம் தலை 
வரும் என்பதற்கு - நிறைவாகத் தலையிலுள்ள வென்றும் உரைப்பாரு முளர் . 
சக . அங்கையினரன்கயிலைகொண்டதிறலை பன் 

றங்கைநிலையிங்கிது கொலென்று தளர்கின்றார் 
கொங்கையிணை செங்கையின் மலைந்துகுலை கோதை 
மங்கையர்கணங்கையெதிர்வந்துவிழுகின்றார் . 
இ - ள் . ) குலை கோதை மங்கையர்கள் - ( செய்தியறிந்து ) அவிழ்ந்த கூந்தலை 
யுடையரான ( சில ) அரக்கர்மகளிர் , - அரன் - சிவபிரானது , கயிலை - கைலாச 
கிரியை , அம் கையின் கொண்ட - ( தனது ) அகங்கையில் எடுத்த , திறல் - வல்ல 
மையுடைய , ஐயன் - நமது அரசனான இராவணனது , 

அரசனான இராவணனது , தங்கை - தங்கையான 
சூர்ப்பணகையினுடைய , நிலை - நிலைமை , இங்கு இது கொல் - இப்பொழுது 
இங்ஙனமாயிற்றோ? என்று - என்று சொல்லி , தளர்கின்றார் - வருத்துகின்ற 
வர்களாய் , கொங்கை இணை செம்கையின் மலைந்து - ( தமது ) இரண்டு தனங்களை 
யும் சிவந்ததமதுகைகளால் மோதிக்கொண்டு , நங்கை எதிர் வந்து விழுகின்றார் - 
அந்தச்சூர்ப்பணகையினெ திரிலே வந்துவிழுகின்றவரானார்கள் ; ( எ - று. ) 

இங்கு என்பதை அசையாக்கி , நிலை இதுகொல் - நேர்ந்தநிலைமை இதுவோ ? 
என்றலு மொன்று . ஹான் - வடசொல் : சங்காரக்கடவுள் , அம்கை - அழகிய 
கையுமாம் . ஐயன் - ஆர்ய என்ற வடசொல் சிதைந்தது ; நன்குமதிக்கத்தக்கவ 
னென்று பொருள் . 

( சக ) 
சசு . இலங்கையில்விலங்குமிவையெய்தலிலவென்றும் 

வலங்கையிலிலங்குமயின்மன்னனுளனென்ன 

நலங்கையிலகன்றது கொனம்மினெனநைந்தார் 
- கலங்கலினிலங்கணிணைவாரிகலுழ்கின்றார் . 

( இ - ள் . ) வலம் - வலியதாய் , கையில் இலக்கும் - கையிலே விளங்குகிற , 
அயில் - வேற்படையுடைய , மன்னன் நமது அரசனாகிய இராவணன் , உளன் 
என்ன - உள்ளானென் றகாரணத் 

எத்தால் 

, இலங்கையில் இலங்கைநகரத்தில், 
விலங்கும் - மிருகங்களுங் கூட , என்றும் - எப்பொழுதும் , இவை எய்தல் இல 
இப்படிப்பட்டதுன்பங்களை அடைதலில்லையே ; ( அப்படியிருக்க இப்பொழுது ) , 


108 


ரணிய காண்டம் 


நலம் - நன்மை , நம்மின் கையில் அகன்றது கொல் - நம்மிடத்தினின்று கை 
விட்டுநீங்கியதோ ? என என்று சொல்லி , நைந்தார் - வருந்தினவர்களாய் ,(சில 
ராக்ஷசஸ்திரீகள் ). அம் கண் இணை - அழகிய தங்கள் கண்களிரண்டும் , கலங்கலி 
னில் - கலங்கல் நீர்போல , வாரி கலுழ்கின்றார் - நீர்பெருகப்பெற்றவரானார்கள் . 
நமது அரசனாணையால் விலங்குகளும் யாவராலும் யாதொரு 

யாதொரு தீங்கும் . 
அடையாது நிற்கையில் அரசன் தங்கைக்கு இது நேர்ந்ததை நோக்குமிடத்து, 
ரக்கர்களைவிட்டு நன்மை நீங்கிய தெனத் தோன்றுகின்றது என்று சிலமகளிர் 
வருந்திக் கண்ணீருகுப்பாராயினர் . கலங்கலினில் என்பதில் , இன் - சாரியை ; 
இல் - ஐந்தனுருபு , ஒப்புப் பொருளது . இனி , கலங்கலின் - மனங்கலங்கு தலால் , 
கண் இணை வாரி - இரண்டு கண்களின் நீர் , நிலம் , கலுழ்கின்றார் - நிலத்தில் 
விழ அழுதார்களென்றும் பொருள் கொள்ளலாம் . விலங்கு -குறுக்காக வடிவ 
மமையப்பெற்ற தென்று பொருள்படுங் காரணக்குறி ; உம் இழிவுசிறப்பு , 
இல - பலவின்பால் முற்று . வலம் - பலம் ; இனி , வலங்கையில் என எடுத்து ,, 
வலக்கையில் என்று உரைப்பாரு முளர் . அயில் - 

அயில் - மற்றையாயுதங்களுக்கும் 
உபலக்ஷணம் . - அழித்தலில் வல்ல யமன் சிவன் முருகன் என்பார்க்கு வேற் 
படை உரியதாதலால் , அது சிறந்ததென்று பிரதான மாகக் கூறப்படும் . அன் 
றியும் . இராவணனுக்கு மயன் -- தன்மகளான மண்டோதரியை - மணஞ்செய்து 
கொடுத்தபொழுது அவனுக்கு அதியற்புதமானது , தவத்தினால் தான்வரமாகப் 
பெற்றதும், பகைவர் மீது பட்டால் வீண்படாததுமான ஒரு சிறந்த வேலா 
யுதத்தையும் கொடுக்க , அதனை இராவணன் மரியாதையோடு பெற்றன னென 
வரலாறு உள்ள தனால் , வலங்கையிலிலங்கும் . அயில் மன்னன் என்று சிறப் 
பித்துக் கூறப்பட்டன னெனக் கொள்ளுதல் தகுதி . வாரி - வடசொல் . மன் - 
பெருமை; அதனை யுடையவன் , மன்னன் . 

( சசு ) 
சூர்ப்பணகை இராவணன்டியில் விழந்து புரளுதல் . 
சரு . என்றினையவன்றுயரிலங்கைநகரெய்த 

நின்றவரிருந்தவரோடோடு நெறி தேடக் 
குன்றினடிவந்து படி கொண்டலெனமன்னன் 
பொன்றிணிகருங்கழல்விழுந்தனள் புரண்டாள் 
( இ - ள் . ) என்று இனைய வல்துயர் என்று இத்தன்மைய தானகொடிய துன் 
பத்தை , இலங்கை நகர் எய்த - இலங்காபுரியிலுள்ளா ரனைவரும் அடையும் 
படியாகவும் , நின்றவர் இருந்தவரொடு ஓடு நெறி தேட - ( அவ்விராவணனது 
சபையில் ) நின்றவர்களும் உட்கார்ந் திருந்தவர்களும் ( திடுக்கிட்டு ) ஓடிப்போகும் 
, ( 

அடி 

வந் 

ந்து படி கொண் 
டல் என - 
பொன் திணி கரு கழல் விழுந்தனள் புரண்டாள் - இராக்சதராசனான இராவ 
ணனது பொன்மயமாயமைந்த பெரிய வீரக்கழலை யணிந்த பாதத்தில் விழுந்து 
புரண்டாள் ; ( எ - று . ) 


ன 


மாரீசன் வதைப் படலம் 


409. 


குன்று இராவணனுக்கும் , அதன் அடி . இராவணனடிக்கும் , கருமே 
கம் - சூர்ப்பணகைக்கும் , உவமையாவில் நகர் - இடவாகு பெயர் . பொன்திணி 
கருங்கழல் - பாதத்துக்கு , அன்மொழித்தொகை , 
இதுமுதல் மூன்று கவிகள் - அப்பொழுது உலகத்திலுண்டான 

குழப்பத்தைக் கூறும். ----- 
சக் . மூடினதிருட்படலை மூவுலகு முற்றச் 

பட் 
சேடனும் வெருக்கொடுசிரக்குவை நேளித்தா 
னாடினகுலக்கிரியருக்கனும் பிர்த்தா 

னோடினதிசைக்கரிகளும் பருமொளித்தார் . 
இ - ள் . ) மூ உலகும் முற்ற மூன்று உலகங்களிலும் முழுவதும் , இருள் 
படலை மூடினது - இருளின் தொகு திமூடிக்கொண்ட்து , சேடனும்- ( கீழிருந்து 
பூமியைத்தாங்குகிற ) ஆதி சேஷனும் , வெரு கொடு - அச்சங்கொண்டு , சிரம் 
குவை கெளித்தான் - ( தனது ) தலைகளின் கூட்டத்தை நெளித்தான் ; குலம் 
கிரி 

குலபருவதங்களும் , ஆடின - அசைவு கொண்டன் ; அருக்கனும் - சூரிய 
னும் , அயிர்த்தான் ஒளிமழுக்கினான் : திசை கரிகள் திக்கஜங்களும் , 
ஓடின- (தமது இடம் விட்டுப் பெயர்ந்து ) ஓடலுற்றன ; உம்பரும் - தேவர்களும் , 
ஒளித்தார் - ( அஞ்சி ) ஒளித்துக் கொள்பவராயினர் ; ( என்று. ) 

அயிர்த்தான் என்பதற்கு - இது என்னோ வென்று சங்கித்துத் திகைத் 
தா னென்றும் பொருள் கொள்ளலாம் : குலகிரிகள்-- கைலாசம் , இமயம் , மந் 
தரம் , விந்தியம் , நிஷதம் , ஏமகூடம் , நிலம் , கந்த மா தரும் என்பன. . சேஷன் 
என்ற வடசொல்.- ( பிரளயகாலத்திலும் அழிவில்லாமல் ) மிச்சமாய் நிற்பவ 
னென் று காரணப்பொருள்படும். வெரு , கொடு -வெருவு , கொண்டு என்ப 
வற்றின் விகாரம் . வெரு முதனிலைத் தொழிற்பெயர் . ஆயிரந் 

. தலைக் 
ளாதலால் , ‘சிரக்குவை என்றார் . அரக்கன் வடசொல் , 

உம்ப ரென்னும் 
மேலிடத்தின் பெயர் - அங்கு உள்ளார்க்கு , இடவாகுபெயராம் ;. இ ) 
மொழி - இம்பர் : இவ்வுல்கம் : ( அம்பசென்ற பெயரும் உண்டு . ) முதல்வாக் 
கியத்தால் - சந்திரன் நக்ஷத்திரம் அக்கினி முதலிய சுடர்கள் யாவும் இராவணன் 
கோபத்துக்கு அஞ்சி மறைத் திட்டன வென்றும் , இரண்டாம் வாக்கியத்தால் 
இராவணன் கோபித்து நிலத்திற் காலூன்றி யெழத்தொடங்கியதா லாகிய 
அதிர்ச்சியால் பூமிபாரம் மிக்கதென்றும் , மூன்றாம் வர்க்கியத் தால் - எங்கும் 
அதிர்ச்சி மிக்கதென்றும் , நான்காம் வாக்கியத்தால் - சூரியன் அஸ்தமித்தா 
னென்றும் , மற்றைய இரண்டு வாக்கியங்களால்- விலங்குகளோடு தேவர்களோடு 
வாசியற அச்சங்கொண்டன ரென்றும் பெறப்படும் , 

படல மென் 
வடசொல் ஈறு திரிந்தது . 
சஎ . விரிந்தவலயங்கண்மிடைதோள் படரமீதிட் 
டெரிந்தநயனங்களெயிறின்புறமெரிப்பு 

52 


படலை 


410 


ஆரணிய காண்டம் 


( சன் 


நெரிந்தபுருவங்களிடைநெற்றியினை முற்றத் 
திரிந்தபுவனங்கள்வினைதேவருமயிர்த்தார் . 

( இ - ள் , ) விரிந்த - ஒளிவீசுகிற , வலயங்கள் - வளைகள் , மிடை - நெருங் 
கப்பெற்ற , தோள் - ( இராவணனுடைய ) தோள்கள் , படர - ( கோபாவேசத் 
தால் ) பூரிக்கவும் , - நயனங்கள் - ( அவனுடைய ) கண்கள் , மீது இட்டு எரிந்த - 
( கோபமிகுதியால் நெருப்பு ) மிகுதியாகப் பொங்கப்பெறவும் , - எயிறின் புறம் - 
பற்களின் வெளி , எரிப்ப - ( வாயினின்று எழும் கோபாக்கினியால் ) சுவாலைவீச 
வும் ,-நெரிந்த புருவங்கள் - ( கோபத்தால் ) நெறித்த புருவங்கள் , இடை நெற் 
றியினை முற்ற - ( மேலேறி ) நடுநெற்றியைச் சேரவும் , -- ( அக்கோபநிலையைக் 
கண்டு , புவனங்கள் திரிந்த - உலகங்களெல்லாம் நிலை மாறிச் சுழலலுற்றன ; 
தேவரும் - தேவர்களும் , வினை அயிர்த்தார் - இன்னதொழில் செய்வதென்று 
அறியாமல் திகைத்தார்கள் ; ( எ - று . ) 

வலயம் , நயநம் , புவரும் - வட்சொற்கள் படா - புடைபருக்க . எரிந்த - 
எரிந்தனவாக ; பலவின்பால் முற்றெச்சம் . அயர்த்தார் என்ற பாடத்துக்கு - 
தொழில் மறந்து சோர்ந்தன ரென்க . ஓசையின்பம் நோக்கி எயிற்றின் எனத் 
தன்னொற்றிரட்டவில்லை. 
ஈ அ . தென்றிசைநமன்றனொடு தேவர்குலமெல்லா 

மின் றிறுதிவந்தது நமக்கெனவிருந்த 
நின்றுயிர்நடுங்கியுடல்விம்மிநிலைநில்லா 
ரொன்றுமுரையாடலிலரும்பரினொடிம்பர். 

( இ - ள் . ) தென் திசை நமன்தெனொடு - தெற்குத்திக்குப் பாலகனான யம 
னுடன் , தேவர்குலம் எல்லாம் - தேவர்களுடைய வகைகள் யாவும் , இன்று 
நமக்கு இறுதி வந்தது என இருந்த - இப்பொழுது நமக்கு நாசம் நேர்ந்துவிட்ட 
தென்று கருதி ஒடுங்கி நின்றன ; உம்பரினொடு - மேலுலகத்தவர்களும் , இம்பர் - 
இவ்வுலசத்தவர்களும் , நின்று உயிர் நடுங்கி - தமது உடம்பினின்று உயிர் துடிக் 
கப்பெற்று, உடல் விம்மி - உடம்பு எங்கப்பெற்று , நிலை நில்லார் - ஒரு நிஃயில் 
நிற்கலாற்றாதவர்களாய் , ஒன்றும் உரையாடல் இலர்-யாதொன்றும் பேசுதலின்றி 
( மௌனமாய் ) நின்றார்கள் ; ( எ - று . ) 

இறுதி - இறுதல் ; திவிகுதிபெற்ற தொழிற்பெயர் . வந்தது என இறந்த 
காலத்தாற் கூறினது , தெளிவும் விரைவுங் காட்டும் ; காலவழுவமைதி .. ( அ ) 

இராவணன் சூர்ப்பணகையை இது செய்தவர் யார் ? என்றல் . 
சசு . மடித்தபிலவாய்கடொறும்வந்து புகைமுந்தத் 

துடித்ததொடர்மீசைகள்சுறுக்கொளவுயிர்ப்பக் 
கடித்தகதிர்வாளெயிறுமின்கஞலமேகத் 
திடித்தவுருமொத்து ரறியாவர்செயலென்றான் . 


மாரீசன் வதைப்படலம் 


கொள்ள . 


( இ - ள் . ) மடித்த - ( கோபத்தால் ) உதடுமடிக்கப்பட்ட , பிலம் வாய்கள் 
தொறும் - பிலத்துவாரம் போல ( ஆழ்ந்து அகன்று நீண்டுள்ள தனது ) பத்து 
வாய்களிலும் , புகை வந்து முந்த - ( கோபாக்கினியின் ) புகை எழுந்து வெளிச் 
செல்லவும் , - துடித்த தொடர் மீசைகள் - (படபடவென்று ) துடித்த ( நெடுந்தூர 
மளவும் ) தொடர்ச்சியுள்ள மீசைமயிர்கள் , சுறு கொள்- தீப்பற்றும்படி ,உயிர்ப்ப 
( கோபாக்கினியோடு ) பெருமூச்சு வெளிப்படவும் , -- கடித்த - ( கோபத்தாற் ) 
கடிக்கப்பட்ட , கதிர் வாள் எயிறு - கூர்மையும் ஒளியுமுள்ள பற்கள் , மின் கஞல . 
மின்னல் போன்ற ஒளியை வெளியிடவும் , - மேகத்து இடித்த உரும் ஒத்து 
உரறி - மேகத்தினின்றும் இடித்த இடியைப்போலப் பேரொலி செய்து , யாவர் 
செயல் என்றான் - ‘ இது யாருடைய செய்கை ? என்று வினாவினான் ; ( எ - று- ) 

பிலம் - வடசொல் ; மலைக்குகையுமாம் . மிசையென்பது மீசையென விகா 
சப்பட்ட தென்றும் , மிசையென்பது - மேலிடமாதலால் அது ஆகுபெயராய் 
வாயின் மேலுள்ள மயிரைக் குறிக்கு மென்றுங் கூறுவர் ; ஸ்மச்ரூ என்ற வட 
சொல் மீசையெனச் சிதைந்த தென்பாரும் உளர் . - சுறுக்கொள் = சுறுக்குக் 

(சக ) 
சூர்ப்பணகை விடைகூறுதல் . 
30. கானிடைபன... ந்து புவிகாவல்புரிகின்றார் 

மீனுடை நெடுங்கொடியினோனனையர்மேல்கீ 
மூனுடையுடம்புடைமையோருவமையொவ்வா 
மானிடர் தடிந்தனர்கள்வாளுருவியென்றாள் . 

( இ - ள் . ) புவி காவல் புரிகின்றார் - பூமியைப் பாதுகாக்கின்றவர்களும் , 
மீன் உடை நெடுகொடியினோன் அனையர் - மீன்வடிவத்தையுடைய உயர்ந்த 
கொடியையுடைய மன்மதன் போன்றவர்களும் , மேல் கீழ் - விண்ணுலகத்தி 
லும் மண்ணுலகத்திலுமுள்ள , ஊன் உடை உடம்பு உடைமையோர் - தசை 
யையுடைய உடம்புடையவர்கள் ( எவரும் ), உவமை ஒவ்வா - ( தமக்கு ) ஒப்பாகப் 
பெறாதவர்களுமாகிய மானிடர் - மனிதர்கள் ( இருவர் ) , கானிடை அடைந்து 
( நான் இருந்த காட்டில் வந்து , வாள் உருவி தடிந்தனர்கள் 

து , வாள் உருவி தடிந்தனர்கள் - வாளாயுதத்தை 
உருவியெடுத்து ( எனது உறுப்புக்களை ) அறுத்திட்டார்கள் , என்றாள் - என்று 
சொன்னாள் , ( சூர்ப்பணகை ); ( எ - று . ) 

தனக்குத் தீங்கு செய்தவர்களை இன்னாரென்று எடுத்துக் கூறுமிடத்தும் 
அவர்களுடைய அழகைப் பாராட்டிக்கூறுதற்குக் காரணம் , இவள் அவர்க 
ளிடத்துக்கொண்டுள்ள மிக்கவேட்கை சிறிதுந் தணியாமை ; கீழ்க் கானுடன் 
கூறுமிடத்தும் " மன்மதன் மேனியர் என்றமை காண்க : அடுத்த நிவர் , 
நிக .- ஆங் கவிகளும் நோக்கத்தக்கன . இருவரிடத்தும் இவள் ஒருநிகராகக் 
காதல் கொண்டதனால் , இருவரைப்பற்றியும் ஒருங்கராக எடுத்துக்கூறுகிறாள் . 
தன்னைத்தடிந்ததற்கு இராமனை வதற்கருத்தாவும் , இலக்குமணனை இயற்றுதற் 
கருத்தாவுமாகக்கொண்டு, மானிடர் நடிக்தனர்கள் எனப் பன்மையாற் கறி 


* 


. 


மின்னுவது மீன் 
( இ - ள் . ) மானிடர் 

கெள 
என 

வார்த் 
மனிதர்கள் தன்னை மானபங்கஞ் செய்தார்க ளென்று சூர்ப்பணகை 
42 

ஆரணியகாண்டம் 
அனாள் பிராகிருதசரீரமுடையவர் எவரும். அவர்களுக்கு ஒப்பாகமாட்டார் என் -- 
இழுத்து , மூன்றாமடியின் கருத்து . மீன் , உவமை, மானிடர் , வாள், - மீரும் , உப்பா , 

. 
தமிழ்க்காரண்க்குறியுமாம் . மாநுஷர் - காசியப முனிவரது மனைவிமார்களுள் 
உமதுவென்பவளது மக்களென்று பொருள் படும் ; தத்திதாந்தநாமம் . ‘ புவிகாவல் 
புரிகின்றார் என்றது - க்ஷத்திரியரென்பதையும் , துஷ்டநிக்கிரக சிஷ்டபரிபால 
னஞ் செய்கிறவ ரென்பதையும் , சக்கரவர்த்தி குமாரர்களென்பதையும் காட்டும் . 
கானிடையடைந்து புவிகாவல் புரிகின்றார் என்றே யெடுத்து , வனவாசம் 
வந்து பூமியைப்பரிபாலிப்பவரென்று கொள்ளவும் இடமுண்டு . புவி - வட 
சொல் ; இது , அந்தப்பாஷையில் ஏழாம் வேற்றுமைவிரி ; தமிழில் பெயர்மாத்தி 
ரமாய் நிற்கும் . காவல் - தொழிற்பெயர் . , ஊன் , ன் - சாரியை , கள் -விகு திமேல் 
விகுதி . 

( ரு ) 
இராவணன் கோபித்து நடந்ததை விவரமாகக் கூறு என்றல் . 
ருக . செய்தனர்கண்மானிடரெனத்திசையனைத்து 

மெய்தநகைவந்ததெரிசிந்தினகணெல்லா 
நொய்தவர்வலி ததொழினுவன்றமொழியொன்றோ 

பொய்தவிர்பயத்தையொழிபுக்கபுகலென்றான் . 
தார்களென்று ( சூர்ப்பணகை) சொன்னவளவிலே, ( இராவணனுக்கு ), திசை 
அனைத்தும் எய்த நகை வந்தது - எல்லாத்திக்குகளிலும் ( ஓசை ) செல்லும்படி 
சிரிப்பு உண்டாயிற்று ; கண் எல்லாம் எரி சிந்தின ( அவனுடைய ) கண்கள் 
யாவும் நெருப்புப்பொறியை உமிழ்ந்தன ; ( இங்கனம் . அ z பமும் கோபமும் 
அடைந்து தங்கையை நோக்கி ), அவர் வலி தொழில் - மனிதர்களுடைய வல் 
எமைச்செயல் , நொய்து - அற்பமான தன்றோ? (ஆதலால் ) , நுவன்ற மொழி 
நீ 

ஒழி - அச்சத்தை நீங்கு ; 
புக்க புகல் - நடந்த செய்திகளை (உள்ளபடி ) சொல் , என்றான் - என்று சொன்னான் , 


- 


ஒன்றோ 


சொன்ன 

வார்த்தையைக் கேட்டவளவிலே, இராவணன் , உலகமுழுவதும் 
பெருமுழக்க முண்டாம்படி அலக்ஷ்யமாகப் பெருஞ்சிரிப்புச்சிரித்துக் கண்கள் 
தீயுமிழப் பெருங்கோபங்கொண்டு மனிதர்கள் அற்பபலமுடையவராயிற்றே; 
ஆதலால் , அவர்கள் இங்ஙனஞ்செய்ய இயலாதே ; ஆனதுபற்றி , நீ சொன்ன 
வார்த்தை நம்பத்தக்கதொன்றன்று ; பொய்யாகக் கற்பித்துக் கூறுகின்றனை 
போலும் ; அன்றி , ஏதேனும் அச்சத்தால் வாய் குழறி ஒன்றுக்கு ஒன்றாகச்சொல் 
லுகின்றாயோ ? அப்படிப்பட்ட பொய்யையும் அச்சத்தையும் விட்டு நிகழ்ந்த 
செய்திகளை நிகழ்ந்தபடி உண்மையாகச்சொல் என்று சூர்ப்பணகையைப் 
பார்த்துக் கறின னென்பதாம் . 


கில் மன்மதன் போலிருப்பினும் ஆற்றலிற் சிறந்தவரென்று காட்டுதற்கு அதனை 
தென்றால் , நமக்கெல்லாம் வடக்கிலுள்ள தெனக் கூறவேண்டுதலின் , அதனை 

மாரீசன் வதைப்படலம் 

413 
செய்தனர்கள் மானிடர் என்பது, அநுவாதம் , தொடர்ச்சியை விளக்கக் 
உறியது ; ஆகலின் , கூறியது கூற லன்று. - நகை நதைப்பு : - முதனிலைத் 
தொழிற்பெயர் . பயம் - வடசொல் . 

(ருக) 
இதுமுதல் ஆறு கவிகள் - ஒருதொடர் ; சூர்ப்பணகைவிவரமாகக்கூறும்விடை 
( நிஉ மன்மதனையொப்பர்மணிமேனிவடமேரு 

தன்னெழிலழிப்பர் திரடோளின் வலி தன்னா 
லென்ன தனையிப்பொழுதிசைப்பதுலகேழி 
னன்மதனழிப்பரொரிமைப்பின்னிவில்லான் . 

- ள் . ) ( நான் சொன்ன மனிதர்கள் ), மணி மேனி - அழகிய ( தங்கள் ) வடி 
வத்தால் , மன்மதனை ஒப்பர் மன்மதனைப் போல்வார்கள் ; திரள் தோளின் 
வலி தன்னால் - திரண்ட தோள்களின் வலிமையால் , வட மேருதன் எழில் அழிப் 
பர் - வடக்கிலுள்ள மகாமேருமலையின் வளர்ச்சியைக் - கீழ்ப்படுத்துவார்கள் ; 
வில்லான் - ( தாங்கள் கைக்கொண்ட ) வில்லின் வலிமையால் , ஓர் இமைப்பின் ஒரு 
மாத்திரைப் பொழுதிலே, நனி - மிகுதியாக, உலகு ஏழின் நல்மதன் அழிப்பர் - 
ஏழுலோகங்களிலுமுள்ள அனைவருடைய நல்லவலிமையையும் அழிக்க வல்லர் 
கள் ; அதனை - அவர்கள் தன்மையை , இப்பொழுது இசைப்பது என் - இப் 
பொழுது சொல்வது எவ்வாறு? ( சொல்லிமுடித்தற்கு அரி தென்றபடி ) ; ( எ - று . ) 

அவர்களுடைய அழகும் , இயற்கை வலிமையும் , செயற்கை வலிமையும் 
இதிற் கூறப்பட்டன . அவர்களழகில் தான் மிகுதியாக ஈடுபட்டதனால் , மீண் 
டும் , கூறியது கூறலாக , முதலில் , மன்மதனை யொப்பர் என்றாள் ; அன்றி , அழ 
யெடுத்துக் கூறினாளுமாம் . மந்மத னென்ற வடசொல் - (பிராணிகளின் ) மனத் 
தை ( ஆசைநோயாற் ) கலக்குபவ னென்று பொருள்படும் . இங்கே, மன்மத 
னென்றது , சிவபிரானா லெரிக்கப்பட்டு அநங்கனாதற்கு முன் அங்கத்தோடு கூடி 
யிருந்த நிலைமையை யென்க . மேரு 

- வடசொல் . மேரு எவ்விடத்திலுள்ள 


வடமேரு என விளங்கக் கூறினார் ; ஆதலின் , வடக்கு என்ற அடைமொழி , 
இனம்விலக்க வந்ததன்று . மேருதன் என்பதில் , தன் - சாரியை . மேரு 
ஆறாம் வேற்றுமைத் தொகை ; இனி, தன் என்பதை ஆறனுருபாகக் கொள் 
வாரு முளர் . எழில் - இல் விகுதி பெற்ற தொழிற்பெயர். மதன் - மதமென்ற 
வடசொல்லின் போலி . இமைப்பு - மனிதர் இயல்பாக ஒருகாற் கண் இமைத் 
தற்கு வேண்டும் பொழுது ; தொழிலாகுபெயர் . நனி - விசேடித்த உரிச் 
சொல் , உலகு - இடவாகுபெயர் . 

( 52 ) 
ருக .. வந்தனைமுனித்தலைவர்பாலுடையர்வானத் 

திந்துவின் முகத்தரெறி நீரிலெழுநாளக் 
கந்தமலரைப்பொருவுகண்ணர்கழல்கைய 
பந்தமிறவத்தொழிலராரவரையொப்பார் , 


தோன்றி மலர்ந்தபடியே காம்புடனுள்ள தாமரைமல ரென்றற்கு , நீரி 
414 

ரணியகாண்டம் 
( இ - ள்.) ( மற்றும் அவர்கள் ) , முனி தலைவர்பால் வந்தனை உடையர் - 
சிறந்த முனிவர்கள் பக்கல் வணக்க முடையவர்கள் ; வானத்து இந்துவின் 
முகத்தர் 

ஆகாயத்திலே விளங்குகிற சந்திரன் போன்ற முகமுடையவர்கள் ; 
எறி நீரில் - ( அலைகளை ) வீசுகின்ற நீரிலே , எழு - தோன்றுகிற , நாளம் - உட் 
இளையுள்ள தண்டோடு கூடிய , கந்தம் மலரை - நறுமணத்தையுடைய தாமரை 
மலரை , பொருவு - ஒத்த , கண்ணர் - கண்களையுடையவர்கள் ; கழல் கையர் 
( அப்படிப்பட்ட ) பாதங்களையுங் கைகளையு முடையவர்கள் ; அந்தம் இல் தவம் 
தொழிலர் - எல்லையில்லாத தவத்துக்கு உரிய தொழிலையுடையவர்கள் ; அவரை 
ஒப்பார் ஆர் - அவர்களுக்கு ஒப்பானவர் ( உலகத்தில் ) எவர் உளர் ? 

(எவரு . 
மில்லை யென்றபடி ) ; ( எ - று . ) 

முனித்தலைவர் பால் வந்தனை யுடையர் என்றதனால் , அவர்கள் பிறரெவ் 
ரையும் வணங்கா ரென்பது கூறினாளாம் . வந்தனை - நமஸ்கரித்தல் ; வந்த 
மென்ற வடசொல் ஈறு திரிந்தது . பால் - ஏழனுருபு . இந்து - வடசொல் . 
முகத்துக்குச் சந்திர னுவமை - குளிர்ந்தொளியுடன் காண்பவர் மனத்தை மகிழ் 
வித்தற்கு . மலரைப்பொருவு என்ற அடைமொழியை, - கழல்கைகளுக்கும் 
கூட்டுக ; " கைவண்ணந் தாமரை வாய் கமலம்போலும் கண்ணிணையு மரவிந்த 
மடியு மஃதே ” என்று தலைவிவார்த்தையாகத் திருமங்கையாழ்வார் அருளிச் 
செய்தவாறும் அறிக . நீரினின்று பறிக்கப்பட்டு வாடியதாகாமல் அங்குத் 

லெழு 
நாள் மலர் எனப்பட்டது . நீரளவே யாகுமாம் நீராம்பல் என்றாற் போல , 
தாமரை முதலிய நீர்ப்பூக்கள் நீரின் வளத்துக்கு ஏற்பக் கொழுமை பெறுத 
லால் , அங்ஙனஞ் செழித்தற்குக் காரணமான நீர்நிறைவின் அமைதியை விளக் 
கும்பொருட்டு, நீருக்கு எறி என்ற அடைமொழி கொடுக்கப்பட்டது. 
முதலிய அவயவங்கள் தாமரைபோ லிருக்க, அவற்றையுடைய திருமேனி 
கருங்கடல்போல உள்ள தென்பதைக் குறிப்பித்தற்கு , எறிநீரிலெழு என்ற 
விசேடணங்கொடுத்தாளுமாம் . உபமானமாகிய மலருக்கு ‘ சந்தம் என்ற அடை 
கொடுத்தது , உபமேயமாகிய ஸர்வகந்தனான எம்பெருமானுடைய திருவவயவங் 
களின் திவ்விய பரிமளத்தைத் தெரிவிக்கும் . நாளம் , கந்தம் , அந்தம் , தபஸ் 
வடசொற்கள் , 

நாளம் 

உட்டுளையுள்ள பூந்தண்டு . கழல் கை அஃறி 
ணையும்மைத்தொகை, பன் மைவிகுதி பெறாது நின்றது ; ‘ பிராணிகளின் உறுப் 
பையுணர்த்தும் உம்மைத்தொகை ஒருமையாகவே நிற்கும் என்பது , வட நூ 
லார்க்கு ஒப்பமுடிந்தவாறும் உணர்க . - மாவுரியுடுத்தமையும் 

மரவுரியுடுத்தமையும் சடைமுடி தரித்த 
மையும் பற்றி , அந்தமில் தவத்தொழிலர் என்றாள் ; கீழ்க் கானிடம் 
மிடத்தும் இருவர் மானிடர் தாபத ரேந்திய , வரிவில் வாட்கையர் மன்மதன் 
மேனியர் , தருமநீரர் தயரதன் காதலர் , செருவில் நேரும் நிருதரைத் தேடுவார் 
என்றாளிறே. இனி , அந்தமில் தவத்தொழிலர் என்பதற்கு முனிவர்கள் வரம் 
பின்றிச் செய்யும் தவத்துக்கு உதவும் தொழிலுடையா ரென்றும் உரைக்கலாம் . 
ஆர்- யாரென்பதன் மரூஉ . அவர்கட்கு ஒப்பார் இல்லை யெனவே , உயர்வார் 
இல்லை யென்பது தானே பெறப்படும் ; அருத்தாபத்தியால் . 

( ருகூ ) 


. 


கண 


மாரீசன்வதைப்படலம் 


415 


ருச . வற்கலையர்வார்கழலர்மார்பினணி நூலர் 

விற்கலையர்வேதமுறைநாவர்நனிமெய்ய 
ருற்கலையருன்னை யொர்துகட்டனையுமுன்னார் 
சொற்கலையெனத்தொலைவிறூணிகள்சுமந்தார் . 

- ள் . ) ( இன்னும் அவர்கள் ) , வற்கலையர் - மாவுரியாடை தரித்தவர் 
கள் : வார் கழலர் - நீண்ட வீரக்கழலையுடையவர்கள் : மார்பின் அணி நூலர் - 
மார்பிலே தரித்த அழகிய முப்புரி நூலை யுடையவர்கள் : வில் கலையர் - வில் வித் 
தையில் வல்லவர்கள் ; வேதம் உறை நாவர் - வேதங்கள் வசிக்கின்ற நாவினை 
யுடையவர்கள் : நனி மெய்யர் - மிகவும் சத்தியத்தை யுடையவர்கள் : உற்கு 
அலையர் - உனக்கு அஞ்சாதவர்கள் ; உன்னை ஓர் துகள் . தனையும் உன்னார் 
உன்னை ஒருசிறு பொடியளவாகவும் மதியாதவர்கள் ; சொல் கலை என - சொற் 
களின் வடிவமாகவுள்ள சாஸ்திரங்களைப்போல , தொலைவு இல் தூணிகள் சுமந் 
தார் அழிவில்லாத அம்பறாத்தூணிகளைத் தாங்கினவர்கள் ; ( எ - று . ) 

வற்கலை - வல்கலா என்ற வடசொல்லின் திரிபு . விற்கலை - தநுர்வேதம் 
கலை - கலா என்ற வடசொல் திரிந்தது . வேதம் என்ற வடமொழி - (நன்மை 
தீமைகளை ) அறிவிப்ப தென்று அவயவப் பொருள் படும் . வேதமுறை நாவர் 
வேதங்களை ஓதியுணர்ந்தவ ரென்றவாறு . கரன் முதலிய அளவிறந்த அரக்கர் 
களை ஒருசிறிது பொழுதில் அழித்ததனால் வில்வித்தையில் தேர்ந்தவர்கள் 
என்றும் , அவர்களிடத்தில் தான் பலவகையாகப் பொய்ம்மை கூறியது போ 
லன்றி அவர்கள் தன்னிடத்தில் பரிசயமில்லாமலிருக்கையிலும் உண்மையா 
கவே தங்களியல்பைக்கூறியதனால் சத்தியவாதிகள் என்றும் நிச்சயித்துக் கூறி 
னாள் . உற்கு அலையர் , உன்னை யொர் துகள் தனையு முன்னார் என்றது , அவர்கள் 
சொல்லாலும் , செயலாலும் அறிந்தது ; வல்லையாகின் , வெறித்தாரை வேலாக் 
கர் விறலியக்கர் முதலினர் நீமிடலோரென்று , குறித்தாரை யாவரையுங் கொண 
ருதியே னின்னெதிரே கோறும் என்று இராமபிரான் கூறியதனை யுணர்க. 
செயல் - தன்னைப் பங்கஞ்செய்ததும் , கரன் முதலியோரை வதைத்ததும் . 
னுடன் கூறுமிடத்தும் ஒன்று நோக்கல ருன்வலி " என்றாள் . உற்கு - உனக்கு ; 
அகரச்சாரியை தொக்கது . அலையர் - அலையா ரென்பதன் குறுக்கல் ; அன்றி , 
எதிர்மறை ஆகாரம் புணர்ந்து கெட்டதென்றலும் இலக்கண நடைக்குப் 
பொருந்தும் . ஓர் - ஒன்று என்பதன் விகாரம் ; முதல் நீளாமலும் , உகரம் 
பெறாமலும் நின்றது . துகள் - தூளீ என்ற வடசொல்லின் சிதைவு . உம் - 
இழிவுசிறப்பு . சொற்கலையெனத் தொலைவில் தூணிகள் சுமந்தார் என்றது , 
சொற்கள் நிறைந்த சாஸ்திரங்களை மனத்தில் தரித்திருப்பது போல , அம்புகள் 
நிறைந்த தூணிகளைத் தோளில் தரித்தவர்களென்றவாறு ; சொல்லொக்குங் 
கடிய வேகச் சுடுசரம் , என்ற இடத்தும் இராமபாணத்துக்குச் சொல் உவமை 
யாக நின்றமை காண்க . எடுக்கஎடுக்க அம்புகள் குறைதலில்லாத அக்ஷய 
தூணீர் மென்பதைக் காட்டுதற்கு , தொலைவு இல் தூணி என்றாள் ; அதற்கு , 
பயிலப்பயிலச் சொற்கள் குறைதலில்லாத கலையோடு உவமை பொருந்துமாறு 


கா 


1 


பரிய மனக்கொள் என்று இராமன் 
416 

ஆரணியகாண்டம் 
உணர்க. இனி , நான்காமடிக்கு - தநுர்வேத முறைமைப்படி அம்பறாத்தூணி 
தரித்தவரென்று உரைத்தலு மொன்று. தூணி. - தூணீக மென்ற வடசொல் 
லின் திரிபு . வேதமுரைநாவர் என்ற படத்துக்கு - வேதங்களைக்கூறும் நாவை 
யுடையவரென்க; திருமங்கை யாழ்வார் பாசுரத்திலும் " இவர் வாயி னல்வேத 
மோதும் வேதியர் என்பது தலைவி வார்த்தையாத லுணர்க . வற்கலையர் என் 
றது , அவர்கட்கு மாவுரியுடையும் ஓர் அழகாயிருந்தது என்று பாராட்டிக் 
கூறியவாறு . 

( ருசு ) 
( நிரு . ஆறுபுலனஞ்சினமரக்கரையெனச்சென் 

றேறுநெறியந் தணரியம்புவுலகெல்லாம் 
வேறுமெனு நுங்கள் குலம் வேரோடுமடங்கக் 
கோறுமென் 

முந்தையொருசூளுறவு கொண்டார் . 
இ - ள் . ) ஏறும் நெறி அந்தணர் - உயர்ந்த ஒழுக்கத்தையுடைய முனிவர் 
கள் , சென்று - ( அம்மனிதர்களிடத்தில் ) வந்து , ஆறுபுலன் - தவவொழுக்கத் 
தால் தணிந்துள்ள ( எங்கள் ) புலன்களெல்லாவற்றாலுர் , அரக்கரை அஞ்சினம் . 
இராக்கதர்க்குப் பயந்துள்ளோம் , என் இயம்ப - என்று சொல்லி ( த்தங்கள் 
குறைகளை ) முறையிட , ( அம்மனிதர்கள் ), உலகு உல்லாம் வேறும் எனும் நுங் 
கள் குலம் வேரொடும் அடங்க கோறும் என முந்தை ஒரு சூளுறவு கொண்டார் . 
எல்லாவுலகங்களையும் வென்றிடுவோ மென்று சொல்லுகிற உங்களுடைய 
[ அரக்கர்களுடைய ) வம்சத்தை அடியோடு அழியும் படி கொன்றிடுவோம் என்று 
முன்பு ஒரு சபதத்தைச் செய்துள்ளவர்கள் ; 

; ( எ - று . ) 
இராமலக்ஷ்மணர் தண்டகாரணியத்தில் வந்தபோது அவ்வனத்தில் வாழும் 
வாலகில்யர் முதலிய முனிவர்கள் அவர்களை எதிர்கொண்டு மிக்ககளிப்போடு 
உபசரித்து “ இரக்கமென் றொருபொருளிலாத நெஞ்சின , பாக்கரென்றுளர் 
சில ஏறத்தி 

னீங்கினார் " என்று தொடங்கி இராக்கதருடைய உபத்திரவங்களை 
யெடுத்துச்சொல்லி “ அருளுடை வீர நின்னபயம் யாம் என்று சரணமடைய , 
அவர்களுக்குப் பெருமான் அபயமளித்து “ ஆரநத்தினோடன்றி நின்றா ரவர் , 
வேரறுப்பென் என்று தாம் இரர்க்கத சங்காரஞ் செய்வதாகப் பிரதிஜ்ஞை 
கூறியமை , அகத்தியப்படலத்திற் பாக்கக்கூறப்பட்டது ; அதனை இவள் ( கீழ்ச் 
தர்ப்பணகைப்படலத்தில் ) “ வேதியரும் மாதவரும் வேண்ட நீண்டு , கரை 
யளித்தற்கரிய படைக்கடல்ரக்கர் குலந் தொலைத்துக் கண்டாய் பண்டை வரை 
கூறியதனால் அறிந்தாள் . 

மெய்வாய்கண்மூக்குச்செவி யென்னும் ஐம்பொறிகளாலும் அவர்சளுக்கு 
அஞ்சுவோமென்பார் , புலனஞ்சினம் என்றார் . - பொறியைப் புலனென்றது , 
உபசாரவழக்கின் பாற்படும் . நாங்கள் ஐம்புலன்களை அட்க்கிப் பொறுமையை 
மேற்கொண்டிருத்தலால் சாபங்கொடுத்து அவர்களைக் கொல்லலாகாதென்ப 
தைக் குறிப்பிப்பார் , ஆம்புலன் என்றார் , இந்நுட்பம் வேண்டின வேண்டி 


மாரீசன் வதைப் படலம் 


*4N 


4 . 


னான 


என 


வழியை 


னர்க் களிக்கு மெய்த்தவம் , பூண்டுள ராயினும் பொறையி னாற்றலான் , மூண் 
டெழு வெகுளியை முதலினீங்கினா, பாண்டுறை யாக்கள் வலைப்புண்டர் 
ரரோ என்ற அகத்தியப்படலத்துச் செய்யுளால் விளங்கும் ஆறுபுலன் - வினைத் 
தொகை; ஆறு - வினைப்பகுதி , இனி , இதனை எண்ணுப் பெயராகக்கொண்டு , 
பண்புத்தொகையாக்கி , அறுவகையுணர்வினாலும் அஞ்சினோ மென்றலும் 
ஒன்று ; “ மக்கள் தாமே -யாற்றி வுயிரே என்ற தொல்காப்பியத்தால் , மக்க 
ளெனப்படுவார் ஐம்பொறியுணர்வேயன்றி மனமென்பதோ ரறிவு முடையராத 
லுணர்க . அச்சக் கிளவிக்கு ஐந்து மிரண்டும் , எச்சமிலவே பொருள் வயி 

னற தொல்காப்பியங்கொண்டு அரக்கரை யஞ்சினம் என்றது வழா 
நிலையாதல் உணர்க . 

ஏறுநெறி-சன்மார்க்கம் ஏறுநெறியந்தணர்- முத்தியுலகிற்கு ஏறும்ஞான 
மார்க்கமுடையாருமாம் ; தாம் மூழ்கியுள்ள துன்பக்கட்வினின்று கரையேறும் 

நாடுபவருமாம் ; “ பிறவி வெந்துயர்ப் , பெருஞ்சிறை : வீடுபெற்றனைய 
பெற்றியார் என்றும், " அரக்கரென் கடலிடை . யாழ்கின்றாரொரு , மாக் 
கலம் பெற்றென மறுக்க நீங்கினார் என்றும் அகத்தியப்படலத்தில் வந்தமை 
யுணர்க . அந்தணரென்ற காரணவிடுகுறிப் பெயர் - முனிவர்க்கே சிறத்தல் , 
" அந்தண ரென்போ ரறவோர் மற்றெவ்வுயிர்க்குஞ் செந்தண்மை பூண் 
டொழுகலான் " என்ற திருக்குறளினாலும் அமையும் ; இப்படிமிக்கதண்மை 
பூண்டு ஒழுகியதனாலேயே அவர்கள் தாம் நேரில் அரக்கரை அழியாராயின 
ரென்பதை நன்குவிளக்குதற்கு , இங்கு , அந்தணர் என்ற பெயராற்குறித்தார் . 
இச்சொல்லை , அந்த அணவு அர் எனப்பிரித்து, வேதர்ந்தத்தின் பொருளையே 
மேற்கொண்டு பார்ப்பவ சென்று பொருள் கூறலு முண்டு : 

வேறும், கோறும் என்ற தன்மைப்பன்மை முற்றுக்களில் , வெல் , கொல் 
பகுதி ; முதல் நீண்டது, விகாரம் ; றும் என்ற விகுதியே எதிர்காலங்காட் 
டிற்று ; பகுதியீற்று லகாரங் கெட்டது , சந்தி . முந்தையென்றது , இயம்ப 
என்பதனோடுஞ் சேரும் . சூளுறவு - சூளுறு தல் ; தொழிற்பெயர்; அ - சாரியை 
வு - விகுதி . குலம் வேரொடு மடங்குதல் - வம்சநாசமாதல் . 

- 
ருசு . மாரருளிரேயிருவரோருலகின் வாழ்வார் - 

வீரருளரேயவரின் வில்லதனின்வல்லா 
ராரொருவரன்னவரையொப்பவர்களையா - 
வோரொருவரேயிறைவர்மூவரையுமொப்பார். 7 , 

ஐயா - ஐயனே! ஓர் உலகின் வாழ்வார் இருவர் மாரர் உள்ளே 
ஒரு உலகத்தில் வாழ்கிற இரண்டுமன்மதர்கள் இருக்கிறார்களா? வில் அதனின் 
அவரின் வல்லார் வீரர் உளரே - வில்வித்தையில் அம்மனிதர்களைப்பார்க்க 
லும் வல்லவர்களாகிய வீரர்கள் இருக்கிறார்களோ? ( இல்லை யென்றபடி ) ; அன் 
னவரை ஒப்பவர்கள் ஒருவர் ஆ அவர்களுக்குச்சமானமாகும் . ஒருவர் 

53 


418 


ஆரணியகாண்டம் 


( எவருமில்லை யென்றபடி ); ஓர் ஒருவரே. இறைவர் மூவரையும் ஒப்பார்கள் 
அவர்களில் ஒவ்வொருவருமே எப்பொருட்குந்தலைவரான திரிமூர்த்திகளையும் 
ஒப்பார்கள்; ( எ - று ,) : 

முதல்டியால் , ஒருலகில் இரண்டுமன்மதர் உளராயின் அவர்கட்கு ஒரு 
படி யொப்பாவ ரென்றும் , அவர்கள் ஒருலகில் ஒருங்குவாழும் மன்மதரிருவ 
சென்று கருதத்தக்கவ ரென்றும் விளங்கும் . உலகத்தில் இரண்டு மன்மதர் 
இல்லையாதலால் , அவர்கட்கு மன்மதனை ஈடென்பதும் இயைவ தன்று என்று 
தொனிக்குமாறும் உணர்க. திரிமூர்த்திகளுஞ் சேர்ந்து அவர்களில் ஒருவர்க்கு 
ஒப்பானால் ஆவரேயன்றி , ஒவ்வொருமூர்த்தியும் தனியே ஒப்பாதந்கு இயலா 
ரென்பது , ஈற்றடியின் தாற்பரியம். ஏகாரம் மூன்றனுள் , முதலது - 

, வினா; 
இரண்டாவது - எதிர்மறை , மூன்றாவது-பிரிநிலை. தமையன் தந்தைக்கு ஒப் 
பானவன் என்பது நூற்கொள்கை யாதலால் , ஐயா " என் விளித்தாள் . 

மார னென்ற வடமொழிப்பெயர் - ( ஆடவரையும் மகளிரையும் ஆசை 
நோயால் ) மரணவேதனைப்படுத்துபவ னென்று பொருள்படும் . இறைவர் - 
இறைமையென்னும் பண்பினடியாகப் பிறந்த பெயர் : வ் - எழுத்துப்பேறு 
ஒப்பவர்கள் , சள் - விகு திமேல்விகுதி .. 
எ . தராவலயநேமியுழவன் றயாதப்பேர்ப் 
பாராவருநலத்தொருவன்மைந்தர்பழியில்லார் 
விராவருவனத்தவனவிளம்பவுறைகின்றா 
ரிராமனுமிலக்குவனுமென்பர்பெயரென்றாள் . 
( இ - ள் . ) ( அவர்கள் ) , தரா வலயம் நேமி உழவன் - பூமண்டலம் முழுவதி 
லும் தனது ஆஜ்ஞாசக்கரத்தைச் செலுத்தியவனான , தயாதன்பேர் - தசாத 
னென்னும் பெயரையுடைய் , பராவு அருநலத்து - புகழ்தற்கரிய நன்மையை 
யுடைய , ஒருவன் - ஓர் அரசனது , மைந்தர் - குமாரர்கள் : பழி இல்லார் - ஒரு 
பழிப்பும் இல்லாதவர்கள் : அவன் விளம்ப - ( தந்தையான ) அத்தசர் தன் 
சொன்னதனால் , விராவு அருவனத்து - சேர்தற்கு அரியகாட்டில் , உறைகின் 
றார் - வசிக்கின்றார்கள் ; பெயர் இராமனும் இலக்குவனும் என்பர் - இராமலக்ஷ் 
மணரென்றுபெயர் கூறப்படுவார்கள் , என்றாள் - என்று சொன்னாள் , ( சூர்ப் 
பணகை ); ( எ - று. ) 

தன்னைப் பங்கஞ்செய்தவர்களைக் குறித்துக் கோபத்தோடு கூறுமிடத் 
தும் ‘ பழியில்லார் என்றாள் , தனதுவேட்கை மிகுதியால் ; அன்றியும் , வைரங் 
கொண்டு கூறுவார்க்கும் குற்றங்குறிக்க வொண்ணாதபடி இராமலக்ஷ்மணர்க 
ளிடம் விஞ்சியிருந்த சுகுணபூர்த்தி விளங்கும் . இனி, பழி என்பதற்கு எதிரி 
களுக்கு அஞ்சுதெலென்றும் , தந்தையின் கட்டளைப்படி நடவாமை யென்றும் 
கொள்ளலாம் . தசரதன் கைகேயிக்கு முன்பு கொடுத்த இரண்டு வாரங்களைத் 
தவறமாட்டாது சத்தியத்துக்குக் கட்டுப்பட்டிருக்கும் நிலையில் அவன்கட்ட 
-ளையாகச் சிறிய தாயான கைகேயி கூறியதையே இங்கு அவன் விளம்ப 


மாரீசன் வதைப்படலம் 


419 


எனக் குறித்தது . தராவலயம் , நேமி - வடசொற்கள் . தயாதன் , இலக்கு 
வன் - தசரதன் , லக்ஷ்மணன் என்ற வடசொற்களின் திரிபு . தசரதன் என்ற 
பெயர் - பத்துத்தேர்களை யுடையா னென்று பொருள்படும் ; பத்துத்திக்குக் 
களிலுந் தடையற்ச்செல்லுந் தேரையுடையா னென்று கருத்து ; போரில் 
ஓடிய சம்பராசுரனைத் தொடர்ந்து செல்லுகையில் அவன் மாயையினாற் 
செல்லுந் திசையிலெல்லாம் இவனும் விடாது உடன் சென்றதனால் இத் 
தன்மை வெளியாயிற்று, லக்ஷ்மணன் என்ற பெயர் - உத்தமலக்ஷணங்கள் 
யாவும் நிறைந்தவ னென்றும் , ( இராமபிரானுக்கு எப்பொழுதும் - பணிவிடை 
செய்தலாகிய ) ஐசுவரியத்தை யுடையவ னென்றும் காரணப்பொருள் படும் . 
நேமியுழவன் - சக்கரவர்த்தி , தசரதன் + பேர் = தசரதப்பேர் . சிலவிகா 
ரமா முயர்திணை . " பேர் - மருஉ மொழி . மைந்து - இளமை , வவிமை , அழகு ! 
அதனை யுடையவர் , மைந்தர் , 

( ருஎ ) 
இதுமுதல் நான்கு கவிகள் இராவணன் தன்னை வெறுத்தல் . 
ரு அ . மருந்தனைய தங்கைமணிநாசிவடிவாளா 
லரிந்தவருமானிடாரிந்துமுயிர்வாழ்வார் 

ருந்தனையவாளொடும் விழித்திறையும்வெள்தா 
திருந்தனனிராவணனு மின்னுயிர்கொடின்னும் . 

ள் . ) மருந்து அனைய தங்கை - அமிருதத்தை யொத்த ( அரிய ) தங் 
கையான சூர்ப்பண கையின.து , மணி நாசி - அழகிய மூக்கை , வடி வாளால் 
அரிந்தவரும் -கூரியவாளினால் அறுத்தவர்களும் , மானிடர் - ( மகஎளியவரான 
மனிதர்களாம் ; ( அவர்கள் ) , அரிந்தும்- ( அங்ஙனம் ) அறுத்தபின்பும் , உயிர் வாழ் 
வார் - உயிர்பிழைத்திருப்பர்களாம் ; இன்னும் - இங்ஙனமான பின்பும் , இராவண 
னும்-- , இறையும் வெள்காது - சிறிதும் வெட்கப்படாமல் , விருந்து அனைய 
வாளொடும் - புதுமையின் வடிவம் போன்ற வாளாயுதத்துடனே , விழித்து - 
கண்விழித்துப் பார்த்துக் கொண்டு , இன் உயிர் கொடு இருந்தனன் இனிய 
உயிரை வைத்துக்கொண்டு இருந்தனனாம் ; ( எ - று .) 

தான் உயிரோடு கையும் படையுமாகக் கண்விழித்துக்கொண்டிருக்கையி 
லேயே இங்ஙனம் நேர்ந்திட்டதைக் குறித்துமிக அதிசயித்து , இங்ஙனஞ்செய் 
தவர்களைக் கொல்லாது மானங்கெட்டு உயிர்வாழ்தலினும் இறத்தலே மேலா 
மென்று வெறுத்துக் கூறுகிறான் .. தனது பெருமிதம் தோன்றத் தன்னைப் 
பிறன்போலப் படர்க்கையாக நிறுத்தி , இருந்தன னிராவணனும் என்றான் ; 
இது, தன்மைக்குப் படர்க்கைவந்த இடவழுவமைதி . இனி , இருந்தனன் 
என்பதைத்தன்மையொருமைமுற்றாகக்கொண்டு, இராவணனாகியயானும்இரு 
ந்தே னென்று உரைத்தல்- அழகன்று. மருந்தனைய . அருமருந்தன்ன ; 
அருமந்ததங்கை 

என்றதனால் , அவனுக்குத் தங்கையினிட் முள்ள மிக்க 
அன்பு தோன்றும் ; அன்றியும் , வேறு தங்கை யில்லாமல் இவள் ஒரு தங் 
கையே யாதலின் , அவ்வருமைபற்றிக் கூறிய துமாம் , நாஹீ - வடசொல் , 


420 


ஆபரணியகாண்டம் 


வடி வாள் - வடிக்கப்பட்டவாள் ; வடித்தல் , நெருப்பிலிட்டுக் காய்ச்சியடித் 
துக் கூராக்கப்படுதல் ... உம்மைகளுக்கெல்லாம் .. ஏற்றபடி உயர்வுசிறப்புப் 
பொருளும் , இழிவு சிறப்புப்பொருளுங்கொள்க.- விருந்தனையவாள் என்ற 
தனால் , தனது வாட்படையின் மேன்மையை விளக்கியவாறு அதன் உயர்வு , 
மேல் சு 0 - ஆங்கவியிற் கூறப்படும் . இயல்பாகப் பலகண்கள் கொண்டு விழித் 
தலை , யாதொன்றுஞ்செய்ய அறியாது திகைத்து விழித்தல்போலக் குறித்து , 
விழித்து என்றான் ; சாக்கிரதைப்பட்டு என்றவாறுமாம் . மிக்க அலஷ்யத் 
தால் ‘மானிடாரிந்தும் உயிர்வாழ்வார் என்று எளிதுபடக் கூறினான் . இவ். 
னுக்கு மனிதர்களிடத்திலுள்ள அலக்ஷ்யதாபுத்தி , இவன் பிரமனிடம் வாங் 
கேட்டுப் பெற்றபொழுது மனிதர்களை - ஒருபொருளாகக் குறியாமையாலும் 
வெளியாம் .. 
ருகூ . கொற்றமது முற்றிவலியாலரசுகொண்டே 

உனுற்றபயன்மற்றிது வொல்காவுரையி றந்தேன் 
முற்றவுலகத்து முதல்வீரர்முடியெல்லா) 

மற்றபொழுதத்திது பொருந்துமெனலாமே . 
( இ - ள் .) கொற்றம் அது முற்றி - எங்கும் வெற்றியே நிறைந்து , வலி 
யால் - ( எனது ) வல்லமையால் , அரசு கொண்டேன் --ஆளுகையைப்பெற்ற 
நான் , உற்ற - அடைந்த , பயன் - பலன் , இது - இதுவோ ? ஒல்கா உரை இறந் 
தேன் - எங்குந்தவறாத புகழ் (இதனால் ) ஒழியப் பெற்றேன் ;முற்ற உலகத்து 
முதல் வீரர் முடி எல்லாம் அற்ற பொழுதத்து -உலகமுழுவதிலுமுள்ள சிறந்த 
பேர்களுடைய தலைகள் யாவும் அறுபட்டாலும் , இது பொருந்தும் எனல் 
ஆமே - இப்படியிழந்த மானம் மறுபடி வந்து கிடைக்குமென்று சொல்லமுடி 
யுமோ? ( எ - று .. ) - மற்று- வினைமரற்று . 
- ; இதுகாரணமாக யான் அளவி றந்த கோபங் கொண்டு உலகமுழுவதையும் 
அழித்திட்டாலும் போன மானம் வருமோ என்பது, பின்னிரண்டடியின் 
கருத்து . சிறந்த பல வீரர்களது தலைகளை யறுத்துப் பெற்ற புகழை இவளு 
றுப்பு அறுபட்ட ஒருபழிப்பு அழிக்குமே யெனவெறுத்தான் . தன துபெருமி 
தமும் பிறானைவரது எளிமையும் தோன்ற, அறுத்த பொழுது எனச் செய 
லைத் தன் மேலாக்காமல் அற்ற பொழுது என அவர்கள்மேல் ஏற்றிக் கூறி 

இது என்றது , சுபேதத்தால் , இதுவோ ? என வினாப்பொருள் 
து ; இந்த இசைக் குறிப்பை , வடநூலார் காகு -என்பர் ... கொற்றம் - 
(பகைவரைக் ) கொன்று அடைவது என வெற்றிக்குக் காரணக்குறி . யாவ 
பாலும் உரைக்கப்படுதலால் , உரை யென்று புகழுக்குப் பெயர் . ஒல்கர் 
முறையி றந்தேன் என்ற பாடத்துக்கு தவறாத ஆணையைச் செலுத்தினேன் 
என்று பொருள். வலியப் பகைவென்று அரசு கொண்டு நீதிதவறி நடந்த என 
க்கு எனது அநீதியால் நேர்ந்த பயன் . இது வென்று இரங்கலாக்கி யுரைத்தல் 
சந்தர்ப்பத்துக்குப் பொருந்தாது ... பின்னிரண்டடிக்கு உலகத்தில் - எத்துணை , 


னான் , 


1211 


மாசன்வதை 


வல்லாரது தலையும் அறுபடினும் அறுபடலாம் ; சூர்ப்பணகையின் மூக்கு அறு 
படு தலாகிய இது நோலாமோ? என்று பொருள் கொள்ளினும் இழுக்காது . 
பொழுதத்து , அத்து :சாரியை. ஈற்று ஏகாரம் . வினா . 

( குக ) 
• o . 1 மூளுமுளதாயப்ழியென் வயின் முடித்தோ 

ராளுமுளவாமவா தாருயிருமுண்டாம் 
வாளுமுளதோதவிடமுண்டவன்வழங்கு 

நாளுமுளதோளுமுளநானுமுளெனன்றோ 
(இ - ள்.)மூளும் -புதிதாக கேர்வதும் , உனது ஆய - என்றும் நிலைத் 
திருப்பதுமான , பழி - அவமானத்தை , என்வயின் முடித்தோர் - என் பக்கல் 
செய்து முடித்தவர்களான , ஆளும் - மனிதர்களும் , உள ஆம் - இருக்கின் 
றன ராம் ; அவரது ஆர் உயிரும் - அவர்களுடைய அருமையான உயிரும் , 

ண்டு ஆம் - ( இன்னும் ). அழியாதிருக்கிறதாம் ; வாளும் உளது - ( என்கை 
யில் ) வாளாயுதமும் இருக்கின்றது ; ஓதம் விடம் உண்டவன் வழக்கும்- பாற் ) 
கடலில் தோன்றிய விஷத்தை அமுதுசெய்த சிவபிரான் கொடுத்த , நாளும் 
( எனது நெடிய ) ஆயுள் நாள்களும் , உள - இருக்கின்றன ; தோளும் - தோள் 
களும் , உள , இருக்கின்றன ; நானும் உளென் அன்றோ -நானும் இருக்கிறே 
னன்றோ? ( எ - று . ) 

என்றும் அழியாது நிலைத்து நிற்பதாகிய நிந்தை தனக்கு நூதநமாக 
நேரும்படியான தீச்செயலைச் சிறிதும் அச்சமின்றிச் செய்தவர்கள் அழியாது 
நிற்கத் தான் சிறந்த பல உபகரணங்களோடு கூடி உயிர்வாழ்தலைக் குறித்து 
வெறுக்கிறான் . ஓதவிடமுண்டவன் வழங்கும் என்ற 

என்ற அடைமொழியை 
மத்தியமதீபமாக வாள் என்பதனோடுங் கூட்டுக . கீழ்ச் சூர்ப்பணகைப் பட 
லத்தில் “ சிவன் தடக்கை வாள் கொண்டாய் " என வந்தவாறுங் காண்க . 
அவ்வரலாறு வருமாறு: - இராவணன் கைலாசத்தைப் பெயர்த்தெடுக்கலுற்ற 
பொழுது , அதன்மேலுள்ள சிவபிரான் . தன் திருவடியின் பெருவிரலினால் 
அம்மலையை அழுத்தியூன்ற. அதனால் இராக்கதராசன் கைகள் நசுக்குண்டு 
பெயர்க்கமாட்டாமற் பேரிரைச்சலிட்டு மந்திரிகள் சொன்ன படி சாமவேத 
காநத்தால் அக்கடவுளை வெகு காலந் தோத்திரஞ் செய்ய , பரமசிவன் மனமிர் 
ங்கி விரலைத்தளர்த்தி அவன் தோள்களை விடுவித்து இராவண னென்னும் 
பெயரையும் அவன துவேண்டுகோளின்படி நீண்ட ஆயுளையும் சந்திரஹாஸ் , 
மென்பதொரு சிறந்த வாளாயுதத்தையும் தந்தருள , அவற்றை அவ 
பெற்று மீண்டனன் என்பாதம் . 
சிவபிரான் 

விடமுண்ட சரித்திரம் : -- திருமாலின் கட்டளைப்படி , 
தேவர்கள் அசுரர்களைத் துணைக்கொண்டு திருப்பாற்கடல் கடைகையில் , அதி 
னின்று மெழுந்ததோர் அதிபயங்கரமான பெருவிஷத்தைக் கண்ட மாத்திரத் 
தில், அதன் கொடுமையைப் பொறுக்கமாட்டாமல் அஞ்சியோடிச் சரண 
மடைந்த தேவர்களின் வேண்டுகோளால் அவ்விஷத்தைச் சிவபிரான் உட் 


422 


ஆரணியகாண்டம் 


* 


சுக . 


கொண்டு கண்டத்தில் நிறுத்தி அவ்வனைவரையும் பாதுகாத்தருளின னென் 
பதாம் . இது, அப்பெருமானது அற்புதசக்தியைக் காட்டும் . 

‘ வாளும் உளது என்றது முதலியன , அவையிருந்தும் பயன்படாமையை 
விளக்கக் கூறியன . முடித்தோர் ஆளும் உளவாம் - கோபித்து இழித்துக்கூறு 
தல் பற்றி வந்த திணைவழுவமைதி ; (நன் - பொது - உ.அ . ) மூளும்பழி யென 
இயையும் . ஓதஎன எடுத்து வினையெச்சமாக்கி , அதற்கு - தேவர்கள் குறை 
கூறவென்றும் , யாவரும் புகழ்ந்து கூற வென்றும் உரைத்தலும் பொருந் 
தும் . 

( 10) 
இது . இராவணன் தன்மனத்தை முன்னிலைப்படுத்திக் கூறுவது . 

புத்துறவு றப்பழிபுகுந்ததென நாணித் 
தத்துறுவதென்னைமனனே தளரலம்மா 
வெத்துயருனக்குளதினிப்பழிசுமக்கப் 

பத்துள் தலைப்பகுதிதோள்கள்பலவன்றே , 
இ - ள் . ) மனனே - மனமே ! புது உறவு உற - புதியசம்பந்தமாகப் 
பொருந்த , பழி புகுந்தது - பழி நேர்ந்துவிட்டதே , என - என்று , நாணி 
வெட்கப்பட்டு , தத்து றுவது.- (நீ ) தவித்துத் தடுமாறுவது , என்னை - என் ? 
இனி தளரல் - இனிமேல் ( நீ ) வருந்தாதே ; பழி சுமக்க - அப்பழியைச் சுமப் 
பதற்கு , பத்து தலை பகுதி உள - ( எனது ) பத்துத்தலை வருக்கம் இருக்கின் 
றன ; (அன்றியும்) , தோள்கள் பல . அவற்றினும் பலவான தோள்களும் 
இருக்கின்றன; ( ஆதலால் ), உனக்கு எ துயர் உளது - ( பழிசுமத்தலாலாகிய ) 
கிலேசம் உனக்கு ஏது இருக்கின்றது ? (இல்லையேயென்றபடி ) ; ( எ - று .) 
அன்று , ஏ - ஈற்றசை. 

அம்மா - வியப்பிடைச்சொல் ; இனி , இதற்கு - யான் சொல்வதைக் 
கேளென்று பொருள் கொள்ளலுமாம் . “ அம்ம கேட்பிக்கும் என்ற தொல் 
காப்பியத்தின் படி யான் கூறுகின்றதனைக் கேளென்று பொருள்பட்டு உரை 
யசையாய் நிற்கும் அம்ம என்னும் இடைச்சொல் உரைப்பொருட் கிளவி 
நீட்டமும்வரையார் " என்பதனால் நீண்டு அது பின்பு “ அம்மாவென்னுமசைச் 
சொல்நீட்டம் , அம்முறைப் பெயரொடு சிவணாதாயினும் , விளியோடு கொள்ப 
தெளியுமோரே " என்பதனால் , விளியோடு கூடிநின்ற தென்று உணர்க; 
( நன் - உயிர் - கஎ , உரையையுங் காண்க. ) 

புத்து றவுறப் பழி புகுந்தது என்றதனால் , இதுவரையிலுந் தனக்கு 
யாதொரு பழிப்பும் நேராமையை வெளியிட்டான் . சுமக்க என்ற வினை 
யின் ஆற்றலால் , இப்பழியை இவன் பெருஞ்சுமையாகக் கருதியமை புல , 
னாம் . இப்பழியை அலக்ஷ்யஞ்செய்யாமல் பெரிய தலைப்பாரமாகக் கொண்டு 
தோள்வலிமையால் - தீர்த்திடுவேன் ; நீ வருந்தாதே யென்று நெஞ்சொடு 
கிளத்தலாகக் கூறித் தன்மனத்தைத் தைரியப்படுத்தினா னென அவனது 


மாரீசன் வதைப்படலம் 


423 


பெருமிதத்தை வெளியிட்டவாறு , புதுமை + உறவு = புத்துறவு . பண்புப் 
பெயர் ஈறுபோய்த் தன்னொற்று இரட்டிற்று . இனி, புத்துற - புதுமையாக் , 
உற - மிகவும் , பழி புகுந்தது என்றலு மொன்று . - தளால் - எதிர்மறையொ 
ருமையேவல் ; வியங்கோளுமாம் : தோள்கள் இருபதர் தலின் , பல. என்றான் , 
தற் துறுவது - அலைவது . 
இராவணன் கான்முதலியோர் அவர்களைக் கொன்றிலரோ ? என்றல் ; 

என் மரைசெயா நகைசெயாவெரிவிழிப்பான் 
வன் றுணையிலாவிருவர்மானிடரைவாளாற் 
கொன் றிலர்களாநெடியகுன்றுடையகானி 

னின் றகரனே முதலினோர் நிருதெரென்றான் . 
( இ - ள் . ) என்று உரைசெயா - என்றுசொல்லி , நகை செயா - சிரித்து , 
எரி விழிப்பான் - தீப்புறப்படக் கண்விழிப்பவனான இராவணன் ,.( சூர்ப்பண 
கையை நோக்கி ) , நெடிய குன்று உடைய கானில் நின்ற கரனே முதலி 
னோர் நிருதர் உயர்ந்த மலைகளையுடைய 

மலைகளையுடைய , தண்டகாரணியத்தில் நிலைபெற் 
றுள்ள கான் முதலியோராகிய அரக்கர்கள் , வல் துணை இலா இருவர் மானி 
டரை - வலிய துணை யாதொன்றும் பெறாத அந்த இரண்டு மனிதர்களை , 
வாளால் கொன் றிலர் களா - ஆயுதங்களாற் கொன்றாரில்லையோ ? என்றான் - 
என்று வினாவினான் . ( எ - று . ) 

கீழ்ச் சூர்ப்பணகை அவர்களைப்பற்றியேயன்றி அவர்கள் துணைவலிமை 
யைப்பற்றி யாதொன்றுங் கூறாமையால் அவர்கள் துணைவலியில்லா ரென்று 
அறிந்து , வன் துணையிலா விருவர் மானிடர் என்றான் . வாள் என்றது , ஆயு 
தப்பொதுவாய் நின்றது; (சிறப்புப்பெயர் பொதுப் பொருளையும் , பொதுப் 
பெயர் சிறப்புப்பொருளையும் உணர்த்துவது , ஒருவகைப் பாஷைநடை . ) 
செய்யா - உடன்பாட்டு இறந்தகால வினையெச்சம் . இங்குக்கூறிய - நகை , 
இகழ்ச்சி காரணமாகப் பிறந்தது ; வீரத்தெழுந்தவெகுளிநகையும் எள்ளல்நகை 
யில் அடங்கும் . கான் - இராவணனது சிறிய தாயான கும்பீ நசியின் மகன் ;இராவ் 
ணனுக்குத் தம்பிமுறையாகுபவன் ; தண்டகாரணியத்திலே - ஜநஸ்தாநத்தில் 
சூர்ப்பணகைக்குப் பாதுகாவலாக இராவணனால் நியமித்து வைக்கப்பட்ட 
பெரிய அரக்கர் சேனைக்கு முதல் தலைவன் . நிருதர் -நைருதர் என்ற வடசொல் 
திரிந்தது ; நிருருதியென்னுந் திக்பாலகனது மர்பின சென்று பொருள் . ஏ " . 
உயர்வு சிறப்பு . 

( சு ) 
வேறு . 
அதற்தச் சூர்ப்பணகை விடை கூறத்தொடங்கல் . 
அற்றவனுரைத்தலோடுமழுதிழியருவிக்கண்ண 
வெற்றியவயிற்றள் பாரினிடைவிழுந்தேங்குகின்றாள் 
சுற்றமுந்தொலைந்ததையநோய்தெனச்சுமந்தகைய 
கற்றது தெரியும் வண்ணமொருவகையுரைக்கலுற்றாள் , 


சுது 


424 


ஆரணியகாண்டம் 


பன். ( இ - ள் . ) அற்று - அவ்வார்த்தையை ( அவ்வாறு என்றபடி ), அவன் 
உரைத்தலோடும் - இராவணன் சொன்னவளவிலே , ( சூர்ப்பணகை) , அழுது 
இழி அருவி , கண்ணன் - அழுதலாற் பெருகுகிற மலையருவிபோல் இடைய 
முத நீர்ப்பெருக்கையுடைய கண்களையுடையவளும் , எற்றிய வயிற்றள் 
( கைகளால் ) மோதப்பட்ட வயிற்றையுடையவளும் ,பாரினிடைவிழுந்து ஏங்கு 
கின்றாள் . தரையிலே விழுந்து அழுகிறவளுமாய் , ( அவனை நோக்கி ), ஜய 
ஐயனே ! சுற்றமும் - அந்தப் பந்துவர்க்கமும் , நொய்து -விரைவிலே ( அல்ல 
எளிதாக ), தொலைந்தது . அவர்களால் ) அழிந்து போய்விட்டது , என - என்று 
தொகுத்துக்கூறி , சுமந்த கையள் - தலைமேற் கொண்ட கையையுடையவ 
ளாய் , உற்றது- ( அவர்களுக்கு ) நேர்ந்த - அழிவை, தெரியும் வண்ணம்- (இரா 
வணனுக்குத் ) தெரியும்படி , ஒரு வகை உரைக்கல் உற்றாள் ஒருவாறு வகுத் 
துக் கூறத் தொடங்கினாள் ; ( எ - று :) -- அதனை , அடுத்தகவியிற் காண்க. 

இராவணன் வினாவியவுடனே சூர்ப்பணகை கண்ணீர் - சோர வயிற்றில் 
அடித்துக்கொண்டு தரையில் விழுந்து புரண்டு அழுது, தலைமேற் கைவைத் 
துக் கொண்டு செய்தி கூறலாயின ளென்பதாம் . தன்மை நவிற்சியணி . பார் -- 
பருமையையுடையதென்றும் , பார்க்கப்படுவதென்றுங் காரணப் பொருள் 
கூறப்படும் . சுற்றம் - உரியகாலங்களில் வந்து சுற்றி நிற்பது; அம் - கருத்தாய் 
பொருள் விகுதி . அற்று - அத்தன்மைத்து ; சுட்டடி பாப் பிறந்த ஒன்றன் 
பாற் குறிப்பு வினையாலணையும் பெயர் ; அ - பகுதி , று -- விகுதி , ற் - சந்தி . 
அருவி - கண்ணீர்த்தாரைக்கு உவமையாகுபெயர் . -- அழுது - காரணப்பொ 
ருள தான . அழவென்னுஞ் செயவெனெச்சத்தின் திரிபு . 

இதுமுதல் இருபத்தேழு கவிகள் -- இச்சருக்கத்தின் பதினான் காங்கவி 
போன்ற அறுசீர்க்கழிநெடிலடி யாசிரியவிருத்தங்கள் . 

சூர்ப்பணகை செய்திகூறல் . 
சு.சு .. சொல்லென்றென்வாயிற் கேட்டார் தொடர்ந்தெழுசேனையோ 

கல்லென் றவொலியிற் சென்றார்கரன் முதற்காளை வீர ( டுங் 
ரெல்லொன்றுகமலச் செங்கணிராமனென் றிசைத்தவேந்தல் 
வில்லொன்றிற்கடிகை மூன்றிலேறினர்விண்ணினென்றாள் . 

ள் .) கரன் முதல் காளை வீரர் - கான் முதலிய இளவெருதுபோன்ற 
வலிய வீரர்கள் , - சொல் என்று - (உனக்கு நேர்ந்த இடையூற்றைச் ) சொல் 
லென்று ( என்னை நோக்கிச் ) சொல்லி , என்வாயில் கேட்டார் - (உடனே நான் 
சொல்ல ) என துவார்த்தையாற் ( செய்தியைக் ) கேட்டறிந்தவர்களாய் ( உட 
னே ) , தொடர்ந்து எழு சேனையோடும் விடாது பின்தொடர்ந்து புறப்பட்ட 
சேனைகளுடனே, கல்லென்ற ஒலியின் - சென்றார் - கல்லென்ற ஆரவாரத் 
தோடு ( போர்க்குச் ) சென்றவர்களாய் , எல் ஒன்று கமலம் செம் கண் இரா 
மன் என்று இசைத்த ஏந்தல் வில் ஒன்றின்-சூரியகிரணம் படப்பெற்ற ( நன்கு 


போர்மாலையையுடை யுடனே , 

-மார் சன் வதைப்படலம் 
மவர்ந்த ) செந்தாமரைமலர் போன்ற சிவந்த கண்களையுடைய இராம்னேன். 

ஈறு 
பெயர் பெற்ற பெருமையிற்சிறந்தவனது ஒப்பற்ற தனிவில்லால் , கடிகை மூன் 
றில் - மூன்று நாழிகைக்குள்ளே ; விண்ணில் ஏறினர் - (இறந்து ) வீரசுவர்க்க 
மடைந்தார்கள், என்றாள் என்று சொன்னாள் ; ( எ - று . ) 

நடந்த செய்தியையெல்லாம் கூறுபவள் கேட்டார் சேனையோடுஞ் சென் 
றார் விண்ணிலேறினர் என்று இவ்வளவு மாத்திரத்தையே கூறி அவர்கள் 
போர்செய்தன ரென்பதைக் கூறாதது , சிறிதுபொழுதே நடந்த அப்போர் சுத்த 
வீரனான இராமனது முன்னிலையில் சிறப்புறாமையைக் காட்டும் . அவர்கள் 
தங்கள் கடமையிற் சிறிதும் தவறாமல் வெகு துரிதமாகத் , தொழில்செய்து 
முடிந்த விதத்தை விவரித்தாள் . -- வாய் - சொல்லுக்குக் கருவியாகு பெயர் : 
தொடர்ந்து எழு - ஒன்றன்பின் ஒன்றாக நெடுந்தூரம் தொடர்ச்சிப்பட்டெழுந்த 
எனினுமாம் , ! கல்லென்ல் - ஒலிக்குறிப்பு . --- வீரர்க்குக் காளை , நடைவலிமை 
காம்பீரியங்களில் உவமம் . மூன்றாமடியினால் , புண்டரீகாக்ஷனான இராமனது 
கண்ணழகிலே இவள் ஈடுபட்டமை தோன்றும் . எல் ஒன்று கமலம் - ஒளி 
பொருந்திய தாமரை யென்றலும் ஒன்று . எல்என்னுஞ் சொல் - ஒளியை 
யுணர்த் துகையில் இடைச்சொல் லென்பது இலக்கண நூலார் கொள்கை, கண் 
களில் உத்தமவிலக்கணமாய் அமைந்துள்ள இரேகைகளினா லாகிய செம்மையே 
பகைவர் பக்கல் கோபத்தாலாகியதாக அமைந்ததென்பதுபட , செங்கணிராமன் 
என்றாள் . வில்லொன்று என்றதனால் , அவன் அசகாயசூர னென்பது 
தோன்றும் , கடிகை - இருபத்துநான்கு நிமிஷங் கொண்ட நேரம். போரிற் 
பின்னிடாது பகைவரால் இறந்தவர் வீர்சுவர்க்கமடைவ ரென்பது நூற் 
கொள்கை யாதலால் , விண்ணி லேறினர் என்றாள் . சொல்லென்று என்வாயிற் 
கேட்டார் என்பது , சொல்லென்ற ஒன்றை ( ஒரு சொல்லை ) என்வாயாற் 
கேட்டமாத்திரத்தில் என்னுங் கருத்துப்படவும் நிற்கும் . எந்தல் - ஆண்பாற் 
சிறப்புப்பெயர் ; உயர்பவ னென்ற பொருளில் , எந்து என்னும் வினைப்பகுதியின் 
மேற் பிறந்த தொழிலாகு பெயர் . ஒன்று கமலம் - வினைத்தொகை வேந்தன் 
என்ற பாடத்தினும் எந்தல் என்ற பாடமே மோனைத்தொடைக்குச் சிறக்கும் . 

அதுகேட்டு இராவணன் சோகமும் கோபமும் ஒருங்கு அடைதல் . 
கூடு . தாருடைத்தானையோடுந்தம்பியர் தமியன்செய்த 

போரிடைமடிந்தாரென்றவுரை செவிபுகா தமுன்ன 
காரிடை யுருமின்மாரிகனலொடுபிறக்குமாபோ 
னீரொடுநெருப்புக்கான்றநிறைநெடுங்கண்களெல்லாம் . 

ள் .) தமியன் செய்த போரிடை - தனித்தவனாய் இராமன் செய்த 
யுத்தத்திலே, தம்பியர் 1- ( தனது ) தம்பிமார் (கான் முதலியோர் ), தாருடை 
கள் , என்ற , உரை - வார்த்தை , செவி புகாத முன்னம் - ( இராவணனதும். 
காதுகளில் நுழைநாதமுன்பு [ கேட்ட மாத்திரத்திலேயென்றபடி ), - காரிகை 


- 


54 - 


126 


பரணிய காண்டம் 


மேகத்திலே, மாரி - மழை , உருமின் கனலெர்டு - இடிவடிவமான நெருப 
புடனே, பிறக்கும் ஆ போல் - தோன்றும் விதம் போல , நிறை , நெடு கண்கள் 
எல்லாம் - நிறைந்த பெரிய ( அவனுடைய ) கண்கள் யாவும் , நீரொடு நெருப்பு 
கான்ற - நீரையும் நெருப்பையும் வெளிச்சொரிந்தன ; ( எ - று , ) 

" அவன்கண்களினின்று சோகத்தால் நீர்சொரிய , கோபத்தால் : தீயெழுந் 
என என்பதாம் . கரிய இராவணன் கண்களுக்கு மேகமும் , அவற்றின் நீர்த் 
தாரைக்கு மழைப்பெருக்கும் , நெருப்பெழுச்சிக்கு - இடிவீழ்ச்சியும் உவமை 
யெனக்காண்க. ஆ . ஆறு என்பதன் விகாரம் . தார் - இங்கே , போருக்கு உரிய 
தும்பைப் பூமாலை ; இனி , வெற்றிமாலையும் , முந்துற்றுப்பொருபடையும் , அணி 
வகுப்புமாம் கான்போலவே தூஷணனும் திரிசிரனும் இராவணனுக்குத் தம்பி 
முறையாவரென்று உணர்க. தமியன் - தனிவில்லாளி . புகாதமுன்னம் என் 
றது, விரைவு காட்டும் ; இங்ஙனங்கூறுதல் , முறையிலுயர்வுநவிற்சியணியின் 
பாற்படும் . உருமின் , இன் - சாரியை ; மின் என எடுத்து மின்னலென்று உரைத்து , 
இடி மின்னல் நெருப்பு . என்னும் மூன்றும் விழித்தீக்கு உவமையாக வுரைப் 
பாருமுளர் . கான்ற - முற்று . கண்கள் பலவாதலின் , நிறை என்ற அடை 
மொழி . கொடுக்கப்பட்டது. : நிரை . என்ற பாடத்துக்கு , வரிசையான என்க , 
போர் - பொருதல் ; பொரு என்ற முதனிலை திரிந்த தொழிற்பெயர். 
இராவணன் சூர்ப்பணகையை நீ அவருக்குச் செய்ததற்றம் என் ? ” என்றல். 
சுசு . ஆயிடையெழுந்தசீற்றத்தாழுந்தியதுன்பமாழித் 

தீயிடையுகுக்குநெய்பிற்சீற்றத்திற்கூற்றஞ்செய்ய 
நீயிடையிழைத் தகுற்றமென்னைகொனின்னையின்னே 
வாயிடையிதழுமூக்கும்வலிந்தவர் கொய்யவென்றான் 

( இ - ள் .) ஆயிடை - அவ்விடத்தில் ( அப்பொழுது ), எழுந்த - உண்டாகி 
மிக்க, சீற்றத்து - கோபத்திலே , அழுந்திய - உள்ளடங்கிய , துன்பம் - துயா 
மானது , ஆழி தீயிடை உகுக்கும் நெய்யில் - கடலிடையிலுள்ள தீயில் ( படபா: 
முகாக்கினியில் ] சொரியப்பட்ட நெய்போல , சீற்றத்துக்கு ஊற்றம் செய்ய - 
கோபத்துக்கு வலிமையைச் செய்ய , ( இராவணன் சூர்ப்பணகையை நோக்கி ) , 
அவர் - அம்மனிதர்கள் ; நின்னை - உன்னை , இன்னே - இவ்வாறு , வாயிடை 
இதழும் மூக்கும் வலிந்து கொய்ய - காதின் மேலிடத்தையும் மூக்கையும் வலிய 
அறுக்குமாறு , நீ இடை இழைத்த குற்றம் : நீ அவர்களிடத்திற் செய்த பிழை , 
என்னைகொல் - யாதோ ? என்றான் - என்று வினாவினான் ; ( எ - று . ) 

தீயில் நெய்யைச் சொரிந்தால் , அந்நெய் அத்தீக்குள் அடங்கிவிட்டதாயி 
னும் உள்ளிருந்தபடியே அத்தீக்கு நல்ல ஆதாரமாய் நின்று அதனை மிகுதியாக 
வளர்த்து விசேஷமாகச் சொலிக்கச் செய்தல் போல , அவனுக்கு உண்டான 
கோபத்திலே யடங்கிய சோகம் அக்கோபத்துக்குப் போஷகமாய் அதனை 
மேன் மேல் மிகுவிக்க என்பது , முன்னிரண் டடியின் கருத்து , 


14 


மாரீசன் வதைப்படலம் 


427 


ரிம் என்றபடி . 


உவமையணி . அ + இடை = ஆயிடை ; சுட்டு மீண்டவிடத்து உயிர்வா 
யகாவுடம்படுமெய் தோன்றிற்று ; [ நன் - உயிர் --கங . ) இடத்தை யுணர்த்துஞ் 
சொற்கள் பெரும்பாலுங் காலத்தையும் உணர்த்துதலால் , ஆயிடை என் 
பதற்கு - அப்பொழுதென்று உரைக்கப்பட்டது . சீற்றம் - சீறு - என்ற - பகு 
தியின் தொழிற்பெயர் .. - சீற்றத்து அழுந்திய துன்பம் - ( இப்படலத்து முதற் 
கவியிற் கூறியபடி ) தங்கைக்குக் காமத்திலே - சோகம் அடங்கினாற்போல , 
இங்கே தமையனுக்குக் கோபத்திலே சோகம் அடங்கியதென்க. கடலிடை 
யிலேயுள்ளதொரு பெண்கு திரையின் முகத்தில் எப்பொழுதும் பெருந்தீ 
எழுந்து சொலிக்கிற தென்றும் , அது மழை வெள்ளம் முதலியவற்றால் கடல் 
நீர் மிகாதபடி அதனை உறிஞ்சி நிற்ப தென்றும் , இது கற்பாந்தகாலத்தில் கடலி 
னின்று மேலெழுந்து உலகையழிக்கு மென்றும் நூற்கொள்கை , ஆழ்ந்துள் 
ளது , ஆழி ; இ - கருத்தாப்பொருள் விகுதி . ஊற்றம் - ஊன்றுகோல் ; ஆதா 

கொல் - அசை, நின்னை இதழும் மூக்கும் கொய்ய --இரண்டு 
செயப்படுபொருள் வந்தவினை , இன்னே-- இடைச்சொல் ; இப்பொழுதே 
யெனினுமாம். வலிந்து - வலிமைகொண்டு என்றுமாம் . 

ஓசைஉட்புகும் வழியாதலால் , வாய் என்றது , செவிக்குக் கார்ணக்குறியா 
யிற்று . துவார மென்ற பொருளை யுணர்த்தும் வாய் என்ற பொதுப் பெயர் - 
சிறப்பாய் , இங்கு , நவத்துவாரங்களிற் சேர்ந்த காதை யுணர்த்திய தென்ன 
லாம் . “ மெய் வாய் கண் மூக்குச் செவி யெனப் பேர்பெற்ற, ஐவாய வேட்கை 
யவா ” என்ற இடத்தில் பஞ்சஇந்திரியங்களையும் பொதுப்பட வாய் என்ற 
சொல்லாற் குறித்தவாறு முணர்க , செவி வாயாக " , " செவிக்குணவு . என்ற 
தொடர்கள் செவியை வாயென்றதற்கு மேற்கோளாமர்றும் காண்க : ஒருபொறி 
மற்றொருபொறியாகக் கூறப்பட்ட உபசாரவழக் கென்றலுமாம் . வாய் என்ற 
சொல்லின் பொருத்தத்திற்கு ஏற்ப , செவியின் மேற்பகுதியை இதழெனக் குறித் 
தார் ; அன்றி , வாயிடையிதழ் என்பதற்கு - வாயிடத்திலுள்ள உதடுகளென்று 
பொருள் கொள்ளுதற்கு - இடமில்லாமை யுணர்க; கீழ்ச்சூர்ப்பணகைப்படலத் 
தில் மூக்குங் காதும் வெம்முரண் முலைக்கண்களும் முறையாற் , போக்கிப் 
போக்கிய சினத்தொடும் புரிகுழல் விட்டான் என்று மூக்கையுங் காதையும் 
முலையையும் அறுத்தமாத்திரத்தோடு லக்ஷ்மணன் கோபந்தணிந்திட்டதாகக் கூறி 
யதை நோக்குக. 

அதற்குச் சூர்ப்பணகை கூறும் விடை , 
சுஎ . என்வயினுற்ற குற்றம்யாவர்க்குமெழுதொணாததன்மை 

யனிராமனோடுந்தாமரை தவிரப்போந்தாண் , மின்வயின்மருங்குல் 
கொண்டாள்வேய்வயின்மென்றோள் கொண்டாள் பொன்வயின் 
மேனிகொண்டாள் 

பொருட்டினாற்புகுந்ததென்றாள் . 
( இ - ள் . ) என்வயின் உற்ற குற்றம் என்னிடத்திற் பொருந்திய பிழை 
( யாதெனின்- , - யாவர்க்கும் எழுது ஒணாத -தன்மையன் - எத்துணைவல்லார்க் 
கும் (சித்திரத்தில் ) எழுத முடியாத வடிவழகுடையவனான , இராமனோடும்- அவ்வி 


ராணியகாண்டம் 


பாமனுடனே, தாமரை " தவிர போந்தாள் - ( தனக்கு இருப்பிடமான) செந்தா 
மரை மலர் நீங்க ( அதைவிட்டு ) வந்தவளும் , மின்வயின் மருங்குல்கொண் 
டாள் - மின்னலினிடத்து இடையைப் பெற்றவளும் , வேய்வயின் மெல்தோள் 
கொண்டாள் - மூங்கிலினிடத்து மெல்லிய தோளைப் பெற்றவளும் , பொன் 
வயின் மேனி கொண்டாள் - பொன்னினிடத்துத் தனது உடம்பின் நி) 

றேத்தைப் 
பெற்றவளுமான ஒருத்தியின் , பொருட்டினால் - நிமித்தமாக , புகுந்தது 
( நான் ) அருகிற்சென்ற மாத்திரமேயாம் , என்றாள் - என்று சொன்னாள் 

அவனுடன் ஒருகட்டழகி வந்துள்ளாள் ; அவள் காரணமாக நான் சமீபித்த 
மாத்திரமே இங்ஙனஞ் செய்தற்கு ஏற்ற குற்றமாயிற்று என்று சுருக்கமாகக் 
கூறினாள் ; மேல் பதினான்கு கவிகளில் விவரமாகக் கூறுவள் . தாமரை தவிரப் 
போந்தாள் . என்பதற்கு - திருமகள் போல்வா ளென்றும் , மின்வயின் மருங்குல் 
கொண்டாள் என்பதற்கு - மின்னல் போன்ற இடையையுடையவ ளென்றும் , 
வேய்வயின் மென்தோள் கொண்டாள் என்பதற்கு - இளமூங்கில் போலும் 
தோளுடையா ளென்றும் , பொன் வயின் மேனி கொண்டாள் என்பதற்கு பொன் 
போன்ற நிறங்கொண்டவ ளென்றும் கருத்து . வேறுவாய்பாட்டாற் கூறப்பட்டி 
ருப்பினும் இது உவமையணியேயாம . இராமனோடும் தாமரை தவிரப்போந்தாள் 
என்றவிடத்து , மருவொன்று கூந்தலாளை வனத்திவன் கொண்டு வாரா , னுரு 
விங்கி துடையராக மற்றையோர் யாரு மில்லை, யாவிந்த மலரு ணீங்கி யடியிணை 
படியிற் றோயத் , திருவிங்கு வருவாள் கொல்லோ வென்றார் திகைத்து நின் 
றாள் என்ற சூர்ப்பணகைப்படலச் செய்யுள் நோக்கத்தக்கது . தான் இராமனது 
திருமேனியழகல் ஈடுபட்டதனால் , யாவர்க்கு மெழுதொணாத தன்மையன் என் 
றாள் ; திவ்வியகவி பிள்ளைப் பெருமாளையங்காரும் தலைவி கூற்றாக “ எழுதவரிய 
பெருமான் " என்றமை காண்க . மனத்திற்குத் திருப்தியுண்டாகுமளவும் அவி 
த்து அவித்து எழுதக்கூடிய சித்திரத்தில் இயற்கையினுஞ் சிறப்பாக வடிவம் 
எழுதக்கூடு : அதலும் எழுத வொண்ணாத தென அழகின் மிகுதியை யெடுத் 
துக்காட்டியவாறு இடைக்கு மின்னல் உவமை - மெல்லிய வடிவிற்கும் , ஒளிக்கு 
மெனக. பொன்டியின் மேனிசொண்டாள் என்பதற்கு - பொன்மயமாய் வடி , 
வமமையப்பெற்றவளென்றுங் ருத்துக்கொள்ளலாம் . மின்வயின் மருங்குல் 
கொண்டாள , வேய்வயின் மென்தோள் கொண்டாள் , பொன்வயின் மேனி 
கொண்டாள் என்ற சொற்போக்கால் , அவளுக்கு ஒவ்வொருவிஷயத்தில் ஒவ் 
வொன்று உவமையானா லுண்டேயன்றி ஒருபொருளும் முற்றுவமையாகா 
தென்ற கருத்துப் போதரும் . மின்னல்முதலியவற்றிலிருந்து சாரமான 
வொருபொருளையே கொண்டுள்ளா ளென்றதுமாம் . ‘ புகுந்தது என்பதற்கு -சம்ப 

என்று உரைத்தலு மொன்று . எழுது - முதனிலைத் தொழிற்பெயர்; 
எழுதுதற்கு என நான் காம்வேற்றுமைத்தொகை. எழுதவொண்ணாத என்பது அக் 
ரம் தொக்கது எனக் கொள்ளுதலும் உண்டு. ஒணாத = ஒன்றாத ; மரூஉ . எழு 
தொணாத தைைமயள் என்று பாடமோதி , இதனையும் - பிராட்டிக்கு அடை 
மொழியாக்குவாரும் உளர் . 

( எ ) 


சமாரிசன்வதைப்படலம் 


கவண் 


- 


ஜட் 


- இராவணன் அவள் யார்? என்ன, சூர்ப்பணகை விரித்துக்கூறலுறல் . 
சுஅ . ஆரவளென்னலோடுமரக்கியுமையவாழ்ந்து 

தேரவடிரண்டகொங்கைசெம்பொன்செய்குலிகச்செப்புப் 
பாரவள்பாதந்தீண்டப்பாக்கியம்படைத்ததம்மா 
போவள் சீதையென்றுவடிவெலாம்பேசலுற்றாள் . 

( இ - ள் . ) ( அதுகேட்டு இராவணன் ) , அவள் ஆர். என்னலோடும் 
தப்பெண் யாரென்று வினாவியவளவிலே , அரக்கியும் - சூர்ப்பணகையும் , ஐய 

ஆழ்ந்து தேர் - (நான் சொல்வதைக் ) கவனித்து அறிவாயாக ; அவள் 
திரண்ட கொங்கை - அவளுடைய திரண்டவடிவமாகவுள்ள தனங்கள் , செம் 
பொன் செய் குலிகம் செப்பு - செம்பொன்னினாற் செய்யப்பட்ட கலசங்களும் 
குங்கிலியத்தாலாகிய சிமிழ்களும் போலும்: பார் - பூமி , அவள் பாதம் தீண்ட 
பாக்கியம் படைத்தது - அவளுடைய திருவடி பரிசிக்கும்படி நல்வினைப்பயன் 
பெற்றது ; அம்மா - ஆச்சரியம் ! அவள் பேர் சீதை - அவளுடைய பெயர் சீதை 
யென்பதாம் , என்று - என்று சொல்லி , வடிவு எலாம் பேசல் உற்றாள் - ( அப் 
பிராட்டியினது ) வடிவழகை யெல்லாம் எடுத்துச்சொல்லத் தொடங்கினாள் ; 
( எ - று .) --அதனை , அடுத்த பதினொருகவிகளிற் காண்க . 

கீழ்க்கவி - தொகையும் , இக்கவி , வகையும் , அடுத்தகவிகள் - விரியுமென 
அறிக .. அவளழகுமுழுவதும் எடுத்துக்கூற முடியாதா தலின் , எனது 

எனது திற 
மைக்கு ஏற்ப நான் சொல்வதைக்கொண்டு சொல்லாததையும் உய்த்துணர் 
ந்துகொள் என்பது தோன்ற , ஆழ்த்துதேர் என்றாள் . யார் என்பது - உயர் 
திணைமூன்றுபாலுக்கு முரிய வினாவடிக் குறிப்புமுற்று , அரக்கி - ராக்ஷஸி ; 
அரக்க னென்பதன் பெண்பால் , குலிகம் - இங்குலிக மென்பதன் விகாரம் . 
பொன்னும் , குவிகமும் , செந்நிறம்பற்றி யெடுக்கப்பட்டன . " குலிகச் செய் 
பெனக் கொம்மை வரு முலை " எனச் சிந்தாமணியிலும் குலிகச்செப்புக் 
கொங்கைக்கு உவமை கூறப்பட்டவாறு உணர்க . பாரவள்பாதந்தீண்டப் பாக் 
கியம் படைத்தது என்பது - அவளுடைய அடிப்டப்பெறுதலும் அதிருஷ்ட 
விசேஷமே யென்ற பொருளை யுணர்த்துவதோடு , அவள் கால்நிலந்தோயாத 
இயல்பையுடைய தேவமாது போல்வா ளென்ற கருத்தையும் தொனிப்பிக்கும் . 
பாக்யம் - வடசொல் . அம்மா -வியப்பிடைச்சொல் ; அவளுடைய தேகசௌந்தரி 
யத்தை வியந்து கூ . தியவாறு . 

( சுஅ ) 
இதுமுதல் பதினொரு கவிகள் - சூர்ப்பணகை பலவாற்றல் சீதையை 

வருணித்தல் . 
சுகூ , காமரமுரலும்பாடல்கள்ளெனக்கனிந்தவின் சொற் 

றேமலர்நிரந்தகூந்தற்றேவர்க்குமணங்காமென்னத் 
தாமரையிருந்ததையல் சேடியாந்தரமுமல்லள் 
யாமுரைவழங்குமென்பதேழைமைப்பாலதன்றோ. 


டவளான அம்மங்கையினது 
430 

ஆரணியகாண்டம் 
( இ - ள் . ) காமரம் முாலும் பாடல் - காமாமென்னும் பண்னின் வடிவ 
மாக இனிது ஒலிக்கிற இசைப்பாட்டையும் , கள் என கனிந்த இன் சொல் 
தேன் போல் இரசம் நிறைந்த இனிய சொல்லையும் , தே மலர் நிரந்த கூந்தல் 
தேனையுடைய மலர்கள் நிறைந்த கூச்தலையுமுடைய , தேவர்க்கும் தேவமா 
தர்களுக்கும் , அணங்கு ஆம்- கொண்டாடத்தக்கதொரு தேவமாதாம் , என்ன - 
என்று சொல்லும்படி , தாமரை இருந்த - செந்தாமரைமலரில் வீற்றிருக்கிற , 
தையல் - அழகிய வடிவமுடைய திருமகள் , சேடி - ஆம் தரமும் அல்லள் 
( இவளுக்கு ) ஏவல் செய்யும் மகளாதற்குந் தகுதியுடையவளா காள் ; ( என்றால் ), --- 
யாம் உரை வழங்கும் என்பது - நாம் ( அவளுடைய வடிவழகை) இத்துச் 
சொல்வோ மென்பது , எழைமைப்பாலது அன்றோ - அறிவின்மையின் பாற 
படுவதன்றோ? ( எ - று . ) - அன்றோ - தேற்றம் , 

தேவமாதர் யாவர்க்கும் தலைவியாய்ச் சிறக்கிற திருமகள் அவளுக்குத் தாதி 
யாகத் தகுதியுடையவளு மாகாதபோது நான் அவளழகை எப்படி சொல்லிமுடிப் 
பேன் ? என்று அக்கட்டழகின் கூ ,நற்கருமையை விளக்குகிறாள் ; ஆயினும் , 
இயன்றவளவு - சொல்வே னென்றவாறு , இங்குக் 

னென்றவாறு , இங்குக் கூறப்படுஞ் சீதைவர் 
ண்னையாகிய பிரபந்தத்துக்கு இது அவையடக்கமாய் அமைந்தது . அங்கன 
மாகவே , யாம் எனக் கவிகளுக்குரிய இயற்கைத் தனித்தன்மைப்பன்மையாற் 
கூறினாள் . எவராலுஞ் சொல்லலா கா தென்பது பட யாம் என உளப்பாட் 
இத்தன்மைப்பன்மை கூறினாளுமாம் . வழங்கும் - வழங்குதும் என்ற தன்மைப் 
பன்மை முற்றின் விகாரம் . - ஏழைமை - பேதைமை . காமரம் தேவகானத்துள் 
ஒருபண்விசேடம். கள்ளெனக் கனிந்த இன்சொல் - நாவுக்கு இனிமைதரும் 
தேன் போலச் செவிக்கு இனிமை விளைக்குஞ் சொல் லென்க ; மதுபானஞ் 
செய்யுந்தன்மையுடைய அரக்கியாதலின் , இனிமைக்குக் கள்ளை யெடுத்துக் 
கூறின ளென்றலும் உண்டு . பாடல் - பாட்டுக்கு , தொழிலாகுபெயர் . இனி , 
முதலடிக்கு - வண்டுகள் பாடும் இசைப்பாட்டும் தேனும் போல மிக இனிய 
சொல் லென்று பொருள் கூறுவாரு முளர் ; காமரம் - வண்டு . தேவர் என் 
றது , இங்கே , பெண்பாற்பன்மையாய் நின்றது . தையல் - அழகு ; அதனை 
யுடையாளுக்குப் பண்பாகுபெயர் . சேடீ - வடசொல் . 

( சுக ) 
எ 0 . மஞ்சொக்குமளகவோ திமழையொக்கும்வடித்தகூந்தல் 
* பஞ்சொக்குமடிகள் செய்யபவளத்தின் விரல்களைய 
{ < அஞ்சொற்களமுதிலள்ளிக்கொண்டவள்வ தனமைதீர் 

கஞ்சத்தினளவிற்றேனுங்கடலினும் பெரியகண்கள் . 
( இ - ள் . ) ஐய - ஐயனே ! 

அம் சொற்கள் - அழகிய வார்த்தைகளை , 
அமுதில் அள்ளிக்கொண்டவள் - அமிருதத்திலிருந்து முகந்தெடுத்துக் கொண் 

, 
( வானத்திற்பரந்த ) மேகத்தைப்போலும்: வடித்த கூந்தல் - வாரிவிடப்பட்ட 
கூந்தல் , மழை ஒக்கும் - மழை பொழிதற்குக் காலிறங்கிய மேகம் போலும், 
அடிகள் - பாதங்கள் , பஞ்சி ஒக்கும் - செம்பஞ்சுபோலும் : விரல்கள் - , செய்ய 


வர்வாப் பரிமளம் ஒழிதலும் , அடியில் முள்ளுடைமையும் முதவி 
மாரீசன் வதைப்படலம் 

43:11 
பளைத்தின்ஸ்.) தெ பவழம்போலும் : வதனம் - முகம் , மை தீர் கஞ்சத்தின் 
அளவிற்று எனும் - குற்றமற்ற தாமரைமலரின் அளவையுடையதாயிருக் . 
தாலும் , கண்கள்- , கடலினும் பெரிய - கடலைக்காட்டிலும் பெரியனவாம் 

கடலினும் பெரிய கண்கள் என்றது - உயர்வுநவிற்சியணியும் , மற் 
றவை - உவமையணியுமாம் . கண்கள் பெரியனவாயிருத்தல் , உத்தமலக்ஷணம் 

ம் . 
அஞ்சொற்க ளமுதி வள்ளிக் கொண்டவள் என்றது , சொல்லினிமையை 
விளக்க . இத்தொடரை , கீழ்வந்த மின் வயின் மருங்குல் கொண்டாள் 
என்றது முதலியவற்றோடு ஒப்பிடுக . அளகவோதி-அளகமாகிய ஓதியென இரு 
பெயரொட்டு . அளகம் - முன்னெற்றி மயிர் , ஓகி - பெண்மயிர் : இவை சிறப் 
புப்பெயரும் பொதுப்பெயருமாகத் தொடர்ந்தன . அளகம் , கஞ்சம் , வதகம் - 
வட்சொற்கள் . பவளம் , அமுது - ப்ரவாளம் , அம்ருதம் என்ற வடசொற்களின் 
சிதைவு . செய்ய என்பதில் , செம்மையென்னும் பண்பி னடி முன் நின்றமெய் 
திரிந்தது. பவளத்தின் , ஐந்தனுருபு ஒப்புப் பொருளது . இதற்கு உள்ளன 
என வினைமுற்று வருவித்து முடிக்க. அன்றி , இன்என்பதைச்சாரியை யெனக் 
கொண்டு , , இரண்டாம் வேற்றுமைத்தொகையாக்கி , ஒக்கும் என்பதனோடு 
இயைத்தலு முண்டு . சேற்றிலுண்டாதலும் , சூரியனைக்கண்டவளவிலே மலர் 
தலும் , அவனைக்காணாதவிடத்துக் குவிதலும் , பனி மழை களுக்கு அழிதலும் , 

பலகுற்றங் 
குறைகள் - தாமரைக்கு உள்ளனவாதலால் , அவையனைத்தும் இல்லாதெதொரு 
தாமரையே அவள் முகத்துக்கு ஈடாகு மென்றற்து , மைதீர்கஞ்சம் என்றான் ; 
உபமானமேபிடித்துச் சீர்திருத்திக்கொண்டு வரவேண்டிற்று , உபமேயத்தி 
னுடைய வைலக்ஷண்யம் . அம்ருதம்என்பது - மரணத்தைத்தவிர்ப்பது ( சாவா 
மருந்து ) என்றும் , கஞ்சம் என்பது- நீரிற்பிறப்பது என்றும் அவயவப்பொருள் 
படும் . கஞ்சம் - காரணவிடுகுறி . ஏனும் எனினு மென்பதன் மரூஉ . பெரிய - 
முற்று . 

( எ . ) 
எக . ஈசனார்கண்ணின் வெந்தானென்னுமிதிழுதைச்சொல்லிவ் 

வாசநாறோதியாளைக்கண்டனன் வல்லவாற்றாற் 
பேசலாந்தகைமைத்தல்லாப்பெரும்பிணிபிணிப்பநீண்ட 
வாசையாலழிந்துதேய்ந்தானநங்கனவ்வுருவமம்மா. 

- ள் .) அநங்கன் - மன்மதன், ஈசனார் கண்ணின் வெந்தான் . சிவபிரா 
னது நெற்றிக்கண்ணினால் எரிக்கப்பட்டுத் தீந்தொழிந்தான் , என்னும் இது : 
என்று சொல்லும் இது , இழுதை சொல் - பொய்ம்மொழியேயாம் : (பின்னை 
யென்ன வெனின் ): - இ வாசம் நாறு ஓதியாளை -- இயற்கை நறுமணம் வீசுகிற 
கூந்தலையுடைய இச்சீதையை, கண்டனன் - பார்த்து , வல்ல ஆற்றால் பேசல் 
ஆம் தகைமைத்து அல்லா பெரு பிணி பிணிப்ப எவ்வளவு வல்லமைத் திறத் 
தினாலும் எடுத்துச் சொல்லி முடிக்கும் தன்மைய தல்லாத மிக அதிகமான ( காம ) 
நோய் வருத்த , நீண்ட ஆசையால் -- (இவள் பக்கல் ) மிகுதியாகக்கொண்ட 


வெளழகில் ஈடுபட்டு மிக்க காமநோ யுற்று 
சௌந்தர்யாதிசயத்தில் 
கியமின்றி வருந்தியொழிந்திட்டடனென வருணித்தவாறு. 
பதும் , இவளாற் 
132 

பண்ணன் 
ஆசையினால் அ உருவம் அழிந்து 
ருவம் அழிந்து தேயந்தான் சிவந்த 

வழவம் 
மெலிந்து அழியப்பெற்றான் ; ( எ - று . ) - அம்மா 

அம்மா - வியப்பிடைச்சொல் ; சீதை 
யின் அழகுமிகுதியை வியந்தது ... 

மன்மதன் அருங்கனாதற்குக் காரணம் , சிவபிரானது நெற்றிக்கண்ணின் 
அதனாலேயே உடம்பு மெலிந்தொழிந்தவாறாம் என்றாள் . இங்ஙனம் உண்மை 
யான தன்மையை நீக்கி மற்றொரு தன்மையை யேற்றிக்கூறியது , ஒழிப்பணி 
யாம் ; வடநூலார் அபநுதியலங்கார மென்பர் : சிறப்பினும் பொருளினுங்குணத் 
தினு முண்மை , மறுத்துப் பிறிதுரைப்ப தவநுதி யாகும் என இதனிலக் 
கணங் காண்க ; இதனைத் தற்குறிப்பேற்றத்தில் அடக்கலுமாம் . யாவர்க்கும் 
வேட்கையைவிளைப்பவனும் யாவராலும் விரும்பப்படுபவனுமான மன்மதனும் 

ல் ஆசைப்பட்டு இவளைப்பெறும் பாக் 

. இதில் , இவள் மன் 
மதன் மனைவியான ரதிதேவியினும் மேலான கட்டழகியென்பதும் , இவளாற் 
காதலிக்கப்பட்ட இராமபிரான் மன்மதனினும் மேலான திவ்விய சுந்தர 
மூர்த்தியென்பதும் தொனிக்குமாறு உய்த்து உணர்க . வல்லவாற்றாற் பேச 
லாந் தகைமைத்தல்லாப் பெரும்பிணி - எத்துணை வல்லார்க்கும் கூறலாகாத 
படி வரம்பு கடந்த வேதனையென்க .. உத்தமசாதிமகளிரின் கூந்தலில் இயற் 

நறுமனமுண்டென்பது கொள்கையாதலால் , வாசநாறோதியாள் 
என்றாள் .. 

முன்னொரு காலத்திற் கைலாசகிரியிற் சிவபிரான் , சனகர் முதலிய நால் . 
வர்க்கு யோகநிலையை உணர்த்துதலினிமித்தம் தான் யோகஞ்செய்து கொண் 
டிருக்கையில் , தேவர்களேவலால் தன்மீது மலாம்புகளை யெய்து தனது 
தவத்தைக் கெடுக்க முயன்ற மன்மதனைச் சினந்து நெற்றிக்கண்ணை விழித்து 
அதன் நெருப்புக்கு இரையாய் உடம்பு எரிந்து சாம்பலாய்ப்போம்படி செய் 
தனனென்பது கதை . “ திங்கள் மேவுஞ் சடைத் தேவன்மேல் மாரவேள் , 
இங்கு நின் றெய்யவும் எரிதரும் நுதல்விழிப், பொங்கு கோபஞ் சுடப் 
பூளை வீயன்ன தன் அங்கம்வெந் தன்றுதொட் டநங்கனேயாயினான் " என்ற 
பாலகாண்டச் செய்யுளையுங் காண்க . அநங்கன் - வடசொல் , ந + அங்க 
+ அன் ; 5 - எதிர் மறைகுறிப்பது , அங்கம் - உடம்பு , அன் - விகுதி : அங்க 
மில்லா தவனென்று பொருள் , ஈசன் என்ற வடமொழிப்பெயர் - ஐசுவரிய 
முடையவனென்று காரணப்பொருள் 

எருள் படும் ; ஆர் என்ற பலர்பால் விகுதி 
உயர்வுப்பொருளில் வந்தது . கண்ணின் , 

இன் து . இழுதைச்சொல் 

- 
கற்பனை வார்த்தை . வாஸம், ஆசா - வடசொற்கள் . 

( எக ) 
எஉ . தெவ்வுலகத்துங்காண்டி சிரத்தினிற் பணத்தினோர்க 

ளவ்வுலகத்துங்காண்டியலை கடலுலகிற் காண்டி 
* வெவ்வுலையுற்ற வேலைவாளினைவென்ற கண்ணா 
ளிவ்வுலக 
லகத்தாளங் .. 

தாளங்கம்யாவர்க்கு மெழுதொணுதாள் , 


கை . 


433 


சன்வதைப்படலம் 


விளைத்து . ஆ 


( இ - ள். ) தேவ் உலகத்தும் . (உனக்குப் பகைவர்களாகவுள்ள தேவர் 
களுடைய லோகத்திலும் , காண்டி - பார் : சிரத்தினில் பணத்தினோர்கள் - 
தலையிற் படத்தையுடையவர்களாகிய நாகர்களுடைய, அ உலகத்தும் அந்தப் 
பாதாளலோகத்திலும், காண்டி பார் ; அலை கடல் உலகில் - அலைவீசப் பெற்ற 
கடலினாற் சூழப்பட்ட பூலோகத்திலும் , காண்டி - பார் ; ( எங்கும் இப்பிடிப் 
பட்டவளொருத்தி கிடைக்கமாட்டாள் என்றபடி ); வெம் உலை உற்ற வெவ் 
விய ( கொல்லனது ) உலைக்களத்தில் வடிக்கப்பட்ட , வேலை - வேற்படையை 
யும் , வாளினை - வாட்படையையும் , வென்ற - வெற்றி கொண்ட , கண்ணாள் 
கண்களையுடைய இவள் , இஉலகத்தாள் - இந்த உலகத்திலேயுள்ளவளாயினும் , 
யாவர்க்கும் அங்கம் எழுது ஒணாதாள் 

தாள் - யாவர்க்கும் ( சித்திரத்தில் ) தீட்ட 
முடியாத வடிவமுடையவள் ; ( எ - று .) 

காண்டி , பார்ப்பாய் ; எவலொருமை முற்று ; இகரவிகுதியே . எதிர் 
காலங்காட்டிற்று ; ட் - எழுத்துப் பேறு . முன்னிலை யொருமையி றந்தகால 
முற்றாகக் கொண்டு, பார்த்துள்ளாயென்றும் பொருள் கொள்ளலாம் .. ( காண் 
என்ற பகுதி இறந்தகாலத்தில் முதல் குறுகியே வரவேண்டுமென்பது நியதி 
யன்று ; காணா, காணு , காண்டலும் , காண்டும் , காண்ப என்ற - இறந்த கால 
வினைகள் முதல் குறுகாமை காண்க .) வெவ்வுலையுற்ற என்ற அடைமொழி 
மிக்க கூர்மையைக்காட்ட - வந்தது : 

வந்தது : வேலைவாளினைவென்ற கண்ணாள் 
கூர்மையிலும் , பள்பளப்பிலும் , வேதனையை 
வருத்துதலிலும் , வேற்படை வாட்படைகளினும் மேம்பட்ட கண்ணினை 
யுடையாளென் றபடி . இனி; வென்ற என்பதை உவமவுருபாகவுங் கொள்ள 
லாம் ; போன்ற என்று பொருள். தெவ் - பண்பாகுபெயர் . சிரஸ் , பணம் , 
அங்கம் - வடசொற்கள் . அலைகடல் - வினைத்தொகை ; 

அலைகளையுடைய 
கடலென இரண்டாம்வேற்றுமையுருபும் பயனுந்தொக்க தொகையாம்போது , 
அலைக்கடல் என வலிமிக்கு வரும் . எவ்வுலகத்தாள் என்று பாடங்கொண்டு , 
இவள் எந்த உலகத்து மாதோ வென்று உரைத்தலுமொன்று . தேவமாதுக் 
கும் நாககன்னிகைக்கும் மானுடமகளுக்கும் இத்தன்மைய அழகு கண்ட 
தில்லை யென்பது கருத்து . முன்னிரண்டடியால் ; இராவணனது சஞ்சாரம் 
எவ்வுலகத்துந் தடைப்படாமை தொனிப்பதை யுணர்க . 

- ( எ ) 
எக . தோளையே சொல்லுகேனோசுடர்முகத்துலவுகின்ற 

வாளையே சொல்லுகேனோவல்லவை வழுத்துகேனோ 
மீளவுந்திகைப்பதல்லாற்றனித்தனிவிளம்பலாற்றே 
னாளையேகாண்டியன்றேநானுனக்குரைப்பதென்னோ. 
( இ - ள் . ) தோளையே சொல்லுகேனோ - ( அவளுடைய ) தோளழகை 
யே எடுத்துச் சொல்வேனோ? சுடர் முகத்து உலவுகின்ற வாளையே சொல்லு 
கேனோ - ஒளியையுடைய அவள் முகத்திலே பிறழ்கிற வாள் போன்ற கண் 
களின் அழரையே எடுத்துச்சொல்லுவேனோ? வல்லவை வழுத்துகேனோ 

55 


434 


ஆரணியகாண்டம் 


மற்றும் சொல்லக்கூடிய அவயவங்களை எடுத்துச்சொல்வேனோ ? மீளவும் 
திகைப்பது அல்லால் தனித்தனி விளம்பல் ஆற்றேன் - வருணித்துச்சொல் 
லத்தொடங்கும் பொழுதுதோறும் மறுபடிமறுபடி - ( என் மனந் ) திகைத்திடு 
கின்றதே யல்லாமல் ( அவளுடைய அவயவங்களின ழகைத் ) தனித்தனியே 
யெடுத்துச் சொல்ல வல்லேனல்லேன் ; நாளையே காண்டி அன்றே - ( நீ ) 
நாளைக்கே ( அவளை நேரிற் ) பார்த்திடுவாயன்றோ ? ( ஆதலால் ) , நான் 
உனக்கு உரைப்பது என்னோ - நான் உனக்குச் சொல்லவேண்டுவதென்ன ? 
[ ஒன்றுமில்லை யென்ற்படி ); ( எ - று . ) 


பிரதியக்ஷமாகப் பார்த்தாற் பார்த்ததே யன்றி வருணித்துச்சொல்லி 
யுணர்த்தற்கு முடியாதது அவளழகு என்றவாறு . இங்ஙனம் ஒருபெண் 
தானே பிராட்டியின் சௌந்தரியத்தைக் குறித்துத் திகைப்பதாகக் கூறுவத 
னால் , அவளுடைய திவ்விய சௌந்தரியாதிசயம் மிக்குவிளங்கும் . மீளவும் 
திகைப்பது என்றது - முந்தி அவளைத் தான் நேரிற்கண்டபொழுது திகைத் 
ததைக் குறிக்கும் . “ திருவிங்கு வருவாள் கொல்லோ வென் றகந்திகைத்து 
நின்றாள் , " கண் பிறபொருளிற் செல்லா கருத்தெனிஃனதேகண்ட , பெண் 
பிறந்தேனுக் கென்றா லென்படும் பிறருக் கென்றாள் என்று சூர்ப்பண 
கைப்படலத்திற் கூறியவாற்றால் , முன்பு அவள் திகைத்தமை அறிக . 
தோளையே , வாளையே என்ற பிரிநிலையேகாரங்களாலும் , மீளவும் என்ற 
கனாலும் , ஒன்றைச் சொல்லி மற்றொன்றைச் சொல்லத் தொடங்கும் 
பொழுது முன் சொல்லிய தன் குணம் முடிவுபெறாமையால் மீண்டும் . அத 
னிடத்தே மனம்செல்லுதல்பற்றித் திகைப்புண்டாகிற தென்பதுந்தோன் 
றும் . நாளையென்றது, இனிவிரைவில் என்றபடி ; எதிர்காலங். குறிப்பதோர் 
இடைச்சொல் . சொல்லுகேனோ என்பதில் , ககரவொற்று - எதிர்கால இடை 
நிலையாய் நின்றது . ஓகாரங்கள் - விகற்பப் பொருளன. வாள் - உவமவாகு 
பெயர் . வல்லவை - சொல்லவல்லவை ; இனி , வல் அவை எனப்பிரித்து , 
வல் - சூதாடுகருவி யெனக்கொண்டு , அவையென்பதைப் பகுதிப்பொருள் 
விகுதியாக்கி , சூதாடுகருவி போன்ற தனங்களை யேயெடுத்துச் சொல்வேனே 
வென்று உரைப்பாருமுளர் ; வல் -உவ்மவாகுபெயர் . இனி, அல்லவையென 
எடுத்து , மற்றைய வயவங்களை யென்றலும் நன்றாம் . தான் அவளழகை இவ் 
வளவு எடுத்துக்கூறிய மாத்திரத்தால் காமுகனான இராவணன் அவளிடங் 
காதல்கொண்டு உடனே அவளை நாடிச் சென்றிடுவா னென்ற நிச்சயத்தால் 
‘நாளையே காண்டியன்றே என்றாள் ; பாம்பின் கால் பாம்பறியு மாதலின் . 
அன்றே - தேற்றம் . 

( எங ) 
எச . வில்லொக்கு நுதலென்றாலும் வேலொக்கும் விழியென் 
பாலும் , பல்லொக்குமுத்தென்றாலும் பவளத்தையிதழென்றாலுஞ் 
கொல்லொக்கும் பொருளொவ்வாவாற் சொல்லலா முவமை யுண் 
போர் நெல்லொக்கும் புல்லென்றாலுநேருரைத்தாதவற்றே, 


ை 


மாரீசன்வதைப்படலம் 


435 


லும் 


+ (இ - ள் .) நுதல் -- ( அவளுடைய ) புருவம் , வில் ஒக்கும் -- வில்லைப் 
போலும் , என்றாலும் - என்று சொன்னாலும் , விழி - கண் , வேல் ஒக்கும் - 
வேலைப்போலும் , என்றாலும் - , பல் - ; முத்து ஒக்கும். 2 முத்தைப் போலும் , 
என்றாலும் - , இதழ் - ( அவளுடைய ) அதரம் , பவளத்தை ( ஒக்கும் ) என்றா 
லும் * பவழத்தைப்போலு மென்று சொன்னாலும் , சொல் ஒக்கும் - சொல் 
நிலைமாத்திரம் ஒத்திருக்குமே யன்றி , பொருள் ஒவ்வா - பொருளமைதிகள் 
தகுதிப்பட்டிருக்கமாட்டா; ஆல் - ஆதலால் , சொல்லல் ஆம் உவமை உண்டோர் 
( அவள.வயவங்களுக்கு ) எடுத்துச் சொல்லுதற் கேற்றி உபமானப்பொருள் 
( உலகத்தில் ) உள்ளதோ?- ( இல்லை யென் றபடி ) ; நெல் புல் ஒக்கும் என்ற 

நெல் புல்லை யெர்த்திருக்குமென்று சொன்னாலும் , நேர் உரைத்து 
ஆக வற்றே - ( அது ) தகுதியான வார்த்தையுடையதாக வல்லதே ; (எ - று : 
* மிகச்சிறந்த தான நெல்லும் மிகஎளிய தான புல்லும் சமமென்று சொன் 
னாலும் , அவை இனமாதலின் , ஒருகால் பொருத்த மென்னலாம் ; அவளுடைய 
புருவமும் வில்லும் , கண்ணும் வேலும் , பல்லும் முத்தும் , இதழும்பவளமும் 
ஒரு நிகரென்றால் சிறிதும் பொருந்தாது என்பது கருத்து. நெல்லுக்கும் புல் 
லுக்கும் உயர்வு தாழ்வுகளில் எவ்வளவு வேறுபாடு உண்டோ, அவ்வளவினும் 
மிக்கவே றுபாடு உண்டு, அவளுடைய புருவம் முதலிய உபமேய்ப்பொருள்க 
ளுக்கும் , வில்முதலிய உபமானப்பொருள்களுக்கும் என்பது தாற்பரியம் . 
" உன்னை . பான்னைக் கரியொத்தபோது மொவ்வார் " என்றதனோடு 
ஒப்பிட்டுக் கருத்து உணர்க. புருவத்துக்கு வில் - வளைவிலும் , கண்ணுக்கு 
வேல் - வேதனைவிளைக்குங் கூரியவடிவிலும் , பல்லுக்கு முத்து - வெள்ளிய 
ஒள்ளியவடிவிலும் , இதழுக்குப் பவழம் - செந்நிறத்திலும் ,உவமையென 
அறிக . வற்று - வன்மை யென்னும் பண்பினடியாப் - பிறந்த ஒன் றன்பாற் 
குறிப்புவினைமுற்று ; று - விகுதி . ஈற்று ஏகாரம் - தேற்றம் ; எதிர்மறையாகக் 
கொண்டு , நெல்புல்லையொக்கு மென்று சொல்வார் சொல்லினும் அது தகுதி 
யான மொழியாக வல்லதோ? அன்று என்று பொருளுரைப்பினும் அமையும் 
எப்பொழுதும் உபமேயப்பொருளினும் உபமானப்பொருள் சிறந்திருக்க 
வேண்டு மென்பது அலங்கார நூலார் துணிபு ; அதற்கு மாறாக நெல் புல்லை 
யொக்குமென்று இழிந்த பொருளை உவமையாக்கின் , அது எழுவாய் பய 
னிலை செயப்படுபொருள்களின் பொருத்தமாகிய வாக்கியத்தின் அமைதிக்கு 
ஒத்துவருமாயினும் பொருள் மைதிக்கு ஒவ்வாதவாறுபோலவே , வில் நுத 
லொக்கும் என்பது முதலியனவும் சொல்லொக்கும் பொருள் ஒவ்வாது. 
- கருத்து . நுதல் - நெற்றியுமாம் . ஆல் - ஆதலால் என்பதன் விகாரம். ( எச ) 
எரு . இந்திரன் சசியைப்பெற்றானிருமூன்றுவதனத்தோன் றன் 

றந்தையுமுமையைப் பெற்றான்றாமரைச்செங்கணானுஞ் 
செந்திருமகளைப் பெற்ஜன் சீதையைப் பெற்றாய் நீயும் 
மந்தரம்பார்க்கினன்மையவாக்கில்லையுனக்கேயையா . 


என்பது 


486 


தொகுத்தல் . 
என்ற சூர்ப்பணகையின் வா 

ஆரணியகாண்டம் 
( இ - ள் :) ஐயா - இயனே! இந்திரன் . - தேவேந்திரன் , சசியை - இந்தி 
ராணியை , பெற்றான் - ( தனக்கு உரியவளாக ) அடைந்தான் ; இரு மூன்று வத 
னத்தோன் தன் தந்தையும் - ஆறு முகங்களை யுடைய குமாரிக் கடவுளின்து 
தந்தையான சிவபிரானும் , உமையை - பார்வதியை ; பெற்றான் - ( தனக்கு 
உரியவளாக ) அடைந்தான் ; தாமரை செம் கணா 

கணானும் செந்தாமரைமலர் 
போலுஞ் சிவந்தகண்களை யுடையனான திருமாலும் , செம் திரு மகளை -செக் 
நிறமுடைய ( அல்லது அழகிய ) இலக்குமியை , பெற்றான் - ( தனக்கு உரிய 
வளாக ) 

க ) அடைந்தான் ; ( அவ்வாறே ), நீயும் - சீதையை - பெற்றாய் -உனக்கு 
உரியவளாக ) அடைந்தாய் ; அந்தரம் பார்க்கின் - ( அவர்களுக்கும் உனக் 
கும் ) வாசி நோக்குமிடத்து , அவர்க்கு நன்மை இல்லை - அவர்களுக்குமேன் 
மையில்லை : உனக்கே - உனக்கே (மேன்மை உள்ளது .); ( எ - று . ) 

நீ அவளைப்பெறுதல் நிச்சய மென்பாள் , பெற்றாய் என இறந்தகாலத் 
தாற்கூறினாள் ; துணிவுபற்றி வந்த காலவழுவமைதி . தவறாமற் பெறுவாயென் 
னுங் கருத்துப்பட வாழ்த்தாக இவ்வாறு கூறினாளுமாம் . இந்திராணி முதலி 
யோரினும் சீதைமிக்கசிறப்புடையவ ளாதலின் , அவர்களைப்பெற்ற இந்திரன் 
முதலியோரினும் இவளைப்பெற்ற நீ மேம்படுவா யென்பது கருத்து . சிறந்த 
இலக்கண முடைய மங்கையை உரிமையாகப் பெற்றவன் அதனாலான பாக் 
கியவிசேஷத்தால் சகல ஐசுவரியங்களையும் பெறுவனென்பது நூற்கொள்கை 
யாதலால் , நன்மை உனக்கே என்றாள் . 

உனக்கே என்றாள் . “ திருமகளிவளைச் சேர்ந்தான் 
தெண்டிரை யாடைவேலி, யிருநில மகட்குஞ் செம்பொ னேமிக்கு மிறை 

என்ற சிந்தாமணி இங்கு நோக்கத்தக்கது. மூவுலகத்திலும் பெறு 
ற்கரிய இவளை நீ பெற்றால் உனக்கே மேன்மை யென்பதாம் . அந்தரம் : 
, 


என்று பொருள் கொள்ள இடந்தந்து , இவனுக்குச் சீதையைப் பெற முயலு 
தலால் நேருந் தீங்குக்குச் சூசகமாகும் அமங்கலமொழியாக அவள்வாயில்வந்த 
தென்று கொள்ளுதல் , சம்பிரதாயம் . சீ - வடசொல் . இருமூன்று வதனம் 
பண்புத்தொகைப் பன்மொழித்தொடர். 

( எடு ) 
எசு . பாகத்திலொருவன்வைத்தான் பங்கயத் திருந்தபொன்னை 

யாகத்திலொருவன் வைத்தானந்தணனாவில் வைத்தான் 
மேகத்தின் மின்னை முன்னேவென்ற நுண்ணிடையைநீயு 
மாகத்தோள்வீரபெற்றாலெங்ஙனம்வைத்து வாழ்தி 

ள் . ) மா கம் தோள் வீர - பெரிய வானத்தை யளாவி ஓங்கியுள்ள 
தோள்களையுடைய வீரனே ஒருவன் பாகத்தில் வைத்தான் - ( திரிமூர்த்தி 
களுள் ) ஒருவன் சிவன் தன் மனைவியான் உமையைத் தனது) இடப்பக்கத் 
தில் வைத்துக்கொண்டான் . ஒருவன் - விஷ்ணு ); பங்கய இருந்த 
பொன்னை - செந்தாமரைமலரில் தங்குகிற இலக்குமியை, ஆகத்தில் 


னாகும் 


. 


* 


வை 


ளாகிகேனது 
. வீட்டில் வாழ்க வாழும் கிள்ளை போல் மொழியார்க்கு 

மார்சன்வதைப்படலம் 
தான் - (தன்து ) மார்பில் வைத்துக்கொண்டான் ; அந்தணன் - பிரமன் ) , 
நாவில் வைத்தான் - (தன் மனைவியான சாசுவதியைத் தன் து ) நாக்கில் வைத் 
துக்கொண்டுள்ளான் ; நீயும் - , மேகத்தின் மின்னை முன்னே வென்ற நுண் 
டையை மேகத்தில் தோன்றுகிற மின்னலை வென்றிட்ட நுண்ணிய 
இடையையுடைய சீதையை , பெற்றால் 

- ; எங்ஙனம் வைத்து வாழ்தி - என் 
விடத்தில் வைத்துக்கொண்டு வாழ்வாய் ? ( எ - று . ) 

அவள் தலைமேல் வைத்துக்கொள்ளத்தக்கவ ளென்பது, உட்கோள் . 
எங்ஙனம் வைத்து வாழ்தி என்பது, நீ எப்படி அவளை வைத்துக்கொண்டு 
வாழ்வாய் ? (வாழமாட்டாய் ) என்று . அஷ்டமாகப் பொருள் படும்படி அமைந் 
துள்ளதை அறிக. மேகத்தின் மின்னை முன்னேவென்ற நுண்ணிடை 
என்ற பெயரை அன்மொழித்தொகையாகக் கொள்ளுதலினும் அடையடுத்த 
சினையாகு பெயராகக் கொள்ளுதல் இலக்கண நடைக்குடுத்ததாம் . முன்னே 
என்றதன் குறிப்பால் , கரிய திருநிறமுடைய இராமபிரானைத் தழுவியுள்ள 
பொழுது இவள் காளமேகத்தைச் சார்ந்த மின்னல் போன்றுள்ளா ளென் 
பது தோன்றும் . மாகம் - மஹா கம் என்ற வடசொல்லின் திரிபு. இப்பட 
லத்தின் மூன்றாங் கவியில் “ பொற்றோள் விண்டலங்களும் வீங்கி " என்றத் 
னோடு மாகத்தோள் என்றதை ஒப்பிடுக . 

( எசு ) 
எஎ . பிள்ளை போற்பேச்சினாளைப்பெற்றபின் பிழைக்கலாற்றாய் 

கொள்ளை போகின் றசெல்வமவளுக்கே கொடுத்தியைய 
வள்ளலேயுனக்குநல்லேன் மற்று நின்மனையில்வாழுங் [ றே . 
கிள்ளை போன்மொழியார்க்கெல்லாங்கேடுசூழ்கின்றேனன் 

( இ - ள் . ) ஐய - ஐயனே ! வள்ளலே - வரையாது அருளுந் தன்மையை 
யுடையவனே ! பிள்ளை போல் பேச்சினாளை - இளங்குழந்தை போல மழலைச் 
சொல்லாக இனிது பேசும் பேச்சுக்களையுடைய சீதையை , பெற்ற பின் : 
அடைந்த பின்பு , பிழைக்கல் ஆற்றாய் - (அவள் இஷ்டத்துக்குத் ) தவறு செய்ய 
மாட்டாய் ; கொள்ளை போகின்ற செல்வம் - மிகவும் அதிகமாய்க் கிடக்கிற 
[ அல்லது பலராலுங் கொள்ளையடித்துக் கொண்டுபேர்கப்படுகிற ) ( உனது ) 
செல்வத்தை, அவளுக்கே கொடுத்தி - அவளுக்கே கொடுப்பாய் ; ( இங்ஙனம் 
நீ ஆகும்படி தூண்டுதலால் ) , உனக்கு நல்லேன் - உனக்கு ( நான் ) நல்லவ 

மற்று- , மின் மனையில் 
எல்லாம் 

பாலும் இன்மொழியை 
யுடைய மகளிர் [ மனைவிமார் ) யாவர்க்கும் , கேடு சூழ்கின்றேன். அன் 
தீங்கு செய்கின்றேனன்றோ ; ( எ - று .) 

இப்பொழுது உனது மனைவியர்பலராலும் கொள்ளை கொள்ளையாக அனு 
பவிக்கப்படுகிற செல்வங்களையெல்லாம் இனி நீ அவர்க்குக்கொடாமல் 
சீதைக்கே கொதித்துப் பயன் பெற்றதாக்கி ஆனந்தைைடயும்படி உன்னைத் 
தூண்டுதலால் , யான் உனக்கு நல்லது தேடுபவளாய் , உன்மனைவிமார்க்குத் 


, லகத் 
438 

ஆரணியகாண்டம் 
தீங்கு விளைக்கிறே னென்றனள் என்பதாம் ஆசைப்பட்டவர் யாவரும் தடை 
யின்றித் தாமே யெடுத்துக்கொள்ளும்படி கட்டளையிட்டுக் காவலின்றிய 
பொருட்சாலைகளைத் திறந்துவைத்திருத்தலின் பலராலும் கொள்ளை கொண்டு 
போகப்படுகிற செல்வமென்பது , கொள்ளை போகின்ற செல்வம் என்பதன் 
கருத்தாம் . இப்படிப்பட்ட வள்ளன் மையுடைமைபற்றியே , வள்ளலே யென் 
விளித்தாள் ; மேல் “ இராமனைத் தருதி யென்பால் என்று தான் ஒன்றை 
வேண்டுகிறாளா தலால் , அதன் பொருட்டு , வள்ளலே யென விளித்தாளுமாம் . 
அன்றியும் , சிறந்த பெண்மணியான சீதைக்குப் பயன்படாமல் பிறர்க்குப் 
பயன்படுஞ் செல்வமெல்லாம் கொள்ளை போகிற செல்வம்போல்வதே யென்ற 
கருத்தால் கொள்ளை போகின்ற செல்வம் என்று கூறினாளுமாம் . மனையில் 
வாழுங் கிள்ளை போல் மொழியார் எனவே , மனைவியரென்ற தாயிற்று ; அவர் 
களாவார் - மண்டோதரி முதலியோர், மற்று - வினைமாற்று . 

இக்கவியில், முதல்வாக்கியம் - சீதையைப்பெற்றபின் நீ பிழைக்கமாட் 
டாய் , இறந்தொழிவர் யென்றும் , இரண்டாவுது வாக்கியம் - பகைவராற் 
கொள்ளையடித்துக் கொண்டுபோகப்படுஞ் செல்வத்தை அவளுக்கே ஒப் 
பித்து விடுவாயென்றும் , இறுதிவாக்கியம் - உன்மனைவியர்க்கெல்லாம் யான் 
தீமை விளைவிப்பவளாகிறே னென்றும் அசுபமாகப்பொருள்படும்படி அமைந் 
துள்ளவாற்றை யுணர்க . 

பிள்ளை - இளமைப்பெயர் ; பிள்ளை போல் பேச்சினாள் - கிளிப்பிள்ளை 
யின் இன்சொற்போலும் சொல்லுடையாளென்றும் பொருள் கொள்ளலாம் . 
பேச்சு - பேசப்படுவது . செல்வம் - ( எவரிடத்தும் நிலைத்திராமல் நீங்கிச் ) 
செல்லுந் தன்மையது; இதில் , அம் - கருத்தாப் பொருள் விகுதி , வ எழுத் 
துப்பேறு. வள்ளல்- வண்மையுடையவன் ; பண்படியாப்பிறந்த பெயர் ; அல் 
பெயர்விகுதி . கிள்ளை - பெயர்த் திரிசொல் ; கேடு - கெடுதல் ; முதனிலை 
திரிந்த தொழிற் பெயர் . 

-- " ( எஎ ) 
எஅ . தேர்தந் தவல்குற்சீதைதேவர் தமுலகினிம்பர் 

வார்தந்த கொங்கையார் தம் வயிறு தந்தாளுமல்ல 
டார் தந்தகமலத்தாளை த்தருக்கினர்கடையச்சங்க 
நீர் தந்தததனைவெல்வானிலந்தந்து நிரம்பிற்றன்றே . 

தேர் தந்த அல்குல் சீதை " தேர்போன்ற அல்குலை 
அச்சீதை, தேவர்தம் உலகின் - தேவலோகத்திலும் , 
முள்ள , வார் தந்த கொங்கையார்தம் - கச்சிட்ட தனத்தையுடைய மகளிரது 
வயிறு - வயிற்றினால் , தந்தாளும் அல்லள் - பெறப்பட்டவளுமல்லள் ; (மற்று 
அவளது. தோற்றம் எங்ஙனமெனின் , - ) சங்கம் நீர்- சங்குபோல் வெண்ணிற 
முடைய பாற்கடலானது , தருக்கினர். கடைய - செருக்கையுடைய தேவாசுரர் 
கள் கடைந்ததால் , தார் " தந்த கமலத்தாளை மலர்ந்த செந்தாமரை மலரில் 
வாழ்கிறவளான் திருமகளை , தந்தது - கொடுத்த தன்றோ? அதனை வெல்வான் 


ள் .) 


சங் 


மாரீசன் 

வதைப்படலம் 


439. 


அப்பாற்கடலை வெல்லும் பொருட்டு , நிலம் - பூமி , தந்து நிரம்பிற்று - ( இச் 
சீதையை ) உண்டாக்கி நிறைவடைந்தது; ( எ று . ) - அன்றே - ஈற்றசை ; 
தேற்றமுமாம் . 

உலகத்துமகளிர்போலச் சீதை ஒரு பெண்ணின் வயிற்றினின்று பிறந்தவ 
ளல்லள்; பூமிதேவியிடத்தினின்று தானே தோன்றியவள் என்று சீதையின் 
அயோநிஜத்துவமாகிய மேன்மையை யெடுத்துக்கூறுவாள் , கடல் கடைந்த 
காலத்தில் அது மிக அழகிய திருமகளைத் தந்ததை நோக்கி , அதனை வெல் 
லும்பொருட்டு நிலம் திருவுக்குந் திருவாகிய செல்வியாகும் . இச்சீதையை 
உண்டாக்கித்தந்து மேன்மை பெற்றது என வருணனைவகையாற் கூறினாள் 
தற்குறிப்பேற்றவணி . .."தார் என்ற பூவின் பெயர் - இலக்கணையால் , மலர்ச்சி 
யாகிய அதன் தொழிலையுணர்த்திற்று . தார் தந்த கமலத்தாள் என்பதற்கு : 
மாலைதரப்பெற்ற திருமகளென்றும் , திருமாலுக்கு மணமாலையைச் சூட்டிய 
திருமகளென்றும் , பொருள் கொள்ளலாம் . “ வருணன் வைசயந்திமாலை வழங் 
கினன் , " அருவிலை முத்தின் கோவை யளித்தனள் வர்க்கின் செல்வி " , 
“ தேனமர் நீலமாலை செழுந்தளிர்க்கரத்தினேந்தி , வானவர் தொழுது வாழ்த்த 
வரன் தனை நோக்கினாளால் , அலங்கல் சூட்டியருமறை முதலிபோர்பின் 
என்ற பாகவதத்தால் , பாற்கடலில் திருமகள் தோன்றுகையில் அவளுக்குச் 
சமுத்திரராசன் ஒரு திவ்வியமாலையையும் சரசுவதி முத்துமாலையையும் , 
சமர்ப்பித்ததனையும் , அவள் நீலமாலையைத் திருமாலுக்குச் சூட்டியதையும் 
அறிக. 

முதலடியில் , தந்த - உவமவுருபு . சங்கரீர் -உவமத்தொகை; இனி, சங்கு 
களை , யுடைய நீரென்றும் , சங்கநிதியையுண்டாக்கிய நீரென்றும் பொருள், 
கொள்ளலாம் . வெல்வான் - வான் விகுதி காலங்காட்டும் எதிர்கால வினை . 
யெச்சம் . உம்மை - இழிவுசிறப்போடு எச்சப்பொருளது . 

( எ.அ 

) 
எசு . மீன்கொண்டோடும் வேலை மேகலையுலகமேத்தத் 

தேன்கொண்டோடுங்கூந்தற்சிற்றிடைச்சீதையென்னு 
மான் கொண்டூடாடு நீயுன்வாள்வலியுலகங்காண 

யான் கொண்டூடாடும் வண்ணமிராமனைத்தருதியென்பால் , 
---- (இககள் :) மீன் கொண்டு மீன்களை ( த் தன்னிடத்திலே) கொண்டு , 
ஊடாடும் - அலை வீசுகிற, வேலை - கடலையே , மேகலை - மேகலாபாணமாக 
வுடைய , உலகம் - நிலவுலகத்தவர்கள் , ஏத்த - புகழும்படி , --- தேன் கொண்டு. 
ஊடாடும் கூந்தல் - வண்டுகள் ( தமக்கு இடமாகக் கொண்டு பயிலப்பெற்ற 
கூந்தலையும் , சிறு இடை-சிறிய இடையையுமுடைய , சீதை என்னும் மான் , 
சீதையென்னும் பெண்ணை , நீ- , கொண்டு - ( மனைவியாகக் ) கொண்டு, 
ஊடாடும் ( அவ்ளுடன் கலந்து வாழ்வாய் ; உன் வாள் வலி உலகம் காண = 
உன்து ஆயுத 

பலத்தை உலகத்தார் . காணும்படி ; யான் கொண்டு ஊடாடும் 


; , நீ 

ஆரணிய காண்டம் 
வண்ணம் இராமனை என்பால் தருதி நான் துனையாகக்கொண்டு பழகும்படி 
இராமனை ( என்னிடம்) - கொடுத்திடு ; ( எ - று .) 

உனது வலிமையால் நீ சீதையையும் இரர்மனையும் கைவசப்படுத்திச் 
சீதையை உனக்கு உரியவளாக்கிக்கொண்டு இராமனை எனக்குஉரியவனாக்கு 
என வேண்டினாள் . இவள் அவனிடத்துக்கொண்ட வேட்கைமிகுதியை 
அவன் தன்னைப்பங்கப்படுத்தின பின்பும் ஒழியாமையால் , உடன் பிறந்தவன் 
முன்னிலையிற் சொல்வதும் தவிர்வதும் உணராது தன்மனத்தினுட்கிடந்த 
கருத்தைப் புலப்படுத்தி இங்ஙனங் கூறின ளென்க . பூமியைச் சூழ்ந்துள்ள 
கடலை , பூமியாகிய பெண் அணியும் இடையணி யென் றல் , மர்பு ; வட நூலா 
ரும் ‘ அப்திமேகலா - என்று பூமிக்கு ஒருபெயர் கூறுவர் . மான் - உவடி 

: 
வாகுபெயர் . ஏத்தக் கொண்டு என இயையும் . 
ஆ 0, தருவது விதியேயென்றாற்றவம்பெரிதுடையரேனும் 

வருவது வருநாளன் றிவந்துகைகூடவற்றோ 
வொருபதுமுகமுங்கண்ணு முருவமுமார்புந்தோள்க 
ளிருபதும் படைத்தசெல்வமெய்துவ தினிநீயேந்தாய் . 
இ - ள் . ) எந்தாய் - எனது ஐயனே ! தருவது - ( எவர்க்கும் எவற்றை 
யும் ) கொடுப்பது, விதியே - ஊழ்வினையே; என்றால் - ஆயினும் , பெரிது 
தவம் உடையர் எனும் - மிக்க தவமுடையராயிருந்தாலும் , ( அவர்களுக்கும் ) 
வருவது வரும் நாள் அன்றி வந்து கைகூட வற்றோ - வரவேண்டுவதொரு 
பொருள் வருவதற்குரிய காலத்திலே யல்லாமல் முன்புவந்து கைகூடவல் 
லதோ ? [ அன்று என்றபடி ) : ஒருபது முகமும் - பத்து முகங்களையும் , இரு 
பது கண்ணும் தோள்களும் - இருபதுகண்களையுக் தோள்களையும் , உருவ 
மும் - அழகிய உருவத்தையும் , மார்பும் , வலியமார்பையும் , படைத்த - ( 6 ) 
அடைந்ததனாலாகிய , செல்வம் -சிறப்பை , நீ எய்துவது நீ அடைவது . இனி 
இனிமேல் தான் ; ( எ - று . ) 

முற்பிறப்பிற்செய்த நல்வினையின் பயனால் நேர்தற்குரிய நன்மையும் , 
எத்துணைப்பெருமுயற்சி செய்தபோதிலும் , வருதற்குரியயகாலத்திலன்றி 
முந்தி வாராதாம் ; ஆதலின் , நீ மிக்க நல்லூழை யுடையனாய் ஒப்புயர்வற்ற 
வடிவமைதியோடும் கூடிப் பெருந்தவஞ்செய்தனையாயினும் உனது அவயவ 
சோபை வீண்படாதபடி உனக்கும் . பெருநன்மை நேர்வது இனிச்சீதை 
யைப்பெற்ற பின்பேயாம் என்று கூறினாள் . இதற்குமுன் பெற்ற இன்ப 
மெல்லாம் ஓரின்பமன்று ; சீதையைப் பெற்றபின் நீ அடையும் இன்பமே 
இன்பம் என்றது , பின்னிரண்ட்டியில் விளங்கும் . வரம்பில்லாத அழகுடைய 
சீதையின் நிலத்தை நுகர்தற்கு ஒருமுகம் - இருகண் இருதோள் போதர் 
வாதலின் , உனக்கு அமைந்துள்ள பத்து முகம் இருபதுக்கண் இருபது தோன் 
முதலியன அவளை நுகர்ந்தாலே பயன் பெற்றனவா மென்கள் எந்தாய் - 


பான் துணிந்தனென் - ( அச்செய்தியை) உனது முன்னிலையிற் சொன்ன 

- 

மாரீசன் வதைப்படலம் 
எந்தை யென்பதன் ஈறு திரிந்தவிளி, ஜ்யேஷ்டப்ரா தரமித்ருஸம் " ஆக 
லால் , தமையனைத் தந்தையாக விளித்தாள். சிறுகா பெருதா. முறை 
பிறழ்ந்துவாரா, வுறுகாலத்து ஊற்றாகா வர்மிடத்தே யாகும் ஆதவரல் , தரு 
வது விதியே யென்றால் தவம்பெரி துடையரேனும் வருவது வருநாளன்றி 
வந்துகைகூடவற்றோ ” என்றாள் . 

( அ 0 ) 
சூர்ப்பணகை இவளையெடுக்கையில் இது செய்யப்பட்டேன் என்றல் . 

அக . இன்னவடன்னையுன் பாலுய்ப்பெலென்றெடுக்கலுற்ற , வெ 
ன்னையவ்விராமன் றம்பியிடை புகுந் திலங்குவாளான் , முன்னைமூக் 
கரிந்து விட்டான் முடிந்ததென்வாழ்வு முன்னின் , சொன்னபினுயிரை 
நீப்பான் றுணிந்தனெனென்னச்சொன்னாள் . 
( இ - ள் . ) - இன்னவள் தன்னை - இத்தன்மையுடையவளான சீதையை , 
உன்பால் உய்ப்பல் என்று - உன்னிடத்திற் கொண்டு சேர்ப்பேனென்று 
கருதி , எடுக்கல் உற்ற - எடுக்கத்தொடங்கிய , என்னை - , அ இராமன் தம்பி .- 
அந்த இராமனுடைய தம்பியான லக்ஷ்மணன் , இடை புகுந்து - நடுவிலே 
வந்து அடுத்து , - இலங்கு வாளால் - விளங்குகிற வாட்படையால் , முன்னை - 
முதலில் , மூக்கு அரிந்து விட்டான் - ( எனது ) மூக்கை யறுத்துவிட்டான் ; 
( அதனை யறுத்தபொழுதே ), என் வாழ்வு முடிந்தது - எனது வாழ்க்கை 
முடிந்து போய்விட்டது; ( ஆயினும் ), நின்முன் சொன்னபின் உயிரை நீப் 
பின்பு என் உயிரை விடும்படி நிச்சயித்து இங்குவந்தேன் , என்ன - என்று 
சொன்னாள் -- , ( சூர்ப்பணகை); ( எ - று . ) 

இராவணனுக்குத் தன்னிடத்தில் துரபிப்பிராய முண்டாகாமல் நல்ல 
எண்ணமே - மிகு தற்பொருட்டும், அவர்களிடத்திற் கோபமுண்டாதற் 
பொருட்டும் , இங்ஙனம் பொய்யாகக் காரணங்கற்பித்துக்கூறினாள் . கீழ்க் கர 
னுடன் கூறுமிடத்தும் “ கண்டு நோக்கருங் காரிகையாடனைக், கொண்டுபோவ 
விலங்கையர்கோக் கெனா, விண்டுமேல்விழுந்தேனை வெகுண்டவர், துண்ட 
மாக்கினர் மூக்கெனச் சொல்லினாள் என் றமை காண்க . முன்னை மூக்கு 
என்பதற்கு - சிறந்தமூக் தென்றும் , முற்பட்டுத்தோன்று முறுப்பாகிய மூக் 
கென்றும் , முன்னின் என்பதற்கு - ஆலோசிக்குமிடத்து என்றும், என் 
வாழ்வும் முடிந்தது . என எடுத்து - மூக்கு அறுபட்டபோதே எனது வாழ்க் 

56 


442 


ஆரணியகாண்டம் 


கையும் அழிந்தது என்று உரைத்து , உன்னின் என்பதற்கு - உன்னிடத்தில் 
என்றும் உரைப்பாரு முளர் , நீப்பான் - பான் விகுதி காலங்காட்டும் எதிர் 
கால வினையெச்சம் , உய்ப்பல் , அல் - தன்மையொருமை விகுதி . ( அக ) 


அதுகேட்டு இராவணன் மிக்ககாமமடைதல் 
அஉ . கோபமுமறனுமானக்கொதிப்புமென்றினையவெல்லாம் 

பாபநின் றிடத்து நில்லாப்பெற்றிபோற்பற்றுவிட்ட 
தீபமொன்றொன்றையுற்றாலென்னலாஞ்செயலிற்புக்க 
தாபமுங்காமநோயுமாருயிர்கலந் தவன்றே . 

( இ - ள் .) எல்லாம் - ( நன்மைகள் ) யாவும் , பாபம் நின்ற இடத்து - தீவினை 
நிலைத்தஇடத்தில், நில்லா - நிலைப்படாத , பெற்றி போல் - தன்மை போல , 
கோபமும் மறனும் மானம் கொதிப்பும் - என்று இனைய - கோபமும் வீரமும் 
மானத்தாலாகிய மனக்கொதிப்பும் என்ற இவைகள் , பற்று விட்ட - ( காமம் 
மிக்க இராவணன்மனத்தில்) தொடர்பு ஒழிந்தன ( நிலைப்படாவாயின ) ; தீபம் 
ஒன்று ஒன்றை உற்றால் என்னல் ஆம் செயலின் - ஒரு தீபம் மற்றொரு 
தீபத்தை யடைந்தாற்போன் நதென்று சொல்லத்தக்க தன்மையாக , புக்க - 
வந்து புகுந்த , காமம் நோயும் - , தாபமும் - ( அதனாலாகிய ) தபிப்பும் , ஆர் 
உயிர்கலந்த - ( அவனுடைய ) அரியஉயிரிற் சேர்ந்திட்டன ; ( எ - று . ) 

சூர்ப்பணகை உறுப்பறுப்பட்ட செய்தியை யுணர்ந்தவுடன் அவனுக்கு 
உண்டான கோபம் வீரம் மனக்கொதிப்பு என்றவையாவும் , சூர்ப்பணகை 
சீதைவிஷயத்தில் உண்டாக்கிய காமநோய் புகுந்தமாத்திரத்தில் ஒழிந்திட் 
டன : ஒன்றினின்று ஒன்று பற்றிப் பின்பு இரண்டுமாய் எரிகிற தீபங்கள் 
- போல , காமமும் அதனாலான தாபமும் மிக்கு அவன்மனத்தோடு உயிரையும் 
வருத்தத்தொடங்கின என்பதாம் . வீரர்சமும் ரௌத்திராசமும் சிருங்கார 
ரசத்தினால் அடங்கிப்போன தன்மையை வெளியிட்டார் . காமம் - சிற்றின்ப 
விருப்பம் ; அதனை நேர் யென்றார் , வேதனைவிளைத்தலால் , கோபம் , பாபம் , 
தீபம் , தாபம் , காமம் - வடசொற்கள் . இனைய - பெயர் . இனைய வெல்லாம் 
என்று எடுத்து , இவையாவும் என்று உரைத்து , பாபம் நின்றிடத்து நில்லாப் 
பெற்றிபோல் என்பதற்கு - தீவினை நிலைத்த இடத்தில் நிலைகொள்ளாத செல் 
வம் போலவென்று உரைப்பாரு முளர்; பெற்றி - பெறு , மாநம் -வடசொல் ; 
மானமாவது. எப்பொழுதும் தம்நிலையினின்று தாழாமையும் , ஊழ்வினையால் 


மாரீசன் வதைப்படலம் 


443 


. 
மாம் : அப்பொழுதே, யெனினுமாம் . 

( அட ) 
இதுமுதல் எண்பத்தைந்துகவிகள்- இராவணனது காமவேதனையைக் கூறும் . 
அக . கரனையுமறந்தான்றங்கைமூக்கினைக்கடிந்து நின்றா 

னுரனையுமறந்தானுற்றபழியையுமறந்தான் வெற்றி 
யானையுங்கொண்ட்காமனம்பினான் முன்னைப்பெற்ற 
வரனையுமறந்தான் கேட்டமங்கையைமறந்திலாதான் . 

( இ -ள் . ) ( அப்பொழுது இராவணன் ) , கேட்ட மங்கையை மறந்திலாதான் . 
( சூர்ப்பணகை சொல்லத் தான் ) கேட்டுணர்ந்த சீதையாகிய பெண்ணை மாத்தி 
ரமே மறவா தவனாய் , கரனையும் மறந்தான் - ( தம்பியாகிய ) கான் இறந்து 
போனதையும்மறந்திட்டான் ; தங்கை மூக்கினை கடிந்து நின்றான் உானையும் 
மறந்தான் - தங்கையினது மூக்கை யறுத்து நின்ற வீரனுடைய வலிமையையும் 
மறந்துவிட்டான் ; உற்ற பழியையும் மறந்தான் - ( அதனால் தனக்கு ) சேர்ந்த 
பழிப்பையும் மறந்தொழிந்தான் ; அரனையும் வெற்றி கொண்ட காமன் அம்பி 
னால் - சிவபிரானையுஞ் சயித்த " மன்மதனது பாணத்தால் , முன்னை பெற்ற 
வானையும் மறந்தான் - முன்பு தான் பெற்றுள்ள சிறந்தவரபலத்தையும் 
மறந்துபோனான் ; (எ - று . ) : 

காமனம்பினால் மறந்தா னென்று இயையும் . காமத்தால் சீதையாகிய ஒரு 
பொருளையொழிய மற்றவையனைத்தையும் - மறந்தன னென்பதாம் . மன்மதன் 
சிவபிரானது தவத்துக்கு இடையூறு செய்யத்தொடங்கி அப்பிரானால் எரிக்கப் 
பட்டபோதிலும் , அப்பெருமான் பார்வதியை மணஞ்செய்யும்படியும் , மற் 
றும் அவளைத் தனதுஉடம்பில் ஒருபகு தியிலே இடங்கொடுத்து வைத்திடும் 
படியும் செய்தமை பற்றி , வெற்றி யானையுங் கொண்ட காமன் என்றார் . - அவ 
னுடைய அம்பு - தாமரைமலர் , மாமலர் , அசோகமலர், முல்லைமலர் , நீலமலர் 
என்பன. இவற்றின் குணம் - முறையே சிந்தை , நிறவேறுபாடு , வெறுப்பு , 
படுக்கை , மரண வேதனை என்பவற்றை விளைத்தலாம் . அரனையும் என்ற 
உம்மை - அப்பிரானது யோகமகிமையை உணர்த்தி உயர்வுசிறப்பாம் . முன் 
னைப்பெற்ற வானையும் மறந்தான் என்பதற்கு - முன்பு தான் பெற்ற சர்பத்தை 
யும் மறந்தானென்று உரைப்பாரு முளர் ; வேதவதியும் அரம்பையும் முதலிய 
சிலர் இராவணனை இனி நீ ஒருத்தியை வலியக்கற்பழிக்கத்தொடங்கின் அழிக் 


444 


ஆரணிய காண்டம் 


திடுவாய் என்று சமித்துள்ளாராதலால் , அதனையும் மறந்து சீதையை வலி 
மக் கைக்கொள்ளக்கரு தின னென்றவாறு . உரன் , வரன் - போலி : சேட்ட 
மங்கை - கேட்கப்பட்ட மங்கை ; செய்வினை செயப்பாட்டுவினைப்பொருளது . 
அச . சிற்றிடைச்சீதையென்னுநாமமுஞ்சிந்தைதானு 

முற்றிரண்டொன்றாய்நின்றாலொன்றொழித்தொன்றையுன்ன 
மற்றொருமனமுமுண்டோமறக்கலாம்வழிமற்றியாதோ 
கற்றனர்ஞானமின்றேற்காமத்தைக்கடக்கலாமோ . 

சாள். ) சிறு இடை சீதை என்னும் நாமமும் சிறிய இடையை 
யுடைய சீதை யென்கிற பெயரும் , சிந்தைதானும் - ( இவனது ) மனமும் , இ 
ண்டு -- ( ஆகிய ) இரண்டுபொருள்களும் , ஒன்று ஆய் உற்று நின்றால் - ஒன்றாய்ப் 
பொருத்தியிருந்தால் , ஒன்று ஒழித்து ஒன்றை உன்ன - ( அவற்றுள் ஒன்றாகிய 
சீதையை நீக்கி மற்றொரு பொருளை நினைப்பதற்கு , மற்று ஒரு மனமும் உண் 
போக வேறொருமனமும் உள்ளதோ ? ( இல்லை யென்றபடி ) ; (ஆதலால் ), மறக் 
கல் ஆம் வழி மற்று யாதோ - ( அவளை ) மறக்கத்தக்க வழி வேறு எதுவோ ? 
( எதுவுமில்லை யென்றபடி ); கற்றனர் - படித்தவர்களுக்கும், ஞானம் , இன்று 
எல் - தத்துவஞான மில்லையானால், காமத்தை சடக்கல் ஆமோ - ( அவர்களால் ) - 
காமத்தை வெல்லமுடியுமோ ? [ முடியா- தென்றபடி ); ( எ - று ...) 

உள்ளது . ஒருமனம் ; அதுவோ சீதைபெயரோடு ஒற்றுமையடைந்து விட் . 
து , இப்படி அது லயப்பட்டிருக்கையில் வேறு பொருளை நினைக்க வேறுமனம் 
இல்லை யாதலால் , அவன் சீதையையொழிய மற்றையெல்லாவற்றையும் மறக் 
கும்படி யாயிற்று . சீதையைத் தான் மறந்து விடலாகாதோ வெனின் , 
வளவுகற்றவர்க்கும் தத்துவஞான மில்லையாயின் காமத்தை வெல்ல முடியாதா" . 
தலால் , அவன் மிகவுங்கற்றவனாயினும் மெய்யுணர்வு இலனாதலால் , அவளை 
மறக்கமாட்டாதவனாயினான் என்பது , கருத்து . ஈற்றடி - பொதுப்பொருளாய் 
நின்று , இராவணன் சீதையை மறந்திடாமையாகிய சிறப்புப்பொருளை "நன்கு 
விளக்கு தலால் , வேற்றுப்பொருள் வைப்பணி . நாமம் ; ஜ்ஞாநம் - வட சொற் 

ஞானமாவது - முத்திநிலையையும் , மற்றைப்பிர்பஞ்சநிலைகளையும் -- சந் , 
தேசுலிபரீ தங்களின்றி உள்ளபடியறிதல் . இப்பாட்டின் ஈற்றடியை, பால 
காண்டத்தில் பெண்கள் பால் வைத்த நேயம் பிழைப்பரோ சிறியோர் பெற் 
றான் என்றதனோடு ஒப்பிடுக. 


எவ 


கள் . 


( அக .) 


-445 


. - . 

மாரீசன் வதைப்படலம் 
அரு. மயிலுடைச்சாயலாளைவஞ்சியாமுன்னநீண்ட 

வெயிலுடையிலங்கை நா தனிதயமாஞ்சிறையில்வைத்தா 
னயிலுடையாக்கனுள்ளமவ்வழிமெல்லமெல்ல 
வெயிலுடைநாளிலுற்ற வெண்ணெய்போல்வெதும்பிற்றன்றே. 
( இ - ள் . ) மயில் உடை சாயலாளை மயிலின் சாயல்போன்ற சாயலு 
டைய சீதையை , நீண்ட எயில் உடை இலங்கை நாதன் . உயர்ந்தமதிற்காவலை 
யுடைய இலங்கைக்குத் தலைவனான இராவணன் , வஞ்சியா முன்னம் - வஞ் 
சித்துக் கவர்ந்துபோதற்கு முன்னமே, இதயம் ஆம் சிறையில் வைத்தான் 
தனது மனமாகிய சிறைச்சாலையினிடத்தே அடக்கிவைத்தான் ; ( அதனால் ) , 
அயில் உடை அரக்கன் உள்ளம் - வேற்படையையுடைய இராவணனது மனம் , 
அவழி - அப்பொழுது ( அல்லது அவ்விடத்து ], வெயில் உடை நாளில் உற்ற 
வெண்ணெய் போல் - வெயிலையுடையபொழுதிற் பொருந்திய வெண்ணெய் 
போல , மெல்ல மெல்ல வெதும்பிற்று - படிப்படியாய் வெப்பங்கொண்டு உரு 
கிற்று; ( எ - ஐ . ) - அன்றே - ஈற்றசை . 

வஞ்சிய முன்னம் - வஞ்சித்து எடுத்துச்சென்று இலங்கையில் அசோக 
வனத்திற் சிறைவைத்தற்கு முந்தியே என்றபடி , இதயமாஞ் சிறையில் 
வைத்தான் - தன் மனத்தில் நீங்காமற் கொண்டான் என்றபடி . வெயிலுடை 
நாளி லுற்ற வெண்ணெய் நல்லவெயிலில் வைக்கப்பட்ட வெண்ணெய் என்ற 

வெண்ணெய் - உருக்காநெய் . “ சாயல் மென்மை ” என்ற தொல்காப்பி 
யத்தால் , சாயலென்பது - மென்மைப்பொருளை யுணர்த்துவதோர் உரிச்சொல் 
என்றும் , அது ஐம்பொறியால் நுகரப்படும் ஐவகைமென்மைக்கும் பொதுவா 
மென்றும் உணர்க மயிலுடைச்சாயலாள் என்றவிடத்து , சாயல் - ஒளியாற் 
காரணக்குறி; வெம்மை யென்னும் பகுதி , வெய் எனவிகாரப்பட்டது ; இல் - 
பெயர்விகுதி . 


படி . 


( அடு ) 


அசு . விதியதுவலியினானுமேலுளவிளைவினானும் 

பதியுறுகேடுவந்து குறுகியபயத்தினானுங் 
கதியுறுபொறியின வெய்யகாமநோய்கல்வி நோக்கா 
மதியிலிமறையச் செய்ததீமை போல்வளர்ந்ததன்றே . 


446 

ஆரணிய காண்டம் 
( இ - ள் . ) விதியது வலியினானும் - ஊழ்வினையினுடைய வலிமையாலும் , 
மேல் உள விளைவினானும் - இனிமேல் நடக்கவேண்டிய காரியங்களாலும் , 
பதி உறு கேடு வந்து குறுகிய பயத்தினானும் - அவ்விலங்கைக் காம் அடைய 
வேண்டிய தீமை வந்துசமீபித்துள்ள தன் பயனாலும் , - வெய்ய காமம் நோய் - 
கொடியகாமநோயானது , கல்வி நோக்கா மதியிலி மறைய செய்த தீமைபோல் 
வித்தையை உணராத அறிவிலா னொருவன் பிறர்காணாதிருக்குமாறு மறை 
வாகச் செய்த பொல்லாங்கு போல , கதி உறு பொறியின் - (புலன் நுகர்தலில் ) 
வேகம்பெருந்திய ( இராவணனுடைய ) இந்திரியங்களிலே , வளர்ந்தது - வளர்க் 
திட்டது ; ( எ - று . ) - அன்றே - ஈற்றசை . 

கல்விஞானமில்லாத பேதை தீவினையை மறைவாகச் செய்தாலும் அது 
மறைபடாமல் தெய்வத்தால் அறியப்பட்டுப் புலனாய் விடுதல்போல , இராவண 
னது காமநோய் முதலில் மனத்தில் நிலைத்த தாயினும் பின்பு பஞ்ச இந்திரியங் 
களிலும் பாவி வெளிப்படலாயிற்று என்பது , பின்னிரண்டடியின் கருத்து . 
இப்படி அவனுக்குக் கொடியகாமம் வளர்ந்ததற்குக் காரணத்தை , முன்னிரண் 
டடியால் விளக்கினார் . விதி - இருவினைப்பயன் செய்தஉயிரையே சென்று 
அடையும் நியதி . ஊழிற் பெருவலி யாவுள மற்றொன்று , சூழினுந்தான் முந் 
துறும் என்றதனால் , ஊழின் தவறாதவலிமையை யறிக . மேலுளவிளைவ . 
தேவர்களுடைய பிரார்த்தனையின் படியும் , எம்பெருமானுடைய சங்கற்பத்தின் 
படியும் , வேதவதியின் சாபத்தின் படியும் , அநரண்யனது சாபத்தின்படியும் 
சீதையைக்கவர்ந்ததன் நிமித்தம் -- இராவணன் இராமனால் அழியவேண்டி 

பதியுறு கேடு வந்து குறுகிய பயம் கந்தியினது சாபத்தின் படி 
வானரரால் இலங்கையழிய வேண்டியமை . கதியுறுபொறியின் என்பதற்கு 
வேகம் பொருந்திய யந்திரம் போல என்று உரைப்பாரு முளர் . கல்விகற்று 
அதன் அறிவால் விதிவிலக்குகளை நோக்குத லில்லாதவனே தீவினைசெய்தல் 
பெரும்பான்மையென்பது பட , கல்விநோக்கா மதியிலி மறையச்செய்த தீமை 
என்றார் . 

( அசு ) 


* 


யமை . 


அஎ . பொன்மயமான நங்கைமனம்புகப்புன்மைபூண்ட 
தன்மை 

மையோவரக்கன்றன்னையயர்த்ததோர்தகைமையாலோ 
மன்மதன்வாளிதூவிநலிவதோர்வலத்தனானான் 
வன்மையைமாற்றுமாற்றல்காமத்தேவதிந்ததன்றே . 


மாரீசன் வதைப்படலம் 

-447 
( இ - ள் .) பொன் மயம் ஆன சக்கை - (மிக்கவொளியால் ) பொன்மயமான 
வள்போலுள்ள சீதை , மனம் புக - தன்மனத்திலே புகுந்ததனால் , புன்மை 
பூண்ட தன்மையோ ( அவ்விபாவணன் தான் ) சிறுமையடைந்திட்டதனாலோ ? 
( அன்றி ) , அரக்கன் - அவ்விராவணன் , தன்னை அயர்த்தது ஓர் தகைமையாலோ 
தன்னைத் தான் . மறந்ததொரு - தன்மையினாலோ, மன்மதன் வாளி தூவி 
நலிவது ஓர் வலத்தன் ஆனான் - மன்மதன் அம்புகளை மேலெய்து ( அவ்விரா 
வணனை ) வருத்தத்தக்க வல்லமையுடையவனாயினான் ; வன்மையைமாற்றும் 
ஆற்றல் - எல்லாவல்லமையையும் நீக்கிவிடும்படியான திறமை, காமத்தே வதிக் 
தது அன்றே - காமத்தினிடத்திலே பொருந்தியதன்றோ? ( எ - " று . ) 


- 


பலவகை வலிமைகளையும் மிகுதியாகப் பெற்றுள்ள இராவணனை மன் 
மதன் எளிய . மலாம்புகளால் நலியுத் திறத்தவ னான தற்கும் , எல்லாத்தேவர்க 
ளும் இராவணனால் அச்சுறுத்தப்பட்டு ஒடுங்கிக்கிடக்கையில் காமதேவன் 
அவனை வருத்து பவனான தற்கும் காரணங் கூகூறுபவராய் , 

பொன் மயமான 
மங்கையை விரும்பியகாரணத்தால் அவன் சிறுமைப்பட்ட தனாலோ , அவளை 
யே நினைத்தலால் அவன் தன்னை மறந்திட்ட தனாலேர் , மன்மதன் அவனை 
வருத்தினஎன் என்றார் . இராவணன் இங்ஙனம் வலியொடுங்கினா னென்ற சிறப் 
புப்பொருளை உலகத்தில் எத்திறத்தோருடைய எத்துணைவலிமையையும் அழிக்கத் 
தக்க சக்தி காமத்தினிடத்திலே குடிகொண்டதன்றோ என்ற பொதுப் 
பொருள் கொண்டு விளக்கியதனால் , வேற்றுப்பொருள்வைப்பணி . 


( அஎ ) 


உடனே இராவணன் சபையைவிட்டுத் தன்மனையினுள்ளே செல்லுதல் . 


எழுந்தனனிருக்கைநின்றாண்டேழுலகத்துளோரு 
மொழிந்தனராசியோசைமுழங்கினசங்கமெங்கும் 
பொழிந்தன பூவின்மாரி போயினர்புறத்தோரெல்லா 
மழிந்தழிசிந்தையோடுமாடகக்கோயில்புக்கான் . 


( இ - ள் . ) ஆண்டு - அப்பொழுது, இருக்கைநின்று எழுந்தனன் -( இராவ 
ணன் . தான் வீற்றிருந்த) சிங்காசனத்தைவிட்டு எழுந்திருந்தான் ; ( அப்பொழுது ), 
ஏழ் உலகத்து உளோரும் - ஏழுலோகங்களிலுள்ளவர்களும் , ஆசிமொழிந்தனர் 
வாழ்த்துக் கூறினார்கள் ; சங்கம் - சங்கவாத்தியங்கள் , எங்கும் - எவ்விடத்திலும் , 
ஓசை முழங்கின - பேரொலியுண்டாக ஒலித்தன ; பூவின் மாரி புஷ்பவரு 
ஷங்கள் , பொழிந்தன - ( அவன்மேற் ) சொரிந்தன ; புறத்தோர் எல்லாம் - பக் 
கங்களிலுள்ளார் யாவரும் , போயினர் - விலகிச்சென்றார்கள் ; ( இராவணனும் ), 
அழிந்து அழி சிந்தையோடும் - மேல்மேலழிகிற மனத்துடனே , ஆடகம் கோயில் 
புக்கான் - பொன்மயமான ( தனது ) மாளிகையினுட் புகுந்தான் ; ( எ - று. ) 


ஆரணியகாண்டம் 


பல அர்சர்கள் முதலி யோர் கூடியுள்ள சபையிலே தனது. காமநோய் 
வெளிப்படுதல் தனது. இறைமைக்குணங்களுக்கு இழுக்கா மென்று கருதுத் 
லாலும் , இக்காமநோயைத் தணித்தற்கும் , சீதையைப் பெறுதற்குஞ் செய்ய 
வேண்டிய முயற்சியைக் குறித்துத் தனியே ஆலோசித்தற்காகவும் , உடனே 
சபையை நீங்கித் தான் மாளிகை சென்று சேர்ந்தா னென்க , 


ஆடகம் 


புறத்தோரெல்லாம் போயினர் என்பதற்கு - வெளியிலிருந்து வந்தவமெல் 
லோரும் தந்தமிடத்துக்குச் சென்றார்களென்றும் உரைக்கலாம் . எல்லாம் என் 
பது -இருதிணைக்கும் பொது . அழிந்திழிசிந்தை என்றும் பாடமுண்டு . 
ஹாடகம் என்ற வடசொல்லின் திரிபு ; இது , நால்வகைப்பொன்களி லொன்று ; 
மற்றவை - கிளிச்சிறை , ஜாதரூபம் , ஜும் பூததம் என்பன . கோயில் என்ற 
பெயர் கோ + இல் எனப்பிரிந்து , சிறந்த இடமென்றும் , அரசனது இடமென் 
-றும் பொருள் படும் ; கோவில் எனப் பொதுவிதியால் வகரம்பெற்று வாற்பாலது 
கோயில் என கரம் பெற்றுவருதல் இலக்கணப்போலி . 


இனி இராவணனது காமநோய்முதிர்ச்சி . 


அகூ . பூவினால் வேய்ந்து செய்தபொங்குபேரமளிகொங்கைத் 

தேவிமார்குழுவுநீங்கச்சேர்ந்தனன் சேர்தலோடு 
நாவிநாறோதிநவ்விநயனமுங்குயமும்புக்குப் 
பாவியாக்கொடுத்தவெம்மைபயப்பயப்பாந்ததன்றே . 


இ - ள் . ) (தனது மாளிகைக்குச் சென்றவுடன் இராவணன்) , கொங்கை 
தேவிமார் குழுவும் நீங்க ( பருத்த) தனங்களையுடைய தன் மனைவிமாரது 
கூட்டம் தன்னைச்சேர் த லில்லா தபடி , ( தனியே ) , பூவினால் வேய்ந்து செய்த 
பொங்கு பேர்- அமளி - மலர்களர்லமைத்துச்செய்யப்பட்ட விளங்குகிற பெரிய 
படுக்கையை , சேர்ந்தனன் - சேர்ந்தான் ; சேர்தலோடும் - ( அங்ஙனம் ) சேர்ந்த 
வுடனே , நாவி நாறு ஓதி நவ்வி - கஸ்தூரிப்புழுகு வாசனை வீசப்பெற்ற கூந்தலை 
யுடைய மான்பேடு போன்ற சீதையின் , நயனமும் - கண்களும் , குயமும் 
தனங்களும் , பாவியா - ( அவனால் ) இடைவிடாது 

( அவனால் ) இடைவிடாது நினைக்கப்பட்டு , புக்கு - 
- ( அவன் மனத்தினுட் ) புகுந்து , கொடுத்த ( அவனுக்குத்) தந்த , வெம்மை: 
தாபமானது , பய பய பாந்தது - வாவா அதிகப்பட்டது ; ( எ - று . ) 

தனது காமதாபம் பிறர்க்குப் புலனாகக்கூடா தென்ற நோக்கத்தோடு 
இராவணன் சென்றபொழுது, வழக்கப்படி தன்னைத்தொடர்ந்து வந்த தன் 
மனைவியர்களையெல்லாம் தான் சீதையினிடத்துப் புதிதாகக்கொண்ட மோகத் 
தின் மிகுதியால் உபேக்ஷித்து அவர்களை உடன் வாவேண்டா மென்று விலக்கி 


மாரீசன் 

வதைப்படலம் 
அவர்கள் சேர்க்கையொழிந்து தனியே தாபந்தீர்தற்பொருட்டு மலர்களைப் 
பரப்பி படுக்கியமைக்கப்பட்ட படுக்கையைச் சேர்ந்தான் ; அங்ஙனம் தனி 
மைப்பட்டவுடன் இயல்பாகக் காமதாபம் விஞ்சிய வகையைப் பின்னிரண் 
டடிகளில் விளக்குகிறார் ; இவன் தனிப்பட்டவுடன் சீதையின் கண்களையும் 
தனங்களையும் இடைவிடாது சிந்திக்கச்சிந்திக்க அவை - இவன்மனத்தி 
லூன்றித் தாபத்தை விளைத்து அதனை வரவர மிகுவித்தன வென்க . குழுவு , 

சாரியை , நவ்வி - உவமவாகுபெயர் . நயனம் , குயம் - நயநம் , குசம் 
என்ற வடசொற்களின் திரிபு . பாவியா - பாவ மென்னும் வடமொழியடி 
யாகப் பிறந்த இறந்தகால் வினையெச்சம் ; செய்வினை செயப்பாட்டுவினைப் 
பொருளில் வந்தது . பயப்பய - பையப்பைய என்பதன் போலி ; இக்குறிப்பு 
வினையெச்சவடுக்கு - மெல்லமெல்ல் எனப் பொருள்படும் . பைய - மந்த 
மென்னும் பொரு ளுணர்த்தும் பையென்பத னடியாப் பிறந்தது . பாவி 
யா கொடுத்த என்று பாடமோதி , தீச்செயலுடையவளான -- சூர்ப்பண 
கையினால் மூட்டப்பட்ட என்று உரைப்பாரு முளர் . நாவிநாறோதி என் 
பதைச் சீதைக்கு அன்மொழித்தொகையாக்கி , நவ்விநயனம் மான்விழி 
போன்ற விழி யென்றலு மொன்று : தேவி - ஈயீறு இகரமான வடசொல் . () 


பேறு . 


கூ 0 . நூக்கலாகலா தகாதனூறு நூறுகோடியாப் 

பூக்கவாசவாடைவீசுசீதநீர்பெர்திந்தமென் 
சேக்கைவீகரிந்துதிக்கயங்களெட்டைவென்றதோ 
ளாக்கைதீயவுள்ளநையவாவிவேவதாயினான் . 
இ - ள் . ) நூக்கல் ஆகலாத - தள்ளிவிலக்க முடியாத , காதல் - காம 
வாசையானது , நூறு நூறு கோடி ஆ பூக்க - மிகப்பலமடங்காக வளர , 
( அதனால் ) , வாசம் வாடை வீசு சீதம் நீர் பொதிந்த மெல் சேக்கை வீ - 
நறுமணமுடைய இளங்காற்றால் வீசப்பட்ட குளிர்ந்தபனிநீர் பொருந்தப் 
பெற்ற மெல்லிய படுக்கையாக அமைந்துள்ள மலர்கள் , கரிந்து - கருகி , 
திக் கயங்கள் எட்டை வென்ற தோள் ஆக்கை தீய - எட்டுத்திக்கியானை 
களையுஞ்சயித்த தோள்களையுடைய தனதுதேகம் தீந்துபோகவும் , உள்ளம் 
நைய - மனம் அழுங்கவும் , ஆவி வேவது ஆயினான் - ( இராவணன் தனது ) 
உயிரும் தவிக்கும்படியானான்; ( எ - று . ) 

நூக்கலாகலாத என்ற அடைமொழி , காமத்தினது விலக்குதற்கரிய - 
இயல்பை விளக்கும் . நூறு நூறுகோடி என்றது , அளவிறந்தமையைக் 
குறித்தது .. ஆ - ஆக என்பதன் விகாரம் , இராவணனுக்கு அஞ்சி வாயுதே 
வன் மந்தகதியாக வந்து அவனுக்கு உபசாரமாக அவனது மலர்ப்படுக்கை 
யின்மேல் குளிர்ந்த பனிநீரைத் தெளிக்கிற தன்மை , வாசவாடைவீசு 
சீதநீர்பொதிந்த மென்சேக்கை என்றதனால் வெளியாம் ; அப்படி செயற் 
கைக்குளிர்ச்சிபெற்று இயற்கையிலும் தேனினாற் குளிர்ந்துள்ள மலர்களும் 
அவனுடம்பு பட்டமாத்திரத்தில் அதன் கரமதாபத்தாற்கருகின என்க , 

57 


ஆரணியகாண்டம் . 


சீதம் ; திக்கஜம் - வடசொற்கள் . தோள் ஆக்கை என்பதற்கு - தோளும் 
மற்றவுடம்பும் , என்று பொருள் கொள்வர் . ஆக்கை - காரணக்குறி . வட 
--திசைக்காற்றை யுணர்த்தும் வாடையென்ற சிறப்புப்பெயர் - இங்கே 
பொதுப்பெயர் த்தன்மைப்பட்டுக் காற்றுமாத்திரத்தை யுணர்த்திற் றென்க ; 
இனி , வாடை யென்பது - வடக்கிற்செல்வதெனத் தென்றலுக்கு ஒரு 
ஏதுப்பெயருபாம் , 

இது முதல் ஆறுகவிகள் - பெரும்பாலும் ஈற்றுச்சீரொன்று விளச் 
சீரும் , மற்றையாறும் மாச்சீர்களுமாகிய கழிநெடிலடி - நான்குகொண்ட 
எழசீராசிரிய விருத்தங்கள் ; இப்படிப்பட்டவற்றைச் சந்தவிருத்தமென் 
பது சந்தப்போலியா யிருத்தல் மாத்திரத்தைக்கொண்டேயென அறிக . 
குழிப்புக்கு ஒத்துவருவனவே , சந்தவிருத்தமென்றற்குப் பொருத்தமுடை 
யன . இனி , இவற்றை, முதலா றுசீர்களையும் மூன்று பெருஞ்சீர்களாகப் 
பிரித்துக் கலிவிருத்தமென்னவேண்டுமென்பது , ஒருசாரார் கொள்கை . 

பாலகாண்டத்தில் கார்முகப்படலத்தில் பிராட்டியின் காமவேதனை 
யை வருணித்தவிடத்தும் , நைடதத்தில் கைக்கிளைப்படலத்தில் தமயந்தி 
யின் காமவேதனையை வருணித்தவிடத்தும் இவ்வகைவிருத்தமே உபயோ 
கிக்கப்பட்டுள்ளமை ஊன்றியுணர்தற்பாலது . 

( க 0 ) 
கூச , தாதுகொண்டசீதமேவு சந்துசந்தமென் றளிர்ப் 

போதுகொண்டடுத்தபோதுபொங்கு தீமருந்தினால் 
வே துகொண்டதென்னமேனிவெந்துவெந்துவிம்முதீ 
யூதுவன் றுருத்திபோ லுயிர்த்துயிர்த்துயங்கினான் , 
( இ - ள் .) சீதம் மேவு - குளிர்ச்சி பொருந்திய , சந்து - சந்தனத்தை 
யும் , சந்தம் மெல் தளிர் - அழகிய மென்மையான இளந்தளிர்களையும் , 
தாது கொண்ட போது - மகரந்தப்பொடிகளைக் கொண்ட புஷ்பங்களை 
யம் , கொண்டு - எடுத்துக்கொண்டு , அடுத்த போது - ( அகப்பரிவாரமக 
ளிர் சைத்தியோபசாரஞ் செய்தற்குச் ) சமீபித்தபொழுது , (இராவணன் ) , 
பொங்கு தீ மருந்தினால் வேதுகொண்டது என்ன - மிகுகிற நெருப்பாகிய 
மருந்தைக்கொண்டு வேது பிடித்தாற் போல , மேனி வெந்து வெந்து - 
உடம்பு மிகவும் தாபமடையப்பெற்று , விம்மு தீ ஊது வல் துருத்தி 
போல் எழுந்து சொலிக்குந் தன்மையதான நெருப்பை யூதுகிற வலிய 
துருத்தி போல , உயிர்த்து உயிர்த்து - உஷ்ணமாக மேன்மேற் பெருமூச்சு 
விட்டு , உயங்கினான் - வருந்தினான் ; ( எ - று . ) 
- - இயல்பில் குளிர்ச்சி தரும் பொருள்கள் யாவும் காமநோயுற்றார்க்கு 
அத்தாபத்தை யடக்கமாட்டாமையோடு அதனை மிகுவிக்குந்தன்மையனவு 
மாகுதலால் , சீதளோ பசார்மாக எடுத்த சந்தனம் முதலியவற்றால் வேது 
கொண்டாற்போல அதிகதாபமுற்றனன் என்றார் . சிலநோய்கள் நீங்கு தற் 
பொருட்டு, அனலைக்கொண்டு வேதுபிடிப்பது வைத்திய முறைகளு ளொன் 
முதலால் , பொங்கு தீ மருந்து என்றார் , வேது - வெய்து ; வெம்மையென் 


என்று அஞ்சாமல் அபேக்ஷை செலுத்தி என்றும், தீங்கு நேர்வதோ 
மாரீசனவதைப்படலம் 

45 
லும் பண்படியாப் பிறந்த ஒன்றன்பாற் குறிப்புவினையாலணையும் பெயர் : 
வெந்து வெந்து , உயிர்த்து உயிர்த்து , அடுக்குகள் 

அடுக்குகள் - மிகுதிப்பொருளன . 
விம்மு என்பதைத் துருத்திக்கு அடைமொழியாக்கி , ( காற்று உட்புகு 
லால் ) பூரித்துப் பருக்குந் தன்மையுள்ள வென்றும் உரைக்கலாம் . துருத்தி 
உவமை , அதிக தாபத்தோடு பெருங்காற்றை வெளிவிடுதற் கென்க . தாது 
கொண்ட என்பதைச் சந்து என்பதற்கு அடைமொழியாக்கி , பலவகை 
வாசனைப்பொடிகளைக் கொண்ட கலவைச் சந்தனமென்று உரைப்பினு 
மமையும் . சிந்து - சந்தர் மென்ற வட சொல்லின் சிதைவு. போது என்ற 
சொல் இரண்டனுள், பின்னது - பொழுது என்ற தன் மரூஉ . 

( கூக ) 
கூஉ . தாவியாது தீதெனாதுதையலாளைமெய்யுறப் 

பாவியா தபோதிலாதபாவிமாழைபானல்வேல் 
காவியான கண்ணிமேனிகாணமூளுமாசையா 

லாவிசாலநொந்துநொந்தழுங்குவானுமாயினான் 
( இ - ள் .) தாவியாது - ( சபலமான மீனத்தை ) ஒருநிலைப்படுத்தமாட் 
டாமலும் , தீது எனாது - (பிறன்மனை நயத்தால் ) தீயசெய் லென் 

யசெய் லென்று கருதர் 
மலும் , தையலாளை மெய் உற பாவியாத போது இலாத = அழகிய சீதை 
யைத் தன்மனத்திலே பொருந்தவினைத்தல் செய்யாத சமயமில்லாத ( எப் 
பொழுதும் மனத்தில் இடைவிடாது சிந்திக்கிற ), பாவி - பாவத்தையுடை 
யவனான இராவணன், - மாழை பானல் வேல் காவி ஆன கண்ணி = மாவடு 
கருநெய்தல் மலர் வேலாயுதம் நீலோற்பலமலர் என்னும் இவை போன்ற 
கண்களையுடைய சீதையினது , மேனி - உடம்பை , காண - பார்ப்பதற்கு, 
மூளும் - மேல்மேலெழுகிற, ஆசையால் - ஆசையினால் , ஆவி சால நொந்து 
நொந்து - உயிர் மிகவும் வருந்தி , அழுங்குவானும் ஆயினான் - துன்பப்படுப 
வனுமாயினான் ; ( எ - று . ) 

கருங்குவளை , நீலோற்பலம் , கருநெய்தல் என்பவை - ஒருபொருட்பன் 
மொழியாக வழங்குமாயினும் இம்மூவகையும் ஒன்றோடொன்று சிறிதுவேறு 
பாடுள்ள நீர்ப்பூக்களின் சாதிபேதமாக வழங்குதலும் உண்டாதலின் , 
பானல் காவி என்ற இரண்டையும் ஒருங்கே கூறினார் ; பாலகாண்டத்தில் 
" படர்பூங்குவளை நாண்மலரோ நீலோற்பலமோ பானலோ ” 
காண்க, இனி , பானல் என்பதற்கு - கடலென்று உரைப்பாரு முளர் . 
மாம்பிஞ்சினுட்பிளவு , கண்ணுக்கு வடிவில் உவமை; " வடுப்பிளவனைய கண் 
ணாள் , " மாவடு மருட்டு நோக்கின் மதிமுகமழைக்கண் என்றார் சிந்தா 
மணியாரும் . பானலும் , காவியும் - கருநிறத்துக்கும் , மென்மையழகுகளுக் 
கும் , கடல் - பரப்புக்கும் உவமையாம் . தாவியாது என்ற எதிர்மறைவினை 
யெச்சத்தில் , பகுதியாகிய தாவி என்பது - ஸ்தாபி என்ற வடசொல்லின் 
திரிபு . யாது தீது எனாது தாவி என்று எடுத்து , யா 

தா யாது தீது ( யாது ) 
எனாது என்று எடுத்து - இதனால் வரும் பழிப்பு எதுவோர் பாவமெதுவோ ? 


என் றமை 


452 


ஆரணிய காண்டம் , 


என்று ஆராயாமலும் என உரைப்பாரு முளர் , இரண்டாவது உரைக்கு , 
தா - குற்றம் : உரிச்சொல் ; இ - சாரியை, பிரதானமான அகத்துறுப்பாத் 
லால், மனம் , மெய் எனப்பட்டது . மெய்யுறப் பாவியாத போ திலாத 
என்பதற்கு - உடம்பைத் தழுவும்படி ( ஆலிங்கனஞ் செய்யும்படி ) கருதாத 
4 மய மில்லாத என்று உரைப்பினுமாம் . கண்ணி , இ - பெண்பால்விகுதி . 
பாவி - பாபீ என்ற வடசொல்லின் திரிபு , 

( கஉ ) 
கூகூ , பரங்கிடந்தமாதிரம்பரித்தபாழியானையின் 

கரங்கிடந்தகொம்பொடிந்திரங்கவென்றகாவலன் 
மரங்குடைந்ததும்பிபோலநங்கன் வாளிவந்துவந் 
துரங்குடைந்து நொந்துநொந்துளைந்துளைந்தொதுங்கினான் . 
( இ - ள் . ) பரம் கிடந்த - பாரம் தங்கிய , மாதிரம் - திக்குக்களை , பரித்த 
சுமந்த , பாழி - வலிமையையுடைய , யானையின் - யானைகளின் ( திக்கஜக் 
களினுடைய ) , கரம் - துதிக்கையினிடத்து , கிடந்த - பொருந்திய , கொம்பு 
தந்தங்கள் , ஒடிந்து - ஒடிய , ( அதனால் ) , இரங்க - ( அவ்வானைகள் ) வருந்தும் 
படி, வென்ற - ( அவற்றைச் ) சயித்திட்ட , காவலன் - அரசனாகிய இரா 
வணன் , -- மரம் குடைந்த தும்பி போல் - மரத்தைக்குடைகிற வண்டு 
போல , அநங்கன் வாளி வந்து வந்து உரம் குடைந்து - மன்மதபாணங்கள் 
மேன்மேல்வந்து ( தனது ) மார்பைத் துளைக்க ( அதனால் ), நொந்து நொந்து 
மிகவுங் காமநோயுற்று , உளைந்து உளைந்து - மிகவும் வருந்தி , ஒதுங்கினான் 
ஒடுங்கினான் ; ( எ - று . ) 

ஒடிந்து , குடைந்து என் றவை - காரணப்பொருள் கொண்டு இறந்த 
காலத்தில் வந்த ஓடிய , குடைய என்னும் செயவெனெச்சத்தின் திரிபு : 
தும்பி - வண்டின் சாதிபேதங்களில் ஒன்று . இது - மன்மதபாணத்துக்கும் , 
மரம் - வலிய இராவணன் மார்புக்கும் உவமையாய் நின்றது . மிகப்பெரிய 
வலியவடிவமுடைய பல திக்குயானைகளின் வலிய தந்தங்களை எளிதில் 
முறித்திட்ட வல்லமைசாலி உருவமில்லா தவனான மன்மதெனொருவனது 
மெல்லிய மலரம்புகளுக்கு ஆற்றாமல் மிகவும் வருந்தின னென்பதாம். பரம் 
வடசொல் : 

( க . ) 
கொன்றைதுன்றுகோதையோடொர்கொம்புவந்தெனெஞ்சிடை 
நின்ற துண்டுகண்டதென்றழிந் தழுங்குநீர்மையான் 
மன்றறங்கலங்கன் மாரன்வாளிபோலமல்லிகைத் 
தென்றல்வந்தெதிர்ந்தபோ துசீறுவானுமாயினான் . 

( இ. - ள் .) கொன்றை துன்று - கொன்றைக்காயை யொத்த , கோதை 
யோடு - கூந்தலுடனே, ஒர் கொம்பு - ஒருபூங்கொம்பு ( ஒரு மங்கை ), என் 
நெஞ்சிடைவந்து நின்றது - என்மனத்தினிடத்தில் , வந்து தங்கியிட்டது ; 
கண்டது உண்டு - (அதனை : நான் ) பார்த்தது உண்டு , என்று - என்று 
சொல்லிக்கொண்டு , அழிந்து - உறுதிநிலைகெட்டு , அழுங்கும் - வருந்துகிற , 


மாரீசன் வதைப்படலம் , 


453 


வா.ச 


நீர்மையான் - தன்மை புடையவனான இராவணன் , - மன்றல் தங்கு 
னைபொருந்திய, அலங்கல் - பூமாலையைத் தரித்த , மாரன் - மன்மதனு 
டைய , வாளி போல - அம்புபோல , மல்லிகை தென்றல் வந்து எதிர்ந்த 
போது - மல்லிகைப்பூவின் மணத்தோடு கூடிய தென்றற்காற்று வந்து தாக் 
கியபொழுது , சீறுவானும் ஆயினான் - ( அதன்மேற் ) கோபிப்பவனுமானான் . 

யாவர்க்கும் குளிர்ச்சியையும் இன்பத்தையும் விளைக்கின்ற தென்றற் 
காற்று காமநோயுற்ற அவனுக்கு மன்மதபாணம்போலவே தாபத்தையும் 
துன்பத்தையும் விளைத்து மிகவும் வருத்தவே , இராவணன் அக்காற்றுமய 
மான வாயுதேவன்மேற் கோபிப்பவனாயின னென்பதாம் . கொன்றை 
துன்று கோதையொடு என்பதற்கு - கொன்றைக்காய்போன்ற கூந்தலிற் 
பொருந்திய புஷ்பசரத்துடனே என்று உரைப்பாரு முளர் ; இவ்வுரைக்கு , 
கொன்றை - உவமவாகுபெயர் ; அன்றி , சரக்கொன்றை மலர்கள் சூடப் 
பட்டு நிறைந்த 

நிறைந்த கூந்தலுடனே என்றும் , சரக்கொன்றை மலர்களால் 
தொடுக்கப்பட்டு நிறைந்த மாலையுடனே என்றும் உரைத்தலு முண்டு . 
கொன்றை என்னும் மரத்தின் பெயர் . அதன்காயையும் மலரையும் குறிக் 
கும்பொழுது முதலாகுபெயராம் . கூந்தற்குக் கொன்றைக்காய் உவமை 
கூறப்படு தலை, " கொண்டலுங் கூந்தற்பனையுங் கொன்றைக்காயு மிருளும் , 
தண்டலையுங் கார்மணலுஞ் சைவலமும் - வண்டினமும் , தண்குழலை யொப் 
பாம் ” என்ற உபமானசங்கிரகத்தாலு மறிக . “ கொன்றையம்பூங்குழலாள் 
என்ற சிலப்பதிகாரமும் , கொன்றைப்பழம் போலுங்குழலையுடையவள் , 
“ கொன்றைப்பழக்குழற்கோதையர் " என்றார் வளையாபதியிலும் என்ற 
அதன் உரையும் இங்கு உணரத்தக்கன. கொம்பு - உவமையாகுபெயர் , 
அழகியதாய் ஒல்கியொசியும் வடிவுபற்றி உவமை . அலங்கல் - தொங்கியசை 
தல் ; அங்ஙனம் அசையும் மாலைக்குத் தொழிலாகுபெயராம் . மாரன் என்ற 
வடமொழிப் பெயர் ( பிராணிகளைக் காமநோயால் ) மரணவேதனைப் படுத்து 
பல னென்று காரணப்பொருள்படும் . மல்லிகை - மல்லிகா என்ற வட 
சொல் திரிந்தது. தென்றல் - தெற்கிலிருந்து வருவதெனக் காரணப் 
பொருள்படும் ; இதில் , தெற்கு என்ற பகுதி ஈறு கெட்டு றகரம் னகரமா 
யிற்று ; அல் - பெயர்விகுதி ; து - சாரியை , உகரங்கெட்டு , தகரம் றகரமா 
கத் திரிந்தது . 

இராவணன் மாளிகையை விட்டு ஒருசோலையை யடைதல். 
கூரு. அன்னகாலையங்குநின்றெழுந்தழுங்குசிந்தையா 
னின்னவாறுசெய்வெனென்றொரெண்ணிலானிரங்குவான் 

னுகோடி தீபமாலை பாலையாழ்பழித்தசொற் 
பொன்னனாரெடுக்கவங்கொர்சோலையூடுபோயினான் . 

- ள் ), அழுங்கு சிந்தையான் - ( இவ்வாறு) வருந்திய மனத்தையு 
டையவனான இராவணன், அன்ன காலை - அப்பொழுது, அங்கு நின்று 


பன் 


K4 


ஆரணியகாண்டம் . 


எழுந்து அவ்விடத்தினின்று புறப்பட்டு , இன்ன ஆறு செய்வென் என்று 
ஒர் எண் இலான் இரங்குவான் - இன்னவிதம் செய்வேனென்று எண்ணு 
மொரு எண்ணமில்லாமல் துன்பப்படுபவனாகி , பாலை யாழ் பழித்த சொல் 
பொன் அனார் - பாலையாழின் இசையைப் பழித்த சொற்களையுடைய திரு 
மகள்போன்ற அழகிய மாதர்கள் பலர் . பன்னு கோடி தீபம் மாலை எடுக்க - 
சிறப்பித்துச் சொல்லத்தக்க மிகப்பல விளக்குகளை வரிசையாக முன்னே 
எடுத்துச்செல்ல , அங்கு ஒர் சோலையூடு போயினான் - அவ்விடத்தில் ஒரு 
சோலையினிடத்துச் சென்றான் ; ( எ - று ) 

என்னபரிகாரம் செய்தால் இத்தாபம் தணியுமென்று சிந்திக்கையில் 
குளிர்ந்த சோலையினிடத்துச் சென்றால் தணியலா மெனக் கருதி அங்குச் 
செல்பவனானான் : - அன்ன சுட்டடியாகப்பிறந்த குறிப்புப்பெய்ரெச்சம் . 
கலை - காலமென்பது ஈறு திரிந்தது. நின்று - ஐந்தனுருபு , நீக்கம் . என் 
றொர் - என்றவொர் ; தொகுத்தல் . எண் - முதனிலைத்தொழிற்பெயர் . அம் 
மகளிர் சொல்லின் மிக்க இனிமைக்குமுன் யாழினினிமை மிகுந்ததாழ்வை 
யடையு மென்பது , யாழ்பழித்தசொல் என்பதன் கருத்து . பொன்னனார் - 
ஒளி, நிறம் , மேன்மை , அழகு இவற்றால் பொன்போன்றவ ரெனினுமாம் . 
சோலையூடு , ஊடு - ஏழனுருபு : பாலையாழ் - பாலை , குறிஞ்சி , மருதம், செவ் 
வழி என்ற நால்வகைப் பண்களுள் பாலை யென்னும் பண்ணுக்குச் சிறந்த 
யாழ் : அப்பண் - குரல் குரலாகப் பெற்ற செம்பாலையுள் பிறப்பது ; இப் 
பாலையாழியின் மாட்சியை இசை நூலால் அறிக ; சிலப்பதிகாரவுரையாலுங் 
காணலாம் . 


வேறு . 


அந்தச் சோலையின் வருணனை . 
கூசு . மாணிக்கம்பனசம்வாழைமரகதம்வயிரந்தேமா 

வாணிப்பொன்வேங்கைகோங்கமரவிந்தராகம்பூகஞ் 
சேணுய்க்குலேஞ்சாலங்குருவிந் தந்தென்னம்வெள்ளி 

பாணித்தென்பளிங்குநாகம்பாடலம்பவளமன்னோ. 
( இ - ள் . ) ( அச்சோலையில் ), பனசம் - பலாமரங்கள் , மாணிக்கம் 
மாணிக்கமயமாகவும் , வாழை - வாழைமரங்கள் , மரகதம் - மரகதத்தின்மய 
மாகவும் , தேமா தேன்மாமாங்கள் , வயிரம் - வச்சிரரத்தினமயமாகவும் , 
வேங்கை - வேங்கைமரங்கள் , ஆணி பொன் -சிறந்தசாதிப் பொன்மயமாக 
வும் , கோங்கம் - கோங்குமரங்கள் , அரவிந்த ராகம் - பதுமராகத்தின் மய 
மாகவும் , பூகம் - பாக்குமரங்கள் , சேண் உய்க்கும் நீலம் - நெடுந்தூரம் ஒளி 
யைச்செலுத்தும் நீலரத்தினமயமாகவும் , சாலம் - ஆச்சாமரங்கள் , குருவிந் 
தம் - குருவிந்தரத்தினமயமாகவும் , தென்னம் - தென்னமரங்கள், வெள்ளி 
வெள்ளிமயமாகவும் , நாகம் - புன்னைமரங்கள் , பாணி தென் பளிங்கு - நீ 
ரோட்டமுள்ள அழகிய ஸ்படிகரத் தினமயமாகவும் , பாடலம் - பாதிரிமரங் 
கள் , பவளம் பவழமயமாகவும் ; (இருந்தன ); ( எ - று .) -- மன் , ஓஈற்றசை , 


மாசேன் வதைப்படலும் . 
சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப வினைமுற்று வருவித்து முடிக்கப்பட்டது . 
அங்கு.. உள்ள மரங்கள் யாவும் - இரத்தின்மயமாகவும் பொன்மயமாகவும் 
வெள்ளிமயமாகவும் இருந்தன என்பதாம் . பாணித்து என் எனப்பிரித்து 
மிகுதியாக நீட்டித்துச் சொல்வதனால் பயனென்ன வென்று உரைப்பாரு 
முளர் . மாணிக்யம் , பாஸம் , மரகதம் , வஜ்ரம் , அரவிந்தராகம் , பூகம் , நீலம் , 
ஸாலம் , நாகம் , பாடலம் - வடசொற்கள் . பளிங்கு - ஸ்படிக மென்ற வட 
சொல்லின் சிதைவு . மாணிக்கம் - செந்நிறமுடைய ஒருரத்தினம் . மரகதம் 
பச்சைரத்தினம் . ஆணிப்பொன் - மாற்றுயர்ந்த பொன் . கோங்கம் , அம் - 
சாரியை . அரவிந்தராகம் என்ற பெயர் - தாமரைமலர்போலச் செந்நிறமு 
டைய தெனப் பொருள்படும் . தென்னம் - தென்னை என்றும் வழங்கும் . 

இதுமுதல் - பதினேழு கவிகள் - இப்படலத்தின் பதினான்காங்கவி 
போன்ற அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தங்கள் . 

( கசு ) 
அங்கு ஒருமண்டபத்தில் ஒருபடுக்கையிற் சேர்தல் . 
கூஎ . வானுறநிவந்தசெங்கேழ்மணிமரந்துவன்றிவான 

மீனொடு மலர்கடம்மில்வேற்றுமை தெரிதறேற்றாத் 
தேனுகுசோலைநாப்பட்செம்பொன்மண்டபத்துளாங்கோர் 
பானிறவ மளிசேர்ந்தான்பையுளுற்றுயங்கிநைவான் . 

( இ - ள் . ) வான் உற நிவந்த - ஆகாயத்தையளாவ வளர்ந்த , செம் - 
அழகிய , கேழ் - ஒளியுள்ள , மணி மரம் - இரத்தினமயமான விருட்சங்கள், 
துவன்றி நெருங்கப்பெற்று , வானம் மீனொடு மலர்கள் தம்மில் வேற்றுமை 
தெரிதல் தேற்றா - ஆகாயத்தில் விளங்குகிற நக்ஷத்திரங்களுக்கும் ( அம்ம 
ரங்களின் ) மலர்களுக்கும் ( ஒன்றற்கொன்று ) , வேறுபாடு அறியமுடியாத , 
தேன் உகு சோலை - தேனைச்சொரிகிற அந்தச் சோலையின் , நாப்பண் 
நடுவிலுள்ள , செம் பொன் மண்டபத்துள் - சிவந்த மொன்மயமான மண் 
டபத்தி லிருக்கிற , ஓர் பால் நிறம் - அமளி - பால்போன்ற வெண்ணிற 
முடைய ஒருபடுக்கையில் , சேர்ந்தான் - சேர்ந்து , பையுள் உற்று - ( காம ) 
நோய் மிக்கு , உயங்கி - வருந்தி , தைவான் - தளர்பவனானான் ; ( எ - று . ) -- 
ஆங்கு - அசை . 

ஆகாயத்தை அளாவி ஓங்கி வளர்ந்துள்ள மரங்களின் மலர்கள் வானத் 
தில் விளங்கும் நக்ஷத்திரங்கள் - போன்றன என்பது , முன்னிரண்டடியின் 
கருத்து ; உவமையணி . வானம் மீன் - வானத்தில் மின்னுவ தெனக் 
காரணப்பெயர் ; இனி , வானமாகிய கரிய பெரியகடலி லுள்ள மீன் போன்ற 
தென்று கொள்ளுதலு மொன்று . 

( கள் ) 
அங்குப்பறவைகள் யாவும் இராவணனுக்கு அஞ்சி மௌனமாயிருத்தல் . 
கூஅ . கனிகளின்மலரின்வந்தகள்ளுண்டுகளிகளன்ன 

வனிதையர்மழலையின் சொற்கிள்ளையுங்குயிலும்வண்டு 
மினியனமிழற்றுகின் றயாவையுமிலங்கைவேந்தன் 
முனியுமென்றவிந்தவாயமூங்கையர்போன்றவன்றே , 


456 


ஆரணிய காண்டம் , 


வாய் 


( இ - ள் . ) கனிகளின் -- பழங்களினின்றும் , மலரின் --பூக்களினின் 
றும் , வந்த - வெளிப்பட்ட , கள் - மதுவை , உண்டு - குடித்து , களிகள் 
அன்ன - கட்குடியர்போலாயினவையும் (மிக்ககளிப்புக்கொண்டவையும் ), 
வனிதையர் மழலை இன் சொல் - மகளிரது . மழலைச்சொற்போல இனிய 
சொற்களையுடையவையுமான , கிள்ளையும் - கிளிகளும் , குயிலும் - குயில்க 
ளும் , வண்டும் - வண்டுகளும் , இனியன மிழற்றுகின்ற யாவையும் - இனி 
மையான சொற்களைச் சொல்வனவான ( நாகண வாய்ப்பறவை முதலியமற் 
றும் ) எல்லாப்பறவைகளும் , - இலங்கை வேந்தன் முனியும் என்று அவிந்த 

இலங்கை நகரத்துக்குத் தலைவனான இராவணன் கோபிப்பா 
னென்று பேச்சொழிந்த வாயைபுடையவையாய் , மூங்கையர் போன்ற - 
ஊமைகள்போலிருந்தன; ( எ - று . ) - அன்றே - ஈற்றசை . 

பழங்களின் ரசத்தையும் பூக்களின் தேனையும் உண்டு மதுபானஞ்செய் 
தாற்போலக் களிக்குந்தன்மையனவும் , இனியகுரலையுடையனவுமான பற 
வைகள் யாவும் அப்பொழுது இராவண பயத்தால்- குரலடங்கிக் கிடந்தன 
என்பதாம் . கனிகளின் , - மலரின் - இன் நீக்கம் . . களிகொளன்னம் 
என்று பாடமோதி , களிப்பைக்கொண்ட அன்னப்பறவைகளு மென்று 
உரைப்பாரு முளர் , மழலை - நிரம்பாமென்சொல் , வனிதை - வதிதா என்ற 
வடசொல் திரிந்தது . இனிய சொல்லென்றற்கு , ‘ மழலை என்றார் . அன்றி 
யும் , மழலை எக்காலத்திற்குங்கூறும் என்ற நச்சினார்க்கினியருரைவாக்கிய 
மும் நோக்கத்தக்கது . " கிள்ளைபோல் மொழியார் " - என்றார்போலப் 
பெரும்பாலும் உபமானமாகச் சொல்லப்படுகிற கிளிமொழியை உபமேய 
மாகக் கூறப்படுகிற மகளிரின் சொல்லை உபமானமாகவும் மாறுபடக் கூறி 
யதனால் , எதிர்நிலையணி . வாய - பலவின்பாற் குறிப்பு முற்றெச்சம் , மூங் 
கை = மூக என்ற வடசொல்லின் சிதைவு . போன்ற - முற்று . ( அ ) 

அவனுக்கு அஞ்சிப் பனிக்காலம் நீங்க வசந்தகாலம் வருதல் : 
கூகூ . பருவத்தால்வாடைவந்தபசும்பனியநங்கபாண 

முருவிப்புக்கொளித்தபுண்ணிற்குளித்தலுமுளைந்துவிம்மி 
யிருதுத்தான்யா தடாவென்றியம்பினனியம்பலோடும் 
வெருவிப்போய்ச்சிசிரநீங்கிவேனில்வந்திறுத்ததன்றே. 

( இ - ள் . ) பருவத்தால் - அந்தப்பின் பனிக்காலத்துக்கு உரிய இயல் 
பின்படி , வாடை வந்த - வடதிசைக்காற்றோடுவந்த, பசு பனி - குளிர்ந்த 
பனியானது , அநங்க பாணம் உருவி புக்கு ஒளித்த புண்ணில் குளித்தலும் 
மன்மதபாணம் ஊடுருவித்தைத்துச்சென்று மறைந்ததனா லான புண்ணில் 
தாக்கினவுடனே, உளைந்து விம்மி - ( இராவணன் ) வருந்திக் கலங்கி , இருது 
தான் யாது அடாஎன்று இயம்பினன் - (இப்பொழுது நடக்கும்) பருவந் 
தான் எதுவடாவென்றுகூறினான் ; இயம்பலோடும் - ( அங்ஙனங்) கூறிய 
வளவில் , சிசிரம் - பின்பனிக்காலமானது , வெருவிபோய் நீங்கி - அஞ்சிச் 
சென்று நீங்க , வேனில் வந்து இறுத்தது - ( அடுத்த பருவமாகிய) வேனிற் 


யும்படி , வாழும் - தங்கிய , மெல் பனி - மெல்லிய (சிசிரகாலத்துப் ) பனி 
மாரீசன்வதைப்ப்படலம் . 

2457 
காலம் வந்து சேர்ந்தது; (எ - று. ) - அன்று, என் ஈற்றசை , அப்பொழுது 
மாம் . 

என்றும் மாறுபடாத முறைமையையுடைய காலத்தையும் மாற்று 
விக்குங்கொடிய ஆணையையுடையான் இராவண னென்பது , . இதில் தொ 
னிக்கும் . மேல் ககே , க 02 - ஆங் கவிகளிலும் இங்ஙனமே காண்க , ருது 
என்ற வடசொல் , இருது வெனத் திரிந்தது ; அது வசந்தருது (இளவேனிற் 
பருவம் ) , க்ரீஷ்மருது ( முதுவேனிற்பருவம் ) , வர்ஷருது (கார்ப்பருவம் ), 
சரத்ருது (கூதிர்ப்பருவம் ), ஹேமந்தருது ( முன் பனிப்பருவம் ), சிசிரருது 
( பின்பனிப்பருவம் ) என ஆறுவகைப்படும் . இவை முறையே சித்திரைமுத 
லாக இவ்விரண்டுமாதம் ஒவ்வொன்றாம் . காமவேதனையாலான தாபத் 
தைக் காலவியல் பாலாகிய தாபமோ வெனக் கருதிக் கோபத்தோடு 
அவன் காலம்எதுவென்று விசாரித்தமாத்திரத்தில் அப்பொழுதுள்ள கா 
லம் தனக்கு யாது நேருமோவென்று அஞ்சி விலக , கிரமத்தின்படி அடுத்த 
காலம் வந்த தென்பதாம் . பர்வம் , அந்ங்கபாண்ம் , சிசிரம் - வடசொற்கள் . 
வாடை - வடக்கினின்று வருவது; இதிற்பகு தியாகிய வடக்கு என்பது 
குகரவுயிர்மெய்யுங் ககரவொற்றும் நீங்கியதோடு பகுதி முதல் அகரம் நீள 
வும் பெற்றது . ( இதனை , " திசையொடு திசையும் ” : என்னுஞ் சூத்திரத்து 
பிற என்றதனால் அமைக்க . ) ஐ - பெயர் விகுதி . இது புணர்கையில் பகுதி 
யீற்று அகரம் . தொக்கது ; நடை என்பதிற்போல் . அடா - இகழ்ச்சி 
விளக்கும் . இடைச்சொல் ; முன்னிலையாண்பால் விளியடையாய் வரும் . 
யாவர்க்குங் குளிர்ச்சி தரும். இயல்பினதான பனியும் காமநோயுற்றவனுக்கு 
வெப்பந்தந்ததென்றது , முன்னிரண்டடியால் வெளியாம் . 

அக்காலத்தும் இராவண்னது தாபம் தணிவு பெறமை . 
க 00 . வன்பணைமரமுந் தீய்மலைகளுங்குளியவாழு 

மென்பனியெரிந்ததென்றால்வேனிலைவிளம்பலாமோ 
வன்பெனும்விடமுண்டாரையாற்றலா மருந்துமுண்டோ 
வின் பமுந் துன்பந்தானுமுள்ளத்தோடியைந் தவன்றே . 

( இ - ள் . ) வல் பணை மரமும் - வலிய கிளைகளையுடைய மரங்களும் , 
தீயமலைகளும் - காட்டுத் தீயையுடைய மலைகளும் , குளிர - குளிர்ச்சியடை 


- 


தானே , எரிந்தது என்றால் - ( இராவணனுக்கு ) வெப்பங் கொண்டதாகத் 
தோன்றிற் றென்று சொன்னால் , வேனிலை விளம்பல் ஆமோ - (இயல்பில் 
வெப்பமுடைய ) வசந்தகாலத்து வெயிலைக்குறித்துச் சொல்லவேண்டு 
மோ ? (வேண்டுவதில்லையென்றபடி ); அன்பு எனும் விடம் உண்டாரை 
ஆற்றல் ஆம் மருந்தும் உண்டோ - காமமாகிய விஷத்தை உட்கொண் 
டவர்களை நோய்தணிக்கத்தக்கதொரு மருந்தும் உள்ளதோ? ( இல்லை 
யென்றபடி ), இன்பமும் துன்பந்தானும் உள்ளத்தோடு இயைந்த அன்றே 

58 ) 


ஆரணிய காண்டம் . 


இன்பமும் துன்பமும்மென்ற இரண்டும் ( அவரது ) மனநிலையோடு பொருந்தி 
யவையன்றோ? ( எ - று . ) -- அன்றே - தேற்றம் . 

அப்பனிக்காலத்தினும் மிகுதியாக இவ்வெயிற்காலம் இராவணனுக் 
குச் சந்தாபகரமாயிற்று என்க , எல்லாப்பொருள்களுக்கும் மிக்க்குளிர்ச் 
சியைச்செய்யும் இயல்பினதான பனியே அவனுக்கு எரிந்தெதின்றால் , எல் 
லாப்பொருள்களுக்கும் தாபந்தருவதான் வெயில் அவனுக்குத் தாபத்தை 
அதிகப்படுத்துமென்பது கூறாமலே விளங்குமன்றோ? என்பது , முன்னி 
ரெண்டடியின் கருத்து . அவனுக்கு இயல்பில் வரவரத் தாபம்மிகுதலையே 
பனிக்காலத்தினும் வெயிற்காலம் தாபத்தை மிகுவிப்பதாகக் குறித்தார் . 
காலம் முதலியன சிலர்க்கு இன்பந் தருவனவாகவும் , சிலர்க்குத் துன்பம் 
தெருவனவாகவும் தோன்றுவது அவரவர்மனத்தின் நிலைமைக்கு ஏற்றதா 
யுள்ள தனால் , அந்தமனம் திருந்தினாலன்றி எதுவும் இன்பந்தருவ்தாகா 
தென்றும் , வேட்கைநோய்விஞ்சினார்க்குக் காலம் மாறுதல் அதற்குஒருபரி 
காரமாக மாட்டா. தென்றும் பின்னிரண்ட்டியின் கருத்து . இவற்றிற்கூறிய 
--பொதுப்பொருள் , பின்பனிப்பருவத்தினும் இளவேனிற்பருவம் அவனுக்கு 
அதிக தாபத்தைத் தந்ததென்ற சிறப்புப்பொருளைவிளக்கியதனால் , வேற் 
றுப்பொருள் வைப்பணியின்பாற்படும் . பணை - பருமையுமாம் . தீய வென்ற 
குறிப்புப் பெயரெச்சத்தை , மத்தியம் தீபமாக , மரத்துக்கும் அடைமொழி 
" யாக்கலாம் . வேனிலெனினும் , வேனலெனினும் ஒக்கும் . அன்பை விஷ 
மென்றது , அதனையுட்கொண்டவரை அது தவறாது மிக வருத்துதலால் . ( ) 

உடனே அவன் சரத்காலத்தைக் கொணாக்கட்டளையிடுதல் : 
க 0 க . மாதிரத்திறுதிகாறுந் தன் மனத்தெழுந்தமையல் 

வே தனை வெப்பஞ்செய்யவேனிலும்வெதுப்புங்காலை 
யா திதிங்கிதனின் முன்னைச்சிசிரநன்றி தனை நீக்கிக் 
கூதிராம்பருவந்தன்னைக்கொணருதிர் விரைவினென்றான் . 

இ - ள் . ) தன் மனத்து எழுந்த மையல் வேதனை - அவன் மனத்தி . 
லுண்டாகிவளர்ந்த காமநோய் , மாதிரத்து இறுதி.காறும் - திக்குக்களின் 
முடிவெல்லை வரையிலும் , வெப்பம் செய்ய - தாபத்தைச் செய்யும்படி , 
வேனிலும் வசந்தகாலமும் , வெதுப்பும் காலை - ( அவனை ) எரிக்கத் தொடங் 
கியபொழுது , ( அவன் ), இங்கு இது யாது - இப்பொழுதுவந்த இது என்ன 
பருவம் ? முன்னைசிசிரம் இதனின் நன்று - முந்தியிருந்த , பின்பனிக்கா 
லமே இக்காலத்தினும் - நல்ல தாயிருந்தது ; (இனி) , இதனை நீக்கி - இக்கா 
லத்தை விலக்கி , கூதிர் ஆம் பருவந் தன்னை - ( ஐப்பசி கார்த்திகை மாதங்க 
ளாகிய ) கூதிர்ப்பருவத்தை , விரைவின் கொணருதிர் - துரிதத்திற் கொண்டு 
" வாருங்கள் , என்றான் - என்று (தன துகுற்றேவலாளரை நோக்கிக் ) கட் 
டளையிட்டான் ; ( எ - று . ) 

வசந்தகாலம் காமோத் தீபகமா தலால் , இதனின் முன்னைச்சிசிரம் 
நன்று” என்றான் - காறு - எல்லைகுறிப்பதோர் இடைச்சொல் , வேதநா . 


தல சிசிரமேகாண் மாரீசன் வதைப் படலம் , 

459 
வடசொல் வெப்பம் - பம் ! விகுதி பெற்ற பண்புப்பெயர்; (இதன் எதிர் 
மொழி - தட்பம் . மையல் வேதனை - மோகத் துன்பம் . அவனது தேகத்தி 
லுண்டான தாபம் சுற்றிலும் நெடுந்தூரம்ளவும் வீசித் தபிக்க என்பது , 
மாதிரத் திறுதிகாறும் தன்மனத் தெழுந்த மையல் வேதனை வெப்பஞ். 
செய்ய என்பதன் கருத்து . கொண்ருதிர் என்பதில் , கொணா என்றபகுதி , 
கொணர் என விகாரப்பட்டது . 
அதுவும் தபிக்கவே அவன் எல்லாப்பருவத்தையும் ஒழிக்கவென்றல் . 
க 02 . கூதிர்வந்தடைந்தகாலை கொதித்தனகுவவுத்திண்டோள் 

சீதமுஞ்சுடுமோமுன்னைச்சிசிரமேகாணிதென்றா 
னாதியாயஞ்சுமன்றேயருளலதியற்றவென்ன 
யாதுமிங்கிருதுவாகாதியாவையுமகற்றுமென்றான் . 

இ - ள் .) கூதிர் வந்து அடுத்த காலை - ( அவன் இட்ட கட்டளையின் 
படி ஏவலாளராற் கொணரப்பட்டுக் ) கூதிர்ப்பருவம் வந்து சேர்ந்தபொ 
ழுது , குவவு திண் தோள் - திரட்சியையுடைய வலிய ( அவனது ) தோள் 
கள் , கொதித்தன - ( முன்னினும் அதிகமாகக் ) கொதிப்புற்றன (அதுகண்டு 
அவன் ); சீதமும் சுடுமோ - குளிர்ச்சிக்காலமான கூதிர்ப்பருவமும் தாபர் - 
தரவல்லதோ ? ( தரமாட்டா தென்றபடி ); ( ஆதலால் ), இது - இக்காலம் , 
முன் - என்று சொன்னான் ; ( அதற்கு ஏவலாளர்கள்) , ஆதியாய் - எங்கள் 
தீலைவனே! அருள் அலது இயற்ற - (நினது ) கட்டளையல்லா ததைச் செய்ய , 
அஞ்சும் அன்றே - ( எங்கள்மனம் ) அஞ்சுமன்றோ? என்ன என் அசொல்ல , 
(பின்பு இராவணன் ), இங்குயாதும் இருது ஆகாது - இப்பொழுது யா 
தொருபருவமும் வேண்டுவதில்லை: யாவையும் அகற்றும் - எல்லாப்பருவங் 
களையும் விலக்கிவிடுங்கள் , என்றான் - என்று கட்டளையிட்டான் ; ( எ - று .) 

சுவாமீ நினது ஆஆணை தப்பி நடப்போமல்லோம் யாம் ; நீ அருளிய 
மொழியின்படியே கூதிர்ப்பருவத்தையே கொணர்ந்தோம் என்று அச்சத் 
தோடு அவ்வேவலாளர் கூற வென்பது , மூன்றாமடியின் கருத்து , அஞ்சும் 
என்பதற்கு - அஞ்சுவோமென்றும் பொருள் கொள்ளலாம் ; அப்பொழுது , 
அஞ்சும் என்பது- அஞ்சுதும் என்பதன் விகாரம் ; கீழ் சுக - ஆங்கவியில் 
வழங்கும் என்பது போல ஆதியாய் - ஆதியான் என்பதன் விளி. காண் 
தேற்றம் , அகற்றும் - உம்ஈற்று ஏவற்பன்மை , 

(கங ) 
இருதுவொன்றுமில்லாத அச்சமயத்து நிலைமையின் வருணனை . 
கடை . என்ன லுமிருதுவெல்லாமேகினயாவுந்தத்தம் 

பன்னரும்பருவஞ்செய்யாயோகிபோற்பற்று நீத்த 
பின்னருமுலகமெல்லாம்பிணிமுதற்பாசம்வீசித் 
துன்னருந் தவத்தினெய்துந் துறக்கம் போற்றோன்றிற்றன்றே , 


+ 


, - 
பூலோகம் முழுவதையும் பருவங்கள் 
466 

ஆரணியகாண்டம் 
(இகள் ) என்னலும் - என்று ( இராவணன் ) கட்டளையிட்டவுடனே 
இருது எல்லாம் - எல்லா -ருதுக்களும் , பன் அரு தம் தம் பருவம் யாவும் 
செய்யார் - வருணித்துச்சொல்லுதற்கரிய தந்தமது காலத்துக்கு ஏற்ற செயல் 
கெளெவற்றையுஞ் செய்யாமல் , யோகிபோல் பற்று நீத்த - யோகப்பயிற்சி 
செய்பவன் போல இப்பிரபஞ்ச சம்பந்தத்தை விட்டவையாய் , ஏகின - வில 
கிச்சென்றன ; பின்னரும் - பின்பு, உலகம் எல்லாம் - இவ்வுலகம் முழுவ 
போல் 

அடைதற்கரிய தவத்தைச் செய்துமுடித்தபயனால் நோய்முதலிய 
கருமபந்தங்களை முற்றும் ஒழித்து அடையப்படுகிற முத்தியுலகம் போல , 
தோன்றிற்று - ( காலநிலைமாறுபடாது ) தோன்றியது ; ( எ - று .) - அன்றே 
தேற்றம் , 

நிமிஷம் நாழிகை நாள் மாதம் ருது வருஷம் முதலிய காலபரிணாமம் 
முத்தியுலகத்தில் இல்லாமையை "சிறுகாலையிலா நிலையோ திரியா , குறுகா 
நெடுகா குணம் , வேறுபடா , உறுகால்கிளர் பூதமெலா முகினும் , மறு 
காநெறி ” என்று கீழ்ச் சரபங்கர்பிறப்பு நீங்குபடலத்திற் கூறியதனாலும் 
உணர்க . இராவணன துகட்டளையால் , எல்லாப்பருவங்களும் நீங்கிவிடவே , 
அப்பொழுது நிலவுலகம் , காலபரிணாமமில்லாத முத்தியுலகம் போன்ற 
தென்பதாம் ...அவன்கட்டளைக்கு அஞ்சி, இலங்கையைமாத்திரமே -யன்றிப் 

விட்டொழிந்தன வென்பது தோன்ற , 
உலகமெல்லாம் .. என்றார் . இதில் , எல்லாம் என்றது , பொருளின்பன்மை 
குறியாமல் ஒருபொருளின் பலவிடங் குறித்துநின்றதனால் , தோன்றிற்று 
என்ற ஒருமைமுற்றைக்கொண்டது ; இதனை எஞ்சாமைப்பொருள தாய் 
வருவதோர் உரிச்சொல் என்பாரும் உளர் . உயிரைப் பந்தப்படுத்து தலால் , 
கருமத்தொடர்பு பாசம் எனப்பட்டது . பாசம் - கயிறு . பிணி முதல் 
பாசம் வீசி . என்பதற்கு - உயிரைப் பர்தப்படுத்துவதும் எல்லாக்கருமங் 
களுக்கும் 

மூலகாரணமாவதுமான இவ்வுலகத்து ஆசையை அறத்தொ 
லைத்து என்றும் பொருள் கொள்ளலாம் . தத்தம் - வலித்தல் , யோக 
சொல் , யமம் நியமம் முதலிய பல அங்கங்களுடன் தவஞ்செய்பவன் . அவன் 
பொருட்பற்று ஒழியுமாறுபோல ருதுக்கள் தொழிற்பற்று அற்றன வென்க 
துறக்கம் என்பதற்கு - சுவர்க்க மென்று உரைப்பாருமுளர் . (காங் ) 

எல்லாப்பருவழம் ஒழிந்தும் அவனதுதாபம் ஒழியாமை 
கசி . கூலத்தாருலகமெல்லர்ங்குளிர்ப்பொடுவெதுப்புநீங்க 

நீலத்தார்ர்க்கன் மேனிநெய்யின் றியெரிந்ததன்றே 
காலத்தால்வருவதொன்றோகாமத்தாற்கனலும்வெந்தீச் 
சீலத்தாலவிவ தன்றிச்செய்யத்தானாவ துண்டோ 

இ . 
யப்பெற்றுள்ள நிலவுலகம் முழுவதும் , குளிர்ப்பொடு வெதுப்பு நீங்க - 


வ 


மாரீசன் வதைப்படலம் , 


461 


கால 


குளிர்ச்சியும் வெப்பமும் நீங்கப்பெறவும் , நீலத்து ஆர் அரக்கன் மேனி - நீல 
நிறமாகப் பொருந்திய இராவணனுடைய உடம்பு , நெய் இன்றி எரிந்தது. - 
நெய்யில்லாமலே எரிந்திட்டது ; காலத்தால் வருவது ஒன்றோ 
சம்பந்தத்தினால் மாத்திரம் ஆவதொரு காரிய முண்டோ ? ( இல்லை யென்ற 
படி ); காமத்தால்கனலும் வெம் தீ - காமத்தினால் ( உடலில் ) மூண்டெரி 
கிற கொடிய தீ , சீலத்தால் அவிவது அன்றி - நல்லொழுக்கவமைதியால் 
தணிவதேயல்லாமல் , செய்யஆவது தான் உண்டோ - ( அதற்கு ) வேறுபரி 
காரம் செய்யக்கூடியதும் உண்டோ ? ( இல்லையென்றபடி ) : ( எ - று . ) -- 
அன்றே - தேற்றம் . 

உலகத்தில் எல்லா இருதுக்களும் ஒருங்கே ஒழிந்ததனால் உலகமுழுவ , 
தும் குளிர்ச்சியுந்தாபமுமில்லாது சமநிலைப்பட்டது ; இராவணனுடம்போ 
அங்ஙனமாகாமல் நெய்யின்றி ஒருநெருப்பு மேன்மேற் பற்றியெரிந்தாற் 
போல மிகத்தவித்தது என்பது , முன்னிரண்டடியின் கருத்து . நெருப்பு 
எரிதற்கு நெய் ஒருபகரணமர் தல்போல , உடம்புஎரிதற்குச்சிலகாலம் ஒருப 
காணமாம் ; அதன் சம்பந்தமில்லாதிருக்கையிலே இவனுடம்பு எரிந்தது 
பற்றி , நெய்யின்றி யெரிந்த தென்றார் . காமதாபம் இந்திரியநிக்கிரகத்தால் 
அடங்க வேண்டுமேயன்றி , வேறுவிதத்தால் அடங்குமியல்பினதன் 
லால் , காலம் நீங்கின மாத்திரத்தில் அது அடங்கிற்றின்று என்பது , பின் 
னிரண்டடியின் கருத்து . இதனைப் பொதுப்பொருளாக்கி வேற்றுப்பொ 
நள்வைப்பணியின் பாற் படுத்தலாம் . கூலத்து ஆர் உலகம் - கடல்சூழ்ந்த 
உலக மென்றபடி , குளிர்ப்பு - பு விகுதிபெற்ற தொழிற்பெயர் . வெதுப்பு 
வெதும்பு என்ற முதனிலை -திரிந்ததொழிற்பெயர் , நீலத்தார் என்பதை , 
நீலம் தார். எனப்பிரித்து , தார் அரக்கன் - வெற்றிமாலையையுடைய இசா 
வணனது , நீல நிறமான உடம்பு என்று உரைப்பாரு முளர். நீலத்தார். - 
நீலோற்பலமலர்மாலையுமாம். 

( க: 0 ச ) 
யாதுசெய்துத் தாபத்தணியாத அவன் சந்திரனைக்கொணர்க என்றல் . 
க o ரு . நாரமுண்டெழுந்தமேகந்தா மரைவளையநானா 

சாரண்டிருந்தசீதசந்தனந் தளிர்மென்றதோ 
டாரமுண்டிருந்துஞ்சிந்தையயர்கின்றானயனின்றாரை 
யீரமுண்டென்பரோடியிந்துவைக்கொணர்மினென்றான் . 
( இ - ள் .) நாரம் உண்டு எழுந்த மேகம் - நீரை நிரம்ப உட்கொண்டு 
வெளியெழுந்த மேகங்களும் , தாமரை வளையம் - இளைய தாமரையி 
சுருள்களும் , நானா சாரம் உண்டு இருந்த சீத சந்தனம் - பலவகை ( வாச 
னைப்பொருள்களின் ) சாரத்தைத் தன்னிடங் கலக்கக் கொண்டுள்ள குளிர் 
ந்த கலவைச்சந்தனக்குழம்புகளும் , தளிர் - இளந்தளிர்களும் , மெல் 
தோடு - மெல்லியபூந்தாதுகளும் , ஆரம் - முத்துக்களும் , ( என்னும் இவை 
களை ) , உண்டிருந்தும் - தனதுஉடம்பின்மேற் பொருந்தப்பெற்றிருந்தும் , 
சிந்தை அயர் கின்றான் - (தாபஞ்சிறிதுந்தணியாமல் ) மனந்தளர்கிறவனை 


னுட் 


தா 


4 

ஆரணிய காண்டம் ச 
இவர் வணன், அயல் நின்றாரை - பக்கத்தில்நின்ற பரிசனர்களை ( நோக்கி 
ஈரம் உண்டு என்பர் - ( சந்திரனுக்குக் ) குளிர்ச்சியுண்டென்று சொல்வார் 
கள், ( ஆ- தலால் ) , ஓடி இந்துவை கொணர்மின் - ஓடிப்போய்ச் சந்திரனைக் 
கொண்டு வாருங்கள், என்றான் - என்று கட்டளையிட்டான் ; ( எ - று . ) 
நீர்கொண்ட காளமேகம் முதலிய சீதளப்பொருள்கள் 

பலவற்றை ஏவ 
லாளர் அவனுடம்பின்மேற் கொண்டு சேர்த்து அவனுக்கு மிக்கசைத்தி 
யோபசாரத்தைச் செய்யவும் , அவனது தாபந் தணியாமல் இக்குளிர்ச்சிப்பொ 
ருள்களின் சம்பந்தத்தால் மேன்மேல் அதிகப்பட்டுக்கொண்டேயிருக்க , 
அவன் அப்பொழுதுகுற்றேவலாளரை நோக்கி , சந்திரனுக்கு மிக்ககுளிர் 
ச்சியுண்டென்று யாவருங் கூறுவராதலின் எனது தாபசாந்தியின் பொருட்டு 
அவனைப் பிடித்துவாருங்க ளென்று கட்டளையிட்டன னென்பதாம் . 
இந்து - வடசொல் ; இது , தனது சீதகிரணங்களால் நனைப்பதென்று கார 
ணப்பொருள் படுவதாதலின் , சந்தர்ப்பத்துக்கேற்ப இப்பெயராற் குறித் 
தார் . நாரம் , நாநாஸ்ாரம் , சீதசந்தநம் , ஹாரம் - வடசொற்கள் , முதலடி 
யில் , உண்டு என்றது - பருகியென் றபொருளில் வந்தது ; உண்ணல் என் 
பது பொதுவினையாகவும் வழங்குதலால் , சந்தனத்தளிர் என்று பாட 
மோதி , சந்தனக்குழம்பில் தோய்த்தெடுக்கப்பட்ட தளிரென்று உரைப் 
பாரு முளர் . தாது - மகரந்தப்பொடியும் , மலரிதழுமாம் . ஆரம் என்பதற்கும் 
பூமாலையென்றும் உரைப்பர். ஈரம்உண்டென்பர் என்று பராமூகமாகக் 
கூறியதனால், சந்திரன் இவன்பக்கல் அச்சத்தால் தனது தன்மை முழுவதை 
யும் என்றும் இவன் முன்னிலையில் காட்டிற்றிலன் என்பதும் , இவன் இது 
வரையில் சந்திரனது குளிர்ச்சியைப் பொருள் செய்யாமையும் ; இத்தனை 
பொருள்களால் தணியாத தாபம் எளிய அவனால் தணில்தென்பது துணி 
பன்று , ஆயினும் , உலகத்தார் அவனைச் சீதகிரணனென்று சிறப்பித்துக் 
கூறலால் அவன்றன்மையையும் பார்த்திடுவோம் என்பதும் தோன்றும் , 
இன்னும் அதனால் , இராவணனிடத்துள்ள அச்சத்தால் அக்காலத்தில் 
சந்திரனும் தாபங்கொண்டிருந்தா னென்பது தொனிக்குமாறு அறிக. 
வளையம் - இளங்கொழுந்து , இந்துவை என்பதில் குற்றியலுகரம் உயிர் 
வரக் கெடாது நின்றது ; வடசொல்லாதலின் . 

( க 06) 
ஏவலாளர் சந்திரனை யழைக்க அவன் வந்துசேருதல் . 
கசு . வெஞ்சினத்தரக்கனாண்டவியனகர் மீதுபோ 

நெஞ்சிலனொதுங்குகின் றநிறைமதியோனை நோக்கி 
யஞ்சலைவருதிநின்னை யழைத்தனன ரசனென்னச் 

சஞ்சலந் துறந்துதானச்சந்திரனுதிக்கலுற்றான் . 
( இ - ள் .) வெம் சினத்து - கொடியகோபத்தையுடைய , அரக்கன் 
இராக்க தனான இராவணன் , ஆண்ட - அரசாளுதற்கிடமான , வியம் நீகச் 
மீது பெரிய அவ்விலங்காநகரியின்மேல் , போதும் வரத்துணிகிற 
நஞ்சு இலன் - மனமில்லாதவனாய் , ஒதுங்குகின்ற - ஒருபுறத்தே விலகிச் 


14463 


மரீதன்வதைப்படலம் . 

, 
செல்லுகிற , நிறை மதியோனை நோக்கி - பூர்ணசந்திரனைப் பார்த்து , ( அவ் 
வேவலாளர்கள் ), அஞ்சலை பயப்படாதே: வருதி - வருவாயாக : அரசன் 
நின்னை அழைத்தனன் - (நமது ) அரசன் உன்னை - யழைத்திட்டான் , 
என்ன - என் றுசொல்ல , அச்சந்திரன்- , சஞ்சலம் துறந்து - மனத்தடு 
மாற்றந்தீர்ந்து , உதிக்கல் உற்றான் - ( அவ்விலங்கை நகரத்தில் ) தோன்று 
பவனானான் ; ( எ - று . ) 

நிறைமதியோன் - பதினாறுகலைகளும் நிறையப்பெற்ற சந்திரன் . யாவ 
ராலும் மதிக்கப்படுதல் பற்றி , சந்திரனுக்கு , மதியென்று பெயர் ; அப்பெய 
ரின்மேல் , ஆன் என்ற ஆண்பால்விகுதி புணர்ந்து , அதன் ஆகாரம் ஓகார 
மாகி , மதியோன் என . நின்றது . இதுவரையிலுஞ் சந்திரன் இராவணனிடத் 
துள்ள அச்சத்தால் இலங்கைக்கு நேராக உயரத்திற்செல்லாமல் ஒருபுற 
மாக ஒதுங்கியே சென்றுவந்தன னென்பதை முதலிரண்டடிகளில் விளக் 
கினார் . வியல் - விசாலமுணர்த்துவதோ ருரிச்சொல் , அஞ்சலை - எதிர்மறை 
யேவலொருமைமுற்று ; ஐ - விகுதி , அல் - எதிர்மறையிடைநிலை . சஞ்சலம் , 
சந்திரன் - வடசொற்கள். சந்திரன் என்ற பெயர்-உலகத்தைச் சந்தோஷப் 
படுத்துபவ னென்று அவயவப்பொருள்படும் . தான் - அசை .. 

(க 0 சு ) 
சந்திரோதயவருணனை : சந்திரன் இராவணனை வருத்துதல் . 
கஎ. அயிருறக்கலந்தநன்னீராழிநின்றாழிநீத்துச் 

செயிருறக்கலந்ததாண்டோர்தேய்வுவந்துற்றபோது 
வயிரமுற்றுடைந்து சென்றோர் வலியவற்செல்லுமாபோ 

லுயிர்தெறக்காலனென்பானொத்தனனு தயஞ்செய்தான் . 
( இ - ள். ) உடைந்து - ( தம்மினும்வலிய ஒருபகைவனுக்குத் ) தோற்று , 
வயிரம் உற்று - ( அவன்விஷயமாகத் தம்மனத்தில் ) "தீராப்பகைமைகொ 
ண்டு , சென்றோர் - விலகிச்சென்றவர்கள் , ஆண்டு - அப்பகைவனிடத்தில் , 
செயிர்உற கலந்தது ஓர் தேய்வு வந்து உற்ற போது- துன்பம்மிகப் பொருந் 
தியதொருமெலிவு வந்துநேர்ந்த சமயத்தில் , வலியவன் செல்லும் ஆ 
போல் - வலிய அப்பகைவன்மேல் ( அவனை வருத்துதற்பொருட்டு )வருவது 
போல , - ( சந்திரன்), - உயிர் தெற காலன் என்பான் ஒத்தனன் - ( இரா 
வணனுடைய ) உயிரை அழித்தற்கு யமனை யொத்தவனாய் , - அயிர் உற 
கலந்த நல் நீர் ஆழிநின்று ஆழி நீத்து உதயம் செய்தான் 
கள் மிகப்பொருந்திய மிக்கநீரையுடைய கடலினின்று தனதுமண்டலத் 
தை விடுவித்து வெளித்தோன்றினான் ; ( எ - று . ) 

பகைவன் தம்மினும் வலியனாயிருக்கையில் அவனுக்குத் தோற்றவர் 
கள் . பின்பு ஒரு சமயத்தில் அவனைத் தாம் அழித்திடவேண்டு மென்று 
மனத்திற் கறுக்கொண்டு சென்று அத்தணியாக்கோபத்தோடு அஞ்சிப் 
பதுங்கிக் காலம் பார்த்திருந்து பின்னர் எப்பொழுதேனும் அவனுக்கு ஒரு 
* பெருந்தீங்குவந்து நேருஞ்சமயத்தில் - 

நேருஞ்சமயத்தில் அவனையழித்தற்காக அவனை நோக்கி 
--மீண்டுவரும் இயல்பின்படி , முன்பு திக்குவிசய காலத்தில் இராவணனுக் 


நுண்மணல் 


- 


கே 

ஆரணியகாண்டம் . 
குத் தோற்று அஞ்சியொடுங்கிச்சென்ற சச்திரன் அவனுக்குச் சீதையின் 
மீதெழுந்த காதலாற் பெரியசஞ்சலம்நேர்ந்த சமயத்தை நோக்கி அவனை 
யழித்தற்பொருட்டு முன்பு தான் மறைந்துநின்ற கடலினின்று தன்வடிவ 
முழுவதும் வெளித்தோன்ற மீண்டு வந்தாற்போன்று உதித்தன னென்ப 
தாம் . தற்குறிப்பேற்ற உவமையணி . சந்திரனுக்கு யமனை உவமைகூறி 
யது , மிக்ககொடுமைவிளைத்துத் தவறாது அழித்திடவல்ல ஆற்றலுக் கெ 
-ன்க . சந்திரன் காமோத் தீபகப்பொருள்களுள் ஒன்றாதலால் , இராவண 
னது ஒருதலைக்காமத்தை மிகுவித்து அவனைத் தவிக்கச்செய்தல்பற்றி , இங் 
ஙனங்கூறினார் ; அடுத்தமூன்று கவிகளுக்கும் இதுகொள்க . 

" நன்று பெரிதாகும் ” என்ற தொல்காப்பியத்தை நோக்கி நன்னீர் 
என்பதற்கு - மிக்க நீரென்றுபொருள் கொள்ளப்பட்டது . ஆழி என்ற 
சொல்இரண்டனுள் , முன்னது - ஆழ்ந்துள்ளதெனக் காரணப்பொருள் படு 
வது ; இ - கருத்தாப்பொருள் விகுதி . பின்னது - வட்டவடிவையுணர்த்தும் 
பண்புப்பெயர். நீத்து , நீ - பகுதி . ஆண்டு - அவ்விடத்தில் , வலியவற்செல் 
லும் -வலியவனைநோக்கிச் செல்லும் என இரண்டனுருபுத்தொகை ; வலிய 
வன்மேற் செல்லுமென ஏழனுருபுத்தொகையாக்குதலு மொன்று . செல் 
லும் ஆ --செல்லும் விதம் ; இங்கு , ஆ - ஆறு என்பதன் விகாரம் . காலன் 
காலத்தை அறுதியிடுபவன் . அயிருறக் கலந்த நன்னீர் என்றது - க .- 
லுக்கு , இயற்கைவிளக்கும் அடைமொழி . 

( க 0 எ ) 
இதுவும் அது . 
க.அ. பராவருங்கதிர்களெங்கும்பரப்பிமீப்படர்ந்துவானிற் 

றராதலத்தெவரும்பேணாவவனை யேசலிக்குநீரா 
லராவணை துயிலுமண்ணல்காலமோர்ந்தற்றநோக்கி 
யிராவணனுயிர்மேலுய்த்ததிகிரியுமென்னலானான் . 
( இ - ள் . ) ( அச்சந்திரன் ) , -- பராவு அரு - புகழ்தற்கு அரிய ( மிகவும் 
அதிகமான சிறப்பையுடைய ), கதிர்கள் - ( தனது ) கிரணங்களை , எங்கும் 
பரப்பி - எவ்விடத்தும் பரவச்செய்துகொண்டு , மீ படர்ந்து மேலே 
சென்று , வானில் தரா தலத்து எவரும் பேணா அவனையே சலிக்கும் - விண் 
ணுலகத்திலும் மண்ணுலகத்திலும் யாவராலும் விரும்பப்படாத அவ்விரா 
வணனையே வருத்துகிற , நீரால் - தன்மையால் , -- அரா அணை துயிலும் 
அண்ணல் காலம் ஓர்ந்து அற்றம் நோக்கி இராவணன் உயிர்மேல் . உய்த்த 
திகிரியும் என்னல்ஆனான் - ஆதிசேஷனாகிய படுக்கையிற் பள்ளிகொள்ளும் 
தலைவனான திருமால் சமயம் பார்த்து அழிக்கக்கருதி இராவணனது உயி 
ரின்மேற் செலுத்திய சக்கராயுதத்தையும் உவமைகூறத்தக்கவனானான் . () 

சந்திரன் , அப்பொழுது மிக்கொளியோடு விளங்கி - இராவணனுக்கு 
அதிக தாபம் விளைப்பவனானா னென்பது விளங்க , சந்திரமண்டலத்துக்குக் 
கோடிசூரியப் பிரகாசமான திருமாலின் திருவாழியை உவமைகூறினார். கட 


மாரீசன் வதைப்படலம் . 


லினின்று வெளித்தோன்றி இலங்கைநகர்க்கு வந்து இராவணனுக்கு மரண 
வேதனையை விளைக்கிற வட்டவடிவுள்ள சந்திரனுக்குக் கடலில் யோகநித் 
திரைசெய்யுங் கடவுளாற் செலுத்தப்பட்டு இராவணனை யழிக்கவருகிற 
வட்டவடிவமுள்ள சக்கரத்தோடு உவமை பொருந்துமாறு அறிக . திருமா 
லுக்கு ஆபரணகோடியிலும், ஆயுதகோடியிலுமாக இரண்டிலும் அமைந்து 
அடியார்க்கெல்லாம் மிக்க அழகியதாய்த் தோன்றி அருள்செய்து கொடி 
யாரையே அழிக்கிற திருவாழியை, உலகத்து உயிர்கட்கெல்லாம் தனது 
குளிர்ந்த கிரணங்களால் தண்மையையே தந்து இராவணனொருவனுக்கே 
மிக்கவெம்மையைச் செய்கிற சந்திரனுக்கு ஒப்புமைகூறிய நயம் உய்த்து 
ணரற்பாலது . இக்கருத்து அவனையே சலிக்கும் என்ற பிரிநிலையேகாரத் 
தாற் பெறப்படும் . வானில் தராதலத்து எவரும்பேணா என்ற அடை 
மொழி , அவனது அளவிறந்த கொடுமையை விளக்கிற்று , 

பராவரும் என்பதை , பராவிவரும் என்பதன் விகாரமெனக் கொண்டு , 
கொண்டாடப்பட்டு வருகிற என்றாவது , நெடுந்தூரத்தும் பரவுந்தன்மை 
யனவான என்றாவதுஉரைகூறினும் அமையும் . சலிக்கும் - சலிப்பிக்கும் ; 
பிறவினைப் பொருளில் வந்த தன்வினை , நீர் - நீர்மை யென்னும் பண்பி 
னடி . அராவணை - நாகசயாம் . அற்றம் - அறுதல் ; அறு - பகுதி , அம் - 
தொழிற்பெயர்விகுதி , றகரவொற்று - விரித்தல்விகாரம் . காலமோர்ந்து 
அற்றநோக்கி என்பதற்கு - ( அவனையழித்தற்குஉரிய ) காலத்தை யெதிர் 
பார்த்துக்கொண்டிருந்து ( அவனுக்கு இப்பொழுது சீதையின் மீதுகொண்ட 
காதல்காரணமாக நேர்ந்த துன்பத்தாலாகிய ) மெலிவை உய்த்து நோக்கி 
பென்றும் பொருள் கூறலாம் . உயிர்மேல் உயிராகிய இலக்கின்மே 
லென்க . திகிரியும் என்ற உம்மை - கீழ்க்கவியைநோக்கி இறந்தது தழு 
விய எச்சப் பொருளது . பரப்பி என்பதன் பிறவினையான பாப்பு - பகுதி . () 

நிலாத்தோற்றம் இராவணனுக்கு மிக்கவெப்பம் விளைத்தல் . 
க 0 க . அருகுறுபாலின் வேலையமுதெலாமளைந்துவாரிப் 

பருகின்ன்.பரந்துபாய்ந்தநிலாச்சுடர்ப்பனிமென்கற்றை 
* நெரியுறுபுருவச்செங்கணரக்கற்கு நெருப்பினாப்ப 

ணுருகியவெள்ளியள்ளிவீசினாலொத்த தன்றே . 
( இ - ள் ) அருகு உறு - தனது அருகிற் பொருந்திய, பாலின் வேலை 
பாற்கடலிலுள்ள , அமுது எலாம் - அமிருதம் முழுவதையும் , அளைந்து 
வாரி பருகினன் பரந்து பாய்ந்த - ( சந்திரன் ) துழாவி மிகுதியாக எடுத் 
துக் குடித்துப் பரவிப்பாய்தலுற்ற , நிலா சுடர் பனி மெல் கற்றை - நிலா 
வாகிய ஒளியினது குளிர்ந்த மெல்லிய தொகு தியானது , -- நெரியுறு புருவம் 
செம் கண் அரக்கற்கு - ( எப்பொழுதுங் கோபத்தால் ) நெறித்த புருவங் 
களையும் ( அதனாற் )- சிவந்த கண்களையுமுடைய இராவணனுக்கு , நெருப் 
பின் நாப்பண் உருகிய வெள்ளி அள்ளி வீசினால் ஒத்தது - தீநடுவே ( வைக் 

59 


466 


ஆரணியகாண்டம் . 


கப்பட்டதனால் ) உருகிய வெள்ளியினுருக்கைக் கைகளால் - நிரம் எடுத்து 
இறைத்தாற் போன்றது , (எ - று. ) - அன்றே - தேற்றம் ஈற்றசையுமாம் . 

உலகத்துக்கெல்லாந் தண்மையைச் செய்கின்ற சந்திரனது வெண் 
ணிறமான அமிருதகிரணம் இராவணனுக்குக் காமநோயை மிகுவித்து 
மிக்கவெம்மை செய்தல்பற்றி , அது பரவுதற்கு , மிகச்சுடுகின்ற வெள்ளி 
யுருக்கை வீசுதலை உவமைகூறினார் . திருப்பாற்கடல் கடைந்த காலத்து 
அதனினின்று தோன்றிய சந்திரன் அப்பொழுது அக்கடலினின்று தன் 
னோடுந் தோன்றிய அமிருதத்தை மிகுதியாகப்பருகி அவ்வமிருதத்தையே 
குளிர்ந்த தனது நில வொளியாக வெளியிடுகின் றனன்போலு மென்பது , 
முன்ளிரண்டடியின் கருத்து . அருகு று என்ற அடைமொழி , அமுதத் 
துக்கும் பாற்கடலுக்கும் பொருந்தும் , எல்லாம் என்பது - இங்கு , எஞ்சா 
மைப்பொருளது . நெரியு றுபுருவச்செங்கண் என்ற அடைமொழி , இராவ 
ணனது கொடிய இயற்கையை விளக்க வந்தது . 

( க 0 க ) 
இதுவும் அது . 
கக . மின்னிலந் திரிந்ததன்னவிழுநிலாமிதிலைசூழ்ந்த 

செந்நெலங்கழனிநாடன்றிருமகள் செவ்விகேளா 
நன்னலந்தொலைந்துசோருமரக்கனை நாளுந்தோலாத் 
துன்னலனொருவன்பெற்றபுகழெனச்சுட்டதன்றே. 
( இ - ள் . ) மின் நிலம் திரிந்தது அன்ன - மின்னல் நிலவுலகத்திலே 
உலாவியது போன்ற , விழு நிலா - சிறந்த சந்திரகிரணமானது , -- மிதிலை 
சூழ்ந்த - மிதிலாநகரத்தைச் சூழ்ந்த , செந்நெல் அம் கழனி நாடன் - செந் 
நெற்பயிருள்ள அழகிய கழனிகளையுடைய விதேகதேசத்து அரசனான 
சனக மகாராசனது , திருமகள் - அழகிய குமாரியான சீதாபிராட்டியினது , 
செவ்வி - வடிவழகை , கேளா - ( சூர்ப்பணகை சொல்லாற்) கேட்டறிந்து , 
(அவளிடங் கொண்ட காதலால் ) , நல் நலம் தொலைந்து சோரும் - ( தனது ) 
சிறந்த ஆற்ற லொழிந்து தளர்கிற , அரக்கனை - இராக்க தனான இராவ 
ணனை , நாளும் தோலா துன்னலன் ஒருவன் பெற்ற புகழ் என சுட்டது - 
எந்நாளும் தோல்வியடையாத ஒருபகைவன் அடைந்த கீர்த்தி வருத்து 
வதுபோல வருத்திற்று ; ( எ - று . ) - அன்றே - தேற்றம் ; ஈற்றசையுமாம் . 

என் றுந்தோல்வியடையாது வெற்றியுற்ற பகைவனது புகழ் ஒருவ 
னுக்கு வருத்தந் தருதல்போல , சந்திரனது நிலா இராவணனுக்குத் துன் 
பம் விளைத்ததென்பதாம் . நாளுந்தோலாத் துன்னலனொருவன் என்றது , 
இராமபிரானையெனக் கொள்ளினும் அமையும் . மின்னிலந் திரிந்த தன்ன 
என்றது , இல்பொருளுவமை ; மின்னலந் திரிந்ததன்ன என்று 
மோதி , மின்னல் தனது நல்ல செந்நிறம் மாறி வெண்ணிறமாய் விளங்கி 
னாற்போன்ற என்று உரைத்தலும் ஒன்று , விழு - விழும மென்ற உரிச் 
சொல்லின் விகாரம் ; அன்றி , வினைத்தொகையாக , ( சந்திரனிடத்தி 
னின்று ) கீழ்விழுகிற நிலவென்றலு மொன்று . மிதிலை - மிதிலா என்ற வட 


பாட 


மாரீசன் வதைப் படலம் , 

461 
சொல் ஈறு திரிந்தது ; அது மதியென்னும் அரசினால் அமைக்கப்பட்ட 
நகரமா தல்பற்றி வந்த பெயர் . செந்நெல் - ஒருவகைச்சிறந்த சாதி நெல் ; 
இது, நீர்வளத்திலே விளைவது . மிதிலைநாடன் என் எடுத்து உரைத்தலு 
மாம் . திருமகள் - செல்வப்பெண் ; இலக்குமியின் அவதாரமான மகளுமாம் . 
நாடன் றிருமகன் செவ்வி கேளா என்று பாடமோதி , சனகராசனது 
செல்வமான சீதையின் கணவனாகிய இராமனது சிறப்பைக் கேட்டுத் 
தனது நல்லமகிழ்ச்சி நீங்கித் தளர்கிற இராவணனை யென்று உரைத்தல் , 
அத்துணையாச்சிறவாது . புகழை வெண்ணிறமுடையதென வருணித்தல் 
கவிமரபாதலால் , அது , நிலவிற்கு உவமைகூறப்பட்டது. துன்னலன் - 
சேராதவன் ; எதிர்மறை வினையாலணையும் பெயர் . இரண்டாம் அடியில் 
சென்னல் என்று பாடங் கொண்டு , ஒருவகை மீனென்று உரைப்பாரு 
முளர் . 

( கக 0 ) 
இராவணன் ஏவலாளரை நோக்கி சூரியனை ஏன்கொணர்ந்தீர் ? என்றல் . 
ககக , கருங்கழற்காலனஞ்சுங்காவலன் கருத்து நோக்கித் 

தருங்கதிர்ச்சீ தயாக்கைச்சந்திரற்றருதிரென்ன 
முருங்கிய தணலின்மூரிவிடத்தினை முகக்குஞ்சீற்றத் 
தருங்கதிரருக்கன் றன்னையா ரழைத்தீர்களென்றான் . 
இ - ள் 

ள் . ) கரு கழல் காலன் அஞ்சும் காவலன் - பெருமை பொருந் 
திய வீரக்கழ்லை யணிந்த யமனும் அஞ்சும்படியான அரசனாகிய இராவ 
ணன்,(தனதுகுற்றேவலாளரை நோக்கி ), கருத்து நோக்கி - ( எனது) மன 
நிலையை உணர்ந்து , தரும் - (அதற்கேற்பஇனிதாகக் ) கொடுக்கிற , கதிர் 
கிரணங்களையுடைய, சீதம் யாக்கை - குளிர்ந்த உடம்பையுடைய ; சந்தி 
ரன் - சந்திரனை , தருதிர் - அழைத்துக்கொண்டு வாருங்கள் , என்ன - 
என்று ( யான் ) சொல்ல , முருங்கியதணலின் - (யாவும் ) அழியும்படியான 
கொடுநெருப்புடனே, மூரி விடத்தினை - வலிய விஷத்தையும் ; முக்க்கும் - 
மொண்டு கொண்டுள்ள , சீற்றத்து அரு கதிர் அருக்கன் தன்னை - கோபத் 
தையும் பொறுத்தற்கரிய (உஷ்ண ) கிரணங்களையுமுடைய சூரியனை , யார் 
அழைத்தீர்கள் - ( உம்மில் ) எவர் அழைத்துவந்தவர் ? என்றான் - என்று 
வினாவினான் ; ( எ - று . ) 

காவலன் என்றா னென இயையும் . தனக்கு மிக்கதா பந்தருதல்பற் 
றிச் சந்திரனையே சூரியனாக நினைத்து இங்ஙனம்வினாவினான் . யார் அழைத் 
தீர்கள் , யார் என்ற பொதுக்குறிப்பு முற்றாலணையும் பெயர் - முன்னிலைக்கு 
வந்தது , அழைத்தீர்கள் - இன்னாரென்று அறியாமையின் , பன்மையாற் 
கூறப்பட்டது . 

அதற்கு அவர்கள் இவன் சந்திரனே என்றல். 
ககஉ அவ்வழிச்சிலதரஞ்சியாதியாயருளில்லாரை 

இவ்வழித்தருதுமென்பதியக் கலாமியல்பிற்றன்றால் 


168 


ஆரணியக்காண்டம். 


- 


பட்பட்செவ்வழிக்கதிரோனென் றுந்தேரின் மேலன்றிவாரான் -- 
= 5 - வெவ்வழித்தெனினுந்திங்கள் விமானத்தின்மேலதென்றார் . - * 

( இ - ள் . ) அ வழி - (இராவணன் இங்ஙனம்கூறிய ) அப்பொழுது , 
சிலதர் , 

- ஏவலாளர்கள் , அஞ்சி - பயந்து , ஆதியாய் - தலைவனே ! அருள் 
இல்லாரை - (உன்னாற் ) கட்டளையிடப்படாதவரை , இ வழி - இவ்விடத்து , 
தருதும் 

( நாங்கள் ) அழைத்துக்கொண்டுவருவோம் , என்பது - என் 
வ்வார்த்தை , இயம்பல்ஆம் இயல்பிற்று அன்று - சொல்லத்தக்க தன்மை 
யுடையதன்று ; செவ்வழி கதிரோன் - சிவந்ததன்மையுள்ள கிரணங்களை 
யுடைய சூரியன் , என்றும் எப்பொழுதும் , தேரின்மேல் அன்றி வாரான் 
தேரின்மேலேயே வருவான் ; திங்கள் - சந்திரன் , வெம் வழித்து எனி 
னும் - (உனக்கு ) வெவ்வியதன்மையதாயினும் , விமானத்தின்மேலது - 
விமானத்தின் மேலேயிருக்கிறது , என்றார் - என்று சொன்னார்கள் ; ( எ- று . ) 
ஆல் - அசை . 

சூரியன் தேரிலேறிச் சஞ்சரித்தலும் , சந்திரன் விமானத்திலேறிச் 
சஞ்சரித்தலும் ஆகிய வேறுபாட்டியற்கையை யெடுத்துக்காட்டி , இவன் 
விமானத்திலேறியுள்ள தனால் , சூரியனல்லன் , சந்திரனே யென்று விளக்கி 
னார்க ளென்க . உன்கட்டளைக்குச் சிறிதேனும் மாறாக நாங்கள் நடக்கமாட் 
டோ மென்பது , முன்னிரண்ட்டியின் கருத்து . அருளில்லாரை என்ப 
தற்கு - உனது அருளைப்பெறா தவரை யென்றும் , தண்ணளியில்லாதாரை 
யென்றும் உரைப்பினும் அமையும் . தருதும் என்பதில் , தும் விகுதி - எதிர் 
காலமுணர்த்தாது தன்மையுணர்த்திற்று . தேவர்களை இருதிணையாலுங் 
கூறலாம் என்பது இலக்கணமாதலால் , கதிரோன் வாரான் என்றும் , 
திங்கள் விமானத்தின்மேலது என்றுங்கூறினார் . செவ்வழியென்ற அடை 
மொழிகொடுத்ததும் , சந்திரனோடு சூரியனுக்கு உள்ள வேற்றுமையை 
விளக்குவதாம் . பின்னிரண்டடியிற் கூறியது , ஓர் நூற்கொள்கை . ( ககஉ ) 


வேறு . 


இராவணன் , சந்திரனென்று அறிந்து அவனை வெறுக்கத் தொடங்கல் . 
கககூ . பணந்தாழல்குற்பனிமொழியார்க்கன்புப்பட்டார்படுங்காமக் 

குணந்தான் முன்னமறியாதான்கொதியாநின்றான் மதியாலே 
தணந்தாமரையின்றனிப்பகைஞனென்னுந் தன்மையொருதானே. 
யுணர்ந்தானுணர்வுற்றவன் மேலிட்டுயிர்தந்துய்க்கவுரைசெய்வான் . 
( இ - ள் . ) பணம் - பாம்பின்படத்தை , தாழ் - ஒத்த, அல்குல் - அல் 
சூலையும் , பனி மொழியார்க்கு - குளிர்ந்த சொற்களையுமுடைய. மகளிர்க் 
காக , அன்புபட்டார் - ஆசைப்பட்டவர்கள் , படும் - அடைகிற , காமம் - 
கர்மநோயினது , குணம் - தன்மையை , முன்னம் தான் அறியா தான் 
இதற்குமுன்பு ஒருகாலும் தான் அனுபவித்தறியாதவனும் , - மதியா- லே 
கொதியாநின்றான் - இப்பொழுது சந்திரனால் , தவிக்கின்றவனுமான இரா 


மாரீசன் வதைப் படலம் . 


469 


ணன் , தண் அம் தருமரையின் றதனி பகைஞன் -- என்னும் தன்மை ஒரு 
தானே உணர்ந்தான் - குளிர்ந்த அழகிய தாமரைக்கு ஒப்பற்ற பகைவனான 
சந்திரனே இவ் னென்கிற உண்மையியல்பை ஒப்பற்ற தானே யறிந்தான் ; 
உணர்வுற்று - அங்ஙனம் அறிந்து , உயிர் தந்து உய்க்க - தனதுஉயிரைக் 
கொணர்ந்துகொடுத்து உதவும்படி , அவன்மேல் இட்டு உரை செய்வான் - 
அச்சந்திரன் மேல் வைத்து (ச்சிலசொற்களை ) க் கூறுபவனானான் ; (எ - று . ) 
--அவற்றை, அடுத்த இரண்டுகவிகளிற் காண்க . 

இராவணன் இதுவரையிலும் தான் விரும்பிய மகளிரையெல்லாம் 
தடையில்லாமல் அடைந்து அனுபவித்துவந்தன னாதலால் , காமத்தாலா 
கும்வருத்தத்தைச் சிறிதும் அனுபவித்தறியாதவ னென்பது , பணந்தாழல் 
குற்பனிமொழியார்க் கன்புபட்டார் படுங் காமக்குணந் தான் முன்னமறி 
யா தான் என்பதன் கருத்து . பணம் - வடசொல் . தாழ் - உவமவுருபு . ‘ மதி 
யாலே கொதியாநின்றான் என்பதற்கு - தனது அறிவினால் தவிக்கின்றவ 
னென்று உரைப்பினும் அமையும் ; அப்பொழுது கருத்து - குளிர்ந்தசந்தி 
ரனால் மகிழ்ச்சியு றவேண்டியிருக்க அதற்குமாறாகத் தனது அறிவின் தடு 
மாற்றத்துக்கு ஏற்பத் தாபம் மிக்கு வருந்துபவனென்பதாம் மதி - 

அறிவை 
யுணர்த்துகையில் , வடசொல் . தனக்கு வெப்பம் விளைத்தலை நோக்கிச் 
சந்திரனைச் சூரியனென்று முதலிற்கருதிய இராவணன் ஏவலாளர் (கீழ்க் 
சவியிற்) கூறிய அடையாளத்தால்மாத்திரமே யன்றி இவனைக் கண்டவள 
விலே தாமரைகள் குவிகிற இயல்பைத் தானே பிரத்தியக்ஷமாகக் கண்டத் 
னாலும் இவன் சூரியனல்லன் சந்திரனே யென்று அறிந்தர் னென்பது 
விளங்க , தணந்தாமரைக்குத் தனிப்பகைஞ னென்னுந்தன்மை யொரு 
தானேயுணர்ந்தான் என்றார் . தண்ணம் என்பது , தணமெனத் தொகுத் 
தல் விகாரப்பட்டது , எதுகை நோக்கி யென்க. அவன்மேலிட்டு உரைசெய் 
வான் என்பது , அவனை நோக்கிக் கூறுவா னென்றவாறு . உயிர் தந்து 
உய்க்க என்பதற்கு - பெருமூச்சுவாங்க என்றும் உரைக்கலாம் . கொதியா 
நின்றான் என்பதில் , ஆநின்று - நிகழ்கால இடைநிலை ; அடுத்தகவியில் வரு 
கிற தேயாநின்றாய் முதலியவற்றிலும் இவ்வாறே . 

இது முதல் ஆறுகவிகள் - மூன்றாஞ்சீரும் ஆறாஞ்சீரும் காய்ச்சீர்களும் , 
மற்றை நான்கும் மாச்சீர்களு மாகிய கழிநெடிலடி நான்கு கொண்ட அறு 
சீராசிரியவிருத்தங்கள் . 

( கககூ ) 
இதுவும் , அடுத்த கவியும் - சந்திரோபாலம்பநம் . (சந்திரனைப்பழித்தல் .) 
ககச் . தேயாநின்றாய்மெய்வெளுத்தாயுள்ளங்கறுத்தாய்நிலை திரிந்து 

காயாநின்றாயொரு நீயுங்கண்டார் செல்லக்கேட்டாயோ 
பாயாநின்றமலர்வாளிபறியாநின்றாரின்மையா 
லோயாநின்றேனுயிர்காத்தற்குரியார்யாவருபெதியே. 

" உடு பதியே - க்ஷத்திரங்களுக்குத் தலைவனான சந்திரனே ! 
( 8), ( மெய் ) தேயாநின்றாய் - உடம்பு மெலிகின்றாய் , மெய் வெளுத்தாய் . 


470 


ஆரணியகாண்டம்,.. 


உடல் வெண்மைப்பட்டாய் ; உள்ளம் கறுத்தாய் - மனங்கருகினாய். ( நீதிவி 
உத்திற் களங்கமடைந்தாய் ) ; நிலை திரிந்து காயா நின்றாய் - (உனது தண் 
ணிய ) இயற்கைநிலைமைமாறித் தபிக்கிறாய் ; ஒரு நீயும் - தனியனான நீயும் , 
( என்னைப்போலவே ), கண்டார் சொல்ல கேட்டாயோ - (சீதையின் அழ 
கைக் ) கண்டவர்கள் ( அதனையெடுத்துச் ) சொல்லக்கேட்டு அவளிடங் 
காதல்கொண்டாயோ ? பாயாநின்ற - தடையில்லாமல் ( எனது உடம்பி 
னுள்ளே ) தைத்துச் செல்லுகிற , மலர்வாளி - ( மன்மதனது) புஷ்பபாணங் 
களை , பரியாநின்றார் - பிடுங்கியெடுத்துப் பாதுகாக்கின்றவர் , இன்மையால் 
( எவரும் ) இல்லாமையால் , ஓயாநின்றேன் - வலியொடுங்குகிற என்னுடைய 
உயிர் - உயிரை , காத்தற்கு - பாதுகாத்தற்கு , உரியார் - உரியவர் , யாவர் - 
இனி எவரோ ? ( எவருமிலர் என்படி ); ( எ - று . ) 

சந்திரனே ! நீ என்னைப்போல உடல்தேய்ந்தும் உடல்வெளுத்தும் 
அகம் கருகியும் இயற்கைமாறி உடல்சுட்டு முள்ள தன்மையை நோக்கின் , 
நீயும் என்போலச் சீதையின் அழகைக் கண்டவர் சொல்லக்கேட்டு அவளி 
டம் வேட்கை கொண்டனைபோலும் என்பது , முன்னிரண்டடியின் கருத்து . 
" நைவாய வெம்மேபோல் நாண்மதியே நீ யிந்தாள் , மைவா னிருளகற்றாய் 
மாழாந்து தேம்பு தியால் , ஐவா யரவணைமே லாழிப் பெருமானார் , மெய் 
வாசகங் கேட்டுன் . மெய்ந்நீர்மை தோற்றாயே ” என்றதனோடு இதனை 
ஒப்பிடுக . மெய் என்பது - மத்தியமதீபமாய் , முன்நின்ற தேயாநின்றாய் 
என்றதனோடும் , பின்நிற்கும் ‘வெளுத்தாய் என்பதனோடும் தொடர்ந்தது . 
மெய்தேயாகின்றாய் , மெய்வெளுத்தாய் , உள்ளம்கறுத்தாய் - சினைவினை 
முதலொசொர்த்திச் சொல்லப்பட்டது . மெய் தேய்தல் முதலியன - காம 
நோயுற்றார்படும் அவத்தைகள் . வெளுத்தாய் , கறுத்தாய் - வெண்மை கரு 
மை என்ற பண்பினடிகள் , விகாரப்பட்டு வினைத்தன்மையடைந்து , வெளு 
கறு என நின்றன . உள்ளங்கறுத்தாய் என்பதில் சிலேடையணி யிருத்தல் 
காண்க , ஒரு நீ என்றது , கதியாய்நின்று காப்பா ரற்ற நீ யென்றவாறு . 
நீயும் என்ற இறந்தது தழுவிய எச்சவும்மையால் , என்னைப்போல என் 
பது பெறப்பட்டது . நேரிற்கண்டவளான சூர்ப்பணகை சொல்லத் தான் 
கேட்டமைபற்றி , நீயுங் கண்டோர் சொல்லக் கேட்டாயோ என்றான் . 
தாமரை , அசோகு , மா , முல்லை , நீலோத்பலம் இம்மலர் ஐந்தும் மன்மத 
னுக்குப் பஞ்சபாணங்களாம் . ஓயாநின்றேன் - வினையாலணையும் பெயர் . 
என்னால் விரும்பப்பட்டவர் வந்து என்னைக்கூடி எனது வேட்கைநோய் 
வருத்தத்தை நீக்காமையா லென்பது , மூன்றாமடியின் கருத்து . தண்கதி 
ரோனான உன்னைக்கொண்டு எனது தாபந் தணித்துக்கொள்ளலா மென்று 
கருதி உன்னை அழைத்தேன் ; நீயும் என்போல வெப்பங்கொண்டிருத்த 
லால் இனி யாரால் என்வெப்பத்தைத் தணித்துக்கொண்டு உய்வே னென் 
பது , இச்செய்யுளின் தாற்பரியம் . நக்ஷத்திரங்கள் யாவும் சந்திரனுக்கு 
மனை வியரென்பது புராண நூற்கொள்கை யாதலால் , அவனுக்கு , உடுபதி 
யென்று பெயராயிற்று , 


ந்த தாமரைக்கு - இரண்டுகருங்குவளை மலர்கள் மலரப்பெற்ற ஒரு தாமரை 
மாரீசன் வதைப்படலம் . 

471 
ககரு , ஆற்றாராகிற்றம்மைக்கொண்டடங்காரோ வென்னாருயி 
ர்க்குக் , கூற்றாய்நின்ற குலச்சனகிகுவளை மலர்ந்த தாமரைக்குத், தோ 
ற்றாய் தனான கங்கரிந்தாய்மெலிந்தாய்வெதும்பத்தொடங்கினாய் , மா 
ற்றார் செல்வங்கண்டழிந்தால் வெற்றியாகவற்றாமோ . 

( இ - ள் . ) என் ஆர் உயிர்க்கு கூற்று ஆய் நின்ற - எனது அருமையான 
உயிருக்கு யமனாய்கின்ற , குலம் சனகி - சிறந்த சீதையினது , குவளை மலர் 


போன்ற முகத்துக்கு , தோற்றாய் - ( நீ ) தோல்வியடைந்தாய் ; அதனான் - 
ஆதலால் , அகம்கரிந்தாய் - உள்ளங்கருகினாய் ; மெலிந்தாய் - உடல் மெலி 
வடைந்தாய் ; வெதும்ப தொடங்கினாய் - வெப்பமடையத் தொடங்கிவிட் 
டாய் ; மாற்றார் செல்வம்கண்டு - பகைவருடைய செல்வத்தைப்பார்த்து , 
அழிந்தால் - ( இவ்வாறு ) அழிவுற்றால் , வெற்றி ஆக வற்று ஆமோ - சயம் 
உண்டாகவல்லதாகுமோ ? ஆற்றார் ஆகின் - ( தாம் பகைவெல்ல ) வல்ல 
மையில்லாராயின் , தம்மை கொண்டு அடங்காரோ ( அறிவுடையார் ) 
தமது அறிவைக்கொண்டு தம்மிலே தாம் அடங்கிவிடாரோ ? ( எ - று .) 

சந்திரனிடத்துஉள்ள தேய்தல் முதலிய பண்புகளை அவன் தான் 
சீதைவிஷயமாகக் கொண்ட காதலால் நேர்ந்தன வென்று (கீழ்க்கவியிற்) 
கற்பித்துக்கூறியவன் , இங்கு அதனை விட்டு, தனக்குப்பகையான ஒருதாம 
ரைக்குத்தோற்றதனால் நேர்ந்தவையென்று கற்பித்துக்கூறுகிறான் . உன் 
னினுஞ் சிறந்த சீதையின் முகத்தாமரையை வெல்லும் ஆற்றல் இல்லாமை 
யால் அதற்குத்தோற்ற நீ உனது அறிவையே கொண்டு உன்னை நீயே 
சாந்தப்படுத்திக்கொண்டு அமைந் திருத்தல் அழகேயன்றி அழுக்காறு 
கொண்டு அகங்கரிந்து புறம் மெலிந்து - தபித்தலாற் பயனென்னே ! இங் 
ஙனம் அழுக்காறு மிக்க மாத்திரத்தால் அதனைவெல்லும்வல்லமை உன 
க்கு வந்துவிடுமோ ? என்று பழித்தவாறு , என்னாருயிர்க்குக்கூற்றாய்நின்ற 
குலச்சனகி என்றது , தனக்குமரணகாரணமானவள் சீதையே யென்று , 
பின் நிகழும் நிகழ்ச்சிக்கு அறிகுறியாக முன்னர் அவன்வாயில்வந்த அமங் 
கலமொழியாகுமா ற்றை ஊன்றியுணர்க. சனகி - ஜாநகி யென்ற தன் விகா 
ரம் : ஜ நகராசன் மகளென்று பொருள் படும் ; வடமொழித் தத்திதாந்தநா 
மம் . குவளை யென்றது , உவமவாகுபெயராய், கண்களையுணர்த்தும் . கீழ்க் 
கவியில் வந்த உள்ளங்கறுத்தாய் என்றதுபோல , இக்கவியில் வந்த அகங் 
கரிந்தாய் என்பதும் சிலேடைப்பொருள்படும் . மாற்றார் - மனம்மாறுபடு 
தலையுடையவர் . வற்று - வல்லது ; பண்படிக்குறிப்புமுற்று . ( ககரு ) 

இராவணன் சூரியனையும் பகலையும் வரவழைத்தல் . 
ககசு . என்னப்பன்னி.யிடருழவாவிரவோடிவனைக்கொண்டகற்றி 
முன்னைப்பகலும்பகலோனும்வருகவென்றான் 

மொழியாமு 
னுன்னற்கரியவுடுபதியுமிரவுமொழிந்தவொருநொடியிற் 
பன்னற்கரியு பகலவனும்பகலும்வந்துபரந்தவால் . 


ஆரணியகாண்டம் . 


20 ( இராள். ) என்ன பன்னி - என்று பலவாறு சொல்லி, இடர் :உழவா 
துன்பம் அனுபவித்து, (உடனே இராவணன் ஏவலாளரை நோக்கி ), இர 
வோடு இவனை கொண்டு அகற்றி - இராப்பொழுதையும் இச்சந்திரனையும் 
கொண்டு நீக்கிவிட்டு , முன்னை பகலும் பகலோனும் வருக - அதற்கு முன் 
பிருந்த பகற்பொழுதும் அதற்குஉரியவனான சூரியனுமே (உங்களால் 
அழைக்கப்பட்டு ) வந்திடுக . என்றான் - என்று கூறினான் ; மொழியாமுன் - 
( அவ்வாறு ) சொல்லுமுன்னமே , உன்னற்கு அரிய உடுபதியும் இரவும் 
ஒழிந்த - நினைத்தற்கும் வேண்டாத ( மிகவெறுக்கப்பட்ட ) - சந்திரனும் 
இராத்திரியும் நீங்கின ; ஒரு நொடியில் - உடனே ஒருநொடிப்பொழுதிலே , 
பன்னற்கு அரிய பகலவனும்பகலும் வந்து பரந்த - புகழ்ந்துபேசுதற்கு 
அரிய (மிக்கசிறப்பையுடைய ) சூரியனும் பகற்பொழுதும் வந்துபாவின ; 
( எ - று . ) - ஆல் - ஈற்றசை. 

அகற்றி யென்னும் எச்சத்தை அகற்றவெனத் திரித்தலாவது , வருக 
வென்ற தன்வினையை வருவிக்கவெனப் பிறவினைப்பொருள்படுத்துதலா 
வது செய்யின் , ‘இரவோடு இவனைக் கொண்டகற்றி முன்னைப் பகலும் பக 
லோனும் வ 

ம் வருக என்ற முடிபு இலக்கண நடைக்கு ஒத்ததாம் . ஒழிந்த , 
பரந்த - முற்று . இவ்வாறு அஃறிணை முற்றுக்கொடுத்ததனால் , சந்திரசூரி 
யர் இங்கு அஃறிணையாகக் குறிக்கப்பட்டன ரென்க . 

( ககசு ) 
இதுமுதற் பதின்ழன்று கவிகள் - அவ்வுதயகாலவருணனை . 
ககஎ . இருக்கின் மொழியாரெரிமுகத்தினீந் தநெய்யினவிர்செம்பொ 
னுருக்கியனையக திர்பாயவ 

பாயவனல்போல் விரிந் ததுயர் கமல 
மருக்கனெய் தவமைந்தடங்கிவாழாவடாதபொருளெய்திச் 
செருக்கி.பிடையேதிருவிழந்தசிறியோர் போன்றசேதாம்பல் . 
( இ - ள் . ) இருக்கின் மொழியார் - வேதமந்திரங்களையுணர்ந்த அந்த 
ணர்கள் , எரி முகத்தின் - அக்கினி முகத்திலே , ஈந்த - சொரிந்த , நெய் 
யின் - நெய்யினால் , அனல் போல் - அந்நெருப்பு (வளர் தல்) போல , அவிர் 
செம் பொன் உருக்கி அனைய கதிர் பாய - விளங்குகிற செம்பொன்னை 
உருக்கினாற்போன்ற சிவந்தசூரியகிரணங்கள் மேற்படு தலால் , உயர் கமலம் 
விரிந்தது - சிறந்த செந்தாமரைமலர்ந்தது ; -சேதாம்பல் செவ்வாம்பல் 
மலர்கள் , அருக்கன் எய்த - சூரியன்வருதலால், அமைந்து அடங்கி அட 
ங்கியொடுங்கி , வாழா - வாழ்வு பெறாமல் , -- அடாத பொருள்எய்தி செரு 
க்கி இடையே திரு இழந்த சிறியோர் போன்ற - ( தாம் அடைதற்குத்) 
தகாத (உயர்ந்த பொருளை யடைந்து ( அதனால் ) செருக்குற்றுமத்தியிலே 
அப்பொருளை யிழந்துவிட்ட அற்பர்களை யொத்தன; ( எ - று . ) 

" இருக்கின் மொழியார் என்றது , யாகஞ்செய்விப்போரான ருத்விக்கு 
களையுணர்த்தும் , அவர்கள் வேதமந்திரங்களைச் சொல்லி நெருப்பில் ஆகுதி 
செய்த நெய் சொரிதல் - சூரியதிரணம் பாய்தற்கும் , அந்நெய்யால் யாக 
ண்டத்து ஓமாக்கினி வளர்ந்து விளங்குதல் - நீர்நிலையில் தாமரை மலர்ந்து 


சேணியை 
தடுமாற்றமடைந்த உடம்பை யுடையவனாய் , 

மாரீசன்வதைப்படலம். 

473 
விளங்குதற்கும் உவமை யெனக்காண்க. இருக்கு ருக்என்ற வடசொல்லின் 
திரிபு ; இது , நான்கு வேதங்களுள் ஒன்றற்குச்சிறப்புப் பெயராக வழங்குவ 
தன்றி , பொதுப்பட வேதமந்திரங்களைக் குறிப்பதாயும் நிற்கும் . இனி , 
" இருக்கின் மொழியார் என்பதற்கு - வேதவாக்கியம்போலப் பயன்விளைத் 
தலில் தவறாத நிறைமொழியையுடைய .அந்தண ரென்று பொருள் கூறி 
னும் அமையும் , முந்தின பொருளில் , இன் - சாரியை ; இப்பொருளில் , 
இன் - ஒப்புப்பொருளில் வந்த ஐந்தனுருபு . --தேவர்களெல்லாம் , தந்தமக் 
குக் கொடுக்கும் ஹவிஸ் ஆகிய உணவை அக்கினியே முகமாகப் பெறு 
கின்றன ரென்ற வேதக் கருத்தைக்கொண்டு - எரிமுகத்தின் என்றார் . 
இனி, முகத்தின் என்றது ஏழனுருபின்பாற்பாடுவதுமாம் . உருக்கி 
எச்சத்திரிபு . எல்லாமலர்கள்ளுந் தாமரை சிறத்தலால் , உயர்கமலம் 
என்றார் ; " பூவிற்குத் தாமரையே , ” “ பூவினுக்கருங்கலம் பொங்கு -தாமரை ” 
என்பன காண்க.. உயர்கமலம் - வினைத்தொகை 

கமலத்துக்கு உயர் . என்ற அடைமொழி கொடுத்ததனால் , அப்படிப் 
பட்ட உயர்வில்லாதது செவ்வாம்ப லென்பது வெளியாம் ; அன்றியும் , 
அதன் சிறுமை உவமையால் விளங்குதலுங் காண்க . இராப்பொழுதுடன் 
சந்திரன் வரப்பெற்றதனால் மிக்கவிளக்கமடைந்த ஆம்பல்கள் இராவணன் 
கட்டளையால் அப்பொழுதுடன் சந்திரன் விரைவில் நீங்கியதனால் அவ் 
வொளியை இடையிலே யிழந்ததற்கு , சிறிது செய்துவிட்ட நல்லூழ்ப் பய 
னால் தமது தகுதிக்குமேம்பட்ட செல்வத்தை யடைந்து அதனால் மிக்க 
செருக்குற்ற அற்பர்கள் அந்நல்லூழ் விரைவிலொழியவே அச்செல் 
வத்தை யிழந்து ஒடுங்குதலை உவமை கூறினார் , வாழா - ஈறுகெட்ட எதிர் 
மறைவினையெச்சம் ; அது , போன்ற என்னும் முற்றைக் கொள்ளும் . 
சேதாம்பல் - பண்புத்தொகை ; பண்புப்பெயர் , ஈறுபோய் ஆதிநீண்டு முன் 
நின் றமெய் திரிந்தது . பொருளெய்தியதனாற் செருக்கியமைபற்றி , சிறி 
யோர் எனப்பட்டனர் . அமைந்தடங்கிவா ழா என்பதற்கு - குணவமைதி 
கொண்டு அடக்கமுடையராய் வாழாமல் என்று பொருளுரைத்து , அதனை 
செருக்கி என்பதனோடு கூட்டு தலு மொன்று . 

( ககஎ ) 
கக அ.நாணிநின் றவொளிமழுங்கிநடுங்காநின்றவுடம்பினனாய்ச் 

சேணினின்றுபுறஞ்சாய்ந்துகங்குற்றாரம்பின் செல்லப் ( ந்த 
பூணின்வெய்யோனொருதிசையே புகுதப்போவான்புகழ்வே 
ராணைசெல்லநிலையழிந்தவரசர்போன்றானல்லாண்டான் . 

( இ - ள் . ) பூணின் வெய்யோன் - (உலகத்துக்கு ) ஓர் ஆபாணம்போல 
அலங்காரமாய் விளங்குகிற சூரியன் , ஒரு திசையே புகுத - ஒருதிக்கிலே 
( கிழக்கிலே ) வந்துசேர்ந்ததனால் , நாணி - ( அவன் முன்னே நிற்க ) வெள்கி , 
நின்ற ஒளி மழுங்கி - (தன்னிடத்து ) உள்ள ஒளி மழுங்கப்பெற்று , நடுங்கா 

நடுவானத்தினின்று ஒரு பக்கமாகச் சாய்த 

ஒரு 
59 


474 

ஆரணிய காண்டம் . 
அற்று , கங்குல் தாரம் பின் செல்ல- இரவாகிய தன் மனைவி தன்பின்னே 
வர் , போவான் - அப்பாற் 

அப்பாற் செல்பவனான , அல் ஆண்டான் - இரவுக்குத் 
தலைவனான சந்திரன் , - புகழ் வேந்தர் ஆணை செல்ல நிலை அழிந்த அரசர் 
போன்றான் - கீர்த்தியையுடைய சிறந்த அரசரது கட்டளை தடையின்றி 
வர அதனால் தமது நிலைமை கெட்டு ஓடிய அரசரை யொத்தான் ; ( எ - று .) 

நாணமடைதலும் , ஒளிமழுங்குதலும் , உடம்புநடுங்குதலும் , ஒருபுறத் 
தேசாய்தலும், தன்மனைவி தன்பின்னேவர நாட்டைவிட்டொழிதலும் 
ஆகிய பொதுத்தன்மை சந்திரனுக்கும் தோல்வியடைந்து செல்லும் அர 
சர்க்கும் பொருந்துமாறு " காண்க . சூரியனைப் புகழ்வேந்தராகவும் , அவ 
ன துகிர்ணத்தை அவரது ஆட்சியாகவும் , சந்திரனை . நிலையழிந்த அரசராக 
வும் , அவன் வானத்தைவிட்டு அகலுதலை நாட்டைவிட்டு விலகு தலாகவுங் 
கொள்க , ஆணை - ஆஜ்ஞை; இங்கே , வெற்றி யென்றவாறு . சந்திரன் 
இரவுக்குத் தலைவனாதலின் , அவனுக்கு அல்லாண்டான் என ஒருபெயர் 
கூறினார் ; வடநூலார் அவனை நிசாபதி என்ற பெயரால் குறித்தலுங் 
காண்க : இரவை மனைவியாகக் கூறினதற்கும் இதுவே காரணம் . இராவ 
ணன்கட்டளைப்படி இரவோடு சந்திரனும் ஒழிந்தமையை கங்குல் தாரம் 
பின்செல்லப் போவான் என்றதனால் விளக்கினார் . அல்லாண்டான் என் 
றதனால் , இரவில் வானத்தை அரசாண்டவன் பகலில் அவ்வாட்சியை 
யிழந்தா னென்றவாறு. தாரம் - தாரா என்ற வடசொல் ஈறு திரிந்தது . 
உவமையணி . 

( கக அ ) 
வேறு . 
மணந்தபேரன் பரைமலரின்சேக்கையுட் 
புணர்ந்தவரிடையொருவெகுளிபொங்கலாற் 
கணங்குழைமகளிர்கள்கங்குனீங்கிட 

வுணர்ந்திலர்கனவினுமூடறீர்ந்திலர் . 
( இ - ள் . ) மலர் இன் சேக்கையுள் - பூக்களைக் கொண்டு பரப்பப்பட்ட 
இனிய படுக்கையினிடத்திலே , மணந்த பேர் அன்பரை புணர்ந்தவர் - தம் 
மைக்க்லியாணஞ்செய்து கொண்ட மிக்க அன்பையுடைய கணவரைத் தழு 
விக் கூடியவர்களாகிய , கணம் குழை மகளிர்கள் - பலவாய்த்திரண்ட குழை 
யென்னுங் காதணியையுடைய ( அவ்விலங்கை நகரத்து இராக்கத ) மகளிர் 
கள் , இடை ஒரு வெகுளி பொங்கலால் - தங்கள் கூடலினிடையே ( தங்கண 
வர்மீது தமக்கு ) ஒருகோபம் மிக்கதனால் , (ஊடல்கொண்டவர்கள் ) , - கங் 
குல் நீங்கிட - இராப்பொழுது ( இடையிலே ) நீங்கியிட , உணர்ந்திலர் 
( அதனை ) அறியா தவர்களாய் , கனவினும் ஊடல்-- தீர்ந்திலர் ( தாம் 
கொண்ட ஊடலைக் ) கனவிலும் நீங்கினாரில்லை (சிறிதும் ஊடல் தணிந்தி 
லர் என்றபடி ) ; ( எ - று . ) 

இராப்பொழுது நடந்து வருகையில் நாழிகைமுடியச் செல்வதற்கு 
முன்னே இடையிலே இராவணனேவலால் திடீரென்று சூரியோதயமாயிற் 


கககூ , 


மாரீசன் வதைப்படலம் , 


475 


நன்றோ? அங்ஙனம் எதிர்பாராது வெகுவிரைவில் நேர்ந்த பகல்தொடக் 
கத்திலே அந்நகரத்துநிகழ்ந்த நிகழ்ச்சிகள் , இதுமுதற் பதினொருகவிகளில் 
பலவாறு காட்டப்படுகின்றன . 

சிலராக்ஷசஸ்திரீகள் புஷ்பசயனத்திலே தமது . பிராணநாயகரோடு 
கூடியிருந்தபொழுது அக்கூடலின்பஞ் சிறத்தற்பொருட்டு அக்கொழுந் 
ரிடத்து ஏதோவொரு குற்றத்தையேற்றி அதுகாரணமாக 

அவரோடு 
பிணங்கிநின்றார்கள் ; அக்கணவர் வணங்கி இன்சொற்சொல்லி அப்புலவி 
யைத் தீர்க்க முயலுதற்கும் அதனால் மகளிர் அந்தப் பிரணயகலகத்தை 
ஒழிதற்கும் வேண்டிய பொழுது இல்லாதபடி திடீரென்று பொழுது 
விடிந்துவிட்டது ; அங்ஙனம் விடிந்தபின்பும் , அம்மகளிர்கள் தமதுகாம் 
மோகத்தால் பொழுதுவிடிந்ததையுணராமல் கலவியின்பம் மிகுதற்கு 
வேண்டுமளவு புலவியைக் கொண்டே நின்றார்கள் என்பதாம் . அவர்கள் 
மிகச்சிறிதும் ஊடலொழிந்தில ரென்பதை நன்குகாட்டும் பொருட்டு , கனா 
விலும் ஊடல் தீர்ந்திலர் என்றார் ; இதனை சீலமொடு தவவிரத மொரு 
கனவி லாயினுந் தெரிசனங் கண்டுமறியேன் ” என்றாற்போலக்கொள்க . 
இங்ஙனம் விரைவில் இரவு நீங்குவதை உணர்ந்திருப்பாராயின் உடனே 
ஊடல் தீர்ந்து கூடியிருப்ப ரென்க .. இக்கவியில் உணர்ந்திலர் என்பது 
போலவே மேல் க 22 - ஆங்கவியில் உணர்ந்தில என்பதும் பொருள் படு 
மாறு உணர்க . 

கணம் - கூட்டம் ; வடசொல் , கணங்குழை . மவ்வீறு அல்வழியில் 
வன்மைக்கு இனமாகத் திரிந்தது . புணர்ந்து அவரிடை யெனப் பிரித்துப் 
பொருள் கொள்ளினும் அமையும் . இன்சேக்கை - பண்புத்தொகை 

இது முதற் பதின்மூன்று கவிகள் - இப்படலத்தின் ஆருங்கவிபோன்ற 
கலிவிருத்தங்கள்: 

( கக்க ) 
கஉ 0 . தள்ளுறு முயிரினர் தலைவர் நீங்கலரி 

னள்ளிரவிடையு றுநடுக்கநீங்கலர் - 
கொள்ளையினலர் தருகுவளை நாண்மலர் 

கள்ளுகுவனவெனக்கலுழுங்கண்ணினார் . 
( இ - ள் . ) ( அந்நகரத்து மகளிர் சிலர் , ) --நள் இரவிடை - நடு இராத் 
திரியிலே , தலைவர் நீங்கலால் - தம்கணவர் ( தம்மைவிட்டு) நீங்கியதனால் , 
தள்ளுறும் உயிரினர் - உடம்பைவிட்டு நீங்கவிருக்கும் உயிரையுடையவர்க 
ளாய் , உ.று நடுக்கம் நீங்கலர் - ( பிரிவாற்றாமையால் ) நேர்ந்த மிக்க நடுக்கம் 
நீங்காதவர்களாய் , கொள்ளையின் - அலர் தரு குவளை நாள் . மலர் கள் உகு 
வன என கலுழும்கண்ணினார்- செழிப்பாக மலர்ந்த புதிய நீலோற்பலமலர் 
கள் தேனைச்சிந்துவனபோல அழுதுநீர்சிந்துகிற கண்களை யுடையவரானார் 
கள் ; ( எ - று .) 

மகளிர் கொழுந்சோடு கூடியிருந்த கூடல்தொடக்கத்திலே எதிர்பா 
ராது திடீரென்று பொழுது புலர்ந்திட்டது ; அதனையறிந்து ஆடவர்கள் 


176 


ஆரணியகாண்டம் , 


தாம் உதயகாலத்தில் இராஜசமுகத்துக்குச்செல்லவேண்டிய கடமையில் 
தவறாமைப்பொருட்டுப் படுக்கைவிட்டு எழுந்து சென்றனர் ; அங்ஙனம் 
வெகுவிரைவில் பிராண நாயகர் பிரிந்ததனா லான துன்பத்தை ஆற்றமாட் 
டாதவராய் அம்மகளிர்கள் மரணாவத்தையை யடைந்து உள்ளமும்உடம்பும் 
நடுங்கப் பொழுதுவிடிந்தபின்பும் கண்ணீர்சிந்தி அழுதபடியே யிருந்தார் 
கள் என்பதாம் . அவர்கள்கண்களுக்குக்குவளையும் , கண்ணீருக்குத் தேனும் 
உவமை . நாண்மலர் - அன்றைத் தினத்துமலர்ந்த மலர் . உயிரினர் , நீங்க 
லர் - முற்றெச்சம் . கண்ணினார் - முற்று , கொள்ளையின் - மிகுதியாக 
எனினுமாம் . அலர் தரு , தா - துணைவினை. 

( க 20 ) 
கஉக . அணை மலர்ச்சேக்கையுளாடறீர்ந்தனர் 

பணை களைத்தழுவியபவளவல்லிபோ 
லிணை மலர்க்கைகளினிறுகவின்னுயிர்த் 

துணைவரைத்தழுவினர் துயில்கின்றார் சிலர் 
( இ - ள் . ) சிலர் - சிலமகளிர்கள் , - அணை மலர் சேக்கையுள் - பஞ்சு 
மெத்தையையும் மலர்ப்பள்ளியையுமுடைய சயனத்திலே , ஆடல் தீர்ந்த 
னர் - காமலீலைகளைச் செய்து முடித்தவர்களாய் , -- பணைகளை தழுவிய 
பவள் வல்லி போல் பருத்தமரக்கிளைகளைத் தழுவிப்படர்ந்த பவழக்கொடி 
போல , இன் உயிர் துணைவரை இணை மலர் கைகளின் இறுக தழுவினர் - 
தமது இனிய பிராண நாய்கரை மலர்போல்மெல்லிய தமது இரண்டுகைக 
ளாலும் அழுந்தக் கட்டியணைத்துக்கொண்டு , துயில்கின்றார் - (பொழுது 
விடிந்தபின்பும் உணராமல் ) தூங்கிக்கொண்டிருந்தார்கள் ; ( எ - று . ) 

வைகறையிலே துயிலெழு மியல்புள்ள மகளிர்கள் இரவில் சிற்றின்ப 
விளையாடல்கள் முடிந்து துயில்கொண்டவளவிலே பொழுது புலர்ந்ததனால் 
அதனையுணராமல் பின்னும் கணவரை ஆலிங்கனஞ்செய்தபடியே தூங்கிக் 
கொண்டிருந்தன ரென்பதாம் . அரக்கர்புயங்களுக்கு மரக்கிளைகளும் , அம் 
மகளிர் கைகளுக்குப் பவழக்கொடியும் உவமை ; அன்றி , அரக்கர்க்கு மாக் 
கிளையும் , அம்மகளிர்க்குப் பவழக்கொடியும் உவமை யெனினுமாம் . உயிர்த் 
ணைவர் - உயிர்போன்ற துணைவ ரென உவமத்தொகை ( க.க ) 
கஉஉ . அளியினங்கடந்தொறுமார்ப்பவாய்கதி 

ரொளிபடவுணர்ந்திலவு றங்குகின்றன 
தெளிவிலவின்றுயில்விளையுஞ்சேக்கையுட் 

களிகளை நிகர்த்தனகளி நல்யானையே. 
( இ - ள் . ) அளி இனம் கண்டின் கூட்டங்கள், கடம் தொறும்- (தமது ) 
கன்னங்களிலெல்லாம் , ஆர்ப்ப - மொய்த்து ஆரவாரஞ்செய்யவும் , ஆய் கதிர் 
ஒளி பட - சிறந்த சூரியனது காந்தி ( வெயில் ) (தம்மேற் ) படவும் , உணர்ந் 
தில உறங்குகின்றன - ( பொழுதுவிடிந்ததை ) அறியர் தவையாய்த் தூங்கு 
இன்ரனவான, களி நல் யானை - சிறந்த மதயானைகள், - இன் துயில் விளை 


குச் சினையாகுபெயர் . ஆய்கதிர் என்பதை அடையடுத்தவாகுபெய ரென்ன 
மாரீசன் வதைப்படலம் . 

47 
யும்சேக்கையுள் தெளிவு இல் களிகளை நிகர்த்தன - இனிமையான துக்கம் 
நிகழ்தற்குரிய மெத்தென்ற ) படுக்கையிலே தெளிவில்லாமல் உறங்கிக் 
கிடக்கிற கட்குடித்த சனங்களை யொத்தன ; ( எ - று . ) 

மிகுதியாகக் கள்ளைக்குடித்த சனங்கள் அதனாலான மிக்க மயக்கத் 
தால் எத்துணை யாரவாரத்தையும் உணராமல் பொழுதுவேறுபாட்டையும் 
அறியாமல் உறங்கிக்கிடத்தல்போல , மிக்கமதங்கொண்டயானைகள் வண்டு 
களினாரவாரத்தாலும் வெயில்மீது எறித்தலாலும் கண்விழியாமல் தூங்கிக் 
கொண்டிருந்தன என்பதாம் ; இதற்குக்கார்ணம் , சடக்கெனப் பொழுது 
விடிந்தமை . மதசலம் பாய்தற்குரிய இடமர் தலால் , கன்னத்தில் மொய்த் 
தன அந்நீர் பருக வந்த வண்டுக ளென்க . கட்குடியரை , இழிவுபற்றி , தெளி 
விலகளிகள் என அஃறிணையாற் கூறினார் . அளி , கடம் - வடசொற்கள் . 
திருக்குறளில் “ ஆய்மயில் ” என்ற விடத்திற்போல , இங்கு ஆய்கதிர் என்ற 
தில் - ஆய் என்ற அடைமொழி , சிறப்பை யுணர்த்திற்று. கதிர் - சூரியனுக் 


- 


லாம் ; வினைத்தொகையன்மொழியெனினும் இழுக்காது . களிகள் துயிலெ 
ழாமைக்கு , அக்கட்குடியின் மேல் வேறுகாரணமுங் காட்டுவாராய் ,, இன் 
துயில்விளையுஞ் சேக்கையுள் என்றார் ; இனி, இதனை , யானைகளுக்குக் கூட் 
டினும் பொருந்தும் . வண்டுகள் வாய்ப்பக்கங்களில் மொய்த்தல் , குடியர்க் 
குங் கொள்ளலாம் . 

( க22 ) 
கஉகூ , விரிந்துறை துறைதொறும்விளக்கம்யாவையு 

மெரிந்திழுதஃகலவொளியிழந்தன 
வருந்துறைநிரம்பியவுயிரினன்பரைப் 
பிரிந் துறை தருங்குலப்பேதைமாரினே . 

ள் . ) அரு துறை நிரம்பிய - அரிய கலவித்துறைகளில் தேர்ந்த, 
உயிரின் அன்பரை - தமது உயிர்போன்ற கொழுநரை , பிரிந்து 

உறை 
தரும் - வசிக்கிற , குலம் பேதைமாரின் - குலமாதர்போல , -விரிந்து உறை 
துறைதொறும் - விசாலமாயிருக்கிற அந்நகரத்துமாளிகைகளின் இடந் 
தோறும் உள்ள , விளக்கம் யாவையும் - விளக்குகளெல்லாம் , எரிந்து இழுது 
அஃகல - எரிந்து நெய்குறையா தனவாய், ஒளி இழந்தன - தமது . கார் 
தியை இழந்துநின்றன ; ( எ - று . ) 

இராப்பொழுது முழுவதும் இடைவிடாது நன்றாய் எரிதற்கு வேண் 
டிய அளவு நெய் நிரம்பச்சொரியப்பட்டுள்ள அந்நகரத்துத்தீபங்கள் யாவும் 
இடைபொழுதிலேயே சூரியன் உதித்ததனால் நெய்குறையா மலிருக்கையி 
லேயே ஒளியிழந்தன ; அவற்றிற்கு , தமதுபிராணநாயகரைப் பிரிந்து வசிக் 
கிற குலமகளிர் மாங்கலியத் துடனே வேட்கை நிறைவேறாமல் ஒளியிழத் 
தலை உவமைகூறினார் . எரிதற்குவேண்டிய உபகரணமான் நெய் குறையா 
திருக்கையிலும் விளக்குகள். பகல்வந்ததனால் - ஒளியையிழத்தலாகிய 
இயல்பு , இதில் விளக்கப்பட்டது . மூன்றாமடியில் அருந்துறை என்றது , 


418 


ஆரணியகாண்டம் . 


அகப்பொருள் துறைகளை . விளக்கம்- (பொருள்களை )விளங்கச்செய்வது ; அம் - 
கருத்தாப்பொருள் விகுதி , பேதைமார் ;மார் - பலர்பாற் பெயர்விகுதி . 
கஉசு . புனைந்தி தழுரிஞ்சு றுபொழுதுபுல்லியும் 

வனைந்திலவைகறைமலருமாமலர் 
நனந்தலைய மளியிற்றுயிலுநங்கைமா 
ரனந் தரினெடுங்கணோடொத்தவாமரோ . 
இ - ள் . ) வைகறை மலரும் மா மலர் - விடியற்காலத்திலே மலரும் 
இயல்பினவான சிறந்த (தாமரைமுதலிய ) பூக்கள் , -- புனைந்து இதழ் உரிஞ் 
சுறு பொழுது புல்லியும் - அழகியனவாய் இதழ்கள் விரிதற்குக்காரணமான 
சூரியோ தயகாலம் நேர்ந்தும் , வனைந்தில - மலர்ந்து அழகுசெய்யாதன 
வாய் , -நனந்தலை அமளியில் துயிலும் நங்கைமார் 

அகன்ற இடத்தை 
யுடைய படுக்கையிலே தூங்குகிற மகளிரது , அனந்தரின் நெடுங் கணோடு - 
நித்திரையையுடைய நீண்டகண்களுடன் , ஒத்த - ஒத்திருந்தன ; ( எ - று .) -- 
ம் - அசை ; அரோ - ஈற்றசை. 

இயல்பில் விடியற்காலத்திலே மலர்தற்குரிய தாமரைமுதலிய மலர் 
கள் நள்ளிரவிலே செயற்கையாற் பொழுது புலர்ந்தமைபற்றி, மலர்ந்தன 
வில்லை , அவற்றுக்கு , அப்பொழுது சூரியோ தயமானபின்பும் துயிலுணராத 
அந்நகரத்து மகளிரது மூடியகண்களை உவமைகூறினார் . உரிஞ்சுறு என்ப 
தில் , உரிஞ்சு என்ற வினைப்பகுதியின்மேல் உறு - துணைவினை ; அன்றி , 
உரிஞ்சு என்பதை , உரிந்து என்பதன் போலி யெனினும் அமையும் : உரி 
தல் - கழலுதல் , உம்மை - சிறப்பும்மை . ஒத்த - முற்று . அனந்தர் - அனந் 
தல் என்பதன் இறுதிப்போலி . வைகறை - துயிலறுதற்குக் காரணமாக 
வுள்ள பொழுது . 

( கஉச ) 
கஉரு , இச்சையிற்றுயில்வதற்கியாவர்கண்களு 

நிச்சயம்பகலுந் தமிமைகணீக்கல 
பிச்சையுடமிடு துமென்றுணர்வு பேணலர் 
வச்சையர்நெடு மனை வாயிலான 

வே . 
( இ - ள் . ) இச்சையில் துயில்வதற்கு - (தம் தமது ) விருப்பத்தின்படி 
சங்கு தலால் , யாவர் கண்களும் - ( அந்நகரத்தில் ) அனைவோருடைய விழி 
சளும் , நிச்சியம் பகலும் தம் இமைகள் நீக்கல - உண்மையாகப் பகற்பொழு 
தான பின்பும் தமது இமைகளை விழியாது நின்றன ; ( அவை ) , பிச்சையும் 
இடுதும் என்று உணர்வு பேணலர் - ( இரப்பவர்க்குப் ) பிச்சையிடுவோ 
மென்று எண்ணங்கொள்ளாதவர்களான , வச்சையர் - லோபிகளுடைய , 
நெடு மனை வாயில் ஆன் - பெரிய மாளிகைகளின் தலைவாயில் போன்றன . 

யாசகர்க்குப் பிச்சையிட விருப்பமில்லாத உலோபிகள் வாயிற்கத 
வை எப்பொழுதேனுஞ் சிறிது திறந்தாலும் யாசகர் வந்து உள்ளே நுழைந் 
திடுவா ரென்ற அச்சத்தால் இரவிற்போலவே பகலிலும் தம் வீட்டுவாயிற் 


ளென்க . துயில்வதற்கு - நான்கனுருபு - மூன்றனுருபின்பொருளில் வந்தத 
மாரீசன் வதைப்படலம் . 

479 
கதவடைத்திருத்தல் , இயல்பு ; அங்ஙனங் கதவு திறவாத வரியில்கள் போல 
அப்பொழுது அந்நகரத்தவரனைவரது கண்களும் பகற்பொழுதானபின்பும் 
இமைதிறவா திருந்தன என்பதாம் . நீக்கல , ஆன - முற்றுக்கள் . பிச்சையும் 
என்ற உம்மை இழிவுசிறப்பு ; மிக்க பொருள் செலவுசெய்து பெரிய தானங் 
கள் செய்வோ மென்று கருதாமையையே யன்றிச் சிறிதுசிறிது பொருட் 
செலவு செய்து பிச்சையிடுதற்குக் கருதாமையையும் உடைய மகாலோபிக 


னால் , உருபுமயக்கம் . இச்சா , நிச்சயம் , பிக்ஷா என்ற வடசொற்கள் திரிந் 
தன , பகலும் , உம்மை - சிறப்பு . நெடுமனையென்றதனால் , மிக்கசெல்வமு 
டையவராயிருந்தே உலோபஞ்செய்பவ ரென்பது விளங்கும் . வாயில் - 
இல்வாய் என்பதன் இலக்கணப்போலி . ஆன - உவமவுருபு . 

ஆன - உவமவுருபு . நீக்கலர் 
என்று பாடமோ தி , அந்நகரத்தவரனைவரும் மனம் போனபடி தூங்குமாறு 
பொழுது விடிந்தபின்புங் கண்விழித்திலர் ; உதயகாலத்திற் பிச்சையிடுவோ 
மென்ற எண்ணமுங் கொண்டிலர் , அவர்களுடைய வீட்டுவாயில்கள் லோ 
பிகளுடைய வீட்டுவாயில்கள் போலத் திறக்கப்படாமலே அடைபட்டிருந் 
தன என்று பொருள் கொள்வாரு முளர் . 

(கரு ) 
கஉசு , நஞ்சு றுபிரிவினை நாளினீளமோர் 
தஞ்சுறவிடுவதோர் 

தயாவுதாங்கலால் 
வெஞ்சிறைநீங்கியவினையினாரென 

நெஞ்சுறக்களித்தனநேமிப்புள்ளெலாம் . 
( இ - ள். ) நாளின் நீளம் - பகற்பொழுதின் நீட்சி , ஓர் தஞ்சு உற - 
ஓர் ஆதாரமாக ( நின்று ), நஞ்சுஉறு பிரிவினை விடுவது - விஷத்தையொத்த 
தமதுபிரிவை நீக்குவதாகிய , ஓர் தயாவு - ஒருதயையை , தாங்கலால்-( தாம் ) 
பெற்றதனால் , -நேமி புள் எலாம் - சக்கரவாகப்பணிகள் யாவும் , வெம் சிறை 
நீங்கிய வினையினார் என - கொடியசிறைச்சாலையினின்று விடுபட்ட குற்ற 
வாளிகள் போல , நெஞ்சுஉற் களித்தன 

நெஞ்சுஉற் - களித்தன - மனம்மிகவுங்களிக்கப்பெற்றன . 
ஆணும் பெண்ணுமாகிய சக்கரவாகப்பறவைகள் இரவில் ஒன்றை 
யொன்று பிரிந்து வருந்துதலும் , பகலில் ஒன்றோடொன்று கூடிக் குலாவி 
மகிழ்தலும் இயல்பு ; இத்தகைய அப்பறவைகள் , இரவு சிறிது பொழுதிலே 
கழிந்து அதற்கு முன்னும் பின்னுமாகப் பகல் பெரிதும்வளர்ந்தமையைக் 
கண்டு மிகவும்மகிழ்ந்தன என்க , குற்றஞ்செய்து சிறைப்பட்டு வருந்துகிற 
வர்கள் - அச்சிறையிலிருத்தற்கு வரையறையாக நியமிக்கப்பட்ட காலத் 
தின் இடையிலே தற்செயலாக நேர்ந்த ஏதேனுமொரு காரணத்தாற்சிறை 
விடுபட்டால் மகிழ்வுறுதல்போல , நாள்தோறுமுள்ள வழக்கப்படி இராப் 
பொழுதின் நாழிகைமுப்பதும் ஒன்றையொன்றுபிரிந்து வருந்தும் நிலை 
மையை யடைந்த சக்கரவாகப்பறவைகள் அவ்விரவின் இடையிலே எதிர் 
பாராமல்நேர்ந்த பகல்வரவால் பிரிவுத்துயரொழிந்து களிப்புற்றன என்ற 
அ . முதலடியில் , உறு - உவமவுருபு , நஞ்சுறுபிரிவுஎன , பிரிவுத்துன் 


480 

ஆரணியகாண்டம் , 
பத்தின் கொடுமையை விளக்கியபடி . நீளம் - அம்விகுதிபெற்ற தொழிற் 
பெயர் . தஞ்சு -- தஞ்ச மென்பதன் விகாரம் விடுவது,- விடுவிப்பது: தன் 
வினை பிறவினைப்பொருளில் வந்தது . தயாவு , தயா என்ற வடசொல்லின் 
மேல் உ - சாரியை வினை - கொடுந்தொழில்; அன்றி , சிறையினின்று நீங் 
கிய நல்வினையாளர் என்றலு மொன்று . நேமி - வடசொல் ; சக்கரம் , 
கஉஎ . நாண்மதிக்கல்லது 

திக்கல்லது நடுவணெய்திய 
வாணையினீக்கலாவலரிற்பாய்வன 
மாண்வினை பயன்படாமாந்தர்வாயில்சேர் 

பாணரிற்றளர்ந் தனபாடற்றும்பியே . 
( இ - ள் . ) நாள் மதிக்கு அல்லது - புதிய (உதித்த) சந்திரனுக் கல்லா 
மல் , நடுவண் எய்திய ஆணையின் - இடையிலே நேர்ந்த ( யாவருடைய ) கட் 
டளையினாலும் , நீக்கலா - இதழ் விரியாத , அல்ரில் - பூக்களில் , பாய்வன 
விரைந்துபாய்வனவான , பாடல் தும்பி.- இசைப்பாட்டையுடைய வண் . 
கள் , -- மாண்வினை பயன் படா - மாட்சிமையுடைய தொழில்களில் - தேர்த 
லில்லாத , மாந்தர் - மனிதர்களுடைய , வாயில் - வீட்டுவாயில்களில் , சேர் - 
( சென்று ) சேர்ந்த , பாணரின் - பாடகர்கள் போல , தளர்ந்தன - 

( உள்ளே 
நுழைய இடம்பெறாது ) சோர்ந்தன ; ( எ - று . ) 

இரவில் சந்திரனைக் கண்டவளவிலே மலர்ந்து அவனைக்காணாதவள 
விலே குவியும் இயல்பினவான ஆம்பல் முதலிய சிலமலர்கள் அந்நள்ளிர 
வில் சந்திரன் விளங்கியபொழுது மலர்ந்துள்ளன வென்று கருதி அவற்றில் 
தாம் மொய்த்து உட்சென்று தேன்பருகிக் களிக்கலா மென்ற அவாவோடு 
இன்னிசை பாடிக்கொண்டு விரைந்து வந்த வண்டுகள் , அவ்வளவிலே திடீ 
ரென்று சந்திரன் நீங்கச் சூரியனுதித்ததனால் அம்மலர்கள் நன்கு இதழ்மூடி 
யமைபற்றி உட்சென்று பயன்கொள்ள இடம்பெறாவாயின ; அவற்றிற்கு , 
சங்கீதத்தின் இனிமையையுணர்ந்து கேட்டு மகிழ்ந்து பரிசு அளிக்குந் தன் 
மைய ரல்லாத மந்தபுத்தியையுடைய அரசிகசனங்களின் வீட்டுவாயிலில் 
ஆவலோடு இன்னிசைபாடிக்கொண்டு சென்று சேர்ந்து . உள்ளேபுக இடம் 
பெறாத சங்கீதபாடகர்களை உவமைகூறினார் . பாணர் - இசைபாடிப் புகழ் 
வோர் ; பாண் - பாட்டு, மாந்தர் - நித்யபகுவசநம் . நடுவணெய்திய வாணையி 
னீக்கலா என்பதற்கு - இடையில் நேர்ந்த இராவணனாணையாலும் இதழ் 
நெகிழாத என்று உரைப்பினும் அமையும் . மாண்வினை - பண்புத்தொகை . 

. 
கஉஅ . அருமணிச்சாளரமதனினூடுபுக் - 

கெரிகதிரின் றுயிலெழுப்பியேற்றவு 
மருளொடுதெருளுறுநிலையர் மங்கையர் 

தெருளுறமெய்ப்பொருடெளிந்திலாரினே . 
( இ - ள். ) - எரி கதிர் - வெம்மையாய்விளங்குகிற சூரியகிரணங்கள் , 
அருமணி . சாளரம்- அதனினூடு புக்கு - பெறுதற்கரிய இரத்தினங்களா 


மாரீசன் வதைப் படலம். 


லாகிய பில்மணிகளின்வழியாய் உள்ளே நுழைந்து , இன் துயில் எழுப்பி 
ஏற்றவும் - இனிய தூக்கத்தினின்று எழச்செய்து உணர்த்தவும், மங்கை 
யர் - மகளிர் , தெருள்உற் மெய் பொருள் தெளிந்திலாரின் - உண்மைப் 
பொருளைத் தெளிவாக அறியா தவர்கள் போல , மருளொடு தெருள் உறு 
நிலையர் - மயக்கமும் தெளிவும் ஒருங்கே பொருந்திய நிலைமையையுடையவ 
ரானார்கள் ; ( எ - று . ) 

சாளரவழியாய் வெயில் உட்சென்று உறைத்தலால் பொழுதுவிடிந்த 
தென்று தெரிந்தும் தூக்கந்தெளிதற்கு வேண்டிய நாழிகைகழிந்திடாமை 
யால் அந்நகரத்து மகளிர்கள் இடையிலே சற்றுவிழித்தலும் மீண்டும் சற் 
றுத்துயிலுதலுமாக நன்குவிழிப்புறாது கிடந்தனர் ; அவர்களுக்கு : பிறப்பு 
வீடுகளையும் அவற்றின் காரணங்களையும் விப்ரீதஐயங்களாலன்றிஉண்மையா 
லுணர் தலாகிய தத்துவஞானத்தின் தேர்ச்சியை யடையாதவர்கள் மறு 
பிறப்பு இருவினைப்பயன் கடவுள் முதலியவற்றின் உண்மையில் தெளித 
லும் மயங்குதலுமாய் அடிக்கடி மாறுபடுதலை உவமைகூறினார் . -- ( கஉஅ ) 
கஉக . ஏவலின்வன்மையையெண்ணறேற்றலர் 

நாவலரியற்றியநாளினாம நூல் 
காவலினினி துணர்கணிதமாக்களுங் 
கூவுறுகோழியுந் துயில்வுகொண்டவே . 
( இ - ள் .) ஏவலின் வன்மையை எண்ணல் தேற்றலர் - (இராவண 
னது ) கட்டளையின் வலிமையை ஆலோசித்து அறியாதவர்களான , நாவ 
லர் - 

- பண்டிதர்கள் , இயற்றிய - செய்த , நாமம் - பிரசித்திபெற்ற, நாளின் 
நூல் - நாட்களைப்பற்றிச்சொல்லுகிற சோதிட சாஸ்திரங்களை , காவலின் 
பாதுகாப்போடு .( சோர்வின்றிக் கருத்தூன்றுதலோடு ), இனிது உணர் 
- நன்றாக உணர்ந்த , கணித மாக்களும் -- கணக்கில் தேர்ந்தவர்களும் , 
( துயில்வு கொண்டனர் ) - தூக்கங்கொண்டிருந்தார்கள் ; கூவுறு கோழியும் 
( வைகறையிற்) கூவுந் தன்மையனவான கோழிகளும் , - துயில்வுகொண்ட 
தூக்கங்கொண்டிருந்தன ; ( எ - று .) 

கிரகங்கள் நக்ஷத்திரங்கள் இவற்றின் சஞ்சாரம் முதலியவற்றைக் 
கொண்டு கணக்கிட்டு நாள்களின் காலவரையறைப்பகுதிகளை முந்தியே 
நன்கு ஆராய்ந்து உணரவல்ல சோதிடவித்வான்களும் , இப்படி ராக்ஷச 
ராசனான இராவணனது கட்டளையால் இலங்கையில் இரவினிடையிலே 
திடீரென்று பகல்நேர் தலை முந்தியறியாமையால் தாம் இயற்றிய சோதிட 
நூல்களில் இதைக்குறித்து யாதும் எழுதிவைத்தாரில்லை ; ஆகவே , அந்நூல் 
களைக் கருத்தோடு முற்றக்கற்றுத் : தேர்ந்த அவ்வூர்ச் சோ திடசாஸ்திரி 
கள் பொழுதுவிடிந்தபின்பும் இரவென்றே உறங்கிக்கிடந்தார்கள் ; இயல் 
பாகப் பொழுதுபுலர்கையிற் கூவுந் தன்மையனவான் கோழிகளும் எதிர் 
பாராது நேர்ந்த சூரியோ தயகாலத்தை யறிந்து கூவிற்றில் வென்பதாம் . 
நாவலர் - நாவின் தொழிலான கவன்ழ் பிரசங்கம் போதனை என்பவற்றில் 

61 


482 


ஆரணியகாண்டம் . 1 


வல்லவர் . நாமம் , கணிதம் - வடசொற்கள் . கணிதமாக்கள் - காலக்கணக் 
கர் . துயில்வுகொண்ட என்ற முற்று , கணிதமாக்கள் என்ற எழுவாய்க்கு , 
ஏற்றபடி உயர் திணையாக மாற்றிக் கூட்டப்பட்டது . கூவுறு என்பதில் , கூ 
என்ற வினைப்பகுதியின் மேல் உறு - துணைவினை . கூவுறுகோழி - வினைத் 
தொகை . துயில்வு - தொழிற்பெயர் . தேற்றலர் -தேறலர் ; தன்வினைப் 
பொருளில் வந்த பிறவினை . முதலடி - நாவலர்க்கு அடைமொழி ; கணித 
மாக்களுக்கு அடைமொழியாக்கினும் அமையும் . 

( கஉசு) 
இராவணன் அப்பொழது சூரியனைச் சந்திரனென்றல் . 
க X0 . இனையனவுலகினினிகழுமெல்லையிற் 

கனைகழலரக்கனுங்கண்ணினோக்கினா 
னினைவுறுமனத்தையுநெருப்பிற்றீக்குமா 
லனையவத்திங்களேயாகுமாலென்றான் . 
இ - ள் . ) இனையன - இப்படிப்பட்ட தன்மைகள் , உலகினில் நிகழும் 
எல்லையில் - உலகத்தில் நடக்குமளவிலே , கனை கழல் அரக்கனும் - ஒலிக் 
கிற வீரக்கழலையுடைய இராவணனும் , கண்ணின் நோக்கினான் - ( அச்சூரி 
யனைக் ) கண்களாற்பார்த்து , - ( இவன் ), நினைவுறு மனத்தையும் நெருப்பின் 
தீக்கும் - தன்னைநினைக்கிறமனத்தையும் நெருப்புப்போல எரிக்கிறான் ; ஆல் 
ஆதலால் , அனைய அ திங்களே ஆகும் - முன்னே எதிரில்வந்து எரித்த 
அச்சந்திரனே யாவன் , என்றான் என்று ( ஏவலாளரை நோக்கிக் ) 
கூறினான் ; ( எ - று . ) 

மூன்றாமடியினால் , தனது கிரணத்துக்கு இலக்காகிற உடம்பை மிகச் 
சுடுதல் நன்கு பெறப்படும் . உம்மை - சிறப்பு . ஆல்என்னுஞ்சொல் இரண்ட 
னுள் , முன்னது - ஆதலால் என்பதன்விகாரம் ; பின்னது - ஈற்றசை . ( க x0 ) 

ஏவலர் சிலர் இவன் சூரியனே என்று உணர்த்தல். 
கஙக . திங்க்ளோவன்றி துசெல்வசெங்கதிர் 

பொங்குளைப்பச்சையம்புரவித்தேரதால் 
வெங்கதிர்சுடுவதேயன்றி மெய்யுறத் 

தங்குதண்கதிர்சுடத்தகாதென்றார்சிலர் . 
( இ - ள்.. ) ( இராவணன் இங்ஙனம் கூறியபொழுது ) , சிலர் - ( அருகி 
லிருந்த ) சிலபரிசனங்கள் , ( அவனை நோக்கி ), செல்வ - எல்லாச்செல்வம் 
முடையவனே ! இது- , திங்களோ அன்று - சந்திரனன்று ; செம் கதிர் 
சிவந்த கிரணங்களையுடைய சூரியனே ; - பொங்கு உளை - உய்ரவளர்ந்து 
விளங்குகிற பிடரிமயிரையுடைய , பச்சை அம் புரவி - அழகிய பச்சைக்குதி 
ரைகள் பூண்ட , தோது - தேரையுடையது ( பார் ); ( அன்றியும் ), வெம்கதிர் 
உஷ்ணமானகிரணங்களையுடைய சூரியன் , மெய் உற சுடுவதே அன்றி - 
உடம்பில்உறைக்கும்படி சுடுவதேயல்லாமல் , தங்கு தண் கதிர் --நிலைபெற்ற 


5 


00 


மரிசேன்வதைப்படலம் , 

483 
குளிர்ச்சி பொருந்திய கிரணங்களுள்ள சந்திரன் , சுடர் தகாது - சுடத்தக்க 
தன்று , என்றார் - என்று ( இயற்கையை யெடுத்துச் ) சொன்னார்கள் , 
( எ - று . ) - ஆல் - ஈற்றசை . 

முந்தி வந்த சந்திரன் சுடவில்லை , இப்பொழுது வந்த இவனே சுடுகின் 
றனன் ; ஆதலால் ; இவ்ன் சூரியனே யென்றா ரென்க . பச்சை - 

பண்புப் 
பெயர் . சூரியன் தேர்க்கு திரை பசுமைநிறமுடையதென்பது நூற்கொள்கை ! 


வேறு . 


குரலை - 


இராவணன் சூரியனையும் கடலொலியையும் விலக்கி 

இளம்பிறையைக் கொணர்க என்றல் : 
கங உ . நீலச்சிகரக்கிரியன்னவனின் றவெய்யோ 

னாலத்தினும் வெய்யனகற்றியரற்றுகின்ற 
வேலைக்குரலைத் தவிர்கென்றுவிலக்கிமேலை 
மாலைப்பிறைப்பிள்ளையைக்கூவு திர்வல்லையென்றான் . 
ள் . ) நீலம் சிகரம் கிரி அன்னவன் 

அன்னவன் - சிரங்களையுடைய நீலமலை 
போன்ற இராவணன் , ( ஏவலாளரை நோக்கி ) ; நின்ற வெய்யோன் - எதிர் 
நின்ற இச்சூரியன் . ஆலத்தினும் வெய்யன் - விஷத்திலுங் கொடியவன் 
( ஆதலால் , இவனை ) , அகற்றி - நீக்கிவிட்டு, அரற்றுகின்ற வேலை 
ஆரவாரிக்கிற கடலி னொலியைபும் , தவிர்க என்று விலக்கி - ஒழிகவென் 
தடுத்துவிட்டு , மாலை மேலை பிறை பிள்ளையை வல்லை கூவுதிர் - மாலைப் 
பொழுதில் மேற்குத் திக்கில் தோன்றுகிற இளம்பிறைச்சந்திரனை விரை 
வில் அழையுங்கள் , என்றான் - என்று கட்டளையிட்டான் ; ( எ - று . ) 

பருத்து ஓங்கிய வடிவமும் பெரிய தலைகளும் தோள்களும் கருமை 
நிறமும் உடைமைபற்றி , நீலச்சிகரக்கிரியன்னவன் என்றார் . ஆலம் ஹாலம் 
என்ற வடசொல்லின் திரிபு . கடலொலி காமோத்தீபகப்பொருள்களு 
ளொன்றாதலால் , அதனையும் விலக்கச்சொன்னான் . தவிர்கென்று - விகா 
ரம் . மேலை , ஐ - சாரியை . பிள்ளை - இளமைப்பெயர் . மாலைப்பிறைப் 
பிள்ளையைக் கூவுதிர் - மாலைப்பொழுதுடனே இளம்பிறையைக் கூப்பிடுங் 
களென்றவாறு ; ககசு - ஆங்கவில் “ பகலும் பகலோனும் வருக ” எற்றாற் 
போலக்கொள்க , 

இது முதல் முப்பது கவிகள் - பெரும்பாலும் மூன்றாஞ் சீரொன்று 
மாங்கனிச்சீரும் , மற்றைநான்கும் மாச்சீர்களுமாகிய நெடிலடி நான்கு கொ 
ண்ட கலிநிலைத் துறைகள் ; விருத்தக்கலித்துறையெனவும் , காப்பியக்கலி 
த்துறை யெனவும்படும் . 

( கஙஉ ) 
உடனே இளம்பிறை தோன்றுதல் , 
4. சொன்னானிருதர்க்கிறையம் மொழிசொல்லலோடு 

மந்நாளினிரம்பியவம்மதியாண்டொர்வேலை 


ஆரணியகாண்டம் 


முந்நாளினிளம்பிறையாகிமுளைத்ததென்றா 
லெந்நாளுமருந் தவமன் றியியற்றலாமோ . 
( இ - ள் . ) நிருதர்க்கு இறை - அரக்கர்க்கு அரசனான இராவணன் 
சொன்னான் - ( இங்ஙனம் ) கூறினான் ; -அ மொழி சொல்லலோடும் - 
வார்த்தையைக் கூறியவளவிலே, -- அந்நாளில் நிரம்பிய அமதி - அன்றைத் 
தினத்திலே (சிறிதுபொழுதுக்குமுன் பதினாறுகலைகளும் ) நிறைந்துகாணப் 
பட்ட அந்தப் பூர்ணசந்திரன் , ஆண்டு - அப்பொழுது , ஓர் ! வேலை - ஒரு 
புறத்திலே, முந் நாளின் இளம்பிறை ஆகி முளைத்தது - மூன்றாம்பிறைச் 
சந்திரனாக மாறித் தோன்றிற்று : என்றால் - , எ நாளும் அரு தவம் அன்றி 
இயற்றல் ஆமோ - எக்காலத்திலும் அருமையான தவமேயன்றி வேறொ 
ன்று செய்யத்தக்கதோ ? ( அன்று என்றபடி ; ) ( எ - று :) 

இராவணன் முன்பு பலகாலம் வருந்திச் செய்த அரியபெரிய தவத் 
தின் பயனாகப் பெற்ற வரத்தின் பலத்தால் அவன் கட்டளைப்படி பூர்ண 
சந்திரன் உடனே இளம்பிறையாக மாறித்தோன்றிய தென்பது கருத்து . 
வேண்டிய வேண்டியாங் கெய்தலாற் செய்தவ , மீண்டு முயலப் படும் 
என்ற திறக்குறள் , இக்கவியின் நான்காமடிக்கு மேற்கோளாக நோக்கத் 
தக்கது . பௌர்ணமீதிதியிற்போலப் பூர்ணமாய் விளங்கிய சந்திரன் அத 
ற்கு ஒரு பக்ஷத்தின்பின் துவிதீயா தி தியிற்போல மூன்றாம்பிறையாக உட 
னே மாறிய அற்புதக்காட்சியின் - அருமையைப் பாராட்டிக்கூறியவாறு 
து . முந்நாள் என்றது , அமாவாசைக்கு மூன்றாநாளான துவிதீயை 
யை ; அதிலேயே மூன்றுகலையுள்ள பிறை காணப்படுவது . சொன்னா 
னிருதர்க்கிறை என்றது , கீழ்க்கவியிற் கூறியதன் . அநுவாதம், 
எல்லை . ஒர்வேலை யென்பதற்கு - மேல்கடலின் மீது என்று உரைத்தலு 
மொன்று . நான்காமடி - கவிக்கூற்றாய் தவப்பெருமையை உலகத்துக்கு 
உணர்த்தும் . 

( கங.கூ ) 
இதுமுதல் மூன்று கவிகள் - இராவணன் பிறையைப் பழித்தல். 
ககூசி , குடபாலின் முளைத்ததுகண்டகுணங்கடீ.யோன் 

வடவாவனலன்றெனின் மண்பிடர்வைத்தபாம்பின் 
விடவாளெயிறன்றெனினென்னை வெகுண்டமாலை 

யடவாளுருவிக்கொடுதோன்றிய தாகுமன்றே , 
( இ - ள் . ) குடபாலில் முளைத்தது கண்ட - மேற்குத்திக்கில் தோன் 
நிய அப்பிறைச் சந்திரனைப் பார்த்த , குணங்கள் தீயோன் - தீக்குணங் 
களையுடையவனான இராவணன் , (கூறுவான் : --) ( இது , ) வடவா அனல் 
படபாமுகாக்கினியாகும் . அன்று எனில் - அங்ஙனமன்றாயின் , மண் பிடர் 
வைத்த பாம்பின் - பூமியைப் பிடரியின் மேற் கொண்டுசுமக்கிற ஆதிசே 

விடழ்வாள் எயிறு - விஷமுள்ள கூரிய பல்லாம் ; அன்று எனின் 
இங்ஙனமுமன்றானால் , என்னை வெகுண்டமாலை - என்னைக்கோபித்த மா 


வேலை 


மாரீசன் வதைப்படலம் , 


485 


லைப்பொழுது , அட = ( என்னைக் கொல்வதற்காக , வாள் உருவிக்கொடு 
தோன்றியது ஆகும் - உடைவாளை உருவியெடுத்துக்கொண்டு எதிரில்,, 
வந்துதோன்றியதாம் ; ( எ - று . ) அன்றே - தேற்றம் ; ஈற்றசையுமாம் . 

வடவா அனல் - படபா அநலம் என்ற வடசொற்களின் திரிபு . பட 
பா - பெண்கு திரை . வடவாவனல் - கடலிடையில் ஒரு பெண்குதிரை 
யின் முகத்தினின்று வெளித்தோன்றுவதா யமைந்துள்ள தீ ; இது , கடல் 
நீரை மழைவெள்ள முதலியவற்றால் மிகாதபடி உறிஞ்சி நிற்பது ; பிரளய 
காலத்தில் கடலினின்று வெளியெழுந்து உலகத்தை யெரித்தழிப்பது . 
விடவெயிறு - நச்சுப்பல் , வாளெயிறு - ஒள்ளியபல்லுமாம் . மாலைப்பொ 
ழுது காமோத்தீபகமாய்த் தன்னை மிக வருத்துதல்பற்றி , வெகுண்டமாலை 
என்றான் . உருவுதல் - உறைகழித்தல் , மாலை வாளுருவிக்கொடு தோ 
ன்றியதாகும் - மாலை உருவிக்கொடு தோன்றிய வாளாகும் , கொடு - விகா 
ரம் . பால் - பக்கம் , முளைத்தது - பெயர் . குணங்கள் தீயோன் - குண 
க்கேட்ன் , குணங்கள் தீயோன் என்பதற்கு வினைமுற்றும் , வடவா 
வனல் - என்பது முதலியவற்றுக்கு எழுவாயும் வருவிக்கப்பட்டன . தன 
க்கு மிக்கவெப்பம்விளைத்து - மிகக்கொடிதா யிருத்தல்பற்றி , பிறையை 
இங்ஙனம் சில்வகையாக விகற்பித்துக் கூறினான் . பிறையின் வளைந்த 
வடிவிற்கு ஒப்பாதற்பொருட்டு , வாள் என்றதற்கு - உடைவாளென்று 
உரைக்கப்பட்டது . 

(கஙச ) 
சகூடு தாதுண்சடிலத் தலைவைத்தது தண்டரங்க 

மோதுங்கடலிற்கிடைமுந்து பிறந்தபோதே 
யோதுங்கடுவைத்தன்மிடற்றினொளித்ததக்கோ 
னீதுங்கடுவாமெனவெண்ணியவெண்ணமன்றே . 

ள் . ) தண் - குளிர்ச்சியான , தரங்கம் மோதும் - அலைகளை வீசு 
ற , கடலிற்கு இடை - திருப்பாற்கடலின் நடுவினின்று , முந்து - முன்பு 
( கடைந்த காலத்தில் ,) பிறந்த போதே - தோன்றின பொழுதே , ஓதும் 
கடுவை தன் மிடற்றின் ஒளித்த தக்கோன் - ( யாவராலுங் கொடியதெ 
ன்று ) சொல்லப்படுகிற விஷத்தைத் தனது கண்டத்தில் மறைத்துவைத்த 
பெரியோனான் சிவபிரான் . தாது உண் சடிலத்தலை வைத்தது - (சூடிய 
கொன்றைமலர்களின் ) மகரந்தப் பொடிகளைக் கொண்ட சடாபாரத்தை 
யுடைய தனது முடியில் ( உடனே பிறையையும் ) வைத்துக்கொண்டதற் 
குக்காரணம் , ஈதும் கடு ஆம் என எண்ணிய எண்ணம் அன்றே - இதுவும் 
விஷமாகுமென்று கருதிய கருத்தன்றோ? ( எ - று. ) அன்றே - அல்லவா 
தேற்றம் . 

திருப்பாற்கடல் கடைந்தகாலத்தில் அதனினின்று கொடிய ஹா 
லா ஹலவிஷம் பிறைச்சந்திரன் முதலிய பலபொருள்கள் தோன்றிய 
பொழுது அவ்விஷத்தைத் தேவர்கள் வேண்டுகோளால் தனது கண்ட 
த்தினுள்ளே மறைத்து வைத்துக்கொண்ட சிவபிரான் உடனே பிறைச் 
சந்திரனையும் தனது சடாமகுடத்தில் வைத்துக்கொண்ட காரணம் : 


48 


ஆரணியகாண்டம் . 


ஆ 


இதுவும் ஒருவகை விஷமாமென்று அப்பெருமான் எண்ணிய எண்ணமா 
தல்வேண்டு மென்றான் ; இதனால் , தன்னை மிக வருத்துவதாகிய பிறை 
விஷத்தன்மையுடைய தென்பதைக் காரணங்கொண்டு 

காரணங்கொண்டு சாதித்தான் . 
இது தற்காலத்திற் குளிர்ந்ததுபோலத் தோன்றுதலின் இதனையெடுத்துத் 
தரித்துக்கொள்ளும்படி தேவர்கள் வேண்டிற்றிலராயினும் , இதுபிற்காலத் 
தில் விஷம்போலவே கொடியதா மென்றுகருதின னென்பது , ஓதுங்கடு , 
ஈதுங்கடுவாமென வெண்ணியவெண்ணம் என்றவற்றில் விளங்கும் . ஆடி 
லம் , தரங்கம் , கடு - வடசொற்கள் . மிடற்றின் , இன் - எழனுருபு . இது 
தற்குறிப்பேற்றவணியின்பாற்படும் . 

(ககூடு ) 
கஙசு : - உருமொக்கவுலைந்துயிர் நுங்கிய திங்களோடித் 

திருமிச்சிறுமின்பிறைதீமைகுறைந்ததில்லை 
கருமைக்கறைநெஞ்சினினஞ்சுகலந்தபாம்பின் 
பெருமைச்சிறுமைக்கொருபெற்றிகுறைந்ததுண்டோ . 
இ - ள் . ) உரும் ஒக்க - இடிபோல ( மிகக்கொடிதாக ), உலைந்து - சஞ் 
சரித்து ( எதிர்வந்து ), உயிர் நுங்கிய - ( எனது ) உயிரை விழுங்கிய , திங்க 
ளோடு - பூர்ணசந்திரனைக்காட்டிலும் , திருமி சிறு - திரும்பி ( தனது பெரிய 
வடிவம்வேறுபட்டுச் ) சிறுத்துவந்த , மின் இ பிறை - மின்னல்போல விளங் 
குகிற இந்த இளம்பிறையினிடத்தில் , தீமை குறைந்தது இல்லை - கொடு 

சிறிதுங்குறையவில்லை ; கருமை கறை நெஞ்சினில் - கொடியகோப 
முள்ள மனத்தைபுடைய , நஞ்சு கலந்த பாம்பின் - விஷப்பாம்பினது , 
பெருமை - பெரிய உருவத்தைக்காட்டிலும் , சிறுமைக்கு சிறிய உருவத் 
துக்கு , ஒரு பெற்றி குறைந்தது உண்டோ - ( கொடுமைக் ) குணம் ஒரு 
சிறிதாயினும் குறைதலுளதோ ? (இல்லை யன்றோ ? ) ( எ - று . ) 

பெரும்பாம்யினிடத்தும் பாம்புக்குட்டியினிடத்தும் விஷம் ஒருதன் 
மையதாகவேயிருத்தல்போல , முன்புவந்த நிறைமதியிடத்தும் இப்பொழுது 
வந்த குறைமதியிடத்தும் என்னைச் சுடுந்தன்மை ஒரேவிதமாகவேயுள்ளது 
என்றவாறு. எடுத்துக்காட்டுவமையணி , வடிவின்பெருமைக்கு ஏற்பக் 
கடுமைமிகுதலும் , அதன்சிறுமைக்கு ஏற்பக்கடுமைகுறைதலுமின்றி இரண் 
டிலும் கடுமை ஒருபடித்தாயிருத்தற்குத் திருஷ்டாந்தங் காட்டினான் . 
உலைந்து என்பதைப் பிறவினைப்பொருளில்வந்த தன்வினையாகக் கொண்டு 
அதற்கு - வருத்தியெனப் பொருள் கூறினும் அமையும் . திருமி என்ற 
இறந்தகாலவினையெச்சத்தில் , திரும் - பகுதி . சிறு - பண்படி , வினைத்தன் 
மைப்பட்டு , வினைத்தொகையாய் நின்றது . மின்பிறை - உவமத்தொகை ; 
வினைத்தொகையாகவுங் கொள்ளலாம் , " கறுப்புஞ்சிவப்பும் வெகுளிப் பொ 
ரூௗ " என்றதைஆதாரமாகக் கொண்டு , கரையென்பதற்கு - கோபமென்று 
உரைக்கப்பட்டது . நெஞ்சினில் , இன் இல் - சாரியைகள், இனி , மூன்று 
மடிக்கு - கரிய அஞ்ஞானவிருளையுடைய மனம்போலக் கரியவிஷம் உள்ளே 
பொருந்தப்பெற்ற பாம்பென்று உரைகொள்ளினும் அமையும் . அப்பொ 


; : 

மாரீசன் வதைப் படலம் . 
து , நெஞ்சினில் என்பதில் , இன் - சாரியையும் , இல் - ஒப்புக் பொருளில் 
வந்த ஐந்தனுருபுமாம்.. 

நடம் (க.க ) 
இராவணன் பிறையை விலக்கி இருளைத்தருக என்றல் . 
கஙஎ , கன்னக்கனியும்மிருடன்னையுங்காண்டு மன்றே 

முன்னைக்கதிர் நன்றி தகற்று திர்முன்பு சான்ற 
வென்னைச்சுடுமென்னினிவ்வேழுலகத்தும்வாழ்வோர் 
பின்னைச்சிலருய்வரென்றங்கொரு பேச்சுமுண்டோ . 
( இ - ள் . ) கன்னக் கனியும் இருள் தன்னையும் - மிகவும் முதிர்ந்துள்ள 
இருளின் தன்மையையும் , ( எப்படிப்பட்டதென்று , ) காண்டும் - பார்ப் 
போம் ; முன்னை கதிர் : நன்று - ( இப்பிறையினும் ) முன்புவந்த சூரியனே 
குளிர்ந்தது ; இது முன்பு அகற்றுதிர் - இப்பிறையை விரைவாக நீக்கிவிடுங் 
கள் ; சான்ற என்னை சுடும் என்னின் - ( பலபராக்கிரமங்களில் ) மேம்பட்ட 
என்னையே ( இது ) வருத்துவதென்றால் , பின்னை - மற்று , இ ஏழ் உலகத் 
தும் வாழ்வோர் சிலர் உய்வர் என்று ஒரு பேச்சும் உண்டோ - இந்த எழு 
லகங்களிலும் வாழ்பவர்களிற் சிலர் - (இதற்குத் ) தப்பிப்பிழைப்பார்க 
ளென்று ஒருவார்த்தையும் உள்ள தாமோ ? ( ஆகாதென்றபடி ) ; ( எ - று . ) -- 
அன்று , ஏ , அங்கு - அசைகள் . 
இருள் தன்னையுங் காண்டும் என்றதனால் , இருளை வருவிக்கும்படிகட் 

று . கன்னக்கனியும் என்பதை , சின்னஞ்சிறுத்த , பென்னம் 
பெருத்த , கன்னங்கறுத்த , செக்கச்சிவந்த , பண்ணப்பணைத்த 
போலக்கொள்க ; கனிதலின்மிகு தியைக் காட்டும் , கனியும்மிருள் என்ப 
தில் , மகரவொற்று - விரித்தல் . இங்குக் காண்டும் என்பதில் , தும் என்ற தன் 
மைப்பன்மை முற்று விகுதி எதிர்காலங்காட்டிற்று ; இதில் , டும் - விகுதி 
கழிவும் ” என்றார் நன்னூலார் . 

( கங எ ) 
இதுவும் , அடுத்தகவியும் - அந்தகாரவருணனை . 
ககூ.அ. ஆண்டப்பிறைநீங்கலுமெய்திய தந் தகா ரந் 

தீண்டற்கெளிதாய்ப்பலதேய்ப்பனதேய்க்கலாகி 
வேண்டிற்கரபத்திரத்தீர்த்துவிழுத்தலாகிக் = 

காண்டற்கினிதாய்ப்பலகந்து திரட்டலாகி 
( இ - ள் . ) ஆண்டு - அப்பொழுது ( அல்லது இராவணன் கட்டளை 
யிட்டபடி , அ பிறை நீங்கலும் - அந்த இளஞ்சந்திரன் நீங்கியவுடனே 
அந்தகாரம் - இருளானது . 

தீண்டற்கு எளிது ஆய் - பரிசிக்கக் கூடிய 
தாய், பல தேய்ப்பன தேய்க்கல் ஆகி - தேய்க்கப்படுதற்குரிய பல பொ 
ருள்களையும் தன்னிடத்திலே தேய்த்துக் கொள்ளத்தக்கதாய் (கற்போல 
வலிய தாய் ) வேண்டில் தாபத்திரத்து ஈர்த்து விழுத்தல் ஆகி - விருப்பு 


என்பன 


ை 


ஆரணிய காண்டம் : 


முண்டானால் , வாளினால் அறுத்துத் தள்ளுதற்குரியதாய் , காண்டற்கு 
இனிது ஆய் பல கந்து திரட்டல் ஆகி - பார்த்தற்கு. இனியதாம்படி பல 
தூண்களாகத் திரட்டிவைக்கும்படியான தாய் , எய்தியது - வந்து சேர்ந்தது . 

மிகுதியாக வந்த இருள் மிகத் திண்ணிய தாயிருந்ததென்பதை , பின் 
மூன்று அடிகளில் சிலவகையாக விளக்கிக்காட்டினார் . அந்தகாரம் , கரபத் 

வடசொற்கள். கந்து - ஸ்கந்த மென்ற வடசொல்லின் திரிபு . 
கரபத்திரம் - கைவாள் . இனிதாய் என்பதில் , ஆய் என்பது - ஆக வென் 
னும் எச்சத்தின் திரிபு . திரட்டல் - கடைச்சல்பிடித்தல் , திரண்டவடிவ 
மாக அமைத்தல் . 

( ககூஅ ) 
ககூகூ . முருடீர்ந்துருட்டற்கெளிதென்பதென்முற்றுமுற்றிப் 

பொருடீங்கில்கேள்விச்சுடர்புக்குவழங்கலின்றிக் 
குருடீங்கிதென்னக்குறிக்கொண்டுகண்ணோட்டங்குன்றி 
யருடீர்ந்தநெஞ்சிற்கரிதென்பதவ்வந் தகாரம் . 

இ - ள் . ) முருடு ஈர்ந்து உருட்டற்கு எளிது என்பது என் - ( கீழ்க் 
கூறியவா றல்லாமலும் அவ்விருள் ) விறகுகளாக வெட்டிப்புரட்டித்தள்ளப் 
படுதற்கு எளியதாயிருந்ததென்பதைப்பற்றிச் சொல்லவேண்டுவது என்னே ! 
( அத்தன்மை சொல்லாமலே விளங்கும் என்றபடி ); (அன்றியும் ), முற்றும் 
முற்றி - மிகவும் முதிர்ந்து , தீங்கு இல் பொருள் கேள்வி சுடர் புக்கு வழங் 
கல் இன்றி - குற்றமில்லாத பொருள்களையுடைய நூற்கேள்வியாகிய ஒளி 
உட்புகுந்து விளக்குதல் பெறாமல் , ஈங்கு இது . குருடு என்ன குறிக் 
கொண்டு - இவ்வுலகத்தில் இது குருடேயா மென்று பெயரிட்டுச் சொல் 
லப்பட்டு , கண்ணோட்டம் குன்றி - தாக்ஷிணியமில்லாமல் , அருள் தீர்ந்த - 
அருள் நீங்கிய , நெஞ்சின் - மனம்போல , அ அந்தகாரம் - அவ்விருள் , கரிது 
என்பது - கரியதென்று சொல்லப்படுவதாம் ; ( எ - று . ) 

கீழ்க்கவியில் தீண்டற்கரிதாய் என்பது முதல் மூன்று : அடிகளாற் 
கூறிய தன்மைகளோடு , விறகுகளாகப் பிளந்து தள்ளுதற்குங்கூடியதா 
யிருந்தது அத்திண்ணியஇரு ளென்பது, முருடீர்ந்துருட்டற்கெளி தென்ப 
தென் என்ற முதல்வாக்கியத்தின் கருத்து . குற்றமற்ற நல்ல தூற்கேள்வி 
சிறிதும் உட்புகாமையால் ஞானவொளிபெறாமல் அஞ்ஞான விருளே 
நிறைந்து அதனால் அகக்குருடென்று சொல்லப்பட்டு அருள் முதலிய நற் 
குணமில்லாமல் தன்னோடு பயின்றாரை அன்போடுகாணும் விருப்பத்தையும் 
உடையதாகாது இக்கொடுமையிற் பலகாலம் பயின்று வைரம்பற்றிய கீழ் 
மக்கள் மனம்போலக் கரியதாயிருந்தது அவ்விருளென்பது , பிந்தினவர்க் 
கியத்தின் கருத்து . அருள் தீர்ந்த நெஞ்சிற்கரிதென்ப தவ்வந்தகாரம் 
என்றவிடத்து , “ புறங்குன்றி கண்டனைய ரேனு மகங்குன்றி , மூக்கிற்கரியா 
ருடைத்து ” என்ற திருக்குறளும் , " யாழின்மொழி மங்கைபங்கன் சிற்றம் 
பல மாதரியாக் , கூழின் மலி மனம் போன் றிருளாநின்ற கோகிலமே ” 
என்ற திருக்கோவையாரும் நினைக்கத்தக்கன , " மேற்காட்டிய திருக்குறளி 


மாரீசன்வதைப்படலம் . 


489 


னுரையிற் பரிமேலழகர் செம்மை கருமை யென்பன - பொருளின் கண் 
உபமேயத்தினிடத்து ) நிறத்தைவிட்டுச் செப்பத்தினும் - அறியாமையி 
னுஞ் சென் றனவாயினும் , பண்பால் ஒத்தலின் , இவை பண்புவமை என 
2.ரைத்த தன்கருத்து , இங்கு ஊன்றியுணரற்பாலது . கீழ்மக்கள் : மனத் 
திற்குக் கருமை - அறியாமை , அல்லது தீயசிந்தனையாகிய களங்கத்தை 
யுடைமை யென்றும் , இருளுக்குக் கருமை கறுத்தற்ற மென்றுங் 
கொள்க . 

குற்றமற்ற நல்ல நூற்கேள்வி ஞானவொளியைப் பரவச்செய்வதா 
தலால் , அது , சுட்ரெனப்பட்டது . தாக்ஷிணியம் , பிறர்மேற் கண் சென்ற 
விடத்து நிகழ்வதாதலால் , கண்ணோட்ட மென்னும் பெயரதாயிற்று . 
முற்றிமுற்றி என்பது முதலாக உபமானத்துக்குக் கொடுத்த அடை 
மொழிகளை உபமேயத்துக்கும் கொண்டால் , அவ்விருள் எங்கும்நிறைந்து 
மிகத்திண்ணிதாயிருத்தலும் , விளக்கொளி முதலியன கொண்டு விலக்கப் 
படாமையும் , குருட்டுத் தன்மையையுடைமையும் , கண்பார்வை செல்லு 
தற்கு இடங்கொடாமையும் , கொடுமையுடைமையும் ஆகிய தன்மை வெளி 
யாம் . என்பது - என்னப்படுவது ; செயப்பாட்டு வினைப்பொருளில் வந்த 
செய்வினை . நெஞ்சிற் கரிது என்பதற்கு - அப்படிப்பட்ட நெஞ்சைக் 
காட்டிலுங் கரியது எனவும் பொருள் கொள்ளலாம் . முருடீர்ந்துருட்டற் 
கெளிது என்பது , கீழ்க்கவியில் வந்த தீண்டற்கெளிது என்றது முதலிய 
வற்றோடு ஒத்த வாய்பாடுடையது . ஈங்கு 

என்பதை அசையாவுங் 
கொள்ளலாம் . 

இனி , முதலடிக்கு - முரட்டுத்தன்மை பிளந்து தள்ளி யொழித்தற்கு 
எளியதோ ? ( அன்று ); அப்படிப்பட்ட முரட்டுத்தன்மையில் மிகவும் முதிர் 
ந்து என்று உரைத்து , அவ்வடி முழுவதையும் நெஞ்சிற்கு அடைமொழி 
யாக்கியுரைப்பினும் ஒருவாறு பொருந்தும் . 

(கஙக ) 
இதுவும் , அடுத்த கவியும் - இராவணன் இருளைப் பழித்தல் .. 
கசம் . விள்ளா துசெறிந்திடைமேலுறவோங்கியெங்கு 

நள்ளா திருளந்தகன்ஞாலம்விழுங்கலோடு 
மெள்ளா துலகியாவையும்யாவரும்வீயுமென்ப 
துள்ளா துமிழ்ந்தான் விடமுண்டவொருத்தனென்றான் . 
இ - ள் . ) இருள் அந்தகன் - இருளாகிய யமன் , விள்ளாது - தன் 
னிற்பிரிவு படாமல் , இடை 

டை செறிந்து - பூமியினிடத்திலே பொருந்தி , 
மேல் உற ஓங்கி - ஆகாயத்தையளாவ வளர்ந்து , எங்கும் நள்ளாது - எவ் 
விட்த்திலும் பற்றுக்கொள்ளாமல் , ஞாலம் விழுங்கலோடும் - உலகம் முழு 
வதையும் விழுங்கியவள விலே- , (இராவணன் ) , - விடம் உண்ட ஒருத் 
- தன் - விஷத்தை முன்பு உட்கொண்ட சிவபிரான் , எள்ளாது 
மலும் , உலகு யாவையும் யாவரும் வீயும் என்பது உள்ளாது - (இதனால் ) 

62 


- இகழா 


490 


ஆரணியகாண்டம் , 


கசக . 


உலகம் எல்லாவஃறிணைப் பொருள்களும் எல்லா வுயர்திணைப்பொருள் 
ளும் அழியப்பெறும் என்பதை நினையாமலும் , உமிழ்ந்தான் - ( அவ்விஷத் 
தை ) வெளியுமிழ்ந்திட்டனன் என்றான் - என்று கூறினான் ; ( எ - று. ) 

முன்னிரண்ட்டி - கவிக்கூற்று ; பின்னிரண்டடி - இராவணன் வார்த் 
தை , கரிய இருள் உலகமுழுவதையும் உட்கொண்டதை , கரியயமன் 
உலக முழுவதையும் விழுங்கியதாக வருணித்தார் . உருவகவணி . எங்கும் 
நள்ளாது என்பதன் கருத்து - யாதோரிடத்தையும் விட்டிடாமல் என்ப 
தாம் . எள்ளாது - இவ்விஷத்தினது மிக்க கொடுந் தன்மையை மனங் 
கொள்ளாமல் என்றபடி . உலகு யாவையும் யாவரும் வீயும் - இடத்து 
நிகழ்பொருளின் தொழில் இடத்தின்மேல் நின்றது . சிவபிரான் தனது 
ஆற்றலால் தான் உண்ட விஷத்தின் கொடுமையைப் பாராட்டாமலும் , 
அதனை நாம் வெளிப்படுத்தினால் அதனால் உலகத்து அனைத்துப் பொரு 
ளும் அழியுமென்று எண்ணாமலும் அதனை வெளியுமிழ அதுவே இங்ஙனம் 
மிகக்கொடியதாய் எங்கும்பரவியதுபோலு மென்பது , பின்னிரண்டடியின் 
கருத்து . 

( 550 ) 
வேலைத்தலைவந்தொருவன்வலியால்விழங்கு 
மாலத்தினடங்குவ தன்றி தறிந்துணர்ந்தேன் 
ஞாலத்தொடுவிண்முதல்யாவையுநாவினக்குங் 
சாலக்கனல்கார்விடமுண்டுகறுத்த தன்றே . 
இ - ள் . ) இது- , வேலைத் தலை - ( பாற் ) கடலினிடத்தினின்று , 
து - தோன்றி , ஒருவன் வலியால் விழுங்கும் - (சிவபிரானாகிய) ஒரு 
வனால் தனது வலிமைகொண்டு விழுங்கப்பட்ட , ஆலத்தின் - விஷத் 
திலே , அடங்குவது அன்று - சேர்ந்த தன்று ; அறிந்து உணர்ந்தேன் - 
நன்றாய் அறிந்துகொண்டேன் ; ( மற்று இது யாதென்றால் ) , - ஞாலத் 
தொடு - பூமியும் , விண் - ஆகாயமும் , முதல் - முதலிய , யாவையும் - 
எல்லா இடங்களையும் , நாவின் நக்கும் - ( தனது ) நாவினால் நக்கியெரிக் 
குந்தன்மையுள்ள , காலம் கனல் - ஊழிக்காலத்துத்தீ , கார் விடம் உண்டு 
கறுத்தது - கரிய விஷத்தையுண்டு அதனாற் கருநிற மடைந்ததாகும் ; 
( எ - று .) - அன்றே - ஈற்றசை ; தேற்றமுமாம் . 

இருள் மிகப்பெரிய உலகங்களையெல்லாம் உட்கொண்டு வியாபித்துக் 
கொடுமைவிளைத்தல்பற்றி , அதனை , அவ்வுலகங்களுளொன்றான பூமியின் 
ஒரு சாருள்ள பாற்கடலினின்று ஒருகால் தோன்றி உடனே சிவபிரானால் 
எளிதில் விழுங்கப்பட்ட விஷத்தின்பாற் படும் அளவின தன்று என்றான் . 
அதன் மிக்க கொடுமையை விளக்குதற்குக் காலாக்கினியென்று கூறுபவ 
னாய் , அதுசெந்நிறமுடையதன்றோ வென்று எழும் ஆக்ஷேபத்துக்கு 
இடங் கொடாமைப்பொருட்டு , கார்விடமுண்டு. கறுத்தது என்றான் . 
கனலுக்கு நாவென்பது , சுவாலையையாம் , அக்கினிக்கு உள்ள எழுவகைச் 
சுவாலைகள் , எழு நா எனப்படும் , நாவின் நக்குதல் - சுவாலையாற் பரி 


மாரீசன்வதைப்படலம் . 

491 
சித்தல் . வேலைத்தலை யென்பதில்; - தலை ஏழனுருபுமாம் ... அறிந்து , 
உணர்ந்தேன் - ஒருபொருட்பன்மொழி . 

(கசக ) 
இதுமுதல் ஐந்து கவிகள் - இராவணன் சீதையை உருவெளித் 

தோற்றத்திலே கண்டு கூறும் வார்த்தை . 
கசஉ . அம்பும்மனலுநுழையாக்கனவந்தகாரத் 

தும்பர்மழைகொண்டயலொப்பரி தாயதுப்பின் 
கொம்பர்குரும்பைக்குலங் கொண்டதுதிங்கடாங்கி 
வெம்புந் தமியேன் முன்விளக்கெனத்தோன்றுமன்றே. 

ள் . ) அம்பும் அனலும் நுழையா - பாணமும் அக்கினியும் உள்ளே 
நுழைந்து பிளந்தொழிக்கமுடியாத , கனம் அந்தகாரத்து - திணிந்த இவ் 
விருளில் , வெம்பும் தமியேன் முன் - ( காமத்தால் ) தவிக்கிற துணையற்ற 
எனது எதிரிலே , அயல் ஒப்பு அரிது ஆய துப்பின் கொம்பர் - ( தனக்குத் 
தானேஒப்பாதலன்றி ) வேறுஒப்பு இல்லாததாகிய ஒருபவழக்கொம்பானது , 
உம்பர் மழை கொண்டு - தன்மீது காளமேகத்தைத் தாங்கி , குரும்பை 
குலம் கொண்டது - தெங்கினிளங்காயின் இரட்டையைக் கொண்ட- தாய் , 
திங்கள் தாங்கி - ஒருசந்திரனையுந் தரித்துக்கொண்டு , விளக்கு என் தோன் 
றும் - விளக்குப்போல விளங்குகின்றது ; (எ - று .) - அன்றே ஈற்றசை . 

மனத்தில் இடைவிடாது நினைக்கப்பட்ட பொருள் அந்தப்பாவனையின் 
மிகுதியாற் கண்ணுக்கு எதிரிற் காணப்பட்டாற்போலத் தோன்றுதல் , 
இயல்பு : சூர்ப்பணகையால் வருணித்துச் சொல்லப்பட்ட சீதையின் வடி 
வத்தை இடைவிடாது சிந்தித்துநின்ற இராவணன் அவ்வடிவத்தைக் கட் 
புலனாகக்கண்டு அதன் தன்மையை உபமானமுகத்தாற் கூறுகிறான் . பல் 
ழக்கொம்பென்றது - சீதையின் சிவந்தநிறமுள்ள திருமேனியையும் , காள 
மேகமென்றது - கரியகூந்தலையும் , குரும்பைக்குலமென்றது - கொங்கை 
களையும் , திங்களென்றது - திருமுகமண்டலத்தையும் , விளிக்சென்றது - 
அத்திருவுருவத்தின் திவ்யகாந்தியையு மெனக் காண்க . உபமானத்தைக் 
கூறி அதனால் உபமேயத்தைப் பெறவைத்ததனால், பிறிதுமொழிதலென் 
னும் அலங்கார மென்பர் ;. இதனை உருவகவிசேடத்திலும் , உயர்வு நவிற்சி 
வகையிலும் அடக்கவேண்டு மென்பது , சிலர்கொள்கை . மழை - உருவுவ 

துப்பின் கொம்பர் - உருவுவமையோடு , வடிவுவமை . - குரும்பைக் 
குலம் - வடி வுவமை . திங்கள் - மெய்யுவமையோடு பயனுவமை . விளக்கு - 
வினை 

யுவமை. அம்பும்மனலும் , மகரவொற்று - விரித்தல், அயல்- அருகிலே , 
தோன்றும் என்றலும் ஒன்று . கொம்பர் , மென்றொடர்க் குற்றியலு சரத் 
துக்கு அர் - போலி . கொம்பு கொடி . தோன்றும் - செய்யுமென்முற்று , 
நிகழ்காலத்தில் வந்தது. அம்பு - நீர் எனினுமாம் . 

( கச 2 ) 
கசகூ , மருளூடுவந்தமயக்கோமதிமற்றுமுண்டோ 

தெருளா திதென்னோதிணிமையிழைத்தாறுமொவ்லா 


மை . 


ஆரணியகாண்டம் , 


AALAI 


என்னோ 


விளூடிருகுண்டலங்கொண்டுமிருண்ட நீலச் 
சுருளோடும்வந்தோர்சுடர்மாமதிதோன்றுமன்றே. 
( இ - ள் . ) மருளூடு வந்த மயக்கோ - ( காம் ) மோகத்தால் ( எனக்கு ) 
நேர்ந்த மயக்கந்தானோ? ( அன்றி ), மதி மற்றும் உண்டோ- ( எனது ) அறிவு 
தான் ( பிறிது எக்காரணத்தாலேனும் ) வேறாயிற்றோ? தெருளாது இது 

ஐயமறத்தெரிந்து கொள்ளுதற்கு அரிதாகிய இத்தோற்றம் 
யாதோ ? திணி மை இழைத்தாலும் ஒவ்வா - செறிந்த மையைக் குழைத் 
தாலும் ஒப்பாகமாட்டாத , இருளூடு - இப்பேரிருளிலே , ஓர் சுடர் மா மதி 
ஒளிநிறைந்த பெரிய ஒரு பூர்ண சந்திரன் , இரு குண்டலம் கொண்டும் - 
இரண்டு குண்டலங்களை அணிந்து கொண்டும் , இருண்ட நீலம் சுருளோடும் 
மிகக்கறுத்த கூந்தலோடும் , வந்துதோன்றும்-( என் எதிரில் ) வந்துகாணப் 
படுகின்றது ; ( எ - று . ) - அன்றே - ஈற்றசை . 

‘ மதிமற்று முண்டோ என்பதற்கு - வேறுஒருவகைச்சந்திரன்தான் 
உலகத்திலுள்ளதோ ? என்றுஉரைப்பினும் அமையும் , சுருள் - பெண்மயிர் ; 
நுனிசுருண்டுள்ளதெனக் காரணப்பொருள்படும் , இருண்ட நீலம் - ஒரு 
பொருட்பன்மொழி . மருளூடு என்பதில் , ஊடு என்ற ஏழனுருபு - மூன்ற 
னுருபின் பொருளில்வந்தது . திணி மை - வினைத்தொகை ; திணிந்த மை 
யென்க . சுடர்மாமதி என்றது , திருமுக மண்டலத்தை 

( கசஈ ) 
கசசு . புடைகொண்டெழுகொங்கையுமல்குலும் புல்கிநிற்கு 

மிடைகண்டிலமல்லதெல்லாவுருவுந்தெரிந்தாம் 
விடநுங்கியகண்ணுடையாரிவர்மெல்லமெல்ல 
மடமங்கையராயென்மனத்தவராயினாரே . 

ள் ) புடை கொண்டு எழு - பக்கங்களிற் பாவிப் பூரித்து வளர்ந் 
தெழுகிற, கொங்கையும் - தனங்களையும் , அல்குலும் - அல்குலையும் , புல்கி 
நிற்கும் இடை - ( அவ்விரண்டையும் ) சார்ந்து இடையில் நிற்கிற இடை 
யென்னும் உறுப்பையும் , கண்டிலம் அல்லது - ( யாம் ) பார்த்திலோமேயல் 
லாமல் ; எல்லா உருவும் தெரிந்தாம் - மற்றையவயவங்களெல்லாவற்றை 
யும் பார்த்தறிந்தோம் ; விடம் நுங்கிய கண் உடையார் இவர் - விஷத்தை 
உட்கொண்ட கண்களையுடையவரான இவர் , மெல்ல மெல்ல --- , மட மங் 
கையர் ஆய் - ஓர் இளமாதராய் , என் மனத்தவர் ஆயினார் - என்மனத்தி 

ரானார் ; ( எ - று . ) - ஏ - ஈற்றசை ; தேற்றமுமாம் . 
காண்ப்பட்டவுருவம்சேலையுடுத்திருந் தமைபற்றி, ‘ புடைகொண்டெரு 
கொங்கையு மல்குலும் புல்கிநிற்குமிடை கண்டிலமல்லது எல்லாவுருவுந் 
தெரிந்தாம் என்றா னென்க . இடையும் என் றஎண்ணும்மை , விகாரத்தால் 
தொக்கது . சிற்சில உறுப்புகளே முன்பு வெளித்தோன்றினமையைக் கீழ் 
( இரண்டு கவிகளிற் ) கூறி , முழுவடி வமுர் தோன்றியதை இங்குக் கூறுகின்றா 
ஓதலின் , மெல்லமெல்ல மடமங்கையராகி என்றான் : என்மனத்தவராயி 


மாரீசன் வதைப்படலம் 


493 


: 


னாரே என்றது , காணப்பட்ட வடிவம் என்மனதில் ஊன்றிப்பதிந்திட்ட 
தென்ற பொருளோடு , அவ்வடிவம் சூர்ப்பணகைசொன்ன அடையாளங் 
களின்படி யான் மனத்திற்பாவித்தவாறேயுள்ளதென்ற கருத்தையுங்கொள் 
ளும் . அப்பெண் வடிவினிடத்தில் தான் கொண்ட மிக்க ஆதரத்தால் , கண் 
ணுடையாரிவர் மங்கையராய் மனத்தவராயினார் என உயர்வுப்பன்மையாற் 
கூறினான் . நுங்குதல் - விழுங்குதல் . விட நுங்கியகண்ணுடையார் என்றத 
னால் , கண்கள் கறுத்தவிழியையுடைமையையும் , தன்னை நோக்கின ழகாற் 
காமவேதனைக்குள்ளாக்கி வருத்து தலையுங் குறித்தவாறு . நுங்கிய என் 
பதை உண்ட என்பதுபோல உவமவுருபின்பாற்படுத்தி , விடநுங்கியகண் 
என்பதற்கு - விஷத்தையொத்த கண்ணென்று உரைப்பாரு முளர் . 

இனி , முதலிரண்டடிக்கு பருத்த தனங்களையும் அல்குலையுங் 
கொண்டு நிற்கிற இடையென்னும் உறுப்பைமாத்திரங் கண்டிலோமே 
யன்றி , மற்றையுருவம் முழுவதையுங் கண்டோ மென்று உரைத்தலுஞ் சிறக் 
கும் ; இவ்வுரைக்கு , இடைகாணாமை - கட்புலனாகாத அதன் நுண்மையா 
லென்க . கொங்கையு மல்குலும் புல்கிரிற்கும் என்ற அடைமொழி ,மேலுங் 
கீழுமுள்ள அவயவங்களைக்கொண்டு நடுவுறுப்பாகிய இடை உண்டென்று 
ஊகிக்கப்படு மென்ற கருத்தைப் புலப்படுத்தும் . 

( கசச ) 
கசரு . பண்டேயுலகேழினுமுள்ள படைக்கணாரைக் 

கண்டேனிவர்போல்வதொர்பெண்ணுருக்கண்டிலேனா 
லுண்டேயெனின் வேறினியெங்கையுணர்த்திநின்ற 
வண்டேறுகோதைமடவாரிவராகுமன்றே. 
( இ - ள் .) பண்டே - முன்னமே ( பலகாலமாக ), உலகு ஏழினும் 
உள்ளே படைக்கணாரை - எழுவகையுலகங்களிலுமுள்ள மகளிரனைவரையும் , 
கண்டேன் - பார்த்துள்ளேன் ; ( அவர்களுள்ளே ) , இவர் போல்வது ஒர் 
பெண் உருகண்டிலேன் . இவரது வடிவம் போன்றதொரு பெண் வடிவத் 
தைப் பார்த்தேனில்லை ; இனி வேறு உண்டே எனின் உலகத்துப்பெண் 
வடி வனைத்தினும் ) வேறுபட்டதொரு பெண் வடிவம் : இதோ - உள்ளதே 
யென்றால் , எங்கை உணர்த்தி நின்ற - என் தங்கையான சூர்ப்பணகை எனக் 
குத் தெரிவித்த , வண்டு ஏறு கோதை மடவார் - வண்டுகள் மொய்த்த கூர் 
தலையுடைய இளமங்கையர் , இவர் - இவரே; ( எ - று : ) - ஆல் , ஆகும் 
அசை ; அன்றே - தேற்றம் . 
படைக்கணார் - வேல் வாள் அம்பு என்ற ஆயுதங்கள் போலக் 

கூரிய 
கண்களை யுடையவர் . உண்டே யென்பதில் , ஏகாரம் - தேற்றம் . எங்கை 
யென்பதில் , கை - முறைப்பெயர்விகுதி ; எம் தங்கை யென்பது எங்கை 
யென மரூஉ வாயிற் றென் றலு முண்டு, வண்டேறு என்ற அடைமொழி , 
கூந்தலின் இயற்கைமணத்தை யுணர்த்தும் ; உத்தம்சாதி மகளிர்கூந்தலில் 
இயற்கை நறுமணமுண் டென்றல் , மரபு , எங்குந் தடையின்றிச்சஞ்சரிக்கும் 


ஆரணியகாண்டம். 


1 


னள் 


- 


ஆற்றலுடையவ னாதலின் , உலகேழினுமுள்ள படைக்கணாரைக்கண்டேன் 
என்றான். பண்டே ) என்ற தன்ல் , இவன் நெடுங்காலமாக வாழ்ந்துள் 
ளமை வெளியாம் . 

( கசடு ) 
இராவணன் ஏவலாளரைநோக்கி சூர்ப்பணகையை யழைக்க என்றல் . 
கசசு . பூண்டிப்பிணியானுறுகின்றது தான்பொறாதா 

டேண்டிக்கொடுவந்தனள் செய்வதொர்மாறுமுண்டோ 
காண்டற்கினியாளுருக்கண்டவட்கேட்குமாற்றா 
லீண்டிப்பொழுதேவிரைந்தெங்கையைக்கூவுகென்றான் . 
( இ - ள் . ) யான் - நான் , இ பிணி இப்படிப்பட்ட காமநோயை 
பூண்டு - கொண்டு , உறுகின்றது - அடைகிறதுன்பத்தைக்குறித்து , ( அச் 
சீதை ), தான் பொறா தாள் - தான் சகியா தவளாய் , தேண்டி கொடு வந்த 

(இந்நோயைத்தணித்தற்கு என்னைத் ) தேடிக்கொண்டு (இங்கு ) 
வந்திட்டாள் ; செய்வது ஓர் மாறும் உண்டோ - இங்ஙனம் அவள் செய்த 
உபகாரத்துக்கு ஈடாகச் ) செய்யத்தக்கதொரு பிரதியுபகாரமும்உள்ளதோ? 
( எதுவுமில்லை யென்றபடி ) ; காண்டற்கு இனியாள் - பார்த்தற்கு இனியவ 
ளான அச்சீதையினது , உரு - உருவத்தை , கண்டவள் - கட்புலனாகப்பார்த்த 
சூர்ப்பணகையை , கேட்கும் ஆற்றால் - ( இவ்வுருவம் அச்சீதைதானாவென்று 
யான் ) கேட்டு ஐயந் தீரும்படி , இப்பொழுதே விரைந்து எங்கையை ஈண்டு 
கூவுக - இப்பொழுதே விரைவாக என் தங்கையை ( சூர்ப்பணகையை ] 
இங்கே கூப்பிடுங்கள் , என்றான் என்று ( ஏவலாளரைநோக்கி இராவ 
ணன் ) கட்டளையிட்டான் ; (எ - று . 

முன்னிரண்டடியிற் கூறியதனால், இராவணன் வேண்டியபடி மனோ 
ராச்சியஞ்செய்தல் புலனாம் , தேண்டி - தேடி யென்பதன் விரித்தல் , எது 
கைநோக்கியது . மா று - கைம்மாறு . அவ்வடிவத்தைச் சீதையென்றே ஒரு 
சார் துணிந்தவன் , நன்கு துணி தற்பொருட்டு , பிரதிய.ஷமாகக்கண்ட சூர்ப் 
பணகையை வருவித்து அவளால் உண்மையுணரத்தொடங்குகிறான் . கண்ட 
வட்கேட்கும் - உயர்திணையில் இரண்டனுருபு தொக்கது : இரண்டாம்வேற் 
றுமைத்தொகையில் உயர் திணைப்பெயரீற்றுமெய் வலிவரத் திரிந்தது , 
இயல்பின் விகாரம் . 

( கசசு ) 
சூர்ப்பணகை இராவணனிடத்து வருதல் . 
கசஎ . என்றானென்லுங்கடிதேகினர்கூவுமெல்லை 

வன்றாணிருதக்குலம்வேரறமாய்த்தல் செய்வா 
ளொன்றாதகாமக்கன லுட்டெற்லோடுநாசி 
பொன் மாழ்குழை தன்னொடும்போக்கினள்போய்ப்புகுந்தாள் , 
(இ - ள் .) என்றான் எனலும் - இங்ஙனம் ( இராவணன் ) கட்டளையிட் 
பானென் றவுடனே , ஏவலாளர்கள் ), கடிது ஏகினர் கூவும் எல்லை - விரை 


மாரீசன் வதைப்படலம் . 

495 
வாகச் சென்று கூப்பிடுமள்விலே,-வல் - தாள் நிருதர் குலம் வேர் அற 
மாய்த்தல் செய்வாள் - வலியமுயற்சியையுடைய அரக்கர்கள் - குலங்களை 
வேரோடு அறும்படி அழிக்கஇருப்பவளும் , நாசி பொன் தாழ் குழை தன் 
னொடும் போக்கினள் - மூக்கையும் பொன்னினாலாகிய தொங்குகிற குழை 
யென்னும் அணியையுடைய காதையும் இழந்தவளுமான சூர்ப்பணகை , 
ஒன்றாத காமம் கனல் உள் தெறலோடும் - பொருந்தாத காமாக்கினி தன் 
மன த்தைச் சுடுதலுடனே , போய் புகுந்தாள் - ( இராவணனிருக்குமிடத் 
தில்) வந்துசேர்ந்தாள் ; (எ - று . ) 

ஒன்றாதகாமம் - இராமன் விஷயமாகக் கொண்ட தகுதியல்லாத ஒரு 
தலைக்காமம் . அதனைக் கன லென்றது , சேர்ந்த இடத்தை எரித்து அழித்த 
லால் , தெறலோடும் புகுந்தா ளென இயையும் . தெறலோடும் போக்கின 
ளென் இயைத்து , காமக்கனல் உள்ளதை வருத்தியவுடனே அதனால் மூக் 
கையுங் காதையு மிழந்தவள் என உரைப்பினும் அமையும் . என்றான் என் 
றது , கீழ்க்கவியிற் கூறிய தன் அனுவர் தம் ; கீழ் க x - 

ஆம் . கவியில் 
"சொன்னா னிருதர்க்கிறை என்றதுபோல , வல்தாள் - வலியகால்களுமாம் . 
இனி , தாழ் நிருதக்குலம் எனப் பிரித்து , இழிவான அரக்கர்கூட்டம் எனப் 
பொருள் கொள்ளுதலும் ஒன்று ; அப்பொழுது , வாழ்நாள் என்பது வாணா 
ளெனப் புணர்ந்தாற்போல , தாழ் திருதெரென்பது தாணிருதெரெனப் புணர்ந் 
தது மரூஉமுடி பென்க : அன்றியும் , இவ்வகைப்புணர்ச்சிக்கு வீரசோழிய 
மென்னும் இலக்கண நூலில் விதி உளது . வேரறமாய்த்தல் - நிர்மூலமாக்கு 
தல் : சந்ததியுமறத் தொலைத்தல். பொன் தாழ்குழை என்ற தொடர் - அன் 
மொழித்தொகையாய் , காதை யுணர்த்திற்று. 

( கசஎ ) 
இராவணன் அவளை நோக்கி இவள் சீதைதானு என வினவல் . 
பொய்ந்நின்றநெஞ்சிற்கொடியாள்புகுந் தாளைநோக்கி 
நெய்ந்நின்றகூர்வாளவனேருறநோக்குநங்காய் 

றவாட்கண்மயினின்றெனவந்தென் முன்ன 
ரிந்நின்றவளாங்கொலியம்பியசீதையென்றான் . 
இ - ள் . ) நெய் நின்ற கூர் வாளவன் - (பகைவரது ) நிணந் தோய்ந்து 
நின்ற கூரிய வாளாயுதத்தையுடைய இராவணன் ; பொய் நின்ற நெஞ்சின் 
கொடியாள் புகுந்தாளை நோக்கி அங்குவந்து சேர்ந்தவளான பொய்நிலைத்த 
மனத்தையுடைய கொடியவளாகிய சூர்ப்பணகையைப் பார்த்து , நங்காய் - 
மகளிரிற் சிறந்தவளே ! நேர் உற நோக்கு - ( நீ ) நேராகப் பார் ; மை நின்ற 
வாள் கண் மயில் நின்று என என் முன்னர் வந்து இ நின்றவள் ஆம் 
கொல் - மைதீட்டப்பட்ட வாள் போலுங் கண்களையுடைய ஒருமயில் வந்து 
நின்றாற்போல் என் முன்னிலையிலே இதோவந்துநின்ற இவள் தானா, இயம் 
பிய சீதே - ( நீ ) சொன்ன சீதையென்பவள் , என்றான் - என் றுவினாவி 
னான் , ( எ று .) - ஆம் 

ஆம் - அசை, கொல் - வினா, 


4 


கச்அ . 


ம 


என்றபடி . 


கசக . 


496 

ஆபரணியகாண்டம் . 
மயில்உவமை , சாயலுக்கு ; நடைக்கு மென்பர் . நெய்கின்ற - நெய் 
பூசப்பெற்ற எனினுமாம் . நேருறநோக்கு - நன்றாகப் பார்த்துச்சொல் 
நங்காய் - நங்கை யென்பதன் ஈறு 

திரிந்த விளி . பொய்ந் 
நின்றநெஞ்சிற் கொடியாள் என்பதற்கு - பொய்நிலைத்த மனத்தினுங் 
கொடுமையானவள் என உரைப்பினும் அமையும் , 

(கசஅ ) 
அவள் , தனதுஉருவெளித்தோற்றத்தின்படி இராம னென்றல் . 
செந்தாமரைக்கண்ணொடுஞ்செங்கனிவாயினோடு 
சந்தார் தடந்தோளொடுந் தாழ்தடக்கைகளோடு 
மந்தாரகலத்தொடுமஞ்சனக்குன்றமென்ன 
வந்தானிவனாகுமவ்வல்விலிராமனென்றாள் . 
இ - ள் . ) செம் தாமரை கண்ணொடும் - செந்தாமரைமலர்போன்ற 
கண்களுடனும் , செம் கனி வாயினோடும் - சிவர்த கொவ்வைப்பழம் போ 
ன்ற வாயினுடனும் , சந்து ஆர் தட தோளொடும் - அழகுநிறைந்த பெரிய 
தோள்களுடனும் , தாழ் தட கைகளோடும் - ( உத்தமவிலக்கணத்தின்படி 
முழந்தாளளவும் ) தொங்குகிற பெரிய கைகளுடனும் , அம் தார் அகலத் 
தொடும் - அழகிய மாலையையணிந்த மார்பினுடனும் , அஞ்சனம் குன்றம் 
என்ன - ஒருமைம்மலைபோல , வந்தான் - வந்தவனாகிய, இவன்- , அ வல் 
வில் இராமன் ஆகும் - வலிய வில்லையுடைய அந்த இராமனானவன் , என் 
* ள் - என்று சொன்னாள் , ( சூர்ப்பணகை ) ; ( எ - று . ) 

இராவணன் சீதையை இடைவிடாது சிந்தித்தலால் அவள் வடிவை 
வெளித்தோற்றத்திலே கண்டாற்போல , சூர்ப்பணகை இராமனைத் 
தான் இடைவிடாது சிந்தித்தலால் அவன்வடிவைத் தனது உருவெளித் 
தோற்றத்திலே கண்டன ளாதலால் , இங்ஙனங் கூறின ளென்க . மனத் 
தின்பாவனைப்படி ஒருவர்க்குக் கட்புலனாகும் வடிவை மனத்தில் வேறு 
விதமான பாவனையையுடைய பிறர்காண இயலாமை கருதற்பாலது . 
இராமனிடம் தான்கொண்ட காதல் கைம்மிகு தலால் , தனது தமையன் 
முன்னிலையிற் செல்வன தவிர்வன அறியாது , அப்பெருமானழகைத்தான் 
ஈடுபட்டபடி வருணித்துக்கூறுகிறாள் . சந்து ஆர் - சந்தனக்குழம்பு பூசப் 
பெற்ற என் றலு மொன்று . அகலம் - அகற்சி ; பரந்த மார்புக்குத் தொழி 
லாகுபெயர் . 

( கசக ) 
இராவணன் சூர்ப்பணகையை நோக்கி நமதுகாட்சி 

மாறுபடுவதேன் ? என்றல் . 
பெண்பா லுருநானிதுகண்டதுபேதை நீயீண் 
டெண்பா லுமிலா ததொராணுருவென்றியென்னே 
கண்பாலுறுமாயைகவற்று தல்கற்றநம்மை 
மண்பாலவரேகொல்விளைப்பவர்மாயையென்றான் . 
( இ - ள் . ) நான் கண்டது இது நான் பார்த்த இவ்வுருவம் , பெண்பால் 
உரு - பெண் வடிவமாயிருக்கிறது ; பேதை -பேதைமைக்குணமுடையவளே! 


றாள் 


கரு 0 . 


மாரீசன் வதைப் படலம் . 
நீ- , ஈண்டு - இப்பொழுது ( இவ்விடத்தில் ), எண்பாலும் இலர்தது ஓர் 
ஆண் உரு என்றி - நினைவிலும் இல்லாததாகிய ஒரு ஆண்வடிவ மென்றாய் ; 
என்னே - ( இதற்குக்காரணம் ) யாதோ? கண்பால் உறு மாயை கவற்றுதல் 
கற்ற நம்மை - கண்ணெதிரே மிக்க மாயச்செயலால் (பிறரை ) மயக்கு 
தலைப் பயின்ற நமக்கு , மண்பாலவரேகொல் மாயை விளைப்பவர் - மண் 
ணுலகத்தவரான மனிதர்களா மாயைசெய்பவர் ? என்றான் - என்று சொன் 
னான் , ( இராவணன்) ; (எ - று . ) 

பெண்பால் , பால் - பகுப்பு . தான்கண்டதற்கு மாறாகக் கூறுதல்பற்றி 
அவளைப் பேதையென விளித்தான் ; அன்றியும் , கண்டதைக் கண்டபடி 
யேகூறுங் கபடமில்லாத் தன்மையுடையவளே யென்றவாறுமாம் . பேதை 
பண்பாகுபெயர் ; அண்மைவிளி. எண்பாலுமிலாதது என்பதற்கு - எட்டுத் 
திக்கிலுமில்லாத தென்றுஉரைத்தலும் பொருந்தும் ; பால் - பக்கம் . என்றி 
இடைச் சொல்லடியாப்பிறந்த முன்னிலையொருமை யிறந்தகாலமுற்று . 
என்னே யென்றது, என்ன ஆச்சரியமென வியந்து கூறியவாறுமாம் . மா 
யைத்தோற்றம் கட்புலனாகுங் காட்சியளவினதே யாகுதலால் , கண்பா 
லுறுமாயை எனப்பட்டது , கவற்றுதல் - பலவேறுவகைத்தோற்றம் விளைத் 
தல் , கவற்று -கவல் என்பதன் பிறவினை ; று - விகுதி . மண்பாலவரேகொல் , 
ஏ - இழிவுசிறப்பு, கொல் - வினா . 

( கடு ) 
சூர்ப்பணகை இராவணனை நோக்கி நீ கண்ட பெண்ணுரு உருவெளித் 

தோற்றமே என்றல் . 
ருக . ஊன்றுமுணர்வப்புறமொன்றினுமோடலின்றி 

யான்றுமுள் தாநெடி தாசைகனற்றநின்றாய்க் 
கேன்றுனெ திரேவிழிநோக்குமிடங்கடோறுந் 
தோன்றுமனையாளிதுதொன்னெறித்தாகுமென்றாள் . 
( இ - ள் .) ஊன்றும் உணர்வு - (சீதையினழகிலே ) ஊன்றிப்பதிந்த 
அறிவு , அப்புறம் ஒன்றினும் ஓடல் இன்றி - வேறு ஒருவிஷயத்தினிடத் 
துஞ் செல்லுதலில்லாமல் , ஆன்றும் உளது ஆம் நெடிது ஆசை கனற்ற - 
மிகவும் உண்டான பெரியகாமத்தீச் சுட , நின்றாய்க்கு - நின்ற உனக்கு , 
உன் எதிரே விழி என்று நோக்கும் இடங்கள் தோறும் - உனது எதிரிலே 
கண்கள் பொருந்திப் பார்க்கிற இடங்களிலெல்லாம் , அனையாள் ரே 
றும் - அச்சீதை காணப்படுவாள் : இது - இவ்வா று (காமுகர்க்குக் ) காணப் 
படுதல் , தொல் நெறித்து ஆகும் - பழமையான வழக்கமேயாம் , என்றாள் 
என்றுசொன்னாள் , ( சூர்ப்பணகை ) ; ( எ - று . ) 

ஆன்றும் - மிக்கும் ; இதற்கு , மிகவும் என எச்சத்திரிபாக உரைக்கப் 
பட்டது : இதில் , ஆன் அல்லது ஆல் - பகுதி . கனற்ற என்ற வினையை 
நோக்கி , ஆசைத்தீ யெனப்பட்டது . கனற்று --கனல் என்பதன் பிறவினை; 
று - விகுதி . நின்றாய்க்கு - முன்னிலை யொருமை யிறந்தகால வினையா 

63 


தான் 


498 


ஆரணியகாண்டம் . 


லணையும் பெயர் ; நான்காம் வேற்றுமைவிரி . என்று , ஏல் - பகுதி என்று 
தோன்று மென இயைத்து , பொருந்திக் காணப்படுவா ளெனினுமாம் . 
இராவணனுக்கு உற்சாகத்தை மூட்டும் பொருட்டு, தோன்றும் மனையாள் 
என்றதாகவுங் கொள்ளலாம் . தொன்னெறி - பண்புத்தொகை , ( கடுக ) 

யொன் பெண்ணுருக்கண்டது உருவெளித்தோற்றமேயாதக , 
இராமனைக்கண்டது என்னே? என்று இராவணன் வினாவியதற்கு , 

அவள் ஏற்றவிடை கூறல் . 
அன்னாள துகூறவரக்கனுமன்ன தாக 
நின்னாலவிராமனைக்காண்குறுநீரெனென்றா 
னெந்நாளவனென்னையித்தீர்வருமின்னல்செய்தா 
னந்நாண்முதல்யா னுமயர்த்திலனாகுமென்றாள் . 
( இ - ள் . ) அன்னாள் அச்சூர்ப்பணகை , அது கூற - அவ்வாறு 
சொல்ல , - அரக்கனும் - இராவணனும் , ( அவளை நோக்கி ) , - அன்னது 
ஆக - அவ்வாறேயாகுக ; நின்னால் அ இராமனை காண்குறும் நீர் என் - 
உன்னால் அந்த இராமன் காணப்படுந்தன்மை யாதுகாரணம் பற்றியது ? 
என்றான் - என் றுவினாவினான் ; ( அதற்கு அவள் ) , எ நாள் அவன் என்னை 
இ தீர்வு அரும் இன்னல் செய்தான் - எந்தநாளில் அவ்விராமன் எனக்கு 

முடியாத இத்தீமையைச் செய்தானோ, அ நாள் முதல் - அந்தநாள் 
முதலாக , யானும் அயர்த்திலன் - நானும் ( அவனை ) மறந்திலேன் , என்றாள் 
என்று சொன்னாள் ; ( எ - று . ) - ஆகும் - அசை . அவ்விராமன் என்பது , 
அ விராமன் எனத்தொக்கது , ஓசையின்பநோக்கி , 

இத் தீர்வருமின்னல் என்றது , மூக்கு முதலியன அறுத்தலை . பின்னி 
ரண்டடியால் , சூர்ப்பணகை தான் இராமனிடங்கொண்ட காதலை இராவண 
னிடங் கூறாமல் வேறுகாரணங் கூறினா ளென வெளியாம் . அன்றி , இன்ன 
தென்று குறிப்பிடாமல் இத்தீர்வருமின்னல் எனச் சுட்டுமாத்திரத்தாற் 
கூறியதற்கு , உறுப்பறுத்தலை வெளிப்படைப்பொருளாகவும் , 

வேட்கை 
விளைத்தலை உள்ளுறைபொருளாகவுங் கொள்ளுதலும் தகுதியாம் . காண் 
குறும் என்பதில் , கு - சாரியை , உறு - துணைவினை ; இது , செய்வினை 
செயப்பாட்டு வினைப் பொருளில் வந்தது . இராமனை யென்பதில் , ஐ 
அசை . நீர் - நீர்மை யென்ற பண்பி னடி . 

( கடுஉ ) 
சீதையைக்கவர்ந்துவரும்படி 

சூர்ப்பணகை இராவணனுக்குக் கூறுதல் , 
கருங .. ஆமாமதடுக்குமெனாக்கையொடாவிநைய 

வே.மால்வினையேற்கினியென் விடிவாகுமென்னக் 
கோமானுலகுக்கொருநீகுறைகின்றதென்னே 
பூமாண்குழலாடனைவவ்வு திபோதியென்றாள் , 


49 


ள் . ) என்றாள் . 

மாரீசன்வனதப்படலம் . 
இ --ள் . ) ஆம் : ஆம் - உண்மை தான் ; அது அடுக்கும் - ( நீ.சொல்லும் ) 
அத்தன்மை பொருந்தும் : என் ஆக்கையொடு ஆவிநைய வேம் 
பொழுது ) எனது உடம்பும் உயிரும் மெலியும்படி தவிக்கின்றன ; மால் 
வினையேற்கு 

( இங்ஙனம்வருந்தும்படியான ) வேட்கைச்செயலையுடைய 
எனக்கு , இனி விடிவு என் ஆகும் இனி இவ்வருத்தந் தீரும் வகை 
யாதோ?, என்ன - என்று ( இராவணன் ) வினாவ , - ( சூர்ப்பணகை), - உல 
குக்கு ஒரு கோமான் நீ - உலக முழுவதுக்கும் தனித்தலைவனான நீ , குறை 
கின்றது என்னே - ( இப்படி ) சிறுமைப்படுவானேன் ? (இப்பொழுதே நீ ) , 
பூ மாண் குழலாள்தனை வவ்வுதி - மலர்சூடிய மாட்சிமைப்பட்ட கூந்தலை 
யுடைய சீதையை யெடுத்து வருவாய் : போதி - ( அதற்காகச் ) செல்வாய் ; 
என்றாள் - என்றுகூறினாள் ; ( எ - று . ) 

மால்வினையேற்கு என்றது , பெரிய தீவினையையுடைய எனக்கு எனத் 
தன்னைத்தானே வெறுத்துக்கூறியதுமாம் , மாண்குழல்- பண்புத்தொகை , 
கூந்தலுக்கு , மாட்சி - மென்மை , கருமை , நெய்ப்பு , நீட்சி , இயற்கை நறு 
மணம் இவற்றையுடைமை . 

( கரு ) 
இராவணன் காமநோயால் மாணாவத்தைப்படுதல் . 
கருச , என்றாளகன்றாளவரக்கலு மீடழிந்தா 

னொன்றானுமுணர்ந்திலனாவியுலைந்து சோர்ந்தா 
னின்றாரு நடுங்கினர்நின்றுள நாளி 

லே 
பொன்றா துளனாயினனத்துணைபோலுமன்றே 

என்று சொன்ன சூர்ப்பணகை; அகன்றாள் - வில் 
கிச்சென்றாள் ; அ அரக்கனும் அந்தஇராவணனும் , ஈடு அழிந்தான் - 
வலிமையொழிந்து , ஒன்று ஆனும் உணர்ந்திலன் - ஒன்றையேனும் உண 
ராதவனாய் (சிறிதும் அறிவற்றவனாய் ), ஆவி உலைந்து சோர்ந்தான் உயிர்நிலை 
குலைந்து தளரப்பெற்றான் ( மூர்ச்சைபோனான் ); நின்றாரும் நடுங்கினர் - 
அதுகண்டு ) அருகில் நின்றவர்களும் நடுங்கினார்கள் ; ( அப்பொழுது அவன் ) , 
நின்றுள நாளினாலே - ( கழிந்தது போகக் கழியவேண்டியதாய் ) எஞ்சியுள்ள 
ஆயுள்நாளின் வலிமையொன்றினாலே , பொன்றாது உளன் ஆயினன் அ 
துணை - றவாது பிழைத்திருந்தானத்தனை ; ( எ - று .) -- போலும் - ஒப் 
பில்போலி ; உரையசைப்பொருளதாய் நின்றது . வாக்கியாலங்கார மென்பர் 
வடநூலார் . அன்றே - தேற்றம் : ஈற்றசையுமாம் . 

அவ்வரக்கனென்பது அவரக்கனெனத் தொக்கது , இசையின்பம் 
நோக்கி அரக்கன் ஈடு அழிந்தான் , ஆவிசோர்ந்தான் - திணைவழுவமைதி . 
உணர்ந்திலனாகி என்பதும் பாடம் . ஆனும் - ஆயினும் என்பதன் விகாரம் , 
இனி ஒன்றானுமுணர்ந்திலன் - யாதொருவகையாலும் தெளிவடையா தவ 
னய் எனினுமாம் , அத்துணை - அவ்வளவே. 

( கருச ) 


- 


300 

ராணியகாண்டம் , 
இராவணன் தனதுவெப்பந்தீர்தற்பொருட்டுச் சந்திரகாந்தமண்டபஞ் 

செய்யச்சொல்லல் . 
கருரு , இறந்தார்பிறந்தாரெனவின்னுயிர்பெற்றமன்னன் 

மறந்தானுணர்ந்தானவண்மாடுநின்றாரைநோக்கிக் 
கறந்தாலென நீர் தருசந்திரகாந்தத்தாலே 
சிறந்தார் மணிமண்டபஞ்செய்கெனச்செப்புகென்றான் . 
( இ - ள் . ) இறந்தார் பிறந்தார் என - இறந்தவர் மீண்டும் உயிர்பெற் 
றழுந்தாற்போல , இன் உயிர் பெற்ற - மீண்டும் இனியஉயிரைப்பெற் 
றெழுந்த , மன்னன் - அரக்கர் தலைவனான இராவணன் , மறம் தான் உணர்ந் 
தான் - தனது ஆற்றலைத் தான்கருதியவனாய் , அவண் மாடு நின்றாரை 
நோக்கி - அவ்விடத்தில் அருகில் நின்ற ஏவலாளரைப் பார்த்து , - கறந் 
தால் என நீர் தரு - கறந்தாற்போல (தாரைதாரையாக ) நீரை வெளிச் 
சொரிகிற, சந்திரகாந்தத்தாலே சந்திரகாந்தக்கற்களாலே , சிறந்து ஆர் 
மணி மண்டபம் செய்க - சிறப்படைந்து பொருந்தும் அழகிய ஒருமண்ட 
பத்தைச் செய்யவேண்டும் , என - என்று , செப்புக - (சிற்பிக்கு நீங்கள் ) 
கூறுவீராக , என்றான் - என்றுகட்டளையிட்டான் . 

‘இறந்தார் பிறந்தாரென வின்னுயிர்பெற்ற மன்னன் என்றவிடத்து , 
பிழைத்ததுபுநர்ஜந்மம் என்ற வழக்கை யுணர்க . மறந்தான் உணர்ந்தான் 
என்றது , இங்ஙனம் பெரியகட்டளையிடுதற்கு ஏற்ற ஊக்கமுண்டானதைக் 
காட்டும் ; இனி , மறந்தான் உணர்ந்தான் என்பதற்கு - மீண்டும் தன்னை 
மறந்து ( மதி மயங்கிப் ) பின்பு தெளிந்து என வுரைத்தலும் அமையும் . சந் 
திரகாந்தம் - சந்திரனாளியைக் கண்டவளவிலே நீரை யுமிழ்வதோர் இரத் 
தினம் . பிறந்தாலென என்றும் பாடம் . 

( கருநி ) 
தெய்வத்தச்சன் சந்திரகாந்தமண்டப மியற்றல் . 
கருசு . வந்தானெடுவானுறை தச்சன் மனத்துணர்ந்தான் 

சிந்தாவினையன்றியுஞ்செய்வினை யானுஞ்செய்தா 
னந்தா மெநெடுந்தறியாயிரத்தாலமைந்த 

சந்தார் மணிமண்டபந்தாமரையோனுநாண . 
( இ - ள் . ) நெடு வான் உறை தச்சன் - பெரிய மேலுலகத்திலே வசிக் 
ற தேவசிற்பியான விச்சுவகர்மன் , மனத்து உணர்ந்தான் - ( இராவணன் 
கட்டளையை ) மனத்தில் அறிந்து , வந்தான் - (உடனே அருகில் ) வந்து , அம் 
தாமம் நெடுதறி ஆயிரத்தால் அமைந்த சந்து ஆர் மணி மண்டபம் - அழ 
கிய ஒளியையுடைய நீண்ட ஆயிரந்தூண்களைக்கொண்டு அமைந்த அழகு 
மிக்க சந்திரகாந்தரத்தினமயமான மண்டபத்தை , தாமரையோனு. நாண் 
( படைத்தற்றொழிற்கடவுளான ) பிரமனும்கண்டு வெட்கமடையும்படி ,சிந்தர் 
வினை அன்றியும் செய்வினை யானும் செய்தான் - மனத்தின் தொழிலினால் 
மாத்திரமல்லாமல் கைத்தொழிலாலும் செய்து முடித்தான் ( எ - சி .) 


மாரீசன் வதைப்படலம் , 


601 


சிந்தாவினை - 


மாநஸ்கர்மம் ; மனத்தால் நினைத்தவளவில் நிருமித்தல் : 
தெய்வத்தன்மையுள்ள சிற்பியான விசுவகர்மன் , வேண்டிய இடங்களை 
வேண்டியபடி நினைத்த மாத்திரத்தைக்கொண்டு நிருமித்தல் , இயல்பு : 
அப்படிப்பட்ட வல்லமையுடையவன் இராவணன் கட்டளைக்கு அஞ்சி 
அதனைத் தலைமேற்கொள்வானாய் மெய்வருந்தக் கைத்தொழில் செய்தும் 
அம்மண்டபவேலையை முடித்தானென்பது , இரண்டா மடியின் கருத்து . 
அவ்வடியிலுள்ள உம்மைகள் - ஒன்றையொன்று நோக்கி எதிரதும் இறந்த 
துந் தழுவிய எச்சப்பொருளன . தாமரையோனும் என்ற உம்மை - உயர்வு 
சிறப்பு . தறியாயிரத்தாலமைந்த மண்டபம் - ஆயிரக்கால் மண்டபம் . 
நெடுவான் - நெடுந்தூரத்தில் உயரத்திலுள்ள விண்ணுலக மெனினுமாம் . 
தச்சன் - தக்ஷனென்ற வடசொல்லின் திரிபு . இராவணன் கட்டளையை 
அவனேவலர் வந்து தெரிவித்தற்கு முன்னமே அதனைத் தனது தெய்வத் 
தன்மையா லறிந்தமாத்திரத்தில் அச்சத்தோடு விரைந்து வந்தன னென் 
பது , முதலடியால் விளங்கும் , சிந்தாவினை யென்பதில் , சிந்தா என்ற 
வட்சொல் . 

ஈறு திரியாதுநின்றது . இனி, சிந்தா என்பதை ஈறுகெட்ட 
எதிர்மறைப் பெயரெச்சமாகக் கொண்டு , சிந்தாவினை - குறைவற்ற வேலை 
யை , மனத்து உணர்ந்தான் அன்றியும் - மனத்தில் நினைத்தமாத்திரத்தா 
லல்லாமலும் , செய்வினையானும் கை செய்வினையாலும் , மண்டபம் செய் 
தான் - மண்டப மியற்றினான் என்று உரைப்பாரு முளர் . செய்வினை . 
செய்யும் வினையென வினைத்தொகை ; இனி , செய் என்பதற்கு - கையெ 
ன்று பொருள் கொண்டால் , தெலுங்கினின்று வந்த திசைச்சொல்லாம் . 
தாமம் - வட சொல் ; ஒழுங்குமாம் . சந்து - சந்த மென்பதன் விகாரம் . 
தாமரையோன் - திருமாலின் நாபித்தாமரைமலரில் வாழ்பவன் . ( கடுசு ) 

இதுவும் அது . 
கருள , சாந்த மமுதின் றுளிகால்வனசாலமீனின் 

வேந்தெனொளியன்றியுமேலொடுகீழ்விரித்தான் 
பூந்தென்றல்புகுந் துறைசாளரமும்புனைந்தா 
னேந்தும்ணிக்கற்பகச்சீதளக்காவிழைத்தான் . 
( இ - ள் . ) காலம் மீனின் வேந்தன் ஒளி அன்றியும் - காலத்தைத் 
தெரிவிப்பனவான நக்ஷத்திரங்களுக்குத் தலைவனான சந்திரனது பிரகாசத் 
தை வேண்டாமலும் , அமுதின் துளி கால்வன - அமிருதம்போலினிய 
நீரின் துளிகளை வெளியுமிழ்வனவான , காந்தம் - சந்திரகாந்தக்கற்களை , 
மேலொடு கீழ் விரித்தான் - ( அம்மண்டபத்தின் ) மேலும் கீழும் பரப் 
பினான் ,பூ தென்றல் புகுந்து உறை சாளரமும் புனைந்தான் - மலர்களின் 
பரிமளத்தையுடைய தென்றற்காற்று நுழைந்து உலாவத்தக்க பலகணி 
களையும் அழகாக அமைத்தான் ; ஏந்தும் - ( வேண்டுவார்க்கு - வேண்டிய 
பொருள்களைக் கொடுத்தற்குச் சித்தமாக ) ஏந்தியுள்ள , பணி - அழகிய, 
கற்பகம் - கற்பகவிருட்ஷங்களாலாகிய , -- சீதளம் -- குளிர்ந்த , கா - சோலை 


192 

ஆரணியகாண்டம் . - 
யொன்றையும் , இழைத்தான் - ( அம் மண்டபத்தைச் சுற்றிலும் ) நிருமித் 
தான் ; (விசுவகர்மன் ); ( எ. - று . ) = 

சந்திரனொளி தம்மேற்படுதலில்லாத பொழுதிலும் நீர் சொரியும் இயல் 
பினவான சந்திரகாந்தக்கற்க ளென அவற்றின்சிறப்பை விளக்கியபடி . 
மீன் - விண்மீன் ; ( வானத்தில் ) மின்னுவது ( விளங்குவது பற்றி , மீனெ 
ன்று பெயராயிற்று , வானத்தில் சாதாரணமாக் அளவின்றிக் காணப் 
படுந் தாரகைகளையன்றி , தமது உதய அஸ்தமந்சஞ்சாரங்களால் கால 
வரையறையைப்புலப்படுத்துகிற அசுவிநிமுதலிய இருபத்தேழு நக்ஷத்திரங் 
களைக் குறித்தற்கு , ‘ காலமீன் எனப்பட்டது . தக்ஷ முனிவரது குமாரிக 
ளாகிய இருபத்தேழு நக்ஷத்திரங்களையும் சந்திரன் மணஞ்செய்து கொண் 
டன னென்பது புராணவரலா றா தலால் , காலமீனின் வேந்தன் என்றார் . 
இனி , காலமீன் என்பதற்கு - இருட்பொழுதாகிய அக்காலத்துக்கு உரிய 
நக்ஷத்திரங்க ளென்று உரைப்பாரு முளர் . பூந்தென்றல் - இனிய தென் 
றலுமாம் . தென்றல் - தென் திசைக்காற்று : கா - காக்கப்படுவ சென்ற 
காரணம்பற்றி வந்த பெயர் . 

கற்பகவிருக்ஷங்களின் தன்மை ஜைந் நூல்களில் விரித்துக் கூறப்படும் ; 
அது வருமாறு : -- பத்துவகைக் கற்பகங்களாவன --மத்தியாங்கம், தூரி 
யாங்கம் , பூஷணாங்கம் , மாலியாங்கம் , தீபாங்கம் , கிருதாங்கம் , ஜ்யோதி 
ரங்கம் , போஜநாங்கம் , பாஜநாங்கம் , வஸ்திராங்கம் என்பன : இவை 
முறையே நாநாவித பானங்களையும் , வாத்தியங்களையும் , ஆபரணங்களையும் , 
மாலைகளையும் , தீபங்களையும் , மாடமாளிகை மண்டபாதிகளையும் , சந்தி 
ராதித்த ரொளியினையடக்கும் ஒளியினையும் , பலவகை யுணவுகளையும் , 
வேண்டியகலங்களையும் , விசித்திரவஸ்திரங்களையுங் கொடுக்கும் . இத்தன் 
மை ஏந்தும் என்ற அடைமொழியாற்குறிக்கப்பட்டதென்னலாம் . ( கடுஎ ) 

இராவணன் மண்டபங்காண வருதல் 
கருஅ . ஆணிக்கமைபொற்கைமணிச்சுடரார்விளக்கஞ் 

சேணுற்றிருள்சீப்பவத்தெய்வமடந்தைமார்கள் . 
பூணிற்பொலிவார்புடையேந்திடப்பொங்குதோளான் 

மாணிக்கமானத்திடைமண்டபங்காணவந்தான் . 
( இ - ள் .) பூணின் பொலிவார் - ( அணிந்துள்ள). ஆபரணங்களுடனே 
விளங்குபவராகிய, அ . தெய்வம் மடந்தைமார்கள் - அந்தத் தேவமாதர்கள் , 
சேண் உற்ற இருள் சீப்ப - வான- த்தையளாவிப்பர்ந்த இருளை ஒழிக்கும் 
பொருட்டு,ஆணிக்கு அமை பொன்கை-உரையாணிக்கு ஏற்ற மாற்றுயர்ந்த ) 
பொன்னினாலாகிய ஆபரணங்களை யணிந்து தங்கள் கைகளிலே , சுடர் ஆர் 
மணி விளக்கம் - ஒளிநிறைந்த இரத்தின தீபங்களை , புடை - பக்கங்களில் , 
ஏந்திட - ஏந்திநிற்க , -- பொங்கு தோளான் - இருபதாய் விளங்குகிறதோள் 
களையுடையவனான இராவணன் ,-மாணிக்கம் மானத்திடை - மாணிக்க 


மாரீசன் வதைப்புலம் , 


508 


மயமான ஒரு விமானத்தில் ( ஏறி ), மண்டபம் காண வந்தான். அம்மண்ட 
பத்தைப் பார்த்தற்கு வந்தான் ; ( எ - று.) செபம் 

தெய்வமகளிர்பலர் இருபக்கத்தும் கைவிளக்கேந்தி அவற்றால் இருளை 
யகற்றி வழிகாட்ட இராவணன் மாணிக்கவிமானத்தின்மேல் மண்டபங் 
காண வந்தனன் என்பதாம் . ஆணிக்கு அமை பொன் - ஆணிப்பொன் . 
பொன் - அதனாலாகிய அணிகலத்துக்குக் கருவியாகுபெயர் . உற்றிருள் 
விகாரம் ; அன்றி , சேண்உற்று- நெடுந்தூரமளவும் ஒளியாற் சென்று , இருள் 
சீப்ப - இருளையொழிக்க எனினும் அமையும் . அகரச்சுட்டு - பிரசித்தியைக் 
காட்டிற்று. பூணிற் பொலிவார் என்பதற்கு - தாமணிந்துள்ள ஆபரணங் 
களினும் மிக்குவிளங்குபவரென்று உரைப்பாருமுளர் , மாணிக்கம் - மாணிக்ய 
மென்ற வடசொல் திரிந்தது . மானம் - விமாக மென்ற வடசொல்லின் 
விகாரம் . 

( கரு அ ) 
இராவணனது பரிசாரகப் பெண்களின் முகவொளி. 
கருக , அல்லாயிரகோடியடுக்கியதொத்ததேனு 

நல்லார்முகமாநளிர்வானில்வீன்றநாமப் 
பல்லாயிரகோடி பனிச்சுடரீன்றதிங்க 

ளெல்லாமுடனாயிருளோடியிரிந்ததன்றே 
( இ - ள் . ) ( அந்த இருட்பொழுது ) , -- ஆயிர்கோடி . அல் அடுக்கியது ஒத் 
தது ஏனும் - ஆயிரங்கோடி இராத்திரிகளை அடுக்கிவைத்தது போன்றிருந்த 
தாயினும் , நல்லார் முகம் ஆம்- ( அவ்விராவணனுடன் வந்த ) அழகிய மகளிர் 
களுடைய முகங்களாகிய , நளிர் வால் நிலவு ஈன்ற நாமம் பல் 

நாமம் பல் ஆயிரகோடி 
பனி சுடர் ஈன்ற திங்கள் எல்லாம் - குளிர்ந்த வெள்ளிய நிலவொளியை 
வெளிப்படுத்துவனவும் , பெருமைபெற்றனவும் குளிர்ந்தொளியைத்தருவனவு 
மான அநேகவாயிரங்கோடி சந்திரமண்டலங்களெல்லாம் , உடன் ஆய் 
ஒருங்கு சேர்ந்ததனால் , - இருள் ஓடி இரிந்தது - இருட்டு முன் நிற்கமாட்டா 
மல் சிதறியோடி நிலைகெட்டது ; ( எ - று .) - அன்றே - ஈற்றசை , அப்பொ 
ழுதே யெனினுமாம் . 

இராவணனைச்சார்ந்த மகளிர்களின் முகங்கள்பூர்ணசந்திரர்கள் போல 
விளங்கியதனால் , அவற்றினொளியால் இருள் ஒழிந்தது என வருணித்தபடி , 
ஆய் - ஆக என்னும் எச்சத்தின் திரிபு . ஆயிரகோடி , பல்லாயிரகோடி என் 
பன - மிகப்பல என்றவர்று . இருளின் திணிமையைக் காட்டு தற்கு, அல்லா 
யிரகோடியடுக்கிய தொத்தது என்றார் . எனும் = எனினும் . 

(கருக ) 
அம்மண்டபத்தைச் சூழ்ந்த சோலையிலுள்ள கற்பகவிருக்ஷங்களின் 

காந்தி விசேடம் . 
கசு 0. பொற்புற்றன மாமணியொன்பதும்பூவினின்ற 
16 - கற்பத்தருவின் கதிர்நரணிழற்கற்றைநாற . 


504 


ஆரணியகாண்டம் 


வற்பற்றழியப்பகலாக்கியதாலருக்க 

னிற்பத்தெளிகின்ற துநீள்சுடர்மேன்மையன்றோ. 
( இ - ள் . ) பொற்பு உற்றன - அழகு பொருந்தியனவான , மாமணி ஒன் 
பதும் சிறந்த நவரத்தினங்களும் , பூவின் நின்ற- (தம்மில் ) மலர்களாய் அமை 
யப்பெற்றுநின்ற , கற்பத் தருவின் - கற்பக விருக்ஷங்களினது கதிர் நாண் 
நிழல்கற்றை - சூரியனும் வெள்கும்படியான ஒளியின் தொகுதி , நாற வெளித் 
தோன்ற , ( அவ்வொளி) , அல் பற்று அழிய பகல் ஆக்கியது - இருளின் 
தொடர்ச்சி நீங்கும்படி செய்து பகற்பொழுதாக்கிவிட்டது ; அருக்கன் நிற்ப 
தெளிகின்றது நீள் சுடர் மேன்மை அன்றோ - சூரியன் உதித்து நிற்குமள 
விலே (இருள் நீங்கி ) விளக்கமடைவது (அவனது) நீண்டகிரணங்களின் 
மேன்மையினா லன்றோ? ( எ - று ) -ஆல் - அசை . 

சூரியன் உதித்துநின்றவளவிலே அவனது . நெடுந்தூரத்துஞ்செல்லும் 
தன்மையனவான ஆயிரங்கிரணங்களின் மாட்சிமையால் இருள் ஒழிந்து எவ் 
விடமும் விளக்கமடைகின்ற தன்றோ? அவ்வாறே அங்கு விசுவகருமனால் 
நிருமிக்கப்பட்ட கல்பகவிருக்ஷங்கள் விசேஷகாந்தியை யுடையனவாயிருந் 
த்தனால் அவற்றின்ஒளி பரவுமளவிலே எங்கும் இருளொழிந்து விளங்கிற் 
றென்பது கருத்து . அருக்கனிற்பத் தெளிகின்றது நீள்சுடர்மேன்மை 
யன்றோ? என்று சூரியனது இயற்கையைத் தெரிவிக்கிற வாக்கியம் , எப் 
படிப்பட்ட இருளையும் ஒழிக்கும் வல்லமை மேலான ஒளிக்கு உண்டு என்ற 
பொதுப்பொருளை விளக்குதற்குக் கூறியவாறாம் . சூரியனும் வெட்கமடை 
யும்படியான அவ்வளவுவிசேஷகாந்தி கற்பக விருக்ஷத்துக்கு: உண்டென் 
பதை , ஜைந நூலில் சோதிரங்க மென்னுங் கற்பகவிருஷம் சந்திராதித்த 
ரொளியினை யடக்கும் ஒளியினைக் கொடுக்கும் எனக் கூறியமைகொண்டும் 
அறிக . பொற்பு - பொலிவுணர்த்தும் உரிச்சொல் ; " பொற்பே பொலிவு 
என்பது தொல்காப்பியம் . மணி ஒன்பது - கோமேதகம் நீலம் ,பவழம், புஷ்ய 
ராகம் , மரகதம் ,மாணிக்கம் , முத்து , வைடூரியம் , வைரம் என்பன . கற்பதரு 
என்ற வடமொழித்திரிபு , எதுகைநோக்கி , கற்பத்தருவென வலிமிக்கது . 

இராவணன் மண்டபத்தினுட் புதுதல் . 
ஊறோசைமுதற்பொறியாவையுமொன்றினொன்று 
தேறாநிலையுற்றதொர்சிந்தையன்செய்கையோரான் 
வேறாயபிறப்பிடைவேட்கைவிசித்த தீர்ப்ப 
மாறோருடலுற்றெனமண்டபம்வந்துபுக்கான் . 
( இ - ள் .) ஊறு - ஸ்பர்சமும் , ஓசை - சப்தமும் , முதல் - முதலிய , 
பொறியாவையும் - புலன்களெல்லாம் , ஒன்றின் ஒன்று தேறா - ஒன்றுபோ 
லவே மற்ற துந் தெளிவடையாத , நிலை - நிலைமையை , உற்றது - அடைந்த 
தான , ஓர் சிந்தையன் - தனிமனத்தையுடையவனும் , செய்கை ஓரான் - 
செய்யவேண்டுவது இன்னதென்று அறியா தவனுமாகிய இராவணன் 


ககாக . 


மாரீசன் வதைப்படலம் . 


505 . 


வேட்கை விசித்தது, ஈர்ப்ப - ஆசை வலியப்பிடித்து இழுக்க, வேறு ஆய 
பிறப்பிடை - அடுத்தபிறவியிலே, மாறு ஓர் உடல் உற்று என - 

- ( ஒருயிர் ) 
மற்றோருடலை யடைந்தாற்போல , மண்டபம் வந்து புக்கான் - அந்தமண்ட 
பத்தில் வந்து புகுந்தான் ; ( எ - று .) 

ஒருபிறப்பின் இறுதியில் உயிர் உடம்பை விட்டு நீங்குஞ் சமயத்து 
யாதொன்றை விரும்பிற்றோ, அவ்வடிவமாக அவ்வுயிர் அடுத்தபிறப்பெடுக்கு 
மென்பது , ஏற்கொள்கை ; " அவாவென்ப வெல்லா வுயிர்க்கு மெஞ்ஞான் 
றுந் , தவா அப்பிறப்பீனும் வித்து ” என்ற திருக்குறளி னுரையிற் பரிமே 
லழகர் உடம்பு நீங்கிப்போங்காலத்து அடுத்தவினையும் , அதுகாட்டுங் கதி 
நிமித்தங்களும் , அக்கதிக்கண் அவாவும் உயிரின் கண் முறையே வந்து 
உதிப்ப , அறிவை மோகம் மறைப்ப , அவ்வுயிரை அவ்வவா அக்கதிக்கண் 
கொண்டுசெல்லும் என உரைத்தது உணரத்தக்கது . மரணவேதனையால் 
ஐம்புலவுணர்ச்சியொழிந்து செய்வதறியாத உயிர் . அச்சமயத்து அடுத்த 
ஊழ்வினையால் தோன்றிய அவாவின் வசப்பட்டு அவ்வுடம்பினின்று 
வேறொரு பிறப்பை யடைதல்போல , காமவேதனையால் ஐம்புலவுணர்ச்சி 
யொழிந்து செய்வதறியாத இராவணன் ஆசைவயத்தனாய்த் தான் இருந்த 
இடத்தினின்று சந்திரகாந்தமண்டபஞ் சென்று சேர்ந்தனன் என்பதாம் . 
முதலிரண்டடிகளும் , வேட்கைவிசித்த தீர்ப்ப என்றதும் - உபமானமாகிய 
உயிருக்கும் ,உபமேயமாகிய இராவணனுக்கும் பொருந்தும் . முன்னிரண்டடி 
யால் , இராவணன் காமமோகத்தால் நெட்டுயிர்ப்போடுற்றபிணமாய் அயர்ந் 
துகின்றன னெனவிளங்கும் . இராவணனுக்கு வேட்கை என்றது , சந்திரகா 
ந்தமண்டபத்திற் சென்று சேர்ந்தால் தனது தாபந் தணியுமென் றகருத்து . 

முதலடியில் , புலன் , பொறியெனப்பட்டது . இது - ஒருவகை உபசார 
வழக்கு . ஊறோசைமுதற் பொறிகள் - ஊறு , ஓசை , நாற்றம் , சுவை , 
ஒளி யென்பன ; இவை - முறையே வடமொழியில் ஸ்பர்சம் , சப்தம் , கந் 
தம், ரஸம், ரூபம் எனப்படும் : இவை - முறையே மெய் , செவி, மூக்கு , வாய் , 
கண் என்னும்பொறிகளின் புலனாம் . பொறியை இந்திரியமென்றும் , புலனை 
விஷயமென்றுங் கூறுவர் வடநூலார் . செய்கை - காரியம் , செய்கை , வேட் 
கை - கை விகுதிபெற்ற தொழிற்பெயர்கள் . வேட்கை , வேள் - பகுதி. 
ஐம்புலன்களுள் ஒன்றேனும் சிறிதும்தெளிவுபெறாது மயங்கிக்கிடந்தமையை 
நன்குவிளக்குதற்கு , ஒன்றினொன்று தேறாம்லை எனப்பட்டது . ஒர்சிந்தை 
என்ற தனால் , அப்பொழுது இராவணனதுமனம்யாதோராதரவையும் பெறாது 
நின் றமையும் ,சீதைபக்கலுண்டானமோகமொன்றிலேயே அழுங்கியிட்டமை 
யும்வெளியாம் . விசித்தது ஈர்ப்ப என்றது , வினைவசத்தாலுளதாகும் வேட் 
கை விலக்கவொண்ணாதென்ற தன்மையை விளக்கும் . 

( கசுக ) 
வேறு . 
இராவணன் அங்குப் பூம்பள்ளியை யடைதல் . 
கசு . தண்டலிறவஞ்செய்வோர் தாம்வேண்டியதரவோல்கு 
மண்டலமகரவேலைய முதொடும்வந்ததென்னப் 

64 


5061 


ஆரணிய காண்டம் . 


- 


- பண்டருசுரும்புசேரும்பசுமரமுயிர்த்தபைம்பொற் 
றண்டளிர்மலரிற்செய்தசீ தளச்சேக்கைசார்ந்தான் . 

ள் . ) தண்டல் இல் - கெடுதலில்லாத , தவம்- தவத்தை, செய்வோர் 
செய்துமேற்கதியடைந்த தேவர்கள் , வேண்டிய - விரும்பியபொருள்களை , 
தர்- ( அவர்களுக்குக் ) கொடுக்கும்படி , நல்கும் - அன்பு கொண்ட , மண்டலம் 
மகரம் வேலை - வட்டவடிவமானதும்சுறாமீன்கள் சஞ்சரிக்கப்பெற்றதுமான 
பாற்கடல் , அமுதொடு வந்தது என்ன - தேவாமிருதத்துடனே இங்குவந் 
ததுபோலவுள்ள , பண் தரு சுரும்பு சேரும் பசுமரம் உயிர்த்த பைம்பொன் 
தண் தளிர் மலரின் செய்த சீதளம் சேக்கை - இசைப்பாட்டைப்பாடுகிற 
வண்டுகள் சேர்ந்துமொய்க்கப்பெற்ற பசியமரங்களால் தரப்பட்ட பசிய 
பொன்னிறமான குளிர்ந்த தளிர்களாலும் பூக்களாலும் அமைக்கப்பட்ட 
குளிர்ச்சியான படுக்கையை , சார்ந்தான்- ( இ.ராவணன் ) அடைந்தான் . 

அமிருதத்தோடுவந்த பாற்கடலை அந்த மலர்ப்படுக்கைக்கு உவமை 
கூறினது , சுத்தமாய்ப்பரந்து மிக்ககுளிர்ச்சியைத் தந்து இனியதாகவல்ல 
தன்மைக்கென்க . திருப்பாற்கடல் கடைந்தகாலத்தில் அக்கடல் தேவர்கள் 
விரும்பிய செல்வங்களான கற்பகவிருக்ஷம் காமதேனு சிந்தாமணி முதலிய 
சுவர்க்கலோகத்து ஐசுவரியங்களைத் தன்னிடத்தினின்று வெளிப்படுத்திக் 
கொடுத்தமைபற்றி , தவஞ்செய்வோர் தாம் வேண்டிய தரவே !நல்கும் வேலை 
எனப்பட்டது . ஈகைக்கு அன்பு இன்றியமையாக்காரணமா தலின் , அதனை 
யுடைமைதோன்ற , தரவேநல்கும் என்றார் . தாம் , ஏ - 

அசைகள் . செய் 
வோர் என்பதில் வகரவிடைநிலை காலமுணர்த்தாது தன்மையுணர்த்திற்று ; 
ஆகவே , ‘ தவஞ்செய்வோர் என்றது , தேவர்கட்கு ஒருஏதுப்பெயராய் நின் 
றது . வேண்டியவர்க்கு வேண்டியபயன்களைத் தவறாமல் அளிக்குந் தன்மைய 
தாதலால் , தவத்துக்கு தண்டடலில் என்ற அடைமொழி கொடுக்கப்பட் 
டது ; தவம் அப்பெற்றியதாதலை " வேண்டிய வேண்டியாங் கெய்தலாற் 
செய்தவ , மீண்டு முயலப் படும் ” என்ற திருக்குறளினாலும் அறிக . மண்ட 
லம் , மகரம் என்பன - கடலுக்கு இயற்கையடைமொழி . சுரும்புக்குப் பண் 
என்றது , ரீங்காரவொலியை . வேண்டிய - பெயர் . மண்டலம் , மகரம் , சீத 
ளம் - வடசொற்கள் . 

இதுமுதல் ஒன்பது கவிகள் - இப்படலத்தின் கச - ஆங் கவிபோன்ற 
அறுசீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தங்கள் . 

(கசுஉ ) 
அங்குத் தென்றற்காற்று வீசுதல் . 
சுசுகூ , நேரிழைமகளிர்கூந் தனிறைநறைவாசநீந்தி 

வேரியஞ்சரளச்சோலைவேனிலான் விருந்து செய்ய 
வார்கலியழுவந்தந்த மருந்தெனவொருவராவி 

தீரினுமுதவற்கொத்ததென்றல்வந்திறுத்ததன்றே . 
( இ - ள் .) ஒருவர் ஆவி தீரினும் உதவற்கு ஒத்த தென்றல் - ஒருவரது 
உயிர் (உடம்பைவிட்டு) நீங்குவதாயினும் ( அவ்வுயிரை அங்ஙனம் நீங்காதபடி 


மாரீசன் வதைப்படலம் . 


507 


பாதுகாத்துத் ) தரத்தக்க ( மிகஇனிய) தென்றற்காற்றானது , -நேர் இழை 
மகளிர் கூந்தல் நிறை நறை வாசம் நீந்தி - தகுதியான ஆபரணங்களை யணிந்த 
மாதர்களது கூந்தலில்நிறைந்துள்ள தேனோடுகூடிய நறுமணத்தில் படிந்து , 
வேரி அம் சரளம் சோலை , வேனிலான் விருந்து செய்ய ஆர் கலி அழுவம் 
தந்த மருந்து என- பரிமளத்தையுடைய அழகியஇனிய சோலையிலே மன்மத 
னுக்கு விருந்துபசாரஞ்செய்யும் பொருட்டு நிறைந்த ஒசையையுடைய கடல் 
உண்டாக்கித்தந்ததோ ரமிருதம்போல , வந்து இறுத்தது - வந்துசேர்ந்தது ; 
( எ - று.) - அன்றே-ஈற்றசை; அப்பொழுதே யெனினுமாம் . 

காமமொன்றொழிய வேறு காரணங்களால் எவ்வளவு தாபத்தை 
யடைந்து மிக வருந்தினாலும் அத்தாபம் முழுவதையும் எளிதிற்போக்கி 
இனிமை செய்ய வல்லதாம்படி மிகக்குளிர்ந்த தாயுள்ள தென்றற்காற்றென் 
பார் , மரணவேதனையையும் தீர்த்தற்கு உரியதென்னும் பொருள்பட ஒருவ 
ராவிதீரினு முதவற்கொத்த தென்றல் என்றார் . முதலடியால் , அவ்விளங் 
காற்று மகளிர்கூந்தலிற்சூடியுள்ள மலர்களின் தேனையும் வாசனையையும் 
கொணர்ந்ததோடு அவ்வுத்தமசாதிமாதரது குழலிலுள்ள இயற்கை நறு 
மணத்தையும் கொணர்தல் தோன்றும் . அத்தென்றல் தான் காமக்கடவு 
ளான மன்மதனுக்கு மிகப்பிரியமாயிருத்தலின் , சோலையில் மன்மதனுக்கு 
விருந்துணவளிக்கக் கடல் தந்த அமிருதம்போலவென உவமை சு.றினார் . 
இனி , இதற்கு - அச்சோலையினிடத்து மன்மதன் ( இராவணனுக்கு ) விருந்து 
செய்தற்பொருட்டுக் கடலினின்று கொணர்ந்த அமிருதம்போலவென்று 
உரைப்பாரு முளர் . வேரி - தேனுமாம் . ஸாளம் - வடசொல் , சித்திரை 
வைகாசிமாதங்களாகிய இளவேனிற்பருவ மெனப்படுகிற வசந்தகாலத் 
தில் காமனது சேஷ்டைகள் உலகத்துமிகு தல்பற்றி அவன் அக்காலத் 
துக்கு உரிமைபூணு தலால் , வேனிலானென்று மன்மதனுக்கு ஒருபெயரா 
யிற்று . விருந்து - புதுமை ; இப்பண்புப்பெயர் , இங்கே இருமடியாகுபெய 
ராய்ப் புதியராய் வந்தார்க்குச் செய்யும் . உபசாரத்தைக் குறித்தது . ஆர் கலி 
கடலுக்கு அடைமொழி . அது , கடைந்தகாலத்தில் ஒசைமிக்கமையைக் 
குறிக்கும். ஆர்கலியழுவந்தந்தமருந்தென என்பதற்கு -கடலினாற்சூழப்பட்ட 
நிலவுலகப்பரப்புச் சித்தஞ்செய்து தந்த அமிருதம் போல வென்றலு மொ 
ன்று . தீரினும் , உம் - இழிவுசிறப்பு . 

(கசுகூ ) 
அத்தென்றலுக்கு இராவணன் வருந்துதல் : 
கசுச. சாளரத்தூடுவந்து தவழ்தலுந் தரித்தறேற்றா 

னீளரத்தங்கள்சிந்திநெருப்புகநோக்குநீரான் 
வாழ்மனை புகுந்ததாண்டோர்மாசுணம்வரக்கண்டன்ன 
கோளுறக்கொதித்துவிம்மியுழையரைக்கூவிச்சொன்னான் . 

ள் .) நீள் அரத்தங்கள் சிந்தி நெருப்பு உக நோக்கும் நீரான் - 
(கண்களினின்று ) மிக்க இரத்தத்துளிகள் சொரிந்து ( அவற்றோடு ) நெருப் 
புப்பொறிகளும் சிதறும்படி கோபித்துப்பார்க்கிற தன்மையை யுடையவ 


508 


ஆரணியகாண்டம் - 


னான இராவணன் , சாளரத்து ஊடு வந்து தவழ்தலும்- (அத்தென்றல் ) பல 
கணிவழியாய் உள்ளேவந்து மெல்லென உலாவியவளவிலே, தரித்தல் தேற் 
றான்- (அதனைப் ) பொறுக்கமாட்டா தவனாய் , வாழ்மனை புகுந்தது ஓர் மாசு 
ணம் வர கண்டு அன்னகோள் உற ஆண்டு கொதித்து விம்மி - தான் வாழும் 
வீட்டிற்குள் பெரியமலைப்பாம்பு நுழைந்துவர அதனைக்கண்டாற்போன்ற 
கொடுமைபொருந்த அப்பொழுது கொதிப்புற்றுக்கலங்கி , உழையரை கூவி 
சொன்னான்- தனது அருகிலுள்ள பரிசனங்களை யழைத்து ஒன் றுசொல்பவ 
னானான் ; ( எ - று . ) - அதனை அடுத்த கவியிற் காண்க . 

மாசுணம் - மலைப்பாம்பு . தென்றல் - பொதியமலையில் தோன்றிவருவ 
தென்று சொல்லப்படுதற்கேற்ப , அதற்குமலைப்பாம்பு உவமைகூறப்பட்டது 
அரத்தம் - ரக்தமென்ற வடசொல்லின் திரிபு . நீரான் என்பதில், நீர் - நீர்மை 
யென்பதன் விகாரம் . நீரான் என்பதைப் பெயராகக்கொள்ளாமல் , குறிப்பு 
முற்றெச்சமாகக்கொண்டு , சொன்னான் என்பதனோடு இயைத்து உரைப் 
பினுமமையும் . 

( கசுச ) 
இராவணன் வாயில் காவலரை யழைத்துவரச் சொல்லுதல் . -- 
கசுரு . கூவலினுயிர்த்தசின்னீருலகினைக்குப்புற்றென்னத் 

தேவரினொருவனென்னையின்னலுஞ்செய்யத்தக்கா 
னேவலினன்றிவந்திங்கிவ்வழியெய்திற்றென்னாக் 
காவலி னுழையர் தம்மைக்கொணருதிர்கடி-தினென்றான் . 
( இ - ள் . ) கூவலின் - (ஒரு ) கிணற்றிலே , உயிர்த்த - தோன்றிய , சில் 
நீர் - சிறிது நீரானது , உலகினை குப்புற்று என்ன - உலகத்தை முழுத்தி 
னாற்போல , தேவரின் ஒருவன் - தேவர்களில் ஒருவனான வாயு என்னை 
இன்னலும் செய்யதக்கான் -- என்னைத் துன்பமுஞ் செய்யத்தக்கவனானான் ; 
( அவ்வாயு ) , எவலின் அன்றி - ( எனது ) கட்டளையினாலல்லாமல் , இ வழி 
வந்து இங்கு எய்திற்று -இச்சாளரத்தின் வழியாய்வந்து இங்கு ( இப்பொழுது ) 
சேர்ந்தது , என்னா - என்று சொல்லி , - காவலின் உழையர் தம்மை கொண 
ருதிர் கடிதின் என்றான் - காவற்றொழில்செய்யும் பரிசனங்களை விரைவில் 
அழைத்துக்கொண்டு வாருங்கள் என்று ( தனது அருகிலுள்ள ஏவலாளரை 
நோக்கி இராவணன்) சொன்னான் ;: ( எ - று . ) 

கூவல் - கூபம் என்ற வடசொல்லின் சிதைவு . உயிர்த்தல் - வெளிப் 
படுதல் , ஊறுதல் . சின்னீர் . என்பதில் , சில் என்பது - சிறுமைப்பண்பை 
யுணர்த்திற்று, : தினிது மிக்கபெருமையும் வாயுவினது மிக்கசிறுமையுந் 
தோன்ற , கிணற்றுநீர் உலகத்தை முழுகடித்தாற்போல ஒருதேவன் 
என்னை வருத்துபவனானான் எனஉவமைகூறினான் . முதலடி - இல்பொருளு 
வனம், இன்னலும் , உம் - இழிவு சிறப்பு ; இறந்தது தழுவிய எச்சமாகக் 

மாகக் | 
கொண்டால் , அச்சமின்றி எனது எதிரில் அருகில் வந்ததல்லாமல் துன்ப 
முஞ் செய்யத்தக்கவனாயினானென்று பொருள்படும் , தேவர்கள் இருதிணை 


களையெல்லாம் , நீங்கள் மாரீசன் வதைப் படலம் 

509 
பாலுங் கூறலாமர் தலால் , செய்யத்தக்கான்? என்றும்," எய்திற்று என்றும் 
கூறினான் .. கொணருதிர் என்பதில், கொணா என்றபகுதி குறுக்கலும் 
விரித்தலும் பெற்றுக்கொணர் என நின்றது ; உ - சாரியை , த் - எழுத்துப் 
பேறு , இர் ஏவற்பன்மைவிகுதி ; அதுவே எதிர்காலங்காட்டும் . குப்புறுதல் 
கவிந்து கொள்ளுதல் , வாயில்காவலரை அழைக்கச் சொன்னது , தனது 
அனுமதி யின்றி வாயுவை உள்ளேவிட்ட குற்றத்தைப்பற்றி விசாரித்தற் 
கென்க . 

( கசுரு ) 
வாயில்காவலனெருவன் இராவணனுக்குச் சமாதானங்கூறல். 
கசுசு . அவ்வழியுழையரோடியாண்டவற்கொணர்தலோடும் 

வெவ்வழியமைந்தசெங்கண்வெருவுறநோக்கிவெய்யோன் 
செவ்வழிதென்றலோற்குத் திருத்தினை நீகொலென்ன 
விவ்வழியிருந் தகாலைத்தடையவற்கில்லையென்றான் . 
( இ - ள் . ) அ வழி - அப்பொழுது , உழையர் - ஏவலாளர்கள் , ஓடி 
விரைந்து சென்று , ஆண்டு அவன் கொணர்தலோடும் - அவ்விடத்து வாயில் 
காவல் செய்துநின்ற ஒருவனை அழைத்துக்கொண்டு வந்தவுடனே, - வெய் 
யோன் - கொடியவனான இராவணன் , வெம் வழி அமைந்த செம் கண் 
கொடுமையான தன்மையமைந்த சிவந்தகண்களால் , வெருவு உற நோக்கி 
அச்சமுண்டாம்படி ( அவனைப் ) பார்த்து , - தென்றலோற்கு- நீ கொல் செவ் 
வழி திருத்தினை என்ன - தென்றல் வடிவமாக , வந்த வாயுதேவனுக்கு 
நீயோ கேரேவழிவிட்டாய் ?, என்று வினாவ , - இ வழி இருந்த காலை 
அவற்கு தடை இல்லை என்றான் - ( நீவிர் ) இவ்விடத்திலிருந்த பொழுது 
அவனுக்குத் தடையில்லையே என்று கூறினான் ; ( எ - று . ) 

= " இவ்வழியிருந்த காலைத் தடைபவற்கில்லை என்றது , பழையவழக்கத் 
தை யெடுத்துக்கூறியது ; இங்ஙனங் கூறியதன் கருத்து - நீவிர் சிங்காரத் 
தோட்டங்களில் வந்திருக்கிற பொழுது தென்றற்காற்றுக்குத்தடைசெய்ய 
வேண்டா ; அவன் அஞ்சாமல் தடையின்றி உள்ளேவந்திடுக என்று முன்பு 
எங்களுக்குக் கட்டளையிட்டிருத்தலால் , இப்பொழுது அவனைத் தடை 
செய்யாமல் இங்குவிட்டிட்டோ மென்பது . இனி , இதற்கு காற்று உள்ளே 
நுழைந்து வருவதற்கு இந்தப்பலகணி வழியிருக்கும்போது வாயில்காவல 
னான நான் அவனுக்குத் தடைசெய்யக்கூடியதில்லையே யென்று கருத்துக் 
கொள்வாருமுளர் . காலை காலமென்பதன் விகாரம் , தென்றலோன் என்ப 
தில் , தென்றல் என்ற அஃறிணைப்பெயரின்மேல் ஆன் என்ற உயர்திணைவிகு 
திசேர்ந்து அதன் ஆகாரம் ஓகாரமாயிற்று. நீகொல் , கொல் - வினா.(கசுசு) 

( இங்கே ஒருசெய்யுள் விடுபட்டுப்போனதென்று தெரிகிறது ; அது 
இவ்வார்த்தை கேட்டவுடன் இராவணன் பரிசனங்களை நோக்கி தேவர்கள் 
தம்தம்இச்சைப்படி வந்து தந்தமக்குவேண்டியபடி செய்வதானால் எனது 
கட்டளையும் வலிமையும் என்ன பயனுடையன? பல திசைகளிலுமுள்ள காற்று 

இக்கணமே ஓடிப்பிடித்துவந்து சிறையிடுங்கள் 
என்று கட்டளையிட்டான் என்னும் கருத்துடையது . ) 


காஎ . 


கை 


வாளா 


ஆரணியகாண்டம் . 
14. இராவணன் ஏவல்ரை நோக்கி மந்திரிகளை யழைக்க என்றல் . - 

காற்றினோன்றன்னை வாளாமுனிதலிற் கண்டதில்லை 
கூற்றுவந்தென்னையின் னேகுறுகுமாற்குறித்தவாற்றால் 
வேற்றருங்கருங்கட்சீதைமெய்யருள் புனையேனென்றா 

பற்றலாலடுத்ததெண்ணு மமைச்சரைக்கொணர் திரென்றான் . 
( இ - ள் . ) காற்றினோன் தன்னை - வாயுதேவனை , வாளா முனிதலின் - 

( நான் ) கோபிப்பதனால் , கண்டது இல்லை - வரும்பயன் யாதும் 
இல்லை; குறித்த ஆற்றால் - ( நான் ) கருதியபடி , வேல் தரும் கருகண் சீதை 
மெய் அருள் புனையேன் என்றால் - வேலாயுதம்போன்ற (நீண்டகூரிய ) 
கரியகண்களையுடைய சீதையினது உண்மையான் கருணையைப் பெறுதல் 
செய்யேனாயின் , கூற்று இன்னே வந்து என்னை குறுகும் - யமன் இப்பொ 
ழுதேவந்து என்னைக் கிட்டுவான் ; ( ஆதலால் , அதன்பொருட்டு ), ஆற்ற 
லால் அடுத்தது எண்ணும் அமைச்சரை கொணர்திர் - ( தமது ) கல்வியயறி 
வின் வல்லமையால் தக்ககாரியத்தை ஆலோசிக்கவல்ல மந்திரிகளை அழை 
த்துவாருங்கள், என்றான் - என்று ( இராவணன் ஏவலாளர்க்குக் ) கட்டளை 
யிட்டான் ; ( எ - று . ) --ஆல் - அசை . 

இடைச்சொல் : பயனின்மைப் பொருளை யுணர்த்துவது ; 
சும்மா என்பது போல , குறித்தவாற்றால் என்பது - புனையேன் என்ற 
முற்றில் , புனை என்ற வினைப்பகுதியைக் கொள்ளும் . இனி , குறித்தவாந் 
சால் என்பதற்கு - யமன் தான் கருதியபடி யென்று உரைத்து , அதனை 
குறுகும் என்பதனோடு இயைத்தலும் ஒன்று , குறுகும் - கொல்லவரும் 
என்றபடி , தரும் - உவமவுருபு . தன்மனக்கருத்தின்படி உருவெளித்தோற் 
றத்தில் சீதையினது பொய்யருளைப்பெற்றமை பயன்படாமையால் , மெய் 
யருள் என்றான் . மெய்யருள் - மனத்தோடு பொருந்திய அருள் ; இனி , மெய் 
யருள் என்பதற்கு - மெய்யையும் அருளையும் என்றலும் ஒன்று . ஆற்றலால் 
- எண்ணும் என இயையும் . ஆற்றல் - புத்தி பலம் . 

( கசுஎ ) 
ஏவலர் அழைக்க அமைச்சர் விரைந்து வருதல் . 
கசுஅ . 

ஏவினசிலதரோடியேயெனுந் துணையினெங்குங் 
* . கூவினர்கூவலோடுங்குறுகினர்கொடித்திண்டேரர் 
மாவினர் சிவிகைமேலர்மும்மதக்களிற்றர்வையத் 

தேவரும்வானந் தன்னிற்றேவருஞ்சிந்தைசிந் , 
( இ - ள் . ) எவின சிலதர் - (இவ்வாறு இராவணனாற் ) கட்டளையிடப் 
பட்ட ஏவலாளர்கள் , ஏ எனும் துணையின் எங்கும் ஓடி - ஏயென்னுமளவில் 
( மிகவிரைவில் ) பலவிடங்களிலும் ஓடிச்சென்று, கூவினர் - ( மந்திரிகளை ) 
அழைத்தார்கள் ; கூவலோடும் - அங்ஙனம் அழைத்தவுடனே, ( அவர்கள் ), 
கொடிதிண் தோர் - கொடிகட்டிய வலியதேரிலேறினவர்களும் , மாவினர் 

- 


மாரீசன் வதைப்படலம் . 


511 


வட 


கு -திரைமேலேறினவர்களும் , சிவிகை மேலர் - தண்டிகையி - லேறினவர் 
ளும் , மும்மதம் களிற்றர் - மூவகைமதத்தையுடைய ஆண்யானைமே லேறின 
வர்களுமாய் , வையம் தேவரும் வானந் தன்னில் தேவரும் சிந்தை சிந்த - 
நிலவுலகத்துத்தேவர்களான முனிவர்களும் வானுலகத்திலுள்ளதே 

வர்களும் 
மனங்குலையும்படி , குறுகினர்- (இராவணனிடம் )வந்துசேர்ந்தார்கள் ; ( எ - று . ) 

முனிவர்க்குந் தேவர்க்கும் என்னகேடு சூழ்தற்கு இவர்கள் இராவண 
னிடம் செல்ல்லாயிற்றோ என்னும் அச்சத்தால் அம்முனிவர்களும்தேவர் 
களும் மனமழிந்தன ரென்க . ஏயெனுந்துணையின் என்றது , ஒரு சொல் 
விழுக்காடு ; " இம்மென்னுமுன்னே , ” “ அம்மென்றால் ” என்றாற்போலக் 
கொள்க ; தேரர் , மாவினர் , மேலர் , களிற்றர் - முற்றெச்சம் . மேலுலகத் 
தில் தேவர்போலப் பூலோகத்தில் அந்தணர் சிறப்புறுதலால் , அவர்கட்கு 
வையத்தேவர் என்று ஒரு பெயராயிற்று; " மேலாத் தேவர்களும் நிலத்தே 
வரும் மேவித்தொழும் ? என்ற ஆழ்வா ரருளிச்செயலுங் காண்க : பூசுரர் 
என்பது இதுபற்றிய வடமொழிப்பெயர் . சிவிகை - சிபிகா என்ற 
சொல்லின் திரிபு . மும்மதம் - கன்னமிரண்டும் , குறியொன்றுமாக மூன் 
றிடத்தினின்றும் பெருகுவன ; கர்ணமதம் , கபோலமதம் , பீஜமதம் என 
மூன்றெனவும்படும் . மழைமதம் என்ற பாடத்துக்கு - மழைபோல இடை 
விடாது சொரியும் மதமென்க . வையத்து ஏவரும் எனப் பதம்பிரித்து , நில 
வுலகத்திலுள்ள எல்லோரும் எனப்பொருள் கொள்ளுதலு மொன்று ; ஏவர் 
ஏகார.வினாவடியாய்ப்பிறந் தபெயர் . எஞ்சாமைப் பொருள் காட்டுவது .( கசு அ ) 
மந்திரிகளுடன் ஆலோசித்து இராவணன் மாரீசனிடஞ் செல்லுதல் . 
கசுக . வந்தமந்திரியரோடுமாசறமனத்தினெண்ணிச் 

சிந்தையினினைந்தசெய்யுஞ்செய்கையன்றெளிவினெஞ்ச 
னந்தரஞ்செல்வதாண்டோர்விமானத்திலாருமின்றி 
யிந்திய மடக்கிநின்றமாரீசனிருக்கைசேர்ந்தான் . 
( இ - ள் . ) சிந்தையில் நினைந்த செய்யும் செய்கையன் - மனத்தில் 
நினைத்த செயல்களை ( த் தடையில்லாமற் ) செய்துமுடிக்குந் தொழிலை 
யுடையவனும் , தெளிவு இல் நெஞ்சன் - (இவ்விஷயத்தில் இன்னது செய்ய 
வேண்டு மென்னுந் ) துணிவு பிறவா தமனமுடையவனுமான இராவணன், 
வந்த மந்திரியரோடு - (கீழ்க்கூறியபடி ) வந்த மந்திரிகளுடனே கலந்து , 
மாசு அற - குற்றமில்லா தபடி, " மனத்தின் எண்ணி - மனத்திலே ஆலோ 
சித்து , --ஆண்டு - அப்பொழுதே , அந்தரம் செல்வது ஓர் விமானத்தில் 
ஆகாயமார்க்கத்திற் பறந்து செல்லுந் தன்மையதான் விமானமொன்றன் 
மேல் ஏறி , ஆரும் இன்றி - வேறொருவரும் உடன் இல்லாமல் ( தான் ஒன் 
றியாக ), இந்தியம் அடக்கி நின்ற மாரீசன் இருக்கை சேர்ந்தான் - பஞ்ச 
இந்திரியங்களையும் அடக்கிக்கொண்டு ( தவ்நிலையில் ) நின்ற மாரீசனுடைய 
இருப்பிடத்தை யடைந்தான் ; (எ - று . ) * 


512 


ஆரணியகாண்டம் : 


* மந்திரி - மந்த்ரீ யென்ற வடசொல்லின் திரிபு ; ஆலோசனையுடையவ 
னென்று பொருள்படும் : மந்திரம் - ஆலோசனை ; அர் - பலர்பால்விகுதி . 
மாசு அற - மந்திரிகளுடன் ஆலோசியாமல் தானே மனம்போனபடி செய் 
தன னென்ற பழிப்புக்கு இடமில்லாதபடி யென்க ; அல்லது , ஐயந்திரிபுக 
ளாகிய குற்றமில்லாமல் துணிவுபிறக்க எனினுமாம் . நினைந்த - பெயர் . சிந் 
தையினினைந்த செய்யுஞ் செய்கையன் என்றது -இராவணனது இயல்பாக 
வுள்ள ஆற்றலையும் , தெளிவினெஞ்சன் என்றது - தற்காலத்தில் அவ 
னுக்குக் காமமோகத்தால் நேர்ந்த கலக்கத்தையுங் காட்டும் . தெளிவி 
னெஞ்சன் - தத்துவஞானத் தெளிவில்லாத மனமுடையவ னெனினுமாம் . 
சிந்தையி னினைந்த செய்யுஞ் செய்கையன் - மனத்தையடைக்கும் ஆற்றலில் 
லாமல் அதுபோனபடி நடப்பவனுமாம் . அந்தரஞ்செல்வது ஓர் விமானம் - 
புஷ்பக மென்னலாம் . ஆருமின்றிச் சேர்ந்தா னென இயையும் ; ஆருமின்றி 
இந்தியமடக்கிநின்ற என்று இயைத்து , யாரும் உடனில்லாமல் தனியே 
தவஞ்செய்து நின்ற என்றுங் கொள்ளலாம் ; தவத்துக்கு ஏகாந்தம் இனிது . 
இந்தியம் -இந்த்ரியம் என்ற வடசொல்லின் திரிபு . இந்திரியமடக்கல்- தனது 
பொறிகளைத் தத்தமக்கு ஏற்ற புலன்களிற் கண்டபடி செல்லவொட்டாமல் 
ஒருக்குதல் , 

(கசுக ) 
மாரீசன் இராவணனை எதிர்கொண்டு உபசரித்தல் : 
கஎ 0 . இருந்தமாரீசனந் தவிராவணனெய்தலோடும் 

பொருந்தியபயத்தன்சிந்தைபொருமுற்றுவெருவுகின்றான் 
கருந்தடமலையன்னானையெதிர்கொண்டு கடன்கள்யாவுந் 
திருந்திய செய்து செவ்வித்திருமுகநோக்கிச்செப்பும் . 

( இ - ள் . ) அந்த இராவணன் எய்தலோடும் - அவ்விராவணன் வந்த 
வளவிலே , -- இருந்த மாரீசன் - அங்கிருந்த மாரீசனானவன் , பொருந்திய 
பயத்தன் - அச்சமடைந்தவனும் , சிந்தை பொருமுற்று வெருவுகின்றான் 
மனந்திடுக்கிட்டுக் கலங்குகின்றவனுமாய் , கரு தட மலை அன்னானை கரிய 
பெரிய மலை போன்ற அவ்விராவணனை , எதிர்கொண்டு - எதிர்சென்ற 
ழைத்து , கடன்கள் யாவும் திருந்திய செய்து - ( அவனுக்குச் செய்யவேண் 
டிய ) கடமைகளாகிய உபசாரங்களை யெல்லாம் செவ்வையாகச்செய்து , 
செவ்வி திரு முகம் நோக்கி - அழகுள்ள ( அவ்விராவணனது ) முகத்தைப் 
பார்த்து , செப்பும் - (சிலவார்த்தை ) சொல்பவனானான் ; ( எ - று .) - அவற் 
றை , அடுத்தகவியிற் காண்க . 

பொருமுற்று என்பதில் , பொருமு என்ற வினைப் பகுதியின் மேல் 
உறு - துணைவினை . திருந்திய - திருத்தமுடையனவாக ; பலவின்பால் முற் 
றெச்சம் . திருந்தஎனப் பொருள்கொண்டு , செய்யியவென்னும் வாய்பாட்டு 
எதிர்கால வினையெச்சமெனினும் அமையும் . செவ்வி - பொலிவு . இரண்டாம் 
அடியினால் , அரக்கர் தாமும் அஞ்சும்படியான இராவணனது கொடுமை 


மாரீசன்வதைப்படலம் . 


513 


விளங்கும் ; அன்றியும் , எப்பொழுதும், சகலபரிவாரங்களோடும் செல்லுந் 
தன்மையனான இராவணன் தனியே தனது இடத்துக்கு வந்தமை நோக்கி 
மாரீசன் இவனுக்கு என்ன நேர்ந்ததோ வென்று மனங்கலங்குபவனாயினா 
னென்க , கருந் தடமலை - வடிவோடு வலிமைக்கு உவமை . ( கஎம ) 


வேறு . 


மாரீசன் இராவணனை நீ வந்த காரியம் என் ? என்றல் . 
சஎக . சந்தமலர்த்தண்கற்பகநீழற்றலைவற்கு 

மந்தகனுக்குமஞ்சவடுக்குமரசாள்வா 
யிந்தவனத்தென்னின்னலிருக்கைக்கெளியோரின் 

வந் தகருத்தென்சொல்லுதியென்றான் மருள்கின்றான் . 
( இ - ள் . ) மருள்கின்றான் - ( தன்னிடம் இவன்வந்த காரணம் யாதோ 
வென்று ) மயங்குகின்றவனான மாரீசன் , ( இராவணனை நோக்கி ) , சந்தம் - 
அழகிய , மலர் - பூக்களையுடைய , தண் - குளிர்ச்சியான , கற்பகம் - கற்பகவிருட் 
சங்களின், நீழல் - நிழலில் வீற்றிருந்து அரசாளுகிற , தலைவற்கும்- தேவர் தலை 
வனான இந்திரனுக்கும், அந்தகனுக்கும் - யமனுக்கும், அஞ்ச - அச்சஞ்செய் 
யும்படி , அடுக்கும் - பொருந்திய , அரசு -அரசாட்சியை , ஆள்வாய் - நடத்து 
பவனே! ( நீ இப்பொழுது ) இந்த வனத்து - இந்தக்காட்டில் , இன்னல் --துன் 
பந் தருவதான , என் இருக்கைக்கு - எனது இருப்பிடத்துக்கு , எளியோரின் 
வந்த - எளியவர்கள்போல ( ப் பரிவாரமின்றித் தனியே ) வந்த , கருத்து - 
நோக்கம் , என் - என்ன ? சொல்லு தி - சொல்வாய் , என்றான் - என்று சொன் 
னான் ; ( எ - று .) 

ஆள்வாய் - விளி. ஆளுகிற நீ யென முன்னிலையொருமை வினையாலணை 
யும் பெயராகவுங் கொள்ளலாம் . இன்னலிருக்கை - தழைக்குடிசை ( பர் 
சாலை ) யென்றபடி , இந்திரன் கற்பகச்சோலைநிழலி லிருந்து அரசுசெய்தலை, 
கீழ்ப் பாலகாண்டத்தில் " இன்றளிர்க்கற்பகநறுந்தேனிடைதுளிக்கு நிழ 
லிருக்கை யிழந்து போந்து " என்றதனாலும் அறிக . இந்திரனையும் யமனை 
யும் எடுத்துச்சொன்னது , தேவராசனும் அழித்தல் தொழில் நிகழ்த்துபவனு 
மா தலினென்க , உம்மைகள் எண்ணுப்பொருளோடு உயர்வு சிறப்புப் 
பொருள்பட நின்றன . 

இது முதற் பதினேழு கவிகள் - பெரும்பாலும் முதலிரண்டுசீர்களும் 
நான் காஞ்சீரும் மாச்சீர்களும் , மூன்றாவது விளச்சீரும் , ஐந்தாவது மாங் 
காய்ச்சீருமாகிய நெடிலடி நான்கு கொண்ட கலிநிலைத்துறைகள் . ( கஎக ) 

இதுழதல் நான்கு கவிகள் - இராவணன் கூறும் விடை. 
கஎஉ . ஆன தனைத்துமா விதரித்தேனயர்கின்றேன் 

போன துபொற்புமேன்மையுமற்றென்புகழோடும் 


- 


65 


514 


ஆரணியகாண்டம், 


யான துனக்கின்றெங்கனுரைக்கேனினிதென் 
வானவருக்குநாண தடுக்கும்வசைமன்னோ 
( இ - ள் . ) ஆன தனைத்தும் , ஆவி தரித்தேன் - ( என்னால் ) இயன்றவள 
வும் ( பிரயாசப்பட்டு உயிரைத் தாங்கிக்கொண்டிருந்தேன் : அயர்கின்றேன் 
இப்பொழுது அதுவும் அரியதாம்படி தளர்கிறேன் ; என் - எனது , பொற்பும் 
பொலிவும் , மேன்மையும் பெருமையும் , புகழோடும் - கீர்த்தியுடனே , அற்று 
போனது - ஒழிந்துபோய்விட்டது ; அது - அங்ஙனமாதற்குக் காரணமாய் 
நேர்ந்தசெயலை , யான் உனக்கு இன்று எங்ஙன் இனிது உரைக்கேன் - நான் 
உனக்கு இப்பொழுது எவ்வாறு இனிமையாகக் கூறுவேன் ? என்னா- என்று 
சொல்லி , அது - அச்செயல் , வானவருக்கும் நாணது அடுக்கும் வசை மன் 
னோ - தேவர்களுக்கும் ( நாம் ) . இலச்சைப்படும்படியான பழிப்பை விளைப்ப 

எ 
இது முதல் நான்கு கவிகள் தளகமாதலால் , இக்கவியின் மூன்றாமடி 
யில் என்னா என்ற இறந்தகால வினையெச்சம் , கஎடு -ஆங் கவியில் வரும் 
என்றான் என்ற முற்றைக் கொண்டு முடியும் . 

தனை - அளவு ; அதன்மேல் து - சாரியை , த் - சந்தி . பொற்பும் மேன்மை 
யும்போனது- ஒருமைப் பன்மை மயக்கம் ; தனித்தனி போன தென்க . மற்று 
என எடுத்து , அசை யெனினுமாம் , மற்று என் என் எடுத்து இன்னும் போக 
வேண்டுவது யாது உளது ? ஒன்றுமில்லையே யென்னுங்கருத்துப்பட வுரைப் 
பினும் அமையும் . அன்றியும் , பொற்பும் போனது : மேன்மையும் புகழோ 
டும் அற்றென் ( அற்றேன் ) என எடுத்துப் பொருள்கொள்ளுதலும் ஒன்று ; 
இவ்வுரைக்கு , அற்றென் என்பது - என் விகுதிபெற்ற தன்மையொருமை 
யிறந்தகாலமுற்று . மூன்றாமடி - வாயினாற் கூறவுங்கூடாத கொடுமையுடை 
யது அது என்றவாறு . - உரைக்கேன் , ககரவிடைநிலை - திெர்காலங்காட் 
டிற்று . இனிது உரைக்கேன் - நன்றாக விவரித்துக்கூறுவேன் என்றபடி . 
என்னா என்பதை என் நா எனப்பிரித்து , எனது நாவினால் 

ஏல் எவ்வா றுகூறு 
வேன் என்பாரும் உளர் . வானவர்க்கும் , உம் - இழிவுசிறப்பு ; அது , நமக் 
குமுன் நாண மடைகின்றவர்களுக்கும் என்றவாறு . வானவருக்கும் நாண 
டுக்கும்வசை நமக்கு அஞ்சித் தலைசாய்த்திருக்கிற தேவர்களும் நாம் அஞ் 
சித் தலைசாய்க்கும்படியான நாணத்தை யுண்டாக்குகிற அபகீர்த்தியாகு 
மென்க. மன் ஓ - தேற்றப்பொருள் தந்து - நின்றது ; ஈற்றசையுமாம். 
ஆனது . அனைத்தும் எனப்பிரித்து , எனக்கு எல்லாம் ஆய்விட்டது என்று 
உரைப்பர் ஒருசாரார் ; அதற்குக் கருத்து - எல்லா நன்மைகளும் போயின 
என்றும் , எல்லாத்தீமைகளும் நேர்ந்தன என்றுமாம் . ஆனை தனக்கும் 
ஆவி தரித்தேன் என்று பாடமோதி ; திக்கஜங்களுக்கும் பின்னிடாது 
உயிர் தாங்கிநின்ற யான் இப்பொழுது, இங்ஙனர் தளர்கிறேன் என உரை 
கொள்வாரு முளர் , 

* (கஎஉ ) 


நேர்ந்த 
மாரீகன் வதைப்படலம் . 

515 
கள்கூர் வன்மைதரித்தோர் மானுடர் மற்றங்கவர்வர்ளா 

னின் பருகிக்கு நாசி பிழக்குநிலைநேர்ந்தால் 
ரென் மரபுக்குகின்மரபுக்குமி தன்மேலோர் 
புன்மைதெரிப்பின் வேறினியெற்றேபுகல்வேலோய் . 
( இ - ள் . ) வேலோய் - வேலாயுதத்தையுடையவனே! மானுடர் - மனி 
தர்கள் , வன்மை தரித்தோர் - வலிமைபூண்டார்கள் ; மற்று - மேலும் , 
அவர் - அவர்கள் , வாளால் - ( தம்து ) 

- (தம்து ) வாளினால் ; நின் மருகிக்கு நர்சி இழக் 
கும் நிலை - உனது மருமகளான சூர்ப்பண்கைக்கு மூக்கையிழந்துவிடும்படி 
யான நிலைமையை , நேர்ந்தார் - செய்தார்கள் ; தெரிப்பின் - ஆராய்ந்து கூறு 
மிடத்து , என் மரபுக்கும் - எனது வம்சத்துக்கும் , நின் மர்புக்கும் - உனது 
வம்சத்துக்கும் , இதன்மேல் ஓர் புன்மை - இதனினும் மேலான ஒரிழிவு, 
இனி வேறு எற்றே - இனிவேறு என்ன இருக்கிறது ! புகல் - சொல்வாய் ; 
(எ - று :) --அங்கு - அசை 

இயற்கையில் வலிமையில்லாத மானிடர் புதிதாக வலிமையுடையரானத 
னோடு உன்மருமகளது மூக்கையறுக்கும் நிலைமையையும் அடைந்தார்களென் 
பது முன் இரண்டு அடியின் கருத்து . தரித்தோர் - வினையிடத்து ஈற்றயல் ஆ 
ஓவாயிற்று. மாரீசன் இராவணனுக்கு மாமன் முறைமைபூண்டவ னாதலால் , 
சூர்ப்பணகையை நின்மருகி என்றான் . மருகி - இங்கே , உடன் பிறந்தவளது 
மகள் . ஆகவே , மின்மரபு . என்றது - தாய்மரபையும் , என்மரபு என்றது . 
தந்தைமரபையுமாம் . தாடகைபுத்திரர்களான சுபாகு மாரீசர்கள் இராவண் 
னது மர்தாமகனான சுமாலியையடுத்து அவனுக்கு மக்கள் முறைமைபூண்டு, 
அதனால் இராவணனுக்கு மாமன் முறைமை யமைந் தன ரென்பது.கீழ்ப் பால் 
காண்டத்தில் தாடகை வதைப்படலத்தில் நீங்கினர் சுமாலியை நேர்ந்து 
நிற்கியா , மோங்கிய புதல்வ ரென்றுறவு கூர்ந்தனர் ” " அவனொடும் பாதலத் 
தனேகநாட் செலீஇத் , தவனுறு தசமுகன் தனக்கு மாதுல , ரிவரெனப் 
புடைத்தழித் துலகமெங்கணும் , பவனனிற் றிரிகுநர் பதகி மைந்தர்கள் 
என் றவற்றால் அறிக! எற்று - எது : வினாவடிக் குறிப்புமுற்று ; று - 

ஒன் 
றன் பால்விகுதி . ஏ - . 
வலிமை பூண்டவராக அவரது வாளால் சூர்ப்பணகைக்கு மூக்கையிழக்கும் 
நிலை நேர்ந்தால் என்று பொருள் . நாசி - அறுபட்ட மற்றவுறுப்புக்களுக் 
கும் உபலக்ஷணம் : 

(கஎகூ ) 
கஎச . திருகுசினத்தார்முதிர மலைந் தார்சிறியோர் நாள் 

பருகினரென்றால் வென்றநலத்தின் பழியன்றோ 
விருகைசுமந்தாயினிதினிருந்தாயிகல்வேலுன் 
மருக்ருலந்தாரொருவன் மலைந்தான்வரிவில்லால் , 

-ள் ) திருகு சினத்தார் - ( சூர்ப்பணகை மூக்கறுபட்டமையை 
யறீர்து ) முதிர்ந்த கோபங்கொண்டவர்களாய் , முதிர மலைந் தார் - மிகுதி 


வ 


516 


ஆர்சணியகாண்டம் . 


யாகப் போர்செய்தவர்களான , சிறியோர் - ( எனது ) தம்பிமார் (கரன் முத 
லியோர் ), நாள் பருகினர் - ( அம்மனிதரால் ) ஆயுள் நாள் உண்ணப்பட்டார் 
கள் , என்றால்- , - வென்ற நலத்தின்பழி அன்றோ - ( இதுவரையிலும் ) 
வெற்றியேகொண்ட (நமது ) பெருமைக்குப்பழிப்பன்றோ ? இகல் வேல் 
உன் மருகர் உலந்தார் - வலிய வேலாயுதத்தையுடைய உனது மருமக்கள் 
இவ்வாறு அழிந்தார்கள் ; (அங்ஙனம் அழியும்படி) , ஒருவன் - ஒருமனிதன் , 
வரி வில்லால் - கட்டமைந்த வில்லைக்கொண்டு , மலைந்தான் - போர் செய் 
தான் ; ( அதற்கு யாதொருபரிகாரமுஞ்செய்ய முயலாமல் ), இரு கை சுமந் 
தாய் இனிதின் இருந்தாய் - இரண்டுகைகளையும் தாங்கிக்கொண்டு நீ சுக 
மாக இருக்கிறாய் ; ( இது என்னே ! ) ( எ - று . ) 

தமதுசுற்றத்தார்க்குத் தீங்கு செய்த பகைவர்க்கு எதிர்செய்யாத கை 
கள் இருந்தும் பயனில்லை ; அவை வீண்பாரம் மாத்திரமே யென்பதுபட , 
இருகை சுமந்தாய் என்றான் . இனி , இருகைசுமந்தாய் இனிதினிருந் 
தாய் 

என்பதற்கு இரண்டுகைகளையுந் தலைமேற்கொண்டு இனிய 
தவநிலையில் இருந்தாய் என்று உரைப்பாரு முளர் . கரன் , தூஷணன் , திரி 
சிரஸ் என்பவர் இராவணனுக்குத் தம்பி முறைமையுடையவ ராதலால் , சிறி 
யோரென்றும் , உன் மருக ரென்றுங்குறிக்கப்பட்டனர் . நாள் பருகினர் - 
செய்வினை செயப்பாட்டுவினைப்பொருளது . நாள்பருகுதல் - ஆயுளை யொ 
ழித்தல் : உண்ணாதது உண்பதுபோலச் சொல்லப்பட்ட மரபுவழுவமைதி . 
வென்றநலத்தின் பழியன்றோ என்பதற்கு - வெற்றிகொண்ட அவர்க 
ளுடைய நன்மையால் நமக்குப் பழியன்றோ என்றலும் ஒன்று . சிறியோர் - 
அற்பர்களாகிய மனிதர்கள் : திருகுசினத்தாராய் முதிரமலைந்தாரது நாளைப் 
பருகினரென்றும் உரைகொள்ளத்தகும் . சுமந்தாய் முற்றெச்சம் . ( கஎச ) 
கஎரு வெப்பழியாதென்னெஞ்சுமூலந்தேன்விளிகின்றே 

னொப்பழிவென்றேபோர்செயலொல்லேனுடன்வாழுந் 
துப்பழிசெவ்வாய்வஞ்சியைவௌவத்துணைகொண்டிட் 

டிப்பழினின்னாற்றீரியவந்தேனிவணென்றான் . 
( இ - ள் ) வெப்பு அழியாது - (கீழ்க்கூறியவற்றாலுண்டான) கொதிப் 
புத் தணியாமல் , என் நெஞ்சும் உலந்தேன் - எனது (உடம்புவாடியதல்லாமல் ) 
மனமும் வாடினேன் ; விளிக்கின்றேன் - மரணவேதனைப்படுகிறேன் , ( ஆயி. 
னும் ), ஒப்பு அழிவு என்றே போர் செயல் ஒல்லேன் - (மனிதர்கள் ) எனக்கு 
ஈடில்லையென்ற காரணத்தால் ( அவர்களோடு ) போர்செய்தற்கு உடன்படு 
கிறேனில்லை; (மற்று ), உடன் வாழும் - அவர்களுடன் வாழ்கிற , துப்பு 
அழி செம் வாய் வஞ்சியை - பவழமும் ஒப்பாகாமற் கெடும்படியானசிவந்த 
வாயையுடைய வஞ்சிக்கொடிபோன்ற மெல்லிய பெண்ணை , வௌவ - எடுத் 
துக்கொண்டு வருதற்கு , துணைகொண்டிட்டு - ( உன்னைத் ) துணையாகக் 
கொண்டு , இபழி நின்னால் தீரிய - இந்தப்பழிப்பை உன்னால் தீர்த்துக் 


ܕ 


மாரீசனவதைப்படலம் . 


, 


517 


கொள்ள , இவண் வந்தேன் . இவ்விடத்து வந்தேன் , என்றான் - என்று 
( இராவணன் மாரீசனை நோக்கிக் ) கூறினான் ; ( எ - று .) : 

வெப்பு - பு விகுதி பெற்ற பண்புப்பெயர் . நெஞ்சும் , உம் - இறந் 
தது தழுவிய எச்சம் . விளிகின்றேன் என்றது , அமங்களமாக வாயில் வந் 
ததுமாம் . ஒப்பு அழிவு என்று - எளியவர்களான மனிதர்களைச் சமமாகக் 
கொண்டு எதிர்த்துப் போர்செய்தல் புகழுக்குக் கேடாமென்று எண்ணி 
யென்க. துப்பழி என்பதில் , அழிதல் - தோற்றல் : உவமவுருபுமாம்.வஞ்சி 
உவமமாகுபெயர் . துணைகொண்டிட்டு என்றதில் , இட்டு என்றது துணிவுப் 
பொருளை விளக்கிற்று . தீரிய - செய்யிய வென்னும் வாய்பாட்டு எதிர்கால 
வினையெச்சம் ; இவ்வினையெச்சம் , இங்கே , தீர்க்க எனப் பிறவினைப்பொரு 
ளது . இப்பழிதீர்தல் - பழிக்குப்பழி வாங்குதல் ; என்னுடன்பிறந்த மகளை 
அவர்கள் மானபங்கஞ்செய்ததற்கு ஈடாக . அவர்களுடன்வாழும் மகளை 
நான் மானபங்கஞ்செய்தல் , 

( கஎகி ) 
அதுகேட்ட மாரீசன் உடன்படாது மறுத்து கூறத் தொடங்குதல் , 
கஎசு . இச்சொலனைத்துஞ்சொல்லியாக்கனெரிகின்ற 

கிச்சினுருக்கிட்டுய்த்தனனென்னக்கிள ராமுன் 
சிச்சியெனத்தன்மெய்ச்செவிபொத்தித்தெருமந்தா 
னச்ச மகற்றிச்செற்றமனத்தோடறைகின்றான் . 
( இ - ள் . ) எரிகின்ற கிச்சின் - எரிகிற நெருப்பிலே , உருக்கு இட்டு - 
இரும்பைப் போகட்டு ( க்காய்ச்சி ) , உய்த்தனன் என்ன - ( அதனைச் )செலுத் 
தினாற்போல , அரக்கன் - இராவணன் , இ சொல் அனைத்தும் சொல்லி - 
இப்படிப்பட்ட சொற்களையெல்லாம் கூறி , கிளரா முன் - தூண்டாத 
முன்னே ( தூண்டிய வுடனே யென் றபடி ), ( மாரீசன் ) , சிச்சி என தன் மெய் 
செவி பொத்தி - சீச்சீயென்றுகூறித் தனது உடம்பிலுள்ள காதுக்ளை 
மூடிக்கொண்டு , தெருமந்தான் - மனஞ்சுழன்று , (பின்பு ) , அச்சம் அகற்றி 
பயத்தை நீக்கி , செற்றம் மனத்தோடு - கோபங்கொண்ட மனத்துடனே , 
அறைகின்றான் - (சிலவார் த்தை ) சொல்பவனானான் ; ( எ - று .) - அவற்றை , 
அடுத்த பதினொருகவிகளிற் காண்க . 

இருப்பு - நாராசத்தை நெருப்பிலிட்டுக் காய்ச்சி அதனைக்காதி 
னுள்ளே செலுத்தினாற்போல மிக வருத்தந் தரும்படி இராவணன் இவ்வார்த் 
தைகள் பலவற்றையுங் கூறி மாரீசன் மனத்தைக் கிண்டியெழுப்பத் தொ 
டடங்கு மளவிலே யென்பது , முதலிரண்டடியின் கருத்து . கிச்சு - நெருப்பு . 
உருக்கு - உருகுந் தன்மைய தென்பது பற்றிய காரணக்குறி . கிளராமுன் 
என்றது , விரைவைவிளக்கும் . சிச்சி -சீச்சீ யென்ற இகழ்ச்சிக் குறிப்பிடைச் 
சொல் லடுக்கின் குறுக்கல். மெய்ச்செவி யென்றதற்கு - நியாயமான விஷ 
யங்களைக் கேட்டற்கு உரிய காதென்றும் பொருள் கொள்ளலாம் ; தற்கா 
லத்தில் தவவேடம் பூண்டதனால் , தெருமந்தான் , தெருமா - பகுதி . கீழ் 
க 10 - ஆங் கவியில் " பொருந்திய பயத்தன் சிந்தைபொருமுற்று வெருவு 


2 


வனா யிருந்தாலும் (இங்க 
518 

11 ஆசணியகாண்டம் : 
கின்றான் ) என்றதை நோக்கி , இங்கு அச்சமகற்றிச் செற்றமனத் 
டறைகின்றான் என்றார் . 5 Tel 

( கஎசு ) 
இதுமுதற் பதினொரு கவிசள் மாரீசன் எதிர்மறுத்துக் கூறும் வார்த்தை . 
கஎஎ . மன்னார் நின்வாழ்வை முடித்தாய்மதியற்ற 

யுன்னனன் றீ தூழ்வினையென்றேயுணர்கின்றே 
னின்ன நெஞ்சனேனு முறைப்பலிதமென்னாச் 
சொன்னானன்றேயன்னவனுக்குத்துணிவெல்லாம் . 
( இ - ள் . ) மன்னா - அரசனே ! நீ நின் வாழ்வை முடித்தாய் - நீ உனது 
வாழ்க்கையை முடித்துவிட்டாய் ; மதி அற்றாய் - அறிவுகெட்டாய் ; ஈது -- 

உன்னான் அன்று - உன்னாலே யுண்டான தன்று : ஊழ் வினை என் 
றே உணர்கின்றேன் - விதிப்பயனால் விளைந்ததென்றே எண்ணுகின்றேன் ; 
இன்னா நெஞ்சன் எனும்- (நான் நீ சொன்னவார்த்தையைக் கேட்டு ) வருத் 
தங்கொண்ட மனமுடையேனாயினும் , இதம் உரைப்பல்- (உனக்கு ) நன்மை 
யைக் கூறுவேன் , என்னா - என்றுசொல்லி , ( மாரீசன் ) , அன்னவனுக்கு 
அவ்விராவணனுக்கு , துணிவு எல்லாம் - உறுதிதரும் இதமொழி பலவற்றை 
யும் , அன்றே - அப்பொழுதே, சொன்னான் - கூறுபவனானான் ; ( எ - று . ) -- 
அவற்றை , அடுத்த பத்துக்கவிகளிற் கூறுகிறார் . 

விளிந்தாரின் வேறல்லர் மன்ற தெளிந்தாரில் , தீமைபுரிந்தொழுகு 
வார் ” என்றபடி பிறர் மனைவியை விரும்புவோர் அறம் பொரு ளின் பங்க 
ளாகிய பயனைச் சிறிதும் அடையமாட்டாமல் பலவகைத் தீமையையே 

தலால் நின் வாழ்வை முடித்தாய் என்றும் , " எனைத்துணைய ராயினு 
மென்னாந் தினைத்துணையும் , தேரான் பிறனில் புகல் " என்றபடி பிறனில் 
விழைவோர் காம மயக்கத்தால் தம் பிழையைச் சிறிதும் அறியாமல் எல் 
லாப்பெருமையையும் இழத்தலால் ‘மதியற்றாய் என்றுங் கூறினான் . உன் 
னான் அன்று என்றது , சகல வேதசாஸ்திரங்களின் பொருளை நன்கு உண் 
ர்ந்த புத்திமானான நீகருதும் இயல்பின தன்று இது என்றபடி . ஆன் - மூன் 
மனுருபு . இனி , உன்னானன்று என்பதற்கு - ( நீ நல்வினை தீவினைப் பயன் 
களை ) எண்ணாதவ னன்று என்று உரைப்பாரு முளர் . இன்னா நெஞ்ச 
னேனும் இதமுரைப்பல் என்பதற்கு - நான் ( முன்பு ) தீயசிந்தை யுடைய 
கொள்ளலாம் . துணிவு - உறுதி தருவனவற்றிற்குக் காரிய வாகுபெயர் . 
இனி , துணிவு என்பதற்கு - சான்றோர் துணிந்து செய்யத்தக்க தெனக் 
கொண்ட நல்விஷய மென்றும் , தனது நிச்சயமென்றும் பொருள் கொள் 
ளலாம் . முடித்தாய் - விரைவுந் தெளிவும் பற்றி எதிர்காலம் இறந்தகால 
மாகச் சொல்லப்பட்ட காலவழுவமைதி . உரைப்பல் , அல் - தன்மையொரு 
மை விகுதி . ஹிதம் - வடசொல் . அன்றே - தேற்றமுமாம். (கஎஎ ) 
கஎஅ . -அற்றகரத்தோடுன் றலை தீயேயனன் முன்றிற் 

பற்றினை யுய்த்தாய்பற்பலகாலம்பசிகர 


யடை ) 


மாரீசன் வதைப் படலம் 


519 


வுற்றுயிருள்ளேதேயிவுலந்தாயுழையன்றோம் 
பெற்றனைசெல்வம்பின்ன.திகழ்ந்தாற்பெறலாமேர் . 

ள் . ) அற்ற - (வாள் கொண்டு ) அறுக்கப்பட்ட , உன் கரத்தோடு 
தலை - உனது கைகளையும் தலைகளையும் , தீ ஏய் அனல் முன்றில் - நெருப் 
புப் பொருந்திய ஓமகுண்டத்தினிடத்தில் , பற்றினை உய்த்தாய் - கொண்டு 
செலுத்தி , ( வேள்விசெய்தும் ), பல் பலகாலம் - மிகப்பலகாலம் , பசி . கூர 
உற்று - பசி மிகும்படி பொருந்தி , உயிர் உள்ளே தேய உலந்தாய் - உயிர் 
உடலினுள்ளே வாடும்படி வருந்தி , ( தவஞ்செய்தும் ), உழை அன்றோ - 
அதன்பின்பு அல்லவா , செல்வம் பெற்றனை - மிக்க பாக்கியத்தைப் பெற் 
றாய் ; அது - அந்தப் பாக்கியத்தை , பின் - பின்பு , இகழ்ந்தால் - அலக்ஷி 
யஞ்செய்து இகழ்ந்து விட்டால் , பெறல் ஆமேர் - மீண்டும் அடைய முடியு 
மோ ? ( முடியா தன்றோ என்றபடி ) ; ( எ - று .) 

இராவணன் தவஞ் செய்தற் பொருட்டுக் கோகர்ணாச்சிரமஞ் சேர்ந்து 
அங்கு ஓராயிரம் வருஷகாலம் உபவாசமிருந்து தவம்புரிதலும் , அதன்முடி 
வில் தனது தலையொன்றையும் கைகளிரண்டையும் அறுத்து அக்கினியில் 
ஓமஞ் செய்தலுமாக இப்படி ஒன்பதினாயிரம் வருடத்தில் ஒன்பது தலை 
களையும் பதினெட்டுக் கைகளையும் அறுத்து அனலிலிட்டபின் ஆயிரவருஷ 
காலம் பட்டினியிருந்து அப்பால் மிச்சமாய் நின்ற ஒரு தலையையும் இரு 
கைகளையுந் துணிக்கத் தொடங்கிய வளவில் , பிரமதேவன் . அவனுக்குப் 
பிரத்திய.ஷமாய் , அறுபட்ட தலைகளெல்லாம் மீண்டும் முளைத்திடும்படி 
வரங்கொடுத்து , மற்றும் அவன் வேண்டிய வரங்க ளெல்லாவற்றையுந் தந் 
தருளினனென வரலாறு அறிக . இப்படி எவ்வளவோ சிரமப்பட்டு அருந் 
தவஞ்செய்து நீ பெற்ற இப் பெருஞ் செல்வத்தைப் பிறனில் விழைதலால் 
எளிதில் இழக்கலாகாது என்று உறுதி கூறினான் . இல் முன் என்பதன் 
இலக்கணப் போலியாகிய முன்றில் என்றது - இங்கு , வீட்டின் முன்னிட 
மென்ற பொருளைத் தாராமல் , இடமென்ற மாத்திரமாய் நின்றது . ஏய் - 
வினைத்தொகை . தீ ஏய் அனல் முன்றில் என்பதற்கு - சுடுந்தன்மை பொரு 
ந்திய நெருப்பி லென்றும் பொருள் கொள்ளலாம் ; இவ்வுரைக்கு , தீ - முத 
னிலைத்தொழிற்பெயர் . முன்றிலென்பதை மூன்றில் என்பதன் குறுக்க 
லாகக்கொண்டு , காருகபத்தியம் ஆகவநீயம் தக்ஷிணாக்கினி என மூன்று 
வகைப்படும் அக்கினியில் என வுரைப்பினும் அமையும் ; தீயே என்ற விட 
த்து “ நீயே என்ற பாடமும் பொருந்தும் . பற்றினை யுய்த்தாய் - அறுபட்ட 
கைகளையும் தலையையும் அறுபடாத கைகளாற் பிடித்துப் போகட்டா 
யென்றபடி . கரத்தோடு - கைகளால் , அற்ற தலை - அறுக்கப்பட்ட தலை 
களை , நெருப்பிலிட்டாய் எனினுமாம் . 

( கஎ அ ) 
கஎசு . திறத்திறனாலோ செய்தவமுற்றித்திருவுற்றாய் 

மறத்திறனாலோ சொல்லுதிசொல்லாய்மறைவல்லோ 


520 


ஆரணிய காண்டம் . 


யறத்திறனாலேயெய்தினை யன்றோவதுநீயும் 
புறத்திறனாலேபின்னுமிழக்கப்புகுவாயோ . 
இ - ள் .) சொல் ஆய் மறை வல்லோய் - சொற்களை ஆராய்தற்கு 
உரிய வேதங்களில் வல்லவனே ! திறம் திறனாலோ - மேலான தரும மார்க் 
கத்தினாலோ , ( அன்றி ) , மறம் திறனாலோ - அதருமவழியினாலோ , ( நீ ) , 
செய் தவம் முற்றி திரு உற்றாய் - செய்தற்குரிய தவத்தைச் செய்து முடி 
த்து மேலான . பாக்கியத்தை யடைந்தாய் ; சொல்லு தி - சொல்லுவாய் ; 
அறம் திறனாலே எய்தினை அன்றோ - தரும மார்க்கத்தினாலேயே ( நீ செல் 
வத்தை ) அடைந்தாயன்றோ ? அது - அச் செல்வத்தை , நீயும் - , புறம் திற 

லே பின்னும் இழக்க புகுவாயோ - (அத் தருமத்தினும் ) வேறு பட்ட 
தான அதரும வழியால் மீட்டும் இழந்துவிடத் தொடங்குவாயோ ? ( எ - று . ) 

இராவணன் வேதங்களை யெல்லாம் ஓதியுணர்ந்து அவற்றிற் சில ஒழு 
ங்குகளையுஞ் செய்துள்ளா னென்பது பிரசித்தம் ; ஆனது பற்றி , சொல் 
லாய் மறைவல்லோய் என விளிக்கப்பட்டான் . நீயும் என்ற உயர்வு சிறப் 
பும்மையும் , அப்படிப்பட்ட அறிவுடைமையையே காட்டும் . நீ அடைந்த 
பயன் அறநெறியினாலென்றே உனக்குத் தெரியு மாகையால் , அந்நெறிதவ 
ரின் அப்பயனுந் தவறுமென உணர்ந்து அந்நெறி தவறாது நிற்பா யென் 
பான் , இவ்வாறு கூறினான் . (எ - று .) 

( கஎக ) 
கஅ 0 . நாரங்கொண்டார் நாடுகவர்ந்தார் நடையல்லா 

வாரங்கொண்டார்மற்றொருவர்க்காய்மனைவாழுந் 
தாரங்கொண்டாரென்றிவர் தம்மைத்தருமந்தா 
னீருங்கண்டாய்கண்டகருய்ந்தாரெவரையா . 
( இ - ள் . ) நாரம் கொண்டார் நாடு கவர்ந்தார் - (தம்மிடத்து ) அன்பு 
கொண்டுள்ளாரது நாட்டைக் கவர்ந்துகொண்டவரும் , நடை அல்லா 
வாரம் கொண்டார் - நீதிநெறிக்கு ஒத்ததல்லாத குடியிறைப்பொருளை 
வலியவாங்கியவரும் , மற்று ஒருவர்க்கு ஆய் மனை வாழும் தாரம் கொண் 
டார் - வேறொருவர்க்கு உரிமையாய் அவர்வீட்டில் வாழ்கிற மனையாளைத் 
தம்வசப்படுத்திக் கொண்டவரும் , என்ற இவர் தம்மை - என்ற இவர்களை , 
தருமம் தான் ஈரும் - தருமதேவதை தானே அறுத்து அழிக்கும் ; கண்டாய் 
( இதனை நீ ) அறிவாய் ; ஐயா - ஐயனே ! கண்டகர் உய்ந்தார் எவர் துஷ்டர் 
களுள் (தீமையடையாமல் ) பிழைத்தவர் யார் ? ( எவருமில்லை யென்றபடி ). 

நாரங்கொண்டார் நாடுகவர்ந்தார் என்றது - நம்பிக்கைத் துரோக 
மாக , தம் மிடத்து அன்பு செய்தாரது நாட்டைக் கொள்ளைகொண்டவர் 
என்றவாறு . நடையல்லா வாரம் கொள்ளுதல் - ஆறிலொருகடமைக்கு அதி 
கம் வாங்குதல் ; இனி , இத்தொடர்க்கு - நியாயவழிக்கு மாறாகப் பக்ஷ 
பாதங்கொண்டவர் என்று உரைப்பாரு முளர் . தாரா : என்ற வடசொல் , 
தார் மெனத்திரிந்தது . என்றிவர் தொகுத்தல் . கண்டகர் - முட்போன்ற 


எ 


இனியாதது : அதனாலுண்டானது - ஹல்யம் : அதாவது - அழகின்மை , 
மாரீசன்வதைப்படலம் . 

521 
வர் ; பிறர்க்கு உபத்திரவஞ் செய்பவரென்றபடி , கண்டா யென்றது , தேற் 
றப்பொருளை விளக்கும் . ஐயா வென்றது , அன்புபற்றிய விளி. பிறன் மனை 
விழைபவர் அறக்கடவுளால் தவறாமல் தண்டிக்கப்படுவ ரென்பபதைக் கூறு 
வான் , அவர்க்கு இனமானவர்களையும் எடுத்துக்காட்டினான் . (கஅ 0) 
கஅக . அந்தரமுற்றானகலிகைபொற்பாலழிவுற்றா 

னிந்திரனொப்பாரெத்தனையோர் தாமிழி புற்றார் 
செந்திருவொப்பாரெத்தனையோர்நின்றிருவுண்பார் 
மந்திரமற்றாருற்ற துரைத்தாய்ம்தியற்றாய் . 
இ - ள்.) அந்தரம் உற்றான் - சுவர்க்கலோகத்தைத் தனது உரிமை 
யாக அடைந்துள்ளவனான இந்திரன் , அகலிகை பொற்பால் அழிவு உற் 
றான் - அகலியையினது அழகினால் தீமையடைந்தான் ; இந்திரன் ஒப்பார் 
எத்தனையோர் தாம் - அவ்விந்திரன் போன்றவர் மற்றும் எவ்வளவுபேர்கள் , 
இழிபு உற்றார் - (பிறர்மனைவிரும்புதலால் ) இழிவையடைந்தவர்கள் ? செம் 
திரு ஒப்பார் எத்தனையோர் நின் திரு உண்பார் - செந்திறமுடைய இலக்கு 
மியை யொக்கும் அழகிய மகளிர் எவ்வளவுபேர்கள் உனது அழகை அனு 
பவிப்பவர்கள் ? ( அப்படியிருக்க ), மந்திரம் அற்றார் உற்றது உரைத்தாய் 
ஆலோசனையில்லாதவர்கள் கூறுதற்கு எற்ப வார்த்தையை நீ கூறினாய் ; 
( ஆதலால் ) , மதி அற்றாய் - அறிவுகெட்டாய் ; ( எ - று . ) 

அகலிகை - அஹல்யா என்னும் வடமொழியின் திரிபு ; இச்சொல்லுக்கு 
அழகில்லாமை யில்லாதவ ளென்று பொருள் : மிக்க அழகுடையவ ளென்று 
கருத்து ; ஹல்யம் -அழகின்மை - இவள் - கௌதமமுனிவரது மனைவி ; சநக 
மகாராசாவுக்குப் புரோகிதராகிய "சதாநந்தமுனிவரது தாய் . பிரமதேவர் 
பூர்வத்தில் ரூபத்திலுங் குரலிலும் பேதமில்லாமல் ஒருபடிப்படவே பிரஜை 
களைப் படைத்து வந்தார் ; பின்பு , ஒருவர்க்கொருவர் வேற்றுமையின்றி 
யிருப்பது நலமன் றெனக் கருதி , முன்படைத்த பிரசைகளுக்கு அந்தந்த 
அங்களிலுள்ள சிறப்பையெல்லாம் எடுத்து , அதைக்கொண்டு அழகு மிகுந்த 
பெண்ணொருத்தியைச் சிருஷ்டித்து , அவளுக்கு அஹல்யையென்று பெய 
ரிட்டார் ஏனெனில் ,-ஹலம் என்றால் விரூபம் , அதாவது - கண்ணுக்கு 
அதில்லா தவளாதலின் அஹல்யை என்கிற காரணத்தினாலே அப்பெயர் 
தந்தனர் ; அப்பொழுது இந்திரன் அவளைத் தனக்குமனைவியாக எண்ணி 
னான் : இம்மேலான பெண்ணுக்குத்தக்க கொழுநன் மேலான தானேயன்றி 
வேறில்லை யென்று செருக்குற்றிருந்தான் : இங்ஙனம் இந்திரன் பிரமனது 
சங்கற்பத்திற்கு மாறாக எண்ணிக் கருவித்திருந்தனனாதலால் , படைத்தற் 
கடவுள் அவளை அவனுக்குக் கொடாமல் கௌதம முனிவ ரிடங்கொடுத்து 
இவளைப் பாதுகாத்துவாரும் எனக் கட்டளையிட்டார் ; அவ்வாறே அவர் 
வெகுகாலம் பாதுகாத்துப் பின்பு பிதாமகக்கடவுளிடங் கொணர்ந்து 
டார் ; கௌதமரது மனஞ் சபலப்படாம லிருந்ததையும் , அவரது தவநிட் 

66 


: 


ஆரணியகாண்டம் . 


டையையுங் கண்டு , நான் முகக்கடவுள் உகந்து அம்முனிவருக்கே அவளை 
மனைவியாக்கினார் ; இந்திரனோ பொறாமை கொண்டு வேற்றுருவத்தால் 
அவளைக் கற்பழிக்கக் கருதினான் : இவ்வாறு பலகாளாய்ப் பெருங்காதல் 
கொண்டிருந்த தேவேந்திரன் ஒருநாள் நடுராத்திரியில் கௌதமராச்சிரமத் 
துக்கு அருகேவந்து பொழுதுவிடியுங்காலத்துக் கோழிகூவுவதுபோலக் 
கூவ , அதுகேட்ட முனிவர் சந்தியாகாலஞ் சமீபித்துவிட்ட தெனக் கருதி 
யெழுந்து காலைக்கடன் கழிக்கும்பொருட்டு நீர்நிலைநோக்கிப் புறப்பட்டுச் 
செல்ல , அப்பொழுது , இதுவேசமயமென்று இந்திரன் அம்முனிவருருக் 
கொண்டு ஆச்சிரமத்துட்சென்று இவளோடு கலக்கையில் , இவளும் தன் 
கணவரல்லன் , இந்திரன் என்று உணர்ந்தும் விலக்காமல் உடன்பட் 
டிருக்க , அதனை ஞானக்கண்ணாலறிந்து உடனே மீண்டுவந்த அம்முனிவர் 
இவளைக் கருங்கல்வடிவ மாம்படியும் , இந்திரனை உடம்பு முழுவதிலும் 
ஆயிரம் பெண்குறியை யடையும்படியுஞ் சபித்து ,உடனே அவர்கள் அஞ்சி 
நடுங்கிப் பலவாறு வேண்டிக் கொண்டதற்கு இரங்கி , முறையே , ஸ்ரீராம 
னது திருவடிப்பொடி படுங்காலத்து இக்கல்வடிவம் நீங்கிச் சுயவுருவம் 
பெறுக என்றும் , அவ்வறிகுறிகள் பிறர்க்குக் கண்களாகப் புலப்படுக 
என்றும் அவர்களுக்கு அநுக்கிரகிக்க ; அவ்வாறே கல்லுருவமாய்க் கிடந்த 
அகலியை , ஸ்ரீராமலக்ஷ்மணர் விசுவாமித்திரரோடு மிதிலைக்குச் செல்லும் 
போது ஸ்ரீராமனது திருவடித்துகள் பட்டமாத்திரத்தில் சாபம் நீங்கி இயற் 
கையுருவ மடைந்தா ளென்பது , முதலடியின் கதை . கௌதமர் இந்திரனை 
ஆண்குறியிழக்கும்படியும் ; அகலிகையை அரூபியாகி உணவில்லாமற் பல 
நாள் சாம்பலிலே கிடக்கும்படியுஞ் சபித்திட்டன ரென்றும் , இந்திரனைப் 
பகைவன்கையிலே அகப்பட்டுப் பேரவமானமடையும்படி சபித்ததாகவும் , 
இன்னும் சிறிதுவேறுபடுத்தியும் இவ்வரலாறு நூல்களிற் கூறப்படும் . 

இரண்டாமடி , குபேரன் முதலியோரைக் கருதிக் கூறியது . மூன்றா 
மடி - உன்கருத்துக்கு ஒத்து உன்னுடன் இருந்து இன்ப நுகரும் மகளிர் 
பலர் இருக்கின்றனரே ; அங்ஙனமிருக்கவும் , நீ திருப்திகொள்ளாமல் இங் 
ங்னம் மேன்மேல் வீணாசைகொள்ளுதல் பெருங்குற்றமன்றோ வென்றவாறு . 
கஅஉ , செய்தாயேனுந் தீவினையோடும்பழியல்லா 

லெய்தாதெய் தாதெய்தினிராமனுலகீன்றான் 
வை தாலன்னவாளிகள் கொண்டும்வழியோடுங் 

கொய்தானன்றேகொற்றமுடித்துன் குழுவெல்லாம் . 
இ - ள் . ) செய்தாய் எனும்-(நீஉன் எண்ணப்படிமுயற்சி ) செய்தாயானா 
லும் , தீவினையோடும்பழி அல்லால்- (உனக்குப் ) பாவமும் பழியும் வருமேயல் 
லாமல் , எய்தாது எய்தாது - ( உன் எண்ணம் ) கைகூடாது கைகூடாது ; 
எய்தின் - ( ஒருகால் உன் எண்ணம் ) கைகூடுவதாயின் ,-உலகு ஈன்றான் 
இராமன் - எல்லா உலகங்களையும் படைத்தவனான இராமன் , வைதால் 
அன்ன வாளிகள் கொண்டு - ( முனிவர்கள் ) சபித்தாற் போன்ற கொடிய 


மாரீசன் வதைப்படலம் . 

523. 
அம்புகளைக் கொண்டு , வழியோடும் - (உனது ) சந்ததியுடனே , உன் 
குழு 
எல்லாம் - உன் கூட்டத்தை யெல்லாம் , உம் கொற்றம் முடித்து - உங்க 
ளுடைய வலிமையைப் போக்கி , கொய்தான் . அன்றே - நிச்சயமாகத் 
துணித்திடுவானன்றோ? ( எ - று . ) 

" அறம் புகழ் கேண்மை பெருமை யிந்நான்கும் , பிறன்றார் நச்சுவார்ச் 
சேரா - பிறன் தார , நச்சுவார்ச் சேரும் பகை பழி பாவமென் , றச்சத்தோ 
டிந்தாற் பொருள் என்ற நாலடிச்செய்யுள் , இக்கவியின் முதலடிக்கு மேற் 
கோளாகற்பாலது . சீதை உனக்கு உரிமையாகா ளென்பது , எய்தாது 
எய்தாது என்ற தன் கருத்து ; அடுக்கு - துணிவைவிளக்கும் . பிரமரூபியாய் 
நின்று உலகங்களைப் படைத்தல் செய்யுந் திருமாலின் அவதாரம் இராம 
னென்ற உண்மையை , இராமனுலகீன்றான் என்றதனால் விளக்கினான் . 
வைதாலன்ன வாளிகள் - முனிவர்சாபம் தீயபயன் விளைத்தலில் தவறாமை 
போலத் தவறாது கொடுமை விளைக்கும் அம்புக ளென்றபடி ; வை தவை 
வின் மராமர மேழ்தொளை , யெய்த வெய்தவன் என. இந்நூற் சிறப்புப் 
பாயிரப் படலத்திலும் , சொல்லொக்குங் கடிய வேகச் சுடுசரம் எனப் 
பாலகாண்டத்தில் தாடகை வதைப் படலத்திலும் வந்தமை காண்க . உல 
கீன்றான் வைதாலன்ன என எடுத்து , படைத்தற் கடவுளான பிரமன் சபித் 
தாற் போன்ற என்றலு மொன்று . இராவணனைச் சேர்ந்தாரையும் உளப் 
படுத்தி உம் என்றான் ; உளப்பாட்டு முன்னிலைப்பன்மை , அன்றே - தேற் 
றம் . கொய்தான் துணிவு பற்றி , எதிர்காலம் இறந்தகாலமாகச் சொல்லப் 
பட்டது . தீவினையோடும் பழியல்லால் எய்தாது என்றதனால் , இருமை 
யையும் இழப்பா யென் றபடி , மறுமைக்குப் பாவமும் , இம்மைக்குப் பழியும் 
தீமை தருவன . நீ ஒருவன் செய்யுந் தீச்செயலால் உன்னை ச்சார்ந்தார் யாவ் 
ரும் பெருந்தீமையடைய நேரு மென்பது , பின்னிரண்ட்டியினால் விளக்கப் 

(கஅ 2 . ) 
கஅ ங . என்றாலென்னேயெண்ணலையே கேரனென்பா 

னின்றானைக்குமேலுளனென்னுநிலையம்மா 
தன்றானைக்குற்றாரொடுமாள்த்தனுவொன்றாற் 

கொன்றான் முற்றுங்கொல்லமனத்திற்குறிகொண்டான் . 
( இ - ள் . ) என்றால் - (இவ்வாறு நீதி ) சொன்னாலும் , என்னே நீ எண் 
ணலையே - ஏனோ நீ. (சிறிதும் அதனைக் ) கருதுகின்றா யில்லையே , அம்மா 
அந்தோ! நின் தானைக்கு மேல் உளன் என்னும் நிலை - உனது சேனைக்குத் 
தலைவனாக வுள்ளவ னென்னும் நிலைமையையுடைய , கரன் என்பான் - கர 
னென்பவன் , தன் தானைக்கு உற்றாரொடு மாள - தன துசேனையிற் பொரு 
ந்தினவர்களுடனே இறக்கும்படி , தனு ஒன்றால் கொன்றான் - ஒரு வில் 
லைக்கொண்டே கொன்றவனான இராமன் , முற்றும் கொல்ல மனத்தில் 
தறி கொண்டான் - ( அரக்கர் குலம் ) முழுவதையும் கொல்லுதற்கு மன 
திற் கருதியவனாவன் ; (எ - று .) 


பட்டது . 


வாறு . 


தாறு 


324 

ஆரணியகாண்டம் . 
5. என்னே , அம்மா என்ற இடைச்சொற்கள் - இரங்கற்பாடு , மூன்ற 
மடியில் ‘ தானைக்கு என்பது - தானையில் என்ற பொருளில் வந்ததனால் 
உருபு மயக்கம் , தனுவொன்றாற் கொன்றான் - வேறொருவருந் துணையில் 
லாமல் தானொருவனாகவே தனி வில்லாளியாய்க் கொன்றன் னென்ற 

( கஅங ) 
கஅச . 

வெய்யோர்யாரேவீரவிராதன் றுணைவெய்யோ 
ரையோபோனானம்பொடுமும்பர்க்கவனென்றா 
லுய்வார்யாரேநம்மினெனக்கொண்டுணர் 

நையாநின்றேனீயி துரைத்துநலிவாயோ . 
( இ - ள் . ) வெய்யோர் - கொடியவர்களுள் , வீர விரா தன் துணைவெய் 
யோர் - வீரத்தன்மையுள்ள விரா தனவ்வளவு கொடியவர் , யாரே - யாவர் 
உளர் ? ( எவருமில ரென்றபடி ): அவன் - அவ்விராதன் , அம்பொடும் ! 
(இராமனது ) அம்பினால் , ஐயோ உம்பர்க்கு போனான் - அந்தேர் (இறந்து ) 
மேலுலகத்திற்குப் போய்விட்டான் ! என்றால்- , நம்மின் உய்வார் யாரே 
நமக்குள் ( அரக்கர்களில் ) (இராமனம்புக்குத்தப்பிப் ) பிழைப்பவர் எவரோ? 
( எவருமில்லை யென்றபடி ); என கொண்டு உணர்தோறும் - என்று மனத் 
திற்கொண்டு ஆலோசிக்கும் பொழுதெல்லாம் ; நையாநின்றேன் - மனம் 
தளர்கிறேன் ; 7 ( அங்ஙன மிருக்கையில் ), நீ இது உரைத்து நலிவாயோ - நீ 
இவ்வார்த்தையைச் சொல்லி மேலும் வருத்துவர்யோ ? ( எ - று . ) 

வீர வென்றது , இராவணனை நோக்கிய விளியாகவுமாம் . விராதனென் 
னும் வடசொல்லுக்கு - மிகுதியாய் அபராதஞ் செய்பவனென்று பொருள் . 

வன் முன்னே .. தும்புருவென்னும் பெயருள்ள கந்தருவனாயிருந்து குபே 
ரனது சாபத்தால் பின்பு இராக்க தனாகி வனத்தில் திரிந்து வந்தவன் 
சாம லக்ஷ்மணர்கள் சீதையுடனே தண்டகாரணியத்திற் செல்லுகையில் 
இவ்வரக்கன் வந்து சீதையைத் தூக்கிக்கொள்ளக் கண்டு இராமலக்ஷ்மணர் 
கள் எதிர்க்க , இவன் அவளைவிட்டு அவர்களிருவரையும் தூக்கிக்கொண்டு 
செல்ல , இராகவ வீரர்கள் இவனை வாள் கொண்டு தோள் துணித்துப் பள் 
எந்தோண்டிப் புதைத்துச் சென்றன ரென்பது , கீழ் விராதன் வதைப்பட 
லத்து வரலாறு ; ஆதலால் , அம்பு என்றது - ஆயுதமென்ற மாத்திரமாய் , 
இங்கே வாளைக்குறித்தது என்னலாம் . நலிவாய் என்றது , இங்கே , பிற 
வினைப் பொருள் தந்தது ; , அன்றி , நீ இங்ஙனஞ் சொல்லிக் கெடுவாயோ 
வெனத் தன் வினையாகக் கொள்ளுதலும் ஒன்று . விராதன் துணை - விரர் 
தனுக்குச் சமானமா யென்க : 

( க அச ) 
கஅரு . மாண்டார் மாண்டார் நீயினிமாள்வார்தொழில்செய்ய 

வேண்டாவேண்டாசெய்கெனினுய்வான்விதியுண்டோ 
வாண்டாராண்டாரெத்தனையென்கோவறநோனா 
ரீண்டாரீண்டார்நின் றவரெல்லாமிலான்றோ. 


மாரீசன்வதைப்படலம் . 


525 


ள் .) மாண்டார் மாண்டார்.- இறந்தவர்கள் இறந்தார்கள் ; இனி 
நீ மாள்வார் தொழில் செய்ய வேண்டா வேண்டர் -இறப்பவர்கள் செய்தற் 
குரியதொழிலை நீ செய்யவேண்டாம் செய்யவேண்டாம் ; செய்கு எனின் 
( அன்றிச் ) செய்வேனென்றால் , உய்வான் விதி உண்டோ-பிழைத்தற்கு நல் 
லூழ் உளதாமோ? ( ஆகாது என்றபடி ) ;ஆண்டார் ஆண்டார் எத்தனை என் 
கோ- ( உ 

உலகத்தில் ஒருவர்பின் ஒருவராய் ) அரசாண்டவர்கள் எவ்வளவு பே 
ரென்று சொல்வேன் ! ( சொல்லமுடியா தென்றபடி ); ( அவர்களுள்ளும் ) , 
அறம் நோனர் ஈண்டார் - தருமத்தை அனுட்டியா தவர் விருத்தியடைய 
மாட்டார் ; ( அன்றியும் ) , ஈண்டு ஆர் நின்றவர் - இவ்வுலகத்தில் எவர்தாம் 
அழிவடையாது நிலைத்தவர் ? எல்லாம் இலர் அன்றோ - அனைவரும் இல்லை 
யாகின்றவரே யன்றோ? ( எ - று . ) 

ஈண்டு ஆர் நின்றவர் ? எல்லாம் இலரன்றோ என்றது - யாக்கைநிலை 
யாமையையும் , மற்றது - தருமந் தவறினவர் ஆக்க மடையா ரென்பதையும் 
காட்டும் . செய்கு , என்கு என்பவற்றில் , கு விகுதி - தன்மை யொரு 

ருமை 
யெதிர்காலங் காட்டிற்று . வேண்டா - வேண்டும் என்பதன் எதிர்மறை . 
மாண்டார் மாண்டார் என்பதற்கு - மாட்சிமைப் பட்டவர்களும் தீவினை 
செய்ததனால் இறந்தார்கள் என்றும் , வேண்டா செய்கு எனின் என எடு 
த்து - விரும்பத்தகாத காரியங்களைச் செய்வேனென்றால் என்றும் , ஆண் 
டார் ஆண்டார் என்பதற்கு - பலவருஷங்களை யுடையராக அரசு புரிந்த 
வர்க ளென்றும் உரைப்பாரு முளர் . 

( க அரு ) 
கஅசு . எம்பிக்கும்மென்னன்னை தனக்குமிறுதிக்கோ 

ரம்புய்ச்கும்போர்வில்லிதனக்குமயனிற்குந் 
தம்பிக்கு நம்மாண்மைதவிர்ந்தேசயநிற்குங் 
கம்பிக்கும் மென்னெஞ்சவனென்றேகவல்கின்றேன் 
( இ - ள் . ) எம்பிக்கும்- எனது தம்பியான சுபாகுவுக்கும் , என் அன்னை 
தனக்கும் - எனது தாயான தாடகைக்கும் , இறுதிக்கு - மாணமுண்டா 
கும்படி , ஓர் அம்பு உய்க்கும் - ஒப்பற்ற அம்பைச் செலுத்திய , போர் வில்லி 
தனக்கும் - போருக்குரிய வில்வீரனான இராமனுக்கும் , அயல் நிற்கும் 
அவனருகில் ( எப்பொழுதும் ) நிற்கிற , தம்பிக்கும் - (அவனது ) தம்பியான் 
இலக்குமணனுக்கும் , நம் ஆண்மை தவிர்ந்து - நமது பராக்கிரமம் அழிய ,, 
சயம்நிற்கும் - ( அவர்கட்கு ) வெற்றி நிலைநிற்கும் ; அவன் என்றே - அத் 
தன்மையனான இராமனென்ற காரணத்தாலே , என்நெஞ்சு கம்பிக்கும் - என் 
மனம் நடுங்குகின்றது ; (ஆதலால் ),கவல்கின்றேன் - கவலைப்படுகிறேன் ; 

எம்பிக்கும் மென் , தம்பிக்குந்தம் , கம்பிக்கும் மென் என்றவற்றில்- மகர 
வொற்றும் , நகரவொற்றும் - விரித்தல் , தவிர்ந்து - தவிர என்னும் எச்சத் 
திரிபு : ஆண்மை - பௌருஷம் : 

( க அசு ) 
கஅஎ நின்றுஞ்சென்றும்வாழ்வனயாவு நிலையாவால் 

பொன்றும்மென்றும் மெய்ழ்மையுணர்ந்தாம்புலையாடற் 


. 


ல 
826 

ஆரணியகாண்டம், 
கொன்றும்முன்னாயென்னுரைகொள்ளாய்யர் செல்வத் 

தன்றும்மென்றும் வைகுதியையாவினியென்றான் . ப 
( இ - ள் . ) நின்றும் - அசையாமல் நின்றும் , சென்றும் அசைந்து 
சென்றும் , வாழ்வன யாவும் - வாழ்பவையாகிய சராசரப்பொருள்க ளெல் 
லாம் ; நிலையா - நிலைபெறா தவையாய் , என்றும் பொன்றும் - எப்பொழுதும் 
அழிந்திடுகிற , மெய்ம்மை - உண்மையான இயல்பை , உணர்ந்தாம் - பிரதி 
யக்ஷமாக அறிந்துளோம் ; (ஆதலால் ), இனி- , ஐயா -1 ( c ) , புலை ஆடற்கு 
ஒன்றும் உன்னாய் - இழிவான தொழில் செய்தற்குச் சிறிதும் எண்ணங் 
கொள்ளாமல் , என் உரை கொள்ளாய் - எனதுவார்த்தையை அங்கீகரித்து , 
உயர் செல்வத்து என்றும் என்றும் வைகு தி -சிறந்த செல்வத்திலே நிலைத்து 
எவ்வெக்காலத்தும் வாழ்வாய் , என்றான். - என்று ( மாரீசன் இராவணனை 
நோக்கிக்) கூறினான் ; ( எ - று. ) --ஆல் - ஈற்றசை. 

நின்றுவாழ்வன - நிலைத்திணைப்பொருள்கள் ; ஸ்தாவரம் . சென்று வாழ் 
வன. - இயங்கு திணைப்பொருள்கள் ; ஜங்கமம் . புலையாடலென்றது , சீதை 
யைக் கவர் தலை . புலை என் ற ஐ விகுதிபெற்ற பண்புப்பெயர் , ஆகுபெயராய் , 
புன்தொழிலின்மேல் நின்றது . முதலடியொழிந்த மூன்று அடிகளிலும் , மகா 
வொற்று - விரித்தல் . நிலையா - எதிர் மறைப்பலவின்பால் முற்றெச்சம் ., 
முன்னிலை யொருமை உடன்பாட்டு முற்றெச்சம் , 

( க அஎ ) 
வேறு . 
அதுகேட்டு இராவணின் மாரீசன் மேற் கோபித்தல் . 
கஅஅ . கங்கைசடைவைத்தவனொடுங்கயிலைவெற்போ 

மங்கையினெடுத்தவென தாடெழின் மணித்தோ 
ளிங்கொர்மனிதற்கெளியவென் றனையெனத்தன் 
வெங்கணெரியப்புருவமீதுறவிடைத்தான் . 
( இ - ள் . ) கங்கை சடை வைத்தவனொடும் - கங்காநதியைத் தனது 
சடையில் தரித்தவனான சிவபிரானுடனே , கயிலை வெற்பு - கைலாசக்கிரி 
யை , ஓர் அம் கையின் எடுத்த - ஒரு உள்ளங்கையினால் எடுத்த , எனது - 
என்னுடைய , ஆடு எழில் மணி தோள் - வெற்றிபொருந்திய அழகிய உறுதி 
யுள்ள தோள்கள், இங்கு ஒர் மனிதற்கு எளிய - இப்பொழுது ஒருமனித 
னுக்கு இளைப்பனவாகும் , என்றனை - என்று சொன்னாய் , என - என்று 
( மாரீசனை நோக்கிக்) கூறி, -- தன் வெம் கண் எரிய - தனது கொடிய கண் 
கள் தீப்போல் எரியவும் , புருவம் மீது உற - புருவங்கள் ( நெறித்து ) நெற்றி 
யின்மேற்செல்லவும் , விடைத்தான்- பெருங்கோபங்கொண்டான் ; ( எ - று . ) 

கங்கை சடைவைத்தவன் என்றது - சிவபிரானது ஆற்றலையும் , அவ 
னொடுங் கயிலைவெற்பு ஓரங்கையி னெடுத்த என்றது - தனது ஆற்றலையுங் 
குறித்து நின்றன; எனிய -- குறிப்பு முற்று , 


நினைத்தாயில்லை; அஞ்சாது என் நெஞ்சின் நிலை இகழ்ந்தனை - அச்சமில்லா 
மாரீசன் வதைப்படலம் , 

527 
இது முதற் பதின்மூன்று கவிகள் - இப்படலத்தின் சக 

இப்படலத்தின் ஒருவர் ஆங் கவி 
போன்றி கலிவிருத்தங்கள் : - 

(கஅசி ) 
இதுவும் அது . 
கஅக . நிகழ்ந் ததைநினை த்திலையெனெஞ்சினிலையஞ்சா 

திகழ்ந் தனையெனக்கிளை யநங்கைமுகமெங்கு 
பகழ்ந் தனை யதொப்புறவமைத்தவரையையா 
புகழ்ந்தனை தனிப்பிழைபொறுத்தெனெனிதென்றான் . 
ள் .) " ஐயா - ! நிகழ்ந்ததை நினைத்திலை - நடந்தகாரியத்தை 


மல் எனதுமனத்தின் உறுதிநிலையை இழித்துப் பேசினாய் ; எனக்கு இளைய 
நங்கை முகம் எங்கும் எனக்கு இளையபெண்ணாகிய ( தங்கையாகியசூர்ப்ப 
ணகையினுடைய முகம் முழுவதும் , அகழ்ந்து அனையது ஒப்புஉற - தோண் 
டினாற்போலாம்படி , அமைத்தவரை - செய்தவர்களை , புகழ்ந்தனை - புகழ்ந்து 
பேசினாய் ; தனி பிழை இது பொறுத்தனென் - இந்த ஒருகுற்றத்தைப் 
பொறுத்தேன் , என்றான் - என்று ( மாரீசனை நோக்கி இராவணன் ) கூறி 
னான் ; ( எ - று .) 

தனிப்பிழை என்பதற்கு - ஒப்பற்ற (பெரும் ) பிழை யென்றும் 
பொருள் கொள்ளலாம் . 

( கஅக ) 
* இதுமுதல் ஏழகவிகள் - மாரீசன் மீண்டும் உறுதிமொழி கூறல் . 
ககூ 0 . தன்னை முனிவுற்ற தறுகட்டகவிலோனைப் 

பின்னை முனிவுற்றிடுமெனத்தவிர் தல்பேணா 
துன்னை முனிவுற்றுனகுலத்தைமுனிவுற்றா 
யென்னை முனிவுற்றிலையி தென்னெனவிசைத்தான் 

--ள் .) தன்னை முனிவுற்ற - தன்னைக் கோபித்த , தறுகண் - அஞ் 
சாமையையுடைய , தகவு இலோனை - நடுவுநிலைமையில்லாத இராவணனை 
பின்னை முனிவுற்றிடும் என தவிர்தல் பேணாது - மீண்டும் ( தன்னைக் ) 
கோபித் திடுவானென் றெண்ணி ( அவனுக்கு உறுதிகூறாது ) விட்டொழி 
தற்கு விரும்பாமல் , ( மாரீசன் இராவணனை நோக்கி ) , உன்னை முனிவுற்று 
( நீ ) உன்னைக் கோபித்து , உன குலத்தை முனிவுற்றாய் - உன்னுடைய 
குலத்தைக் கோபித்தாய் ; ( அல்லாமல் ), என்னை முனிவுற்றிலை - என்னைக் 
கோபித்தாயில்லை; இது என் - இது என்னகாரணம்? என இசைத்தான் 
என்று சொன்னான் ; ( எ - று . ) 

நீகொண்ட கோபம் எனக்கு ஒரு தீங்குந்தாராமல் உனக்கும் உன்குலத் 
துக்குந் தீங்கு தருவதாகவேமுடியு மென்னுங் கருத்துப்பட இவ்வாறு 

கூறி 
சனான் . அரசர் கோபங்கொண்ட்காலத்தும் அமைச்சர் அஞ்சி அர்க்கு நீதி 
போதித்தலை விட்டிடாமல் இடித்திடித்துக்கட்டுரைகூ நவேண்டு மென்ற 


> 


528 


கீழ் இரால் 

ஆரணிய காண்டம். - 
முறைமையில் மாரீசன் தவறாது நின்றனனென்ற தன்மை , முன்னிரண்ட 
டிகளில் விளக்கப்பட்டது . உன என்பதி லுள்ள. அகரத்தை 7 ஆறனுரு 
பென்றாவது , சாரியையென்றாவது கொள்க . 

( ககூ 0 ) 
ககக , எடுத்தமலையேநினையினீசனிகல்வில்லாய் 

வடித்தமலையேயிதுவலித்தியென வாரிப் 
பிடித்தமலைநாணிடைபிடித்தொருவன்மேனா 
ளொடித்தமலையும்பர்முகடுற்றமலையன்றோ. 
( இ - ள் . ) எடுத்த மலையே நினையின் - ( நீ ) கைலாயகிரியைப் பெயர்த் 
தெடுத்ததையே (நீ) ஒருபெருமையாக மதித்தால் , -ஈசன் இகல் வில் ஆய் 
வடித்த மலையே இது வலித்தி என - சிவபிரான் வலியவில்லாய்வளைத்த 
மலையேயாகும் இதனை வளைத்திடுவாய் என்று ( சனக மகாராசன் ) சொல்ல , 
ஒருவன் - ஒப்பற்ற இராமன் , மேல் நாள் - முன் ஒருபொழுதில், வாரி 
பிடித்தமலை - எளிதாகக் கையால் எடுத்துப்பிடித்த மலைபோன்றதும் ,, 
நாண் இடைபிடித்து ஒடித்த மலை - நாணியின் இடையிலே பற்றியிழுத்து 
( வளைக்கத்தொடங்கி ) ஒடித்த மலைபோன்றதுமான வில் , உம்பர் முகடு 
உற்ற மலை அன்றோ - ஆகாயமுகட்டை அளாவியுள்ள தான மேருமலையே 
யன்றோ? ( எ - று . ) 
கையினெடுத்த வென தாடொழின்மணித்தோள் என்று தான் கைலைமலை 
யைப் பெயர்த்தெடுத்ததைக் குறித்துப் பெருமைபாராட்டியதை மறுத்து , 
மாரீசன் , இராமனால் எடுத்துவளைக்கத்தொடங்கி முறிக்கப்பட்ட சிவதனு 
சின் மகிமையை யெடுத்துக்கூறுவானாய் , அவ்வில் எல்லா மலைகளினுஞ் 
சிறந்ததும் பெரியதுமான மகாமேருகிரியன்றோ - என்றுகூறினான் . சிவ 
பிரான் திரிபுரசங்காரஞ்செய்த காலத்தில் அப்பிரானுக்கு மேருமலை வில் 
லாயிருந்த தன்மை , பிரசித்தம் . பிடித்தமலை , ஒடித்தமலை என்றவற்றில் , 
மலை - உவமவாகு பெயர் ; பெருமையும் வலிமையும் பற்றிய உவமை . ( ககக ) 
ககூஉ . யாதுமறியாயுரைகொளாயிகலிராமன் 

கோதைபுனையாமுனுயிர்கொள்ளைபடுமன்றே 
பேதைமதியாலிஃதொர் பெண்ணுருவமென்றாய் 
சீதையுருவோநிருதர் தீவினையதன்றோ. 
இ - ள் . ) யாதும் அறியாய் - ( இராமனது ஆற்றல் முதலியவற்றைக் 
குறித்து நீ தானாகச் ) சிறிதும் அறியாய் ; உரை கொளாய்- (நான்சொன்ன ) 
வார்த்தையைக் கேட்டு அதன்படி நடித்தலுஞ் செய்யாய் ; இகல் இராமன் 
கோதைபுனையாமுன் - வலிமையுடைய அவ்விராமன் ( போருக்கு உரிய தும் 
பைப் ) பூமாலையைத் தரிக்கு முன்னே ( போர் தொடங்குமளவிலே யென்ற 
--படி ), உயிர் கொள்ளை படும் அன்றே - பகைவருயிர் மிகுதியாகவேண்டிய 
2 படிகவரப்படுமன்றோ? பேதை மதியால் - மூடபுத்தியால் , இஃது ஓர் 


ை 


52 


OS 


மாரீசன் வதைப்படலும் , 
பெண் உருவம் * என்றாம் - இது ஒரு மானுடப்பெண்ணின் வடிவ மென்று 
கொண்டாய் ; சீதை உருவோ - சீதையினது . வடிவமோ , நிருதர் , தீவினை 
யது அன்றோ- அரக்கர்கள் செய்த பாவத்தின் வடிவமான தன்றோ? ( எ - று .) 

யாதுமறியா யுரைகொளாய் என்றதனால் , தானாகவும் அறியாமை 
சொன்னாலுங்கேளாமை என்ற இரண்டு குறைக ளுண்மையை எடுத்துக் காட் 
டினான் . கோதை புனையாமுன் என்பதற்கு - (வில்லில் ) நாணியைப் பூட்டு 
தற்குமுன் என்றும் , முன்கைத்தோற்கட்டைத் தரித்தற்கு முன் என்றும் 
பொருள் கொள்ளலாம் . சீதையுருவோ என்ற ஓகாரம் - தெரிநிலை . அரக்க 
ரின் அழிவுக்கு அதுகாரணமாகு . மென்பான் , நிருதர் தீவினை யதன்றோ? 
என்றான். 

( க கஉ ) 
ககூகூ . உஞ்சுபிழையாயுறவினோடுமெனவுன்னா 

நெஞ்சுபறைபோதுமதுநீநினையகில்லா 
யஞ்சுமென தாருயிரறிந் தருகுகின்றார் 

நசு நுகர்வாரையிதுநன்றென லுநன்றோ. 
( இ - ள் . ) ( நீ சீதையைக்கவர்ந்தால் ) , உறவினோடும் உஞ்சு பிழையாய் 
உன்சுற்றத்தாருடனே நீயும் தப்பிப்பிழைக்கமாட்டாய் , என உன்னா 
என்று எண்ணி , நெஞ்சு பறை போதும் - ( எனது ) மனம் பறைகொட்டு 
வதுபோலத் துடிக்கின்றது ; எனது ஆர் உயிர் அஞ்சும் - எனது அரிய உயி 
ரும் அஞ்சுகின்றது ; அது நீ நினையகில்லாய் - அத்தன்மையை நீ எண்ணுகி 
றாயில்லை; நஞ்சு நுகர்வாரை- ( அறியாமல் ) விஷத்தையுண்பவர்களை , அறிந்து 
அருகு நின்றார் - அறிந்து அவர் பக்கத்தில் நின்றவர்கள் , இது நன்று என 
லும் - இச்செய்கையை நல்லது என்று உடன்பட்டுக்கூறுதலும் , நன்றோ - 
நல்லதோ ? ( எ - று . ) 

அறிந்து அருகு நின்றார் நஞ்சு நுகர்வாரை இதுநன்றெனலும் நன்றோ 
என்ற உபமானவாக்கியம் , ஆராய்ச்சியில்லாமல் தீச்செயல்செய்யத்தொடங் 
குகிற உன்னை அது தீச்செயலென்று அறிந்து உனது . அருகில்நிற்பவனான 
நான் இச்செயல் நல்லதென்று உடன்பட்டுக்கூறுவது சரியோ? என்ற உப 
மேயப்பொருளை விளக்கு தலால் , பிறிதுமொழிதலென்னும் அலங்காரம் 
உஞ்சு - உய்ந்து என்பதன் போலி. உறவு - உறவினர்க்குத் தொழிலாகு 
பெயர் . நினையகில்லாய் , கில் - ஆற்றலுணர்த்தும் இடைநிலை . இதுநன்றென 
லும் , உம் - இழிவுசிறப்பு . 

( க ) 
ககூச . ஈசன் முதன்மற்றுமிமையோருலகுமற்றைத் 

தேசமுதன்முற்றுமொரிமைப்பினுயிர் தின்ப 
கோசிகனமைத் தகடவுட்படைகொதிப்போ 

டாசிலகணிப்பிலவிராமனருணிற்ப . 
( இ - ள் .) ஈசன் முதல் இமையோர் உலகும் -சிவபிரான் முதலிய தேவர் 
களுடைய உலகங்களையும் , மற்றை தேசம் முதல் முற்றும் - மற்றை நாடு. 

67 


580 


ஆரணியகாண்டம் . 


கள் முதலிய எல்லாவற்றையும் , ஓர் இமைப்பின் உயிர் தின்ப் ஒருமாத்தி 
ரைப்பொழுதிலே உயிர்குடிக்கவில்லனவும் ; கொதிப்போடு - ( எப்பொழு 
தும் ) உக்கிரமான தன்மையோடு (கூடி ), ஆசு இல ( தோல்வியாகிய ) குற்ற 
மில்லா தனவும் ஆகிய , கடவுள் படை - தெய்வத்தன்மையுள்ள அஸ்திரங் 
கள் , கணிப்பு இல - அளவிறந்தவை , -கோசிகன் அமைத்த - விசுவாமித் 
திரமுனிவனாற் கொடுக்கப்பட்டனவாய், இராமன் அருள் நிற்ப - இராமனது 
கட்டளை கறியிலே நிற்கின்றன ; ( எ - று . ) 

இராமன் தாடகையைக்கொன் றவுடனே தேவர்கள் மகிழ்ச்சியோடு 
வந்து கட்டளையிட்டபடி விசுவாமித்திரமாமுனி அப்பெருமானுக்குப் பற் 
பல திவ்வியாஸ்திரங்களை உபதேசித்துக்கொடுக்க , அவையாவும் மிக்க 
மகிழ்ச்சியுடனே இராமனிடம் வந்து அவன்கட்டளையின்படி நடக்கச் சித்த 
மாய்நின்றன என்பதை , மேவினம் பிரிதலாற்றேம் வீர நீ விதியி னெம் 
மை , யேவின செய்து நிற்று மிளையவன் போல வென்று , தேவர்தம் படை 
கள் செப்பச் செவ்விதென் றவனு நேரப் , பூவைபோல் நிறத்தினாற்குப் 
புறத்தொழில்புரிந்த வன்றே ” என்று கீழ்ப் பாலகாண்டத்தில் வேள்விப் 
படலத்திற் கூறியதனாலும் உணர்க ; " ஆய்ந்தேற வுணரைய வயற்கேயு மறி 
வரிய , காய்ந்தேவி லுலகனைத்துங் கடலோடு மலையோடுந் , தீந்தேறச் சுடு 
கிற்கும் படைக்கலங்கள் செய்தவத்தா, லீந்தேனு மனமுட்க விவற்கேவல் 
செய்குருவால் " என்று குலமுறை கிளத்துப்படலத்தில் விசுவாமித்திரமுனி 
வர்தாமே அத்தன்மையை வெளியிட்டவாறும் உண்ரற்பாலது . முதலில் 
மற்றும் என்றது - அசை . ‘மற்றைத் தேசமுதல் முற்றும் என்றது , பூமி 
யையும் பாதாளத்தையுங் குறிக்கும் . தின்ப - பெயர் . நிற்ப - முற்று . கோ 
சிகன் - கௌசிக னென்ற வடசொல்லின் விகாரம் ; குசிகனது குலத்திற் 
பிறந்தவ னென்று பொருள்படும் : குசனே குசிகெனெனவும் வழங்கப்படு 
வன் . அருள் என்னுங் காரணம் , அதன்காரியமாகிய கட்டளையின்மேல் 

( ககச ) 
ககூடு : ஆயிரமடற்கையுடையானை மழுவாளா 

லேயெனுமிமைப்பினுயிர் செற்றவெதிரில்லோன் 
மேயவிறன் முற்றுவரிவெஞ்சிலையினோடுந் 

தாயகன்வலித்தகைமையாமுறு தகைத்தோ . 
( இ - ள் . ) அடல் ஆயிரம் கை உடையானை - வலிமையையுடைய ஆயி 
ரங்கைகளையுடையவனான கார்த்தவீரியார்ச்சுனனை , மழு வாளால் - கோடா 
லிப்படையால் , ஏ எனும் இமைப்பின் - ஏயென்று கூறும் 

மாத்திரைப் 
பொழுதினுள்ளே (மிகவிரைவிலே ), உயிர் செற்ற - உயிரழித்த, எதிர் 
இல்லோன் - , 

ஒப்பில்லா தவனான பரசுராமனிடத்தில், மேய - பொருந்திய , 
விறல் முற்று - வலிமை முழுவதையும் , வரி வெம் சிலையினோடும் - கட்ட 
மைந்த கொடிய (அவனது ) லில்லினுடனே , தாயகன் - தனக்கு உரிமை 


நின்றது . 


மாரீசன் வதைப்படலம் , 

531 
யாகக் கவர்ந்து கொண்டவனான இராமனது , வலி தகைமை - வலிமையின் 
தன்மை , யாம் உறு தகைத்தோ - நாம் அடையுந் தன்மையதோ? (அன்று 
என்றபடி ); ( எ - று. ) 

சந்திரவம்சத்துப் பிறந்த அரசனும் பல பராக்கிரமங்களிற் சிறந்தவ 
னும் ஆயிரந்தோள்களையுடையவனும் இராவணனை ஒருகால் வென்றிட்ட 
வனுமான கார்த்தவீரியார்ச்சுனன் ஜமதக்திமுனிவனது . ஒம்தேனுவைக் 
கவர்ந்தது காரணமாக அம்முனிவனது. குமாரனான பரசுராமன் அக்கார்த்த 
வீரியார்ச்சுனனைத் தனது 

கோடாலிப்படையால் ஆயிரந்தோள்களையும் 
துணித்துக் கொன் றிட்டன னென்பது , முன்னிரண்டடியிற்குறித்த கதை . 
அப்படிப்பட்ட ஆற்றலுடைய பரசுராமன் , சீதாகலியாணத்தின் பின் தச 
ரதசக்கரவர்த்தி தனது குமாரர்களுடன் மிதிலையினின்று மீண்டுவருகை 
யில், வலியச் சென்று இராமபிரானை யெதிர்த்துத் தன்கையிலுள்ள வில்லை 
அவன்கையிற் கொடுத்து , நீ .சிவபிரானது சொத்தைவில்லை யொடித்ததற் 
குச் செருக்குக் கொள்ளாதே ; வலிய இந்த விஷ்ணுத நுசை வளை பார்ப் 
போம் என்ன , உடனே தசரதராமன் அதனை வளைத்து அம்புதொடுத்து , 
அவன் வேண்டியபடி அவனது தவமகிமை முழுவதையும் அந்த அம்புக்கு 
இலக்காக்கிவிடவே , பரசுராமன் , கர்வபங்கப்பட்டு மீண்டனனென்ற வர 
லாறு , கீழ்ப் பாலகாண்டத்தின் இறுதியிற்கூறப்பட்டது . மழு வாள் - மழு 
வாகிய வாள் என இருபெயரொட்டு ; வாள் - இங்கே , ஆயுதமென்னுமாத் 
திரமாய் நின்றது . உன்னை வென் றவனை வென்றவனை வென்ற ஆற்ற 
லுடையான் இராமனென இராவணலுக்கு மாரீசன்வடுத்துக்காட்டினான் . 
ககசு : வேதனை செய்காமவிடமேலிடமெலிந்தாய் 

தீதுரைசெய்தாயினையசெய்கைசிதைவன்றோ 
மாதுலனுமாய்மரபின் முந்தையுறவந்தே 

னீ துரைசெய்தேன தனையெந்தை தவிர்கென்றான் 
( இ - ள் .), வேதனை செய் - துன்பத்தைச் செய்கிற , காம விடம் -காம் 
மாகிய விஷமானது , மேலிட - அதிகப்பட , மெலிந்தாய் - நீ வாட்டமுற் 
றாய் ; ( ஆதலால் ) , தீது உரை செய்தாய் - கொடிய இவ்வார்த்தையைக் கூறி 
னாய் : இனையசெய்கை - இத்தன்மையதான காரியம் , சிதைவு அன்றோ - 
அழிவுக்குக் காரணமன்றோர் - மா துலனும் ஆய் - (உனக்கு ) மாமன்முறை 
பூண்டவனுமாய் , மரபில் முந்தை உற வந்தேன் - ( உனது ) குலத்தில் முற் 
படத் தோன்றியவனுமான நான் , ஈது உரை செய்தேன் - இந்த உறுதி 
மொழியைக் கூறினேன் ; எந்தை அதனை தவிர்க - அப்பா ! அத்தீத் 
தொழிலை நீ விட்டிடுவாயாக , என்றான் - என்று ( மாரீசன் இராவணனுக்கு ) 
அறிவுகூறினான் ( எ - று :) 

முந்தையும் - பிராயம்முதிர என்றபடி . இராவணன் - கருதிய தீச் 
செயலை வாயினாற் கூறுதற்குங் கூசுவான் போன்று அதனை எனச் சேய் 


ஆரணியகாண்டம் 


மைச்சுட்டாற் குறித்தொழிந்தான் . எந்தை என விளித்தது , அன்பு பற் 
றிய மரபுவழுவமைதி . மாதுலன் - வடசொல் , மாதாவினுடன் பிறந்தவன் 

இதுழதல் நான்கு கவிகள் - இராவணன் 

மாரீசனைச் சினந்து கூறுவன் . 
ககள் . என்னவுரைய்த்தனையுமெத்தனையுமெண்ணச் 

சொன்னவனையேசினவரக்கர் பதிசொன் 
னன்னையுயிர்செற்றவனையஞ்சியுறைகின்றா 
யுன்னையொருவற்கொருவனென்றுணர்கைநன்றோ. 
இ - ள் . ) என்ன உரை - என்று சொன்ன , அத்தனையும் - ( தன்வார்த் 
தைகளை ) எல்லாம் , எத்தனையும் எண்ண சொன்னவனை - எவ்வளவாயி 
னும் (சிறிதாயினும் ) ஆலோசித்துப் பார்க்கும்படி சொன்னவனான மாரீ 
சனை , ஏசின - மனத்தினால் இகழ்ந்த , அரக்கர் பதி ராக்ஷசராசனான 
இராவணன் , சொன்னான் - சொல்பவனானான் : - அன்னை உயிர் செற்ற 
வனை அஞ்சி உறைகின்றாய் - ( உனது ) தாயான தாடகையின் உயிரைக் 
கொன்ற அவ்விராமனுக்கு அஞ்சிவாழ்கிறாய் ; உன்னை ஒருவற்கு ஒருவன் 
என்று உணர்கை நன்றோ - உன்னை ஓராண்மகனாக மதிக்கத்தக்க ஒருவ 
னென்று நினைத்தல் தகுதியோ ? ( அன்று என்றபடி ) ; ( எ - று . ) 

அத்தனையும்- அவ்வளவையும் . எத்தனையு மெண்ணிச் சொன்னவனை 
என்றபாடத்துக்கு - எவ்வளவோ ஆலோசித்துக் கூறினவனை யென்று பொ 
ருள். ஒருவற்கு ஒருவனென்று உணர்கை என்பதற்கு ஒருவனுக்கு உதவி 
செய்யக்கூடிய ஒருவ னென்று மதித்த லென உரைப்பனும் அமையும் , 
இதற்கு - அறிவு வீரம் பெருமை முதலியன தனித்தனி பொருந்திய பேரில் 
ஒருவ னென்று நினைத்த லென உரைப்பாரு முளர் . சொன்னவனையே 
சினவு அரக்கர்பதி யென எடுத்து , இங்ஙனந் தனக்கு உறுதிமொழி கூறின 
வனையே கோபித்த இராவணன் சொல்பவனானான் என்று உரைக்கவும் 
இடமுண்டு, தன் தாயைக் கொன்றவனுக்கு மாறுசெய்யக் கருதாமல் 
மானங்கெட்டு வாழ்கிறா யென்பது , மூன்றாமடியின் பொருள் . ( ககஎ ) 
க்அ . திக்கயமொளிப்பநிலைதேவர்கெடவானம் 

புக்கவரிருக்கைபுகைவித் துலகம்யாவுஞ் 
சக்கரநடத்துமெனையோதயரதன்றன் 
மக்கணலிகிற்பரிதுநன் றுவலியன்றோ 

ள் . ) திக் கயம் , ஒளிப்ப - திக்குயானைகள் அஞ்சி யொளித்துக் 
கொள்ளும்படியாகவும் , தேவர் நிலை கெட - தேவர்கள் நிலையழியும்படியாக 
வும் , வானம் புக்கவர் இருக்கை புகைவித்து - மேலுலகத்தைத் தமது இட 
மாகக் கொண்ட தேவர்களுடைய இருப்பிடங்களை ( க் கொளுத்தி ) ப் புகை 
யும் படி செய்து , உலகம் யாவும் சக்கரம் நடத்தும் - எல்லா வுலகங்களிலும் 


மாரீசன் வதைப்படலம் , 


ரீசன் 


833 


(தடையின்றி எனது ) ஆஜ்ஞா சக்கரத்தைச் செலுத்துகிற , எனையோ - 4 
என்னையோ, தயரதன் தன் மக்கள் நலிகிற்பர் - மனிதராசனான தசரதனது 
பிள்ளைகள் வருத்தும் ஆற்றலுடையவர் ? - இது நன்று வலி அன்றோ - இது 
நல்ல வல்லமை யன்றோ ? ( எ - று . ) 

இது நன் று வலியன்றோ என்றது , பரிகாசமாகக் கூறியது . திக் 
கயம் - திக்கஜமென்ற வடசொல்லின் திரிபு . ஆஜ்ஞையைச் சக்கரமென் 
றல் , கவிச்மயம் : 

(கக்அ ) 
க . மூவுலகினுக்குமொருநாயசமுடித்தேன் 

மேவலர்கிடைக்கினிதன் மேலினிய துண்டோ 
வேவல்செயகிற்றியென தாணை வழியெண்ணிக் 

காவல்செயமைச்சர்கடனீகடவ துண்டோ . 
( இ - ள் . ) மூ உலகினுக்கும் ஒரு நாயகம் முடித்தேன் - மூன்று உல 
கங்களுக்குத் தனியரசாட்சியைச் சூடினேன் ; ( அப்படிப்பட்ட எனக்கு இப் 
பொழுது ) , மேவலர் கிடைக்கின் - பகைவர்கள் கிடைத்தால் , இதன்மேல் 
இனியது உண்டோ - இதற்குமேல் மகிழ்ச்சி தருவது வேறும் உளதோ ? 
(இல்லையென்றபடி ); எனது ஆணை வழி எண்ணி - எனது கட்டளையின் 
தன்மையை ஆலோசித்து , ஏவல் செயகிற்றி - (நான் ) ஏவியதொழிலை நீ 
செய்யக்கடவாய் : காவல் செய் அமைச்சர் கடன் - ( அரசனேவினதைச் 
செய்தலே ) அவனுக்குப் பாதுகாவல் செய்யும் மந்திரிகளது கடமை ; நீ 
கடவது உண்டோ - ( அதனை ) நீ கடக்கலாமோ ? ( எ - று . ) 

மூவுலகு - திரிலோகம் . ஒருநாயகம் - ஏகாதிபத்தியம் . முடித்தல் - 
தரித்தல் , அல்லது நிறைவேற்றுதல் . 

மேவலர் - விரும்பிச்சேராதவர் ; 
எதிர்மறைப்பெயர், ஏவல் ஏவப்பட்ட காரியத்துக்குத் தொழிலாகுபெயர் . 
செயகிற்றி யென்பதில் , அ - சாரியை , கில் என்ற இடைநிலை - துணிவை 
யுணர்த்தும் . ஆஜ்ஞா என்ற வடசொல் , ஆணையெனச் சிதைந்தது . நான்கா 
மடிக்கு - அரசனைப் பாதுகாவல் செய்தற்குரிய மந்திரிகள் செய்யவேண் 
டிய கடமையை நீ செய்யக்கடவது உளதோ ? என்று உரைப்பாரு முளர் . 

மறுத்தனையெனப்பெறினுநின்னை வடிவாளா 
லொறுத்தென மனக்குறைமுடிப்பதொழிகல்லேன் 
வெறுப்பன கிளத்தலுறுமித்தொழிலைவிட்டென் 
குறிப்பின்வழிநிற்றியுயிர்கொண்டுழலினென்றான் , 
( இ - ள் . ) மறுத்தனை என பெறினும் - ( நீ எனது ஏவல்வழி நில்லாமல் 
அதனை ) மறுத்துவிட்டா யாயினும் , நின்னை வடி வாளால் ஒறுத்து - உன் 
னைக் கூரிய வாளினால் வெட்டித் தண்டித்துவிட்டு , என மனம் குறை 
முடிப்பது :- என் மனத்துக்கு இசைந்த .. காரியத்தை நிறைவேற்றுதலை ; 
ஒழிகல்லேன் - நான் விடமாட்டேன் ; ( ஆதலால் ) , உயிர் கொண்டு உழ 


200 . 


3 


20 க . 


கெடுவரன்றே யென்பதற்கு - கெடுவரன்றோ 
554 

ஆரணியகாண்டம் 
லின் - (நீ) உயிரை வைத்துக்கொண்டு வாழ்வேண்டுமானால் , வெறுப்பன 
கிளத்தலுறும் இ தொழிலை விட்டு - (நான் ) வெறுக்கத்தக்க சொற்களைச் 
சொல்லுகிற இச்செய்கையை நீ விட்டு, என் குறிப்பின் வழி நிற்றி - எனது 
எண்ணத்தின்படி நிற்பாய் , என்றான் - என்று ( மாரீசனை நோக்கி இராவ் 
ணன் ) கூறினான் ; ( எ - று . ) 

எனப்பெறினும் - என்று சொல்லப்பெற்றாலும் , என மனக்குறை 
முடிப்பது - சீதையைக் கவர்வது , ஒழிகல்லேன் என்பதில் , கு - சாரியை , 
அல் - எதிர்மறை யிடைநிலை ; அன்றி , கில் என்பதுபோல கல் என்பதை 
யும் ஆற்ற லுணர்த்தும் இடைநிலை யென்று கொள்ளுதலும் ஒன்று . உழலு 
தல் - திரிதல் ; புடைபெயர்தல், நீ மறுப்பதில் யாதுபயனுமில்லை யென் 
பதை நன்றாக எடுத்துக் கூறினான் . ஒறுத்து மனமுற்றது முடிப்பது என் 
றும் பாடம் உண்டு . 

( 2.00 ) 
வேறு . 
அவ்வளவில் மாரீசன் ஆய்ந்து அடங்குதல் . 
அரக்கனஃதுரைத்தலோடு மறிந்தனனடங்கி நெஞ்சந் 
தருக்கினர் கெடுவரன்றேதத்துவ நிலையிற்றன்றோ 
செருக்கினிற்றீர் துமென்பார் தம்மினார் செருக்கரென்னா 

வுருக்கிய செம்பினுற்ற நீரெனவுரைக்கலுற்றான் . 
( இ - ள் . ) அரக்கன் அஃது உரைத்தலோடும் - இராக்கதராசனான 
ராவணன் அவ்வாறு கூறியவளவிலே , - ( மாரீசன் ), நெஞ்சம் தருக்கினர் 
அன்றே கெடுவர் - மனத்திற் செருக்குக் கொண்டவர்கள் அப்பொழுதே 
அழிந்திடு வார்கள் ; தத்துவம் நிலை இற்று அன்றோ - உண்மை நிலைமை இ 
தன்மையதன்றோ? தம்மின் ஆர் செருக்கர் - தமக்குள்ளே நிறைந்த காமக் 
களிப்புடை யவர்கள் , செருக்கினில் தீர்தும் என்பார் - அக்களிப்பினால் 
யாம் அழிந்திடுவே மென்றுந் துணிவார்கள் , என்னா- என்று கருதி , அறிந்த 
னன் - ( இவன் கட்டளைப்படி நடவாவிட்டால் " தனக்குக் கேடுவரு மென் ) 
பதை அறிந்து ,உருக்கிய செம்பின் உற்றநீர் என அடங்கி உருக்கிய செம்பில் 
வார்க்கப்பட்ட நீர் ( அதனுள்ளே கொதித்து அடங்குதல் ) போல (த்தான் 
உள்ளே கொதிப்புற்று ) அடங்கி , உரைக்கல் உற்றான் - (சில ) சொல்லத் 
தொடங்கினான் ; ( எ - று . ) - அவற்றை , அடுத்த கவியிற் காண்க. 
அன்றே யென்பதைத் தேற்றமாகக் கொள்ளினுமாம் . இற்று - சுட்டடிக் 
குறிப்பு முற்று . செருக்கினிற் றீர்து மென்பார் தம்மி னார் செருக்கர் 
என்பதற்கு - களிப்பினால் அழிந்திடுவோ மென்பவர் தாமே தமக்குள் 
மிக்க களிப்புடையவர் என்று பொருள் கொள்ளினுமாம் . இனி , செருக்கி 
வில் தீர்து மென்பர் தம்மின் செருக்கர் ஆர் என்று மாற்றி , அகங்காரத் 
தால் அழிந்திடுவோ மென்பவர்களினும் அகங்காரிகள் யாவர்?. ( எவரு 
மில்லை ) என்று பொருள் கொள்வாருமுளர், உருக்கிய செம்பின் உற்ற 


மாரீசன்வதைப்படலும் , 


535 


உ 02 . 


நீரென் உரைக்கலுற்றான் என்றே இயைத்து, உருக்கிய செம்பில் நீரைத் 
தெளித்தாற்போல - வெம்மை கொண்ட இராவணனுக்குத் தண்மையாக 
மாரீசன் கூறத்தொடங்கினானென்று பொருள் கொள்ளுதலும் தகுதியாம் , 

இது முதல் ஒன்பது கவிகள் - இப்படலத்தின் கச -ஆங் கவிபோன்ற 
அறுசீர்க்கழிநெடிலாசிரியவிருத்தங்கள் . 

(உ.க ) 
மாரீசன் இராவணனுக்கு இணங்கிக்கூறும் வார்த்தை . 
உன்வயினுறு திநோக்கியுண்மையி னுணர்த்தினேன் மற் 
றென் வயினிறுதிநோக்கியச்சத்தாலிசைத்தேனல்லே 
னன்மையுந் தீமையன்றோநாசம்வந்துற்றபோது 
புன்மையினுற்றநீராய்செய்வதுபுகறியென்றான் . 
( இ - ள் . ) உன்வயின் உறுதி நோக்கி - உன்பக்கல் நன்மையைக்கருதி , 
உண்மையின் உணர்த்தினேன் - உண்மையாகத் தெரிவித்தேனே யன்றி , 
என்வயின் இறுதி நோக்கி அச்சத்தால் இசைத்தேன் அல்லேன் - எனக்கு 
வருவதொரு தீமையைக் கருதி அதற்கு அஞ்சி அதனாற் கூறினேனல் 
லேன் ; நாசம் வந்து உற்ற போது நன்மையும் தீமை அன்றோ - கேடு 
வந்து சமீபித்த காலத்தில் நல்லதும் தீயதாகத் தோன்றுமன்றோ? ( அது 
நிற்க ) , புன்மையின் உற்ற நீராய் - அற்ப விஷயத்திற் பொருந்திய குணத் 
தையுடையவனே ! செய்வது புகறி - (நான் ) செய்யவேண்டுவதைச் சொல் 
வாய் , என்றான் - என்று ( மாரீசன் இராவணனை நோக்கிக்) கூறினான் ; ( எ - று .) 
மற்று - வினைமாற்று . 

உண்மையின் உணர்த்தினேன் - உள்ளபடி கூறினேன் என்றபடி . 
நாசம் - விநாசகாலம் . புகறி யென்ற ஏவலொருமை முற்றில் , புகல் - பகுதி . 

நாசம் வந்துற்றபோது நன்மையும் தீமையன்றோ என்ற விடத்து 
" விநாசகாலே விபரீதபுத்தி : ” என்ற பழமொழியை உணர்க . ( 202 ) 

இராவணன் மாரீசனை நோக்கி சீதையைத்தருக என்றல். 
20x . என்றலுமெழுந்து புல்லியேறியவெகுளிநீங்கிக் 

குன்றெனக்குவிந்ததோளாய்மாரவேள்கொதிக்குமம்பாற் 
பொன்றலினி ராமனம்பாற்பொன்றலேபுகழுண்டன்றோ 
தென்றலைப்பகையைச்செய்தசீதையைத்தருதியென்றான் . 
( இ - ள் . ) என்றலும் - என்று ( மாரீசன் ) கூறியவுடனே, ( இராவணன் ) , 
எழுந்து புல்லி - எழுந்து ( அவனைத்) தழுவிக்கொண்டு , ஏறிய வெகுளி 
நீங்கி - ( அவன்பக்கல் ) மிகுதியாகக்கொண்ட கோபம் தணிந்து , ( அவனை 
நோக்கி ) , குன்று என் குவிந்த தோளாய் - மலைபோல ( வலியதாய் ஓங்கி ) க் 
குவிந்துள்ள தோள்களையுடையவனே ! மார வேள் கொதிக்கும் அம்பால் 
பொன்றலின் - (இங்கு இருந்து ) மன்மதனது உக்கிரங்கொண்ட அம்புகளி 
னால் இறத்தலினும் , இராமன் அம்பால் பொன்றலே - ( அங்குச் சென் 


வ 


ஐ 


536 


ஆரணியகாண்டம் . 


பகைவரா 


நீ சொன்னபடி ) இராமனது அம்பினால் இறப்பதே , புகழ் உண்டு. அன்றோ 
கீர்த்தியுள்ளதன்றோ? ( ஆதலால் ) , தென் றலை பகையை செய்த : சீதையை 
தருதி - தென்றற்காற்றினிடத்துப் பகையையுண்டாக்கிய சீதையை ( எனக் 
குக் ) கொணர்ந்து கொடுப் பாய் , என்றான் - என்று சொன்னான் ; (எ- று . ) 

மாரீசனாற் காரியங்கொள்ள வேண்டுதலின் , அவனை குன்றெனக் 
குவிந்ததோளாய் எனப் புகழ்ந்ததோடு , தருதி என ஒப்போன்வினை 
கொடுத்துங் கூறினான் . வேள் - விரும்பப்படும் அழகுடையவன் ; அல்லது , 
விருப்பத்தை விளைப்பவன் . மாரவேள் என்றது , குமாரவேளை விலக்கு 
தற்கு . மாரவேள் - மாரனாகிய வேளென இருபெயரொட்டு , தென்றலைப் 
பகையைச் செய்த சீதை - குளிர்ந்த இளந்தென்றற்காற்று வெய்யதாய் 
என்னை . வருந்துதற்குக் காரணமான சீதையென்க . எதற்கும் அஞ்சாத 
இராவணன் மன்மதபாண மொன் றுக்கு அஞ்சினனென்ற தன்மையும் , 
போரிற் 

விறத்தல் புகழ்தருவதென்ற தன்மையும் இதில் 
வெளியாம் , 

( 20x ) 
மாரீசன் அதற்கு யான் செய்யவேண்டுவது என் ? என்றல் . 
20 ச . ஆண்டையானனைய கூறவரக்கரோரிருவரோடும் 

பூண்டவென்மானந்தீரத்தவவனம்புக்கபோழ்திற் 
வண்டியசரங்கள் பாயத்துணைவர் பட்டுருளவஞ்சி 
மீண்டயான் சென்று செய்யும்வினையென்கொல்விளம்பு கென்றான் . 

- ள் . ) ஆண்டையான் - அந்நிலையனாகிய இராவணன் , அனை யகூற 
அத்தன்மையனவான வார்த்தைகளைச் சொன்னவளவிலே , - (கேட்ட மாரீ 
சன் ) , - பூண்ட என் மானம் தீர - ( என் தாயைக்கொன்ற காரணத்தால் ) 
யான் இராமனிடங் கொண்ட வைரம் ஒழியும் பொருட்டு , அரக்கர் ஓர் 
இருவரோடும் - இரண்டு அரக்கர்களுடனே , தவ வனம் புக்க போழ்தில் - 
( முனிவர்கள் ) தவத்தைச் செய்கிற காட்டிற் பிரவேசித்தகாலத்தில் ,, 
தூண்டிய சரங்கள் பாய - ( இராமன் ) எய்த அம்புகள் (தம்மேற் ) பாய்ந்த 
தனால் , துணைவர் பட்டு உருள - என்னுடன் வந்த அரக்கர் இருவரும் இரு 
ந்து விழுந்து புரள , அஞ்சி மீண்ட - பயந்து திரும்பி வந்து விட்ட , யான் 
நான் , சென்று செய்யும் - ( இப்பொழுது மீண்டும் போய்ச் ) செய்யத்தக்க , 
வினை - தொழில் , என்கொல் - யாதோ ? விளம்புக - கூறுவாயாக , என் 
றான் - என்று சொன்னான் ; (எ - று . ) 

இப்பாட்டிற் குறித்தசெய்தி, தாடகையை இராமன் கொன்றபின் மாரீ 
சன் 

தனது தம்பியான சுபாகு முதலிய அரக்கர்களுடன் சென்று விசுவாமித் 
திரருடைய வேள்விக்கு இடையூறு செய்யத்தொடங்கியபொழுது , இராம 
னெய்த அம்புகளால் சுபாகுவும் மற்றையரக்கர்களும் இறக்க , அப்பெருமான் 
பிரயோகித்த வாயவ்யாஸ்திரத்தால் மாரீசன் கடலிலே தள்ளப்பட்டு உயிர் 
கொண்டு மீண்ட வரலாறு அன்று , அவ்வரலாறு , கீழ் " எம்பிக்கும்மென் 
னன்னைதனக்கு மிறுதிக்கோ , ரம்புக்கும் போர்வில்லி ” , என்றதனாற் கூறப் 


8 


, - 
மாரீசன்வதைப்படலம் . 

899 
பட்டது மற்று இங்குக் குறித்த செய்தியாதெனின், மதன் தாயையுந்தேம்பி 
ப்ைபுங் கொன்று தன்மேலும் அம்பு செலுத்தித் துரத்தியகாரணத்தால் 
இராமனிடம் பகைகொண்டமாரீசன் ,பின்பு இராமன் தண்டகாரண்யத்தில் 
பஞ்சவடியாச்சிரம்த்தில் எழுந்தருளியிருந்தபோது ,இரண்டு அரக்கர்களுடன் 
மான் வேடம்பூண்டு அத்தண்டக வனஞ்சேர்ந்து முனிவர்கள் ஓமஞ்செய்யு 
மிடங்களையும் நீராடுமிடங்களை புங் கிட்டி அவர்களை வருத்திக் கொன்று 
தின்று கொண்டு வருகையில் , இலக்குமண்னுடனும் சீதையுடனும் தவவே 
டங்கொண்டிருந்த இராமனைக்கண்டு , - இவன் இப்பொழுது . தவவேடம் 
பூண்டிருத்தலால் என்னைக் கொல்லர் னென்று கருதி அருகிலோடிவந்து 
தனது கூரியகொம்புகளினால் இராமனை முட்டிக் கொந்திக் கொலை செய்ய 
முயலுமளவில் , அப்பெருமான் சினங்கொண்டு சரங்களைத் தொடுத்துவிட் 
டதனால், இவனுடன் வந்த இரண்டு அரக்கரும் அம்புபட்டுத் தலையறுப் 
புண்ண , இவன் தான்மாத்திரம் தப்பியோடியொளித்துத் தவவேடம்பூண் 
டன னென்ற வரலா 

ஆங் கவியில் " முக்காலின் முடிந் 
திடுவான் என வருவதுங் காண்க. இவ்வரலாறு , 
லுங் கூர்மபுராணத்திலும் பரக்கக்கூறப்பட்டுள்ளது . கூர்மபுராணச் செய் 
யுளை இப்படலத்தின் இறுதியிற் காண்க . இக்கவியில் துணைவர் என்றது , 
உடன்பிறந்தவரென்னும் பொருள் தன்று: துணையாய்உடன்வந்தவரென் 
னும்பொருளது.பூண்ட என்மானம்தீர - பழிக்குப்பழிவாங்க என்றபடி ;மானம் 
அவமானம் , வெட்கம் . இதற்கு- யான்கொண்டுள்ள அகங்காரம் நீங்க என்று 
பொருளுரைத்து , இதனை அஞ்சிமீண்ட என்பதனோடு இயைப்பாருமுளர் . 
ஆண்டையான் என்பதில் , ஆண்டு - பகுதி , ஐ - சாரியை , ஆன் - விகுதி . 
தண்டகம்புக்கபோழ்தில் என்றும் பாட முண்டு . அனைய - பெயர் . என் 
கொல் , கொல் - அசை . விளம்புகென்றான் - தொகுத்தல் . ( 20 ச ) 
இராவணன் சீதையை மாயையால் வஞ்சித்துக் 

கவரவேண்டும் என்றல் . 
20: 5 . ஆய தாங்கனை யகூறவரக்கர்கோனையநொய்துன் 

ரயையாருயிருண்டானையான் கொலச்சமைந்துநின்றேன் 
போயையாபுணர்ப்பதென்னேயென்பதுபொருந்திற்றன்றோ 
மாயையால்வஞ்சித்தன்றோவௌவு தலவளையென்றான் . 
( இ - ள் . ) ஆயது அனைய ஆங்கு கூற - ஆகிய அவ்வார்த்தைகளை ( அப் 
பொழுது மாரீசன் ) சொல்ல , -- அரக்கர் கோன் - ராக்ஷசராசனான இராவ 
ணன் , ஐய - ஐயனே! உன் தாயை நொய்து ஆர் உயிர் உண்டானை -உனது 
தாயான தாடகையை எளிதிலே அரிய உயிரை உண்டவனான இராமனை , 
கொல - கொல்லுதற்கு , யான் சமைந்து நின்றேன் - நான் சித்தனாயிருக் 
கிறேன் ; ஐயா போய் புணர்ப்பது என்னே என்பது – ஐயனே! போய்ச் 
செய்யவேண்டுவது என்ன என்று ( நீ உடன்பட்டுக் ) கேட்பது , 
திற்று அன்றோ - தகுதியேயாம் ; மாயையால் அவளை வஞ்சித்து வௌவு 

681 


பொருந் 


588 

ஆரணிய காண்டம், 
தல் அன்றோ - மாயையினால் , அச்சீதையை வஞ்சித்துக் கவர் தலன்றோ 
( செய்யத்தக்கது.), என்றான் என்று சொன்னான் ; ( எ - று ,) - இரண்டிடத் 
தும் அன்றோ என்றது , தேற்றம் . 

அனைய என்ற பலவின்பாற்பெயருக்கு ஆயது என்ற ஒன் றன்பாற் 
பெயர் அடைமொழியாய் நின்றதனால் , இத்தொடரைப் பன்மையொருமை 
மயக்கமென அறிக . நொய்து - விரைவிலே யென்று மாம் , கொய்து என்ப 
தைக் கொல்ல என்பதனோடு கூட்டுதலும் ஒன்று . மூன்றாம் அடி - மாரீச 
னது வினாவை இராவணன் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டரை காட்டக் 
கூறியது . மாயையால் அவளை வஞ்சித்து வௌவுதல் என்பதற்கு - நீ மாயை 
யால் அவளை வஞ்சிக்க யான் அவளைக் கவர்தல் என்று பொருள் விரித்துக் 
கொள்ளலாம் ; மேல்வருங் கதைநிகழ்ச்சியை நோக்கி , 

( உ og ) 
மாரீசன் போர்வெற்றியால் சீதையைக் கொள்ளுதலே 

சிறப்பு என்றல் .. 
2 ) சு ; புறத்தினியுரைப்பதென்னே புரவலன்றேவி தன்னைத் 

திறத்துழியன்றிவஞ்சித்தெய்து தல்சிறுமைத்தாகு 
மறத்துளதொக்குமன்றேயமர்த்தலைவென்றுகொண்டுன் . 
மறத்துறைவளர்த்திமன்னவென்னமாரீசன்சொன்னான் . 
( இ - ள் . ) மன்ன - அரசனே ! இனி புறத்து உரைப்பது என்னே -இனி 
வேறாகச்சொல்லவேண்டுவது யாதுஉளது ? புரவலன் தேவி தன்னை - காத் 
தற்றொழிலில்வல்லவனான இராமனது மனைவியை , திறத்துழி அன்றி - 
( உனது ) வலிமையினாலல்லாமல் , வஞ்சித்து எய்துதல் - வஞ்சனை செய்து 
பெறுவது , சிறுமைத்து ஆகும் - (உன் பெருமைக்குத்) தாழ்வையுண்டாக்கு 
வதாம் ; ( ஆதலால் ) , அமர்த்தலை - போரிலே , வென்று - 

, - ( இராமனைச் ) 
சயித்து , கொண்டு - ( சீதையைக் ) கைக்கொண்டு , உன் மறம் துறை 
வளர்த்தி - உனதுவீரச்செயலை வளர்ப்பாயாக ; அறத்து உளது ஒக்கும் 
அன்றே- ( அங்கனஞ்செய்தல் ) நீதிசாஸ்திரத்தில் உள்ள கொள்கைக்கு ஒத் 
திருக்குமன்றோ? என்ன - என்று , மாரீசன் . சொன்னான் - மாரீசன் -( இரா 
வணனை நோக்கிக் ) கூறினான் ; ( எ - று ) 

ஒருவனைப் போரில் வென்று அவனுடைமையைக்கொள்ளுதல் நீதிக்கு 
ஒத்ததாம் ; அன்றியும் , போர்வெற்றியால் ஒருமகளை வலியக்கொண்டு மணந் 
திடுவாயாயின் அது மற நிலையின்பத்தின்பாற்படினும் படலாம் என்பது , 
பின்இரண்டு அடியின் கருத்து , புரவலன் - அரசர்குலத்தான் ; சக்கரவர்த்தி 
குமாரன் ; காத்தற்றொழிற்கடவுளாகிய திருமாலின் அம்சமானவன் . திறத் 
துழி யென்றதில் , உழியென்ற ஏழனுருபு மூன் றனுருபின் பொருளில் வந் 
ததனால் , உருபுமயக்கம் . அமர்த்தலை யென்பதில் , தலை - ஏழனுருபு . அறம் 
தருமத்தையுணர்த்தும் நூலுக்குக் காரியவாகு பெயர் . அன்றே - தேற்றம். 
அறத்துள தொக்குமன்றே , மறத்துறைவளர்த்தி என்றவற்றால் , இராமனைப் 
போரில் வென்று சீதையைக்கொள்ளின் , அது உனது பராக்கிரமச்செய்லை 


539 


மாரீசன் வதைப் படலம், 
விளக்கும் ; அன்றி , அறம்போலவும் தோன்றும்என்று கூறியவாறு. புறத்து 
உரைப்பது . என்னே - என்பதற்கு - உன் முன்னிலையிலன்றிப் புறத்திலே 
கூறவேண்டுவதில்லை யென்று உரைப்பாரு முளர் . -- ( 20 சு ) 

அதுதததியன்றென்று இராவணன் காரணங்காட்டல் . 
20எ . ஆனவனுரைக்கநக்கவரக்கர்சோனவரைவெல்லத் 

தானையும் வேண்டுமோவென்றடக்கைவாடக்கதன்றோ 
வேனையரிறக்கிற்றானுந் தமியளாயிறக்குமன்றே 
டமானவளா தலாலேமாயையின்வலித்துமென்றான் . 
( இ - ள் . ) ஆனவன் - ( தனக்கு ) வேண்டியவனான மாரீசன் , உரைக்க - 
இவ்வாறு ) சொல்ல , நக்க - ( அதுகேட்டுச் ) சிரித்த , அரக்கர் கோன் - இரா 
வணன் , - அவரை வெல்ல - அந்தமனிதர்களை வெல்லுதற்கு , தானையும் 
வேண்டுமோ - சேனையும் ( துணைவர ) வேண்டுமோ ? என் தட கை வாள் 
தக்கது அன்றோ - என துபெரியகையிலுள்ள வாளொன்றே ( அவர்களைக் 
கொல்லப் ) போதுமான தன்றோ? (ஆயினும் ) , ஏனையர் இறக்கில் - தன்னுட 
னுள்ளவரான இராமலஷ்மணர்கள் இறந்துவிட்டால் , மானவள் தானும் 
மானு மகளாகிய அச்சீதையும் , தமியள் ஆய் - தனித்திருக்கவேண்டியவ 
ளாய் , ( அக்காரணத்தால் ), இறக்கும் அன்றே - இறந்திடுவளன்றோ? ஆத 
லாலே ஆகையினாலே ( அங்ஙனம் இறவாமைப் பொருட்டு என்றபடி ), 
மாயையின் வலித்தும் - மாயையால் (வஞ்சனை செய்து அவளைக் ) கைப் 
பற்றுவோம் , என்றான் - என் றுசொன்னான் ; ( எ - று . ) 

நக்க என்ற இறந்தகாலப்பெயரெச்சத்தில் , நகு - பகுதி , ஏற்று இரட் 
டிக்காலங்காட்டிற்று . தானையும் , உம் - எச்சவும்மை, ஏனையர் -மற்றையோர் . 
அன்றேயிறக்கு மென மொழிமாற்றி , அப்பொழுதே இறப்ப ளென்றலு 
மொன்று . மானவள் என்றது , மார்வன் என்ற தன் பெண்பாலாய் நின்றது , 
காசியப முனிவரது மனைவியர்களுள் மனுவென்பாளது மரபில் தோன்றியவ 
ளென்று காரணப்பொருள்படும் . இனி, மானவ ளென்பதற்கு - மானத்தை 
யுடையவ ளென்றும் , மான்போன்ற அவ ளென்றும் பொருள் கொள்ளுதல் 
தகுதியாம் . இராவணன் தான் சிவபிரானிடத்தினின்று சிறந்ததொருவாளா 
யுதத்தை வரமாகப் பெற்றிருத்தலால் , அதன்சிறப்பைக் கருதி தடக்கை 
வாள் தக்க தன்றோ என்றானென்க. மான்வளாதலாலே மாயையின் வலித் 
தும் என்றது , மானை வஞ்சனையாற் கவர்தல்போல மான்போன் றவளை 
வஞ்சனையாற் கவர்வோம் என்றவாறுமாம் . 

(206 ) 
மாரீசன் சிந்தைப்படுதல் . 
உ.அ : தேவியைத்தீண்டாமுன்னமிவன்றலைசரத்திற்சிந்திப் 

போம்வகைபுணர்ப்பனென் றுபுந்தியாற்புகல்கின்றேற்கு 
மாம்வசையாயிற்றில்லை யார் விதிவிளைவையோர்வா - 

ரேவதுசெய்வ தல்லாலில்லை வேறொன் றென்றெண்ணா. 
இதுவும் , அடுத்தகவியும் -- குளகம் ; 


ஆரணியக 


மண்யகாண்பம், 


ஆம் 


இன்.) தேவியை தீண்டா முன்னம் - இராமன் மனைவியான சீதை 
யை (இவ்ன் நெருங்கி ) த்தொடுதற்கு முன்னமே, இவன் தலை சரத்தின் - 
சிந்தி போம்வகை புணர்ப்பன் - இவனுடைய தலைகள் இராமபாணத்தாற் 
சி தெறிப்போகும்படி செய்விப்பேன் , என்று - என்று எண்ணி , புந்தியால் 
புகல்கின்றேற்கும் - தந்திரமாகச்சொல்லுகிற எனக்கும் ,, 

வகை 
ஆயிற்று இல்லை - பிழைக்கத்தக்க வழி உண்டாகவில்லை : விதி விளைவை 
ஓர்வார் யார் - ஊழ்வினைப்பயனை அறிவார் ஆர் ? ( எவருமில்லை யென்றபடி ); 
(இனி) , ஏவது செய்வது அல்லால் - ( இவன் ) ஏவிய தொழிலை ( நாம் ) 
செய்வதே யல்லாமல் , வேறு ஒன்று இல்லை - வேறொருவிதமில்லை, என்று 
எண்ணா - என்று கருதி , (எ - று . ) -- என்ன மாமாயம் யான் மற்று இயற்று 
வது இயம்புகென்றான் என அடுத்த கவியோடு முடியும் . 

சீதையை வஞ்சனையாற் கவர்தல் தகு தியன்று ; போர்செய்து இராம 
லஷ்மணரை வென்றபின் கொள்ளுதலே தகுதி யென்று கீழ் மாரீசன் 
கூறினது , அங்ஙனம் இராவணன் போர்தொடங்குவனாயின் இராமபாணத் 
தால் அழிந்திடுவான் ; தான் உயிர்பிழைத்திடலாம் என்ற கருத்தினா லென 
இதனால் நன்கு விளங்கும் . முதலிரண்டடிக்கு - ( இராமபிரான் தன்மனைவி 
யான சீதையை இராவணன் தொடுமளவிலே இவனது தலைகளை அம்பினாற் 
சிதறிப்போம்படி செய்திடுவானென்று அறிவினால் உணர்ந்து முந்திக்கூறு 
கிற எனக்கும் என உரை கொள்ளினும் அமையும் . புந்தி - புத்தி யென்ற 
வடசொல்லின் விகாரம். ஏவது - ஏவியது என்பதன் தொகுத்தல் , உம்மை 
சிறப்பும்மை . 

(204 ) 
மாரீசன் மாயமானதற்கு உடன்படுதல் . 
உ O என்ன மாமாயம்யான்மற்றியற்றுவதியம்புகென்றான் 

பொன்னின்மானாகிப்புக்குப்பொன்னைமால்புணர்த்துகென்ன 
- வன்ன் துசெய்வெனென்னாமாரீசனமைந்துபோனான் 
சக மின்னும் வேலாக்கர்கோனும் வேறொருநெறியிற்போனான் . 

( இ - ள் .) யான் இயற்றுவது என்ன மா மாயம் - நான் செய்யவேண் 
டிய பெரியமாயை யாது? இயம்புக - சொல்வாயாக , என்றான் - என்று 
( மாரீசன் ) வினாவினான் ; ( அதற்கு இராவணன் ), பொன்னின் மான் ஆக 
புக்கு பொன்னைமால் புணர்த்துக்க என்ன நீ பொன் 
மானாகி ( அவர்கள் இருக்கு மிடத்துக்குச்) சென்று சீதைக்கு ஆசையை 
மூட்டுவாயாக என்று சொல்ல , -- மாரீசன்- , அன்னது செய்வென் என் 
அமைந்து போனான் - அதனைச் செய்வேனென்று சம்மதித்துச்சென் 
நான் : மின்னும் வேல் அரக்கர் கோனும் வேறு ஒரு நெறியின் போனான் . - 
விளங்குகிற வேற்படையையுடைய இராவணனும் வேறொரு வழியாற் 
சென்றான் ; ( எ - று . ) - மற்று - அசை . 

இயம்புகென்றான் , புணர்த்துகென்ன - தொகுத்தல், பொன் பொன் 
னிறமானவள்; பொன்போல் அருமையான வள் : திருமகளின் அம்சமான 


- 

மாரீசன்வதைப் படலம் , 
வள். அவள் பொன்னாதலின் அவளைப் பொன் மரினாய் மய்க்குக என் ஒரு 
நயமுந் தோன்றக் கூறினான் 

= (204 ) 
வேறு . 
இது 

கவிக்கூற்று . 
உக . மேனா ளவன் வில் வலிகண் டமையாற் 

றானா கவமைந் துசமைந் திலனான் 
மானா குதியென் றவன்வாய் மொழியாற் 

போனான் மனமுஞ் செயலும் புகல்வாம் . 
( இ - ள் . ) மேல் நாள் - முன்னாளில் , அவன் வில் வலி கண்டமையால் . 
அவ்விராமபிரானது வில்லின் வலிமையை ( ஒரு முறைக்கு இருமுறை ) 

, 
( மாடை செய்வதற்கு ) இயைந்து மான்வடிவமாயினா னில்லை ; மான் ஆகுதி 
என் றவன் வாய் மொழியால் போனான் - மான்வடிவங் கொள்வா யென்று 
கட்டளையிட்ட இராவணனது வாயினின்று வந்த வார்த்தையைக் கடக்க 
மாட்டாமையால் ( அங்ஙனஞ் செய்தற்குச் ) சென்ற மாரீசனது , மனமும் 
செயலும் - மனத்தின் நிலைமையையும் செய்கையையும் , புகல்வாம் - இனிக் 
கூறுவோம் ; ( எ - று .) - அடுத்த கவியில் சிந்தையின் நிலையும் , அதற்கு அடு 
த்த கவிகளில் செயலும் முறையே கூறப்படுதல் காண்க . ஆல் - ஈற்றசை , 

மனம் - அதன் நிலைமைக்கு ஆகுபெயர். வாய்மொழி என்றவிடத்து 
வாய் என வேண்டாது கூறினார் , தீய சொற்கள் பயின்றதெனத் தாம் 
வேண்டியதன் இழிபு முடித்தற்கு . 

து முதல் பதி னுறு கலிகள் - பெரும்பாலும் நாற்சீரும் மாச்சீராகிய 
அளவடி நான்குகொண்ட கலிவிருத்தங்கள் . அன்றி , மேனாளவன் வில் 
வலி கண்டமையால் என் இவ்வாறு பிரித்து , பெரும்பாலும் முதற்சீர் மாங் 
கனிச்சீரும் , இரண்டாவது . கூவிளச்சீரும் , மூன்றாவது கூவிளங்காய்ச் 
சீருமாகிய சிந்தடி நான்கு கொண்ட வஞ்சிவிருத்தமாகக் கொள்ளினும் 
இழுக்காது . 

( 250 ) 
மாரீசனது மனநிலை . 
உக்க, வெஞ்சுற்றநினைந்துகும் வீரரைவே 

றஞ்சுற்றுமறுக்குறு மாழ்குழிநீர் 
நஞ்சுற்றுறுமீனினடுக்குறுமா 

னெஞ்சுற்றதொர்பெற்றி நினைப்பரி தால் , 
( இ - ள் . ) (மாயைசெய்தற்கு உடன்பட்டுச் சென்றி மாரீசனது மன 
மானது) , வெம் சுற்றம் நினைந்து உகும் - ( தனது ) விருப்பத்துக்கு இட் 
மான சுற்றத்தாரை நினைந்து , வருந்தும் ; வேறு - மற்றும், வீரரை : அஞ் 
சுற்று மறுக்கும.றும் - சுத்த வீரர்களான இராமலஷ்மணர்களுக்கு அஞ்சி 


5421 


ஆரணியகாண்டம் . 


சுழற்சியடையும் ; ஆழ் குழி நீர்நஞ்சு உற்று உறும் மீனின் நடுக்கு உறும் - 
ஆழ்ந்தபள்ளத்திலுள்ள நீர் விஷத்தன்மையையடைய அதிற்பொருந்திய 
மீன் நடுங்குவதுபோல நடுங்கும் ; நெஞ்சு உற்றது ஒர் பெற்றி நினைப்பு 
அரிது - ( இவ்வாறு அவனது ) மனம் அடைந்த தொருநிலைமை இத்தன் 
மைத்தென்று நினைக்கவும் முடியாது ; ( எ - று . ) 

மனத்தினால் நினைத்தற்கும் முடியாதெனவே , வாயினாற்சொல்லமுடியா 
தென்பது தானேவிளங்கும் . நடுக்குறுமால் , நினைப்பரிதால் என்றவற்றில் , 
ஆல் - அசை . மூன்றாம் அடியில் மால் என எடுத்து , நெஞ்சுமாலுற்றது என 
இயைத்து , அவன்மனம் மயக்கமடைந்ததொரு நிலைமை யெனப் பொருள் 
கொள்ளுதலும் ஒன்று . வெம்மை யென்பது - பண்புப்பெயராய் வெப்ப 
மென்னும் பொருளையேயன்றி உரிச்சொல்லாய் விருப்பமென்னும் பொரு 
ளையும் உணர்த்து தலை “ வெம்மை வேண்டல் ” என்ற தொல்காப்பியத்தால் 
அறிக . வெம்சுற்ற நினைந்துகும் என்றது , தனது தாயும் தம்பியும் முதலிய 
அன்புள்ள சுற்றத்தார் முன்பு இராமனாலி றந்ததைச் சிந்தித்து நிலைகுலையு 
மென்றும் , அன்புள்ள தன் சுற்றத்தாரான அரக்கர்பலரை விட்டுத் தான் 
இப்பொழுது சென்று அழிய வேண்டிய தன்மையைக் கருதி நெகிழு 
மென்றுங் கருத்துப்படும் . மறுக்கு - மறுகுதல் ; மறுகு என்ற முதனிலை 
திரிந்த தொழிற்பெயர் : நஞ்சுற்று என்பதில் , உற்று என்பது - உற என்ற 
செயவெனெச்சத்தின் திரிபு . நடுக்கு - நடுங்கு என்ற பகுதி விகாரப்பட்ட 
தொழிற்பெயர் . ஆழ்குழி நீர் நஞ்சுற்றுறு மீனின் நடுக்குறும் என்பதற்கு 
விஷங்கலந்த நீர்நிலையிற் பொருந்திய மீன் அதில் நிற்கவும் அதைவிட்டு 
நீங்கவும் மாட்டாமல் தடுமாறுவது போலத் தடுமாறு மென்பது , தேர்ந்த 
பொருள் . அஞ்சுற்று , உ.று - துணைவினை . 

( உகம் ) 
மாரீசன் இராமனுள்ள இடத்தை யடைதல் 
உக2 .. அக்காலமும்வேள்வியினன் றிவனோ 

டெக்காலுரிலிந்து மொரீறுபெறான் 
முக்காலின் முடிந்திடுவான்முயல்வான் 

புக்கான விராகவன் வைகுபுனம் . 
( இ - ள் . ) வேள்வியின் : அன்று - ( விசுவாமித்திரரது ) யாகம் நடந்த 
அந்நாளிலும் , அ காலமும் - (தண்டகாரணியத்தில் மானாகச்சென்ற ) அக் 
காலத்திலும் , இவனோடு - இவ்விராமபிரானால் , நலிந்தும் - வருத்தமடைந் 
தும் , எ காலும் - (இவ்விரண்டு சமயங்களில் ) எச்சமயத்திலும் , ஒர் ஈறு 
பெறான் - ஓர் அழிவையடையாதவனான மாரீசன் , முக்காலின் முடிந்திடு 
வான் முயல்வான் - மூன்றாம் முறையாகிய இப்பொழுது இறந்திட முயல் 
பவனாய் , அ இராகவன் வைகுபுனம் புக்கான் . ரகுகுலத்தில் திருவவதரித் 
தவனான அவ்விராமபிரான் வசிக்கிற வனத்திற் பிரவேசித்தான் ; ( எ - று . ) 
- வேள்வியினன்று என்பது பின்னும் , அக்காலமும் என்றது முன்னு 
மாக முறைபிறழ் வைக்கப்பட்டது , செய்யுளாதலின் , வேள்வியினன் று 


மாரீதன்வதைப்படலம் . 


543 


என்பதன் பின் எண்ணும்மை விகாரத்தால் தொக்குகின்றது . இவனோடு 
என்பதில் , ஓடுஉருபு , ஆலுருபின் பொருளதாய் நின்றது . இவனோடு நலிந் 
தும் என்பதற்கு - இவ்விராமனை வருத்தத்தொடங்கியு மென்றும் பொருள் 
கொள்ளலாம் . உம்மைகள் மூன்றனுள், முன்னது - எண்ணும்மை ; பின் 
னது - சிறப்பும்மை; மற்றது - முற்று . ஈறு - இறுதி ; இறு என்ற பகுதி 
திரிந்த தொழிற்பெயர் . முடிந் திடுவர்ன் - வான்ஈற்று எதிர்காலவினையெச் 
சம், முயல்வான். - முற்றெச்சம் . கால் - கால மென்பதன் விகாரம் . ராக 
வன் - வடமொழித்தத்தி தாந்தநாமம் ; ரகுவென்பவன் சூரியகுலத்திற் பிர 
சித்திபெற்ற ஓரரச னாதலின் , இராகவனென அவன்மரபின்பெயராற் 
கூறினார் . 

( உகஉ ) 
மாரீசன் பொன்மானுருவங்கொண்டு எதிர்வால் . 
உக்கூ . தன்மானமிலாத தயங்கொளிசான் 

மின்வானமுமண்ணும்விளங்குவதோர் 
பொன்மானுருவங்கொடுபோயினனா 

னன் மானனையாடனை நாடு றுவான் . 
( இ - ள் . ) மானம் இலாத - ஒப்பில்லாத, தயங்கு ஒளி சால் - 

- விளங்கு 
கிற ஒளிமிக்க , தன் -மின் - மின்னல்போன்ற தனது தேககாந்தியால் , வான 
மும் மண்ணும் விளங்குவது விண்ணுலகமும் மண்ணுலகமும் விளங்கும் 
படியான , ஓர் பொன் மான் உருவம் - பொன்மயமான ஒரு மானினுருவத் 
தை , கொடு - (மாயையினாற் ) கொண்டு , ( மாரீசன் ) , நல் மான் அனையாள் 
தனை நாடுறுவான் - சிறந்தமான்போன்றவளான சீதை தன்னைப்பார்த்து 
விரும்புமாறு , போயினன் - ( அருகில் எதிரிற் ) சென்றான் ; ( எ - று .) - ஆல் 
ஈற்றசை . 

"மானம் - ஸமாக மென்ற வடசொல்லின் திரிபு, மின் - உவமவாகு 
பெயர் . கொடு - விகாரம் . நல்ல மான்போன்ற அவள் தன்னை விரும்பும் 
பொருட்டு மாயையாலாகிய பொன்மான்வடிவங்கொண்டு போனா னென 
ஒருவகைச்சமத்காரந் தோன்றக் கூறினார் . முன் இரண்டு அடி - பொன் 
மானின் தேககாந்திச் சிறப்பைக் கூறியது . ஈற்றடிக்கு - மான்போன்றவ 
ளான சீதையைத் தேடுபவனாய் என்று உரைத்தல் , அத்துணையாச் சிற 
வாது . நாடுறு , உறு - துணைவினை . 

( உக.க. ) 
அந்த மானை மான்கள் பலவுந் தொடர்தல் . 
கலைமான் முதலாயினகண்டவெலா 
மலைமானுறு மாசையின்வந்தனவா 
னிலையா மனவஞ்சனை நேயமிலா 
விலைமாதர்கண்யாரும்விழுந்தெனவே . 

ள் . ) நிலையா மனம் - ( எவரிடத்தும் ) பற்றுதலில்லாத மனத்தை 
யும் , வஞ்சனை - வஞ்சனையையுமுடைய , நேயம் இலா, விலை மாதர்கண் 


உகச . 


ஆரண்யகாண்டம் - 
உள்ளன்பில்லாத வேசையர்பக்கில், யாரும் விழுந்து என - காமுகாசல் 
லோரும் மயங்கி - விழுந்தாற்போல , -கலைமான் முதல் ஆயின கண்ட 
எலாம் - கலைமான் முதலிய மானினங்களில் ( அப்பொன்மானைப் ) பார்த்த 
வை யாவும் , அலை மானுறும் ஆசையின் - கடலையொத்த ( மிகவும் அதிக 
மான ) ஆசையுடனே , வந்தன - ( அப்பொன்மானைத் தொடர்ந்து ) வந்தன ; 
( எ - று : ) -- ஆல் - ஈற்றசை . 

விலைமகளிரது வஞ்சனையை அறியாமல் அவர்கள் மேனிமினுக்கையே 
நோக்கி அவர்களிடத்துச் சாதாரணசனங்கள் பலரும் கண்டவளவில் 
ஆசைவைத்துச் சேர்தல்போல , அந்தப்பொன்மானினது மாயையை அறி 
யாமல் அதன் உடம்பின் விளக்கத்தையே நோக்கி மான்கள் பலவும் அத 
னைக் கண்ட மாத்திரத்தில் மிக்க ஆசைப்பெருக்கத்துடன் தொடர்ந்தன 
என்பதாம் . 

உவமை பணி . கலைமான் - மானின் ஒருசாதி ; ஆண்மானுமாம் . கண்ட 
பெயர் . அலை - கடலுக்குச் சினையாகுபெயர் . மானுறும் என்ற உவமவுரு 
பில் , மான் - பகுதி , உறு - துணைவினை . இனி , இரண்டாமடிக்கு - ( அவ் 
வனத்திலே ) சஞ்சரிக்கிற அம்மானினிடத்து மிக்க ஆசையோடு வந்தன 
வென்றும் பொருள் கொள்ளலாம் ; இப்பொருளில் , அலைமான் என்றது - 
வினைத்தொகை . நிலையா மனம் - ஒருநிலைப்படாத மனம். இனி, நிலை ஆம் 
மனம் வஞ்சனை யென எடுத்து , எப்பொழுதும் நீங்காது நிலைபெற்ற மன 
வஞ்சனையையுடைய எனப் பொருள் கொள்ளினுமாம் . விலைமாதர் - தமது 
மெய்யின்பத்தைப் பொருட்கு விலைப்படுத்தும் மகளிர் . கண் - 

ஏழனுருபு . 
விழுதல் - இங்கே , விரும்பித் தொடர்தல் , தம்மிடத்து ஆசைகொள்ளும் 

டவரிடத்து விலைமாதர் தாம் ஆசைகொள்ளாமைபோலத் தன்னிடத் 
தில் ஆசைகொள்ளும் பிறமான்களிடத்து அப்பொன்மான் ஆசைகொள்ளா 
மையின் , இவ்வுவமை மிகப்பொருந்தும் . இக்கவியால் , அந்தமாயமானினது 
விரும்பப்படுந்தன்மை கூறப்பட்டது . 

( உகச ) 
அப்பொழுது சீதை மலர் கொய்து வருதல் . 
உகடு . பொய்யாமெனவோதுபுறஞ்சொலினா 

னையாவிடைநோவநடந்தனளால் 
வைதேகி 

தகி தன்வால்வளைமென்கையெனுங் 
கொய்யா மலரான் மலர்கொய்துறுவாள் . 
இ - ள் . ) வைதேகி - சீதாபிராட்டி , - தன் - தனது , வால் வளை மெல் 
கை எனும் - சுத்தமானவளையல்களையணிந்த மெல்லியகைகளாகிய , கொய் 
யாமலரால் - பறிக்கப்படாத தாமரைமலர்களால் , மலர்கொய்து உறுவாள் 
( அவ்வனத்திலுள்ள) பூக்களைப் பறித்துக்கொண்டுவருபவளாய் , -- பொய் 
ஆம் என புறம் ஓது சொலினால் - (இவளுக்கு இடையுண்டென்பது ) பொய் 
யேயாமென்று அயலார்கூறுதற்கு ஏற்ப , இடை நையா : நோவ - தனது 
இடை மெலிந்து வருந்த , நடந்தனள் - நடந்துவந்தாள்; ( எ - று .) - 


1 . 


மாரீசன் வதைப்படலம் . 

54 : 5 . 
உத்தமவிலக்கணத்தின்படி மிகச்சி - றுத்து நுண்ணியதாயுள்ள இடை 
மெல்லியலாகிய அவள் மலர்கொய்து நடந்துவருகிற இளைப்பினால் மிக 
மெலிந்து வருந்துமளவில் , இவ்ளுக்கு இடை . இல்லையென்று - கண்டார் 
கூறுங் கூற்றுத் தகுதியெனத் தோன்று மென்பது , முன்னிரண்டடியின் 
போக்கு . புறம் - புறத்தார்க்கு ஆகுபெயர் . நையா - உடன்பாட்டெச்சம் .. 
வைதேகீ - விதேகராசனது குலத்து மகள் ; வடமொழித் தந்திதாந்த 
நாமம் . விதேகனென்பது , ஜநககுலத்தலைவனான அரசனது பெயர் . அவன் 
ஒருகால் வசிஷ்டர்சாபத்தால் தேகத்தை யிழந்தமைபற்றி , விதேகனெனப் 
பெயர்பெற்றான் . வால் - வெண்மையும் , ஒண்மையுமாம் . கையெனுங் 
கொய்யாமலர் என்பதை , பாயாவேங்கை , பறவாக்கொக்கு என்றாற் 
போலப் பிறகுறிப்பின்பாற் படுத்துக . இனி , கொய்யா மலர் என்றது , 
பறிக்கப்படாமல் நாளத்தோடு கூடி நீர்நிலையில் வாடாதுநின்ற தாமரைமல 
ரென்றவாறுமாம் , கொய்யா மலரால் மலர் கொய்வா ளென ஒருவகைச் 
சமத்காரந் தோன்றக்கூறினார் .--- ஆல் - ஈஈற்றசை . 

( உககி ) 
சீதை மாயமானைக் காணுதல் . 
உகசு . உண்டாகிய கேடுடையார் துயில்வா 

யென்டானுமியைந்தியையாவுருவங் 
கண்டாரெனலாம்வகைகண்டனளால் 
பண்டாருமுறாவிடர்பாடுறுவாள் . 
( இ - ள் . ) உண்டாகிய கேடு உடையார் - விரைவில் தீங்கு நேரும்படி 
யான நிலைமையையடைந்தவர்கள் , துயில்வாய் - தூக்கத்தில் , எண் தானும் 
இயைந்து இயையா உருவம் கண்டார் எனல் ஆம் வகை - ( ஒருபொழுதும் ) 
மனத்தில் தோன்றியமைதலுமில்லாத விபரீதத்தோற்றத்தைக் கனாக்கண் 
டாற்போல , -- பண்டு ஆரும் உறா இடர் பாடு உறுவாள் - முன்புஎவரும் 
அடையாத துன்பம் அருகில் நெருங்கப்பெற்றவளான சீதை , கண்டனள் 
( அந்தமாயமானைப் ) பார்த்தாள் ; ( எ - று . ) - ஆல் - ஈற்றசை . 

விநாசகாலம் சமீபிக்கப்பெற்றவர் அதற்கு முற்சம்பவமாக இதுவரை 
யில் ஒருநாளும் மனத்தில் நினைத்துப்பார்த்துமிராத விபரீதக்காட்சியைத் 
தூக்கத்திற் கனவிற்காண்பதுபோல , மிக்க துன்பத்தை உடனே அடைய 
வேண்டியவளான சீதை அதற்குமுன்நிகழ்ச்சியாகப் பொய்ம்மானின் தோற் 
றத்தைப் பார்த்தன ளென்பதாம் . உவமையணி . உபமானத்தில் எண் 
டானு மியைந் தியையாவுருவம் என்றதனால் , உபமேயமாகிய இம்மான்வடி 
வம் இதுவரையில் என்றும் மனத்தில் நினைத்துப்பார்க்கவும்படாத அதி 
சபக்காட்சியையுடைய தெனத்தோன்றும் . உண்டாகிய கேடுடையார் - உள 
தாகிய போகூழையுடையவர் . துயில்வாய் , -வாய் - ஏழனுருபு . எண் தானும் , 
உம் - இழிவுசிறப்பு . எண் தானுமியைந் தியையாவுருவம் கந்தருவநகரம் 
முதலியன . 

( 4 ) 
69 


, , 
546 

ஆரணிய காண்டம் . 
உகஎ . காணாவிதுகை தவமென்றுணராள் 

பேணாதநலங்கொடுபேணினளால் 
வாணளையிராவணன்மாளுதலால் 

வீணாளின றம்புவிமேவு தலால் . 

ள் .) இராவணன் வாழ்நாள் மாளுதலால் - இராவணன் ஆயு 
ளொழி தலாலும் , வீழ் நாளின் அறம் புவி மேவுதலால் - ( அவன் ) இறந்து 
விழுந்தவளவில் தருமம் பூமியிற் பொருந்தி நிலை பெற வேண்டுதலாலும் , 
(சீதை ), காணா - ( அந்தமானைக் ) கண்டு , இது கைதவம் என்று உணராள் - 
இது வஞ்சனைவடிவமென்று அறியா தவளாய் , பேணாத நலம் கொடு பேணி 
னள் - விரும்பத்தகாத அதன் அழகையே காரணமாகக் கொண்டு அதனை 
விரும்பினாள் ; ( எ - று . ) - ஆல் - ஈற்றசை . 
சீதை மாயமானிடத்து விருப்பங்கொள்ளுதல் - அவளைத் 

தனிப் 
படுத்தி இராவணன் எடுத்துப்போய் அதுகாரணமாக இராமபிரானாற் 
கொல்லப்பட்டு அழிதற்கும் , மிக்ககொடியோனான அவனது அழிவு - உல 
கத்தில் தருமம்நிலை நிற்றற்கும் காரணமாகு மென்க . வாணாளையென்பதில் , 
ஐ - அசை . வாணாள், வீணாள் - வாழ்நாள் , வீழ்நாள் , என் றவற்றின் மரூஉ ; 
இப்புணர்ச்சிக்கு விதி , வீரசோழியத்தில் உண்டு , காணா - உடன்பாட்டு 
எச்சம் . இனி , ஈறுகெட்ட எதிர்மறைப் பெயரெச்சமாகக்கொண்டு , காணா 
இது - எந்நாளினும் காணப்பட்டிராத இம்மானுருவ மெனினும் அமையும் . 
கைதவம் - வடசொல்- பேணாத நலங்கொடு என்பதற்கு -பாராட்டத்தகாத 
ஆசை கொண்டு என்றும் பொருள் கொள்ளலாம் . 

( உகஎ ) 
அதனைப் பிடித்துத்தரச் சொல்லும் பொருட்டுச் 

சீதை இராமனிடம் வருதல் . 
உக அ . நெற்றிப்பிறையாண்முனநின் றிடலு 

முற்றிப்பொழிகாதலின் முந்துறுவாள் 
பற்றித்தருகென்பெனெனப்பதையா 

வெற்றிச்சிலை வீரனை மேவினளால் . 
( இ - ள் . ) நெற்றி பிறையாள் முனம் - இளஞ்சந்திரன் போன்ற நெற் 
றியையுடைய சீதையின் எதிரிலே , நின்றிடலும் - ( அந்தமான் சென்று ) 
நின்றவள்விலே , - ( அவள் ) , முற்றி பொழி காதலில் முந்துறுவாள் - நிறைந்து 
மேல் வழிகிற ஆசைப்பெருக்கில் மிகுபவளாய் , பற்றி -தருக என்பென் 

( இதனைப் ) பிடித்துக்கொடுக்கவேண்டுமென்று சொல்வே னென்று 
கருதி , பதையா - மிகவிரைந்து , வெற்றி சிலை வீரனை மேவினள் - சயத்தைத் 
தருகிற வில்லை யுடைய வீரனாகிய ஸ்ரீராமனை யடைந்தாள் ; ( எ - று .) 
ஆல் - ஈற்றசை , 


என 


- 


மாரீசன் வதைப் படலம் 

547 
நெற்றிப்பிறை - பிறைநெற்றி ; முன்பின்னாகத்தொக்க - உவமைத் 
தொகை , நெற்றிக்குப் பிறையுவமை- வளைந்தவடி விற்கும் , ஒளிக்கும் , காண் 
பவர்க்கு மகிழ்ச்சி தருதற்கு மென்க . தருகென்பென் - விகாரம் . வெற்றிச் 
சிலை - விசயகோதண்டம் . 

( உக அ ) 
அந்தமானைக்குறித்துச் சீதை இராமனிடம் பிரஸ்தாபித்தல் . 
உககூ . ஆணிப்பொனினாகியதாய்கதிராற் 

சேணிற்சுடர்கின்றது திண்செவிகான் 
மாணிக்கமயத்தொருமானுள தால் 

காணத்தகுமென்றனள்கைதொழுவாள் . 
இ - ள் . ) கை தொழுவாள் - (சீதை இராமனைக் ) கைகூப்பி வணங்கு 

ராய் , - ஆணி பொனின் ஆகியது - மாற்றுயர்ந்த பொன்னினா லான 
தும் , ஆய் கதிரால் சேணில் சுடர்கின்றது - சிறந்த ஒளியினால் நெடுந்தூர் 
மளவும் விளங்குகின்றதும் , திண் செவி கால் - வலிய காதுகளும் கால் 
களும் , மாணிக்கமயத்து -மாணிக்கரத்தினமயமா யிருக்கப்பெற்றதுமாகிய , 
ஒரு மான் - மானொன்று , உளது - வந்துள்ளது ; காண தகும் - ( மிக்க அழ் 
குடைமையால் அது ) பார்க்கத்தக்கதாம் , என்றனள்- என்று சொன்னாள் 
( எ - று .) --- ஆல் - ஈற்றசை 

ஆணிப்பொன் - உரையாணிப் பொன் , சேணில் - வானத்தி லெனி 
னுமாம் . திண்செவி - தெறித்த காது, காது நெறித்தல் , மருண்ட மானின் 
இயற்கை,, 

( 6 ) 
இராமன் அதனைப்பார்க்க விரும்புதல் 
உஉ 0 . இம்மானிநிலத்தினிலில்லையெனா 

வெம்மானிதெனச்சி றிதெண்ணல் செயரீன் 
செம்மானவள்சொற்கொடுதேமலரோ 

னம்மானுமருத்தியனாயினனால் . 
( இ - ள் .) தேன் மலரோன் அம்மானும் - தேனையுடைய தாமரைமல் 
ரில் தோன்றியவனான பிரமனது தந்தையாகிய திருமாலின் அவதாரமான 
ஸ்ரீராமனும் , - இமான் இ நிலத்தினில் இல்லை எனா - இப்படிப்பட்டமான் 
இந்த வுலகத்தில் இல்லையே யென்றும், இது எ மான் என - இது எப்ப 
டிப்பட்ட மானோ வென்றும் , சிறிது எண்ணல் செயான் - சிறிதும் ஆராய் 
ச்சி செய்யாதவனாய் , செம் மான் அவள் சொல் கொடு - செவ்விய மான் 
போன்ற அச்சீதையினது சொல்மாத்திரத்தையே கொண்டு, அருத்தியன் 
ஆயினன் - ( அந்த மானினிடத்து ) ஆசையுள்ள வனானான் ; ( எ - று 

; ( எ - று . ) - ஆல் 
ஈற்றசை . 

இந்நிலம் - இ நில -மெனத் தொகுத்தல் , தேன் + மலர் = தேமலர் ; 
தேன் மொழி மென்மை மேவ இறுதியழிந்தது . இனி , தேமலர் : தெய்வத் 


548 

ஆரணியகாண்டம். 
தன்மையுள்ள மலருமாம். இங்கே, மலர் - திருமாலின் உந்தித்தாமரை . தே 
மலரோனம்மானும் என்ற உம்மை - : உயர்வுசிறப்போடு இறந்தது. தழுவிய 
எச்சம் , சகலசராசரங்களையும் படைக்கிற பிரமனைப் படைத்த தந்தையான 
வனும் தையல் சொற் கேட்டு அவள்விருப்பங்கொண்டபொருளினிடத்துத் 
தானும் ஆராயாது விருப்பங்கொண்டன னென்றார் . முன்னிரண்டடியால் , 
சிறிதேனும் ஆலோசனை செய்திருந்தால் அதன் உண்மைநிலையை யுணர்த 
லால் அதனை விரும்பானென்பது தோன்றும் . செம்மானவள் என்றது , 
மருண்ட பார்வையையுடையவளாதலின் . காணப்பட்ட பொருளின் உண் 
மையியல்பை உணரவல்லவ ளல்லாதவ ளென்றவாறு . 

( 22 ) ) 
அப்பொழது இலக்குமணன் ஒன்றுகூறத்தொடங்கல். 
உ உக : ஆண்டங்கிளையோனுரையாடினனால் 

வேண்டும்மெனலால்விளை வன்றிதெனான் 
பூண்டுஞ்சுபொலங்கொடியோய துநாங் 
காண்டும்மெனும்வள்ளல்கருத்துணர்வான் . 

ள் . ) வேண்டும் எனலால் - ( இது எனக்கு ) வேண்டு மென்று 
தன்மனைவி ) கூறுதலால் , இது விளைவு அன்று எனான் - இது இயற்கை 
யாய்விளைந்த தன் றென்று கருதா தவனாய் , ( அவளை நோக்கி ) , பூண் துஞ்சு 
பொலம் கொடியோய் - ஆபரணங்கள் தங்கிய பொற்கொடிபோன்றவளே! 
அது நாம் காண்டும் - அந்தமானை நாம் போய்ப்பார்ப்போம் , எனும் - 
என்று கூறுகிற , வள்ளல்- வரையா தருளுந் தன்மையனான இராமபிரானது , 
கருத்து - எண்ணத்தை, உணர்வான் - அறிபவனாய் , இளையோன் - தம்பி 
யான இலக்குமணன் , ஆண்டு அங்கு உரையாடினன் - அப்பொழுது அவ் 
விடத்தில் ஒருவார்த்தை சொல்பவனானான் ; ( எ - று . ) - அதனை அடுத்த 
கவியிற் காண்க. ஆல் - ஈற்றசை . 

தனது உதாரகுணத்தால் இங்ஙனஞ் சீதை சொன்னபடி விரும்பின 
னன்பது தோன்ற , வள்ளல் என்றார் ; இதில் , வண்மையென்ற பண்பி 
ன்டியாகிய, வள் - பகுதி , அல் - பெயர்விகுதி . வள்ளல்கருத்து உணர்வான் 
என்பதற்கு - இத்தன்மையான இராமனது திருவுள்ளத்தை யறிந்து என் 
தும் , இராமனது மனப்போக்கின் நிலையை அறியும் பொருட்டு என்றுங் கரு 
த்துக்கொள்ளலாம் . பிராட்டியினது திருமேனி பொன்னிறத்தோடு மெல் 
லியதாய் ஒல்கியொசியுந் தன்மைய தாதலால் , பொலங்கொடியோய் என 
விளிக்கப்பட்டாள் . பூண்துஞ்சு என்பது - உபமேயத்தைநோக்கிய அடை 
மொழி . கொடியோய் - கொடியாள் என்பதன் விளியான கொடியாய் என் 
பது ஆ ஓவாயிற்று. கொடியாள் என்ற பெயரில் கொடியென்ற அஃறிணைச் 
சொல் உபமேயத்துக்கு ஏற்ப ஆள் என்னும் பெண்பால்விகு தியை யேற்ற 
தென்க , காண்டும் என்ற தெரிநிலைமுற்றில் , தும் , என்ற தன்மைப்பன்மை 
விகுதி எதிர்காலங்காட்டிற்று ; இதில் படும் விகுதியெனக் கொள்ளலா 
நாது : டவ்வொடு கழிவும் ” என்றபடி , அது இறந்த காலத்துக்கே உரிய 


மாரீசன் வதைப் படலம் . 


549 


தாதலால் , நாம்காண்டும் என் றதைத் தனித்தன்மைப்பன்மை யெனவும் , 
உளப்பாட்டுத் தன்மைப்பன்மையெனவுங் கொள்ளலாம் . வேண்டும் 
மெமனல் , காண்டும் மெனும் என் றவற்றில் , மகரவொற்று - விரித்தல் . அங்கு 
என்பது - அசைபுமாம் . ஆண் தங்கு இளையோன் எனப்பிரித்து , ஆண்மை 
நிலைபெற்றுள்ள இலக்குமண னென்று உரைப்பாரு முளர் . இளையோன் 
இளையபெருமாள் . பொலம் - பொன் என்பதன் திரிபு ; இது , தொல்காப் 
பிய விதியால் அமைந்தது . 

( உஉக ) 
இலக்குமணன் வார்த்தை : அந்தமானை மாயையென்றல் . 
உஉஉ , காயங்கனகம்மணிகால்செவிவால் 

பாயும்முருவோடிதுபண்பெனலான் 
மாயம்மெனலன்றிமனக்கொளவே 

யேயும் மிறையையுறவென்றளவே . 
இதுமுதல் நான்கு கவிகள் - குளகம் . 
இ - . 

ள். ) கனகம் காயம் - பொன்னிறமான - உடம்பும் , மணி கால் 
செவி வால் - மாணிக்கமயமான கால்களும் காதுகளும் வாலும் , பாயும் 
உருவோடு - உயிருடன் கூடிப் பாய்கிற வடிவமும் ( ஆகிய ), இது - இத்தன் 
மை , பண்பு - ( அந்தமானின் ) இயல்பு , எனலால் - என்று ( பிராட்டி ) கூறுத 
லால் , மாயம் எனல் அன்றி - ( அதனை ) மாயைவடிவமென்று எண்ணுதலே 
யல்லாமல் , மனம் கொள் - (வேறுவகையாக ) மனத்திற் கொள்ளுதற்கு 
( எண்ணுதற்கு ), இறை ஐயுறவு எயும் -சிறிதுசந்தேகம் நிகழ்கின்றது , என்ற 
அளவே - என்று (இலக்குமணன் ) கூறியவள விலே , ( எ - று . ) - " என்று 
இறைவன் இளையனொடு இயம்பினன் என மேல் உஉ ரு - ஆங் கவியோடு 
முடியும் . 

இங்கு வாலும் உடன் கூறப்பட்டதனால் , கீழ் உக் கூ - ஆங் கவியில் : 
செவிகால் என்றது , வாலுக்கும் உபல.ஷணமென்று கொள்ளத்தக்கது . 
இறை என்பதை - தலைவனேயென விளியாக்கொள்வாரு முளர் . ஐயுறவு , 
என்றளவு - ஐயமுறவு , என்றவளவு என்பவற்றின் தொகுத்தல் , இது என 
ஒருமையாற் குறித்தார் , தொகு திபற்றி . கனகம்மணி , பாயும் முரு , மாயம் 
மெனல் , ஏயும்மிறை- மகரவொற்று - விரித்தல் . கநகம் - வடசொல் , பாயும் 
முரு என்பதற்கு - ஒளிவீசுகிற மேனி யென்று உரைத்தலு மொன்று . 

இதுவும் அடுத்தகவியும் - இரர்மன் அதனை மறுத்துக்கூறல் : 
உஉ ங . நில்லாவுலகின்னிலை நேர்மையினால் 

வல்லாருமுணர்ந்திலர் மன்னுயிர் தாம் 
பல்லாயிரகோடிபரந்துளவா 
லில்லாதன வில்லையிளங்குமரா 


| திண் 


650 


ஆரணி 
பணியகாண்டம் 


( இ - ள் .) இன் குமார் - இளமையுடையதம்பி! நேர்மையினால் - ஒழுங் 
கான அறிவினால் , வல்லாரும் - ( பலவற்றையும் அறிய ) வல்லவர்களும் , 
நில்லா உலகின் நிலை - ஒருநிலையில்லாத 2.லகத்தின் நிலைமையை , உணர்ந் 
திலர் - முற்றும் அறிந்தாரில்லை ; மன் உயிர் தாம் - (உலகத்தில் ) நிலைபெற்ற 
பிராணிகள் தாம்; பல் ஆயிர கோடி பரந்துள - அநேகம் ஆயிரங்கோடிவகை 
யாகப் பரவியுள்ளன ; ஆல் - ஆதலால் , இல்லா தன இல்லை - ( உலகத்தில் ) 
இல்லாதபொருள்கள் இல்லை . 

உலகிலுள்ள சராசரங்களுள் எவரும் அறியவொண்ணாதபடி பற்பல 
வகைகளுள்ள தனால் , அவற்றுள் இது ஓர் அற்புதவடிவமாயிருப்பினுமிருக் 
கலா மென்றபடி . உலகின்னிலை - னகரவொற்று , விரித்தல் , நேர்மையி 
னால் வல்லார் என்றது , விசேஷஞானிகளை . மன்னுயிர் தாம் என்பதில் , 
தாம் என்பது - கட்டுரைச்சுவைபடநின்றது ; வாக்கியாலங்கார மென்பர் 
வடநூலார் . ஆல் - விகாரம் . 

( உஉங ) 
உஉச . என்னென்றுநினைத்ததிழைத்துளநங் 

கன்னங்களின் வேறுளகாணுதுமால் 
பொன்னின்னொளிமேனிபொருந்தியவே 

ழன்னங்கள் பிறந்ததறிந்திலையோ . 
( இ - ள் . ) உளம் இழைத்து என் என்று நினைத்தது - (உனது ) 

மனம் 
ஆராய்ந்து என்னவென்று கருதிற்று நம் கன்னங்களின் - நமதுகாதுகளிலே , 
வேறு உள காணுதும் - வெவ்வேறுவகையாயுள்ள பொருள்களைக் கேட் 
டறிகிறோம் ; பொன்னின் ஒளி மேனி பொருந்திய ஏழ் அன்னங்கள் பிறந் 
தது அறிந்திலையோ - பொன்மயமாய்விளங்குகிற வடிவம் பொருந்திய எழு 
அன்னப்பறவைகள் தோன்றியதை நீ அறிந்தாயில்லையோ ? (எ - று ) - ஆல் 
ஈற்றசை 

பரத்துவர் சமுனிவரது புத்திரர்களிான எழுபேர் மாந்சசரசின் சரை 
யில் யோகாப்பியாசஞ்செய்கையில் ஒழுக்கக்குறைவினால் வழுவி அவ்யோ 
கம் கைகூடப்பெறாமல் மரணமடைந்து அடுத்தபிறப்பில் குருக்ஷேத்திரத் 
தில் கௌசிக முனிவரது குமாரர்களாய்த் தோன்றித் தந்தையி றந்தபின் 
கார்க்கமுனிவர்க்குச் சிஷ்யர்களாய் அவருடைய ஓமதேனுவைப் பாது 
காத்து வருகையில் , பசியால் வருந்தி அப்பசுவைக் கொன்று தின்னப் புகு 
மளவில் , தம்மி - லொருவன் கூறிய 

கூறிய ஆலோசனையின்படி அப்பசுவைக் 
கொன்று பிதிருதேவதைகளுக்குச் சிராத்தஞ்செய்து சேஷத்தைத் தாம் 
உண்டனர் . அவர்கள் குருவின் பசுவைக் கொன்றதோஷத்தால் சில இழி 
பிறப்புக்களையும் , பிதிருசிராத்தஞ்செய்த புண்ணியத்தால் - அப்பிறப்புக் 
களில் பூர்வஜந்மஞானத்தையும் நல்லொழுக்கத்தையும் முடிவில் யோகம் 
கைகூடி உயர்க திபுகுதலையும் அடைவராகி , தசார்ணதேசத்தில் ஏழு 
வேடர்களாயும் , காலஞ்சரகிரியில் எழு மிருகங்களாயும் , சரத்வீபத்தில் 
ஏழு சக்கரவாகபக்ஷிகளாயும் , மாநசசரசில் பத்மகர்ப்பம் அரவிந்தாஷம் 


551 


மாரீசன் வதைப்படலம் . 
இருபிந்து சமிச்சு , ஹைமசர்ப்பம் எனப்பெயர் 


ஜீரகர்ப்பம் சுலோசநம் குருபிந்து சுமந்து , ஹைமகர்ப்பம் எனப்பெயர் 
பெற்றுப் பொன்னிறமாய்விளங்கும் எழு அன்னப்பறவைகளாயும் , காம் 
பிலியதேசத்தில் ஏழு சிறந்த மனிதர்களாயும் முறையே பிறந்து , ஒவ்வொரு 
பிறப்பிலும் முற்பிறப்புணர்ச்சியையும் விரதா நுஷ்டானத்தையும் யோக 
சிந்தனையையும் விடாது நின்று , முடிவில் யோகசித்தியடைந்து முத்திபெற் 
றனர் என்ற வரலாறு இங்குக் கொள்ளத்தக்கது . இதற்கு வேறுவரலாறு 
கூறுவராயினும் பொருந்துமாயிற் கொள்க , 

நளனுக்கும் தமயந்திக்கும் இடையே து து சென்ற பொன்னன்ன 
மும் , அதன்சுற்றமுமாகிய தேவலோகத்து அன்னங்களென்று கொள் 
ளவுங்கூடும் . அவை பிரமனுக்கு வாகனமாய்நிற்கும் அன்னத்தின் உறவின 
மாம் . அவை பொன்னிறம்பெற்ற வகையை" மலர் மேலயன் மானத வாவியி 
னுள் பொலன் மெல்லிதழ் பூத்த செழுங்கமல , நலனார் வளையம் பலநாளு 
மயின் , றுலவாதொளிர் பொன்னிற முற்றனமால் ” என்ற நைடதச்செய்ய 
ளால் அறிக . 

* கன்னம் , அன்னம் - கர்ணம் , ஹம்ஸம் என்ற வடசொற்களின் சிதைவு . 
இங்கே காணுதும் என்றது , கேட்டுள்ளோமென்ற பொருளில் வந்தது ; 
இது . ஒருபுலனை மற்றொருபுலனாகக்கூறிய உபசாரவழக்கு : நாற்றங் கேட் 
டலுந் தின்ன நயப்பது என்றாற்போல , 

( உஉச ) 
அவ்வளவிற்சீதை அதுபோய்விடுமே என வருந்தல். 
முறையும் முடிவும்மிலைமொய்யுயிரென் 
றிறைவன்னிளை யானொடியம்பினனால் 
பறையுந் துணையன்ன து .பன்னெறிபோய் 

மறையும்மெனவேழைவருந்தினளால் . 
( இ - ள் . ) மொய் உயிர் - (உலகத்தில் ) நிறைந்துள்ள பிராணிகளுக்கு , 
முறையும் - (இப்படித்தானிருக்கவேண்டுமென்னும் ) முறைமையும் , முடி 
வும் - (இவ்வளவு தானிருக்கவேண்டுமென்னும் ) எல்லையும் , இலை - இல்லை , 
என்று- , இறைவன் - ( எல்லாவுயிர்க்குந் ) தலைவனான இராமன் , இளையா 
னொடு - தம்பியான இலக்குமணனுடனே , இயம்பினன் - கூறினான் : பறை 
யும் துணை - ( அங்ஙனம் ) கூறுமளவிலே , அன்னது பல் நெறி போய் மறை 
யும் என - அந்தமான் பலவழிகளிற்போய் மறைந்திடுமே என்று , ஏழை 
வருந்தினள் - ( பெண்களுக்கு இயல்பான ) பேதைமைக்குணத்தையுடைய 
பிராட்டி வருந்தினாள் ; ( எ - று . ) -- ஆல் இரண்டும் - ஈ 

ஈற்றசை . 
முறையும் முடிவும்மிலை , இறைவன்னிளையான் , மறையும்மென என்ற 
வற்றில் , மகர னகர வொற்றுக்கள் -விரித்தல் . மொய்யுயிர் முறையும் முடி 
-வும்மிலை என்றது ,உலகத்திற் பற்பலவகையாய் அளவிறந்துள்ள சீவகோடி 
களுள் இப்படியு மொன்று இருத்தல் கூடு மென்றற்குக்கூறியது . இறைவன் 
சக்கரவர்த்திகுமாரனுமாம் ; இச்சொல்லுக்கு எல்லாப்பொருள்களிலுந் 


552 

ஆரணியகாண்டம் , 
தங்குகிறவனென் றபொருளும் உண்டு . இதுகாரணமாக மேல் மிக்கவருத்த 
மடை தல்பற்றி இங்கு ஏழை எனக் குறித்தார் . " நுண்ணுணர்வின்மை வறு 
மை அஃதுடைமை ,பண்ணப்பணைத்த பெருஞ்செல்வம் ” என்பதும்உணர்க . 

வேறு . 
இராமன் சென்று அந்தமானைக் காணுதல் . 
உஉசு . அனையவள்கருத்தையுன்னாவஞ்சனக்குன்றமன்னான் 

புணையிழைகாட்டதென்றுபோயினான்பொறாதசிந்தைக் 
கனை கழற்றம்பிபின்புசென்றனன்கடக்கவொண்ணா 
வினையெனவந்துநின்ற மானெதிர்விழித்ததன்றே 
( இ - ள் . ) அனையவள் கருத்தை உன்னா- அங்ஙனம் வருந்திய சீதையின் 
மனநிலையைத் திருவுள்ளத்திற்கொண்டு , அஞ்சனம் குன்றம் அன்னான் 
மைம்மலை போன்ற இராமபிரான் , புனை இழை அது காட்டு என்று-தரித்த 
ஆபரணங்களையுடையவளே ! அந்தமானைக் காட்டுவா யென்று சொல்லி , 
போயினான்-( அவள் பின்னே ) சென்றான் ; பொறாத சிந்தை- (அத்தொழிலைப் 
பார்த்துப் ) பொறாத மனத்தையுடைய , கனை கழல் தம்பி - ஒலிக்கிற வீரக் 
கழலையுடைய இலக்குமணனும் , பின்பு சென் றனன் - அவர்களின் பின்னே 
தொடர்ந்து சென்றான் ; ( அப்பொழுது ) , கடக்க ஒண்ணா வினை என வந்து 
நின்ற மான்- ( எவராலும் ) விலக்கமுடியாத ஊழ்வினைப்பயன் போல வந்து 
நின்ற அப்பொன்மானானது , எதிர் விழித்தது - எதிரிலே காணப்பட்டது ; 
( எ - று .) அன்றே - ஈற்றசை ; அப்பொழுதே யெனினுமாம் . 

முன்செய்துநின்ற வினை தவறாமல் வந்து தன்பயனைவிளைத்தல்போல 
மாயமான் வந்து தன்பயனான தீங்கை விளைக்குமென்பார் ,இங்ஙனங்கூறினார் . 
புனையிழை - வினைத்தொகையன்மொழி ; அண்மைவிளி, மகடூஉ முன்னிலை . 
ஒண்ணா ஒன்றா; மரூஉ . விழித்தது - செயப்பாட்டுவினைப் பொருளில்வந்த 
செய்வினை ; அன்றி , மான் எதிரில் நின்று இவர்களை மருண்டு பார்த்தது என 
உரைத்தலும் பொருந்தும் . 

இது முதல் பத்தொன்பது கவிகள் - இப்படலத்தின் கச - ஆங் கவி 
- போன்ற அறுசீராசீரிய விருத்தங்கள் . 

( உஉசு ) 
இராமன் அந்தமானைக் கொண்டாடுதலும் , அதன் மூலகாரணழம் . 
உஉஎ . நோக்கியமானை நோக்கிநுதியிழைமதியினொன்றுந் 

தூக்கிலனன்றிதென்றான தன் பொருள் சொல்லலாகுஞ் 
சேக்கையின ரவுநீங்கிப்பறந்ததுதேவர்செய்த 
பாக்கியமுடைமையன்றோவன்ன துபழுதுபோமோ. 
( இ - ள் .) நோக்கியமானை நோக்கி - எதிரிலேகாணப்பட்ட அந்தமானைப் 
பார்த்து , ( ஸ்ரீராமன் ) , நுதி இழை மதியின் ஒன்றும் தூக்கிலன் - நுண்ணி 
தாக ஆராய்ச்சி செய்யவல்ல தன துமுற்றுணர்வினால் ஒன்றையும் ஆலோசி 


மாரிசன்வதைப்படலம் , 

, 

558 
யாதவனாய் ,(இது நன்று -இந்தமான் நன்றாயுள்ளது ), என்றான் - என்று பாரா 
ட்டினான் ; அதன்பொருள்-( ஸர்வஜ்ஞனான இராமன் ) அவ்வாறு ( திரிபுணர் 
ச்சி கொண்டு மாறுபடக் ) கூறியதன் காரணம், சொல்லல் ஆகும் சொல்லப் 
படும் :-( என்னெனின் ) , சேக்கையின் அரவு நீங்கி பிறந்தது- ( திருப்பாற்கட 
லில் ) நாகசயனத்தைவிட்டு( த் திருமால் இங்கு இராமனாக ) த் திருவவதரித்த 
மை , தேவர் செய்த பாக்கியம் உடைமை அன்றோ- தேவர்கள் செய்த பாக் 
கியத்தையுடைமையாலன்றோ? அன்னது பழுது போமோ- அந்தப்பாக்கியம் 
வீண்படுமோ ? ( படாதென்றபடி ) ; ( எ - று. ) 

தேவர்கள் செய்த நல்வினைப்பயனால் அவர்கள் பிரார்த்தித்தபடி திரு 
மால் அவர்கட்குப் பகைவரான இராவணாதியரைச் சங்கரித்தற்கு இராம 
னாகத் தோன்றினனாதலின் , அவர்கள் தவப்பயன் பழுதுபடாதபடி அரக்கர் 
களைக் கொல்லுதற்கு மூலகாரணமாகப் பிராட்டியைப் பிரியவேண்டி இங் 
ஙனம் ஆராயாது மேல்நோக்காகக் கூறினனென்பது கருத்து . நோக்கிய 
செயப்பாட்டு வினைப்பொருளில் வந்த செய்வினை ; அன்றி , தம்மைநன்றாகப் 
பார்த்த மானைத்தான் பார்த்து என்று பொருள் கொள்ளினுமாம் . ஆழ்ந்து 
நோக்கின் எப்படிப்பட்ட மறைபொருளையும் உள்ளது உள்ளபடி ஐயந்திரி 
பற நன்கு அறியவல்ல அறிவு என்பார் , நுதியிழைமதி என்றார் . துதி - நுட் 
பம் , கூர்மை . இழைமதி - வினைத்தொகை , இனி, துதியிழை யென்பதற்கு 
நுட்பமாகவேலை செய்யப்பட்ட ஆபரணங்களையுடையவளேயென்று பொரு 
ளுரைப்பினுமாம் ; இப்பொருளில் நுதியிழை -பண்புத்தொகையன்மொழி ; 
நுண்ணிதான இழையையுடையா ளென்க : அண்மைவிளி. மதி - வடசொல் , 
நன்று இது என்றது - இந்தமான் மாயமானன்று , நல்லமானே யென்ற 
வாறு சேக்கையினரவு - படுக்கையாகிய ஆதிசேஷன் . பாக்கியம் - அதிருஷ் 
டம் . அன்னது - அத்திருவவதார மெனினுமாம் . 

( உஉஎ ) 
இராமன் இலக்குமணனுக்கு அந்தமானின் அழகையெடுத்துக்காட்டல் . 
உஉ அ . என்னொக்குமென்னலாகுமிளையவவிதனை நோக்காய் 

தன்னொக்குமூவமையல்லாற்றனையொக்குமுவமையுண்டோ 
பன்னக்கதரளமொக்கும்பசும்புன்மேற்படருமென்னா 
மின்னொக்குஞ்செம்பொன்மேனிவெள்ளியின்விளங்கும்புள்ளி . 
( இ - ள் . ) இளையவ - தம்பி ! இதனை நோக்காய் -இந்தமானை உற்றுபார்த் 
திடுவாய் ; என் ஒக்கும் என்னல் ஆகும்- (இதற்கு ) எந்தப்பொருள் ஒப்பாகு 
மென்று சொல்லக்கூடும் ? உவமை தன் ஒக்கும் அல்லால்- தனக்குத்தானே 
உவமையாகப் பொருந்துமல்லாமல் , தனை ஒக்கும் உவமை உண்டோ - இந்த 
மானுக்கு ஒப்பாகும் வேறுஉவமைப்பொருள் உள்ளதோ ? ( இல்லையென்ற 
படி ) ; பல் நக்க தாளம் ஒக்கும் - இதன்பற்கள் ஒளிவீசுகிற முத்துக்களைப் 
போன்றுள்ளன ; பசு புல் மேல் படரும்மெல்நா - பசிய புல்லின்மீது செல்லு 
ற (இதன்து ) மென்மையான நாக்கு , மின் ஒக்கும்- மின்னலைப்போன்றுள். 
மேனி செம்பொன் -இதன் உடம்பு செம்பொன்மயமானதாம் ; புள்ளி 

70 


554 


ஆரணியகாண்டம் . 


வெள்ளியின் விளங்கும் - ( இதனுடம்பிலுள்ள ) புள்ளிகள், வெள்ளிபோல 
விளங்குகின்றன ; ( எ - று :) : 

இரண்டாம் அடியில் உபமேயத்தையே உபமானமாகவுங்கூறினது , 
இயைபின்மையணி . இதனை நோக்காய் என்பதற்கு எதிர்மறையாக , 
இதனை நீ ஊன்றிப்பார்க்கின்றாயில்லை யென்றும் பொருள் கொள்ளலாம் . 
( இவ்வாய்பாட்டுச்சொல் உடன்பாடு எதிர்மறை இரண்டுக்கும் பொதுவா 
தலை “ செய்யாயென்னு முன்னிலை வினைச்சொல் , செய்யேன்கிளவி யாகிட 
னுடைத்தே என்ற தொல்காப்பியச் சூத்திரத்தின் உரைகொண்டும் உண 
ர்க . ) என் - எவன் என்ற வினாப்பெயரின் விகாரம் . பின்னிரண்டடியிற் கூறிய 
உவமை , தனித்தனி ஒவ்வோருறுப்பை நோக்கியதாதலின் , முன்னிரண்டடி 
யில் இம்மான் வடிவமுழுவதுக்கும் ஒருவமையில்லையென்று கூறியதனோடு 
மா றுகொளக்கூறலாகாதென அறிக . என்னொக்கு மென்னலாகும் இளையவ 
என எடுத்து , என்னை யொப்பவனென்று சொல்லுதற்கு ஏற்ற தம்பியே 
யென்று உரைப்பாரு முளர் . 

( உஉ அ ) 
இதுவும் அது . 
உஉக , வரிசிலைமறைவலோனேமானிதன்வடிவையுற்ற 

வரிவையர்மைந்தர்யாரேயா தரங்கூர்கிலாதா 

ருகியமனத்தவாகியூர்வன பறப்பயாவும் 
விரிசுடர் விளக்கங்கண்டவிட்டில்போல்வீழ்வகாணாய் . 
( இ - ள் ) வரி - சிலை மறைவலோனே -கட்டமைந்தவில்லின்வேதத்தில் 
வல்லவனே ! மான் இதன் வடிவை உற்ற- இந்தமானின் வடிவழகை உற்றுப் 
பார்த்த , அரிவையர் மைந்தர் - மகளிரிலும் ஆடவரிலும் , ஆதரம்கூர்கிலாதார் 
யாரே- (இதனிடத்து ) ஆசைமிகாதவர் எவர் தாம் ? ( எவருமில்லை யென்ற 
படி ) ; ஊர்வன -ஊர்ந்துசெல்வனவும் , பறப்ப - பறந்துசெல்வனவுமாகிய , யா 
வும் - எல்லாப்பிராணிகளும் , (இதனைக்கண்டு ) , உருகிய மனத்த ஆகி- (ஆசை 
யால் )உருகியமனத்தையுடையவையாய் , விரி சுடர் விளக்கம் கண்ட விட்டில் 
போல் - பரவிய ஒளியையுடைய விளக்கைப் பார்த்த விட்டிற்பறவை ( அவ் 
விளக்கில் விழுந்தன்மை ) போல , வீழ்வ- (இதன்மேல் ) வந்து விழுவன ; கா 
ணாய்- ( இதனைநீ ) பாராய் ; ( எ - று . ) 

மானி தன்வடிவை யுற்ற அரிவையர் மைந்தர் யாரே ஆதரங் கூர்கிலா 
தார் என்பது , ஜாநகியும் தானும் இதன்பக்கல் அன்புகூர்ந்தது குற்றமன் 
றென்று குறிப்பித்தற்குப் போலும் , எழுவகைப்பிறப்பினுள் காட்சிப்புல 
னில்லாத தாவரம் ஒழிய மற்றையா றுவகையில் மேலுலகத்தவரான தேவர் 
களையும் , அருகிலில்லா தனவான நீர்வாழுயிர்களையும் கூறாதுவிட்டு , ஓரின 
மாகிய விலங்கினிடத்து விலங்கு அன்புவைத்தல் இயல்பேயாமென அதனை 
யுங் குறியாதொழித்து , மனிதர்கள் ஆசைவைத்தலை முந்தினவாக்கியத்தால் 
தெரிவித்து , மற்றைப் பறவைகளும் ஊர்வனவும் ஆசைகொள்ளுதலைப் 


கட்டு 


பாரீசன்வதைப்படலம் . 
தைப்படல் 

555 
பிந்தின்வாக்கியத்தால் எடுத்துக்கூறினார் . விட்டில் விளக்குப்பூச்சி . சிலை 
மறை - தனுர்வித்தை;சிலைமறைவலோய் என்பதற்கு- வில்தொழிலுலிம் வேதங் 
களிலும் தேர்ந்தவனே யென்றும் உரைக்கலாம் ; உவள் தரு மறையினொ 
டொழிவறு கலையும் , தவள்மதிபுனையர னிகர் முனி தரவே ” ஊனுறு படை 
பல சிலையொடு பயிலா, வானவர் தனிமுதல் கிளையொடுவளர " எனக் கீழ்ப் 
பாலகாண்டத்தில் வந்துள்ளமையுணர்க . உற்ற - கண்ணுற்ற. அரிவையர் 
என்றது , இங்கே பருவப்பெயராகாமல் மகளிரென்றமாத்திரமாய் நின்றது ; 
அப்பருவத்துக்கு வயதெல்லை- இருபது முதல் இருபத்தைந்தளவு மென்பர் . 
ஆதரம் - வடசொல் , ஊர்வன, பறப்ப - பெயர் . வீழவ - முற்று , வீழ்வ - மிகுதி 
யாகத் தொடர்வன என்றபடி , மிகவிரும்பு தலை மேல்விழுதல் என்னும் 
வழக்கு , இங்கு உணரற்பாலது . 

( உ உக ) 
இலக்குமணன் அந்தமானைப்பற்றிப் பராழகமாகக்கூறல் . 
உங 0. ஆரியனனையகூறவன்ன து தன்னை நோக்கிச் 

சீரிய தன்றிதென்று சிந்தையிற்றெளிந்ததம்பி 
காரியமென்னையீண்டுக்கண்ட துகனகமானால் 

வேரியந்தெரியல்வீரமீள்வதேமேன்மையென்றான் 
( இ - ள் . ) ஆரியன் - யாவராலும் மேன்மை செய்யத்தக்கவனான ஸ்ரீராமன் , 
அனை யகூற - அவ்வார்த்தைகளைச் சொல்ல , அன்னது தன்னை நோக்கி - அந்த 
மானைப் பார்த்து , இது சீரியது அன்று என்று சிந்தையில் தெளிந்த - இது 
சிறந்ததன்றென்று மனத்தில் நன்றாய் அறிந்த , தம்பி - இலக்குமணன் ,- 
வேரி அம் தெரியல் வீர - வாசனையையும் அழகையுமுடைய மாலையை யணி 
ந்த வீரனே ! ஈண்டு கண்டது கனகம் ஆனால் இவ்விடத்தில் காணப்பட்ட 
மான் பொன்மயமானதானாலும் , காரியம் என்னை - ( அதனால் நமக்கு ) ஆக 
வேண்டியது என்ன ? ( ஒன்றுமில்லை ); ( ஆகையால் ) , மீள்வதே மேன்மை - 
(நாம்நமது இடத்துக்குத் திரும்பிச்செல்வதே மேலானகாரியம் , என்றான் - 
என்று சொன்னான் ; ( எ - று .) 

ஆர்யன் , கார்யம் - வடசொற்கள் . அனைய - பெயர் . சீரிதன்று - நன் 
மை விளைப்பதன்று ; மாயையாலமைந்தது என்றபடி . கனகம் மானால் எனப் 
பிரித்து , இங்கு நாம்கண்ட - பொன்மானினாற் பயனென்னே சென்று 
உரைப்பாருமுளர் . வேரி - தேனுமாம் . தெரியல் - விளங்குவது ; தொழி 
லாகுபெயர் , 

( உ x0 ) 
சீதை இராமனை அதைப்பிடித்துத்தரும்படி வேண்டுதல் . 
உங்க அற்றவன்பகராமுன்னமாகனை யழகியாளுங் 

கொற்றவன்மைந்தமற்றைக்குழைவுடையுழையைவல்லை 
பற்றினை தருதியாயிற்பதியிடையவதியெய்தப் 
பெற்றுழியினி துண்டாடப்பெறற்கருந்தகைமைத்தென்றாள். 


தன் இயல்பினா 
ஆரணியகாண்டம் . 
- ( இ - ள். ) அற்று அவன் கரர்முன்னம் - அத்தன்மையான வார்த்தை 
யை இலக்குமணன் சொல்லா தமுன்னே சொல்லுமளவிலே பென்றபடி ), 
அழகியாளும் - கட்டழகியான சீதையும் , அனகனை குற்றமற்றவனான 
இராமபிரானைப் பார்த்து , கொற்றவன் மைந்த - சக்கரவர்த்தித்திருமகனே! 
குழைவு உடை உழையை- (காண்பவர் மனத்துக்கு ) உருக்கந்தரவல்ல தன் 
மையை யுடைய இந்தமானை , வல்லை பற்றினை தருதி ஆயின் - விரைவிற் 
மிடித்துக்கொடுப்பாயானால் , அவதி எய்த பெற்றுழி - (வனவாசஞ்செய்ய 
வேண்டிய பதினான்கு வருடங்களின் ) முடிவெல்லை நேர்ந்தகாலத்தில் , பதி 
யிடை - ( நமது ) அயோத்தியா பட்டணத்தில் , இனிது உண்டாட - இனி 
மையாக விளையாடுதற்கு , பெறற்கு அரு தகை மைத்து - ( இது ) பெறுதற் 
கரிய தன்மையையுடைய பொருளாம் , என்றாள் - என்று சொன்னாள் . () 

இதனை இப்பொழுது நீ பிடித்து எனக்குக் கொடுத்தால் , பின்பு நாம் 
வனவாசம் முடிந்து நகர்செல்லும்போது அங்கு இனிதுவிளையாடுதற்கு 
இதுஉதவும் ; அவ்விடத்தில் இப்படிப்பட்டது கிடைப்பது அரிது என்று 
கூறின ளென்பதாம் . , அற்று - சுட்டடியாப்பிறந்த ஒன்றன்பாற்பெயர் . 
அழகியாள் என்பதில் , இ என்ற பெண்பால் , விகுதியோடு ஆள் என்பது 
விகு திமேல் விகுதியாய் நின்ற தென்றாவது , - இ - சாரியைடென்றாவது 
கொள்க . ந + அகம் + அன் - அநகன் ; ந - எதிர்மறைகுறிப்பது , அகம் - 
லும் , தனக்குச்சரீரமாகவுள்ள சராசரங்களின் தொடர்பினாலும் , தீவினைப் 
பற்றில்லாதவ னென்னும் பொருளைத் தரும் . மனைவி கணவனைப் பெயர் 
குறித்து விளியாமல் ‘ ஆர்யபுத்ர என விளிக்கும் வடநூல் முறைமைக்கு 
ஏற்ப கொற்றவன்மைந்த என் விளித்தபடி , மனைவிசொற்படி நடந்த அர 
சனது மகனாதலின் , நீயும் என் சொற்படி நடக்கக்கடவாயென்னுங் கருத்துப் 
பட , இங்ஙனம் விளித்தாளுமாம் . மற்று , ஐ - அசை : வினைமாற்றுமாம் . 
குழைவுஉடை உழை - நம்மிடத்து அன்புகாட்டும் மானெனவும் அமையும் , 
வல்லை - இடைச்சொல், வல்லமையையுடையா யென்று பொருள்படும் . 
போது , முன்னிலையொருமைக் குறிப்புமுற்றெச்சமாம் . அவதி- வடசொல் : 
பெற்றுழி - விகாரம் . உண்டாட்டு - மகளிர்விளையாட்டு : விளையாட்டுப் 
பொதுவுமாம் . பதியிடை - நமது தங்குமிடத்திலே , அவதிஎய்தபெற்றுழி - 
( நான் அயோத்தியில்விட்டுவந்த கிளிமுதலியவற்றை நினைத்தலால் )வருத்த 
மடையப்பெறுங்காலத்தில் , இனிது உண்டாட - சந்தோஷமாக விளையாட , 
பெறற்கு அரு தகைமைத்து- பெறுதற்கரிய தன்மையுடையது இது என்று 
உரை கூறுவாருமுளர் . 

( உஙக ) 
இராமன் அதனைப்பிடிக்க உடன்படுதலை இலக்குமணன் தடுத்துக்கூறல் . 
உஉ : ஐய நுண்மருங்குனங்கையஃதுரைசெய்யவையன் 

செய்வெனென் றமைய நோக்கித்தெளிவுடைச்செம்மல்செப்பும் 
வெய்யவல்லரக்கர்வஞ்சம்விரும்பினார் வினையிற்செய்த 
கை தவமானென்றண்ணல்காணுதிகடையினென்றான் , 


மாரீசன் வதைப் படலம் , 


5 


(இ - ள் . ) ஐயம் நுண் மருங்குல் நங்கை - (உண்டோ இல்லையோ 
வென்கிற ) சந்தேகத்தை விளைக்கிற நுண்ணிய இடையையுடைய பெண் 
மணியான சீதை , அஃது உரைசெய்ய - அவ்வார்த்தையைக் கூறிய வள 
விலே , ஐயன் - இராமன் , செய்வென் என்று அமைய - ( அங்ஙனமே ) பிடித் 
தல்செய்வே னென்று இசைய , நோக்கி - (அதனைப்) பார்த்து , தெளிவு 
உடை செம்மல்- (இது மாயமானென்று ) தெளிதலையுடைய இலக்குமணன் , 
செப்பும் - சொல்வான் : ( என்னவென்றெனில்) , - அண்ணல் - அண்ணா 
வெய்ய வல் அரக்கர் - கொடிய வலிய இராக்கதர்கள் , வஞ்சம் விரும்பி 
னார் - வஞ்சனை செய்ய விரும்பி , வினையின் செய்த - தந்திரத்தாற்செய்த , 
கை தவம் மான் என்று - மாயைமான் இதுவென்று , கடையின் . காணுதி 
முடிவில் காண்பாய் , என்றான் - என்று சொன்னான் ; ( எ - று . ) 

ஐய எனப் பிரித்து , வியக்கத்தக்க அல்லது அழகிய என்று உரைப் 
பாருமுளர் . என் றமைய நோக்கி என்பதை - என்ற அமையம் நோக்கி 
எனப்பிரித்து , என் றுசொன்ன சமயம் பார்த்து எனப்பொருள் கொள்ளு 
தலும் ஒன்று ; அவ்வுரைக்கு , என் றமையம் என்பது - தொகுத்தல் , செம் 
மல் , அண்ணல் - ஆண்பாற் சிறப்புப்பெயர்கள். ஐயன் - அழகியவனுமாம் . 

இராமன் இதனைப்பிடிக்கத்தொடங்குதலிற் குற்றமில்லை என்றல் . 
உங ங . மாய்மேன்மடிவாமன்றேவாளியின் மடிந்தபோது 

காய்சினத்தவரைக்கொன்று கடன்கழித்தோமுமாதுந் 
தூயதேற்பற்றிக்கோடுஞ்சொல்லியவிரண்டி.னொன் றுந் 
தீயதேயுரைத்தியென்றான்றேவரையிடுக்கண்டீர்ப்பான். 
(இ - ள் . ) மாயம் ஏல்- ( இது நீ சொல்லுகிறபடி ) மாயமானாகுமானால் , 
அன்றே வாளியின் மடிவு ஆம் - அப்பொழுதே ( எனது ) அம்பினால் ( எய் 
யப்பட்டு ) இறந்திடும்; மடிந்த போது - ( அங்ஙனம் ) இறந்த பொழுது , காய் 
சினத்தவரை கொன்று கடன் கழித்தோமும் ஆதும் - கொதிக்கிற கோப 
த்தையுடைய அரக்கரைக் கொன்று நமதுகடமையைத் தீர்த்தவருமா 
வோம் ; ( அன்றி ) , தூயது ஏல் - (நான் நினைக்கிறபடி ) நல்லதன்மையுடைய 
தானால் , பற்றிக்கோடும் - பிடித்துக்கொள்வோம் : சொல்லிய இரண்டின் 
கீழ்ச்சொன்ன இரண்டு வகையுள் , ஒன்றும் தீயதே - ஒன்றேனும் தீயதோ? 
உரைத்தி - சொல்வாய் , என்றான் - என்று சொன்னான் : (யாவனெனில் ) -- 
தேவரை இடுக்கண் தீர்ப்பான் - தேவர்களைத் துன்பத்தினின்று நீக்குதற் 
குப் பிறந்தவனான ஸ்ரீராமன் ; ( எ - று .) 

தேவர்கட்குத் தீங்கு செய்பவர்களான இராவணாதியரை அழிக்க அவ 
வரித்தவ னாதலால் , அதன்பொருட்டு , இங்ஙனம் இலக்குமணன் வார்த்தை 
யை மறுத்துக்கூறினன் என்பார் , என்றான் தேவரை யிடுக்கண் தீர்ப் 
பான் என்றார் . அன்றே - தேற்றமுமாம் , கடன் கழித்தல் - அரக்கர்களை 
யழிப்பதாகத் தண்டகாரணியவாசிகளான முனிவர்களுக்கு வாக்குத்தத் 


ரணியகாண்டம் . 
தஞ்செய்ததை நிறைவேற்றுதல் , ஆதும் , கோடும் என்றவற்றில் , 

, தும் 
என்ற தன்மைப்பன்மைவிகுதி. எதிர்காலங்காட்டிற்று . தூயது - பரிசுத்த 
மானது ; களங்கமற்றது என்றபடி , தீயதே என்ற ஏகாரம் -வினாவகையால் , 
எதிர்மறைப்பொருள் தரும் . இரண்டின் ஒன்றும் தீயதே உரைத்தி என்ப 
தற்கு - இவ்விரண்டுவிஷயத்திற் பொருந்திய தீமையைக் கூறுவாயென்று 
உரைப்பாரும் உளர் . அப்பொழுது , ஏ - அசை . இடுக்கண் தீர்ப்பான் - ஐந்த 
னுருபுத்தொகை; அன்றி , தேவரை யென்பதை, தேவாது என் உருபுமய 
க்கமாக்கியும் உரைக்கலாம் . கடன்கழித்தோமும் என்ற உம்மை - எதிர் 
தழுவிய எச்சம் ; ஆக்கவும்மையின்பாற் படுத்தினுமாம் . ( உ .... ) 
இலக்குமணன் ஆராய்ச்சியின்றி வேட்டையாடச்செல்லல் 

தததியன்று எனல். 
உஙச . பின்னின்றாரினையரென்று முணர்கிலம்பிடித்தமாய் 

மென்னென் றுந்தெளித்றேற்றாம்யாவ தீதென்றுமோரா 
முன்னின்றார் முறையினின்றார்முனிந்துளவேட்டமுற்றல் 
பொன்னின் றவயிரத்தோளாய்புகழுடைத்தாமன்றென்றான் . 

ள் .) பொன் நின்ற - அழகு நிலைபெற்ற , வயிரம் தோளாய் - வச் 
சிரரத்தினம்போல் உறுதியாக வுள்ள தோள்களையுடையவனே! பின் நின் 
றார் இனையர் என்றும் உணர்கிலம் - (இந்தமானை முன்னே ஏவிவிட்டுப் ) 
பின்னே நின்றவர்கள் இத்தன்மைய ரென்றும் அறிகிறோமில்லை ; பிடித்த 
மாயம் என் என்றும் தெளிதல் தேற்றாம் - ( அவர்கள் ) கொண்ட மாயை 
எத்தன்மைத்தென்று நிச்சயித்து அறிந்தோமுமில்லை ; ஈது யாவது என் 
றும் ஓராம் - இந்த மான் யாதென்றும் அறிந்தோ மில்லை; ( அன்றியும் ) , 
முறையில் நின்றார் - நீதிவழுவாது நின்றவர்களான , முன் நின்றார் - முன் 
னுள்ள பெரியோர்களால் , முனிந்து உள - வெறுத்துவிலக்கப்பட்டுள்ள , 
வேட்டம் - வேட்டையை , முற்றல் - ஆடுதல் , புகழ் உடைத்து அன்று. 
ஆம் - கீர்த்திதருவதன்றாம் ; என்றான் என்று கூறினான் , (இலக்குமணன் ). 

இனையரென்று என்பதற்கு - இத்தனைபேரென்று என்றும், பிடித்த 
மாயம் என் என்பதற்கு - அவர்கள் மாயஞ்செய்யக் காரணம் யாதென் 
றும் , முன் நின்றார் என்பதற்கு - முதன்மையாய் நின்ற முனிவர்க ளென் 
றும் , பொன்நின்ற என்பதற்கு - வீரலக்ஷ்மி தங்கப்பெற்றுகின்ற என்றும் 
பொருள் கொள்ளலாம் . வேடு என்ற நெடிற்றொடர்க் குற்றியலுகரம் , 
தன்னொற்று இரட்டி ‘ அம் சாரியை பெற்று வேட்டமென நின்றது . வேட் 
டையாடுதல் புகழுடையதன் றென்று கூறியது , தமது தந்தையான தச 
ரதர் இலக்கின் தன்மையை ஆராயாமல் ஒருமுனிகுமாரனை யானையென் 
றெண்ணி அம்பெய்துகொன்று அதனால் கொடிய சாபம்பெற்ற வரலாற் 
றையும் , மற்றும் இதுபோன்ற பிறவரலாறுகளையும் உட்கொண்டு என்பர். 
வேட்டையாடுதல் ஒரோவழியன்றி - எப்பொழுதுஞ் செய்தற்பாற் றன்று 
என்பது , நூல் துணிபு . இனி , முன்னின்றார் முறையினின் றார் - முதற் 


9 


மாரீசன் வதைப்படலும் , 

559 
குலத்தரரான அந்தணாது . ஒழுக்கத்தைப் பூண்டுகின்றவர், முனிந்துள 
வேட்டம் முற்றல் - வெறுக்கத்தக்க வேட்டையையாடுதல் , புகழுடையது 
அன்று என உரைத்தலும் ஒன்று . தேற்றாம் - தேறாம் ; பிறவினை தன் 
வினைப்பொருளது . 

( உஙச ) 
இராமன் அதனை மறுத்துக்கூறல் . 
உஙரு . பகையுடையரக்கரென்றும்பலரென்றும்பயிலுமாய 

மிகையுடைத்தென்றும் பூண்டவிரதத்தைவிடு துமென்ற 
னகையுடைத்தாகுமன்றேயாதலினன் றீதென்னாத் 
தகையுடைத்தம்பிக்கந்தாட்சதுமுகன்றாதைசொன்னான் . 
இ - ள் . ) பகை உடை அரக்கர் என்றும் - ( எவரிடத்திலும் ) பகைத் 
தன்மையையுடைய இராக்கதர்க ளென்றகாரணத்தாலும் , பலர் என்றும் - 
( அவர்கள் ) அநேகரென்ற காரணத்தாலும் , பயிலும் மாயம் மிகை 
உடைத்து என்றும் - ( அவர்கள் ) செய்யும் மாயை மிகுதியையுடையதென்ற 
காரணத்தாலும் , பூண்டவிரதத்தை விடுதும் என்றல் - ( அவர்களைக்கொல் 
வதாக நாம் ) மேற்கொண்ட விரதத்தை விட்டிடுவோ மென்று எண்ணு 
தல் , நகை உடைத்து ஆகும் அன்றே -(இகழ்ந்து ) சிரிக்கத்தக்க தன்மையை 
யுடையதா மன்றோ ? ஆதலின் - ஆகையால் , ஈது நன்று ( இதனைப்பிடிக் 
கச்செய்யும் ) இச்செயல் நல்லது , என்னா - என்று , தகை உடை தம்பிக்கு 
அ நாள் சதுமுகன் தாதை சொன்னான்- தகுதியையுடைய தம்பியான லக்ஷ் 
மணனுக்கு அப்பொழுது பிரமனது தந்தையான இராமபிரான் கூறினான் . 

நகையுடைத்தாகும் - பரிகாசஞ்செய்யப்படுந் தன்மையுடையதாம் . 
தகை - யோக்கியதை ; தக்கநற்குண நற்செய்கைகளையுடைமை . எல்லாப் 
பிராணிகளையும் படைத்த பிரமனுக்குத் தந்தையானவ னென்று கூறினது , 
அவற்றின் இயற்கையை உள்ள படி . அறியவல்லவ னென் றற்கு . சதுர் 
முகன் , தாத என்ற வடசொற்கள் திரிந்தன . சதுமுகன் - நான்குமுக 
முடையவன் . 

( உங ரு) 
இலக்குமணன் நான் . சென்று பிடித்துக்கொண்டு வருவேன் என்றல் . 
உசு. அடுத்தவுமெண்ணிச்செய்தலண்ணலேயமைதியன்றோ 

டுத்திதன்பின்னின்றார்கள்பலருளரெனினும்வில்லாற் 
றொடுத்தவெம்பகழிதூவித்தொடர்ந்தெனென் விரைந்து சென்று 
படுக்குவென துவன்றாயிற்பற்றினென்கொணர்வெனென்றான் . 
( இ - ள் . ) அண்ணலே - அண்ணா ! அடுத்தவும் - தகுதியான காரியங் 
களையும் , எண்ணி செய்தல் - முன்பு ஆலோசித்துப் பின்பு செய்வது , 
அமைதி அன்றோ - ஏற்றதன்றோ? ( அது நிற்s ) , விடுத்து இதன் பின் நின் 
றார்கள் - ( இந்தமாயமானை முந்திச்) செலுத்தி இதன்பின்னே நின்ற பகை 
வர்கள் , பலர்உளர் எனினும் - அநேகர் உள்ளாராயினும் , வில்லால் தொ 


1560 

பரணிய காண்டம், 
இத்த வெம் பகழி தூவி தொடர்ந்தனென் - ( என்கையிலுள்ள) வில்லினால் 
தொடுக்கப்படுங் கொடிய அம்புகளை மிகுதியாகச் செலுத்திக்கொண்டு 
தொடர்ந்து , விரைந்து சென்று - விரைவாகப்போய் , படுக்குவென்- ( அவர் 
களை நான் ) கொல்வேன் ; அது அன்று ஆயின் - அங்ஙனம் மாயமானன்றா 
னால் , பற்றினென் கொணர்வென் - பிடித்துக்கொண்டுவருவேன் , என்றான் -- 
என்று ( இலக்குமணன் ) கூறினான் ; ( எ - று . ) 

அடுத்த பெயர் . அதுவன்றாயின் - நிசமான மானாயிருந்தால் , ( உ.சு ) 
சீதை இராமனை நோக்கி நீ பிடித்துத்தருவாயல்லை போலும் என்றல் . 
உங எ . ஆயிடையன்ன மன்னாளமுதுகுத்தனையசெய்ய 

வாயிடைமழலையின் சொற்கிளியினிற்குழறிமாழ்கி 
நாயகநீயேபற்றி நல்கலை போலுமென்னாச் 

சேயரிக்குவளை முத்தஞ்சிந்துபுசிதறிப்போனாள் . 
( இ - ள் . ) அ இடை 
டை - அச்சமயத்தில் , அன்னம் அன்னாள் - ( நடை 
யில் ) அன்னப்பேடைபோன்றவளான சீதை , மாழ்கி - வருந்தி , அமுது 
உகுத்து . அனைய அமிருதத்தைச் சிந்தினாற் போன்றனவான , செய்ய 
வாயிடை மழலை இன் சொல் - சிவந்த தனது வாயினின்று வரும் இனிய 
மழலைச்சொற்களை , கிளியினில் குழறி - கிளிகொஞ்சுவது போலக் கொச் 
சையாகக் கூறுவாளாகி ,நாயக நீயே பற்றி நல்கலை போலும் என்னா- நாத ! 
நீயே (இதனைப் ) பிடித்து ( எனக்கு ) க் கொடுக்கமாட்டாய்போலும் என்று 
சொல்லி , -சேய் அரி குவளை முத்தம் சிந்துபு சிதறி - (உத்தமவிலக்கண 
மாகிய ) சிவந்த இரேகைகளையுடைய நீலோற்பலமலர்கள் போன்ற தன் 
கண்களினின்று முத்துப்போன்ற நீர்த்துளிகளை மிகுதியாகச்சிந்தி , போ 
னாள் - (விலகிப்பர்ணசாலையை நோக்கிச் ) சென்றாள் ; ( எ - று . ) 

ஆயிடை - சுட்டு நீள யகரந் தோன்றிற்று . அமுது உகுந்தனையசொல் 
எனஇயையும் . மழலை - நிரம்பாமென்சொல் . குழறி - குளறி . நீயே , ஏகா 
ரம் - பிரிநிலை , நல்கலை - முன்னிலையொருமை யெதிர்மறை முற்று . சேய் 
செம்மையென்ற பண்பின் திரிபு . குவளை , முத்தம் - உவமவாகுபெயர்கள் . 
சிந்துபு , சிதறி - ஒருபொருட்பன்மொழி . சிந்துபு - செய்பு என்னும் வாய் 
பாட்டு இறந்தகாலவினையெச்சம் ; இதில் பு விகுதியே கரலங்காட்டுவது . 
கோபத்தாலும் சோகத்தாலும் அங்குநிற்கக் கால்தரிக்காமல் பிணங்கிச் 
சென்றன ளென்க . 

( உஙஎ) 
உடனே இராமன் மானைப் பிடித்தற்குச் செல்லத் தொடங்கல் . 
உஙஅ . 

போனவள்புலவிநோக்கிப்புரவலன் பொலன்கொடாராய் 
மானிதுநானேபற்றிவல்லையின்வருவெனன்றே 
கானியன் மயிலன்னாளைக்காத்தனையிருத்தியென்னா 
வேனகுசரமும்வில்லும்வாங்கினன் விரையலுற்றான் 


-1 


மாரீசன் வதைப்படலம் . 


561 


( இ - ள் .) போனவள் புலவி நோக்கி - அங்ஙனஞ்சென்ற சீதையினது 
பிணக்கைப் பார்த்து , - புரவலன் - காத்தற்றொழிலில்வல்லவனான ஸ்ரீரா 
மன் , -- (இலக்குமணனைநோக்கி ) , பொலன் கொள் தாராய் அழகு 
கொண்ட மாலையை யணிந்தவனே! மான் இது நானே பற்றி வல்லையின் 
வருவென் - இந்தமானை நானே ( போய்ப் ) பிடித்துக்கொண்டு விரைவில் 
மீளுவேன் ; ( அதுவரையில் ) , கான் இயல் மயில் அன்னாளை காத்தனை 
இருத்தி - வன்த்திற்பொருந்திய மயில்போன் றவளான சீதையைக் காத் 
துக்கொண்டிருப்பாய் , என்னா- என்று சொல்லி , வேல் நகு சரமும் வில்லும் 
வாங்கினன் - வேல்போற் கூரிய அம்புகளையும் வில்லையும் எடுத்துக்கொண்டு , 
விரையல் உற்றான் - விரைந்து 
செல்லத் தொடங்கினான் ; ( எ - று . ) - அன்றே - 
ஈற்றசை . 

புலவி - புலத்தல் ; வி விகு திபெற்ற தொழிற்பெயர் . பொலன் - 
பொலம் என்பதன் போலி ; பொன் என்பதன் விரித்தலெனினும் இழுக் 
காது . பொலன் கொள்தாராய் என்பதற்கு - பொன்மயமான ஆரத்தை 
யணிந்தவனே யென்றும் பொருள் கொள்ளலாம் . நானே , ஏ - பிரிநிலை . - 
தன் இயல்புகுன்றாத மயி லென்பார் , கானியல்மயில் என்றார் . மயில் அன் 
னாள் - மயில்போலுஞ் சாயலையுடையாள் ; காளமேகத்தைக்கண்டுகளிக்கும் 
மயில்போல , இராமபிரானது நீலமேனியைக் கண்டு களிப்பவ ளென்றுங் 
கொள்க . நகு- உவமவுருபு . இரண்டாமடியிறுதியில் , நன்றேயெனப் பிரித்து , 
காத்தனையிருத்தி என்பதனோடு இயைத்து , நன்றாகக் காத்துக்கொண் 
டிருப்பா யென்று உரைத்தலும் தகும் . வாங்கினன் என்ற சொல்லின் ஆற் 
றலால் , இலக்குமணன் எடுத்துக்கொடுக்க இராமன் கொண்டன னென் 
பது தோன்றும் . 

( உ ஙஅ ) 
அங்ஙனமே இலக்குமணன் சீதையைக் காத்துநிற்றல் . 
உங .. முன்னமுமகவாய்வந்தமூவரினொருவன்போனா 

னன்னமாரீசனென்றேயயிர்த்தெனெனிதனையைய் 
வின்னமுங்காண்டிவாழியேகெனவிருகைகூப்பிப் 

பொன்னனாள் புக்கசாலை காத்தனன்புறத்துநின்றே. 
( இ - ள் . ) முன்னமும் - முன்பும் , மகவாய் வந்த மூவரின் - ( விசுவா 
மித்திரமாமுனிவரது ) யாகசந்தர்ப்பத்தில் வந்த ( தாடகையும் சுபர்குமாரீ 
சரு மாகிய ) மூன்று அரக்கருள் , ஒருவன்- , போனான் - இறவாமல் தள்ளு 
ண்டு சென்றான் , அன்ன மாரீசன் என்றே இதனை அயிர்த்தெனென் - அந்த 
மாரீசன்தா னென்று இந்தமானைக்குறித்துச் சந்தேகிக்கிறேன் ; ஐய - ஐய 
னே ! இன்னமும் காண்டி - பின்பு நீ உண்மைகாண்பாய் ; ஏகு - செல்வாய் ; 
வாழி - வாழ்வாயாக , என - என்றுசொல்லி , இரு கை கூப்பி - இரண்டு 
கைகளையுங் கூப்பித்தொழுது , (இலக்குமணன்) , பொன் அனாள் புக்க 


71 


5621 


ஆரணியகாண்டம் , 


: 


வாழி 


சாலை - திருமகள் போன்றவளான் சீதை புகுந்த பர்ணசாலையை , புறத்து 
நின்று காத்தனன் - வெளியில் நின்றுகொண்டு காவல் செய்திருந்தான் . 

முன்னமும் என்ற உம்மையை எதிரது தழுவிய எச்சவும்மையாக்கி , 
அது , பின்பு தண்டகாரணியத்தில் மான்வடிவமாய்வந்த மூன்று அரக்கருள் 
ஒருவன் தப்பியுய்ந்துசென்றதனைக் குறிப்பதெனக் கொள்க . மகம் - வட 
சொல் ; மகவாய் , வாய் - ஏழனுருபு . இன்னமும் காண்டி , என்பதற்கு - இன் 
னமும் ஆலோசிப்பாயென்றும் பொருள்கொள்ளலாம் . முந்தின பொரு 
ளில் உம்மை - அசையும் , காண்டியென்பது - முன்னிலைமுற்றும் ; இப்பொ 
ருளில் உம்மை - இறந்தது தழுவிய எச்சமும் , காண்டியென்பது - ஏவல் 
முற்றுமாம் . வாழிய என்னும் யகரவீற்று வியங்கோள்முற்று ஈறு 
கெட்டு 

என நின்றது . செல்லுமிடத்தில் அரக்கரால் யாதொரு 
துன்பமும் தமையனுக்கு நேரிடா திருக்கவேண்டுமென்றுகருதி , வாழி 
என்றான் . சிறியோர் பெரியோரை வாழ்த்துவது தகுதியோவெனின் , 
வரம்புகடந்து பொங்கும் பரிவையுடைய பக்தர்கள் அப்படிப்பட்ட அன்பி 
னால் அங்ஙனம்வாழ்த்துதல் மரபா மென்க , பொன் அனாள் - பொன்னின் 
நிறமானவளுமாம். 

( உக ) 
இராமன் மானைத் தொடர்தல் . 
உச 0 . மந்திரத்திளையோன் சொன்னவாய்மொழி மனத்துக்கொள்ளான் 

சந்திரற்குவமைசான்றவ தனத்தாள்சலத்தைநோக்கிச் 
சிந்துரப்பவளச்செவ்வாய்முறுவலன் சிகரச்செவ்விச் 

சுந்தரத்தோளினானம்மானினை த்தொடரலுற்றான் . 
( இ - ள் . ) சிகரம் செவ்வி சுந்தரம் தோளினான் - மலைச்சிகரம்போன்ற 
இயல்பையுடைய அழகிய தோள்களையுடைய இராமன் , மந்திரத்து இளை 
யோன் சொன்ன வாய் மொழி மனத்து கொள்ளான் - ஆலோசனையுள்ள 
தம்பியான லக்ஷ்மணன் சொன்ன உண்மையான வார்த்தைகளை மனத்தில் 
ற்றுக்கொள்ளா தவனாய் , சந்திரற்கு உவமை சான்ற வதனத்தாள் சவத் 
தை நோக்கி - பூர்ண சந்திரனுக்கு உபமானமாதற்கு அமைந்த ,திருமுக 
மண்டலத்தையுடைய சீதையினது புலவியைக் கருதி , சிந்துரம் பவளம் 
செம் வாய் முறுவலன் - சிந்துரமும் பவழமும் போலச் சிவந்த வாயிற் 
கொண்ட புன்சிரிப்புடையவனாய் , அ மானினை தொடரல் உற்றான் - அந்த 
மானைத் தொடர்ந்து சென்றான் ; (எ - று . ) 

வாய்மொழி - வாய்மையாகிய மொழி : பண்புத்தொகை ; பண்புப்பெயர் 
ஈறுபோயிற்று . இனி , வாய்க்கும் மொழி ( தவறாது பலிக்குஞ்சொல் ) என 
வினைத்தொகையாகப் பொருள் கொள்ளினுமாம் . அன்றி , வாயின்மொழி 
யென வேற்றுமைத்தொகையாகக் கொள்ளுதலும் ஒன்று . உபமேயத்தி 
னும் உபமானம் சிறந்திருக்கவேண்டு மென்ற அலங்காரநூலார் கொள்கை 
பின்படி , சந்திரனினும் பலமடங்குசிறந்தது பிராட்டியின் திருமுகமென் 


மாரீசன் வதைப்படலம் . 


563 


தி 


உசக . 


பார் , சந்திரற்குஉவமைசான்ற வதனத்தாள் என்றார் . சலம் - வடசொல் ; 
கோபம் . இங்கே , நகைப்பு - பிராட்டியினது மடமையை நோக்கியதனாற் 
பிறந்தது . செவ்வி - பருத்துஉயர்ந்த தோற்றமும் , படைக்கலங்களாற் 
அழித்தற்கு அரிய வலிமையும் . 

( உச 0 ) 
அந்த மான் மிக்கவிரைவாய் ஒடுதல் . 
மிதித்ததுமெல்லமெல்லவெறித்ததுவெருவிமீதிற் 
ததித்ததுசெவியை நீட்டிக்குரபதமுரத்தைக்கூட்டி 
யுதித்தெழுமூதையுள்ளமென்றிவையுருவச்செல்லுங் 
கதிக்கொருகல்விவேறேகாட்டியதொத்ததன்றே. 
( இ - ள் . ) ( அந்த மாயமானானது ) , மெல்ல மெல்ல மிதித்தது - ( முத 
லில் ) மெள்ள மெள்ள ( நிலத்தில் ) அடிவைத்து நடந்துநின்று , ( பின்பு ), 
வெருவி வெறித்தது - மருண்டு ஆவேசங்கொண்டதாய் , செவியை நீட்டி 
காதுகளை நெறிப்பு றநீட்டிக்கொண்டு , குரபதம் உரத்தை கூட்டி - குளப் 
படிகளை மார்பிற் சேர்த்துக்கொண்டு , மீதில் குதித்தது - மேலெழும்பிக் 
குதித்ததாய் , - உதித்து எழும் ஊதை உள்ளம் என்ற இவை உருவ செல் 
லும் கதிக்கு வேறு ஒரு கல்வி காட்டியது ஒத்தது - தோன்றிவீசுகிற காற் 
றும் மனமும் என்ற இவை தடையின்றி நேராக விரைந்து செல்லும் நடை 
க்குப் புதிய ஒருவகையைத் தான் காட்டிக் கற்பித்துக்கொடுக்கலுற்றாற் 
போன்றது ) ( எ - று .) - அன்றே ஈற்றசை ; தேற்றமு மாம் ; அப்பொழுதே 
யெனினுமாம் . 

வாயுவேக மனோவேகங்களைக் காட்டிலும் வேகமாய் ஓடிற்று அந்த 
மானென்பது , கருத்து . காற்று விரைந்து செல்லுந் தன்மை , பிரசித்தம் , 
மனம் 

நினைத்தவளவில் எவ்வளவு தூரத்திலுள்ள பொருளினிடத்துஞ் 
சென்று சேர்தலால் , அது மிக்கவிரைவுள்ளதெனப்படும் . அவ்விரண்டுக்கும் 
புதியொருவேக கதியைத் தான்காட்டிக்கற்பிப்பது போன்றிருந்த தெனி , 
மானின் மிக்கவிசையை வருணித்தவாறு. முன்னிரண்டடி -தன்மைநவிற் 
சியணியும் , பின்னிரண்டடி தற்குறிப்பேற்றவணியுமாம் . தாபதம் - 
வடசொல் ; குளம்புகளையுடையகால் ; அல்லது , காற்குளம்பு . என்றிவை - 
விகாரம் . 

( உ.சக) 
இராமன் மிக்கவிசையோடு அந்தமானைத் தொடர்தல் . 
உசஉ . நீட்டினானுலகமூன்றுநின்றெடுத்தளந்தபாத 

மீட்டுநாமுரைத்தற்கம்மாவேறுமோ ரண்டமுண்டோ 
வோட்டினான்றொடர்ந்ததன்னையொழிவறநிறைந்த தன்மை 

காட்டினானன்றியன்றக்கடுமையார்கணிக்கற்பாலார் . 
( இ - ள் :) ( இராமன் அந்தமானைத் தொடர்தற்பொருட்டு ) , உலகம் 
மூன்றும் அளந்தபாதம் - ( முன்பு திரிவிக்கிரமாவதாரத்தில் ) மூன்று உல 


564 

ஆரணியகாண்டம் . 
கங்களையும் அளந்த தனது திருவடிகளை , நின்று எடுத்து நீட்டினான் - எடு 
த்து நின்று நீளவைத்தான் ; மீட்டும் நாம் உரைத்தற்கு வேறும் ஓர் அண் 
டம் உண்டோ - அத்திருவடிகளுக்கு எட்டாத தாய் நாம் சொல்வதற்கு 
வேறோர் அண்டமும் இருக்கிறதோ ? ( இல்லையென்றபடி ) ; ஓட்டினான் - 
( அப்படிப்பட்ட பாதங்களைக்கொண்டு அந்தமானைத் ) துரத்தினான் ; தொட 
ர்ந்த தன்னை ஒழிவுஅற நிறைந்த தன்மை காட்டினான் அன்றி - ( அங்ஙனந் 
துரத்திய அப்பெருமான் ) மானைத்தொடர்ந்து சென்ற தனது இடையீடில் 
லாமல் எங்கும் நிறைந்திருக்குந்தன்மையை வெளியிட்டா னென்பதல்லா 
மல் , அன்று அ கடுமை கணிக்கற்பாலார்யார் - அப்பொழுதைய அவ்வேக 
த்தை மதிக்கவல்லவர் யாவர்உளர் ? ( எவருமில்லை யென்றபடி ) ; ( எ - று ) 
அம்மா - வியப்பிடைச்சொல் : இராமனது திருவடிகளின் மிகநீளுந்தன் 
மையை அதிசயித்துக் கூறியவாறு . 

திருமாலின் திருவவதாரமாகிய இராமபிரான் , முன்பு வாமனாவதாரத் 
தில் மகாபலியின் செருக்கை யடக்கும்பொருட்டு நீட்டி உலகத்தையளந்த 
வையும் , இவ்வண்டத்தினுள்ளேயன்றிப் பகிரண்டங்களிலும் வியாபித்துச் 
செல்லவல்லவையுமாகிய தமது திருவடிகளை விசையாகநீட்டிவைத்து , அந்த 
மான் செல்லு மிடமெல்லாம் அதனைத் தொடர்ந்து சென்றான் ; அங்ஙனஞ் 
சென்ற தன்மையால் , அப்பரமன் , சிறிதிடமும் சேஷியா தபடி எங்கும் 
தான் நிறைந் திருக்குந் தன்மையை வெளியிட்டாற்போன்றனன் ; அவ்வே 
கம் , எவராலும் நினைக்கவும் முடியாதது என்பதாம் . நின்று எடுத்து அள 
ந்த பாதம் என்பதற்கு - முன்பு வாமனனாய் நின்று உடனே திரிவிக்கிரம 
ரூபத்தையெடுத்து அளந்த திருவடிகளென்றும் , தான் நின்றவிடத்திலே 
நின்று எடுத்து அளந்த திருவடிக ளென்றும் உரைக்கலாம் . தன்னையென்ப 
தில் இரண்டனுருபு தனதுஎன ஆறனுருபின் பொருளில் வந்ததனால் , 
உருபுமயக்கம் . தனது சர்வவியாபித்துவத்தைக் காட்டினா னென்றது , 
தற்குறிப்பேற்றம் . இரண்டாமடி - பொதுப்பொருளாய் , அவன் நினைக்கின் 
அவன் திருவடி செல்லாத இட மில்லை யென்ற இயல்பை யெடுத்துக் 
காட்டியது . 

( உச . ) 
அந்த மான் ஓடும் வகை . 
உச்ட. குன் றிடையிவருமேகக்குழுவிடைக்குதிக்குங்கூடக் 

சென்றிடினீகலுந்தாழிற்றீண்டலாந்தகைமைத்தாகு 
நின்றதேபோலநீங்குநிதிவழிநேய நீட்டு 

மன்றலங்கோதைமாதர் மனமெனப்போயிற்றம்மா . 
( இ - ள் .) ( அந்த மான் ) , குன்றிடை இவரும் - மலையில் ஏறும் ; மேகம் 
குழுவிடை குதிக்கும் - மேகக்கூட்டத்தினிடத்தில் துள்ளிப்பாயும் , கூட 
சென்றிடின் அகலும் - விடாதுஉடன் தொடர்ந்து சென்றால் வெகுதூரம் 
விலகி ஓடிவிடும் ; தாழின் தீண்டல் ஆம் தகைமைத்து ஆகும் ( தொடர்ந்து 


மாரீசன் வதைப்படலம் , 

565 
செல்லுதற்குத்) தாமதித்தால் அருகில்நெருங்கித் தொடக்கூடிய தன்மை 
புடையதாம் ; நின்றதேபோல நீங்கும் - ( மீண்டுந்தொடர்ந்து சென்றால் ) 
நின்றாற்போல ஓடிப்போய்விடும் ; (இங்ஙனஞ்செய்துகொண்டு ) , நிதிவழி 
நேயம் நீட்டும் மன்றல் அம் கோதை - மாதர் மனம் என - (ஆடவரிடத் 
தன்றி அவர் தரும் ) பொருளினிடத்தே ஆசையை மிகுதியாகச் செய்பவர்க 
ளான மணமுள்ள அழகிய கூந்தலையுடைய விலைமகளிரது மனம்போல 
போயிற்று - (ஒருவழியில்லாது கண்டவிடங்களிலெல்லாஞ்) சென்றது ; 
அம்மா - ஆச்சரியம் ! ( எ - று . ) 

அம்மா - வியப்பிடைச்சொல் ; அந்த மானின் நடைச்சாதுரியத்தை 
அதிசயித்துக்கூறியவாறு . நின்றதேபோல நீங்கும் என்ற துவரையில் தன் 
மைநவிற்சியணியும் , விலைமாதர் மனமெனப்போயிற்று என்றது - உவமை 
யணியுமாம் . நின்றதேபோலநீங்கும் என்பதை நிதிக்கு இயற்கையடை 
மொழியாக்கி , நின்றாற்போல நீங்கிச்செல்லுந் தன்மையதான செல்வ மென் 
றலு மொன்று . ‘ நிதி வழி நேயம் நீட்டும் என்பதற்கு கொடுக்கும்பொரு 
ளளவுக்கு ஏற்ப அன்பளவைப் பெருக்கிக்காட்டுகிற என்றும் பொருள் 
கொள்ளலாம் . 

( உசங ) 
இராமன் அதனை மாயமானென்று கருதுதல் . 
உசச . காயம்வேறாகிச்செய்யுங்கருமம் வேறாகிற்றன்றே 

யேயுமேயென்னின் முன்னமெண்ணமேயிளவற்குண்டே 
யாயுமேலுறு தல்செல்லாமரக்கரானவர்கள் செய்த 
மாயமேயாயதேநான் வருந்தியதென்றான்வள்ளல் . 
( இ - ள் . ) காயம் வேறு ஆகி செய்யும் கருமம் வேறு ஆகிற்று அன் 
றே 

( இந்தமானின் ) வடிவம் வேறாகி இது செய்கிற செயல் வேறாயிற்றன் 
றோ ? என்னின் முன்னம் இளவற்கு உண்டு எண்ணமே ஏயுமே - எனக்கு 
முன்னே என் தம்பிக்கு (லஷ்மணனுக்கு ) உண்டான ( இதுவஞ்சனையெ 
ன்ற ) எண்ணம் பொருத்தமுடையதே , ஆயுமேல் உறுதல் செல்லாம் - ( நம 
துமனம் இதனை ) ஆராய்ந்திருக்குமானால் , (நாம் இப்படி ) வந்திருக்கமாட் 
டோம் ; நான் வருந்தியது - ( இப்படி ) நான் வருத்தமடையக்காரணம் , அரக் 
கர் ஆனவர்கள் செய்த மாயமே ஆயதே - இராக்கதர்கள் செய்த மாயையே 
யாயிற்றே , என்றான் - என்று திருவுள்ளத்திற்கொண்டான் : வள்ளல் - 

வ 
வரையாது உருளுந்தன்மையனான இராமபிரான் . ( எ - று . ) 

வடிவத்தில் இயற்கை போலவும் சாதுபோலவும் தோன்றித் தொழி 
லில் செயற்கையும். அசாதுவுமாயிற்று என்பது , முதலடியின் கருத்து . இள 
வல் - இளிமையுடையான் : அல் - பெயர்விகுதி ; வள்ளல் என்பதும் இது 
போன்றதே . ஆயுமே லுறுதல் செல்லாம் என்பதற்கு - ( மது மனம் ) 
ஆராய்ச்சி யுள்ளதாகுமானால் இனி நாம் இதனைப்பின்தொடர் தல் செய் 
லோமல்லோம் என்றும் பொருள்கொள்ளலாம், செல்லாம் - தனித்தன் 


- 


ஆாணியகாண்டம் . 


பண்டம் . 


மைப்பன்மை; உயர்வுப்பன்மையுமாம் . செல்லாம் என் றதை நோக்கி , என் 
னின் - நான் என்றது பன்மையொருமைமயக்கமாம் . நாம் வருந்தியது 
என்ற பாடமு முண்டு . ஆயுமேலுறுதல் செல்லா வரக்கர் என்று பாட 
மோதி , ஆபுள் இனி மேற் பொருந்து தலில்லாத (விரைவில் அழிவடையப் 
போகிற ) அரக்கர்க ளென்று உரைப்பாரு முளர் . மானைத்தொடர்ந்துவரு 
தலாற் சீதையைப்பிரிந்து தான் வருந்தியாயினும் அரக்கரை யொழித்துத் 
தேவரைக்காத்து உதவுபவ னாதலால் , இராமனை வள்ளல் என்றார் . ஆய 
தே யென்ற ஏகாரம் - இரக்கம் . மற்றை ஏகாரங்கள் - தேற்றம் . ( உசச ) 

வேறு , 
இராமன் மனப்போக்கையறிந்து 

மாரீசன் தப்பியோடி உய்யழயலுதல் . 
உசரு . பற்றுவானினியல்லன்பகழியாற் 

செற்றுவானிற்செலுத்தலுற்றானென 
மற்றமாயவரக்கன்மனக்கொளா 
வுற்றவேகத்தினும்பரிவோங்கினான் . 

- ள் . ) இனி பற்றுவான் அல்லன் - இனி ( என்னை இராமன் ) பிடி 
க்க முயல்பவனல்லன் ; பகழியால் செற்று வானில் செலுத்தல் உற்றான் - 
( தனது ) அம்பினால் ( என்னைக் ) கொன்று மேலுலகிற் செலுத்தக்கருதி 
னான், என - என்று , மனம் கொளா - மனத்திற்கொண்டு ( எண்ணி ), மாயம் 
அரக்கன் - மாயையையுடைய அவ்விராக்கதன் (மாரீசன் ) உற்ற வேகத் 
தின் உம்பரின் ஓங்கினான் - மிக்க வேகத்துடன் வானத்தில் உயர எழும்பி 
னான் ; ( எ - று . ) 

மற்று , அ - அசைகள் ; அகரத்தைச் சுட்டாகக்கொண்டால் , அம்மா 
யம் என்பது அமாயம் எனத் தொக்கதென்க . செற்று-இறந்தகாலவினை 
யெச்சம் ; செறு - பகுதி . 

இதுமுதல் பன்னிரண்டுகவிகள் . பெரும்பாலும் முதற்சீரொன்று 
நர்ச்சீரும் மற்ற மூன்றும் விளச்சீர்களு மாகிய அளவடி நான்கு கொண்ட 
கலிவிருத்தங்கள் . 

( உச ) 
இராமன் அம்பு தொடுத்தல் 
உசசு . அக்கணத்தினிலையனும்வெய்ய தன் 

சக்கரத்திற்றகைவரிதாயதோர் 
செக்கர் மேனிப்பகழிசெலுத்தினான் 
புக்கதேயம்புக்கின் னுயிர்போக்செனா 


மாரீசன் வதைப்படலம் . 


5678 


ள் 


* . ) அ கணத்தினில் - அந்த க்ஷணத்திலே, ஐயனும் - இராம 
பிரானும் , தன் வெய்ய சக்கரத்தின் - திருமாலாகிய தனது ( டகைவர்க்குக் ) 
கொடிய சக்கராயுதம்போல , தகைவு அரிது ஆயது - தடுக்கமுடியாததான , 
ஓர் செக்கர்மேனி பகழி - சிவந்தவடிவமுடைய அம்பொன்றை , புக்க தேயம் 
புக்கு இன் உயிர் போக்கு எனா- ( இந்தமான் ) செல்லுமிடத்தில் ( நீ ) விடாது 
தொடர்ந்து சென்று ( இதனது ) இனிய உயிரை நீக்கிவிடுவாய் என்று கட் 
டளையிட்டு , செலுத்தினான் - பிரயோகித்தான் ; ( எ - று . ) ( உசசு ) 

மாரீசன் கதறிக்கொண்டு விழந்து இறத்தல் . 
உசஎ . நெட்டிலைச்சரம்வஞ்சனை நெஞ்சுறப் 

பட்டதப்பொழுதேபகுவாயினா 
லட்டதிக்கினுமப்புறமும்புக 
விட்டழைத்தொருகுன்றென வீழ்ந்தனன் . 

ள் . ) நெடு இலை சரம் - நீண்ட கூரிய இலைவடிவாயுள்ள அந்தப் 
பாணமானது , வஞ்சனை நெஞ்சு உற பட்டது -வஞ்சனையையுடைய ( மார்ச 
னது ) இதயத்திலே பொருந்தத் தைத்தது ; அப்பொழுதே- , ( மாரீசன் ) , 
பகுவாயினால் - பிளவுபெற்ற (தனது ) வாயினால் , அட்ட திக்கினும் அப்புற 
மும் புக - எட்டுத் திக்குக்களிலும் அவற்றிற்கு அப்பாலும் ஒலிசெல்லும்படி , 
விட்டு அழைத்து - ( ஹா ஸீதே! லஷ்மணா ! என்று உரக்கக் ) குரலை வெளி 
விட்டுக் கூப்பிட்டு, ஒரு குன்று என வீழ்ந்தனன் - ஒரு மலைபோல (த்தனது 
இயற்கைப்பெருவடிவத்தோடு ) விழுந்தான் ; ( எ - று . ) 

தனது குரலை விட்டு இராமன்குரலைக்கொண்டு , அவன் தனக்குத் தீங்கு 
நேர்ந்தவிடத்து மனைவியையும் தம்பியையுங் கூப்பிடுமாறுபோல அவர் 
களைப் பேர்சொல்லிக்கூப்பிட்டு அரற்றிக்கொண்டு விழுந்தனனென்பதாம். 
இங்ஙனம் கூவினது , இலக்குமணன் சீதையைப் பாதுகாவல் செய்வதைவிட் 
டுப் பிரிந்து இங்கு வந்திடும்பொருட் டென்க . இராமனிடம் தனக்குப் பழ 
மையாயுள்ள பகையைத் தீர்த்துக்கொள்ளுதற்கு இது செய்தான் . வஞ் 
சனை என்பதை வஞ்சனது என உருபுமயக்கமாகக் கொண்டு , வஞ்சகனாகிய 
மாரீசனுடைய என உரைப்பினுமாம் . உறுகுன்று என்ற பாடத்துக்கு - 
பெரிய மலை யென்க . மாரீசன் இயல்பிற் பெருவடிவமுடையா னாதலின் , 
மலைபோல விழுந்தனன் என்றார் ; அவனை " சுமஹகாய : " எனக் கூறியுள் 
ளார் வால்மீகிபகவானும் . பகுவாய் என்ற சொல்லின் ஆற்றலால் , இரா 
மன் அந்தமானின் பின்னே செலுத்திய அம்பு அதனுடம்பில் ஊடுருவி 
வாயளவுந் துளைத்துக்கொண்டுவந்து அதனைப்பிளந்த தென்னலாம் . 
அதுகண்டு இராமன் இலக்குமணனைக் குறித்துக் கொண்டாடுதல் . 
உசஅ. வெய்யவன்றனுருவொடுவீழ்தலுஞ் 

செய்ய தன்றெனச்செப்பியதம்பியை 


568 


ஆரணியகாண்டம் . 


யையன் வல்லனென்னாருயிர்வல்லனா 

னுய்யவந்தவன்வல்லனென்றுன்னினான் . 
( இ - ள் . ) வெய்யவன் - கொடியவனாகிய மாரீசன் , தன் உருவொடு 
வீழ்தலும்-தனது நிசரூபத்துடனே கீழேலிழுந்தவளவிலே , -- ( இராமன் ) , 
செய்யது அன்று என செப்பிய தம்பியை - (" இந்தமான் ) - நல்லதன்று 
என்று ( முன்பு தெரிந்து ) சொன்ன ( தனது ) தம்பியைக்குறித்து , - ஐயன் 
வல்லன்- என்னப்பன் வல்லவன் ! என் ஆர் உயிர் வல்லன் - எனது அரியஉயிர் 
போன்றவன் வல்லவன் !! நான் உய்ய வந்தவன் வல்லன் - நான் வாழ்ந் 
திடும்படி ( என் பின் பிறந்தவன் வல்லவன் !!! என்று உன்னினான் - என்று 
எண்ணினான் ; ( எ - று . ) 

மாயையினாலேனும் வேறுவகைச்சக்தியினாலேனும் மாறுவடிவங்கொ 
ண்டவர் இறக்கையில் அச்செயற்கை வடிவமொழிந்து இயற்கைவடிவத்தை 
யே அடைதல் , இயல்பு . செய்யது - செம்மையென்னும் பண்பினடியாப் 
பிறந்த ஒன் றன்பாற்குறிப்பு வினையாலணையும் பெயர் . தம்பியை ஐயன் 
என்றது , அன்புபற்றிய மரபுவழுவமைதி . ஐயன் , ஆருயர் , உய்யவந்தவன் 
என்பன - ஒருபொருள்மேல்வந்த பல பெயர்கள் ; ( நன் --பொது - சசு . ) 
இவை , தனித்தனி வினைகொடுத்துக் கூறப்பட்டன ; ( நன் - பொது - சக .) 
இங்கனம் வல்லன் எனப் பலமுறை கூறினது , அவ்வல்லமையைக்குறித்து 
உண்டான வியப்பினாலென்க , ஆருயிர் என்றது , இன்றியமையாமையை 
யும் , மிக்க அன்புடைமையையுங் காட்டும் . உயிர்போன்றவனை உயிர் என் 
றது , சொல்லால் அஃறிணையாயினும் பொருளால் உயர் திணையாதலால் , 
வல்லன் என்ற உயர் திணைமுற்றைக் கொண்டது . பின்வரும் அபாயத்தை 
முன்பு உணர்ந்து தெரிவித்து அவ்வபாயத்தையடையா தபடி தடுத்ததனால் 
உய்யவந்தவன் என்றார் . 

( உசஅ ) 
இறந்துவிழந்த வடிவத்தைப்பார்த்து இராமன் மாரீசனென்றறிதல் . 
உசு . ஆசைநீளத்தரற்றினன் வீழ்ந்தவர் 

நீசன்மேனியைநின்றுடனோக்கினான் 
மாசின்மாதவன் வேள்வியிள்வந்தமா 

ரீசனேயிவனென்பதுந்தேறினான் . 
( இ - ள் . ) ஆசை நீளத்து அரற்றினன் - திக்கு எவ்வளவுநீளமுள்ளதோ 
அதுவரையிலுங் ( குரல்கேட்கும்படி ) கதறிக்கொண்டு , வீழ்ந்த - விழுந்த, 
அ நீசன் மேனியை - கீழ்மகனான அந்தமாரீசனது தேகத்தை , உடன் 
நின்று நோக்கினான் - உடனே ( அருகிற்சென்று ) நின்று பார்த்து , ( ஸ்ரீரா 
மன்) , மாசு இல் மா தவன் வேள்வியின் வந்த மாரீசனே இவன் என்பதும் 
தேறினான் - குற்றமில்லாத பெருந்தவமுடைய விசுவாமித்திர முனிவன் 
யாகஞ்செய்தகாலத்தில் அங்கு வந்த மாரீசனேயாவன் இவ்வரக்கன் என்ப 
தையும் தெரிந்து கொண்டான் ; ( எ - று . ) 


மாரீசன்வதைப்படலம் . 


569 ; 


என்பதும் என்ற உம்மை, இறந்தது தழுவியஎச்சம் , மான்வடிவத்தை 
அரக்கன்மாயையென் - று கீழ்ஊகித்துணர்ந்தவன் இப்பொழுது அம்மாயை 
யைச்செய்த அரக்கன் மாரீசனென்று நிச்சயமாக அறிந்தன னென்க . ஆசை 
ஆசா என்ற வடசொல் திரிந்தது . ஆசைநீளம் - திகந்தம் , ஆசை நீளத்து 
வீழ்ந்த என இயைத்து , திசையெல்லையையளாவிப் பெருவடிவோடுவீழ் 
ந்த என உரைப்பினுமாம் . வேள்வியின் , இன் - ஏழனுருபு . ( உசக ) 
இவன் கதறியதாலால் சீதை வருந்துவளே யென்று இராமன் சிந்தித்தல் . 
உ நி . உழைத்தவாளியுரம்புகப்புல்லியோ 

னிழைத்தமாயையினென்குரலாலிசைத் 
தழைத்ததுண்டதுகேட்டயர்வெய்துமான் 

மழைக்கணேழையென்றுள்ளம்வருந்தினான் . 
( இ - ள் . ) உழைத்த வாளி - வருத்துந்தன்மையதான அம்பு , உரம் 
புக - தன் மார்பில் நுழைந்தவளவிலே , புல்லியோன் - அற்பகுணமுடைய 
வனாகிய அவ்வரக்கன் , இழைத்த மாயையின் - ( தன்னிடம்) பொருந்திய 
மாயையால் , என் குரலால் இசைத்து அழைத்தது உண்டு - என துகுரல் 
போன்ற குரல்கொண்டு சீதையையும் லக்ஷ்மணனையும் கூவி அழைத்த 
தன்மை உண்டன்றோ? அது கேட்டு - அக்கூக்குரலைக் கேட்டு , மழை கண் 
எழை - மழைபோலக்குளிர்ந்த கண்களையுடையவளும் ( மகளிர்க்கு இயல் 
பானஎ ) பேதைமையையுடையவளுமான ) சீதை , அயர்வு . எய்தும் ஆல் 
வருத்தமடைவளே ! என்று - என்றுகருதி , உள்ளம் வருந்தினான் - ( இரா 
மன் ) மனம்வருந்தினான் ; ( எ - று . ) 
புல்லியோன் 

புன்மையென்னும்பண்பினடியாப் பிறந்த குறிப்பு 
வினையாலணையும் பெயர் ; புல் என்ற வினைப்பகுதியடியாப் பிறந்த தெரி 
நிலையிறந்தகால வினையாலணையும் பெயராகக் கொண்டால் , பொருந்தியவ 
னெனப்பொருள்படும் . எய்துமால் என்பதில் , ஆல் - இரக்கத்தின்கண்வந் 
தது ; இடைச்சொற்கள் வேண்டியபொருளை விளைக்கும் என்பது வடநூ 
லார்க்கும் ஒப்பமுடிந்தமை யறிக . மழைக்கணேழை என்றதனால் , மழை 
போலக் கண்ணீர் சொரிந்து வருந்துவளே யென்றவாறுமாம் . " தழைத்த 
பொன்முலைத் தடங்கடந் தருவிபோய்த்தாழப் , புழைத்த போலநீர் நிரந்த 
ரம் பொழிகின்ற பொலிவா , லிழைக்கு நுண்ணிய மருங்குலா ளிணைநெ 
டுங் கண்கள் , மழைக்க ணென்பது காரணக் குறியென வகுத்தாள் என 
வரும் சுந்தரகாண்டச்செய்யுள் இங்கு நோக்கற்பாலது . ஏழை என்றார் , 
உண்மையுணராது மாயமானிடத்து ஆசைகொண்டமைபற்றி . ( உடு ) 
இலக்குமணன் சீதைக்குத் தேறுதல் சொல்லக்கூடுமென்று 

இராமன் கருதுதல் . 
உடுக . மாற்றமின்ன துமாயமாரீசனென் 

றேற்றமுன்னுணர்ந்தானெனினென்னுடை 
72 


ஆரணிதோண்டம், 


வட 


யாற்றறேருமறிவினனாதலாற் 

றேற்றுமாலிளையோனெனத்தேறினான் . 
( இ - ள் . ) இளையோன் - தம்பி [ ல.ஷ்மணன்) , - ஏற்ற முன் - எதிர் 
வந்த முன்னே ( கண்டவளவிலே யென்றபடி ), மாயம் மாரீசன் என்று உண 
ர்ந்தான் எனின் - மாயையையுடைய மாரீச னென்று ( இந்த மானைக்குறி 
த்து ) அறிந்தானாதலால், -- (இப்பொழுதும்) , -- என்னுடை ஆற்றல் தேரும் 
அறிவினன் ஆதலால் 

எல் எனது வலிமையை அறியும் அறிவை யுடையவ 
னாகையால் , இன்னது மாற்றம் தேற்றும் - இந்தக் கூக்குரல்வார்த்தை 
யைக் குறித்து ( ச் சீதை வருந்தாதபடி அவளை ) த் தேற்றுவான் , என - 
என்று எண்ணி , தேறினான் - ( இராமன் ஒருவாறு ) மனந்தேறுதலையடைந் 
தான் ; ( எ - று . ) - தேற்றுமால் என்பதில் , ஆல் - தேற்றம் . 

எனின் என்ற சொல் - ஆதலால் என்னுங் கருத்தில் வருதலை 
மொழியிலுங் காண்க , இக்கவிக்கு வேறுவகையாகப் பதவுரை கூறுவதெல் 
லாம் கருத்திற் சிறவாமையைக் கண்டுகொள்க . 

( உருக ) 
இராமன் சிந்தையோடு திரும்புதல் . 
உருஉ . மாள்வதேபொருளாகவந்தானலன் 

சூழ்வதோர்பொருளுண்டிவன்சொல்லினான் 
மூள்வதேதமது முடியாமுன 

மீள்வதேநலனென்றவன் மீண்டனன் . 
( இ - ள் . ) மாள்வதே பொருள் ஆக வந்தான் அலன் - (இவன் இவ்வி 
டத்து ) இறந்துபோதலையே ஒருபயனாகக்கொண்டு வந்திருக்கமாட்டான் ; 
சூழ்வது ஓர் பொருள் உண்டு- ( வஞ்சனையாக ) ஆலோசித்துத்தந்திரமாகச் 
செய்வதொரு காரியம் இருத்தல் வேண்டும் : இவன் சொல்லினால் ஏதம் 
மூள்வது - இவன் கூக்குரலிட்டவார்த்தையால் தீமை உண்டாகக்கூடும் ; 
அது முடியாமுனம் - அத்தீமை உண்டாகிவிடுதற்கு முன்னமே , மீள்வதே - 
திரும்பிப் பர்ணசாலை சேர்வதே , நலன் - நன்மை தருவது , என்று - என்று 
நினைத்துக்கொண்டு , அவன் - இராமபிரான் , மீண்டனன் - 

மீண்டனன் - திரும்பிவரு 
பவனானான் ; ( எ - று . ) 

இவன் சொல்லினால் சூழ்வது ஓர் பொருள் உண்டு. என இயைத்து , 
இவன் தன்சொல்லினால் வஞ்சிப்பதொருகாரிய முள்ளது என்றும் , இவன் 
நமது குரல் கொண்டு சொன்ன தனால் ஆலோசிக்கவேண்டிய தொரு காரி 
யம் உள்ளது என்றும் பொருள் கொள்ளலாம் . 

( உருஉ ) 
மாரீசன்வதைப்படலம் முற்றிற்று. 


மாரீசன்வதைப் படலம் , 


எதிர்பாராதுநேர்ந்த சோகத்தையும், கோபத்தையும் மறந்து தீவழி 
யொழுகச்செய்யும் இயல்பினது காம மென்பதும் , மற்றும் அக்காமநோய் 
தான் “ நீருட் , குளிப்பினுங் காமஞ் சுடுமே குன்றேறி , யொளிப்பினுங் 
காமஞ் சுடும் ” என்றபடி எவ்வாற்றானுந் தணித்தற்கரி தென்பதும் , வேண் 
டிய வேண்டியாங் கெய்துவிப்பதான தவத்தைச் செய்து வரம்பெற்றவர் 
காலத்தையும்மாற்ற வல்லவ ரென்பதும் , இயல்பிற் கொடியவர்களும் ஒரு 
முறைக்கு இருமுறை ஊறுபட்டாற் பெரியோர்சிறப்பை உணர்ந்து அத 
னைத் தாம் பிறர்க்கு வற்புறுத்திக் கூறவும் வல்லவராவ ரென்பதும் , அங்க 
னம் அனுபவமுடையார் சொல்லவுங்கேளார் கேடுகாலங்கிட்டியவ ரென்ப 
தும் , கடவுளும் அவரைச்சார்ந்தவர்களும் அவதாரவிசேஷங்களில் தம்நிலை 
மையை மறந்தும் அவ்வவற்றிற்கேற்ற குணஞ் செயல்களை மேற்கொண்டு 
நிற்ப ரென்பதும் , " நுண்ணறிவுடையோர் நூலொடு பழகினும் , பெண் 
ணறிவென்பது பெரும்பேதைமைத்தே " என்றபடி மகளிர் எத்துணைத்திற 
முடை யராயினும் அவர்க்கு அறிவு தடுமாறு மென்பதும் , இல்லறத்தில் 
வாழும் ஆடவர்க்குக் காதலியர்சொல்லைக்கடத்தல் அரிதென்பதும் , அங்க 
னந் தையல்சொற்கேட்டு ஒழுகியவர் அத்தையலுந் தாமுந் துயருறுவாரன் 
பதும் , எவ்வளவு ஆற்றலுடையாரும் தமது துணைவர்சொற்கேட்டு ஒழுகா 
ராயின் துன்பமடைவரென்பதும் முதலியன இப்படலத்தில் வெளியாம் . 

இப்படலத்துக்குப் பயன் : - (இதன் முதலிற் கூறப்பட்டுள்ள ) இரா 
வணனதுநிலைமையைக் கேட்டவன் , பூமியிற் சிறந்தவனாவான் ; (இடையில் ) 
மாரீசன் இராவணனுக்குச்செய்த நல்லஉபதேசத்தைக் கேட்டவன் , உல 
கத்திற் பெருமையுறுவான் - என்று ஸ்காந்தபுராணத்திற் சொல்லப்பட் 
டிருக்கிறது . 


சீதை மற்றவன் றேவியைக் கொண்டுயான் , போதலுற்றென் புகுந் 
ததி தென்றலும் , காதலுற்றனன் காண்குறு மாசையான் , மாதுலற் கொரு 
மாற்றஞ் சென்றோதினான் , " “ மறுத்துணர்த்தினன் மாமன்மாரீசனும் , 
வெறுத்துர்ப்பினன் வெஞ்சொலிராவணன் , பொறுத்தி- நீயெனப் பொன் 
னிள நவ்வியாய், நிறுத்தசீதைநிலையிற் சென்றெய்தினான் ”, கண்டு சீதை 
கவர்ந்தது தாவென , வண்டர்கோனு மதன் பின்ன ரேகினான் , கொண்ட 
மாயையறிந்து கொலை செய்தா, னொண்டொடி இ யிளையோ யென் றுரைத் 

தே ” என்ற ஒட்டக்கூத்த நத்தாகாண்டச்செய்யுள்களிலும் , " மூக்கறக் 
குறைமுடிப்ப நீரிலங்கை முன்னவனை , நோக்கி யுற்றவாறனைத்தையு நுவன் 
றன 

எளாக , வாக்கமோடுறையிராவண னடல்செய்மாரீசற் , போக்க வன்ன 
வன் பொன்னுழையுருக்கொடு புக்கான் , " பொய்செய்கின் றமான் போந் 
ததைச் சானகி புகழா , வைசெய்கின்றதென் றாசையுற் றறைந்தனளாக , 
மெய்செய்கின்றவவ்விராகவன் வில்லொடுதொடர்ந்து , வைசெய்கின்றவம் 
பேயினன் வஞ்சமென்றறிந்தே , " வழங்குமம்பினான் மாய்ந்து வீழ்காலை 


ஆரணியகாண்டம். 


மாரீசன் , விழைந்த சீதையை யிலக்குவின்றனை விளித்திறந்தான் என்ற 
பாகவதச் செய்புள்களிலும், கேட்டலும் வெகுளியோடு காமமுங் கிளர் 
ந்து பொங்க , வாட்டிறலரக்கர்கோமான் மாமனல்லிருக்கையெய்தி , யூட்ட 
ரக்குண்ட செவ்வா யொண்டொடிச்சீதைகாணத், தீட்டரும்படிவமானாய்ச் 
செல்கென மறுத்துச்சொல்வான் , மரையுருவாக முன்னர் வாளெயிற் 
நரக்கர்மற்றாங் , கிருவரோ டிராமன் முன்ன ரெய்தலு மவன்கையம்பாற் , 
பொருவருமென்னோடெய்துமிருவரும் பொன் றல் செய்தார் , வெருவியான் 
மாயை தன்னா லிலங்கையின்மேவினேனால் , " கத்துரு மகவானானை கறுப் 
பென வினதையென்னு, மைத்தடங்கண்ணாள் வெள்ளையென்றலு மைந்தர் 
செய்யும் , வித்தகச்சூழ்ச்சி தன்னால் வினதையைத்தாசியாக்க , வத்தலைக்கலு 
ழனன்னை யருஞ்சிறைநீக்கவெண்ணி , மேவிடுநெறியி லீராறியோசனை 
யகன் றமேனிப் , பாவடிக்களிறு மன்ன பரப்பு றுமாமையொன் றுஞ் , சேவடி 
யுகிரினள்ளிப் பழுமரஞ்சேர்தலோடு , மாவெனயாருமார்ப்ப வதன்பணை 
யொடிந்ததன்றே ", " நூறியோசனையினுற்ற பணையினை நொய்திற்கவ்விச் , 
சேறலு மதனிற்சேரும்வாலகில்லியராந் தீதி , லாற்றிமுனிவர் தம்மை மென் 
மெலவகற்றி விண்போ, யூறமிர்தெடுத்துத் தாயர்க்கு தவி வன்சிறையுந்தீர் 
த்தான் ” , “ ஆங்கவன் வதிந்தவாலிஃ தித்தலையாற்றுகின்ற , தீங்கறு தவத் 
திற்றீரே னென்றலு மரக்கன் சீறி , வீங்குதோட்கரனைக்கொன்றதகம்பன 
ன்விளம்புஞான்று , மீங்குவந்துரைத்தே னன்றும்மறுத்திவைபோல்வசொ 
ன்னாய் , எங்கை தன்செவியுமூக்கு மிகலின்றியறுத்தவெய்யோன் , மங் 
கையை வௌவமானாய்ச் சென் றவண்மயக்கிடாயேல் , துங்கநீண் மௌலி 
கொய்வ னென்றலுந் துணுக்கமெய்தி , யங்கவன் முன்ன மம்பொன்மானுரு 
வமைந்து சென்றான் , பொற்பிதிரேய்க்கும்புள்ளிப்பொறியிளமானைவௌ 
வி , யற்பினிற்றருதியென்ன விராமனுக் கமிர்தச் செவ்வாய்க் , கற்பினுக் 
கரசி கூறத் தொடர்தலுங் கடிதினோட , விற்பழுத்துமிழும்வெய்ய கணை 
யொன்றால் வீழ்த்தினானே , “ வீழ்தருபோதிற் சீதா விலக்குவ வென்ன 
வீழும் ” என்ற கூர்மபுராணச் செய்யுள்களிலும் இப்படலவரலாறு சுருங் 
கக்கூறப்பட்டுள்ளவாறு உணர்க . 

வடமொழி வால்மீகிராமாயணத்திற் கூறியுள்ள வகையும் , தமிழ்க் 
கூர்மபுராணத்திற் கூறியுள்ள வகையும் இங்கு ஒத்துள்ளன . 


எட்டாவது 


சடாயு வுயிர் நீத்த படலம் . 
இராவணன் பிராட்டியைக் களவு செய்து எடுத்துச் செல்லுகையில் 
சடாயுவென்னுங் கழுகரசு அவனை மறித்துப் போர்செய்து சிதைந்து பின்பு 
தன் உயிரைவிடுத்த செய்தியைக் கூறும் பாக் மென்க . ஜடாயு வென்ற 
வடசொல்லுக்கு - பலமயிர்கள் சேர்த்துத் திரித்த ஜடைபோலப் பலவாய் 
மிக்குத் திரண்ட ஆயுளுடையவ ரென்றும் , இறகில் உயிரையுடையவ ரென் 
றும் பொருள் கூறுவர் . சூரிய சாரதியான அருணனது புத்திரரும் , சம்பா 
தியினது தம்பியுமாகிய இவர் , தசரத சக்கரவர்த்திக்குப் பலவு தவிகள் 
செய்து உயிர்த்தோழராயிருந்தனர் . இவர் , பின்பு தசரதகுமாரர்களான 
இராமலஷ்மணர்களைத் தமது புத்திரர்போலவே பாவித்து அன்புபாரா 
ட்ட , அவர்களும் தசரதரினும் வயது முதிர்ந்த இவரைத் தமது பெரிய தந் 
தையாராகப் பாவித்துவந்தார்க ளாதலால் , வைஷ்ணவசம்பிரதாயத்தில் , 
பெரிய உடையார் என்று ஒரு திருநாமம் இவர்க்கு வழங்கும் . இவர் இரா 
வணனோடு எதிர்த்துச் செய்யும் போரில் அடிபட்டு இறகொடிந்து வீழ்ந்த 
வுடனே இறந்திடாமல் இராமலக்ஷ்மணர்க்குச் செய்தியை அறிவித்தபின் 
னரே இறக்கக்கருதிச் சிறிது பொழுது அரிதின் உயிர் தாங்கியிருந்து அச் 
செய்தியை அவர்கட்குக்கூறிய பின்னரே உயிரைவிடுதலால் , இப்பகுதிக்கு 
சடாயு வுயிர்நீத்த படலம் என்று பெயரிட்டார் . விராதன் வதைப்படலம் , 
சரயங்கர் பிறப்பு நீங்கு படலம் , கரன் வதைப் படலம் , மாரீசன் வதைப் 
படலம் , சடாயு வுயிர்நீத்த படலம் , சவரி பிறப்பு நீங்கு படலம் என இவ் 
வாறு நூலாசிரியர் படலங்களுக்குத் தக்கவாறு பெயர் நாட்டும் நயம் நன்கு 
மதிக்கற்பாற்று . 

இப்படலத்தின் கதைச் சுருக்கம் : -- இராமன் குரலாற் கதறிய மாரீ 
சன் குரலைக் கேட்டவுடனே. அவ்வரக்கன் வஞ்சனையை யுணர்ந்த இலக்கு 
மணன் வாளாஇருக்க , அவ்வுண்மையை உணராமல் , சீதை இராமனுக்கு 
அபாயம் நேர்ந்த தென்றே கருதிப் புரண்டழுது அது. தீர்த்தற்பொருட்டுத் 
தன்னை வீட்டுச் செல்லாத இலக்குமணன்மேற் குறைகூறவே , இலக்கு 
மணன் இராமனது பலபராக்கிரமங்களை யெடுத்துக்கூறி உண்மையுணர்த் 
தவும் , கேளாமல் சானகி இலக்குமணனைப் பலவாறு பழித்து நெருப்பில் 
விழத்தொடங்கலும் , அதனை மறுத்து இளையபெருமாள் விடைபெற்று 
இவர்க்கு என்னாகுமோ வென்று சங்கித்துக்கொண்டே சென்றவுடனே, 
சீதை தனித்து நின்ற சமயம் பார்த்து இராவணன் சந்யாசிவடிவங் 
கொண்டு வந்து அப்பிராட்டியாரால் உபசரிக்கப் பெற்றபின்பு ஒருவரை 
யொருவர் விசாரிக்கையில் அவனை ஒரு முனிவனென்றே கருதி யதனால் 
அவனோடு பேச்சு நிகழ்த்திய சீதை அரக்கர்களையும் அவர் தலைவனான 
இராவணனையுங் குறித்து . இழித்துப்பேசலும் , அவன் பெருஞ்சினங்கொ 
ண்டு மாயவேடந்துறந்து உண்மையுருவத்தோடு நின்று , உடன்பாடில்லா 

1 


ள் ) . . 
ஸ்ரீராமபிரானுக்கு , அங்கு - அவ்விடத்தில் ( மாரீசனைப் பின்தொடர்ந்து 

இங்கு - இவ்விடத்தி 

ஆரண்யகாண்டம் . 
பெண்ணைத்தொட்டால் இறுதியுண்டாமென்று தனக்குச்சாபமிருத்தலால் 
யோசனை தூரம் நிலத்தைப்பேர்த்து அதனுடன் பிராட்டியாரைத் தோதரின் 
மேல் வைத்துச் செல்லுமளவிலே , அவள் கூக்குரலிட்டதைக் கேட்டுச் 
சடாயு ஓடிவந்து எதிர்த்துப் பெரும்போர் செய்து அவனது துவசம் குண் 
டலம் கிரீடம் கவசம் வில் சாரதி தேர்க்கு திரைகள் தேர் அம்பறாத்தூணி 
முதலியவற்றைச் சிதைத்து முடிவில் . அவன் எறிந்த தெய்வவாளினால் 
சிறை துணிப்புண்டு வீழ , அரக்கன் சீதையைக் கொண்டுபோய் இலங்கை 
யில் அசோகவனத்தில் சிம்சுபா மரத்தின்கீழ்க் கொடிய பல அரக்கியர் 
காவல்செய்ய அவர் நடுவிற் சிறைவைத் திட்டான் . இதுநிற்க. தமையனாரை 
நாடிச்சென்ற இளையபெருமாள் , அர்க்கன்க தறிய குரல்கேட்டலால் சீதை 
க்கு என்னாகுமோ ? என்று விரைந்து வருகிற இராமனைக்கண்டு , தான் 
வந்ததன் காரணத்தைக் கூறியவுடனே , இருவரும் விரைவாய்வந்து பர்ண 
சாலையை அடைந்து நோக்குதலும் சாநகியைக் காணாமல் மனங்கலங்கித் 
தேடிச்செல்லும் வழியில் முறிந்து கீழ்விழுந்து கிடந்த கொடி வில் கவசம் 
முதலியவற்றை நோக்கிக்கொண்டு செல்லுகையில் சடாயு விழுந்து கிடக் 
கக்கண்டு சோகங்கொண்டு விழுந்து புலம்ப , குற்றுயிருடன் விழுந்து கிட 
ந்த அவர் , நடந்தசெய்தியை ஒருவாறு கூறி முடிவில் உயிர்நீத்துப் பரமபத 
மடைய , இராமபிரான் மிகவும் சோகித்து இலக்குமணனால் தேற்றப்பட்டு 
அவர்க்குச் சரமகைங்கரியஞ்செய்து முடித்து நின்றவளவிலே சூரியாஸ்த 
மனமாயிற்று என்பதாம் . 
கவிக்கூற்று: பிராட்டியின் செய்தியைக் கூறத்தொடங்குவோ மென்றல் . 

சங்கடுத்த தனிக்கடன் மேனியாற் 
கங்கடுத்த நிலைமையறைந்தனங் 
கொங்கடுத்தமலர்க்குழற்கொம்பனாட் 

கிங்கடுத்த தகைமையியம்புவாம் . 
கடல் கடல்போன்ற ( நீல நிறமான ), மேனியாற்கு - திருமேனியையுடைய 
சென் தவிடத்தில் ) , அடுத்த - நேர்ந்த , நிலைமை - தன்மையை , அறைந்த 
னம் - (கீழ்க் ) கூறினோம் ; கொங்கு அடுத்த - நறுமணம் பொருந்திய , 
மலர் - பூக்களைச்சூடிய, குழல் - கூந்தலையுடைய , கொம்பு அனாட்கு - பூங் 
அடுத்த - நேர்ந்த , தகைமை தன்மையை, இயம்புவாம் - (இனிச் ) சொல் 
லுவோம் ; ( எ - று .) 

என்று இங்ஙனம் படலத்துக்குத் தோற்றுவாய் செய்தவாறு. சங்கு 
அடுத்த என்றது - கடலுக்கு , இயற்கை யடைமொழி ; அன்றி , கழுத்துக் 
குச் சங்கத்தை உவமைகூறுதற் பொருட்டுக் கடலுக்கு சங்கடுத்த என்ற 
விசேடணங் கொடுத்தன ரென்றலும் ஒன்று; இனி, சங்கடுத்த , என் றதை 


- 


சடாபுவுயிர்மீத்தபடலம் , 


க 


உ . 


மேனியானுக்கு அடைமொழியாக்கி , திருமாலுக்கு உரிய பாஞ்சசன்னிய 
மென்னுஞ் சங்கத்தின் அம்சமான பரதன் தனக்கு அடுத்த தம்பியாகப் 
பிறக்கப்பெற்ற என்று உரைப்பாரும் உளர், அவ்வுரைக்கு , பர்தனுக்குத் 
தமையனா யிருத்தற்கேற்ற தகுதியையுடையவன் இராம னென்பது கரு 
த்து . அன்றி , திருக்கையிற் சங்கத்தையேந்தியுள்ள திருமாலுக்கு உரிய 
அடைமொழி , அப்பிரானது திருவவதார விசேஷமான இராமனுக்குக் 
கொடுக்கப்பட்டதெனினும் இழுக்காது . கொங்கு தேனுமாம் , மலர் - குழ் 
லுக்கேனும் , கொம்புக்கேனும் கூட்டத்தக்கது . குழற்கொம்பு - இல் 
பொருளுவமை . 
இதுவும் , அடுத்தகவியும் - மாயமானின்கூகீதால்கேட்டபிராட்டிவருந்தியது 

எயிறலைத்துமுழைதிறந்தேங்கிய 
செயிர் தலைக்கொண்டசொற்செவிசேர் தலுங் 
குயிறலத்திடையுற்றதொர்கொள்கையாள் 

வயிறலைத்துவிழுந்துமயங்கினாள் . 
இ - ள் .) எயிறு அலைத்து - பற்களைக் கடித்துக்கொண்டு , முழைதிற 
ந்து - மலைக்குகைபோன்ற தன்வாயைத் திறந்து , ஏங்கிய - ( மாரீசன் ) 
அழுது கூக்குரலிட்ட , செயிர் தலை கொண்ட சொல் - துன்பத்தை மேற் 
கொண்டவார்த்தை , செவி சேர்தலும் - ( தனது ) காதிற் பட்டவள விலே ; 
(சீதை ) , குயில் தலத்திடை உற்றது ஓர் கொள்கையாள் - ஒரு குயில் 
( மரத்தினின்று தவறித் ) தரையில் விழுந்திட்டாற் போன்ற தன்மையை 
யுடையவளாய் , வயிறு அலைத்து விழுந்து மயங்கினாள் - வயிற்றில் அடித் 
துக்கொண்டு ( நிலத்திலே ) விழுந்து மயக்கமுற்றுள் ; ( எ --று . ) 
முழை - உவமவாகுபெயர் . செயிர் தலைக்கொண்ட சொல் என் 

மது 
அவன் மரணவேதனையோடு கூறிய சொல் என்ற பொருளோடு , மேற் 
பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் பிரிவுத்துயரமுண்டாக்குதலைப் பொருந் 
திய சொல்லென்ற பொருளையு முடையது . அவ்வரக்கன் இறக்கையில் 
ஹாஸீதே , லக்ஷ்மணா என்று இராமன்குரலால் உரக்கக்கதறிய குரலைக் 
கேட்டு , சீதை , இராமபிரான் தானே அபாயமுற்று அரற்றியதாகக் கருதி 
வருத்தமுற்றனளென்க. சீதைக்குக் குயில் - குரல்பற்றிய உவமை , வயிறு 
அலைத்து - வயிற்றைப் பிசைந்துகொண்டு எனினுமாம் . 

( 2 ) 
கூ . பிடித்துநல்கிவ்வுழையெனப்பேதையேன் 

முடித்தனென்முதல்வாழ்வெனமொய்குழல் 
கொடிப்படிந்ததெனநெடுங்கோளரா 

விடிக்குடைந்ததெனப்புரண்டேங்கினாள் , 
( இ - ள் . ) கொடி படிந்தது என - ஒருபூங்கொடி ( கொள்கொம்பை 
யிழந்து ) தரையில் விழுந்தது போலவும் , நெடு கோள் அரா இடிக்கு உடைந் 
தது என • நீட்சியையும் வலிமையையு முடைய பாம்பு இடி முழக்கங்கேட் 


ஆரணிய காண்டம் , 


( 


டுச் சோர்ந்தது போலவும், மொய் குழல் - அடர்ந்த கூந்தலையுடைய சீதை , 
புரண்டு- (தரையிலே) புரளலுற்று ,-இ உழை பிடித்து நன்கு என - இந்த 
மானைப் பற்றிக்கொடு என்று வேண்டி , ( அதனால் ) , பேதையேன் - அறி 
விலியாகிய யான் , முதல் வாழ்வு முடித்தனென் - எனது முதன்மையாகி 
வாழ்க்கையைப் போக்கிக்கொண்டேன் என - என்றுகூறி , ஏங்கினாள் - 
அழுதாள் ; ( எ - று . ) 

கொழுநனோடு கூடி வாழும் வாழ்க்கையினும் சிறப்புடைய வாழ்வு 
வேறுகுலமகளிர்க்கு இன்றாதலால் , அத்தலைமை விளங்க , முதல்வாழ்வு 
எனப்பட்டது . இனி வாழ்வு முதல் முடித்தனென் என மொழிமாற்றி , 
எனது மங்கலவாழ்க்கையை அடியோடே தொலைத்துவிட்டே னென்றதா 
கப் பொருள் கூறினும் அமையும் . நுணலுந் தன்வாயாற் கெடும் என் 
சாற்போலத் தன்வாய்மொழியால் தனக்குப் பெருங்கேடு விளைத்துக்கொ 
ண்டமைபற்றி , பேதையேன் என்று தன்னைத் தானே வெறுத்துக்கூறி 
னாள் ; இது - கழிவிரக்கம் . மொய்குழல் வினைத்தொகையன்மொழி . 
தலைவிரிகோலமாய் அழுதன ளென்பது போதர , இங்கு மொய்குழல் 
என் றன ரென்பர் . கொடிய கூக்குரலைக்கேட்டுச் சீதை மிகவருந்து தற்கு , 
இடியோசைகேட்டு நாகம் நிலைகுலை தலை. உவமை கூறினார் . அன்றியும் , 
சிறுபான்மை , மகளிரது மெல்லிய இடைக்குப் பாம்பின் வடிவை உவமை 
கூறலு முண்டென்க . 

( ங ) 
சீதை இலக்குமணனை வெறுத்துக்கூறல் . 
குற்றம்வீந்தகுணத்தினெங்கோமகன் 
மற்றைவாளரக்கன்புரிமாயையா 
லிற்றுவீழ்ந்தனனென்னவுமென்னய 

னிற்றியோவிளை யோயொருநீயென்றாள் . 
இ - ள் . ) குற்றம் வீந்த குணத்தின் - குற்ற மில்லாத திருக்கலியாண 
குணங்களையுடைய , எம் கோமகன் - நமது தலைவன் , மற்றை வாள் அரக் 
கன் புரி மாயையால் - எதிரியாகவந்த கொடிய இராக்கதன் செய்த மாயை 
யினால் , இற்று வீழ்ந்தனன் - அபாயமடைந்து விழுந்தான் , என்னவும் 
என்று ( அவன்கூக்குரலால் ) அறிந்தபின்பும் , (கவலைகொண்டு பரிகாரம் 
தேடாமல் ), இளையோய் ஒரு நீ என் அயல் நிற்றியோ - ( அப்பெருமானது ) 
தம்பியாய் அவனோடு ஒற்றுமையுடைய நீ எனது அருகிலேயே நிற்கக்கட 
வையோ ? என்றாள் - என்று சொன்னாள் ; ( எ - று . ) 

எம் என்றது - இங்கு , முன்னிலையை உளப்படுத்திய தன்மைப்பன் 
மை , தனித் தன்மைப்பன்மையாகக்கொண்டு , எனது கணவ னென்றலும் 
ஒன்று . கோமகன் என்றது , சக்கரவர்த்தித்திருமக னென்னும் பொரு 
ளதுமாம் . இற்று வீந்தனன் என்று பாட மோதுவாரும் உளர் . இளை 
யோய் இளமையென்னும் பண்பினடியாப் பிறந்த முன்னிலையொருமை 
யூடன்பாட்டுக் குறிப்புவினையாலணையும் பெயர் ; இளையென்னும் வினைப் 


சடாயுவுயிர் நீத்தபடலம் . 
பகுதியடியாப் பிறந்த முன்னிவை யொ ருமை யெதிர்மறைத் தெரிநிலை வினை 
யாலணையும் பெய ரெனக்கொண்டு , சிறிதும் இளைப்புறாதவனான ஒப்பற்ற நீ 
யெனினும் அமையும் . ராமஸ்ய தக்ஷிணோ பாஹு : " என்னும்படி அவ 
னிருந்தகாலத்திலெல்லாம் அவனோடு ஒற்றுமை பூண்டுநின்ற நீயென்பதும் , 
நாடுதுறந்து காடுபுகுந் தவிடத்து நீ ஒருவெனொழிய வேறுதுணையாய்வந்தவ 
ரில்லாமையால் அவனுக்கு அபாயம் நேர்ந்தவிடத்து அதனையறிந்து தடுத் 
தற்குரிய நீ யென்பதும் , வேறு துணையெ வரும் வேண்டா தபடி அஸஹாய 
சூரனாய்ப் பகைவெல்லும் ஆற்றலையுடைய தனிவீரனான . நீ யென்பதும் , 
ஒரு என்றதில் தோன்றும் . இப்படிப்பட்ட நீ நமது தலைவனான அவ 
னது கூக்குரலைக் கேட்டவுடனே யான் வருத்தமுற்றாற்போல் வருத்த 
முற்று உடனே விரைந்து அவன் சென்றவிடத்துச் சென்று அவனுக்கு 
நேர்ந்தநிலைமையை உணர்ந்து அத்துயரத்தைப்பரிகரித்தற்கு முயல்வதன் 
றோ தகுதி ? அங்கனஞ்செய்யாது கணவனையிழந்து தனியே பரிதபிக்கிற 
என்னைவிட்டு நீங்காது எனது அருகிலேயே நின்றுகொண்டிருத்தல் தகுதி 
யோ ? என்றன ளென்க . வாளரக்கன் என்றது , போர்வல்லா னென்ப 
தைக் காட்டும் . மற்றை யென்றது - சுட்டியதற்கு இனமாதலால் , அவ்வரக் 
கன் குற்றம் நிறைந்த குணக்கேட னென் றதைக் காட்டும் . 

தமையன் இப்படிப்பட்ட அவத்தையை யடைந்து உன்னைத்துணைவே 
ண்டிக் கூப்பிடவும் தம்பியாகிய நீ அவனை நோக்கிச்செல்லாமல் என்னருகி 
லேயே நிற்கிறாய்; ஆதலால் , அவனுக்குத் தீங்கு நேர்தல் உனக்குச் சம்மதமே 
போலும் ; நீ பங்காளியா தலால் உளத்திற்பகைமைபூண்டு வெளிக்குவேண்டி 
யவன் போலக்காட்டி அயோத்தியினின்று தனியே தொடர்ந்து வந்ததெல் 
லாம் இங்ஙனங் கேடு சூழ்தற்கேயோர் அல்லாக்கால் , இராமன் அழிகை 
யில் அவனைக்காக்கக் கருதாமல் கவலையற்று என்னைக் காத்துநிற்றல் 
யாதுபயன் கருதியது ? எனது தலைமகனுக்கு அபாயம் நேர்ந்தவிடத்து 
என்னைப் பெண்டாளக் கருதியே நீ உன் மனையாளை அயோத்தியில் விட் 
குத் தனியே தொடர்ந்துவந்தாய் ; நான் உன்னை .ஒருபொருளாக மதி 
யேன் , இனி ஒருகணமும் என்முன் நில்லாதேபேர் ; உன்னொருவனை நம்பி 
உனது பாதுகாவலிலே வைக்கப்பட்டுள்ள நான் யாது செய்யக்கடவேன் ! 
என்றாற்போல வால்மீகிராமாயணத்தில் விரித்துக் கூறப்பட்ட விஷயங்க 
ளெல்லாம் இங்கு இற்றுவீழ்ந்தன னென்னவு மென்னயல்நிற்றியோ 
விளையோய் 

ஒரு . நீ என்ற ஒருசிறுதொடரில் அடங்கி நிற்கிற அமைதி 
கருதத்தக்கது . இப்படிப்பட்ட ஆழ்பொருளுடைமை பற்றியே , கம்பராமா 
யணச் செய்யுளை கம்பசூத்திரம் என்பர் அறிவுடையோர் . குற்றம் வீந்த 
குணத்தி னெங்கோமகன் என்று இராமனைக் கூறினதனால் , இலக்கு 
மணனை நீ குற்றம் நிறைந்தவன் , குணக்கேடன் , அற்பமனிதன் என்று 
பழித்தவாறாம் , 

(ச ) 


- ஆரணியகாண்டம் . 


என்று , 


வேறு . 
இதுமுதல் ஏழு கவிகள் - இலக்குமணன் சீதைக்குத் தேறுதல் கூறல் : 
ரு . எண்மையாருலகினிலிராமற்கேற்றமோர் 

திண்மையாருளரெனல்செப்பற்பாலதோ 
பெண்மையாலுரைசெயப்பெறுதியாலென் 

வுண்மையானனையவட்தணரக்கூறினான் . 
( இ - ள் . ) எண்மை ஆர் உலகினில் - எளிமை பொருந்திய உலகத் 
லே , இராமற்கு ஏற்றம் ஓர் திண்மையார் உளர் எனல் - இராமனினும் 
மேம்பட்ட ஒப்பற்ற வலிமையுடையா ரொருவ ருள்ளா ரென்பது செப்பல் 
பாலதோ - சொல்லத்தக்கதோ ? ( அன்று என்றபடி ) ; பெண்மையால் உரை 
செய பெறுதிர்-( அங்ஙனஞ்சிறந்தஇராமனுக்கு ஓரரக்கனால் அழிவு நேர்ந்த 
தென்று ) உமது பெண் தன்மையினாலேயே சொல்லத் தலைப்பட்டீர் , என 

உண்மையான் அனையவட்கு உணர் கூறினான் - உண்மையை 
யுணர்ந்த இலக்குமணன் அச்சீதைக்குத் - தெரியச் சொல்பவனானான் ; 
( எ - று .) - அதன் விவரம் , அடுத்த ஆறு கவிகளிலும் விளங்கும் . 

உலக முழுவதும் இராமனுக்கு எளியதே யென்பது பட , எண்மையா 
ருலகு என்றான் . இனி , இத்தொடருக்கு - ஒன்று மூன்று எழு பதினான்கு 
என்றாற்போன்ற எண்ணிக்கை பொருந்திய - உலகமெனப் பொருள் கொள் 
வர் ஒருசாரார் . முந்தின் பொருளில் , மை - பண்புப்பெயர் விகுதியும் , பிங் 
தின பொருளில் , மை - பகுதிப் பொருள் விகுதியுமாம் . திண்மையார் - பல 
சாலி . நுண்ணறி வுடையோர் நூலொடு பழகினும் , பெண்ணறிவென்பது 
பெரும்பேதைமைத்தே ” , “பெண்புத்தி பின்புத்தி என்ப வாதலால் , பெண் 
மையா லுரைசெயப் பெறுதிர் என்றான் . பெண்மையால் - அவனது பேரா 
ண்மையை யுணராமையால் என்றபடி , இவ்விடத்து வால்மீகிராமாயணத் 
தில் தகுதியல்லாத வார்த்தையைக் கூறு-தல் , உலகத்தில் மகளிர்க்கு 
இயற்கை யாதலால் , வியக்கத்தக்க தன்று ; அவர்கள் சஞ்சலமான சித்தத் 
தையும் கொடிய எண்ணத்தையுமுடையராய்த் தருமத்தைக்கைவிட்டுப் 
பிறர்க்குப் பேதஞ்செய்யுந்தன்மையர் என்றது உணரத்தக்கது . உரைசெ 
யப் பெறுதல் - சொல்லுதலை மேற்கொள்ளல். . ஆல் - அசை , சீதையும் 
இராமனும் போல மபங்காமல் , இலக்குமணன் , பொன்மான் வந்தபொழு 
தே தொடங்கி அதன்வஞ்சனையை உள்ளபடி உணர்ந்துவந்த சிறப்புத் 
தோன்ற , அவனுக்கு இங்கு உண்மையான் என்று ஒருபெயர்கூறினார் . 
உண்மையான் 

உண்மைகூறுபவனுமாம் . இங்கு வால்மீகிராமாயணத் 
தில் , இலக்குமணனை ஸத்யவாதீ என்றதோடு , லக்ஷ்மணன் தன்னைத் 
தானே ‘ ந்யாயவா தீ என்றதாகவும் கூறப்பட்டுள்ளது . இனி , உண்மை 
யால் கூறினான் என மூன்றாம் வேற்றுமையாகக் கொண்டு , உண்மையான 
உறுதிமொழிகளாற் கூறினா னென்றலும் ஒன்று , 


சடாயுவுயிர்நீத்தப்படலம் , 


7 . 


ஆங் கவி 


இது முதல்சஅ - கவிகள்- மாரீசன் வதைப்படலத்தின் 
போன்ற கலிவிருத்தங்கள் . 
சு . ஏழுமேகடலுலகேழுமேழுமே 

சூழுமேழ்மலையவை தொடர்ந்தசூழல்வாய் 
வாழுமேழையர்சிறுவலிக்குவாளமர் 

தாழுமேயிராகவன் றனிமைதையலீர் . 
(( இ - ள் . ) தையலீர் - பெண்மைக்குணம் நிறைந்துள்ளவரே ! கடல் 
எழுமே - எழுகடல்களும் , உலகு எழும் எழுமே - பதினான்கு உலகங்களும் , 
சூழும் ஏழ் மலை - ( உலகத்திற் ) பொருந்திய எழு குலபருவதங்களும் , 
அவை- ( ஆகிய ) அவற்றை , தொடர்ந்த - பற்றிய , சூழல்வாய் = இடங்களில் , 
வாழும் - வசிக்கிற , ஏழையர் - அற்பர்களுடைய, சிறு வலிக்கு அற்ப 
பலத்துக்கு , இராகவன் தனிமை - ரகுகுலவீரனான இராமபிரானது தனித் 
தன்மை , வாள் அமர் தாழுமே - கொடிய போரிற் குறையுமோ ? ( குறையாது 
என்றபடி ); ( எ - று. ) 

அண்டகோளத்தில் கடல்களிலும் மலைகளிலும் மற்றையிடங்களிலும் 
எங்கும் வாழும் பிராணிகளெல்லாம் அஸஹாயசூரனான இராமனது ஆற்ற 
லுக்கு முன் மிகவும் எளியனவே யாதலால் , துணையின்றித் தனியே செ 
ன்ற அவன் போரிற் சிறிதும் தாழ்வடையான் என்பதாம் . முதலடியில் , 
உம்மைகள் 

முற்றுப்பொருளன. ஏகாரங்கள் - எண்ணுப்பொருளன . 
தாழுமே என்ற ஏகாரம் - எதிர்மறை . தனிமை - தனித் திருத்தல் , திக்கு 
விசயஞ்செய்து பேர்பெற்ற ரகுவினது குலத்தவ னென்றதும் , வெற்றி 
யைக்காட்டுதற்கே . சூழல்வாய் , வாய் - ஏழனுருபு . கடல்கள் உலகங்கள் 
மலைகள் என்பவற்றின் வலிமைக்கும் , அவை பொருந்திய அண்டத்தில் 
வாழ்பவரது வலிமைக்கும் இராகவன் தனிமை அமரில் தாழாது என்னும் 
பொருள்பட இக்கவிக்கு உரைகூறுவாரு முளர் . தையலீர் - தையலார் 
என்பதன் ஈற்றயல் திரிந்த விளி ; இச்சொல் , அழகுடையவரே யென்றும் 
பொருள் படும் . 

பாரெனக்கனலெனப்புனலெனப்பகாப் 
பேரெனத்திசையெனமுனியிற்பேருமால் 
காரெனக்கரியவக்கமலக்கண்ணனை 

யாரெனக்கருதியிவ்விடரினாழ்கின்றீர் . 
( இ - ள் . ) பார் என - பூமியும் , கனல் என - அக்கினியும் , புனல் என - 
சலமும், பகாப் பேர் என-காற்றும் , திசை என - (வானம் முதலிய ) திக்குக் 

ம் ( ஆகப் பஞ்சமகாபூதங்களும் ) , முனியின் பேரும் - ( இராமன் ) 
கோபித்தவளவில் நிலைகுலையும் ; ஆல் - ஆதலால் , கார் என கரிய அ கம 
லக் கண்ணனை யார் என கருதி இ இடரின் ஆழ்கின்றீர் - மேகம்போலக் 
கரிய திருநிறமுடைய புண்டரீகாக்ஷனான அப்பிரானை யாரென்று நினைத்து 
இந்தத் துன் பூக்கடலில் அழுந்துகின் றீர் ? ( எ - று . ) 


கா 


எ . 


லும், பிற இடங்களிலுங் காண்க . (பாதுகாஸஹஸ்ர யென்ற வடநூலில் 
8 . 

ஆரணியகாண்டம் . 
முதலிரண்டடியில் வந்த என என்னும் இடைச்சொற்கள் எண்ணுப் 
பொருளன. மூன்றாமடியில் , என - உவமவுருபு . நான்காமடியில் , என - 
செயவெனெச்சம் செய்தெனெச்சப் பொருளில் வந்தது . பகாப் பேர் 
என்றது , இடைவிடாமல் சஞ்சரிப்பது என்ற பொருளைத் தந்து , வாய்வுக்கு 
ஒரு காரணக்குறியாம் ; ஸதாகதி , ஸமீரணன் , பவநன் என்ற வாயுவின் 
வடமொழிப் பெயர்கள் இப்பொருள் படுவன வாதலால் , பகாப்பேர் என் 
பது - அவற்றின் மொழிபெயர்ப்பாய் வந்ததொரு பெயரெனக் கொள்க . 
பகர் - பகாமல் ; ஈறுகெட்ட எதிர்மறை வினையெச்சம் . பெயர் என்ற 
வினை , பேர் என மருவிற்று . பகர்பேர் என்றுபாடமோதி மற்றுஞ்சொல் 
லப்படுகிற பேர் ; அதாவது -இங்குக்கூறப்படாத காற்று என்பாரும் உளர் . 
ஆல் - விகாரம் . ஸர்வசக்தனான திருமாலென்று உணராது ஒருமனித 
னென் றுகொண்டு மயங்கலாகா தென்க . ஆழ்கின்றீர் என்ற வினையை 
நோக்கி , இடர் , கடலெனப்பட்டது . முன்னிரண்டடியால் , எம்பெருமான் 
ஸர்வநியாமகன் ( எல்லாவற்றையும் அடக்கி யாளுந்தன்மையன் ) என்பது 
உணர்த்தப்பட்டது . அளவிறந் தொப்பற்ற ஆற்றலையுடைய ஐம்பெரும்பூதங் 
களும் நிலைகுலையல்சம்படியான பேராற்றலுடையானுக்கும் அப்பஞ்சபூத 
மய்மான உடலையுடையதோர் உயிரால் ஊ றுவரக்கடவதொன்றோ? என்ற 

காரியகாரண முறைமைப்படி நிலம் நீர் தீ காற்று வானம் என்பதே 
முறையாயினும் , இங்கே கனலெனப் புனலென் என மாறுபடக்கூறியது , 
‘நீரிலிருந்து நெருப்புத் தோன்றிற்று என்று கூறும் பிரமாணசித்தியைக் 
கொண்டென்க . அதனை , வடமொழி மகாபாரதத்துச் சம்பவபருவத்தி 


“ பாதுகையே! உனக்குப் பரதாழ்வானால் பட்டாபிஷேகத் திருமஞ்சனம் 
முதலில் நிகழ்ந்ததையும் , அதன்பின் இலங்காபுரி அனுமானால் எரிபட்ட 
தையுங் கண்ட பின்பு , நீரினின்று நெருப்பு என முனிவர்கள் கூறியுள்ள 
மொழியை மெய்யென்று அறியலாயிற்று ” என்றதும் உணரத்தக்கது . ) 
இம் முறைமையை ‘ வ்யஷ்டிஸ்ருஷ்டிவிஷயம் என்பர் ஆன்றோர் . ( எ ) 
அ . இடைந்துபோய்நிசிசரற்கிராமனெவ்வம்வந் 

தடைந்தபோ தழைக்குமேயழைக்குமாமெனின் 
மிடைந்தபேரண்டங்கண்மேலகீழன 

வுடைந்துபோமயன்முதலுயிருந்தீயுமால் . 
( இ - ள் . ) இராமன்-- , நிசிசரற்கு இடைந்து போய் - ஓர் அரக்கனு 
குத் தான் வலியொடுங்கிப்போய் , எவ்வம் வந்து அடைந்தபோது - ( தனக் 
குத்) துன்பம் வந்து சேர்ந்தபொழுது , அழைக்குமே - ( பிறரைத் துணை 
விரும்பிக் ) கூப்பிடுவனோ? (மாட்டான் என்றபடி ); அழைக்கும் -ஆம் 
எனின் - அங்ஙனங்கூப்பிட நேருமானால் , மிடைந்த பேர் அண்டங்கள் 
மேல கீழன உடைந்து யோம் - நெருங்கிய பெரிய அண்டங்களெல்லாம் 


19 


த னற்றிநின்றெய்தவில்லிற்றதெம்பிரா 
புருஷசிரேஷ்டன். " ன் . 

சடாயுவுயிர்த்ேதபடலம் , 
மேல்கீழாய் ( தலைகீழாய் ) அழிந்துபோம் : அயன் முதல் உயிரும் தீயும் 
பிரமன் முதலிய சீவராசிகளும் தீந்துபோம் ; (எ - று .) ஆல் - ஈற்றசை . 

இராமனுக்கு ஒருகால் துன்பம் நேர்வதானாலும் , உலகமனைத்துக்கும் 
அழிவுநேர்ந்தா லொழிய அதுநேரக்கடவதன்று என்பதாம் ; என்றது , 
அவனுக்குத் துன்பம் நேர்ந்தில தென்பதை வற்புறுத்திக்காட்டியவாறு 
இதன் உட்கோள் - சரீரத்தில் ஆத்மாபோல எல்லாப் பொருளினுள்ளும் 
அந்தராத்மாவாய் எழுந்தருளியிருக்கிற பரமாத்மாவாய் - ஜகத்சரீரகனா 
யுள்ள அப்பிரானுக்கு அபாயம் நேர்ந்தால், அவனுக்குச் சரீரமாகவுள்ள 
அண்டகோடிகளுக்கும் சீவகோடிகளுக்கும் அபாயம் நேர்ந்திடு மன்றோ 
என்பது . இஃது இல்லாமைகாண்டலால் , அஃதும் இன்றென்பது அநு 
மானப்பிரமாணங் கொண்டு அறியற்பாற் றென்க . நிசிசரன் - இரவில் 
மைகொண்டு சஞ்சரிப்பவன் ; இது , அரக்கரியற்கை . இடைந்துபோய் - 
பின்னிடைந்து ; தோற்றுப்போய் எனினும் அமையும் . ஏகாரம் - எதிர் 
மறை . ஆம் - அசை . மேல - பலவின்பாற் பெயர் கீழன - பலவின்பாற் குறி 
ப்பு முற் றெச்சம் . படைத்தற்கடவு ளாதல்பற்றி , அயனைத் தலைமையாக 
எடுத்தார் . 

( அ ) 
மாற்றமென்பகர்வதுமண்ணும்வானமும் 
போற்றவன்றிரிபுரமெரித்தபுங்கவ 

னாற்றலினமைவதோராற்றலுண்மையோ. 
இ - ள் . ) பகர்வது மாற்றம் என் - (மற்றும் அவனது ஆற்தலைக்குறி 
த்து யான் ) சொல்லவேண்டிய வார்த்தை யாது உளது ? மண்ணும் வான 
மும் போற்ற - மண்ணுலகத்தாரும் விண்ணுலகத்தாரும் கொண்டாட , 
வல் திரிபுரம் எரித்த புங்கவன் - வலிய முப்புரத்தை யெரித்த சிவபிரான் , 
ஏற்றி நின்று - நாணேற்றி நின்று , எய்த - அம்பெய்தற்குக் கருவியான , 
வில் - ( அவனது ) வில்லானது , எம் பிரான் ஆற்றலின் - நமது தலைவனான 
இராமனது வல்லமையால் , இற்றது - (உமது விவாககாலத்தில் ) முறி 
பட்டதன்றோ? ( ஆகவே ), அமைவது ஓர் ஆற்றல் உண்மையோ - (அவ் 
வெம்பிரானது வலிமைபோலப் ) பொருந்துவதொரு வலிமை உள்ளதோ ? 
( இல்லை யென்றபடி ) ; ( எ - று . ) 

‘ மாற்றம் என் பகர்வது - லோகப்பிரசித்தமான அதனைப்பற்றி யா 
தொன்றுஞ் சொல்லவேண்டுவதில்லை ; ஏதேனும் சொல்லின் மிகையாம் 
என்றபடி . மண் , வா இடவாகுபெயர்கள் . அம் - சாரியை . புங்கவன் 
அசையுமாம் . எம் பிரானாற்றலின் என்றதை , தாப்பிசைப்பொருள்கோ 
ளாக , முன்னும் பின்னுங்கூட்டுக . இராமனது வலிமையினும் நிறைந்ததொ 
ருவலிமை உள்ளதென்றல் உண்மையாகுமோ ? ஆகாது என்றும்ஈற்றடிக்குப் 
பொருள் கொள்ளலாம் .சிவபிரான் கைக்கொண்டுநாணேற்றிப்புகை வென்ற 

2 


ஆரணியகாண்டம் 


வலியபடைக்கலம் இராமன் வலிமைக்கு ஆற்றாமல் முறித்திட்டதென இராம 
னது ஆற்றலை எடுத்துக் காட்டியவாறாம் . இப்படிப்பட்ட ஆற்றலை நீர் கண் 
கூடாகக்கண்டுள்ளீராதலால் உமக்குநான் ஒன்றுங் கூறவேண்டுவதில்லை என் 
பதுபடமாற்ற மென் பகர்வது என முதலிற் கூறியதாகவுங் கொள்ளலாம் . 
க 0 . காவலனீண்டுநீர்கருதிற்றெய்துமேன் 

மூவகையுலகமுமுடியுமுந் துள 
தேவருமுனிவருமுதலசெவ்வியோ 

ரேவரும்வீந்துளாரறமுமெஞ்ஈமால், 
( இ - ள் . ) காவலன் - (உலக முழுவதையும் ) பாதுகாத்தலில் வல்லவ 
னான இராமன் , ஈண்டு - இப்பொழுது ( அல்லது இவ்விடத்தில் ) , நீர் கருதி 
ற்று எய்தும் எல் - நீர் எண்ணினதை அடைவனானால் , மூ வகை உலகமும் 
முடியும் - மூன்று லோகங்களும் அழியும் ; முந்து உள தேவரும் முனிவரும் 
முதல செவ்வியோர் எவரும் வீந்துளார் - முதன்மைப்பட்ட தேவர்களும் 
முனிவர்களும் முதலிய சிறப்புப் பெற்றோர் யாவரும் இறந்தோராவர் ; அற 
மும் எஞ்சும் - தருமமும் அழிந்ததாம் ; ( எ - று . ) - ஆல் - ஈற்றசை . 

மூவகையுலகமும் முடிதல் முதலியவற்றைக் காணாமையால் , இராமன் 
அபாயமடையாமையைத் தெற்றென உணரலா மென்பது கருத்து . ஜகத் 
ரக்ஷண ஸமர்த்தனாயுள்ளவன் ஆத்மாக்ஷணத்திலே அஸமர்த்தனாகா னென் 
பது தோன்ற காவலன் என்றும் , கோமகன் இற்று வீழ்ந்தனன் என்று 
பிராட்டியார் கருதிச்சொன்னதைத் தான் தன்வாயால் அநுவதித்துக்கூற 
வுங் கூசுவான்போன்று நீர்கருதிற்று எய்துமேல் என் றுங் கூறினான் . 
முந்து எனத் தனியே எடுத்து ‘ முடியும் என்பது முதலிய முற்றுக்களோடு 
கூட்டினும் அமையும் . முதல - குறிப்புப்பெயரெச்சம் . காவலன் . ஈண்டும் 
என எடுத்து , காத்தற்றொழிற்கு உரியனான இராமன் யாதொரு தீங்குமின்றி 
விரைவில் வந்து சேர்வன் என்று பொருள் கூறுவாரு முளர் . உலகம் முத 
லியன உள்ளனவாதல் இராமனொருவன் உளனாதல்பற்றியே யென்பது இக் 
கவியிற் போ தரும் . 

( க 0 ) 
கக . பரக்கவென்பகர்வதுபகழிபண்ணவன் 

றுரக்கவங்கதுபடத்தொலைந்துசோர்கின்ற 
வரக்கனவ்வுரையெடுத்தரற்றினான தற் 

கிரக்கமுற்றி ரங்கலிரிருத்திரீண்டென்றான் . 
( இ - ள் . ) பரக்க பகர்வது என் - விரிவாகச் சொல்லவேண்டுவது என்ன 
இருக்கிறது ? பண்ணவன் பெருமையுடையவனான இராமன் , அங்கு 
( மாயமானாகிய அரக்கனைத் தொடர்ந்து சென்ற) அவ்விடத்தில் , பகழி துர 
க்க - அம்பை எய்ய , அது பட - அந்த அம்பு பட்டதனால் , தொலைந்து சோர் . 
கின்ற - வலிதொலைந்து அழிகிற , அரக்கன் - அவ்விராக்கதன் , அ உரை 
எடுத்து அரற்றினான் - ( இராழன் வார்த்தைபோன்ற ) அவ்வார்த்தையை ( த் 


* சடாயுவுயிர்நீத்தபடலம் . 

11 
தீயசிந்தனையாற் ) குரலெடுத்துக் கூவினான் ; அதற்கு இரக்கம் உற்று இரங் 
கலிர் - அதற்காகப் பரிதாபமடைந்து புலம்பாமல் , ஈண்டு இருத்திர் - இவ் 
விடத்தில் ( இப்பொழுது ) கவலையற்று இருப்பீர் ; என்றான் - என்று (சீதை 
யை நோக்கி இலக்குமணன் ) கூறினான் ; ( எ - று . ) 

தொலைந்துசோர்கின்ற என்பதைச் சோர்ந்து தொலைகின்ற என் 
விகுதி பிரித்துக்கூட்டி யுரைப்பாரும் உளர் . 

( க்க ) 
சீதை இலக்குமணனை மீளவும் பழித்தல் : 
க 2 . என்றவனியம்பலுமெடுத்தசீற்றத்தள் 

கொன்றனவின்னல்ள்கொதிக்குமுள்ளத்தள் 
நின்றநின்னிலையி துநெறியிற்றன்றென 

வன்றறுகண்ணினிள் வயிர்த்துக் கூறுவர்ள் . 
இ - ள் . ) என்று அவன் இயம்பலும் - என்று இலக்குமணன் கூறியவள் 
விலே , (சீதை ) ,எடுத்த சீற்றத்தள் - அதிகப்பட்ட கோபத்தையுடையவளும் , 
கொன்று அன இன்னலள் - ( தன்னைக் ) கொன்றாலொத்த துன்பத்தையுடை 
யவளும் , கொதிக்கும் உள்ளத் தள்-பதைபதைக்கிறமனத்தையுடையவளும் , 
வல் தறுகண்ணினள் - கொடிய தறுகண்மையை யுடையவளுமாய் , ( அவனை 
நோக்கி ), நின்ற நின் நிலை இது நெறியிற்று அன்று என- (பெருமானை நாடிச் 
செல்லாமல் கவலையற்று இங்கு ) நிற்கிற உனது இந்நிலைமை நீதிமுறைமை 
யுடையதன்று என்று , வயிர்த்து கூறுவாள் - பகைமை பாராட்டிச் சொல் 
லுபவளாயினாள் ; ( எ - று . ) - அதனை அடுத்தகவியிலுங் காண்க . 

கொன்றன இன்னல் - மரணவேதனை போன்ற வேதனை . நெறி 
மார்க்கம் , நெறியிற்று - ஒன்றன்பாற்குறிப்புமுற்று ; இன் - சாரியை , று - 
விகுதி . தறுகண்மை = தாக்ஷிணியம்பாராட்டாத குரூரத்தன்மை , வயி 
ர்த்து - வைர மென்னும் வடசொல்லின் சம்பந்தமாகப் பிறந்த இறந்தகால 
வினையெச்சம் . 

தை நெருப்பில் விழந்து இறப்பேன் என்றல் : 
கங . ஒருபகல்பழகினாருயிரையீவரால் 

பெருமகனுலைவுறுபெற்றி கேட்டு 
வெருவலைநின்றனை வேறென்யானினி 

யெரியிடை வீழ்ந்துயிரிறப்பெனீண்டெனா 
இதுவும் , அடுத்தகவியும் - குளகம் . 

( இ - ள் . ) ஒரு பகல் பழகினார் - ஒருநாள் பழகினவர்களும் , உயிரை 
ஈவர் - ( தமது அன்பர்க்குத் துன்பம் நேர்ந் தவிடத்து அதற்காகத் தமது ) 
உயிரையும் இழப்பார்கள் ; அங்ஙனம் இருக்க ), நீ - (உடன் பிறந்து நெடுநாள் 
பழகினவனான )நீ , பெருமகன் உலைவுறு பெற்றி கேட்டும் - உனது தமையன் 
அழிவடைகிற தன்மையைச் செவியுற்றும் , வெருவலை நின்றனை - அஞ்சாமல் 


கடீ ) 


12 


ஆரணியகாண்டம் 


ஆல் 


சின்று கொண்டிருக்கிறாய்,வேறு என் ( எனக்கு)வேறுக்தியா துஉளது இனி 
இப்பொழுது , யான்- , எரியிடை வீழ்ந்து ஈண்டு உயிர் இறப்பேன் - நெரு 
ப்பில்விழுந்து இங்கு உயிரை மாய்த்துக்கொள்வேன் , எனா - என்று சொல்லி - 
( எ - று . ) - காட்டெரிதொடர்கின்றாளை என அடுத்தகவியோடு தொடரும் . 

அசை . பெருமகன் - மூத்தவன் . வெகுவலை - முன்னிலையொரு 
மையெதிர்மறைத் தெரிநிலைமுற்றெச்சம்.ஈண்டு - உன் முன்னிலையில். (ககூ ) 

இலக்குமணன் சீதையை வணங்கி விலக்குதல் . 
கசு . தாமரைவனத்திடைத்தாவு மன்னம்போற் 

றாமவெங்காட்டெரிதொடர்கின்றாடனைச் 
சேமவிற்குமரனும்விலக்கிச்சீறடி ப் 

பூமுகநெடுநிலம்புல்லிச்சொல்லுமால் . 
இ - ள் .) தாமரை வனத்திடை தாவும் அன்னம்போல் - செந்தாமரை 
மலர்க்காட்டில் தாவிச்செல்லுகிற அன்னப்பறவைபோல , தூமம் வெம் காடு 
எரி தொடர்கின்றாள் தனை - புகையோடு கூடிய வெவ்விய காட்டுத்தீயில் பா 
ய்த்தொடங்குகிற சீதையை , சேமம் வில் குமரனும் - பாதுகாவற்குஉரிய 
வில்லையேந் திய இளமகனான இலக்குமணனும் , விலக்கி - தடுத்து , சிறு அடி 
பூ முகம் நெடு நிலம் புல்லி - ( அவளுடைய) சிறிய திருவடிகளாகிய தாம 
ரைமலர்களுக்கு நேராகப் பெரியபூமியில் விழுந்து (சாஷ்டாங்கமாக நமஸ் 
கரித்து ), சொல்லும் - சொல்லுவான் ; ( எ - று . ) - அச்சொல்லை , அடுத்த 
இரண்டுகவிகளிற் காண்க . 

ஆல் - அசை . தன் - சாரியை . சிவந்த காட்டுத்தீக்கு உவமை யாதலால் , 
தாமரை, செந்தர்மரைமலரெனக் கொள்ளப்பட்டது . உபமேயத்தில் தூமம் 
கூறியதற்கு ஏற்ப , உபமானத்தில் , கரியவண்டுகள் பறத்தல் கொள்க . 
சேமம் - பேஷமம் . சீறடி என்பதில் , சிறுமை யென்னும் பண்புப்பெயர் ஈறு 
போய் ஆதிநீண்டது . “ நுத லடி நுசுப்பென மூவழிச் சிறுகி ” என்றபடி 
மகளிர்க்குக் கால்சிறுத்திருத்தல் உத்தமவிலக்கண மாதலால் , சீறடி என் 
றார் . சீரடி என் றபாடத்துக்கு - சீர்பாத் மென்க . 

( கச ) 
இலக்குமணன் செல்லவுடன்பட்டுக் கூறுந் தணிவுரை . 
கரு . துஞ்சுவதென்னை நீர்சொற்றசொல்லையா 

னஞ்சுவென் மறுக்கிலெனவலந்தீர்ந்தினி 
யிஞ்சிருமடியனே னேகுகின்றனென் 

வெஞ்சினவிதியினை வெல்லவல்லமோ , 
( இ - ள் . ) துஞ்சுவது என்னை - ( நீர் ) இறக்கவேண்டுவது என்ன ? நீர் 
சொற்ற சொல்லை யான் அஞ்சுவென் - நீர்சொன்ன வார்த்தைக்கு நான் 
அஞ்சுகிறேன் ; மறுக்கிலென்- ( உ.மது , கட்டளையை ) மறுக்கமாட்டேன் ; அவ 
லம் தீர்ந்து இனி இஞ்சு இரும்- துன்பமொழிந்து இப்பொழுது இவ்விடத் 


யால் 


2 


சடாயுவுயிர் நீத்தபடலம் 

13 
தில் இருப்பீர் ; அடியனேன் எகுகின் றனென் - அடியேன் செல்லுகிறேன் ; 
வெம்சினம் விதியினை வெல்ல வல்லமோ- கடுங்கோபமுள்ள ஊழ்வினையை 
வெல்ல வல்லமையுடையோமோ ( நாம் ?) ( அல்லோம் என்றபடி ); ( எ - று .) 

துஞ்சுவது - மங்கலவழக்கு . " அச்சக்கிளவிக்கு ஐந்து மிரண்டும் , எச்ச 
மிலவே பொருள்வயினான " என்பது இலக்கணமாதலால் , சொல்லை அஞ்சு 
வேன் என இரண்டனுருபு வந்தது . இங்கு என்பது , இஞ்சு எனத் திரிந்தது ; 
எதுகைநோக்கிய தோர் போலிவழக்கு . அடியனேன் என்பதில் அன் - சாரி 
யை . " ஊழிற் பெருவலி யாவுள மற்றொன்று , சூழினுந் தான் முன் துறும் 
என் றபடி எவ்வாற்றானும் விலக்கவொண்ணாத வலிய வினைப்பயன் வருவது 
வருக என்பது , ஈற்றடியின் கருத்து . வெஞ்சினம் என்ற அடைமொழி 

. 
என எதிர்காலத்தாற் கூறியதனால் , நினைக்குந்தோறும் உமதுமொழி அச் 
சத்தைத் தருவது என்றவாறு . 

(கரு) 
இலக்குமணன் விடைபெறுதல் . 
கசு . போகின்றேனடியனேன் பொருந்திவந்துகே 

டாகின்றதரசன்றனாணை நீர்மறுத் 
தேகென்றிரிருக்கின்றிர் தமியிரென்றுபின் 

வேகின்றசிந்தையான்விடைகொண்டேகினான் . 
( இ - ள் . ) அடியனேன் போகின்றேன் - அடியேன் இதோ செல்லுகி 

பொருந்தி வந்து கேடு ஆகின்றது - இசைந்து வந்து கெடுதி உண் 
டாகப்போகிறது ; நீர் அரசன் தன் ஆணை மறுத்து எகு என்றிர் - நமது 
பெருமானது கட்டளையைக் கடந்து போவென்று நீர் ( என்னைச் ) சொல் 
கிறீர் ; தமியிர் இருக்கின் றிர்- தனியே இருக்கிறீர் , என்று என்று சொல்லி , 
பின் - பின்பு , வேகின்ற சிந்தையான் - தபிக்கிற மனமுடையவனாய் ,விடை 
கொண்டு ஏகினான் - (இலக்குமணன் ) விடைபெற்றுக்கொண்டு சென் 
றான் : ( எ - று .) 

விரைவுந் துணிவும் பற்றி , ஆகின்றது என -- நிகழ்காலத்தாற் கூறி 
ன் . அரசன் தன் ஆணை மறுத்து நீர் ஏகு என்றிர் - நுமக்குப் பாதுகாவ 
லாக இராமனால் நியமிக்கப்பட்டுள்ள என்னை அப்பாதுகாவலொழிந்து 
விலகிச்செல்லும்படி நியமிக்கிறீர் . இலக்குமணன் உண்மையுணருந்தன் 
மையனாதலால் , பொருந்திவந்து கேடுஆகின்றது என்று வேகின்ற சிந் 
தைய னானான் ; அன்றியும் ,இதற்கு , சீதைசொன்ன சொல்லும் ஓர்காரணம் 

அப்பொழது இலக்குமணன் அடைந்த சிந்தை . 
கஎ . இருப்பனேலெரியிடையிறப்பராலிவர் 

பொருப்பனையானிடைப்போவெனேயெனி 
னருப்பமில்கேடுவந்தடையுமாருயிர் 
விருப்பனே கென்செயலென்றுவிம்மினான் . 


றேன் ; 


ஆரணியகாண்டம் . 


( இ - ள் . ) இருப்பனேல்-(நான் செல்லாமல் இங்கே ) இருப்பேனானால் , 
இவர் எரியிடை இறப்பர் - இவர் நெருப்பில் விழுந்து இறப்பார் ; பொருப்பு 
அனையானிடைபோவெனேஎனின் -மலைபோன்ற இராமனிடஞ்செல்வேனே 
யானால் , அருப்பம் இல் கேடு வந்து அடையும் - பாதுகாவலில்லாத தீங்கு 
வந்துநேரும் ; ஆர் உயிர் விருப்பனேற்கு என்செயல் - அரியஉயிரினிடத்து 
விருப்பத்தையுடைய எனக்குச் செய்யலாவது யாது ? என்று விம்மினான் 
என்று எண்ணி ஏங்கினான் ; ( எ - று .) - ஆல் - அசை . 

இங்ஙனம் இருதலைக்கொள்ளியிடைப்பட்ட எறும்பு போல இருபுறத் 
துள் ஒன்றிலுந் துணிந்து செல்லமாட்டாமல் துயருறுதலினும் உயிர் துறத் 
தல் நன்றாயினும் அங்கனம் உயிரைமாய்த்துக்கொள்ளா திருக்கிறேன் அத 
னிடத்து ஆசையர் லெனத் தன்னைத்தான் வெறுத்துக்கூறுவான் ஆருயிர் 
விருப்பனேன் என்றான் . அருப்பம் இல் கேடு - தடையில்லாத கெடுதி ; 
அருப்பம் - அரண் . இனி , எளியகேடென்றும் பொருள் கொள்ளலாம் ; அருய் 
பம் - அருமை . அருப்பம் என்பதை அல்பம் என்ற வடசொல்லின் திரிபாகக் 
கொண்டு அருப்பம் இல் கேடு - அற்பமல்லாத பெருங்கேடு என்றலும் ஒன்று , 
சலியாமை பெருமை முதலியன பற்றி , இராமனுக்கு மலை உவமம் . ( கஎ ) 

இலக்குமணன் ஒருவாறு துணிதல் . 
கஅ . அறந்தனாலழிவிலதாகினாக்கலா 

மிறந்துபாடிவர்க்குறுமிதனினிவ் வழி 
துறந்துபோமிதனையே துணிவென்றொல்வினைப் 

பிறந்து போந்திதுபடும்பேதையேனெனா 
இதுவும் , வருங்கவியும் - குளகம் 
( இ - ள் . ) அறந்தனால் அழிவு இலது ஆகின் ஆக்கலாம் - தருமத்தி 
னால் இயலுமானால் தீங்கு நேராதபடி செய்யலாம் ; தொல் வினை பிறந்து 
போந்து இது படும் பேதையேன் - பழைய வினையின் பயனால் சன்மமெடு 
த்து இங்குவந்து இந்த அவஸ்தையைப்படுகிற அறிவிலியான நான் , இல் 
ர்க்கு இறந்துபாடு உறும் இதனின் - இவர்க்கு இறந்துபடுத லுண்டாதற் 
கக் காரணமாகிற இதனினும் ( இங்கு நிற்றலினும் ), இ வழி துறந்துபோம் 
இதனையே துணிவென் - இந்த இடத்தைவிட்டு நீங்கிச்செல்லும் இச்செய 
லையே செய்யத் துணிவேன், எனா - என்றுகருதி , ( எ - று .) - என்று அறிவி 
த்து ஏகினான் என வருங்கவியோடு தொடர்ந்து முடியும் . 

கருமம் காப்பிற் காக்கஎன்பது , முதலடியின் பொருள் . இறந்துபாடு 
முதனிலைதிரிந்த தொழிற்பெயர் . இந்தச் சங்கடத்தினின்று மீளுதற்கு 
யாதோரறிவுந் தோன்றுமையால் பேதையேன் என்று தன்னை வெறுத்தான் 
சடாயு பாதுகாக்கும் என்று சொல்லி இலக்குமணன் செல்லல் . 
ககூ . போவதுபுரிவல்யான் புகுந்த துண்டெனிற் 

காவல்செயெருவையின் றலைவன் கண் 


சடாயுவுயிர் நீத்தப்படலம் . 


மாவ துகாக்குமென்றறிவித்தவ்வழித் 
தேவர் செய்தவத்தினாற்செம்மலேகினான் . - 

ள் . ) யான் போவது புரிவல் - நான் செல்லுவேன் ; புகுந்தது 
உண்டு எனின் -ஏதேனும் தீங்கு நேர்ந்தது உண்டானால் , காவல் செய் எரு 
வையின் தலைவன் கண்ணுறும் ஆவது காக்கும் - ( நமக்குக் ) காவலைச்செய் 
கின்ற கழுகரசனான சடாயு பார்த்துத் தன்னாலியன்றவளவு பாதுகாப்பன் , 
என்று அறிவித்து - என்று (சீதையை நோக்கிச் ) சொல்லி , செம்மல் - பெரு 
மையிற் சிறந்தவனான இலக்குமணன் , தேவர் செய் தவத்தினால் - தேவர் 
கள் செய்த தவத்தினாலே , அவழி ஏகினான் - ( இராமன் மானைத்தொடர் 
ந்து சென்ற ) அந்த வழியாகச் சென்றிட்டான் ; ( எ - று . ) 

விடைகொண்டு ஏகிய இலக்குமணன் கவன்றுகொண்டே சிறிது தூரஞ் 
சென்று திரும்பிப்பார்த்து , சடாயுகாப்ப னென்பதைச் சீதைக்குத் தெரிவி 
த்துச்சென் றன் னென்க . கீழ்ச் சடாயுகாண்படலத்தில் “ நீலிருநன்னுதல் 
தானு மிக்காட்டில் வைகுதிர் காக்கு வென் . யான் ” என்று கூறிய சடாயு 
இவர்களைப் பஞ்சவடியாச்சிரமங் கொண்டு சேர்த்து அருகில் நின்று இவர் 
க்குப் பாதுகாவல்செய்து வருகையால், காவல் செய் எருவையின் தலைவன் 
கண்ணுறும் ஆவது காக்கும் என்றான் ; இதனை அப்படலத்தின் இறுதியில் 
வார்ப்பொற்கொங்கை மருகியை மக்களை , யேற்பச் சிந்தனையிட் டவ்வரக் 
கர்தஞ், சீர்ப்பைச் சிக்கறத்தேறினன் சேக்கையிற் , பார்ப்பைப் பார்க்கும் 
பறவையிற் பார்க்கின்றான் என்றதனாலும் அறிக. இலக்குமணன் சீதை 
யைத் தனியே இருத்திச்செல்லுதல் , அச்சமயம் நோக்கி இராவணன்வந்து 
அவளைக் கவர்ந்து சென்று அதுகாரணமாக இராமபாணத்தால் வேறோடு 
அழியத் தேவர்கள் துன்பம் நீங்கி இன்பமுறுதற்குக் காரண மாகுதலால் , 
தேவர்செய் தவத்தினாற் செம்ம லேகினான் என்றார் . போவதுபுரிதல் - 
போ தலைச்செய்தல். கண்ணுறும் - முற்றெச்சம் . 

( கக ) 
உடனே இராவணன் சந்நியாசி வேடங்கோண்டு சீதையிடத்து வருதலை 

இதுழதல் நான்கு கவிகளிற் கூறுகிறர் . 
20. இளையவனேகலுமிறவு பார்க்கின்ற 

வளையெயிற்றி ராவணன்வஞ்சமுற்றுவான் 
முளை வரித்தண்டொருமூன்று முப்பகைத் 

தளை யரி தவத்தவர்வடிவுந்தாங்கினான் . 
( இ - ள் . ) இளையவன் ஏகலும் - இலக்குமணன் சென்றவளவிலே , 
இறவு பார்க்கின்ற வளை எயிறு இராவணன் அவன் நீங்கிச்செல்லு தலை 
எதிர் பார்த்துக்கொண்டிருக்கிற வளைந்த கோரதந்தங்களையுடைய இராவ 
ணன் , வஞ்சம் முற்றுவான் - தான் செய்யக்கரு திவந்த வஞ்சனையைச் செய் 
துமுடிக்கும் பொருட்டு , -வரி முளை தண்டு. ஒரு மூன்றும் - கட்டமைந்த 
மூங்கில் தண்டு, ஒரு மூன்றையும் (திரிதண்டத்தையும் ), முப் புகை தளை 


ஆரணிய காண்டம் . 


யர் 


அரி தவத்தவர் வடிவும் - (காமம் வெகுளி மயக்க மென்னும் ) மூன்று உட் 
பகையாகிய பந்தத்தை யறுத்த தவத்தையுடைய முனிவர்களது வடிவத் 
தையும் (சந்நியாசிவேஷத்தையும் ), தாங்கினான்- தரித்தவனாய் , ( எ - று . ) 
சூழல்வாய் நணுகினான் என மேல் உங ஆம் கவியோடு முடியும் ; ஆககவே 
அஃதளவும் ஒருதொடராம் . 

இறவு - இறுதல் ; இறு என்னும் பகுதியடியாப் பிறந்த தொழிற்பெ 
; அ - சாரியை , வு - விகுதி . முற்றுவான் - எச்சம் . வஞ்சம்உற்று என 
எடுத்து , மாயைபொருத்தியெனப் பொருள் கொண்டு , வான் என்பதைத் 
தண்டோடு கூட்டி, சிறந்த எனப் பொருள் கொள்ளினும் அமையும் . நூலே 
கரகம் முக்கோல் மணையே , ஆபுங் காலை யந்தணர்க் குரிய , " உறித்தாழ் 
ந்த கரகமும் உரைசான்ற முக்கோலு , நெறிப்படச் சுவலசை இ ” என்றவற் 
றால் , சந்நியாசிகளுக்குத் திரிதண்டம் உரியதாதல் உணர்க . துறவிகள் 
முக்கோல்பிடித்தல் முப்பகையையும் வென் றமைக்கு ஓர் அறிகுறியாகு மென் 
பதுபட முளைவரித்தண்டொரு மூன்று முப்பகைத்தளையரி தவத்தவர் 
வடிவும் என ஒருங்கு நிறுத்திக்கூறினார் . முப்பகை - மண்ணாசை பெண் 
ணாசை பொன்னாசை யென்னும் ஈஷணாத் திரயங்களுமாம் . தவத்தவர்வடி 
வுந் தாங்கினான் என்றதனால் , காஷாய வஸ்திரந்தரித்தல் , கையிற் கமண் 
டல மேந்துதல் முதலியன பெறப்படும் . 

(20) 
உக . ஊணிலனாமெனவுலர்ந்தமேனியன் 

சேணெறிவந்ததோர்வருத்தச்செய்கையன் 
பாணிபினடத்திடைப்படிக்கின்றானென 
வீணை : 

பினிசைப்படவேதம்பாடுவான் . 
( இ - ள் . ) ஊண் இலன் ஆம் என உலர்ந்த மேனியன் - உணவொழி 
ந்தவன்போல வற்றிய உடம்பையுடையவனும் , சேண் நெறி வந்தது ஓர் 
வருத்தம் செய்கையன் - நெடுந்தூரம் வழி நடந்து வந்ததனா லாகியதுபோ 
ன்ற தொருமிக்க வருத்தத்தின் தோற்றத்தை யுடையவனும் , நடத்திடை 
பாணியின் படிக்கின்றான் என - நடனம் நிகழுமிடத்தில் தாளத்தோடு 
( இசைப்பாட்டைப் ) பொருத்திப் பாடுபவன்போல , வீணையின் இசை பட 
வேதம் பாடுவான் - வீணாகாநம்போன்ற இனிய இசை யெழும்படி சாமகா 
நஞ்செய்பவனுமாய் ; ( எ - று . ) 

கூத்தாடுகையில் தாள வடைவோடு இன்னிசை பாடுதல் , இவன் 
அடைவுபட வேதம்பாடுதற்கு உவமை : பாணி யென்னுங் கையின்பெயர் 
இலக்கணையாய் , அதுகொண்டு ஒத்தறுத்து இடப்படும் தாளத்தின் மேல்நின் 
றது ; இது கருவியாகுபெயர் . இவ்ன் குதித்து நடந்து வருதலை அடுத்தகவி 
யிற் கூறுகின்றா ராதலால் , அதற்கு ஏற்ப , உவமையில் நடத்திடை என் 
றார் . காநத்திற்குச் சிறந்தது சாமமாதலால் , இங்கு வேதம் சாமமெனச் 
கொள்ளப்பட்டது . சாமகீத மற்றுமொன்று சாமி நன்கு பாடினான் .” எனக் 


சிந்தாமணியில் வருவதும்உணர்க . வீணையின் இசைபட என்பதற்கு-வீணை 
சடாயுவுயிர்நீத்தபடலம் . 

17 
யிசையும் ஒப்பாகாது கீழ்ப்படும்படியென்று பொருள் கொள்ளலும் ஒன்று , 
பாணியின் என்பதற்கு - பாட்டினை யென்று உரைப்பர் ஒருசாரார் . ( உக ) 
உஉ . பூப்பொதியவிழ்ந்தன நடையன் பூதலந் 

தீப்பொதிந்தாமெனமிதிக்குஞ்செய்கையன் 
காப்பருநடுக்குறுங்காலன்கையினன் 

மூப்பெனும்பருவமுமுனியமுற்றினான் . 
இ - ள் . ) பூ பொதி அவிழ்ந்து அன நடையன் - மலரின் இதழ் மெல்ல 
மெல்ல விரிந்தாற்போன்ற மெத்தென்ற நடையை யுடையவனும் , பூ தலம் 
தீ பொதிந்து ஆம் என மிதிக்கும் செய்கையன் - பூமியில் நெருப்புச் சிதறி 
யிருந்தால் அவ்விடத்துச் செல்லுதல்போல நன்குபதியா தபடி கால்வைக் 
குஞ் செய்கையையுடையவனும் , காப்பு அரு நடுக்கு உறும் - தடுக்க வொண் 
ணாத நடுக்கம் மிக்க , காலன் - கால்களையுடையவனும் , கையினன் - ( அப்ப 
டிப்பட்ட ) கைகளையுடையவனும் , மூப்பு எனும் பருவமும் முனிய முற்றி 
னான் - முதுமை யென்னும் பருவந்தானும் வெறுக்கும்படி மிக முதிர்ந்த 
வனுமாய் ; ( எ - று . ) 

முன்னிரண்டடியிற் கூறிய குறுநடையும் , குந்திமிதித்துச் செல்லுத 
லும் - அந்தணர்க்கு உரிய இயல்பு ; தொல்காப்பியப் பொருளதிகார வுரை 
யில் , ஆசிரியர் நச்சினார்க்கினியர் தன்மையென்பது சாதித்தன்மை ; 
அவையாவன - பார்ப்பாராயின் குந் திமிதித்துக் குறுநடை கொண்டு வந்து 
தோன்றலும் , அரசராயின் எடுத்த கழுத்தோடும் அடுத்த மார்போடும் நட 
ந்து சேறலும் , இடையராயின் கோற்கையும் கொடுமடியுடையும் விளித்த 
வீளையும் வெண்பல்லுமாகித்தோன்றலும் என்று இன்னோரன்ன வழக்கு 
நோக்கிக்கொள்க என உரைத்ததுங் காண்க . இங்ஙனம் மிதித்துத் தாவி 
மெல்லென நடத்தற்குக் காரணம் , தரையில் ஊறும் எறும்பு முதலிய சிற் 
றுயிர்கள் காலிடைப்பட்டு இறக்கலாகாதென்ற கருத்தும் , வழியில் ஏதே 
னும் அசுத்தம் இருப்பின் அது காலிற் படலாகாதென்ற நோக்கமுமென்க . 
இனி , பூப்பொதி யவிழ்ந்தன நடை என்பதற்கு மலர்களின் தொகுதி சிந் 
தினாற்போல ஒன்றற் கொன்று அணுகப் பலஅடியிட்டு நடக்கும் நடை 
யென்றலும் ஒன்று . பொதிந்து என்பதைப் பொதிந்தது என்பதன் விகார 
மாகவுங் கொள்ளலாம் . பின்னிரண்டடியிற் கூறப்பட்டது , மூப்புத் தன்மை . 
காப்பருநடுக்குறும் - என்ற அடைமொழியைக் கைக்குங் கூட்டுக . தனது 
முற்றிய மூப்பைக் காண்பவர் தன்னைவெறுக்க என்பதே யன்றி அம்மூப் 
புத்தானும் தன்னை வெறுக்க என்னும் பொருளைத் தருதலால் , உம்மை - 
இறந்தது தழுவிய எச்சம் . இங்ஙனங் கூறிய கற்பனை , மிக்க முதுமையைக் 
காட்டும் , பூப்பொதி யவிழ்ந் தன குடையன் என்ற பாடத்துக்கு - தாம 
ரைமலர் கட்டவிழ்ந்தாற் போன்ற குடையை யுடையவ னென்க ; குடை 
-யும் ஒருசார் துறவிகட்கு உரியது ; “ எறித்தருக திர் தாங்கி யேந்திய தடை 

8 


18 


ஆரணியகாண்டம் . 


(22 ) 


நீழ , வறித் தாழ்ந்த கரகமு முரைசான்ற முக்கோலும் ” என்ற கலித்தொ 
கையையுங் காண்க : ஸ்ரீவால்மீகிபகவானும் , சத்ரீ என இராவணசந்தியா 
சிக்குக் குடையுடைமை கூறியுள்ளார் . 
உகூ , தாமரைக்கண்ணொடேர் தவத்தின்மாலைய 

னாமையினிருக்கையன்வளைந்தவாக்கைய 
னாம நூன் மார்பினனணுகினானரோ 

தூமனத்தருந்ததியிருந்தசூழல்வாய். 
இ - ள் . ) தாமரைக் கண்ணொடு - தாமரைமணிகளால் ( ஆகிய ), எர் 
தவத்தின் மாலையன் - அழகிய தவத்துக்கு உரிய மாலையைத்தரித்தவனும் , 
ஆமையின் இருக்கையன் - யாமைமணையை யுடன்கொண்டுள்ளவனும் , வளை 
ந்த ஆக்கையன் - கூனிவளைந்த உடம்பையுடையவனும் , நாமம் நூல் மார் 
பினன் - பெருமைபொருந்திய முப்புரிநூலைத் தரித்த மார்பையுடையவனு 
மாய் , தூ மனத்து அருந்ததி இருந்த சூழல்வாய் - பரிசுத்தமான மனத்தை 
யுடைய அருந்ததிபோன்ற கற்பினையுடையளான சீதாதேவி இருந்த பர் 
சாலையினிடத்து , நணுகினான் - சமீபித்தான் ; ( எ - று . ) - அரோ - ஈற்றசை . 


ண 


நளிநாக்ஷம் என்ற வடசொல்லின் மொழிபெயர்ப்பாக தாமரைக்கண் 
என்றார் ; ( நளிநம்- தாமரை , அக்ஷம் - கண் , மணி . ) தாமரைக் கண்ணொடு 
என்பதில் , ஒடு உருபு - கருவிப்பொருளது ; ( " ஊசியொடு குயின்ற தூசும் 
பட்டும் ” என் றவிடத்துப் போல . ) தவத்தின் மாலை - ஜபமாலையுமாம் . இனி 
முதலடிக்கு - தாமரைமணிமாலையோடு மற்றும் உயர்ந்த தவத்துக்கு உரிய 
துளசிமணிமாலை முதலியவற்றையும் உடையவ னென்று உரைகொள்ளுத 
லும் ஒன்று . இனி , இதற்கு - தாமரைமலர்போன்ற கண்களோடு அழகிய 
தவவொழுங்கையுடையா னென்று உரைத்தல் ஒருவாற்றானுஞ் சிறவாது . 
" நூலே கரக முக்கோல் மணையே , ஆயுங்காலை யந்தணர்க் குரிய " என் 
றதனால் , மணையும் முந்நூலும் கூறப்பட்டன . அச்சூத்திரவுரையில் நச்சி 
னார்க்கினியர் யாமைமணை எனவுரைத்தது . இங்கு உணரத்தக்கது ; அது , 
ஆமையின் வடிவமமையச்செய்யப்பட்ட பீடம் ; வடமொழியில் , கூர்மாஸு 
மெனப்படும் . இது - வைதிக ஆசனங்களுள் ஒன்று . இனி , ஆமையினிருக் 
கையன் என்பதற்கு - ஆமை தனது தலையையும் கால்களையும் வேண்டுழி 
அடக்கிக்கொள்ளுதல் போலத் தனது பத்துத் தலைகளையும் இருபது கைக 
ளையும் அடக்கிக்கொண்டவனென்று உரைப்பினும் பொருந்தும் . “ ஒருமையு 
ளாமைபோ லைத் தடக்கல் என்ற குறளின் கருத்துப்பற்றி ஆமை தனது 
தலையொன் றுங் கால்நான்குமாகிய ஐந்து உறுப்புக்களையும் இடர்புகுதாமல் 
அடக்கிக்கொள்ளுதல் போல , ஐம்பொறிகளையும் பாவம்புகுதாமல் அடக் 
கிய தோற்றத்தைக் காட்டியவ னென்றலும் ஒன்று . அணுகினான் என்று 
பிரித்து உரைத்தல் , மோனைத்தொடைக்குச் சிறவாது . அருந்ததி - வசிஷ் 
டர்மனைவி . இப்பெயர் - இங்கு உவமையாகுபெயராய் , சீதையைக் குறித்தது 


சடாயுவுயிர் நீத்தபடலம் . 


19 


இருபதாங்கவியில் திரிதண்டமும் , இக்கவியில் தாமரைமணிமாலையும் 
உபவீதமும் கூறியதனால் , இவற்றையுடைய வைஷ்ணவசந்நியாசிவேஷத் 
தைக்கொண்டு வந்தன னென்பது விளங்கும் . வால்மீகிராமாயணத்தில் 
குடுமியுடைமையையுங் கூறியுள்ளார் . தருமத்தையே பிரதானமாகவுடைய 
ஜநகரது குலத்து மகளான சீதைக்கு நம்பிக்கையுண்டாக்கும் பொருட்டு 
அவள் மதிக்கத்தக்கவிதமான சந்யாசி வேஷத்தையே கொண்டன னென் 
பர் ஆன்றோர் . அங்கிராவென்னும் முனிவர் கூறின யதிலக்ஷணம் இத்தன் 
மைத்தே . வடமொழி மகாபாரதத்திலும் இங்ஙனமே கூறப்பட்டுள்ளது .. 
" முக்கோலுங் கமண்டலமுஞ் செங்கற்றூசு முந்நூலுஞ் சிகையுமாய் முதி 
ர்ந்து தோன்று , மக்கோல மனைவருங் கைதொழுது நோக்கி ” என்ற வில்லி 
புத்தூரார்பாரதமுங் காண்க . 

(உங ) 
ராவணன் பர்ணசாலைவாயிலில் வந்து இதில் உள்ளார் யார் ? என்றல் . 
உச . தோமறு சாலையின்வாயிறுன்னினா 

னாமுதற்குழறிடநடுங்குசொல்லினான் 
யாவிரிவ்விருக்கையுளிருந்துளீரென்றான் 

றேவருமருள் கொளத்தெரிந்தமேனியான் . 
( இ - ள் . ) தேவரும் மருள் கொள தெரிந்த மேனியான் - (தன்னைக் 
காண்கிற) தேவர்களும் மயங்கும்படி விளங்குகிற ( சந்யாசி ) வடிவத்தைக் 
கொண்டவனான இராவணன் , தோம் அறு சாலையின் வாயில் துன்னினான் - 
குற்றமற்ற அப்பர்ணசாலையின் வாயிலிற் சேர்ந்தவனாய் , நா முதல் குழறிட 
நடுங்கு சொல்லினான் - நாக்கு அடியோடுகுளறுதலாலே தடுமாறுகிற சொற் 
களினால் , இ இருக்கையுள் இருந்துளீர் யார் என்றான் - இந்தப்பர்ண 
சாலைக்குள் இருக்கிறவர் யார் ? என்று வினாவினான் ; ( எ - று . ) 

அத்தழைக்குடிசையின் வாயிலில் வந்து நின்று , யார் இதனுள்ளே இரு 
க்கிறவர் ? என்று கேட்டன னென்பதாம் . தோம் - தோஷமென்ற வடசொல் 
லின் விகாரம் . நாமுதல் என்பதை முதல்நா வென மொழிமாற்றி , அடி 
நாவெனினும் அமையும் . நாக்குழறச் சொல் தடுமாறுதற்குக் காரணம் , முற் 
றிய மூப்பு . யாவிர் - முன்னிலைப்பன்மை வினாவினைக்குறிப்புமுற்று ; யாவர் . 
என்ற பாடத்துக்கு - முன்னிலையோடு படர்க்கை வந்த இடவழுவமைதி 
யென்க . திரிந்தமேனியான் என்று பாடமாயின் , (மாயையால் ) மாறுபட்ட 
உருவத்தை யுடையானெனப் பொருள்படும் . 

( உச ) 
அச்சொற்கேட்டுச் சீதை இராவண முனியை எதிர் கொள்ளுதல் . 
உரு . தோகையுமிவ்வழித்தோமில்சிந்தனை 

சேகறுநோன்பினமென்னுஞ்சிந்தையாள் 
பாகியல்கிளவியாள் பவளக்கொம்பர்போன் 
றேகுமினீண்டெனவெதிர்வந்தெய்தினாள் ; 


.120 


ஆரணியகாண்டம் , 


இ - ள் . ) தோகையும் -( சாயலிலும் நடையிலும் ) மயில் போன்ற சீதை 
யும் , -இ வழி - இவ்விடத்துவந்த , தோம் இல் சிந்தனை சேகு அறு நோன்பி 
னர் - குற்றமற்ற மனத்தையும் குற்றமற்ற தவ்விரதத்தையுமுடைய முனி 
வர் இவர் , என்னும் - என்று எண்ணிய , சிந்தையாள் - மனத்தையுடையவ 
ளாய் , பாகு இயல் கிளவியாள் - கருப்பஞ்சாற்றுப்பாகுபோன்ற ( இனிய ) 
சொற்களை யுடையவளாய் ( இன்சொற்களால் ), ஈண்டு ஏகுமின் என - ( வந் 
தமுனிவனை நோக்கி ) இங்குவாரும் என்று சொல்லிக்கொண்டு , பவளம் 
கொம்பர் போன்று எதிர் வந்து எய்தினாள் - பவழக்கொடி போன்று அவ 
னெ திரில் வந்து சேர்ந்தாள் ; ( எ - று . ) 

தோகை - இருமடியாகுபெயர் . சேகுறுநோன்பினர் என்று பாடமா 
யின் , வயிரத்தன்மை பூண்ட ( மிக்க உறுதியைக் கொண்ட ) விரதா நுட் 
டான முடையவ ரென்க . நோன்பினர் , ஏகுமின் - உயர்வுப்பன்மை . இயல் 
உவமவுருபு . கொம்பர் - இறுதிப்போலி . ஈண்டு எகும் மின் என்று எடுத்து 
(( வானத்தினின்று ) இங்குவந்ததொரு மின்னல்போல என்று உரைப்பாரு 
முளர் . 

(2..டு ) 
அப்பொழது இராவணன் சீதையைப் பார்த்தல் . 
உசு . வெற்பிடைமதமெனவியர்க்குமேனிய 

னற்பினற்றிரைபுரளாசைவேலையன் 
பொற்பினுக்கணியினைப்புகழின் சேக்கையைக் 

கற்பினுக்கரசியைக்கண்ணினோக்கினான் . 
இ - ள் . ) வெற்பிடை மதம் என வியர்க்கும் மேனியன் - யானையினிட 
த்து மதசலம் பெருகுவதுபோல வேர்வையொழுகும் உடம்பைபுடையவ 
னும் , அற்பின் நல் திரை புரள் ஆசை வேலையன் - அன்பாகிய பெரிய அலை 
கள் புரளப்பெற்ற ஆசையாகிய கடலில் அமிழ்ந்தவனுமாய் , (இராவணன் ) , 
பொற்பினுக்கு அணியினை - அழகுக்கு அழகாயுள்ள வளும் , புகழின் சேக் 
கையை -கீர்த்திக்குத் தங்குமிடமாயுள்ளவளும் , கற்பினுக்கு அரசியை - பதி 
விரதா தருமத்துக்குத் தலைவியாயுள்ளவளுமான சீதையை , கண்ணின் நோ 
க்கினான் - தனது கண்களாற் பார்த்தான் ; ( எ - று . ) 

கண்ணின் நோக்கினான் - பிரதியக்ஷமாய் எதிரிற் கண்டன னென்ற 
படி . முன்பு அப்பிரதியக்ஷமாகக் கருத்தினால் நோக்கியதனினும் , உருவெளி 
த்தோற்றத்திலுங் கனவிலுங்கண்ட பொய்க்காட்சியினும் வேறுபாடு விள 
ங்க , கண்ணினோக்கினான் என்றன ரென்க . இனி, கண்கள் படைத்தபயன் 
பெறுமாறு பிராட்டியைத் தரிசித்தன னென்று கருத்துக்கொள்ளினுமாம் . 
வெற்பு - மலை ; இங்கு யானைக்கு உவமவாகுபெயர் . அன்பு என்பது - அற்பு 
என மென்றொடர் வன்றொடராயிற்று . " நன்று பெரிதாகும் ” என்ற தொல் 
காப்பியத்தை நோக்கி , நற்றிரை என்பதற்கு - பெரிய அலை யென்று 
உரைக்கப்பட்டது . ஆசைக்கு அன்பு அங்கமாதலால் , அவற்றை முறையே 
கடலும் அலையுமாக உருவகப்படுத்தினார் . முன்னிரண்டடி - அவனது காம 


சடாயுவுயிர் நீத்த படலம் . 


21 


தாபத்தைக் காட்டும் . பொற்பினுக்கணியினை என்றது முதலிய மூன்றும் - 
ஒரு பொருளின்மேல் வந்த பலபெயர்கள் . 

இவளழகுக்கு மேம்பட்டதோ 
ரழகு இல்லையாதலின் பொற்பினுக்கு அணி , என்றார் . தனது கற்பை எப் 
பொழுதும் சிறிதும் அழியாதபடி பாதுகாத்துக்கொண்டு அதனால் தான் 
பிறந்தகுலத்துக்கும் புகுந்த குலத்துக்கும் புகழைத் தருந் தன்மைய ளென் 
பது , புகழின்சேக்கையை , கற்பினுக்கரசியை என்ற தொடர்களால் 
விளங்கும் . 

( உசு ) 


தன 


சீதையைக் கண்டவளவிலே இராவணன் வேட்கைநோய் விஞ்சிப்படும் 
அவத்தையை இதுழதல் ஆறு கவிசளிற் பலவாற்றம் கூறுகிறர் . 
உஎ . தூங்கலினுருவினைச்சொல்லினும்பரு 

மோங்கியவழகினாளுருவங்காண்டலு 
மேங்கினன் மனநிலையாதென்றுன்னுவாம் 

வீங்கினமெலிந் தனவீரத்தோள்களே. 
( இ - ள் . ) தூங்கலின் - (மாயமான்கூக்கு லைக் கேட்ட விசனத்தால் ) 
வாடு தலையுடைய , உருவினை - வடிவத்தின் தன்மையை , சொல்லின்- சொல் 
லுமிடத்து , உம்பரும் ஒங்கிய -அழகினாள் - தேவலோகத்து மாதர்களிலுஞ் 
சிறந்த அழகுடையவளான சீதையினது , உருவம் - வடிவத்தை, காண்ட 
லும் - பார்த்தவுடனே , ஏங்கினன் - ஏக்கமுற்ற இராவணனது , மனம் நிலை 
மனத்தின் நிலைமையை , யாது என்று உன்னுவாம் - எத்தன்மைத்தென்று 
எண்ணுவோம் ? வீரம் தோள்கள் - ( அவனது ) வலிய புயங்கள் , வீங்கின 
( அவளைக்கண்டதனாலாகிய ஆனந்தத்தால் முதலிற் ) பூரித்தன ; மெலிந் 

( அவளைப்பெறாமையாலாகிய வருத்தத்தால் உடனே ) இளைப்புற் 
றன ; ( எ - று .) 

இப்படி மிக்க காதற்களிப்பையும் விரகவேதனையையும் ஒருங்கேகொ 
ண்ட அவன்மனத்தினது சஞ்சலத்தன்மை எண்ணுதற்கும் அரியதென்பது 
இதன் தாற்பரியம் . விசனமடைந்திருக்குஞ் சமயத்தில் சீதை தேவமாதரி 
னும் மேம்பட்ட அழகுடையவளாயிருந்தா ளென்றும் , அப்பொழுதே அவ 
ள் வடிவத்தைக் கண்டவளவிலே இராவணன் ஏக்கமுற்றானென் றுங் கூறி 
யதனால் , விசனமுறாத காலத்தும். மகிழ்ச்சியுறுங்காலத்தும் உள்ள சீதை 
யின் வடிவழகுச்சிறப்பு ஒப்புயர்வற்ற தென்பது தானே விளங்கும் . மேல் 
முப்பத்திரண்டாஞ் செய்யுளின் முன்னிரண்டடிகளும் இங்கு நோக்கத்தக் 
கன. தூங்கலிலுரு என்று பாடமோதி , ( அழகிற் சிறிதும் ) சோர்வில்லாத 
மேனி யென்று உரைப்பாரு முளர் . உம்பர் - இடவாகுபெயர் ; அதனிறுதி 
யில் ஐந்தனுருபு தொக்கது . 

( உஎ ) 
உஅ . புன மயிற்சாயலினெழிலிற்பூநறைச் 

சுனை மடுத்துண்டிசைமுரலுந்தும்பியி 


- 


à ខ 


ஆரணியகாண்டம் : 


னினமெனக்களித்துள்தென்பதென்னவன் 

மனமெனக்களித்த துகண்ணின் மாலையே . 
இ - ள் . ) ( அவன் ) கண்ணின் மாலை - (சீதையைக்கண்ட ) அவ்விரா 
வணனது கண்களின் வரிசை , -- புனம் மயில் சாயலின் எழிலின் - வனத்தில் 
தன்னிச்சைப்படியுள்ள மயிலினது சாயல் போன்ற சாயலையுடைய அவ 
ளது அழகினால் , பூ நறை சுனை மடுத்து உண்டு இசை முரலும் தும்பியின் 
னம் என களித்து உளது - மலர்களிலுள்ள தேனின் ஊற்றினிடத்து 
இறங்கி அதனை . நிரம்பப்பருகி இசைபாடுகிற வண்டின் கூட்டம் போலக் 
களிப்படைந்தது , என்பது என் - என்று சொல்வது என்ன சிறப்பு ? அவன் 
மனம் என களித்தது - அவனதுமனம் களிப்புற்றது போலவே ( கண்வரி 
சையும் ) களிப்புற்றது ; ( எ - று . ) 

அப்பொழுது இராவணன் அடைந்த மகிழ்ச்சிக்களிப்பில் அவன் கண் 
ணுக்கு அவன் மனத்தை உவமைகூறினாற் கூறலாமேயன்றி மற்றெதுவும் 
உவமை கூறத்தக்க தன்றென்பது இதன் கருத்து , தன் இயல்புகுன்றாத 
- மயிலென் பார் . புனமயில் என்றார் . மயிற்சாயல் - உவமைத்தொகையன் 
மொழி . ‘ நறைச்சுனை என்றதனால் , தேனின்மிகுதி தோன்றும் . இனி , 
சுனைப்பூ என மொழிமாற்றி , சுனைகளிலுள்ள நீர்ப்பூக்க ளென்று உரைப் 
பாரு முளர் . பிராட்டியாகிய பூவின் அழகாகிய தேனைப் பருகி வண்டினம் 
போலக் கண்கள் பலவுங் களித்தன வென்க . சூர்ப்பணகை வந்து பிராட்டி 
யின் அழகை பெடுத்துக் கூறியகாலத்து அதனை இராவணன் கருத்தால் 
நோக்கிய பொழுது அவன் மனம் எவ்வா றுகளித்ததோ அவ்வாறே களித் 
தது அவளை நேரிற்கண்ட கண்களு மென்று ஈற்றடிக்குக் கருத்துக் கூறு 
வர் ஒருசாரார். கண்கள் இருபதாதலின் , கண்ணின் மாலை எனப்பட்டது . 
உக . சேயிதழ்த்தாமரைச்சேக்கை தீர்ந்திவண் 

மேயவண்மணிநிறமேனிகாணுதற் 
கேயுமேயிருபதிங்கிமைப்பினாட்டங்க 

ளாயிரமில்லையென்றல்லலெய்தினான் . 
( இ - ள் . ) சேய் இதழ் தாமரை சேக்கை தீர்ந்து - சிவந்த இதழ்களை 
யுடைய செந்தாமரை மலராகிய தங்குமிடத்தை விட்டு , இவண் மேயவள்- 
இவ்விடத்துவந்துள்ள திருமகளாகிய சீதையினது , மணி நிறம் மேனி - இர 
த்தின் காந்தியையுடைய திருமேனியழகை, காணுதற்கு - பார்த்தற்கு , 
இங்கு இருபது நாட்டங்கள் ஏயுமே - எனக்குள்ள இருபதுகண்கள் போது 
மோ ? இமைப்பு இல் ( நாட்டங்கள் ) ஆயிரம் இல்லை - ( எனக்கு ) இமையாத 
கண்கள் ஆயிரம் இல்லையே! என்று - என்று எண்ணி , அல்லல் எய்தினான் 
துன்பத்தையடைந்தான் , ( இராவணன்) ; ( எ - று . ) 

உமையா ளொக்கு மங்கைய ருச்சிக் கரம்வைக்குங் , கமையாண் 
மேனிகண்டவர் காட்சிக் கரைசாணா, ரிமையா நாட்டம் பெற்றிலமென்றா 


சடாயுவுயிர்நீத்திபடலம் . 


23 . 


பாலன . 


ரிருகண்ணா, லமையா தென்றா. ரந்தரவானத் தவரெல்லாம் .” என்று பால 
காண்டத்தில் வந்த செய்யுள் இங்குக் காணத்தக்கது . வேதத்திற்கூறியுள் 
ள படி .. ஆயிரங்கண்ணனான புருஷோத்தமனே பிராட்டியழகை முற்றுங் 
காண்டற்கு உரியா னென்பது . இதனாற் போதரும் . சேயிதழ்த்தாமரைச் 
சேக்கை தீர்ந்திவண் மேயவள் - ஸ்ரீவால்மீகிபகவானும் “ பத்மஹீநாமிவச் 
ரியம் ” என்று இவ்வாறே கூறியுள்ளார் . மணிநிறமேனி - மாணிக்கமென் 
னும் இரத்தினம்போலச் செந்நிறமுடைய வடிவமுமாம் . ஏகாரம் - எதிர் 
மறை . “ கண்ணுளார் நுங்காதல ரொழிக காம மீங்கென ” என்ற சிந்தா 
மணியில் ஈங்கு என்பது - தன்மையிடத்தை யுணர்த்தினாற் போல , இச் 
செய்யுளில்- இங்கு என்பது - தன்மையிடத்தை யுணர்த்திற்று ; ஆகவே 
என்னிடத்து என்று பொருளாம் : நச்சினார்க்கினியர் அச்சிந்தாமணியுரை 
யில் ஈங்குத் தன்மையையுணர்த்துதல் “ செலவினும் வரவினும் ” என்னுஞ் 
சூத்திரத்திற் கூறினாம் என்றதும் , “ செலவினும் வரவினும் ” என்ற தொ 
ல்காப்பியச்சூத்திரவுரையில் ஈங்கு முதலியன - தன்மைக்கண்ணும் , ஆங்கு 
முதலியன - படர்க்கைக்கண்ணும் அடக்கப்பட்டன என்றதும் அறியற் 

( உக ) 
கூ 0 . அரைகடையிட்டமுக்கோடியாயுவும் . 

புரைதபு தவத்தின்யான்படைத்தபோதுமே 
நிரைவளை முன்கையிந்நின் றநங்கையின் 

கரையறுநன்னலக்கடற்கென்றுன்னினான் . 
(இ - ள் . ) நிரை வளை முன் கை - வரிசையாக வளையல்களையணிந்த 
ன்னங்கையையுடைய , இ நின்றநங்கையின் எதிர்நின்ற இந்தப்பெண் 
ணரசியினது , கரை அறு நல் நலம் கடற்கு - கரையில்லாத சிறந்த இன்ப 
மாகிய கடலில் முற்றும் திளைத்தாடுதற்கு , புரை தபு தவத்தின் யான்படை 
த்த அரைகடை இட்ட முக்கோடி ஆயுவும் போதுமே - குற்றமற்ற தவத் 
தையுடைமையால் நான்பெற்ற மூன் றரைக்கோடியாயுளும் போதுமா? 
( போதாதன்றோ), என்று உன்னினான் - என்று எண்ணினான் ; ( எ - று ) 

அரைகடையிட்ட முக்கோடி - அரையென்னும் எண்ணைக் கடையில் 
எழுதப்பெற்ற மூன்றுகோடி யென்க . கோடி , ஆயு - வடசொற்கள் . இரா 
வணன் கைலாசம்பெயர்த்தெடுத்த காலத்தில் சிவபிரானருளால் மூன்ற 
ரைக்கோடி ஆயுளைப் பெற்றன னென்பது பிரசித்தம் , அதற்குக்காரண் 
மான நல்வினையை புரை தபு தவம் என்று பாராட்டிக்கூறினான் . நங்கை - 
நம் என்பது முதனிலையாக நமக்கு இன்னாளென்னும் பொருள் பட வருவ 
தோர் உயர்ச்சிச்சொல் ; கை - விகுதி : இதன் ஆண்பால் - நம்பி : 

இவளது இன்பக்கடலை அனுபவிக்கத்தொடங்குமிடத்து எனது மூன் 
றரைக்கோடி ஆயுளும் அமையுமா ? ( அமையாது ) என்று பின்வருந் தீங்குக் 
குச் சூசகமாகும் அமங்கலப்பொருள் இராவணன் வார்த்தையில் அமைந்த 
தெனக் கொள்ளுதலும் உண்டு ; இனி இராவணனது ஆயுள் அரைக்கோடி 


24 


ஆரணியகாண்டம் . 


யிலேயே முடிதல் காண்க . சிவபிரான் முதலில் மூன் றரைக்கோடி கொடுத் 
ததை உடனே திருமால் அரைக்கோடியாம்படி சூழ்ச்சிசெய்திட்டன னெ 
ன்பது ஐதிஹ்யம் . இராவணன் தான் முன்புவரம் வேண்டியநான்குகோடியில் 
இதுவரை . அரைக்கோடி . கழிந்திட்டதனால் , மூன் றரைக்கோடியே 
கூறினான் . 

( 0 ) 
ஙக . தேவருமவுணருந்தேவிமாரொடுங் 

கூவல்செய்தொழிலினர்குடிமைசெய்திட 
மூவுலகமுமிவர்முறைபினாளயா 

னேவல்செய்துய்குவெனினியென்றுன்னினான் . 
( இ - ள் . ) இனி-- , தேவரும் - தேவர்களும் , அவுணரும் - அசுரர்களும் , 
தேவிமாரொடும் - ( தங்கள் தங்கள் ) மனைவியருடனே, கூவல் செய் தொழி 
லினர் - ( வேண்டிய பொழுதெல்லாம் ) அழைத்துக் கூறப்படும் குற்றேவற் 
றொழில்களைச்செய்யும் வேலைக்காரர்களாய் , குடிமைசெய்திட - குடியடிமை 
செய்யும்படி ( குலத்தோடு அடிமை பூணுமாறு ) , மூஉலகமும் - மூன்றுலோக 
ங்களையும் , இவர் முறையின் ஆள - இந்தப் பெண்ணரசியார் நீதியாக அர 
சாள , யான் ஏவல் செய்து உய்குவென் - நான் இவர்க்குக் குற்றேவல்செய் 
துவாழ்வேன் , என்று உன்னினான் - என்றுங் கருதினான் ; (எ - று . ) 

இவரைத் தனது தானத்தில் அரசியாராக்கி இவர்க்குத் தான் அடிமை 
பூணுதலே தனது சன்மத்தின் பய னென்று எண்ணின னென்க . குடிமை 
பரம்பரையாச்செய்யும் அடிமை . இவர் - உயர்வுப்பன்மை . ( ஙக ) 
கூஉ . உளைவுறு துயர்முகத்தொளியி தாமெனின் 

முளையெயிறிலங்கிடுமுறுவலென்படுந் 
தளையவிழ்குழலிவட்கண்டு தந்தவென் 
னிளையவட்களிப்பெனென்னரசென்றெண்ணினான் . 

ள் . ) உளைவுஉறு துயர் முகத்து ஒளி இது ஆம் எனின் - வருத் 
தம் மிக்க துக்கம் நேர்ந்த சமயத்திலுள்ள முகத்தின் பிரகாசமே இத்துணை 
ச்சிறப்பினதாயிருக்குமென்றால் , முளை எயிறு இலங்கிடும் முறுவல் என் 
படும் - ( மகிழ்ச்சிநேர்ந்த காலத்துச் ) சிறிதுவெளித்தோன்றுகிற பற்கள் 
விளங்கப் புன்னகை செய்யும் அழகு . எத்தன்மைத்தாமோ ! தளை அவிழ் 
குழல் இவள் கண்டு தந்த என் இளையவட்கு - ( சூடப்பட்ட மலரரும்புகள் ) 
கட்டவிழ்ந்து மலர்தற்கு என் தங்கையான சூர்ப்பணகைக்கு , என் அரசு 
அளிப்பென் - எனது அரசாட்சியைக் கொடுப்பேன் , என்று எண்ணினான் 
என்றும் நினைத்தான் ; ( எ - று . ) 

கீழ் , சீதைக்கு அரசாட்சியைக் கொடுத்துத் தான் அடிமை பூணுதலை 
யே பேறாகக்கருதியவன் , உடனே : அக்கருத்துமாறி , அச்சீதையின் தன் 
மையை என் தங்கை அறிந்து வந்து எனக்குக்கூறிய உபகாரத்துக்குப் பிரதி 


சடாயுவுயிர்நீத்தப்படலம் . 

25 
யுபகாரமாக என் அரசை அவளுக்குக் கொடுத்தல் வேண்டுமென்று எண் 
ணினனென்பதாம் . முன்னிரண்டடியில் தண்டாபூபிகாநியாயங் கொண்டு 
பொருளைப் பாராட்டியது , தொடர்நிலைச் செய்யுட் பொருட்பேறணியாம் ; 
இதனை வடநூலார் காவ்யார்த்தாபத்தியலங்கார மென்பர் . இராமனுக்கு 
வருத்தம் நேர்ந்ததாக அறிந்ததனா லாகிய சோகத்தால் சீதைகுழல்சோர 
நின்றன ளென்பதுபட ‘ தளையவிழ்குழல் என்றதாகவுங் கொள்ளலாம் . 
தளையவிழ்குழல் இவண் கண்டு எனப்பிரித்து , இம்மங்கையை இவ்விடத்து 
க்கண்டு எனினும் அமையும் ; இவ்வுரைக்கு , தளை அவிழ்குழல் என்பது - அன் 
மொழித்தொகையாய் , சீதையைக் குறிக்கும் , சீதையைத் தான்பெறுதல் 
நிச்சயமென்ற துணிவினால் , தந்த என்றான் . 

( ங.உ ) 
அம்முனிவனுக்கு சீதை வருகவென்று உபசாரமொழி கூறல் . 
கூகூ . ஆண்டையானனையனவுன்னியாசைமேன் 

மூண்டெழுசிந்தனைமுறையிலோன்றனைக் 
காண்டலுங்கண்ணினீர் துடைத்தகற்பினா 

ளீண்டெழுந்தருளுமென்றினையகூறினாள் . 
இ - ள் . ) ஆண்டையான் அவ்விடத்தில் வந்தவனான , அனையன 
உன்னி ஆசைமேல் மூண்டு எழு சிந்தனை முறைஇலோன் தனை - அத்தன் 
மையான விஷயங்களை நினைத்து ஆசை மேன்மேல் அதிகப்பட்டுக்கிளரும் 
மனத்தையுடைய முறைகேடனான இராவணனை , காண்டலும் - பார்த்தவு 
டனே , கண்ணின் நீர் துடைத்த கற்பினாள் - தன்கண்ணீரைத் துடைத்துக் 
கொண்ட தவறாக்கற்பினளான சீதை , ( அவனை நோக்கி ) , ஈண்டு எழுந் 
தருளும் என்று இனைய கூறினாள் - இங்கே எழுந்தருளுக என்று இத்தன் 
மையவான வார்த்தைகளைச் சொன்னாள் ; ( எ - று . ) 

அனையன , இனைய - பெயர்கள் . இனிய கூறினாள் என்ற பாடத்து 
க்கு - இன்சொற்களைச் சொன்னா ளென்க. ஆண்டு என்ற நீண்டசுட்டிடைச் 
சொல்லின்மேல் , ஐ - சாரியை . கற்பினாள் மேல் அவன் ஆசை கொள்ளுதல் 
தகாதென்பதும் , அத்துராசை சிறிதும்பயனுறா தென்பதும்விளங்க, முறை 
யிலோன் என்றும் , கற்பினாள் . என்றுங் கூறினார் . முறையிலோனை , கற்பி 
னாள் , அவன்கருத்து உணராமையால் , சிறந்த வொருமுனிவ னென்றெ 
ண்ணி , இயல்பில் உபசரிக்கலுற்றன ளென்க . 

( s ) 
சீதைதந்த ஆசனத்தில் அம்முனிவன் வீற்றிருத்தல் . 
கூச , ஏத்தினளெய்தலுமிருத்திரீண்டென 

வேத்திரத்தாசனம்விதியினல்கினாண் 
மாத்திரி தண்டயல்வைத்தவஞ்சனும் 

பூத்தொடர்சாலையினிருந்தபோழ்தினே, 
இதுவும் , அடுத்தகவியும் - குளகம் , 


26 


ஆரணியகாண்டம், 


( இ . - ள் .) எத்தினள் - ( இவ்வாறு ) முகமன்கூறிய சீதை, எய்தலும் - 
( அவன் அருகில் ) வந்தவளவிலே , ஈண்டு இருத்திர் என - இதில் வீற்றிரு 
க்க என்று சொல்லி , வேத்திரத்து ஆசனம் - பிரம்பினாற்செய்யப்பட்டதோர் 
ஆசனத்தை, விதியின் நல்கினாள் - முறைப்படி கொடுத்தாள் ; ( கொடுக்க , 
மா திரிதண்டு அயல் வைத்த - பெருமைபொருந்திய திரிதண்டத்தை ( த் 
தான்வீற்றிருக்குமிடத்துக்கு ) ப் பக்கத்திலே வைத்த , வஞ்சனும் - கபடசந் 
யோசியான இராவணனும் , பூ தொடர் சாலையின் - அழகுபொருந்திய அப் 
பர்ணசாலை பில் , இருந்த போழ்தினே - வீற்றிருந்த சமயத்திலே , ( எ - று . ) -- 
மலைகளும் மரங்களும் நடுங்கின என வருங்கவியோடு முடியும் , 

வேத்திராசனம் , முனிவர்க்குஉரியது . விதி - இல்லறத்துவாழுங் குல 
மகளிர் தமது இருப்பிடத்துக்கு வந்த துறவியை உபசரிக்கும் கிரமம் . இல் 
வாழ்க்கையில் நின்ற புருஷனும் ஸ்திரீயும் ஒருங்கேனும் தனித்தனியேனும் 
யதிபூசை செய்யவேண்டு மென்பது , நூற்கொள்கை . ஆசனம்விதியினல்கி 
எனவே , அர்க்கிய பாத்திய ஆசமநீயம் முதலியவற்றையுங் கொடுத்தமை 
பெறப்படும் . வைத்து என்றும் பாடம் . - வஞ்சன் - பொய்வேடத்தான் . 
பூத் தொடர்சாலை பூமாலைகள் அலங்காரமாகத் தொங்கவிடப்பெற்ற 
சாலையுமாம் . 

( உச ) 
அப்பொழது சராசரங்கள் அஞ்சிநடுங்கல் . 
கரு . நடுங்கின மலைகளுமரனுநாவவிந் 

தடங்கினபறவையும்விலங்குமஞ்சின 
படங்குறைந்தொதுங்கின பாம்பும்பாதகக் 

கடுந்தொழிலரக்கனைக்காணுங்கண்ணினே. 
( இ - ள் . ) மலைகளும் மரனும் நடுங்கின - ( அப்பொழுது மலைகளும் மர 
ங்களும் நடுக்கமுற்றன; பாதகம் கடுதொழில் அரக்கனைகாணும் கண்ணின் 
பாவத்துக்குக் காரணமான கொடிய செய்கையையுடைய அவ்விராக்கத 
னைக் கண்ணிற் கண்டதனால் ( கண்டபொழுது ), பறவையும் நா அவிந்து 
அடங்கின - ( பலவா றுகூவுந் தன்மையவான ) பக்ஷிகளும் ( தமது ) நாக்கு 
அடங்கி ஒடுங்கின ; விலங்கும் அஞ்சின - மிருகங்களும் அச்சமுற்றன ; பாம் 
பும் - நாகங்களும் , படம் குறைந்து ஒதுங்கின - படமொடுங்கிப் பதுங்கின . 

மலைகள் முதலியவை இவனது கொடுமையை உள்ளபடி உணர்ந்தத் 
னால் இங்ஙனம் குழப்பமடைந்தன வென்க . துஷ்டஜந்துவான பாம்பும் 
படங்குறைந்து ஒதுங்கின வென்றதனால் , இராவணன் அதனினுங் கொடி 
யானென்பது பெறப்படும் . 

( நடு ) 
அம்முனி சீதையை நோக்கி இப்பர்ணசாலைக்கு உரியவர் யார் ? என்றல் . 
கூசு . ! இருந்தவன்யாவதிவ்விருக்கையிங்குறை 

யிருந்தவன்யாவனீர்யாரையென்றலும் 


சடாயுவுயிர்நீத்தபடலம் . 

27 
விருந்தினரிவ்வழிவிரகிலாரெனப் 

பெருந்தடங்கண்ணவள்பேசன்மேயினாள் 
இ - ள் . ) இருந்தவன் - ( வேத்திராசனத்தில் ) வீற்றிருந்த அவ்விராவ 
ணன் , இ இருக்கை யாவது - இந்த இருப்பிடம் யாது ? இங்கு உறை இருந்த 
வன் யாவன் - இவ்விடத்து வசிக்கிற பெரிய தவத்தையுடைய முனிவன் 
யார் ? நீர் யாரை - நீர் யார் ? என்றலும் - என்று வினாவியவளவிலே ,-பெரு 
தடகண்ணவள் - மிகப்பெரிய கண்களையுடைய சீதை , இ வழி விருந்தினர் 
விரகு இலார் என - ( இவர் ) இவ்விடத்துக்குப் புதியவர் கபடமில்லாதவர் 
என்று எண்ணி , பேசல் மேயினாள் -விடைகூறத்தொடங்கினாள் ; ( எ - று . ) 

இருந்தவன் என வந்த சொல் இரண்டனுள் , முன்னது - இரு என் 
னும் வினைப்பகு தியடியாப்பிறந்த இறந்தகாலவினையாலணையும் பெயர் ; பின் 
னது - பண்புத்தொகைநிலைத் தொடர்மொழி . யாரையென்பதில் , ஐ - சாரி 
யை . விருந்து - புதுமை . விரகிலார் என்பதற்கு - நம்மை யறியா தவரென் 
றும் பொருள் கொள்ளலாம் ; விரகு - அறிவு . விருந்தின ரிவ்வழி விரவிலா 
ரென என்ற பாடத்துக்கு - (இப்பொழுது அதிதியாய்வந்த இவர் ( முன்பு 
ஒருபொழுதும் இங்கு) வந்தில்லாதவர் என்று எண்ணி என்று உரைக்க . 
பெரு , தட - ஒருபொருட்பன்மொழி . விரகு என்பதை விரகமென்பதன் 
விகார மெனக்கொண்டு , விரகிலாரென என்பதற்கு - காமமற்றவரென்று 
உரைப்பாரு முளர் . பெருந் தடங்கண்ணவள் பேசல் மேயினாள் என்றத 
னால் , அவனை முனிவனென்று கருதியதனால் அவனைக்காண நாணித் தலை 
வணங்கிநில்லாது அவனை நோக்கிப் பேசின ளென்பது பெறப்படு மென் 
பர் . இவள்கணவனை இங்குறையிருந்தவன் யாவன் என்று ஒருமையால் 
வினவி இவளை ‘ நீர் யார் என உயர்வுப்பன்மையால் வினவியதனால் , இவள் 
பக்கல் தனக்கு உள்ள நன்குமதிப்பையும் , அன்புமிகுதியையும் இராவணன் 
புலப்படுத்தினானாம் . 

( உசு.) 
அதற்குச் சீதை விடைகூறுதல் . 
உ.எ. தயரதன்றொல்குலத்தலைவன் றம்பியோ 

டுயர்குலத்தன்னைசொலுச்சியேந்தினா 
னயர்விலதிவ்வழியுறையுமன்னவன் 

பெயரினை த்தெரிகுதிர்பெருமையீரென்றாள் . 
( இ - ள் . ) பெருமையீர் - பெருமையுள்ளவரே! தயரதன் தொல் குலம் 
தலைவன் - தசரதசக்கரவர்த்தியினது பழமையான குலத்துக்குத் தலைவரா 
யுள்ளவர் , உயர் குலத்து அன்னை சொல் உச்சி எந்தினான் -உயர்ந்தகுலத்திற் 
பிறந்த தனது தாயினது வார்த்தையைத் தலைமேற்கொண்டு , தம்பியோடு 
தம் தம்பியுடனே , அயர்வு இலது இ வழி இலது இ வழி உறையும் - வருத் 
தமின்றி இவ்விடத்து இனி துவசிக்கிறார் ; அன்னவன் பெயரினை தெரி 
குதிர் - அவருடைய பெயரை அறிவீர் , என்றாள் - என்று சொன்னாள் 
( பிராட்டி ); ( எ - று . ) 


- 


28 


ஆரணியகாண்டம் . 


கூ அ . 


கணவன் பெயரைக் கூறலாகா தென்பது முறைமை யாதலால் அன் 
னவன்பெயரினைத் தெரிகுதிர் என்றாள் . அன்னவன்பெயரினைத் தெரிகு 
திர் பெருமையீர் என்றது , தாசரதியின் பெயர் முனிவர் கூட்டத்தில் பிர 
சித்தமாய்த் தெரியு மென்ற கருத்தால் . உயர்குலத்து அன்னைசொல் உச்சி 
யேந்துதல் - சிறந்த கேகயகுலத்திற் பிறந்த மாற்றாந்தாயான கைகேயி 
யின் கட்டளையைத் தலைமேற்கொண்டு நன்குமதித்தல் . தங்களை நாடுதுற 
ந்து காடுசெல்லும்படி செய்தவளை உயர்குலத்து அன்னை என்று சிறப்பித் 
துச் சொன்ன தனால் , சீதையினது மிக்கநற்குணம் புலப்படும் . அயர்வு 
து - வருத்தம் இன்றாக , இலது - ஒன்றன்பாற் குறிப்பு முற்றெச்சம் ; இது 
உறையும் என்பதற்கு வினையுரியாய் நின்றது . இனி , அல்லது என்பது 
போல இலது என்பதை எதிர்மறைக் குறிப்பு வினையெச்சமெனினும் இழு 
க்காது . இனி , அயர்விலது என்பதைக் குறிப்பு வினையாலணையும் பெயரா 
க்கொண்டு , வழிக்கு அடைமொழியாக்கி , வருத்தமில்லாததான இவ்விட 
த்து எனினும் அமையும் . தெரிகுதிர் , கு - சாரியை . பெருமை- தவமகிமை . 
உறையும் என்ற செய்யுமென் முற்று - நிகழ்காலத்தது . 

( ஙஎ) 
அம்முனிவன் சீதையை நீ யார்மகள் என்றல் . 
கேட்டனென்கண்டிலென்கெழுவுகங்கைநீர் 
நாட்டிடையொருமுறைகண்ணினேன் மலர் 
வாட்டடங்கண்ணினீர்யாவன்மாமகள் 
காட்டிடையரும்பகல்கழிக்கின்றீரென்றான் . 

ள் . ) கேட்டனென் - ( நீர்சொன்ன செய்தியைக் ) கேட்டுள்ளேன்; 
கீண்டிலென் - ( அவர்களை நான் ) கண்டேனில்லை: கெழுவு கங்கை நீர் நாட் 
டிடை ஒருமுறை நண்ணினேன் - நிறைந்த கங்கையாற்றின் நீர் பாயப்பெ 
ற்ற கோசலநாட்டிற்கு ஒருமுறை சென்றுள்ளேன் ; காட்டிடை அரு பகல் 
கழிக்கின்றீர் - வனத்திலே கழித்தற்கரிய நாட்களைக் கழிக்கின்ற , மலர் 
வாள் தட கண்ணினீர் - கருங்குவளை மலரையும் வாட்படையையும் போ 
ன்ற பெரிய கண்களையுடைய நீர் , யாவன் மா மகள் - யாருடைய திருமகள் ? 
என்றான் - என்று வினாவினான் ; ( எ - று . ) 

முன்பு . இராவணன் திக்குவிஜயஞ்செய்தகாலத்தில் அயோத்திமாநகர் 
சேர்ந்து , அங்கு அப்பொழுது அரசாண்ட சூரியகுலத்து அரசனான அந 
ரணியனைப்போரிற்புடைத்து வீழ்த்திப் பரிகசித்து , அவன்குலத்துப்பிறக் 
கும் இராமனாற் கொல்லப்படும்படி சாபம் பெற்று மீண்டன னென் றவரலா 
ற்றை உத்தரகாண்டத்திற் காணலாம் . கண்ணினீர் என்ற முன்னிலைப் 
பன்மைப்பெயரில் , இன் - சாரியை . ஈர் - விகுதி . கண்ணின் நீர் எனப் 
பிரித்து , கண்களையுடைய நீரென்று பொருள் கொள்ளினுமாம் . நீர்யாவன் 
மாமகள் என்றதில் , இடவழுவமைதியும் , பால்வழுவமைதியும் இருத்தல் 
காண்க , இனிய நகரத்திற் பலவகைச்சுகானுபவத்தோடு கழித்தற்குரிய 
இளமைப்பருவத்தைக் கொடிய இவ்வனத்திற் கழிக்கின்றீரே! இது தகுதி 


சடாயுவுயிர் நீத்த்படலம் . 


29 


யோ ? என்பது தோன்ற , காட்டிடையரும்பகல் கழிக்கின்றீர் என்றதாக 
வுங் கொள்ளலாம் . கோசல நாட்டின் எல்லைகங்கை ந திவரையிலும் போலும் . 

அதற்குச் சீதை விடைகூறுதல் . 
கூகூ . அனகமாநெறிபடரடிகணும்மலா 

னினை வதோர்தெய்வம்வேறிலாதெநெஞ்சினான் 
சனகன்மாமகள் பெயர்சனகிகாகுத்தன் 

மனைவியானென்றனண்மறுவில்கற்பினாள் . 
( இ - ள் . ) அநகம் மா நெறி படர் அடிகள் - தோஷமில்லாத சிறந்த 
சந்மார்க்கத்தில் ஒழுகுகிற முனிவரே ! நும் அலால் நினைவது ஓர் தெய்வம் 
வேறு இலாத நெஞ்சினான் - ( முனிவர்களாகிய ) உங்களையே யல்லது வே 
றொருதெய்வத்தை நினைத்தலில்லாத மனத்தையுடையவனாகிய, சனகன் - 
சநகமகாராசனது , மா மகள் - மூத்தமகளாவேன் ( யான் ) ; பெயர் சனகி 
என் பெயர் ஜாநகியென்பது ; காகுத்தன் மனைவி யான் - நான் காகுத்த 
னதுமனையாள் , என்றனள் - என்று மறுமொழி சொன்னாள் ; மறு இல் கற் 
பினாள் - குற்றமில்லாத பதிவிரதா தருமத்தையுடையளான சீதை ; ( எ - று . 

ந + அகம் = அநகம் : வடமொழிப்புணர்ச்சி . அநகம் ஆம் நெறி யென் 
றும் பிரிக்கலாம் . சனகர் பரமஞானிகளான முனிவர்களிடத்துத் தெய்வ 
பக்தியுள்ளவ ராதலாலும் , சீதை இராவணனை முனிவனென்றே கருதியத 
னாலும் , நும்மலால் நினைவதோர் தெய்வம் வேறிலாத நெஞ்சினான் என் 
றாள் . நும்மலால் நினைவதோர் தெய்வம் வேறிலாத - உம்மையே தெய்வ 
மாப்பாவிக்கிற என்றபடி , கடவுளை இருதிணையாலுங் கூறலாம் ஆதலால் , 
இங்கு நினைவதோர் தெய்வம் என அஃறிணையாற் கூறப்பட்டது , மாம 
கள் என்றது , இளையமகளான ஊர்மிளையை விலக்கு தற்கு . இனி, சிறந்த 
மகளென்று உரைத்தல் தற்புகழ்ச்சியாதலாற் சிறவாது . சநகனதுமகளென் 
னும் பொருள்பற்றித் தத்திதாந்தமாகவந்த ஜாநகியென்ற வடசொல் சன 
கியென விகாரப்பட்டது . காகுஸ்த்தன் - வடசொல் ; ககுஸ்த னென்னும் 
அரசனது மரபில் தோன்றியவன் ; தத்திதாந்த நாமம் . இங்கும் பிராட்டி 
கொழுநனைப் பெயராற்குறியாது காகுத்தெனென வம்சநாமத்தாற் குறித்த 
மை காண்க . காகுத்த னென்ற திருநாமம் , இந்திரனை வாகனமாகக்கொ 
ண்டு சென்று அசுரரையழித்து அமரரையளித்த அரசனது மரபினனென்ற 
சிறப்பை விளக்கும் : 

( ஙக ) 
சீதை அம்முனிவனை நீர் எங்கு நின்று வருகிறீர் ? என்றல் . 

. 
சம . அவ்வழியனையனவுரைத்தவாயிழை 

வெவ்வழிவருந்தினிர்விளைந்தமூப்பினி 
ரிவ்வழியிருவினை கடக்கவெண்ணினி 
செவ்வழிகின் றுமிங்கெய்தினீசென்றாள் , 


30 

ஆரணியகாண்டம் , 
( இ - ள் . ) அ வழி அனையன உரைத்த - அவ்விடத்து ( அப்பொழுது ) 
அவ்வார்த்தைகளைச் சொன்ன , ஆய் இழை - ஆராய்ந்தெடுத்த ஆபரணங் 
களையுடையளான சீதை , ( அந்த இராவணசந்யாசியை நோக்கி ) , விளைந்த 
மூப்பினிர் - முதிர்ந்த முதுமைப்பருவத்தை யுடையவரும் , இரு வினை 
கடக்க எண்ணினிர் - ( நல்வினை தீவினை யென்னும் ) இருவகை வினைகளை 
யும் வெல்ல நினைத்தவரும் ஆகிய நீர் , வெம் வழி வருந்தினிர்- வெவ்விய 
காட்டுவழியில் நடந்து வருத்தமுற்று , இ வழி - இப்பொழுது , எ வழி 
நின்றும் இங்கு எய்தினீர் - எவ்விடத்தினின்றும் இவ்விடத்துக்கு வந்தீர் ! 
என்றாள் - என்று வினாவினாள் ; ( எ - று . ) 

ஆயிழை - வினைத்தொகை யன் மொழி .. இழை - ஆடையுமாம் . வெவ் 
வழி வருந்தினிர் என்பதற்கு - கடிய தவவொழுக்கத்தால் இளைப்புற்றீ 
ரென்றும் . இவ்வழி இருவினை கடக்க வெண்ணினிர் என்பதற்கு - இத் 
துறவறவழியால் கருமங்களை யொழிக்கக் கருதினீ ரென்றும் உரைப்பி 
னும் அமையும் . “ இருள் சே ரிருவினையுஞ் சேரா என்ற திருக்குறளும் , 
நல்வினையும் பிறத்தற்கு ஏதுவாகலான் ‘ இருவினையுஞ் சேரா என்று 
கூறினார் என்ற அதன் உரையும் இங்கு இருவினை கடக்க வெண்ணினிர் 
என் றவிடத்து : உணரற்பாலன . இனி இரு வினை - பெரிய வினையுமாம் . ( ) 

இதுமுதற் பத்துக் கவிகள் - அதற்கு அவன் கூறும் விடை . 
சக . இந்திரற்கிந்திரனெழுதலாகலாச் 

சுந்தரனான் முகன் மரபிற்றோன் றினா 
னந்தரத்தோடுமெவ்வுலகுமாள்கின்றான் 

மந்திரத்தருமறைவைகுநாவினான் . 
( இ - ள்.) இந்திரற்கு இந்திரன் - (தேவர்கள் தலைவனான ) இந்திரனு 
க்கும் மேம்பட்ட தலைவனும் , எழுதல் ஆகலா சுந்தரன் - (சித்திரத்தில் ) 
எழுதுதற்குங் கூடாத அழகியவனும் , நான் முகன் மர்பில் தோன்றினான் - 
பிரமனது குலத்திற் பிறந்தவனும் , அந்தரத்தோடும் எ . உலகும் ஆள்கின் 
றான் - மேலுலகத்துடனே எல்லாவுலகங்களையும் ஆளுகின்றவனும் , மந்தி 
சத்து அரு மறைவைகும் நாவினான் - மந்திரங்களோடு கூடிய அருமையான 
வேதங்கள் தங்கிய நாவையுடையவனுமாய் , (ஒருவன் உளன்) ; (எ - று . ) 

--இந்திரற்கு இந்திரன் என்றதில் , போகாதி அனுபவங்களில் இந்திர 
னினும் மேம்பட்டவ னென்ற கருத்தும் விளங்கும் . அவனது செல்வ நுகர் 
ச்சியும் , பேரழகும் , உயர்குடிப்பிறப்பும் , அரசாட்சிச் சிறப்பும் , கல்விப் 
பெருமையும் முறையே கூறப்பட்டன . அடுத்தசெய்யுள்களுக்கும் . இங்ஙன 
மே கண்டுகொள்க . செல்வமும் அழகும் மகளிர் மனத்தைக் கவர்தலிற் 
சிறந்தனவென்று அவற்றை முதலிற் கூறி , அரக்கனென்று இகழ்ந்திடா 
மைப்பொருட்டுக் குலப்பெருமையை அதன்பின் கூறி , நாடுதுறந்து காடு 
புகுந்து திரியும் தனது கொழுநனிடம் வெறுப்படைந் திடுமாறு அவனது 


சடாயுவுயிர்நீத்தபடலம் . 


31 


சஉ . 


சகலலோகஸாம்ராச்சியத்தை அதன்பின் கூறி, இத்தனை சிற்ப்போடு கல் 
விச்சிறப்புமுடையா னென்பான் இறுதியில் அதனையுங் கூறினான் . பிரம 
குமாரரான புலஸ்தியரது புத்திரனான விச்சிரவசின் மகன் இராவணனென 
அறிக . அந்தரமென்ற வானத்தின் பெயர் - அங்குள்ள உலகத்துக்கு இ 
வாகுபெயராம் , 

( சக ) 
ஈசனாண்டிருந்தபேரிலங்குமால்வரை 
யூசிவேரொடும்பறித்தெடுக்குமூற்றத்தா 

சைகள்சுமந்தபேரளவில்யானை கள் 
பூசல்செய்மருப்பினைப்பொடிசெய்தோளினான் . 

ள் . ) ஈசன் - சிவபிரான் , இருந்த - எழுந்தருளியுள்ள , பேர் இல் 
ங்கு மால் வரை - பேர் பிரசித்தமான பெரிய கைலாசகிரியை , ஆண்டு - 
அக்காலத்தில் ( முன்பு ஒருபொழுது ) , ஊசி வேரொடும் - பிரதானமான 
வேருடனே ( அடியோடு ), பறித்து எடுக்கும் - பெயர்த்து எடுத்த , ஊற்றத் 
தான் - வலிமையையுடையான் ; ஆசைகள் சுமந்த - திக்குக்களைத் தாங்கிக் 
கொண்டிருக்கிற , பேர் அளவு இல் யானைகள் - பெருமையில் அளவில்லாத 
யானைகளினுடைய , பூசல் செய் மருப்பினை - தாக்கிப் பெரும்போர் செய்த 
தந்தங்களை , பொடிசெய் - துகளாகச் செய்த , தோளினான் - தோள்களை 
யுடையவன் : ( அவன் . ) (எ - று . ) 

க்கவியில் அவனது பேராற்றல் விளங்கும் , ஈசன் ஆண்டிருந்த , 
என எடுத்து , சிவபிரான் ஆட்சிகொண்டுள்ள எனினும் அமையும் . ஊசி 
வேர் - 

நுண்ணிதாய்க் கீழூன்றியுள்ள தலைமைவேர். ஆசைகள் சுமந்த 
யானை - திக்கஜம் . 

( 52 ) 
சங . நிற்பவர்கடைத்தலைநிறைந்துதேவரே 

சொற்பகுமற்றவன்பெருமைசொல்லுங்காற் 
கற்பகமுதலியநிதியங்கையன 

பொற்பகமான நீரிலங்கைப்பொன்னகர் . 
( இ - ள் . ) கடைத்தலை நிறைந்து நிற்பவர் - ( அவனது ) தலைவாயிலில் 
( ஏவல்செய்தற்குத்) திரண்டு காத்துநிற்பவர் , தேவரே - தேவர்களே; 
மற்று அவன் பெருமை சொல்லும்கால் - மற்றும் அவனது பெருமை 
யைச் சொல்லப்புகுமிடத்து , சொல் பகும் - சொற்கள் , ஆற்றலின்றி வலி 
குறையும் ; கற்பகம் முதலிய நிதியம் - கற்பகவிருக்ஷம் முதலிய தேவலோ 
கத்து ஐசுவரியங்களெல்லாம் , கையன் - ( அவனுக்கு ) வசப்பட்டுள்ளன ; 
பொற்பு அகம் - ( அவனது ) அழகிய உறைவிடம் , மானம் நீர் இலங்கை 
பொன் நகர் - பெருமையையுடைய கடலினீர் சூழ்ந்த பொன்மயமான இல 
ங்காபுரி ; ( எ - று . ) 

தேவர்களினும் மேம்பட்டவன் அவ னென்பதும் , அவன் பெருமை 
கூறற்கரி தென்பதும் , அவனது தெய்விகச் செல்வமும் ; அவனது நகரின் 


1 


த்தை யெடுத்துத்திரட்டி ஒருபெண்ணைப் படைக்க , அந்தச் சிறந்த பெண் 
32 

ஆரணியகாண்டம் , 
பாதுகாப்பும் இதில் வெளியாம் . அவன்பெருமையைச் சொல்லுதற்குச் 
சொற்கள் போதா ஆதலால் அவை பின்னிடும் என்பது , இரண்டாமடியின் 
கருத்து . ஆன நீர் என்றும் எடுக்கலாம் ; மிக்கநீ ரென்னும் பொருளது . () 
சச . மேனகைதிலோத்தமைமுதலவேழையர் 

வானகந் துறந்துவந்தவன்றன் மாட்சியா 
லூனமிலடைப்பைகால்வருடலொண்செருப் 

பானவைமுதற்றொழிலவரதாகுமே . 
( இ - ள் . ) அவன் தன் மாட்சியால் - அவனது ஆட்சிப் பெருமையால் , 
வானகம் துறந்து வந்து - ( தமது இருப்பிடமான ) சுவர்க்கலோகத்தை 
விட்டுவந்து , ( அவனுக்கு ), ஊனம் இல் அடைப்பை - குறைபாடில்லாத 
அடைப்பையை ஏந்துதலும் , கால் வருடல் - கால்பிடித்தலும் , ஒள் செரு 
ப்பு ஆனவை - ஒள்ளிய செருப்பு இதெலும் , முதல் - முதலிய , தொழில் - 
ஊழியங்கள் , மேனகை திலோத்தமை முதல ஏழையர் அவரது ஆகும் - 
மேனகையும் திலோத்தமையும் முதலிய தேவமாதர்களுடையனவாம் . 

அழகுமுதலியவற்றிற் சிறந்த அப்சரஸ்திரீகளை யெல்லாம் குற்றேவல் 
கொள்ளுந் தரத்தவ னென அவன்சிறப்பை யெடுத்துக்கூறியவாறு . என 
கை திலோத்தமை என்ற பாடத்துக்கு - மேனகையென்ற பெயர் மோ 
னைப்பொருத்தம் நோக்கி எனகை யெனத் திரிந்த தென்க ; அன்றி , ஏல் 
நகை என எடுத்து , அழகமைந்த புன்னகையுடையளான என்றும் உரைக்க 
லாம் ; அன்மொழித்தொகை . பிரமதேவன் தான் பலநாளாகப் படைத்த 
பல மகளிரது தேகசௌந்தரியத்தினின்று எள்ளளவு எள்ளளவாகச் சார 


ணுக்குத் திலோத்தமையென்பது காரணப்பெயராயிற்று ; திலம் - எள் 
உத்தமை - மேலானவள் . பேதையர் , மடவார் என்பனபோல , ஏழைய 
ரென்பது - மகளிர்க்கு இயல்பைவிளக்கும் ஒருபெயர் . இனி , அவர்நிலை 
மையை நோக்கி இரங்கி எழையர் என்றதாகவுங் கொள்ளலாம் . அடைப் 
பை , செருப்பு என்ற பெயர்களின் பின் எந்துதல் இடுதல் என்ற ஏற்ற 
வினைகள் வருவிக்கப்பட்டன . அடைப்பை - வெற்றிலைப்பை ; . அடை . 
வெற்றிலையா தலை அடைக்காய் என்பதிலுங் காண்க . ஊனமில் என்ற 
அடைமொழியால் , அடைப்பையை யேந்தல் முதலியவற்றை அவர்கள் 
தமக்கு ஓர் குறையாகக் கொள்ளாது பெருமையாகக் கொள்கின்றன 
ரென்பதும் , இக் குற்றேவல் செய்யுஞ் சிறப்பு மற்றையோர்க்குப் பெறு 
தற்கரியது என்பதும் தோன்றும் . அவரது என்று ஒருமையாற் கூறி 
னது , பன்மையொருமைமயக்கத்தின்பாற்படும் ; தனித்தனி அவர தென்க : 
அவரவாகும் என்று பன்மையாகப் பாடமோதுவாரும் உளர் . வந்து 
என்ற வினையெச்சம் - ஏந்துதல் , வருடல் , இடுதல் என்ற தொழிற்பெயர் 
களைக் கொள்ளும் . முதலவேழையர் என்றது - உருப்பசி , அரம்பை 
முதலியோரையும் , முதல்தொழில் என்றது - உடைவாள் தாங்கல் சாடி 


சடாயுவுயிர்நீத்தபடலம் . 


ரைவீசுதல் முதலியவற்றையும் உணர்த்தும்; “ உருப்பசி யுடைவா ளெடுத் 
தனள் தொடர் மேனகை வெள்ளடை யுதவச் , செருப்பினைத் தாங்கித் 
திலோத்தமை செல்ல வரம்பையர் குழாம் புடைசுற்ற எனச் சுந்தரகாண் 
டத்து வருஞ் செய்யுள் ஈண்டுக் காண்டற்பாற்று . 

( சசு ) 
சரு . சந்திரனிரவியென்பவர்கடாமவன் 

சிந்தனைவழிநிலை திரிவர்தேசுடை 
யிந்திரன் முதலியவமரரீண்டவன் 

கந்தடுகோயிலின் காவலாளரே . 
( இ - ள் .) சந்திரன் இரவி என்பவர்கள் - சந்திரசூரியரென்று சிறப் 
பித்துச் சொல்லப்படுபவர்கள் , அவன் சிந்தனை வழி நிலை திரிவர் - ( தங் 
கள் இயற்கைநிலைமை மாறி ) அவனது நினைப்பின்படியே சஞ்சரிப்பார்கள் , 
தேசு உடை இந்திரன் முதலிய அமரர் - திவ்வியகாந்தியையுடைய இந்தி 
ராதி தேவர்கள் , ஈண்டு அவன் கம் தடு கோயிலின் காவலாளரே - இவ் 
வலகத்தில் அவனது மேகத்தைத் தடுக்கிற ( மிகவுயர்ந்த ) அரண்மனையின் 
காவலாட்களாயிருக்கிறார்கள் ; ( எ- று . ) -- தாம் - அசை ; தேற்றமும் , உயர்வு 
சிறப்புமாம் . ஈற்றேகாரம் - தேற்றம் . 

கம்தடுகோயில் என்பதற்கு - விண்ணுலகத்தாரை உள் நுழையவொட் 
டாது தடுக்கிற இராசமாளிகையென்று உரைப்பாரு முளர் . கந்து அடு கோ 
யில் எனப்பிரித்து , யானைகட்டுந் தறிகள் பொருந்திய அரண்மனை யென் 
றும் , ( மதயானைகள் ) கட்டுத்தறியை முறிக்கப்பெற்ற அரண்மனையென் 
றும் உரைத்தலும் உண்டு . தேசு உடை என்பதற்கு - தமக்கு இயல்பாக 
வுள்ள ஒளி குன்றிய வென்று உரைப்பர் ஒருசாரார் . 
சசு. பொன்னகரத்தினும் பொலங்கொணாகர்தர் 

தொன்னகரத்தினுந்தொடர்ந்தமாநிலத் 
தெந்நகரத்தினுமினியவீண்டவ 

னன்னகரத்தனநவையிலா தன . 
( இ - ள் . ) பொன் நகரத்தினும் - பொன்மயமான சுவர்க்க லோகத் 
தைக்காட்டிலும் , பொலம் கொள் நாகர்தம் தொல் நகரத்தினும் - அழகு 
கொண்ட நாகசாதியாரது பழமையான (பாதாளலோகத்திலுள்ள போக 
வதியென்னும் நகரத்தைக் காட்டிலும் , தொடர்ந்த மா நிலத்து எ நகர்த் 
தினும் - ( அவ்வுலகங்களால் மேலுங் கீழும் ) தொடரப்பட்ட பெரிய பூலோ 
கத்திலுள்ள எல்லாநகரங்களைக் காட்டிலும் , இனிய - அழகிய , ஈண்டு 
அவன் நல் நகரத்தன - இவ்வுலகத்திலுள்ள அவனது சிறந்த இலங்காபுரியி 
லுள்ள பொருள்களெல்லாம் , நவை இலாதன - யாதொருகுற்றமுமில்லா 
தன ; ( எ - று . ) 

மூவுலகத்திலுமுள்ள குற்றமற்ற இனிய பொருள்கள் யாவும் இப்பொ 
ழுது அவனது . இலங்கை நகரத்தில் -உள்ளன வென்றும் , அவனது இலங் 

5 


ஆரணியகாண்டம் 


கம்புயிலுள்ள குற்றமற்ற பொருள்கள் - மூன்று உலகங்களிலும் முள்ள 
பொருள்களெல்லாவற்றினும் இனிமையானவை யென்றும் கருத்து நிகழ 
இச்செய்யுளுக்குப் பதவுரை கூறலுமாம் . 

( சசு ) 
சஎ , தாளுடைமலருளான்றந்தவந்தமி 

னாளுடைவாழ்க்கையனாரி பாகத்தன் 
வாளுடைத்தடக்கையன்வாரிவைத்தவெங் 

கோளுடைச்சிறையினன் குணங்கண்மேன்மையான் . 
இ - ள் . ) தாள் உடை மலர் உளான் தந்த - நாளத்தையுடைய தாம 
ரை மலரில் வாழ்கிற பிரமதேவன் கொடுத்த, அந்தம் இல் நாள் உடை 
வாழ்க்கையன் - அழிவில்லாத ஆயுள் நாளோடு கூடிய வாழ்வையுடையவன் ; 
பாரிபாகத்தன் வாள் உடை தட கையன் - மனைவியை இடப்பாகத்திற் 
தொண்ட சிவபிரான் கொடுத்த வாட்படையை யேந்திய பெரிய கையை 
புடையவன் , வாரி வைத்த வெம் கோள் உடை சிறையினன் - ஒருங்கு 
பிடித்துவைத்த வெவ்விய கிரகங்களைக் கொண்ட சிறைச்சாலையையுடை 
யவன் ; குணங்கள் மேன்மையான் - எல்லாக்குணங்களாலும் மேன்மையை 
யுடையவன் , ( அவன் ) ; ( எ - று . ) 

தாள் - பூந்தண்டு , மலருளான் தந்த வாழ்க்கை யென இயையும் . 
ராவணன் இளமையில் அரிய பெரிய தவவேள்விகள் புரிந்து எளிய 
மனித ரொருவரொழிய மற்றையெந்தப் பிராணிகளாலும் தான் அழிவு 
படாத வரத்தைப் பிரமனிடம் பெற்றன னென்பதையும் , கைலைபெயர்த் 
தெடுத்த காலத்தில் சாமவேத கீதம் பாடிச் சிவபிரானை மகிழ்வித்து அப் 
பெருமானிடத்தினின்று சந்திரஹாஸமென்னும் வாளைப் பெற்றனனென் 
பதையும் , திக்குவிசயகாலத்தில் - சூரியசந்திரா தியர் பலரைச் சிறைவைத் 
துப் பேர்பெற்றன. னென்பதையும் உத்தரகாண்டத்திற் பரக்கக்காண 
லாம் . கீழ் மாரீசன் வதைப்படலத்தில் " ஆன்ற , நாளெலாம் புடை தயங்க 
நாமநீரிலங்கையிற் றான் வாரியிட்ட , கோளெலாங் கிடந்த நெடுஞ்சிறை " 
என்றது , இங்கு ‘வாரிவைத்த வெங்கோளுடைச் சிறை என்றவிடத்து 
உணர்தற்கு உரியது . நாரீ - பெண் : வடசொல் . கோளுக்கு வெப்மை - 
தமது சஞ்சாரத்தால் அனைத்துயிர்க்கும் ஊழ்வினைப்பயனை நுகர்வித்தல் . 
இனி , வெம்மையைச் சிறைக்குக் கூட்டினுமாம் . 

( சஎ) 
அ . வெம்மைதீரொழுக்கினன் விரிந்தகேள்வியன் 
செம்மையோன் மன்மதன் றிகைக்குஞ்செவ்விய 
னெம்மையோரனை வருமிறைவரென்றெணு 

மும்மையோர் பெருமையுமுற்றும்பெற்றியான் . 
( இ - ள் . ) (மற்றும் அவன் ), வெம்மை தீர் ஒழுக்கினன் கொடுமையில் 
லாத கல்லொழுக்கமுடையவன் ; விரிந்த கேள்வியன் - பரந்த நூற்கேள்வி 
யையுடையவன் ; செம்மையோன் - நடுவுநிலைமை யுள்ளவன் ; மன்மதன் 





சடாயுவுயிர் நீத்த படலம் . 


ma 


திகைக்கும் செவ்வியன் - காமனுங் கண்டு மதிதடுமாறும்படியான காளைப் 
பருவமுடையவன் ; எம்மையோர் அனைவரும் - எவ்வுலகத்திலுள்ளாரும் ; 
இறைவர் என்று எணும் - ( தம் தமக்குத்) தலைவரென்று எண்ணப்பெற்ற , 
மும்மையோர் - திரிமூர்த்திகளுடைய , பெருமையும் - மகிமை முழுவதும் , 
முற்றும் - நிறைந்த , பெற்றியான் - தன்மையை யுடையவன் ; ( எ - று :) 

மன்மத னென்பதில் உயர்வுசிறப்பு உம்மை விகாரத்தால் தொக்கது . 
செம்மை - சற்குணமும் , செவ்வி - கட்டழகுமாம் . எம்மையோர் என்பதில் , 
மை விகு தி -இடப்பொருளது ; இம்மை அம்மை உம்மை மறுமை என்றவற் 
றிற்போல . மும்மையோர் - மூவர் , இதில் , மை - பகுதிப்பொருள்விகுதி : 
மும்மையோர் பெருமை - படைத்தல் - காத்தல் அழித்தல் தொழில்கள் : 
நான்காமடி - திரிமூர்த்திகளின் பெருமையும் ஒழியும்படியான பெருமை 
யையுடையவ னென்றும் பொருள்படும் . 

( சஅ ) 
சகூ , அனைத்துலகினுமழ்கமைந்தநங்கைய 

ரெனைப்பலரவன்றன தருளினிச்சையோர் 
நினைத்தவருருகவுமுதவநேர்கிலன் 

மனக்கினியாளொருமாதர்நாடுவான் . 
(இ - ள் .) அனைத்து உலகினும் - எல்லாவுலகங்களிலுமுள்ள , அழகு 
அமைந்த நங்கையர் - அழகமைந்த மாதர்கள் , எனை பலர் - மிகப்பலர் , அவன் 
தனது அருளின் இச்சையோர் - அவனது அருளைப் பெறுதலில் விருப்ப 
முள்ளவர்கள் ; அவர் - அம்மாதர்கள் , நினைத்து- ( எப்பொழுதும் அவனையே 
சிந்தித்து , உருகவும் - உருகுவதைக் கண்டும் , உதவ நேர்கிலன் - ( அவர்க 
ட்குத் தனது இன்பத்தைக் ) கொடுக்க உடன்படாதவனாய் , (அவன் ) , மன 
க்கு இனியாள் ஒருமாதர் நாடுவான் - தன் மனத்துக்கு இனியவளாகிய 
ஒருமங்கையைத் தேடிக்கொண்டிருக்கிறான் ; ( எ - று . ) 

எனைப்பலர் - எத்தனையோ பலர் : எனை - எத்தனை யென்பதன் மரூஉ . 
மனக்கு - அத்துச்சாரியை தொக்கது . மாதர் காதல் " என்ற தொல்காப் 
பியத்தின்படி வேட்கையை உணர்த்தும் மாதர் என்ற உரிச்சொல் - ஆகு 
பெயராய் , விருப்பத்துக்கு உரிய மகளின்மேல் நின்றது ; ஆகவே , மாதர் 
என்ற பெயர் - ஒருமை பன்மை இரண்டிலும் வழங்கு மென்க : இனி , ஈற் 
நடிக்கு - தன் மனத்துக்கு இனியவளான ஒரு பெண்ணினது காதலைத் 
தான் அபேக்ஷிப்பான் என்று பொருள் கொள்ளினும் அமையும் . (சக) 
ரும் . ஆண்டையானரசுவீற்றிருந்தவந்நகர் 

வேண்டியான் சிலபகலுறைய வேண்டினே 
னீண்டனெனிருந்தவற்பிரிந்தநெஞ்சினேன் 

மீண்டனெனென் றனன் வினைய முன்னுவான் . 
- ( இ - ள் . ) ஆண்டையான் - அத்தன்மையனாகிய அவன் , அரசு வீற்றி 
ருந்த - அரசாட்சி செய்துகொண்டு மிகச்சிறப்புற்றிருக்கப்பெற்ற , அரசர் 


ஆரணியகாண்டம் -- 


அந்த இலங்காநகரத்தை , வேண்டி: - விரும்பி , யான் - நான் , சில. பகல் 
உறைய வேண்டினேன் - சிலகாலம் - ( அவ்விடத்தில் ) வசிக்க அபேட்சித்த 
வனாய் , நீண்டனென் இருந்து - ( அங்கு ) நெடுங்காலம் இருந்து , ( பின்பு ) 
அவன் பிரிந்த நெஞ்சினேன் - அவனைப் பிரிந்த மனமுடையவனாய் , மீண் 
டனென் - இங்குவந்தேன் , - என்றனன் - என்று சொன்னான் : --வினையம் 
உன்னுவான் - (சீதையைக்கொள்ளுதற்கேற்ற ) தந்திரத்தை, கருதுபவனான 
இராவண சந்யாசி ; ( எ - று . ) 

நீர் எங்கு நின்று வருகிறீர்? என்று பிராட்டிகேட்ட வினாவிற்கு விடை 
கூறுபவன் , அவள்மனத்தை மாறுபடுத்தக் கருதி , தனது சிறப்பைப் பிற 
ன்கூறுமாறுபோலப் பலவாற்றால் விரித்துக்கூறி இலங்கையினின்று வந் 
தேன் என்றன னென்க .- குணங்கள் மேன்மையானான . அவனைப் பிரிந்த 
பிரிவு என் நெஞ்சைக் கவற்றுகின்ற தென்பான் அவற்பிரிந்த நெஞ்சி 
னேன் என்றான் . வினையம் வஞ்சனைச் சூழ்ச்சி ; இதில் , அம் - சாரியை . 
முன்னுவான் எனப் பதம்பிரிப்பினும் இப்பொருளேபடும் . மீண்டனென் 
என்றதனால் முன் இத்தண்டகாரணியமே தனக்கு இடமென்றானுமாம் . 
இருந்தவர்ப் பிரிந்த நெஞ்சினேன் என்ற பாடம் , இலங்கையிற் சிலகாலம் 
வசிக்க விரும்பிச் சென்றிருந்த யான் பெருந்தவமுடைய ( இத்தண்டகார 
ணியவாசிகளான ) முனிவர்களை நெடுங்காலம் பிரிந்ததனாலாகிய சிந்தையை 
யுடையவனாய் மீண்டு இங்கு வந்தே னென்று பொருள் பட்டுச் சிறப்பதை 
உணர்க . 

( 10 ) 
அம்ழனியை நோக்கிச் சீதை நீவிர் அரக்கநரில் வாழ்வானேன் என்றல் . 
ருக . வேதமும் வேதியரருளும்வெஃகலாச் 

சேதனை மன்னுயிர்தின்னுந் தீவினைப் 
பாதகவரக்கர் தம்பதியின்வைகுதற் 

கேதுவென்னுடலமுமிகையென்றெண்ணுவீர். 
( இ - ள் . ) உடலமும் மிகை என்று எண்ணுவீர்- ( முற்றத் துறத்தலால் ) 
உடம்பையும் மிகு தியென்றுநினைக்குந் தன்மையுள்ளவரே ! வேதமும் வேதி 
யர் அருளும் வெஃகலா - வேதங்களையும் அவ்வே தங்கட்கு உரிய அந்தணர் 
களது கருணையையும் விரும்பாமல் , சேதனை மன் உயிர் தின்னும் தீவினை 
உணர்ச்சியுடைய மிக்க பிராணிகளைத் தின்னுகிற கொடிய செய்கையை 
யுடைய , பாதகம் அரக்கர்தம் - பாவிகளான இராக்கதர்களது ; பதியின் 
ஊரில் , வைகுதற்கு - (நீர் ), தங்குதற்கு , ஏது என் - காரணம் என்ன ? 

எல்லாப் பொருளின்கண்ணும் பற்றற்றுப் பிறப்பை யொழித்து முத் 
தியைப் பெறுதலையே சன்மமெடுத்ததன் பயனென்று உணர்ந்து அதனை 
மேற்கொண்ட முனிவர்கள் அம்முத்திபெறும் முயற்சிக்குக் கருவியாய்த் 
தம் உயிர்க்கு ஆதாரமாய் நின்ற உடம்பையும் அதன் இழிவும் துன்பத்தொ 
டர்பும் நோக்கிப் பாரமென்று கருதி வெறுத்தல் இயல்பாதலால் , உடல 


சடாயுவுயிர்நீத்தபடலம் . 


மும் மிகையென்றெண்ணுவீர் என விளித்தாள் . அம் - சாரியை . உம் - உய 
ர்வுசிறப்பு . மிகை - அதிகம் ; இன்றியமையாததன்றானது. உடலமும் மிகை 
யென் றெண்ணுவீர் என்றதனால் , மற்றும் இயைபில்லனவற்றின் தொட 
ர்பை மிகையென்றெண்ணுதல் தானே பெறப்படும் . இங்கு , மற்றுந்தொ 
டர்பா டெவன் கொல் பிறப்பறுக்க , லுற்றார்க் குடம்பு மிகை " என்ற திரு 
க்குறளும் , உடம்பு ” என்ற பொதுமையான் , உருவுடம்பும் அருவுடம்பும் 
கொள்ளப்படும் ; (உருவுடம்பு - ஸ்தூலசரீரம் . அருவுடம்பு - சூக்ஷ்மசரீரம் . ) 
அவற்றுள் , அறுவுடம்பாவது - பத்துவகை இந்திரியவுணர்வோடும் , ஐவகை 
வாயுக்களோடும் , காமவினை விளைவுகளோடுங் கூடிய மனம் : இது நுண்ணு 
டம் பெனவும் படும் , இவ்வுடம்புகளால் துன்பம் இடையறாது வருதலை 
யுணர்ந்து இவற்றானாயகட்டினை இறைப்பொழுதும் பொறாது வீட்டின் 
கண்ணே விரைதலின் , உடம்பும் மிகை என்றார் . இன்பத்துன்பங்களான் 
உயிரோடு ஒற்றுமையெய்து தலின் , இவ்வுடம்புகளும் யானெனப்படும் ; 
இதனான் , அகப்பற்றுவிடுதல் கூறப்பட்டது என்ற அதன் விசேடவுரையும் 
உணர்தற்கு உரியன . 

வெஃகலா - ஈறு கெட்ட எதிர்மறைவினையெச்சம் . சேதநம் , பாத 
கம் , ஹேது - வடசொற்கள் . உயிர் - உடம்புக்கு இலக்கணை . ஊனைத்தின்று 
ஊனைப்பெருக்கல் மிகக்கொடியபாவ மாதலால் , உயிர் தின்னுந் தீவினைப் 
பாதக வரக்கர் எனப்பட்டனர் . சேதனை மன்னுயிர் தின்னும் என்றது , 
அரக்கர்கள் உணர்விற்குறைபட்ட விலங்குகளையே யன்றி அதில் மேம் 
பட்ட மனிதர்களையும் தின்னும் இயல்பின ரென்பதைக் காட்டும் . சே 
தனை மன்னுயிர் என்றது , உணர்வில் மேம்பட்ட முனிவர்களது உடல் 
என்றவாறுமாம் . 

( நிக ) 
ருஉ . வனத்திடைமாதவர் மருங்குவைகலிர் 

புனத்திருநாட்டிடைப்புனிதரூர்புக 
நினைத்திலிரறநெறிநினைக்கிலா தவ 

ரினத்திடைவைகினிரென்செய்தீரென்றாள் . 
இ - ள் . ) வனத்திடை - காட்டிலே , மாதவர் மருங்கு - மிக்க தவமு 
டைய முனிவர்கள் பக்கலிலே , வைகலிர் - தங்காதொழிந்தீர் ; புனம் திரு 
நாட்டிடை - சோலைகள் சூழ்ந்த சிறந்த நாடுகளிலேயுள்ள , புனிதர் ஊர் 
பரிசுத்தகுணமுள்ள நல்லவர்களுடைய ஊரிலே , புக - செல்ல , நினைத்தி 
லிர் - எண்ணினீரில்லை ; அறம் நெறி நினைக்கிலாதவர் இனத்திடை வைகி 
னிர் - தருமமார்க்கத்தை நினைத்தலுஞ் செய்யாத அரக்கர்களுடைய கூட் 
டத்தின் நடுவிலே தங்கினீர் : என் செய்தீர் - யாது செய்தீர் ? என்றாள் - 
என்று ( பிராட்டி இராவணசந்யாசியை) வினாவினாள் ; (எ - று . ) 

என் செய்தீர் என்றது- யாது பயன் கருதி யாதுதொழில் செய்தீ ரெ 
ன்ற வினாப்பொருளோடு , நீவிர்செய்ததுமிக்க அநீதி யென்பதையும் காட்டும் , 


ஆரணியகாண்டம் 


வேறு . 
அதற்கு அம்முனிவன் விடைகூறுதல் . 
நீங . மங்கையஃதுரைத்தல்கேட்டவரம்பிலான்மறுவிற் றீர்ந்தார் 

வெங்கண்வாளரக்கரென்னவெருவலமெய்ம்மைநோக்கிற் 
றிங்கள்வாண்முகத்தினாயத்தேவரிற்றீயரல்ல 
ரெங்கள் போலியர்க்குநல்லார்நிருதரேபோலுமென்றான் . 

( இ - ள் . ) மங்கை அஃது உரைத்தல் - இளம்பருவமுடைய பெண் 
ணிற் சிறந்த சீதாதேவி அவ்வார்த்தை சொல்லுதலை , கேட்ட- , வரம்பு 
இலான் வரம்புகட்டந்தொழுகுபவனான இராவண முனிவன் , திங்கள் 
வாள் முகத்தினாய் - சந்திரன் போன்ற ஒள்ளிய முகத்தையுடையவளே ! 
வெம் கண் வாள் அரக்கர் - கொடிய கண்களையும் வாட்படையையு முடைய 
இராக்கதர்கள் , மறுவில் தீர்ந்தார் - குற்றங்களில் மிக்கவர் , என்ன - என்று 
எண்ணி , வெருவலம் - ( அவர்க்கு ) அஞ்சமாட்டோம் ; மெய்ம்மை நோக் 
கின் - உண்மையை நோக்குமிடத்து , அ தேவரின் தீயர் அல்லர் = ( அரக் 
கர்கள் ) தேவர்கள் போலக் கொடியவர்களல்லர் ; எங்கள் போலியர்க்கு 
நல்லார் நிருதரே போலும் - ( மற்றும் ) எங்கள் போல்வார்க்கு அவ்விரர்க் 
கதர்களே நல்லவராவர் , என்றான் - என்று சொன்னான் ; ( எ - று . ) 

போலும் . ஒப்பில் போலி ; உரையசைமாத்திரமாய் நின்றது . மறு 
விற் றீர்ந்தார் என்பதற்கு - குற்றங்களினின்று நீங்கினவ சென்று. உரைப் 
பாரு முளர் ; இவ்வுரைக்கு என்ன . என்பது வெருவன்மையையும் , முந் 
தினவுரைக்கு , வெருவு தலையுங் கொள்ளும் , தேவரிற்றீயரல்லர் என்பது 
தேவர்களைக்காட்டிலுந் தீயவரல்லரென்றும் பொருள்படும் . எங்கள் 
போலியர்க்கு நல்லார் நிருதரே போலும் என்றது , மற்றையோர்திறத்து 
அவர்கள் கொடியவராயினும் சாதுக்களான எங்கள் திறத்தில் நல்லோ 
ராய்நிற்ப ரென்ற வெளிப்படைப்பொருளையும் , எங்களுக்கு அரக்கரே 
நல்லவ ரென்ற உள்ளுறைபொருளையுமுடையதாம் . தேவரிற்றீயரன்னர் 
என்ற பாடத்துக்கு - தேவர்கள்விஷயத்திற் கொடியவர் அவ்வரக்க ரெ 
ன்க . வெங்கண் - கொடிய தன்மையுமாம் . 

இதுமுதல் இருபது கவிகள் - கீழ்ப்படலத்து கச - ஆங் கவிபோன்ற 
அறுசீராசிரியவிருத்தங்கள் . 

( ருகூ ) 
சீதை , தீயவரைச் சேர்ந்தவரும் தீயவரே என்றல் . 
டூச . சேயிழையன்ன சொல்லத் தீயவர்ச்சேர் தல்செய்தார் 

தூயவரல்லர்சொல்லிற்றொன்னெறிதொடர்ந்தோரென்றாண் 
மாயவல்லரக்கர்வல்லர்வேண்டுருவரிக்கவென்ப 
தாயவளறி தறேற்றாளாகலின்யலொன்றெண்ணாள் . 
( இ - ள் . ) அன்ன சொல்ல - அப்படிப்பட்ட சொற்களை ( அவ்வரக்க 
முனி ) கூற , சேய் இழை ஆயவள் - செவ்விய ஆபரணங்களையுடைய சீதை 


சடாய்வுயிர் நீத்தபடலம் . 

89 
பானவள்., மாயம் வல் அரக்கர் வேண்டு உரு வரிக்க வல்லர் என்பது அறி 
தல்தேற்றாள் ஆதலின் - மாயையுடைய கொடிய இராக்கதர்கள் தாம் 
வேண்டிய வடிவத்தை அம்மாயையாற் கொள்ளவல்லவ ரென்பதைத் 
தான் அறியா ளாதலால் , அயல் ஒன்று எண்ணாள் - வேறாக ஒன்றுங்கரு 
தா தவளாய் , தீயவர் சேர்தல் செய்தார்தூயவர் அல்லர் - கொடியவரை 
நட்புச் செய்தவர்கள் தூய்மையுடையவராகார் : சொல்லின் - சொல்லுமிட 
த்து , தொல் நெறி தொடர்ந்தோர் - பழைய அத்தீநெறியில் தொடர்புடை 
யவரேயாவர் , என்றாள் - என்று சொன்னாள் ; ( எ - று . ) 

தீயகந்த முள்ளதொன்றைச் சேர்ந்திருப்ப தொன் றற்குத் , தீயகர்த 
மேறுந் திறமதுபோல்- தீய , குணமுடையோர் தங்களுடன் கூடி யிருப் 
பார்க்குக் , குணமதுவேயாஞ் செறிவு - கொண்டு ” “ மனந்தூய்மை செய் 
வினை தூய்மை யிரண்டு , மினந்தூய்மை தூவா வரும் ” என்பன காண்க . 
அரக்கன் இங்ஙனம் தான் வல்லமாயையால் முனிவடிவங்கொண்டு வந்து 
ளா னென்று அறியாமல் அவனை மெய்ம்முனிவனென்றே கருதி அவனிட 
த்து யாதொரு சங்கையுங் கொண்டிலளா தலின் இங்ஙனங்கூறினளென் 
பது , கருத்து . சேயிழை -பண்புத்தொகையன்மொழி ; சேய் - செம்மை 
யென்னும் பண்பின் திரிபு . அன்ன - பெயர் . ஆயவள் என்றது , முதல் 
வேற்றுமைச் சொல்லுருபாய் நின்றது ; ஆய் அவள் எனப்பிரித்து , லோக 
மாதாவாகிய அவ ளென்.று உரைத்தலு மொன்று . என்பதாய், அவள் 
அறிதல் என்று கொண்டு உரைப்பாரு முளர் . தொன்னெறி தொடர்ந் 
தோர் - தொன்றுதொட்டு வருகிற நல்லொழுக்கவழியைக் கொண்ட 
முனிவர்களுள் , தீயவரைச் சேர்ந்தவர் தூயவரல்லர் என்று உரைகொள்ளி 
னும் அமையும் . அன்றி , தூயவர் தொன்னெறி தொடர்ந்தோர் தீயவர்ச் 
சேர்தல் செய்தார் அல்லர் என்று இயைத்து , பரிசுத்தமுடையவர்களா 
ய்ப் பழமையான சன்மார்க்கத்தில் ஒழுகினோர் கொடியவரைச் சேர்த 
லிலர் என்பாரும் உளர் . 

: ( ருச ) 
அதற்கு இராவணன் கூறும் சமாதானம் . 
ருரு . அயிர்த்தனளாகுமென்றோரையுறவகத்துக்கொண்டான் 
பெயர்த்தது துடைக்கவெண்ணிப்பிறி துறப்பேச 

துறப்பேசலுற்றான் 
மயக்கறுமுலகமூன்றின்வாழ்பவர்க்கனையவல்லோ 
ரியற்கையிற்றிரியினல்லாலியற்றலாநெறியென்னென்றான் , 

( இ - ள் . ) ( இராவணன் ) , அயிர்த்தனள் ஆகும் என்று ஓர் ஐயுறவு அக 
துகொண்டான் - (கீழ்ச்சீதைசொன்னவார்த்தையால் அவன் தன்னைச் ) 
சங்கித்தனளென்று ஒருசந்தேகத்தைத் தன்மனத்திற்கொண்டு, அது பெய 
ர்த்து துடைக்க எண்ணி - அச்சந்தேகத்தைத் தீர்த்தொழிக்கக் கருதி , 
பிறிது உற பேசல் உற்றான் - வேறொருவகையாகப் பேசத்தொடங்கின.வ 
பனாம் - மயக்கு அறும் உலகம் மூன்றின் வாழ்பவர்க்கு -- தடுமாற்றமில்லாத 


ஆரணியகாண்டம் , 
மூன்றுஉலகங்களிலும் வாழ்பவர்கட்கெல்லாம் , அனைய வல்லோர் .--இயற் 
கையின் திரியின் அல்லால் - வல்லமையுடைய அவ்வரக்கர்களது இயல் 
போடு தழுவி நடந்தா லல்லாமல் , இயற்றல் ஆம் நெறி என் - (அதனினும் 
வேறாக) அனுசரிக்கத்தக்க நல்வழி என்ன இருக்கிறது ? என்றான் - என்று 
சொன்னான் ; ( எ - று . ) . 

முன்பு எங்கட்குநல்லவர் அரக்கரே என்றவன் , அதனால் தன்னிடத் 
துச் சீதை சங்கைகொண்டன ளென்று கருதி அதனையொழிக்கும் பொரு 
ட்டு , மிகவலிய அவ்வரக்கரைத் தழுவி நடத்தலே யொழிய எவ்வுலகத்தர் 
ர்க்கும் வேறு தப்பும்வழி யில்லை என்று , முன்பு தான் சொன்னதற்குச் 
சிறிது வேறுபாடாகக் கூறின னென்க . ஐயுறவு - ஐயமுறவு ; தொகுத்தல் . 
மயக்கு - மயங்கு என்ற முதனிலை திரிந்த தொழிற்பெயர் . மயக்கரும் என் 
னும் பாடத்துக்கும் பொருள் இதுவே . இனி , பின் இரண்டு அடிக்கு - வல் 
லமையுடைய அவ்வரக்கர் தமதுஇயல்பின்படி திரிதலேயன்றி உலகத்தார் 
க்குச்செய்யுந் தீங்கு யாது என்றும் , வலிய அவ்வரக்கர்கள் மூவுலகத்தார்க் 
கும் அவரவர் தத்தம் இயல்பில் மாறுபட்டாலன்றிச் செய்யுந் தீங்கு யாது 
என்றும் உரைப்பது சந்தர்ப்பத்துக்கு அத்துணையாச் சிறவாமையை உய் 
த்து உணர்க . 

( 13) 
சீதை , இனி இராமனால் அரக்கர் அழிய உலகஇன்புறும் என்றல் . 
ருசு . திறந்தெரிவஞ்சனச்சொற்செப்பலுஞ்செப்பமிக்கா 

ளறந் தருவள்ளளீண்டிங்கருந்தவமுயலுநாளுண் 
மறந்தலை திரிந்தவாழ்க்கையரக்கர் தம்வருக்கத்தோடு 
மிறந்தனர்முடிவர் பின்னரிடரிலையுலகமென்றாள் . 

( இ - ள் . ) திறம் தெரி வஞ்சன் - ( அவளது ) மனநிலையை ஊகித்தறி 
யும் வஞ்சகனான அவ்விராவணன் , அ சொல் செப்பலும் - அவ்வார்த்தை 
யைக்கூறியவளவிலே , செப்பம் மிக்காள் - நன்மைக்குணம்மிக்கவளான 
பிராட்டி , அறம் தரு வள்ளல் - தருமத்தைவளர்க்குந் தன்மையுள்ள வரை 
யாதருள்பவனான் சக்கிரவர்த்தித்திருமகன் , ஈண்டு இங்கு அரு தவம் 
முயலும் நாளுள் - இவ்விடத்தில் இப்பொழுது அரிய தவத்தைச் செய்கி 
ன்ற நாள்களிலே , மறம் தலை திரிந்தவாழ்க்கை அரக்கர் தம் வருக்கத்தோ 
டும் இறந்தனர் முடிவர் - பாவவழியிற்சஞ்சரிக்கிற வாழ்க்கையையுடைய 
இராக்கதர்கள் தங்கள்குலத்துடனே மாண்டொழிவார்கள் : பின்னர் - 
பின்பு , உலகம் - உலகத்துக்கு , இடர் இலை - துன்பமில்லை , என்றாள் - 
என்று சொன்னாள் ; ( எ - று . ) 

செப்பம் - பம் விகுதிபெற்ற பண்புப்பெயர் . மறத்தலையெனற்பா 
லது , மறந்தலையெனமெலிந்தது . துஷ்டநிக்கிரக சிஷ்டபரிபாலனங்களால் 
அதருமத்தைத் தொலைத்துத் தருமத்தை நிலைநிறுத்தும்பொருட்டுத் திரு 
வவதரித்த மூர்த்தியாதலால் , அறந்தருவள்ளல் எனப்பட்டான் ; “ மண் 
ணிடையாது ரிராகவனன்றி மாதவ மறத்தொடும் வளர்த்தார். ” எனப் பால 


சடாயுவுயிர்நீத்தப்படலம் , 


காண்டத்தில் வந்ததும் உணர்க. தருதல் - வளர்த்தலென்னும் பொருளதா 
லை “ தமிழெனு மளப்பருஞ் சலதி தந்தவன் என்ற விடத்துங் காண்க . 
லை - தொகுத்தல் . 

( ருசு ) 
அதற்கு இராவணன் மனிதர் அரக்கரைக் கொல்லவல்லரோ ? என்றல் . 
( எ . மானவளுரைத்தலோடுமானிடரரக்கர் தம்மை 

மீனெனமிளிருங்கண்ணாய்வேரறவெல்வரென்னின் 
யானையினினத்தையெல்லாமிள முயல்கொல்லும்பின்னுங் 
கூனுகிர்மடங்கலேற்றைக்குருளை மான்கொல்லுமென்றான் . 

ள் . ) மான் அவள் - மான்போன்ற அச்சீதை , உரைத்தலோடும் 
இவ்வாறு ) சொன்னவுடனே , ( இராவண சந்நியாசி அவளை நோக்கி ) , மீன் 
என மிளிரும் கண்ணாய் - கயல்மீன்போலப் பிறழ்ந்து விளங்குகிற கண்களை 
யுடையவளே! மானிடர் - மனிதர்கள் , அரக்கர் தம்மை - இராக்கதர்களை , 
வேர் அற வெல்வர் என்னின் - அடியோடு அழியும்படி கொன்றுவெல்லு 
வார்களென்றால் , யானையின் இனத்தை எல்லாம் இள முயல் கொல்லும் - 
யானைக்கூட்டங்களையெல்லாம் ஒருசிறுமுயல் கொன்றுவிடும் : பின்னும் 
மற்றும் , கூன் உகிர் மடங்கல் ஏற்றை குருளை மான் கொல்லும் - வளைந் 

த 
நகங்களையுடைய ஆண் சிங்கங்களை ஒருமான்குட்டி கொன்றுவிடும் , என் 
றான் - என்று சொன்னான் . 

என்றது , யானையை முயலும் , சிங்கத்தை மானும் கொல்லுதல் அசம் 
பாவிதமாவதுபோல , அரக்கரை மனிதர் கொல்லுதலும் என்றும் நிகழாது 
என்பதாம் : இக்கருத்தை , பரிகாசமாக இங்ஙனங் கூறினான் . சீதைக்கு , 
மான் - மருண்ட பார்வையில்மாத்திரமேயன்றி வனத்திலிருத்தலாலும் 
இங்கு உவமையாம் . மானவள் - உவமத்தொகைநிலைத்தொடர் ; இனி தனி 
மொழியாகக்கொண்டு , மானத்தையுடையவ ளென்றும் பொருள் கொள்ள 
லாம் ; மானத்தைப் பாதுகாக்கும் நோக்கமுடையவ ளென்பது கருத்து : 
அன்றி , மானமென்றது - ஊடலில் நிகழுங் கோபமுமாம் ; இக்காரணத்தால் 
வடமொழியில் பெண்களுக்கு ‘ மாநிநீ என்று ஒருசிறப்புப்பெயர் வழங்கு 
தல் காண்க . அன்றி , மாரவெனென்று மனிதனுக்குப் பெயருண்மையால் , 
மானவளென்பதை அதன் பெண்பாலாகக்கொண்டு , மானுடமாது என்று 
உரைத்தலுமொன்று . பாலகாண்டத்தில் " மானவமற்றுங்கேளாய் ” என்ற 
விடத்தில் இராமனை மானவனென்றதுங்காண்க . மீனென மிளிருங் கண் 
ணாய் என்றுவிளித்தது , அவளுடைய திருக்கண்ணின் நோக்கழகில் தான் 
ஈடுபட்ட தன்மையைப் புலப்படுத்தியவாறு, வேர் அற - நிர்மூலமாக ; வம்ச 
நாசமாக . என்றபடி . மடங்கல்- ( பிடரிமயிர் ) மடங்குதலுடையது . ஏறு ஆண் 
பாற்பெயர் . குருளை - இளமைப்பெயர் . 

( ருஎ ) : 
அதற்குச் சீதை விராதன் கான் முதலியோரை இராமன் கொன்றதை 

நீர் அறியீரோ ? என்றல் . 
ரு அ . மின்றிரண்டனை யபங்கிவிராதனும்வெகுளிபொங்கக் 
கன்றியமனத்துவென்றிக்கரன் முதற்கணக்கிலோரும் 

6 


ஆரணியகாண்டம் . 


பொன்றிய பூசலொன்றுங்கேட்டிலிர்போலுமென்றா 
ளன்றவர்க்கடுத்ததுன்னிமழைக்கணீரருவிசோர்வாள் . 

இ - ள் .) மின் திரண்டு அனைய - மின்னல் திரண்டாற்போல விளங்கு 
கின்ற , பங்கி - செம்பட்டமயிரையுடைய , விராதனும் - விரர்தெனென்னும் 
அரக்கனும் , வெகுளி பொங்க கன்றிய மனத்து - ( சூர்ப்பணகையின் பரி 
பவத்தைக்கண்டு ) கோபம் அதிகப்படத் தபித்த மனத்தையுடைய , வெ 
ன்றி -வெற்றியுள்ள , கான் முதல் கணக்கு இலோரும் - கரன் முதலாகிய 
அளவிறந்த அரக்கர்களும் , பொன்றிய - (இராமபிரானால் ) இறந்தொழிந்த , 
பூசல் ஒன்றும் - போர்ச்செய்தியைப்பற்றி ஒருசிறிதும் , கேட்டிலிர்போ 
லும் - நீர் கேள்விப்பட்டீரில்லைபோலும் , என்றாள் - என்று சொன்னாள் : 
( இங்ஙனம்சொல்லும்பொழுது அப்பிராட்டி ), அன்று அவர்க்கு அடுத்தது 
உன்னி - அக்காலங்களில் அவ்விராமலக்குமணர்களுக்கு ( அவ்வரக்கர் 
களால் ) நேர்ந்த இடையூறுகளைச் சிந்தித்து , மழைகண் நீர் அருவி சோர் 
வாள் - மழைப்பெருக்குப்போலத் தன துகண்களினின்று நீர்ப்பெருக்கைச் 
சொரிபவளானாள் ; (எ - று . ) 

முடிவில் விராதனும்கரன் முதலியோரும் அழிவடைந்த செய்தியைக் 
கூறும்பொழுது , அவர்களால் முதலில் உண்டான இடையூறுகளைக் கரு 
திக் கண்ணீர்பெருக்கியது , பெண்களுக்கு இயற்கைக்குணமாகிய மடப் 
பத்தினா லென்க . இனி , அன்று அவர்க்கு அடுத்தது உன்னி . என்பதற்கு 
மான்பின் சென்ற அன்றைத் தினத்தில் அவ்விராமபிரானுக்கு நேர்ந்த துன் 
பத்தை நினைத்து என்றும் உரைக்கலாம் ; அன்றைக்கு மானைத்தொடர் 
ந்து சென்றவிடத்து இராமனுக்குப் பிராணாபாயம்கேர்ந்ததென்று சங்கித் 
துள்ளா ளாதலால் , அதுபற்றி , கண்ணீர் சொரிந்தன ளென்க . அன்றி , 
அவர்க்கு என்பதற்கு - அவ்வரக்கர்களுக்கு என்று பொருள் கொண்டு , 
பிராட்டி மிக்க கருணையுடையவ ளாதலால் , அரக்கர்கள் அழிவடைந்தமை 
க்கு இரங்கிக் கண்ணீருகுத்தன ளெனக் கொள்ளலும் ஒன்று . மழைக் 
கணீரருவிசோர்வாள் என்பதற்கு - மழைபோலக் குளிர்ந்த தன்கண்களி 
னின்று நீர்ப்பெருக்கைச் சொரிவா ளென்றும் உரைகூறலாம் ; மேல் சுந் 
தரகாண்டத்தில் " தழைத்த பொன்முலைத் தடங்கடந் தருவிபோய்த் 
தாழப் , புழைத்த போல நீர் நிரந்தரம் பொழிகின்ற பொலிவா , லிழைக்கு 
நுண்ணியமருங்குலா ளிணைநெடுங் கண்கள் , மழைக்க ணென்பது காரணக் 
குறியெனவகுத்தாள் என்பது இங்கு உணரத்தக்கது . பங்கி 
மயிர் . போலும் - ஒப்பில்போலி. 

( ருஅ ) 
மற்றும் சீதை அரக்கரனைவரும் விரைவில் அழிவர் என்றல் . 
ருக . வாளரிவள்ள றன்னாலிலங்கைமாநிருதரெல்லாங் 

கேளொடுமறியுமாறும்வானவர்கிளருமாறு 
நாளை யேகாண்டிரன் றேந்வையிலிருணர்கிலீரோ 
மீளருந் தருமந்தன்னை வெல்லுமோ பாவமென்றாள் , 


ஆண் 


சடாயுவுயிர்நீத்தபடலம் . 


43 


வள்ளல் 


இ - ள் . ) வாள் அரி வள்ளல் தன்னால் - ஒளியையுடைய சிங்கம்போ 
ன்ற இராமபிரானால் , இலங்கை மா நிருதர் எல்லாம் - இலங்கையிலுள்ள 
பெரிய அரக்கர்கள் யாவரும் , கேளொடு மறியும் ஆறும் - உறவினத்துட 
னே அழியும் விதத்தையும் , வானவர் கிளரும் ஆறும் - ( அதனால் ) தேவர் 
கள் உயர்வடையும் விதத்தையும் , நாளையே காண்டிர் அன்றே - நாளைக்கே 
பார்ப்பீரன்றோ! மீள் அரு தருமந் தன்னை - நீங்குதற்கு அரியதான தருமத் 
தை , பாவம் வெல்லுமோ - பாவம் வென்றுவிடுமோ ? நவை இலிர் உணர்கி 
லீரோ - குற்றமற்ற முனிவராகிய நீர் ( இதனை ) அறியீரோ ? என்றாள் 
என்றுஞ் சொன்னாள் , (சீதை ); ( எ - று . ) 

வாளரி . என்பதற்கு - பகைவர்களை வாளினால் அரியுந் தன்மையுள்ள 
என்றும் பொருள்கொள்ளலாம் . 

உதாரகுணமுடையவன் . 
நாளையே என்றது , விரைவுதோன்ற . அன்றே - தேற்றம் . தருமந் தன்னை 
வெல்லுமோ பாவம் என்றது , பாவிகளாகிய அரக்கர் நல்லொழுக்கமு 
டையமுனிவர் முதலியோரை வெல்லும் ஆற்றலுடையராகவே என்றும் 
இரார் என்றவாறு ; தரும சொரூபியான ஸ்ரீராமனைப் பாவிகளாகிய அரக் 
கர் வெல்லமாட்டார் என்றவாறுமாம் . கீழ் அம்முனிவன் டியக்கறு 
முலக மூன்றின் வாழ்பவர்க் கனைய வல்லோர் , இயற்கையிற் றிரியி னல் 
லா லியற்றலாம் நெறியென் என் றதைக் கண்டித்துக் கூறுவாள் , 
நவையிலிருணர்கிலீரோ என்றாள் . 

( கே 
அதுகேட்டு இராவணன் கோபங்கொள்ளுதல் . 
• 0 . தேனிடைய முதளாயவன்னமென்சிலசொன்மாலை 

தானுடைச்செவிகளூடு தவழுறத்தளிர்த்துவீங்கு 
மூனுடையுடம்பினானுமுருகெழுமான மூன் 
மானிடர்வலியரென்றமாற்றத்தாற்சீற்றம்வைத்தான் . 

( இ - ள் . ) தேனிடை அமுது அளாய அன்ன - தேனிலே அமிருதங் 
கலந்தவற்றைப் போன்ற , மெல் - மென்மையான , சில சொல் மாலை 
(சீதையினது ) சில சொற்களின் வரிசை , தான்உடை செவிகளூடு தவ 
ழுற - தான்உடைய ( தன்னுடைய ) காதுகளிலே நுழைய அதனால் , தளிர் 
த்து . வீங்கும் - புளகித்துப் பூரிக்கின்ற, ஊன் உடை உடம்பினானும் -- 
தசைக்கொழுப்பையுடைய உடம்பையுடையவனான இராவணனும் , மானி 
டர் வலியர் என்ற மாற்றத்தால் - மனிதர் ( இராமலக்ஷ்மணர் ) ( அரக்க 
ரினும் ) ஆற்றலுடையவர் . என்று ( அவள் ) சொன்ன வார்த்தையால் , உரு 
கெழு மானம் ஊன்ற - உருவம் நிறைந்த ( குறைவற்ற ) அபிமானம் மே 
லிட , சீற்றம் வைத்தான் - ( அவள்விஷயத்தில் மனத்தில் ) கோபங்கொண் 
டான் ; ( எ - று . ) 

சீதையினிடத்துக் காதல்கொண்ட இராவணன் , அவளுடைய திரு 
வாய்மலரினின்று வெளிப்படும் மிக இனியசொற்கள் சிலவற்றைக் கேட்டு 
ஆனர் திக்கக் கருதியவனாய் அவளோடு சம்பாஷணை நிகழ்த்தி அப்பொழுது 


ஆரணிய காண்டம் . 


அவள் பேசிய பேச்சுக்களைக் கேட்டுக் களிப்புற்று அதனால் உடல்புளகித் 
துப் பூரிப்புக்கொள்ளும் நிலையினனாயினும் , மானத்தில் நோக்குடையவ 
னாதலால் , அவள் அரக்கரினும் மனிதர் வலியர் என்று சொன்ன சொல் 
லைக் கேட்டவளவிலே , தன்மானத்திற் கருத்து ஊன்றியதனாற் கோபங் 
கொண்டனனென்பதாம் . அளாய -பலவின்பாற்பெயர் . ஊனுடையுடம்பி 
னான் - ஊனைத்தின்று ஊனைப்பெருக்கும் அரக்கனாகிய மாபாவி யென்ற 
படி . தானுடை என்பது - எழுவாய்த்தொடர் . உடைச்செவிகள் என்பது 
குறிப்புப்பெயரெச்சத்தொடர் . 

(40 ) 
இதுவும் , அடுத்தகவியும் - இர. வணனது கோபவார்த்தை . 
சுக . சீறின னுரைசெய்வானச்சிலைவலிப்புல்லியோர்கட் 

கீறொருமனிதன் செய்தானென்றெடுத்தியம்பினாயேற் 
றேறுதிநாளையேயவ்விருபது திண்டோள்வாடை 
வீறியபொழுதுபூளை வீயென வீவனன்றே . 

இ - ள் . ) சீறினன் - ( இவ்வாறு அபிமானத்தாற் ) கோபங்கொண்டவ 
னான இராவணமுனிவன் , உரைசெய்வான் - சொல்வான் : -- அ சிலை வலி 
புல்லியோர்கட்கு - வில்வலிமையில் அற்பராகிய ( விராதன் முதலிய ) அவ் 
வரக்கர்களுக்கு , ஒருமனிதன் - ஒருமனிதனான இராமன் , ஈறு செய்தான் 
அழிவைச்செய்தான் , என்று எடுத்து இயம்பினாய் ஏல் - என்று எடுத்துச் 
சிறப்பித்துச் , சொல்லினையாயின் , நாளையே தேறுதி - ( அதன் முடிவை ) 
நாளைக்கேநீ கண்டுதெளிவாய் ; அ இருபது திண் தோள் வாடை ( அவ் 
விரா வணனது ) வலியஇருபது தோள்களின் காற்று , வீறியபொழுது - வீசி 
யடிக்கும்பொழுது , பூளை வீ என - பூளைப்பூப்போல , வீவன் அன்றே 
சொன்ன அம்மனிதன் ) மிக எளிதில் அழிந்திடுவானன்றோ ? ( எ - று . ) 

பூதளை - ஓர்செடி ; இலவம்பஞ்சுமாம் . அன்றே - தேற்றம் . ( சுக ) 
சுஉ .. மேருவைப்பறிக்கவேண்டின் விண்ணினையிடிக்கவேண்டி 

னீரினைக்கலக்கவேண்டினெருப்பினை யவிக்கவேண்டிற் 
பாரினையெடுக்கவேண்டிற்பலவினை சிலசொல்லேழா 
யாரெனக்கருதிச்சொன்னாயிராவணற்கரிதென்னென்றான் . 

( இ - ள் . ) சில சொல் ஏழாய் - ( மனத்தில்தோன்றுகிறபடி ) சிலசொற் 
களைக் கூறுகிற பேதைமையுடைய பெண்ணே ! மேருவை பறிக்க வேண் 
டின் - மகாமேருகிரியைப் பெயர்த்தெடுக்க விரும்பினாலும் , விண்ணினை 
இடிக்க வேண்டின் - அண்டகோளத்தின் மேல் முகட்டை இடிக்க விரும் 
பினாலும் , நீரினை கலக்க வேண்டின் - கடலின் நீரைக் கலங்கச்செய்ய விரும் 
பினாலும் , நெருப்பினை அவிக்க வேண்டின் - ( அக்கடலிடையிலுள்ள) 
வடவாமுகாக்கினியை அவித்துவிட விரும்பினாலும் , பாரினை எடுக்க வேண் 
டின் - பூமிமுழுதையும் ஒருசேரத் தூக்கியெடுக்க விரும்பினாலும் , பல வினை 
இவ்வகையான பலபெருந்தொழில்களுள் , இரரவணற்கு அரிது. என் - இரா 


. 


சடாயுவுயிர்நீத்தபடலம் . 


45 


வணனுக்கு முடியா தகாரியம் எது ? ( அங்க னமாக் ) , யார் என கருதி சொ 
ன்னாய் - ( அவனை ) யாரென்று நினைத்து எளிமைப்படக்கூறினாய் , என்றான் 
என்றுசொன்னான் ; ( எ - று . ) 

ஏழாய் - ஏழை யென்பதன் ஈறுதிரிந்த விளி . ஏழாய் + யார் = ஏழா 
யார் ; தனிக்குறிலைச்சாராத யகரம் , யகரம்வரக் கெட்டது . பலவினை சில 
சொல் என்று எடுத்து , அவ்வகையான பலகாரியங்களும் இராவணனுக்குச் 
சில சொல்லளவிலே நிகழு மென்று பொருள்கொள்ளுதலும் பொருந் 
தும் . இனி , இவ்வகையான பலகாரியங்களிற் சிலவற்றைச்சொல் ; அவற் 
றில் இராவணனுக்கு அரியது யாது ? என்றலும் ஒன்று . 

( + உ ) 
அதற்குச் சீதை கூறுந் தக்க சமாதானவார்த்தை . 
சுங . அரண்டருதிரடோள் சாலவுளவெனினாற்றலுண்டோ 

கரண்டநீரிலங்கைவேந்தைச்சிறைவைத்தகழற்கால்வீரன் 
றிரண்டதோள்வனத்தையெல்லாஞ்சிறியதோர்பருவந்தன்னி 
லிரண்டுதோளொருவனன்றோமழுவினாலெறிந்தானென்றாள் . 

( இ - ள் .) அரண் தரு - பாதுகாவலைச் செய்கிற, திரள் தோள் - தி 
ண்டதோள்கள் , சால உள மிகு தியாக உள்ளன , எனின் - என்றால் , ஆற் 
றல் உண்டோ - ( அதனால் ) ஒருவல்லமை உண்டோ ? கரண்டம் நீர் இல 
ங்கை வேந்தை - நீர்காக்கைகள் வாழப்பெற்ற கடலின் நீர் சூழ்ந்த இலங் 
காபுரியின் அரசனான இராவணனை , சிறை வைத்த - சிறைச்சாலையில் வை 
த்த , கழல்கால் வீரன் - வீரக்கழலையணிந்த காலையுடைய வீரனான கார்த்த 
வீரியார்ச்சுனனது , திரண்ட தோள் வனத்தை எல்லாம் பலவாய்த்திரண்ட 
( பருத்த ) தோள்களாகிய காடுமுழுவதையும் , இரண்டு தோள் ஒருவன் - 
ரெண்டு தோள்களையேயுடைய ஒருமனிதனாகிய பரசுராமன் , சிறியது ஓர் 
பருவந் தன்னில் - தன துசிறுபிராயத்திலே, மழுவினால் எறிந்தான் அன் 
றா - கோடாலிப்படையால் துணித்திட்டானன்றோ? என்றாள் - என்று 
சொன்னாள் ; ( எ - று . ) 

இருபதுதோளுடைமை மாத்திரத்தால் , இரண்டுதோள்களையுடைய 
தசரதராமனினும் இராவணன் வலியவனாகான் ; இராவணனது அவ்விரு 
பதுதோள்களையும் பிடித்துக்கட்டி அவனைச் சிறையிலிட்ட கார்த்தவீரியா 
ர்ச்சுனனது ஆயிரந்தோள்களையும் கோடாலியினால் துணித்துத்தள்ளிய 
பரசுராமன் இரண்டுதோள்களையுடையவனே யென்றன ளென்பதாம் . கீழ் 
அவன் அவ்விருப்பது திண் தோள் வாடை வீறியபொழுது . என்று சிறப்பித் 
துக்கூறியதைக் கண்டித்தவாறு இது . 

மெய்சென்று தாக்கும் வியன்கோலடி தன்மேற்; கை சென்று தாங் 
குங்கடிது ” என்றபடி கை உடலை விரைந்து பாதுகாத்தலால் , அரண் திரு 
திரள் தோள் எனப்பட்டது . கரண்டம் - காரண்டவ மென்ற வடசொல் 
லின் திரிபு . தோள்வனம் என்றது , தோளின் தொகுதி யென்றபடி ; “ தாம் 
ரைக்காடு ” என்றாற்போல் , 


ே 


46 


ஆரணியகாண்டம் . 


இராவணன் திக்குவிசயஞ்செய்துவருகிறபொழுது கார்த்தவீரியார்ச் 
சுனனது மாகிஷ்மதிநகரத்திற்குச் சென்று போர்செய்ய முயலுகையில் , 
அங்குள்ளார் எங்கள ரசன் தனக்குஉரிய மாதர்களுடனே போய் நருமதை 
யாற்றில் ஜலக்கிரீடை செய்கிறான் என்று சொன்ன தனால் , அங்கிருந்து 
நருமதையாற்றைச் சேர்ந்து அதில் நீராடிக் கரையில் மணலால் சிவலிங்க 
த்தை அமைத்துப் பிரதிஷ்டை செய்து பூசிக்கும்பொழுது , அந்தயாற்றில் 
மேற்கே இறங்கியுள்ள கார்த்தவீரியார்ச்சுனன் தனதுநீர் விளையாட்டுக்கு 
அந்நீர்ப்பெருக்குப் போதாதென்ற கருத்தால் அந்நீரைத் தனது ஆயிரங் 
கைகளுள் ஐந்நூற்றினால் தடுத்து நீரை மிகுவித்து மற்றைஐந்நூறுகைகளைக் 
கொண்டு பலவகைவிளையாட்டுக்கள் நிகழ்த்துகின்றதனால் எதிர்வெள்ள 
மாகப் பொங்கி வருகிற நீர்ப்பெருக்குத் தன துசிவலிங்கத்தை நிலைகுலையச் 
செய்ததனாற் கோபங்கொண்டு இராக்கத சேனையுடனே சென்று அருச்சு 
னனை எதிர்த்துப் போர்செய்கையில் , அவன் தனது ஆயிரங்கைகளுள் இரு 
பதினால் இராவணனது இருபதுகைகளைப் பற்றி மற்றைய கைகளால் அவ 
னைப் பலவாறுவருத்திக் கொண்டுபோய்ச் சிறையில்வைத்திட , அதனை 
விபீஷணனால் அறிந்த அவன்பாட்டனாராகிய புலஸ்தியமகாமுனிவர். அருச் 
சுனனிடம் வந்து வேண்டி அவனுக்கு ராவணஜித் என்ற ஒரு பெரும்பெய 
ரைக் கொடுத்து , இராவணனைச் சிறைவிடுவித்துச் சென்றன ரென்பதும், 
இவ்வருச்சுனன் ஒருகாலத்தில் சேனையுடனே வனத்திற்சென்று வேட் 
டையாடிப் பரசுராமரது தந்தையான ஜமதக் நிமுனிவரது ஆச்சிரமத்தை 
அடைந்து அவானுமதியால் அங்கு விருந்துண்டு மகிழ்ந்து மீளுகையில் 
அவரிடமிருந்த ஓமதேனு அவருக்குப்பலவளங்களையும் எளிதில் சுரந்தளித் 
தமை கண்டு அதனிடம் ஆசைகொண்டு அப்பசுவை அவரனுமதியில்லா 
மல் வலியக்கவர்ந்துபோக , அதனையறிந்த அப்பார்க்கவராமர் பெருங்கோ 
பங்கொண்டு ஆயுதங்களுடனே சென்று கார்த்தவீரியார்ச்சுனனுடன்போர் 
செய்து அவனைப் பதினொரு அக்ஷௌகிணிசேனையுடனே நிலைகுலைத்து 
அவனது ஆயிரந்தோள்களையுந் தலையையும் தமது கோடாலிப்படையால் 
வெட்டி வீழ்த்தி வெற்றிகொண்டா ரென்பதும் , இங்குக்குறித்த வர 
லாறுகள் . 

" மறிக்குங் கயற்கண்ணி பங்காளன் வாழ் வெள்ளிமால்வரையைப் , 
பறிக்குங் கபடன் பணைப்புயமோ அவன்பைங்கடகஞ், செறிக்கும் புயஞ் 
செற்ற ஆயிரந் திண்புயமோ அவற்றைத் , தறிக்குந் திறமழுவோ அரங்கா 
சயத்தா ருடைத்தே என்ற திருவரங்கத்து மாலைச்செய்யுள் இங்கு அறியத் 
தக்கது . 

( சு ) 
இராவணன் பெருங்கோபங்கொண்டு மாயைத் துறவிவேடத்தை 

விடுத்தல் 
சுச , என்றிவளுரைத்தலோடுமெரிந்தன நயனந்திக்கிற் 

சென்றன திரடோள்வானந் தீண்டின மகுடந்திண்கை 


மாய 


சடாயுவுயிர்நீத்தபடலம் . 

47 
யொன்றொடொன்றடித்தமேகத் துருமெனவெயிற்றினோளி 
--மென் றனவெகுளிபொங்கவிட்டதுமாயவேடம் . 

( இ - ள் . ) என்று இவள் உரைத்தலோடும் - என்று பிராட்டி சொன்ன 
வளவிலே , நயனம் - ( இராவணனுடைய ) சண்சள் , எரிந்தன - ( கோபத் 
தால் ) தீஎழப்பெற்றன ; திரள் தோள் - திரண்ட தோள்கள் , திக்கில் 
சென் றன - ( கோபாவேசத்தாற் புடைபருத்துத்) திக்குக்களை அளாவி 
வளர்ந்து சென்றன ; மகுடம் - முடிகள் , வானம் தீண்டின ( கோபத்தோடு 
எழுந்ததனால் ) மேலுலகத்தைத் தொட்டன ; திண் கை - வலிய கைகள் 
ஒன்றொடு ஒன்று அடித்த - ஒன்றோடொன்று அறைந்தனர் ; எயிற்றின் 
ஒளி - பல்வரிசைகள் , மேகத்து உரும் என - மேகத்தினின்று உண்டா 
கும் இடிமுழக்கம்போலப் பேரொலியுண்டாக , மென் றன கடித்தன ; 
வெகுளி பொங்க - ( இவ்வாறு ) கோபம்மிக , 

வேடம் விட்டது - 
( அவன் ) மாயையாற் கொண்டிருந்த முனி வேடம் அவனைவிட்டு நீங்கி 
ற்று ; ( எ - று . ) 

ஒளி யென்பது ஒழுங்கென்னும் பொருளதாதலை , பாலகாண்டத்தில் 
நிரைமணிக் குலத்தி னாளி நீள் வகுத்த வோளிமேல் , விரவு கைத்தலத்தில் 
என்ற விடத்திலுங் காண்க . 

( சுச ) 
சீதை சங்கிக்குமளவில் அவன் தன்உருவங்காட்டல் . 
சு.ந. இருவினை துறந்தமேலோ ரல்லன்கொலிவனென்றெண்ணி 

யரிவையுமையமெய்தாவாரிவன்றானென்றொன்றுந் 
தெரிவருநிலையளாகத்தீவிடத்தரவந்தானே 
யுருகெழுசீற்றம்பொங்கிப்பணம்விரித்துயர்ந்ததொத்தான். 

ள் :) அரிவையும் - ( அத்துறவிவேடந் துறந்ததைக் கண்ட ) சீதா 
பிராட்டியும் , இவன்- , இரு வினை துறந்த மேலோர் அல்லன்கொல் 
( நல்வினை தீவினை யென ) இருவகைப்பட்ட வினைகளை ஒழித்த மேன்மை 
பையுடைய சந்நியாசிகளில் ஒருவனல்லன் போலும் , என்று எண்ணி - என்று 
நினைத்து , ஐயம் எய்தா - சந்தேகத்தை யடைந்து , இவன் தான் ஆர் 
என்று - இவன் யாவன் ? என்று சங்கித்து , ஒன்றும் தெரிவு அரு நிலையள் 
ஆக - சிறிதும் அறியமாட்டாத நிலைமையையுடையவளாக , - ( அவ்வளவில் 
இராவணன் ) , தீ விடத்து அரவம் தானே உரு கெழு சீற்றம் பொங்கி பணம் 
விரித்து உயர்ந்தது ஒத்தான் - கொடியவிஷத்தையுடைய ஒருசர்ப்பந்தானே 
தாபம்மிக்ககோபம் அதிகப்பட்டுப்படத்தைவிரித்துக்கொண்டு மேலெழுந் 
ததைப் போன்றான் . 

என்றது , பல தலைகளையுடைய . பாம்பொன்று சீறித் தனதுபடங்களை 
விரித்துக்கொண்டு நிமிர்ந்துநின்றாற்போல ,இராவணன் கோபித்துத் தனது 
பத்துத்தலைகளையும் இருபதுகைகளையும் பரப்பி வெளிக்காட்டிக்கொண்டு 
எழுந்து எதிர்நின் றனன் என்பதாம் , கீழ் ( உ m - ஆங் கவியில் ) " ஆமையி 


ள 


48 


ஆரணிய காண்டம் . 


னிருக்கையன் என்றதனால் , தனது பத்துத் தலைகளையும் இருபதுகைகளை - 
யும் வேண்டியபடி அடக்கியந்தமை கூறியவர் , இங்கு அவற்றை வெளிப் 
படுத்தியமை கூறினார் . 

( சுரு ) 
அப்பொழுது சீதை அஞ்சிநடுங்கிய நிலைமை . 
சுசு . ஆற்றவெந்துயரத்தன்னாளாண்டுற்றவலக்கணோக்கி 

னேற்றமென்னினைக்கலாகுமெதிரெடுத்தியம்பலாகு 
மாற்றமொன்றில்லைசெய்யும் வினையில்லைவரிக்கலாகாக் 
கூற்றம்வந்துற்றகாலத்துயிரெனக்குலைவு கொண்டாள் . 

( இ . - ள் . ) ஆற்ற வெம் துயரத்து அன்னாள் - ( இராமன் விஷயமான 
சிந்தனையால் முன்னமே ) மிகவுங்கொடிய துன்பத்தையுடையளான அச் 
சீதாபிராட்டி , ஆண்டு உற்ற - அதன்மேலும் அப்பொழுது இதனால் 
அடைந்த , அலக்கண் - துன்பத்தைக்குறித்து , நோக்கின் - கருதினால் , ஏற் 
றம் என் நினைக்கல் ஆகும்- ( அதனினும்) அதிகமாக வேறு எந்தத் துன்பத் 

எண்ணமுடியும் ? ( எதையும் எண்ண முடியாது என்றபடி ) ; எதிர் 
எடுத்து இயம்பல் ஆகும் மாற்றம் ஒன்று இல்லை - அவனெ திரிலே நின்று , 
தைரியத்தோடு எடுத்துச்சொல்லத்தக்கதொரு வார்த்தையு மில்லை : செய் 
யும் வினை இல்லை - ( அவனைவிட்டுத் தப்பிப்போதற்காகச் ) செய்யத்தக்க 
தொரு செயலுடமில்லை ; (இங்ஙனம் பரிகாரமில்லாமல் ) , வரிக்கல் ஆகா 
கூற்றம் வந்து உற்ற காலத்து உயிர் என . குலைவுகொண்டாள் - கட்ட " 
முடியாத ( தடுக்கவொண்ணாத ) யமன் வந்துசேர்ந்தபொழுது உயிர் நடுங் 
குதல்போல நடுக்கமடைந்தாள் ; ( எ - று . ) 

பெருந்துன்பத்தின்மேல் அளவில்லாத்துன்பமுற்றவளாய் யாதொன் 
றையுங் கருதவும்மாட்டா மல் செய்யவும்மாட்டாமல் யமனைக் கண்ட உயிர் 
போல மிக அஞ்சி நிலைகுலைந்தன ளென்பதாம் . அலக்கண் - சஞ்சலமான 
கண் ; துன்பமுண்டாம்பொழுது கண்கலங்கு தலால் , அலக்கண் என்று 
துன்பத்திற்குப் பெயராயிற்று : இது , காரியத்தின்பெயர் காரணத்தின் 
மேல் நின்ற இலக்கணை . ஆகும் என்பதை முற்றாகக்கொண்டு , என் 
எதிர் எடுத்து இயம்பலாகும் என்பதற்கு - எந்தத் துன்பத்தை இதற்கு ஒப் 
பாக எடுத்துச் சொல்லக்கூடும் ? என்று உரைத்தலும் ஒன்று . வரிக்கல் என்ற 
தொழிற்பெயரில் , கு - சாரியை . 

( சுசு ) 
இராவணன் சீதையை வெருட்டிப்பேசுதல் . 
சுஎ . விண்ணவரேவல்செய்யவென்றவென் வீரம்பா ராய் 

மண்ணிடைப்புழுவின்வாழுமானிடர்வலியரென்றாய் 
பெண்ணெனப்பிழைத்தாயன்றேலுன்னையான்பிசைந்து தின்ன 
வெண்ணுவெ னண்ணிற்பின்னையென்னுயிரிழப்பெனென்றான் . 

இ - ள் . ). விண்ணவர் - தேவர்கள் , ஏவல் செய்ய - ( எனக்குக் ) குற் 
றேவல்தொழில்களைச் செய்யும்படி , வென்ற - ( அவர்களைச் ) சயித்துள்ள , 


சடாயுவுயிர்நீத்திபடலும் , 

49 
என் - எனது , வீரம் - வல்லமையை , பாராய் - கருதாமல் , மண்ணிகை 
புழுவின்வாழும் மானிடர் வலியர் என்றாய் - பூமியில் புழுக்கள் போல ( மிக 
வும் எளியராய் ) வாழ்கிற மனிதர் களை ( என்னினும் ) வலிமையுடையவர்க 
ளென்று சொன்னாய் ; (இங்ஙனஞ்சொன்ன நீ ) , பெண் என பிழைத்தாய் , 
பெண்பாலா தலால் உயிர்பிழைத்தாய் ; அன்றேல் - அங்கனம் அன்றாயின் , 
உன்னை யான் பிசைந்து தின்ன எண்ணுவென் -உன்னை நான் பிசைந்து 
தின்ன . நினைப்பேன் ; எண்ணில் - அங்கனம் எண்ணினால் , பின்னை என் 
உயிர் இழப்பென் - பின்பு எனதுஉயிரை இழந்துவிடுவேன் , என்றான் - என்று 
சொன்னான் ; ( எ - று . ) 

தேவர்களுமுட்பட அனை வரையும் வென்ற எனது பலபராக்கிரமங் 
களை ஒரு பொருள் செய்யாமல் அற்பராகிய மனிதர்களை என்னைவெல்லும் 
வல்லமையுடையாரென்று சிறப்பித்துக்கூறி என்னைநிந்தித்த நீ ஒரு 

பெண் 
ணாதலினால் பெண்கொலை பெரும்பாவம் என்ற கொள்கைபற்றி உன்னை 
நான் கொல்லாதொழிந்தேன் : அன்றியும் , உன்னை நான் பிசைந்து தின் 
பேனாயின் , நீ இறக்கவே , உன்னிடத்து மிக்ககாதல்கொண்டுள்ள எனது 
உயிரும் நீங்கிவிடும் என்பதுபற்றியும் , அவ்வாறு செய்யக் கருதினேனில்லை 
யென்றனன் என்பதாம் . ஏவல் - ஏவப்படுங்காரியங்களுக்குத் தொழிலாகு 
பெயர் . பாராய் என்பதற்கு - உடன்பாடாக , பார்ப்பாயாக என்றும் பொ 
ருள்கூறலாம் . எண்ணில் பின்னை என் உயிர் இழப்பென் என்றதை , இனி 
இராவணனுக்கு வருந் தீங்குக்கு ஏற்ப அவன்வாயில்வந்த அமங்களவார்த் 
தை யெனவுங் கொள்ளலாம் . 

( சுஎ ) 
உடனே இராவணன் அவளைச் சமாதானப்படுத்தித் தன் கருத்தைப் : 

புலப்படுத்தல் . 
குலைவுறலன்னமுன்னம்யாரையுங்கும்பிடாவென் 
றலை மிசைமகுடமென்னத்தனித்தனியினி துதாங்கி 
யலகில்பூணரம்பைமாதரடி- முறையேவல்செய்ய 
வுலகமீரேழுமாளுஞ்செல்வத்துளுறை திபென்றான் . 

( இ - ள் . ) அன்னம் - அன்னப்பறவைபோன்றவளே ! குலைவு உறல் - 
நடுக்கமடையவேண்டா ; முன்னம் யாரையும் கும்பிடா - இதற்கு முன் எவ 
ரையும் வணங்காத , என் - எனது , தலைஃபிசை - தலைகளின்மேலே , மகுடம் 
என்ன - கிரீடங்களைத்தாங்குதல்போல , தனித்தனி - தனித்தனியே ( ஒவ் 
வொருதலையிலுமாக ), இனிது தாங்கி - (உன்னைக் ) கரிப்போடு நான் எடுத் 
துத் தூக்கிவைத்துக்கொண்டு கொண்டாட , அலகு இல் பூண் அரம்பை 
மாதர் - அளவில்லாத ஆபரணங்களையுடைய தேவமாதர்கள் , அடி முறை 
ஏவல் செய்ய - ( உனது ) பாதங்களின்கீழ் நின்று முறைப்படி ( உனக்குக் ) 
குற்றேவல்தொழில்களைச்செய்ய , உலகம் ஈரேழும் ஆளும் செல்வத்துள் 
உறைதி - பதினான்கு உலகங்களையும் பாதுகாக்கிற ( எனது ) அரசாட்சிச் 
செல்வத்தில் தலைமை பூண்டு வாழ்வாய், என்றான் - என்று சொன்னான் . 


50 


ஆரணியகாண்டம் . 


என்றது எனக்கு உரியளாவாய் என்றபடி . குலைவு றல் - எதிர்மறை 
யொருமையேவல் . அன்னம் - சீதைக்கு உவமையாகுபெயர் ; நடையில் ஒப் 
புமை . தாங்கி என்பதற்கு - உனது அடிகளை என்று செயப்படுபொருள் வரு 
வித்தலுமாம் . தாங்கி - தாங்க ; எச்சத்திரிபு . அரம்பைமாதர் என்றது , ரம்பை 
முதலிய மகளி ரென்னும் பொருளதாய்த் தேவமாதரென்ற மாத்திரமாய் 
நிற்கும் . 

( சுஅ ) 
அது கேட்டவுடனே சீதை இராவணனை நீந்தித்தல் . 
சுசு . செவிகளைத் தளிர்க்கையாலேசிக்குறச்சேமஞ்செய்தாள் 

கவினும்வெஞ்சிலைக்கைவென்றிக்காகுத்தன்கற்பினேனைப் 
புவியிடையொழுக்கநோக்காப்பொங்கெரிப்புனிதரீயு 
மவியைநாய்வேட்டதென்னவென்சொனாயரக்கவென்னா. 
இதுவும் , அடுத்தகவியும் - குளகம் . 

( இ - ள் .) ( அதுகேட்ட பிராட்டி ) , செவிகளை - (தனது ) காதுகளை , 
தளிர் கையாலே - தளிர்போல்மெல்லிய தன்கைகளாலே , சிக்குற சேமம் 
செய்தாள் - அழுந்தமூடிக்கொண்டு , ( அவனை நோக்கி ) , அரக்க - இராக்க 
தனே ! கவினும் வெம் சிலை கை வென்றி காகுத்தன் கற்பினேனை - அழகிய 
கொடிய வில்லையேந்திய கையையும் வெற்றியையுமுடைய இராமபிரான் 
திறத்தில் கற்பு நிலைமையையுடையளான ( அவன்மனைவியாகிய ) என்னை , 
புவியிடை ஒழுக்கம் நோக்கா பொங்கு எரி புனிதர் . ஈயும் அவியை நாய் 
வேட்டது என்ன - உலகத்தில் உயர்ந்தோர்க்குரிய ஒழுக்கத்தைக்கருதி 
வளர்ந்தெரியும் வைதிகாக்கினியிலே பரிசுத்தரான முனிவர்கள் ( தேவர்க 
ளின்பொருட்டு ) இடும் அவிர்ப்பாகத்தை நாய் விரும்பினாற்போல , ( விரு 
ம்பி ) , என் சொனாய் - என்னவார்த்தை சொன்னாய் ? என்னா- என்றுசொல்லி ,, 
( எ - று . ) -- என்றாள் என அடுத்தகவியோடு முடியும் . 

அப்படிப்பட்ட தீச்சொல்லைக் கேட்டு ஆற்றவொண்ணாமையால் , காது 
களைக் கைகளால் உறுதியாகப் பொத்திக்கொண்டாள் . எம்பெருமானது 
கையிலுள்ள வில் முதலிய படைக்கலங்கள் அன்போடு நோக்கும் அடியார் 
களுக்கு ஆபரணங்கள் போலத் தோன்றி , அழகியனவாயிருத்தலையும் ,பகை 
மையோடு நோக்கும் எதிரிகளுக்கு ஆயுதங்களாகவே தோன்றி அச்சஞ்செய் 
தலையும் ஒருங்கே உடைமையால் , கவினும் வெஞ் சிலை எனப்பட்டது . 
நோக்கா என்ற உடன்பாட்டு வினையெச்சம் , ஈயும் என்ற பெயரெச்சத்தைக் 
கொள்ளும் . இனி , நோக்கா என்பதை ஈறுகெட்ட எதிர்மறைவினையெச்ச 
மாகக்கொண்டு , உலகத்து உயர்ந்தோர்க்கு உரிய ஒழுக்கத்தை நோக்கா 
மல் என்று உரைத்து , என்சொனாய் என்றதனோடு முடிப்பினும் அமையும் . 
நோக்காய் என்று பாடம் ஓதுவாரும் உளர் . அவி - ஹவிஸ் என்ற வட 
சொல்லின் சிதைவு ; மந்திரபூர்வமாக அக்கினியில் ஓமஞ்செய்யப்படும் நெய் 
முதலிய தேவருணவு . வேட்டது என்ற இறந்தகாலத்தொழிற்பெயரில் , 
வேள் - பகுதி . என் சொனாய் - மிகவுந்தகு தியற்ற வார்த்தையைக் கூறினா 


சடாயுவுயிர் நீத்தபடலம் , 

51 
யென்றபடி . என்சொனாய் அரக்க என்றது , கொடிய அரக்கர்குலத்தானாத 
லின் இங்ஙனங் கூறினாய்போலும் என்றவாறாம் . கவினும் என்ற எதிர்காலப் 
பெயரெச்சத்தில் , கவின் - பகுதி ; கவின்ற , கவினுகிற என மற்றைக் காலங் 
களில் வரும் . 

( சுக ) 
சீதை இராவணனை அதட்டிப் பேசுதல் . 
எ 0 . புன்னுனை நீரினொய்தாப்போதலேபுரிந்துநின்ற 

வின்னுயிரிழத்தலஞ்சியிற்பிறப்பழிதலுண்டே 
மின்னுயிர்த் துருமிற்சீறும்வெங்கணைவிரவாமுன்ன 
முன்னுயிர்க்குறுதிநோக்கினொளித்தியாலோடியென்றாள் . 

( இ - ள் . ) புல் நுனை நீரின் - புல்லின் நுனியில் தங்கியிருக்கிற நீர்த் 
துளிபோல , நொய்து ஆ போதலே - எளிதாக விரைவில் ஒழிதலையே , புரி 
ந்துநின்ற - இயல்பாகக்கொண்டு நின்ற ; இன் உயிர் - இனிய எனது உயிரை , 
இழத்தல் - இழ்ந்துவிடுதற்கு , அஞ்சி - பயப்பட்டு, இல் பிறப்பு அழிதல் - 
உயர்ந்தகுலத்திற் பிறந்ததற்கு ஏற்ற ஒழுக்கத்தை ( யான் )இழத்தல் , உண் 
டே - உளதாமோ ? ( ஆகாதென்றபடி ) ; மின் "உயிர்த்து - மின்னல்போன் 

ற 
ஒளியை வீசிக்கொண்டு , உறுமின் சீறும் - இடிபோல உக்கிரமாய்ச் சீறுந் 
தன்மையுள்ள , வெம்கணை - வெவ்விய .. இராமபாணம், விரவா முன்னம் - 
வந்து (உன்மேற் )படுதற்கு முன்னமே , உன் உயிர்க்கு உறுதி நோக்கின் ஓடி 
ஒளித்தி - உனது உயிருக்கு உறுதியை நிலைபேற்றை ) ஆலோசிப்பாயாயின் 
ஓடியொளித்துக்கொள்வாய் , என்றாள் - என்று சொன்னாள் ; ( எ - று . ) -- 
ஆல் - ஈற்றசை . 

புன்னுனை நீரின் நொய்தர்ப்போதலே. புரிந்து நின்ற இன்னுயிர் - புன் 
னுனிமேல் நீர்போல் நிலையாமை யென்றெண்ணி " என்றார் நாலடியாரிலும் . 
நுனையெனினும் , நுனியெனினும் ஒக்கும் . நொய்து - நொய்ம்மையென்னும் 
பண்பினடியாப் பிறந்த ஒன்றன்பாற்குறிப்புவினையாலணையும் பெயர் .. எவர் 
க்கும் உயிரினும் இனியது வேறின்றா தலால் , இன்னுயிர் எனப்பட்டது ; 
எனவே , உயிருக்கு இனிமை , இயற்கையடைமொழி யென்க . இற்பிறப்பு : 
கற்பொழுக்கத்துக்கு இலக்கணை . உண்டே , ஏ - எதிர்மறை . உன் கருத்து 
க்கு யான்உடன்படேனாயின் நீ என்னைக்கொன்றிடுவாய் என்பதற்கு அஞ்சி 
யான் எனது கற்பு நிலைகுலையேன் என்பது , முன்னிரண்டடியின் பொருள் . 
உன்கணவனம்பு என்னை யாதுஞ்செய்யமாட்டாது என்று 

இராவணன் கூறுதல் . 
எக : என் றவளுரைக்கநின் றவிரக்கமிலரக்கனெய்த 

வுன்றுணைக்கணவனம்பவ்வுயர்திசைசுமந்தவோங்கல் 
வன்றிறன் மருப்பினாற்றன் மடித்தவென் மார்பின்வந்தாற் 

குன் றிடைதொடுத்துவிட்டபூங்கணைகொல்லதென்றான் . 
--- (இ - ள் . ) என்று அவள் உரைக்க - என்று அச்சீதாபிராட்டி சொல்ல , 
நின்ற - கேட்டுகின்ற , இரக்கம் இல் அரக்கன் - இரக்கமில்லாதவனான இரர் 


ண்யகாண்டம் 


வன அ , உன் துணை கண்வன் எய்த அம்பு - உனக்குத் துணையாகிய கண்வ 
னான இராமன் எய்யும் அம்பு , திசை சுமந்த உயர் அ ஓங்கல் வல் திறல் மரு 
ப்பின் ஆற்றல் மடித்த என் மார்பின் வந்தால் - திக்குக்களைச் சுமந்துநிற் 
கிற உயர்ந்த அந்தயானைகளின் [ திக்கஜங்களின் ) மிகவும்உறுதியான தந் 
தங்களின் வலிமையை ஒழியச்செய்த எனது மார்பினிடத்துப் பாயவந்தால் , 
அது - அந்த அம்பானது , குன்றிடை தொடுத்துவிட்ட பூ கணைகொல் - மலை 
யின்மேல் எய்துவிடப்பட்ட புஷ்பபாணமேயாம் . ( புஷ்பபாணம்போலப் 
பயன்பெறாதொழியும் ) , என்றான் - என்று சொன்னான் ; ( எ - று . ) 
- ஒருமலரை அம்பாகக்கொண்டு மலையின்மேல் எய்தால் அதனால் மலை 
க்கு ஒருசிறிதும் ஊறுபாடுஉண்டாகாதவாறுபோல , இராமபாணத்தால் 
இரு வலிய என்மார்பில் ஒருசிறிதும் ஊறுபாடு உண்டாகாது என்ற படி . 
தன்பார்பின் மிக்கவலிமையை விளக்குதற்கு , திக்குயானைகளின் தந்தத்தை 
வலிகெடுத்த மார் பென்றான் ; என்றது , இவன் திக்குவிஜயஞ்செய்தகாலத் 
தில் திக்குயானைகள் இவனை எதிர்த்தெபொழுது தமது வலிய கூரியதந் தங்க 
ளைக்கொண்டு இவன்மார்பில் தாக்கியபொழுது அத்தந்தங்கள் இவன்மார் 
பைப் பிளந்து அதனுட்சென்று ஊறு படுத்தமாட்டாமல் ஒடிபட்ட தன்மை 
யை எடுத்துக்காட்டியவாறாம் . உன் துணைக்கணவன் என்றது , உனக்குத் 
துணையான கணவன் , அதாவது - உன்னைப்போலப்பெண் தன்மையுடை 
யான் என்று ஒரிகழ்ச்சிப்பொருளைத்தொனிப்பிக்கும் . அகரச்சுட்டு - பிர 
சித்தியைக் காட்டும் . ஓங்கல் - உயர்ச்சி : இத்தொழிற்பெயர் - உயர்ச்சியை 
யுடைய மலைக்குத் தொழிலாகுபெயராய் , பின்பு , அம்மலை போன்ற யானை 
க்கு உவமையாகுபெயராதலால் , இருமடியாகுபெயர் . வன்திறல் ஒரு பொரு 
ட்பன்மொழி . கொல் - அசை . 

( எக ) 
போவ 331 ன் மீண்டும் இன்சொற்கூறிச் சீதையை வாங்குத . 
அஉ அணங்கினுக்கணங்கனாய் நின்னாசைநோயகத்துப் பொங்கி 

வுணங்கியவுடம்பினே னுக்குபிரினையுதவியும்பர்க் 
கணங்குழைம்களிர்க்கெல்லாம்பெரும்பதங்கைகொளென்னா 
வணங்கின னுலகந் தாங்குமலையினும்வலியதோளான் . 

( இ. - ள் . ) அணங்கினுக்கு அணங்கு அகுய் - திருமகளுக்கும் ஒரு திரு 
மகள்போலச் சிறந்தவளே ! நின் ஆசை நோய் அகத்து பொங்க - உன்னி 
டத்தேகொண்ட காமமாகிய நோய் என்மனத்தில் மிகுதலால் , உணங்கிய 
உடம்பினேனுக்கு - வாடிய உடம்பையுடைய , . எனக்கு , உயிரினை உதவி - 
உயிரைக்கொடுத்து ( காமவேதனையால்நான் 

இறவாதபடி என்விருப்பத்தை 
நிறைவேற்றி ), உம்பர் கணம் குழை மகளிர்க்கு எல்லாம் பெரு பதம் கைக் 
கொள் - மேலுலகத்திலுள்ள பலவாய்த் திரண்ட குழையென்னுங்கா தணி 
யையுடையதேவமாதரனைவர்க்கும் மேலான பதவியைப் பெறுவாய் , என்னா 
என்று சொல்லி , வணங்கினன் 

வணங்கினன் - ( பிராட்டியின் திருவடிகபரில் விழுந்து ) ஈமஸ் 
உரித்தான் ! உவாட் தாங்கும் மினும் வலிய தோடா ... வதத்தைத் 


சடாயுவுயிர் நீத்தபடலம் , 


தாங்குகிற மலையைக் காட்டிலும் வலிமைனயப்புடைய தோள்களையுடையவ 
னான இராவணன் : ( எ - று . ) 

" திருவுக்குந் திருவாகிய செல்வா என்றாற்போல , அணங்கினுக்கு 
அணங்கனாய் என்றான் . அழகு உத்தமவிலக்கணம் இன்பநலம் முதலியவற் 
றில் திருமகளினும் மிகவும் மேலானவளே யென்ற படி . இனி , மிக அழகிய 
மோகினியென்னும் பெண்தெய்வத்துக்கும் அழகுக் குதியால் மோகத்லைதை 
விளைப்பவளே யென்றும் , தேவமா தர்க்கும் மேம்பட்ட ஒருதேவமாது போ 
ன்றவளே யென்றும் பொருள் கொள்ளலாம் . உம்பர்க்கணங்குழைமகளிர்க் 
கெல்லாம் பெரும்பதம் என்றது . எல்லாத்தேவர்களையும் வென்று திரிலோ 
காதிபத்தியத்தைக் கைக்கொண்ட தனக்கு உரியளாதலை . மலை போலுங் 
கீழுமாய் நின்று நிலவுலகத்தை நிலைகுலையாதபடி தாங்கி ‘ பூதரம் என்று ஒரு 
பெயர்பெறுதலால் . உலகந்தாக் குமலை எனப்பட்டது . உலகந்தாங்கும் 
என்பதைத்தோளுக்கும் ,தோளானுக்கும் அடைமொழியாக்கினும் அமையும் ; 
உலகத்தை அரசாளுகிறஎன்க . 

( எஉ ) 


வேறு . 


அப்பொழுது பிராட்டி அலறிக்கதறல் . 
எங , தறைவா யவன்வந்தடிதாழுதலுங் 

கறைவாள்படவாவிகலங்கினள்போ 
லிறைவாவிளையோயெனவேங்கினளாற் 

பொறைதானுயிர் போவதுபோற்புகல்வாள் . 
( இ - ள் . ) அவன்வந்து தறைவாய் அடிதாழுதலும் - அவ்வீராவணன் 
அருகில் வந்து தரையில் விழுந்து சீதையின்பாதங்களை வணங்கிய வளவிலே, 
( அச்சதை ), கறை வாள் பட ஆவி கலங்கினள் போல் - இரத்தந்தோய்ந்த 
கறையையுடைய வாளாயுதம் (தன்மேற்) படுதலால் உயிர்நிலைகுலையப்பெற் 
றவள்போல ( ஈடுநடுங்கி ) , இறைவா. இளையோய் என எங்கினள் - எனது 
தலைவனே ! அவனது தம்பியே! என் றுவிளித்துப் பரிதாபமாகக் கூவினாள் ; 
( அன்றியும் ) , பொறை தான் உயிர் போவது போல் - உடல் உயிர் நீங்கப் 
பெற்றாற்போல ( மிக்கவேதனையுற்று ), புகல்வாள் - மற்றும் புலம்பிக்கூறுப 
வளானாள் ; ( எ - று . ) 

தரா என்னும் வடசொல்லின் திரிபாகிய தரையென்பது , எதுகை நயம் 
நோக்கித் தறையென விகாரப்பட்டது. பொறை-(உயிரைப்)பொறுப்பது ; 
எனவே ; உடம்பாயிற்று : பொறு - பகுதி ; பொறுத்தல் - சுமத்தல் , தரித் 
தல் : ஐ - கருத்தாப்பொருள் விகுதி . அன்றி , சுமக்கப்படுவதென்ற பொருள் 
கொண்டு , ஐ - செயப்படுபொருள்விகுதி யெனினுமாம் . " பொறையுள் நீங்கி 
யுத்ததா முயிரள் என்று கீழ்ச் சூர்ப்பணகைப் படலத்து வந்ததுங்காண்க : 
இன்று மிக்கபொறுமையை யுடையளாதல்பற்றி , பிராட்டிக்கு பொறை 
என்று ஒருபெயர்கூறின ரெனக் கொள்ளுதலும் ஒன்று . ஆல் - ஈற்றசை . 

இது முதல் ஒன்பதுகவிகள் - கீழ்ப்படலத்தின் உக 0 - ஆங் கவிபோ 
என்ற விடுத்தப்கள் , 

( எ ஈ ) 


54 


ஆரணியகாண்டம் , 


இராவணன் சீதையைத் தசையுடனே பெயர்த்தெடுத்தல் . 
எச . ஆண்டாயிடைதீயவனாயிழையைத் 

தீண்டாலெனுமேலுரைசிந்தைசெயாத் 
தூண்டானெனலாமுயர்தோள் வலியாற் 

கீண்டானிலம்யோசனை கீழொடுமேல் . 
( இ - ள் . ) ஆண்டு - அப்பொழுது , ஆயிடை - அவ்விடத்தில் , தீயவன் 
கொடியவனான அவ்விராவணன், ஆயிழையை தீண்டால் எனும் மேல் உரை 
சிந்தை செயா - பெண்ணைத்தொடாதே யென்று முன்பு தனக்கு நேர்ந்து 
ள்ள சாபவார்த்தையை நினைத்து , தூண் தான் எனல் ஆம் உயர் தோள் 
வலியால் - தூண்களே யென்று ( உவமை ) சொல்லத்தக்க உயர்ந்த தனது 
தோள்களின் வலிமையினால் , நிலம் கீழொடு மேல் யோசனை கீண்டான் - 
(சீதையிருந்த ஆச்சிரமத்தின் ) இடத்தைக் கீழ்தொடங்கி மேலளவும் ஒரு 
யோசனை தூரம் பேர்த்தெடுத்தான் ; ( எ - று . ) 

அ + இடை = ஆயிடை ; நீண்டசுட்டின் முன் யகரம் தோன்றிற்று . ஆயி 
ழை - தேர்ந்தெடுத்தணிந்த சிறந்த ஆபரணங்களையுடையவள்: வினைத்தொ 
கையன்மொழி . தீண்டால் - எதிர்மறையொருமையேவல் ; இதில் , ஆல் 
விகுதி . இங்குக்குறித்த சாபம் - இராவணன் திக்கு விஜயஞ்செய்கையில் 
தேவலோகத்துக்குச்செல்லப்புறப்பட்டுக் குபேரனது அளகாபுரியினருகிற் 
செல்லுகையில் , குபேரன்மகனான நளகூபரனை நோக்கிச் செல்லும் அவ 
னது காமக்கிழத்தியான அரம்பையைக்கண்டு காமுற்று அவளை வலியப் 
பிடித்துக் கற்பழித்தவளவிலே, அவள் வருந்திச் சினந்து இராவணனை 
நோக்கி நீ இனி எந்தமகளிரையேனும் அவருடன்பாடின்றி வலியத்தீண் 
டின் அவர்கள துகற்பின்கனலால் எறிந்தழிவாய் என்று வைத்து மன்றி , 
அச்செய்தியை அறிந்த நளகூபரனும் " இனி இராவணன் ஒருவருக்குஉரிய 
மாதரை வலியத்தீண்டுவானாயின் , தலைவெடித்து இறக்கக்கடவன் என்று 
சபித்தமை ; வந்தியாக நீமாநிலமாதர் தஞ், சிந்தையாலன்றி , யாவரைத்தீண் 
டினுங் கந்தவார்குழலாள் கற்பெரியினால் , வெந்து வீழ்தி யென் றேகினள் 
விம்மினாள் , ”நல்லார் புகழு நளகூபரன் ஒருவ , னில்லாளைத் தேராது தீண்டு 
மிராவணனாம் , பொல்லா வொழுக்கத்தான் பொன்முடிகளோடு தலை , 
யெல்லாம் பொடியாகி வீழ்க வெனச் சபித்தான் என்ற உத்தரகாண்டச் 
செய்யுள்களையுங் காண்க . தோளுக்குத் தூண் - திரண்டுருண்டு நீண்டவடி 
வத்திலும் வலிமையிலும் உவமம் , யோசனை , காதம் என்பன ஒருபொருளன 
என்பர் ; காதத்தினும் யோசனை. பேரளவினதென்றலும் உண்டு. நான்காம் 
அடியினால் , ஒருயோசனை அகலமும் ஆழமும் படம் - பெயர்த்தன னெனக் 
கொள்ளலாம் . கீண்டான் , கீள் - பகுதி . 

( எச ) 
இராவணன் சீதையைத் தரையோடு எடுத்துத் தேரில் வைத்துக்கொண்டு 

ஆகாயமார்க்கமாக எழதல் . 
எரு , கொண்டானுயர் தேர்மிசைகோல்வளையாள்" 

சண்டர்டன் தாருயிர்க்ண்டிலளான் 


சடாயுவுயிர் நீத்தபடலம் . 


மண்டா னுறுமின்னின் மயங்கினளால் 

விண்டான்வழியாவெழுவான் விரைவான் . 
இதுவும் , அடுத்தகவியும் - ஒருதொடர் . 

( இ - ள் . ) உயர் தேர்மிசை கொண்டான்- ( அங்ஙனம்பெயர்த்தெடுத்த 
நிலத்தை ) உயர்ந்ததன துதேரின்மேல் வைத்துக்கொண்டான் :( அச்செயலை ), 
கோல் வளையாள் கண்டாள் - அழகியவளையல்களையணிந்த பிராட்டி பார் 
த்து , தனது ஆர் உயிர் கண்டிலன் - தனது அரிய உயிரை (உடம்பிலிரு 
க்க ) க் காணாதவளாய் (உயிர்நிலைகுலையப்பெற்று என்றபடி ) , மண் உறு மின் 
னின் மயங்கினள் - (தனக்குஉரியஇடமானமேகத்தைவிட்டுத் ) தரையில் 
விழுந்ததொரு மின்னற்கொடிபோலத் துவண்டு கலங்கினாள் ; ( அப் 
பொழுது இராவணன் ) விண் வழி ஆ விரைவான் எழுவான் - ஆகாயமார்க்க 
மாக விரைவிற்கிளம்பிச் செல்லக் கருதியவனாய் , ( எ - று . ) - விடுதேர் 
என என்று அடுத்த கவியோடு தொடரும் . ஆல் . இரண்டும் - ஈற்றசை . 
தான் இரண்டும் - அசை . 

கோல் - கோல மென்பதன் விகாரம் . தனது ஆருயிர் கண்டிலள் 
என்பதற்கு - தனது அருமையான பிராணநாயகனாகிய இராமபிரானை வரக் 
கண்டிலாதவளாய் என்றும் பொருள் கூறலாம் . மண்உறுமின் - இல்பொரு 
ளுவமை . 

( எரு ) 
பிராட்டி சோகித்துப் புலம்பலுறல் . 
எசு . விடுதேரெனவெங்கனல்வெந்தழியுங் 

கொடி போற்புரள்வாள் குலைவாளயர்வா 
டுடியாவிழுவாடுயராலெழுவாள் 
கடிதாவறனேயி துகாவெனுமால் . 

ள் . ) தேர் விடு, என தேரைச்செலுத்து என்று ( இராவணன் 
தனது தேர்ப்பாகனை நோக்கிக் ) கூற , ( அதுகேட்டவளவிலே சீதை ), வெம் 
கனல் வெந்து அழியும் கொடிபோல் - வெவ்விய நெருப்பில்வீழ்ந்து வெந்து 
அழிகிற பூங்கொடிபோல , புரள்வாள் - விழுந்து புரளுவாள் ; குலைவாள் 
நிலைகுலைந்து நடுங்குவாள் ; அயர்வாள் - சோர்வடைவாள் ; துயரால் துடியா 
விழுவாள் - துன்பத்தால் துடித்துவிழுவாள் ; எழுவாள்- மீண்டும் எழுந்திருப் 
பாள் ; அறனே - தருமதேவதையே ! இது - இத்துன்பத்தினின்றும் , கடிது 
ஆகா - விரைவாக ( என்னை ) ப் பாதுகாப்பாயாக , எனும் - என்று சொல்லி 
வேண்டுவாள் ; ( எ - று . ) - ஆல் - ஈற்றசை . 

( न 
இதுமுதல் ஐந்துகவிகள் - சீதை பலபொருள்க 

சீதை பலபொருள்களையும் நோக்கி 

இரங்கிக்கூறும் மொழிகள் . 
எஎ , மலையேமரனே மயிலே குயிலே 

கலையே பிணையேகளிறேபிடியே 
- நிலையாவுயிரே நிலைதேறினர்போ 
யுலையாவலியாருழைநீருறையீர், 


56 


5 


ஆரணிய காண்டம் . 


இ - ள் . ) மலையே - மலைகளே ! மரனே - மரங்களே ! மயிலே மயில் 
களே ! குயிலே - குயில்களே ! கலையே - ஆண்மான்களே! பிணையே - பெண் 
மான்களே ! களிறே - ஆண்யானைகளே ! பிடியே - பெண்யானைகளே ! நிலை 
யா உயிரே - ஒருசிலைகொள்ளாது நிலைகுலைகிற எனதுஉயிரே ! நீர் - நீங்கள், 
நிலை தேறினர் போய் - ( எனது கணவனார் ) இருக்கும் இடத்தை நாடிச்செ 
ன்று , உலையா வலியாருழை - அழியாத வலிமையையுடைய அவரிடத்தில் , 
உரையீர் - ( இச்செய்தியைச் ) சொல்லுங்கள் ; ( எ - று . ) 

இங்ஙனம் தலைவி தலைவனைப்பிரிந்த சோகத்தால் கேளாதவற்றைக் 
கேட்பனபோலவும் , உணராதவற்றை உணர்வனபோலவும் , உரையாதவ 
ற்றை உரைப்பனபோலவும் கூறுதற்கு விதி , தொல்காப்பியப் பொருளதி 
காரத்தில் உறுப்புடையதுபோல் உணர்வுடையதுபோல் , மறுத்துரைப்ப 
துபோல் நெஞ்சொடு புணர்த்துஞ், சொல்லாமரபி னவற்றொடு கெழீஇச் , 
செய்யா மரபிற்றொழிற்படுத்தடக்கியும் , அவரவ ருறுபிணி தமபோலச் 
சேர்த்தியும் , ...... இருவர்க்குமுரிய பாற்கிளவி “ ஞாயிறு திங்கள் அறிவே 
நாணே , கடலே கானல் விலங்கே மரனே , புலம்புறு பொழுதே புள்ளே 
நெஞ்சே , யவையல பிறகம் நுவலிய நெறியாற் , சொல்லும் போலவுங் 
கேட்குந போலவும் , சொல்லியாங் கமையு மென்மனார் புலவர் என்றவற் 
றில் அடங்கும் ; இவ்வாறு வருவன பிறவற்றுக்கும் இது கொள்க . 

மரன் - ஈற்றுப்போலி . கலை , களிறு - ஆண்மைப்பெயர் கள் . பிணை , 
பிடி - பெண்மைப் பெயர்கள் . “ இரலையும் கலையும் புல்வாய்க்கு உரிய ” “ புல் 
வாய் நவ்லி உழையேகவரி , சொல்வாய் நாடிற்பிணையெனப்படுமே வேழ 
க்கு உரித்தே விதந்து களிறென்றல் " , " பிடியென் பெண்பெயர் யானைமே 
ற்றே என்பன தொல்காப்பியம் . நிலை தேறினர் போய் என்பதற்கு-எனது 
நிலைமையை அறிந்து சென்று என்றும் பொருள் கொள்ளலாம் . தேறினர் 
என்றது , முன்னிலைக்குப் படர்க்கை வந்த இடவழுவமைதி ; தேறினர் என் 
பது - வழா சிலையாம் . எத்துணைவலிய பகைவரையும் எளிதில் அழிக்கும் 
ஆற்றலுடையா ரென்பாள் , உலையா வலியார் என்றாள் ; இது உயர்வுப் 
பன்மை : இலக்குமணனை உளப்படுத்திய பன்மை யெனக் கொள்ளினுமாம் . 
எஅ . செஞ்சேவகனார் நிலைநீர்தெரிவீர் 

மஞ்சேபொழிலேவன தேவதைகா 
ளஞ்சேலெனநல்குதிரேலடியே 

னுஞ்சாலதுதானிழிபோவுரையீர். 
( இ - ள் . ) மஞ்சே - மேகங்களே ! பொழிலே - சோலைகளே ! வன 
தேவதைகாள் - காட்டில்உறையுந் தெய்வங்களே! செம் சேவகனார் நிலை நீர் 
தெரிவீர் - நல்லவீரத்தன்மையையுடைய எனதுகணவனா ருள்ளவிடத்தை 
நீங்கள் அறிவீர்கள் ஆதலால் , அஞ்சேல் என நல்குதிர் எல் - பயப்படாமத 
என்று ( எனக்கு ) அபயவார்த்தை கூறி ( எனது நிலைமையை அவர்க்கு )க்கூறி 
யருள்வீராயின் , அடியேன் உஞ்சால் அது தான் . இழியோ உரையீர் = அவ 


சடாயுவுயிர் நீத்தபடலம் . 


57 


ர்க்கு அடியவளாகியநான் பிழைப்பேன் , அங்ஙனம்பிழைத்தால் அது ( உங் 
கட்குக் ) குறைபாடாமோ? ( ஆகாது புகழ்தரு மன்றோ?). சொல்லுங்கள் . 

நிலை - நிலைமையுமாம் , அஞ்சேல் - எதிர்மறையொருமையேவல் ; எல் 
விகுதி . உஞ்சால் - உய்ந்தால் என்பதன் போலி , உரையீர் - எனக்கு நேர்ந் 
ததை அவரிடம் கூறுங்க ளெனினுமாம் . 

( எஅ ) 
எசு . நிருதாதியர்வேரறநீண்முகில்போற் 

சரதாரைகள் வீசினிர்சார்கிலிரோ 
வரதாவிளை யோய்மறுவே துமிலாப் 

பரதாவிளை யோய்பழிபூணுதிரோ. 
இ - ள் . ) வரதா - ( வேண்டியவர்க்கு வேண்டிய ) வரங்களைத்தந்தரு 
ளும் ரகுநாதனே ! இளையோய் - ( அவனை அநுசரிக்குந் ) தம்பியான லக்ஷ்ம 
ணனே ! நிருத ஆதியர் வேர் அற - அரக்கர் முதலிய கொடியோர்கள் நிர் 
மூலமாம்படி , நீள் முகில் போல் - பெரிய மேகம்போல , சர தாரைகள் 
வீசினிர் - அம்பும்ழையைச் சொரிந்துகொண்டு , சார்கிலிரோ - இங்குவந்து 
சேரமாட்டீர்களோ ? மறு ஏதும் இலா பரதா - குற்றம்யாதுமில்லாத பர 
தனே ! இளையோய் - ( அவனை அனுசரிக்குந் ) தம்பியான சத்ருக்கனே ! பழி 
பூணு திரோ-( நீங்கள் இங்குவந்து இந்த ஆபத்துக்கு உதவாமல் நாட்டில் வசி 
த்தலால் ) பழியை யடைவீர்களோ ? ( எ - று . ) 

நிருதாதியர் - இராக்கதத்தலைவரெனினுமாம் . “ வரத னுதித்திட மற் 
றைய வொளியை என்றும் , “ வரதனு மிளவலுமென மருவினரே ” என்றும் 
பாலகாண்டத்தில் இராமபிரானை வரத னென்ற திருநாமத்தாற் குறித்த 
மைகாண்க . தனது தாயாகிய கைகேயி இராமனை வனம்புகுவித்துத் தனக் 
குத் தந்த அரசாட்சியை அவள் கருத்தின்படி ஏற்றுக்கொள்ளுதலைத் தவிர் 
ந்து தவவேடங்கொண்டு வனம்புகுந்து தமையனாரையடைந்து அரசுகொ 
ள்ளும்படி பலவாறு வேண்டி அதற்கு உடன்படாது இட்ட கட்டளையி 
னால் மீள்வானாகி அவர் திருவடி நிலையை வேண்டிப் பெற்று முடியிலேந்திச் 
சென்று இராமபிரானையின்றி அயோத்திசேரவிரும்பாமல் நந்திக்கிராமஞ் 
சேர்ந்து அங்கு அப்பாதுகைக்குப் பட்டாபிஷேகஞ்செய்து அதன்கீழ் 
நின்று தான் இராசாங்ககாரியம் பார்க்கும் களங்கமற்ற உயர்ந்த ஒழுக்கத் 
தையுடைய னாதலால் , பரதனை மறுவேதுமிலா என்ற அடைமொழிகொ 
டுத்து விளித்தாள் . இந்த அடைமொழியைச் சத்ருக்கனுக்குங் கூட்டலாம் ; 
அவனுக்கு மறுவேதுமில்லாமை - பாகவத சேஷத்வம் ; அதாவது எம்பெரு 
மானுக்கு நேரே அடிமைபூணுதலினும் மேம்பட அவனுக்கு அடியவனான 
பரதனுக்கு அடிமைபூண்டமை: ( வால்மீகிராமாயணத்தில் ) சத்ருக்கனுக்கு 
அநக னென்ற அடைமொழி கொடுத்தவிடத்து இங்ஙனங்கருத்துரைப் 
பர் பெரியோர் . நிருதாதிபர் என்றும் பாடம் . 

( எக ) 
அ 0. கோதாவரியேகுளிர்வாய்குழைவாய் 
- மாதாவனையாய்மனனேதெளிவாக 

8 


58 


8 


ஆரணியகாண்டம் .. 


- 


யோதா துணர்வாருழையோடினை போய் 

நீதான்வினை யேனிலை சொல்லலையோ . 
( இ - ள் . ) கோதாவரியே - கோதாவரிந் தியே ! குளிர்வாய்- (இயல்பிற் ) 
குளிர்ந்திருக்கிறாய் ; குழைவாய் - (இயல்பில் ) உள்நெகிழ்ச்சியுடையாய் ; (ஆத 
லால் ) , மாதா அனையாய் - ( உயிர்கட்கெல்லாம் ) தாய்போன்றுள்ளாய் ; மன 
னேதெளிவாய் - அகந்தெளிந்துள்ளாய் ; நீ தான் - ( இப்படிப்பட்ட நற்குண 
நற்செய்கைகளையுடைய ) நீயாவது , ஓதாது உணர்வாருழை ஓடினை போய் 
சொல்லாமலே ( அனைத்தையும் ) அறியுந் தன்மையரான ( வரம்பிலாவறிவை 
யுடைய ) எனது கணவனாரிடத்து ஓடிச்சென்று , வினையேன் நிலை சொல்ல 
லையோ (இப்பெருந்துன்பமனுபவித்தற்குக் காரணமான ) தீவினையை 
யுடைய எனது நிலைமையைச் சொல்லமாட்டாயோ ? ( எ - று . ) 

மனன் என்றது , இங்கு , உள்ளிட மென்றமாத்திரமாய் நின்றது . இனி , 
மனனே தெளிவு ஆய் ஓதாது உணர்வாருழை என்று எடுத்து , என்மனக்கரு 
த்தைச் சொல்லாமலே தெளிவாக அறியும் எனதுநாயகரிடம் என்று உரை 
த்தலும் பொருந்தும் . " இங்கி தஜ்ஞாஸ்து கோஸலா என்றபடி கோசல 
தேயத்தவர் குறிப்பறிதலிற் சிறந்தவராதலால் , அவர்கட்குத் தலைவரான 
இராமபிரான் ஓதாதுணர்வார் . எனப்பட்டார் . இத்தொடர் வேதம் முத 
லிய எல்லா நூல்களையும் எவரும் ஓதுவிக்கவேண்டிய அவசியமில்லாமல் 
தாமே இயல்பில் அறியும் முற்றுணர்வுடையா ரென்றும் பொருள் படும் . () 
அக . முந்துஞ்சுனை காண்முழைவா ழரிகா 

ளிந்தந்நிலனோடுமெடுத்தகைநா 
லைந்துந்தலை பத்துமலைந்துலையச் 

சிந்தும்படிகண்டுசிரித்திடுவீர். 
இ - ள் ) முந்தும் - என்எதிர்காணப்படுகிற , சுனைகாள் - மலர்ச்சுனை 
களே ! முழை வாழ் அரிகாள் - மலைக்குகைகளில் வாழ்கிற சிங்கங்களே ! 
இந்த நிலனோடும் எடுத்த - இந்தத் தரையுடனே என்னைப்பெயர்த்தெடுத்த , 
கை நால் ஐந்தும் - ( இவனது ) இருபதுகைகளும் , தலை பத்தும் - பத்துத்தலை 
களும் , அலைந்து உலையசிந்தும்படிகண்டு- ( எனதுநிலைமையை நீங்கள் ஸ்ரீராமனு 
க்குத் தெரிவித்து அந்நாயகன் வந்து எய்யும் அம்புகளால் ) வருந்தியழியச் 
சிதறும்படிசெய்து , சிரித்திடுவீர் - ( அதனைக்கண்டு ) இகழ்ச்சிச்சிரிப்புக் 
கொள்வீராக ; ( எ - று . ) 

முழைவாளரிகாள் என்ற பாடத்துக்கு - குகையிலுள்ள ஒளியையுடைய 
சிங்கங்களே யென்க . வாளரி - கொடியசிங்க மெனினுமாம் . இந்தந்நிலம் , 
நகரவொற்று - விரித்தல் . நாலைந்து - பண்புத்தொகை . 

* ( அக ) 


வேறு . 


இராவணன் சீதைவார்த்தையைப் புரிகசித்தல் . 
அஉ . என்றின்னபலவும்பன்னியிரியலுற்றரற்றுவாளைப் ( ன்னைக் 
பொன் றுன்னு புணர்மென் கொங்கைப்பொலங்குழாய்போரிலெ 


சீடர்யுவுயிர்நீத்தப்டலம் . 


59 


5 


கொன்றுன்னைமீட்பர்கொல்லம்மானிடர்கொள்கவென்னான் . 
வன்றிண்கையெறிந்துநக்கான் வாழ்க்கைநாள்வறிதுவீழ்வா 

( இ - ள் . ) என்று இன்ன பலவும் பன்னி - என்று இத்தன்மையனவான 
பலவார்த்தைகளையுஞ் சொல்லி , இரியல் உற்று அரற்றுவாளை- ( தன்னிடத்தி 
னின்று ) மீளக் கருதிக் கூவுபவளான சீதையை நோக்கி ,-வாழ்க்கைநாள் 
வறிது வீழ்வான் - தனது வாழ்நாள் வீணே அழியப்பெறுபவனான இராவ 
ணன் , - பொன் துன்னு - பொன்னினாலாகிய அணிகலங்கள் நிறைந்த , 
புணர்மெல் கொங்கை - நெருங்கியமென்மையான தனங்களையும் , பொலம் 
குழாய் - பொன்னினாலாகிய குழையென்னுங்காதணியையு முடையவளே ! 
அ மானிடர்- ( நீகுறிக்கும் ) அந்தமனிதர்கள் , போரில் என்னை கொன்று-- , 
உன்னை மீட்பர்கொல் - உன்னை மீட்டுக்கொள்ள வல்லரோ? கொள்க-(வல் 
லவராயின் ) கொள்வாராக , என்னா- என்று சொல்லி, வல் திண் கை எறிந்து 
நக்கான் - மிக வலிய தன துகைகளை ( ஒன்றோடொன்று ) அறைந்து 
பெருஞ்சிரிப்புச் சிரித்தான் ; ( எ - று . ) 

" விநாசகாலே விபரீதபுத்தி : ” என்றபடி கேடுகாலங்கிட்டியதனாலே 
இப்படிப்பட்ட தீச்செயலைச் செய்தன னென்பார் , வன் திண்கையெறிந்து 
நக்கான் வாழ்க்கைநாள் வறிது வீழ்வான் என்றார் . சீதையைக் காமுற்ற 
காதல் கைகூடாமல் விரைவில் இறந்தொழி தலையே அதன்பயனாகப்பெறு 
பவ னென்பது , வாழ்க்கைநாள் வறிதுவீழ்வான் என்பதன்கருத்து . வாழ்க் 
கைநாள் ஆயுள் . பொன் துன்னு என்பதற்கு - பொன்நிறமானசுணங்கு 
பரவிய என்றும் பொருள் கூறலாம் . பொலங்குழாய் என்றது , பொலங் 
குழையென்ற வேற்றுமைத்தொகையன்மொழியின் ஈறு திரிந்த விளி . வல் , 
திண் - ஒருபொருட்பன்மொழி . நக்கான் , நகு - பகுதி . 

இதுமுதல் ஏழு கவிகள் - கீழ்ப்படலத்தின் பதிநான்காங்கவி போன்ற 
அறுசீராசிரியவிருத்தங்கள் . 

( அஉ ) 
சீதை இராவணனை நோக்கி நீ வல்லவனுயின் தேரைச்செலுத்தாதே 

என்றல் . 
அங ; வாக்கினாலன்னான் சொல்லமாயையால்வஞ்சமானொன் 

றாக்கினாயாக்கியுன்னை யாருயிருண்ணுங்கூற்றைப் 
போக்கினாய்புகுந்துகொண்டுபோகின்றாய்பொருதுநின்னைக் 
காக்குமாகாண்டியாயிற்கடவலுன்றேரையென்றாள் . 

( இ - ள் . ) அன்னான் - அவ்விராவணன் , வாக்கினால் - தன துவாயால் , 
சொல்ல- (இவ்வகை நிந்தைமொழிகளைக் ) கூற , - ( பிராட்டி அவனை நோக்கி ); 
மாயையால் - மாயையினால் , வஞ்சம் மான் ஒன்று ஆக்கினாய் - ஒருபொய் 
மானைக் கற்பித்தாய் ; ஆக்கி - ( அங்கனம் அதனை ) உண்டாக்கி , ( அதனைக் 
கொண்டு ) உன்னை ஆர் உயிர் உண்ணும் கூற்றை போக்கினாய் -உனது அரு 
மையானஉயிரைக் கவர்ந்தொழிக்கும் பமன் போலும் இராமபிரானை ( இவ் 


-- 


60 

ஆரணியகாண்டம் . 
விடத்தைவிட்டு ) ப் போகச்செய்தாய் ; புகுந்து - ( அவ்வா றுசெய்து , அவரில் 
லா தசமயத்தில் ) இங்கு வந்து , கொண்டு போகின்றாய் - ( கள்ளன் போல 
என்னைக் ) கவர்ந்துகொண்டு செல்லுகின்றாய் ; பொருது நின்னை காக்கும் 
ஆ காண்டி ஆயின் - ( அவரோடு ) போர்செய்து உன்னைப்பாதுகாத்துக்கொ 
ள்ளும் வகையை அறிவாயானால் , உன் தேரை கடவல் - உனது தேரைச் 
செலுத்தாதே , என்றாள் - என்று சொன்னாள் ; (எ - று . ) 

- ஆறு என்பதன் விகாரம் . கடவல் - எதிர்மறையொருமையேவல் ; 
ல் - விகுதி . காண்டி - முன்னிலையொருமையெதிர்காலமுற்று . ( அ ) 
மற்றும் சீதை இராவணனை நோக்கி நீ அச்சத்தாலேயே வஞ்சனை 

செய்தாய் என்றல் . 
அச . மீட்டுமொன் றுரைசெய்வாணீவீரனேல்விரைவின் மற்றுன் 

கூட்டராமரக்கர் தம்மைக்கொன்றுங்கைகொங்கைமூக்கும் 
வாட்டினார்வனத்திலுள்ளார் மானிடரென்றவார்த்தை 
கேட்டுமிம்மாயஞ்செய்ததச்சத்தின்கிளர்ச்சியன்றோ. 

( இ - ள் . ) மீட்டும் ஒன்று உரை செய்வாள் - மறுபடியும் ஒருவார்த்தை 
சொல்வாள் ; ( அது வருமாறு:-), நீ வீரன் ஏல் - நீ சுத்தவீரனானால் , 
உன்கூட்டர் ஆம் அரக்கர் தம்மை - உன்னுடைய கூட்டத்தாராகிய இராக் 
கதர்களை , விரைவின் கொன்று - சிறிதுபொழுதிலே கொன்று , உங்கை 
கொங்கை மூக்கும் வாட்டினார் - உன் தங்கையினது கொங்கையையும் மூக் 
கையும் அறுத்தவர்களாகிய , மானிடர் - மனிதர்கள் , வனத்தில் உள் 
ளார் - காட்டிலிருக்கிறார்கள் , என்ற வார்த்தை - என்ற செய்தியை , கேட் 
எம் - நீகேள்வியுற்றும் , இ மாயம் செய்தது - ( அவர்களை எதிர்த்துப்பொ 
ருது பழிதீர்க்க முயலாமல் ) இந்த வஞ்சனையைச் செய்தது , அச்சத்தின் 
கிளர்ச்சி அன்றோ - ( உனக்கு அவர்களிடத்துஉள்ள) பயத்தின் மிகுதியினா 
லன்றோ? ( எ - று . ) 

நீ வீரனேல் என்றது , நீ வீரனாயின் இதுசெய்யாய் என்று அவனது 
வீரத்தை ஆட்சேபித்தவாறாம் . ‘ நீவீரனே என்ற பாடத்துக்கு - இங்ஙனம் 
அச்சத்தால் வஞ்சஞ்செய்த நீயும் ஒருவீரனா! என்று இகழ்ந்ததாகப்பொருள் 
காண்க . உன்கூட்டராமரக்கர் என்றது , தாடகை முதல் கரன் இறுதியாக 
வுள்ளா ரனைவரையுங் குறிக்கும் . உங்கை - உன் தங்கை யென்பதன் மரூஉ ; 
அன்றி , நீர் என்பதன் விகாரமாகிய உம் என்ற பகுதி , கை என்ற - முறைப் 
பெயர் விகுதியை யேற்றதெனக் கொள்ளினுமாம் . கொங்கை மூக்கும் என் 
றது , காதிற்கும் உபலக்ஷணம் ஒன்று . எண்ணலளவாகுபெயர் . மற்று . 
அசை. 
மேனிதரோடு பொருதல் எனக்கு இழிவன்றே? என்று இராவணன் கடறல்: 
புரு , மொழி தருமளவினங்கைகேளிதுமுரணில்யாக்கை 

Jழிதருமனிதரோடேயான் செருவேற்பலென்றால் 


சடாயுவுயிர் நீத்தப்படலம் . 


i 


விழிதருநெற்றியான் றன் வெள்ளிவெற்பெடுத்த்தோட்குப் 
பழிதரும தனிற்சாலப்பயன் றரும்வஞ்சமென்றான் . 

இ - ள் . ) மொழி தரும் அளவில் - ( இவ்வாறு சீதை ) சொன்னவள 
விலே , ( இராவணன் அவளை நோக்கி ) , நங்கை - பெண்களிற்சிறந்தவளே! 
இதுகேள் - (யான் சொல்லும் ) இவ்வார்த்தையை நீ கவனித்துக்கேட்பா 
யாக : முரண் இல் யாக்கை - வலிமையில்லாத உடம்பையுடைய , இழிதரு 
மனிதரோடே - இழிவான மனிதர்களுடனே , யான் செரு எற்பல் என்றால் 
நான் எதிர்த்துப்போர் செய்வேனானால் , ( அச்செயல் ), விழி தரு நெற்றி 
யான் தன் வெள்ளி வெற்பு எடுத்த தோட்கு - ( நெருப்புக் ) கண்பொருந்திய 
நெற்றியையுடைய சிவபிரானது வெள்ளிமலையைப் பெயர்த்தெடுத்த ( மிக 
வலிய என்னுடைய ) தோள்களுக்கு , பழி தரும் - பழிப்பைத்தருமன்றோ? 
அதனில் - அவ்வாறுபோரையேற்றுப் பழிப்பைப்பெறுவதைக்காட்டிலும் , 
வஞ்சம் - வஞ்சனையே , சால பயன் தரும் - மிகவும் புகழாகியபயனைத் தரு 
வதன்றோ? ” என்றான் - என் றுசொன்னான் ; ( எ - று . ) 

என் கட்ட்டத்தாரைக்கொன்று என் தங்கையையும் மானபங்கஞ்செய்த 
அம்மனிதர்களை யான்எதிர்த்துப்பொருது அழிக்கத்தொடங்காமல் அவர் 
கட்கு இவ்வாறு வஞ்சனையால் தீங்கு செய்யத்தொடங்கிய காரணம் - நீ 
சொல்லுகிறபடி அவர்களிடத்து எனக்கு அச்ச மன்று : வலியற்ற மிகவும் 
எளிய அம்மனிதர்களை எதிராகக்கருதி யான் போர்தொடங்கினால் , மிக 
வும் அதிகமான எனது தோள் வலிமைக்கு நிந்தையுண்டாகுமென்பதைப் 
பற்றியே, வஞ்சனை செய்யத்தொடங்கினேன் என்றனன் என்பதாம் . பஞ் 
சனை தான் எனக்குப் பழிவிளைக்காமலே அவர்கட்குத் தீங்குவிளைத்தற்கு 
ஏற்ற தென்பான் சாலப்பயன் தரும் வஞ்சம் என்றான் . நங்கை - அண்மை 
விளி . ஏற்பல் , அல் - தன்மையொருமை விகுதி . 

( அரு ) 
தை இராவணனை நிந்தித்தல். 
அசு . பாவையுமதனை கேளாத்தங்குலப்பகைஞர் தம்பாற் 

போவதுகுற்றம்வாளிற்பொருவ துநாணம்போலா 
மாவ துகற்பினாரைவஞ்சிக்குமாற்றலேயா 
மேவமென் பழிதானென்னையிரக்கமிலரக்கர்க்கென்றாள் . 

இ - ள் .) பாவையும்-சித்திரப்பதுமைபோல் அழகியவளும் கண்மணிப் 
பாவைபோல் அருமையானவளுமான பிராட்டியும் , அதனை கேளா - அவ் 
வார்த்தையைக் கேட்டு , ( இராவணனை நோக்கி ), தம் குலம் பகைஞர் தம் 
பால் போவது குற்றம் - தமது குலத்துக்குப் பகைவர்களாகவுள்ளவர்களிட 
த்தில் ( போருக்குச் ) செல்வது குற்றமும் , வாளின் பொருவது நாணம்போ 
லாம் - ( அவர்களுடனே ) வாளினாற்போர் செய்வது வெட்கமுமாகும்போ 
லும் ; கற்பினாரை வஞ்சிக்கும் ஆற்றலே - பதிவிரதா தருமமுடைய மாதரை 
வஞ்சனை செய்கின்ற வல்லமையே , ஆவது ஆம்- ( குற்றமும் நாணமும் விளைக் 
காமல் நல்லது ) ஆகும்போலும் ; இரக்கம் இல் அரக்கர்க்கு - இரக்கமில் 


62 


ஆரணியகாண்டம் . 


லாத பாவிகளான இராக்கதர்க்கு , ஏவம் என் - குற்றந்தான் யாது ? பழி 
தான் என்னை - பழி தான் யாது ? என்றாள் - என்று சொன்னாள் ; ( எ - று . ) 

அவன் சொன்னவார்த்தையின் கருத்தை இவ்வாறுகூறிப் பரிகசித் 
தனளென்பதாம் . மூன்றாமடிக்கு - வஞ்சனையே செய்து முடித்தற்கு ஆவ 
தாம் என்றும் பொருள் கொள்ளலாம் . பாவை - உவமையாகுபெயர் . ஏவம் 
எவ்வமென்பதன் விகாரம் . 

( அசு ) 
அச்சமயத்தில் சடாயு வந்து எதிர்தலை இதுழதல் ஆறு கவிகளிற் கூறுகிறார் . 
அஎ . என் னுமவ்வேலையின்கணெங்கடாபோவதென்னா 

நின்னிலென்றிடித்தசொல்லனெருப்பிடைப்பரப்புங்கண்ணன் 
மின்னெனவிளங்கும் வீரத்துண்டத்தன் மேருவென்னும் 
பொன்னெடுங்குன்றம்வானின்வருவதேபோலுமெய்யான். 
இது முதல் ஆறுகவிகள் - குளகம் . 

( இ - ள் . ) என்னும் அ வேலையின்கண் - என்று சொல்லுகிற அச்சம 
யத்திலே , -எங்கு அடா போவது என்னா அடா நீ போகிறது எங்கே ? என் 
றும் , நில் நில் என்று - ‘ நில்லு நில்லு என்றும் , இடித்த - இடிமுழக்கம்போல, 
உரத்தகுரலாக அதட்டிக்கூறிய , சொல்லன் - சொற்களை யுடையவனும் , 
நெருப்பு இடை பரப்பும் கண்ணன் - கோபாக்கினியைத் தம்மிடத்திலே 
பரவச்செய்கிற கண்களையுடையவனும் , மின் என விளங்கும் வீரம் துண்ட 
த்தன் - மின்னல்போல ஒளிவீசிவிளங்குகிற வலியமூக்கையுடையவனும் , 
மேரு என்னும் பொன் நெடு குன்றம் வானின் வருவதே போலும் மெய் 
யான் - மேருவென்னும் பொன்மயமான பெரியமலை வானத்திற்பறந்து வந் 
தாற்போலும் பெரிய உடம்பின் தோற்றத்தையுடையவனுமாய் , ( எ - று . ) -- 
எருவையின்மன்னன் வந்தனன் என மேல் கூஉ - ஆங் கவியில் முடியும் ; 
அடுத்தநான்குசெய்யுள்களில் வரும் எச்சங்களுக்கும் அதுவே முடிக்குஞ் 
சொல் . 

( அஎ ) 
அஅ . பாழிவன்கிரிகளெல்லாம்பறித்தெழுந்தொன்றோடொன்று 

பூழியினுதிரவிண்ணிற்புடையுறக்கிளர்ந்து பொங்கி 
யாழியுமுலகுமொன்றாயழிதரமுழுதும்வீசு 
மூழிவெங்காற்றிதென்னவிருசிறையூதைமோத. 
( இ.- ள் . ) பாழி வல் கிரிகள் எல்லாம் - பெரியவலியமலைகள் யாவும் ; 
பறித்து எழுந்து - நிலைபெயர்க்கப்பட்டு மேலெழுந்து , ஒன்றோடு ஒன்று 
பூழியின் உதிர - ஒன்றுடன் ஒன்று தாக்குண்டு புழுதிபோலப் பொடியா 
ய்ச் சிந்தும்படியாகவும் , விண்ணில் புடை உற கிளர்ந்து பொங்கி - ஆகரி 
யத் தினிடத்தில் அளாவிமோத ( க் கடல் ) பொங்கியெழுந்து , ( அதனால் ) , 
ஆழியும் உலகும் ஒன்று ஆய் அழிதா - கடலும் உலகமும் ஒன்றுபட்டதாய் 
அழியும்படியாகவும் , முழுதும் வீசும் - உலக முழுவதிலும் வீசுகிற, ஊழி 
வெம் காற்று - கொடிய பிரளயகாலத்துப் பிரசண்டமாருதம் , இது என்ன 


- 


சடாயுவுயிர் நீத்தபடலம் . 


63 


இது வென்று சொல்லும்படி , இரு சிறை ஊதை மோத - தனது இரண்டு 
சிறகுகள் அடித்தலா லாகுங் காற்று வீசவும் , (எ - று . ) 

சடாயுவின் இருசிறைக்காற்றுக்கு ஊழிக்காற்றை உவமைகூறினார் . 
அக்காலத்தில் உலகமெங்கும் வீசும் பெருங்கொடுங்காற்றினால் மலைகள் 
நிலைபெயர்ந்து ஒன்றோடு ஒன்று தாக்கிச் சிந்திப் பொடிபடு தலும் , கடல் 
மேலெழுந்து பொங்க அதனுள்ளே பூமிமுதலிய உலகங்கள் அகப்பட்டு 
அழிதலும் இயல்பு . உதிர , அழிதர என்ற வினையெச்சங்கள் வீசும் என்ற 
பெயரெச்சத்தைக்கொள்ள , அது காற்று என்னும் பெயரைக்கொண்டது . 

7 


வேறு . 


அக . சாகைவன் றலையொடு மரமுந்தாழமேன் 

மேகமும்விண்ணின் மீச்செல்லமீமிசை 
மாகவெங்கலுழனாம்வருகின்றானென 

நாகமும்படமொளித்தொதுங்கிநையவே . 
இ - ள் . ) ( தன்சிறகு வீசுங் காற்றினால் ) , - மரமும் - மரங்களும் , சாகை 
வல் தலையொடு தாழ - கிளைகளோடும் வலியதலைப்புறத்தோடும் பூமியிற் 
படியவும் , - மேல் மேகமும் - மேலிடத்திலுள்ள மேகங்களும் , விண்ணின் 
மீ செல்ல - வானத்தில் மேன்மேல் ஒதுங்கிப்போய்விடவும் , மீ மிசை மாகம் 
வெம்கலுழன் ஆம் வருகின்றான் என மிகவும் உயர்வான ஆகாசமார்க்கத் 
தில் உக்கிரமூர்த்தியான கருடபகவான் தான் வருகின்றானென்று எண்ணி , 
நாகமும் படம் ஒளித்து ஒதுங்கி நைய - சர்ப்பங்களும் படங்களை ஒடுக்கிக் 
கொண்டு பதுங்கி வருந்தவும் , ( எ - று . ) 

சாகை , மாகம் , கலுழன் - சாகா , மஹாகம் , கருடன் என்ற வடசொற் 
களின் விகாரம். தலை - உச்சி , மீமிசை - ஒருபொருட்பன்மொழி . கருடன் 
என்பதற்கு - சிறகுகளாற்பறப்பவ னென்றும் , நாகம் என்பதற்கு - மரத் 
திலும் மலையிலும் வசிப்பதென்றும் காரணப்பொருள் கூறுவர் வடநூலார் . 

இது முதல் நான்கு கவிகள் - கீழ்ப்படலத்தின் சு ஆங் கவிபோன்ற 
கலிவிருத்தங்கள் . 

(அக ) 
யானையுமயாளியுமுதலயாவையுங் 
கானொடுமரத்தொடு தூறுகல்லிவை 
மேனிறைந்திருசிறைவீச்சினேறலால் 

வானமுங்கானமுமா றுகொள்ளவே . 
( இ - ள் . ) யானையும் யாளியும் முதல யாவையும் - யானைகளும் யாளிக 
ளும் முதலிய எல்லாமிருகங்களும் , மரத்தொடு தூறு கல் இவை - மரங்க 
ளும் புதர்களும் கற்களும் ஆகிய இவைகளும் , கானொடு - அக்காட்டினுட 
னே , இருசிறை வீச்சின் மேல் நிறைந்து ஏறலால் - தனது இரண்டுசிறகுகள் 
லூசுங்காற்றின் வேகத்தால் நிலைபெயர்ந்துமேலேறி - வானத்தில் நிரம்புத 


கூ0 


64 


ஆரணியகாண்டம் . 


லால் , வானமும் கானமும் மாறு கொள்ள - ஆகாயமும் காட்டினிடமும் 
( ஒன்று மற்றொன்றாக ) மாறாடவும் , ( எ - று . ) 

காட்டிலுள்ள மரம் புதர் கல் விலங்கு முதலிய எல்லாப்பொருள்கர்களும் 
சிறகின்காற்றால் மேலெழுந்து வானஞ்சேர்ந்து நிறைந்து வானத்தை வெற் 
ரிடமில்லா தபடி செய்தலாலும் , அப்பொழுது காடுஉள்ளஇடம் வானம் 
போல வெற்றிடமாகுதலாலும் , வானம் வனமாகவும் , வனம் வானமாகவும் 
மாறியிட என்க . வீச்சு - வீசுதல் ; வீசுஎன்ற முதனிலை திரிந்த தொழிற்பெ 
யர் . மாறுகொண்ட என்ற பாடத்துக்கும் இவ்வாறே உரைக்க ; முற்றெச் 
சம் . முதல - குறிப்புப் பெயரெச்சம். 

( 10 ) 
கூக , உத்தமன்றேவியையுலகொடோங்குதேர் 

வைத்தனையேகுவதெங்குவானினோ 
டித்தனை திசையையுமறைப்பெனீண்டெனாப் 

பத்திரச்சிறைகளை விரிக்கும்பண்பினான் . 
( இ - ள் . ) உத்தமன் தேவியை - யாவரினும் மேலானாவனான இராம 
னது மனைவியை, உலகொடு - நிலத்துடனே எடுத்து , ஓங்கு தேர் வைத்தனை 
உயர்ந்த தேரில் வைத்துக்கொண்டாய் : ஏகுவது எங்கு - நீ எங்குப்போக 
முடியும் ? வானினோடு இத்தனை திசையையும் ஈண்டு மறைப்பென் - ஆகாயத் 
துடன் மற்றையதிக்குக்களையெல்லாம் இப்பொழுது மறைத்துவிடுவேன் , 

என்றுசொல்லி , பத்திரம் சிறைகளை விரிக்கும் - வலிய தன துசிறகு 
களைப் பரப்புகிற , பண்பினான் - உயர்குணத்தையுடையவனுமாய் , ( எ - று . ) 

உத்தமன் - புருஷோத்தமன் . பண்பு - சமயத்துக்குத் தக்கபடி அறிந்து 
நடத்தல் ; " பண்பெனப்படுவது பாடு அறிந்து ஒழுகல் என்பது கலித்தொ 
தை . பண்பினான் - முற்றெச்சம் . 

( கூக ) 
கூஉ . வந்தனனெருவையின் மன்னன் மாண்பிலா 

னெந்திரத்தேர்செலவொழிக்குமெண்ணினான் 
சிந்துரக்கால்சிரஞ்செக்கர்சூடிய 

கந்தரக்கைலையைநிகர்க்குங்காட்சியான் . 
( இ - ள் . ) மாண்பு இலான் - நற்குணநற்செய்கையில்லா தவனான இரா 
வணனது . எந்திரம் தேர் - யந்திரசக்தியையுடைய தேர் , செலவு - செல்லு 
தலை , ஒழிக்கும் - தடுக்கும் ( தடுக்கவேண்டுமென்ற ); எண்ணினான் - கருத் 
தையுடையவனும் , சிந்துரம் கால் சிரம் -சிந்தூரம்போல மிகச்சிவந்த கால் 
களையும் தலையையும் , செக்கர் சூடிய கந்தரம் - செவ்வானத்தின் நிறத்தைக் 
கொண்ட கழுத்தையுமுடைய , கைலையை - கைலாசகிரியை , நிகர்க்கும் - 
ஒக்கின்ற , காட்சியான் - ( பெரிய வெண்ணிறமான உடம்பின் ) தோற்றத் 
தையுடையவனுமாய் , எருவையின் மன்னன் - கழுகுகளுக்கு அரசனாகிய 
சடாயு , வந்தனன் - ( அங்கு எதிரில் ) வந்துசேர்ந்தான் ; ( எ - று , ) 


எடை 


சடாயுவுயிர் நீத்த படலம் . 


65 


3 


வேண்டியபடி வானத்திற்பறந்து செல்லவல்ல தே ரென்பார் , எந்திரத் 
தேர் என்றார் ; இனி , எந்திரம் என்பதற்கு - சக்கரமென்று உரைப்பாரும் 
உளர் . எந்திரம் - யந்த்ர மென்ற வடசொல்லின் திரிபு . கழுகுக்குக் கால் 
களும் தலையும் மிகச்சிவந்தும் , கழுத்துச் சிறிதுசிவப்புக்கொண்டும் , உடம்பு 
மிகவெளுத்தும் இருத்தல் . இயல்பாதலால் , சிந்துரக்கால்சிரஞ்செக்கர்சூடிய 
கந்தரக்கைலையை உவமை கூறினார் ; இது , இல்பொருளுவமை, கந்தரம் - 
தலையைத்தரிப்பது எனக் காரணப்பொருள் படும் வடசொல் . கைலை - வட 
சொல்திரிபு : 

அஎ - ஆங் கவிமுதல் இதுவரையில் ஒருதொடராக வந்த ஆறுகவிக 
ளுக்கும் அடியில்வருமாறு முடிபுகாணலாம் :-( அஎ) என்னும்வேலையின் 
கண் , - துண்டத்தனும் , ( கூஉ ) காட்சியானும் ஆகிய எருவை மன்னன் எண் 
ணினானும் ( அள ) சொல்லனும் கண்ணனும் மெய்யானுமாய் , ( அஅ ) இரு 
சிறைஊதைமோத அதனால் , ( அக ) தாழ , செல்ல , நைய , ( கூ 0 ) மா றுகொ 
ள்ள , ( கூக ) பண்பினானாய் , ( க ) வந்தனன் என்க . 

( உ ) 


வேறு . 


சடாயு சீதைக்கு அபயங்கூறல் . 
கூகூ . ஆண்டுற்றவணங்கினையஞ்சலெனாத் 

தீண்டுற்றிலனென்றுணர்சிந்தையினான் 
மூண்டுற்றெழுவெங்க தமுற்றிலனான் 

மீண்டுற்றுரையாடலைமேயின்னால் . 
( இ - ள் . ) ஆண்டு உற்று - (இவ்வாறு சடாயு ) அப்பொழுது அவ்விடத் 
தில் வந்து ,-அ அணங்கினை - பெண்ணிற்சிறந்தவளான - அச்சீதாபிராட் 
டியை நோக்கி , அஞ்சல் எனா - பயப்படாதேயென்று தைரியஞ்சொல்லி , -- 
தீண்டுற்றிலன் என்று உணர் சிந்தையினான்- ( இராவணன் அவளைத்) தொட் 
டானில்லையென்று அறிந்த மனத்தையுடையவனாய் , மூண்டு உற்று எழு 
வெம் கதம் முற்றிலன் - மூண்டு பொங்கியெழுந்த உக்கிரமான கோபத்தை 
முதிரச்செய்யா தவனாய் ( கோபத்தைச் சிறிது அடக்கிக்கொண்டு ), மீண்டு 
உற்று உரை ஆடலை மேயினன் - மறுபடியும் இராவணனை நோக்கி (ச்சில 
வார்த்தைகளை ) ச் சொல்லத்தொடங்கினான் ; ( எ - று . ) - அதனை , அடுத்த 
ஒன்பதுக விகளிற் காண்க . 

அவ்வணங்கினை யென்பது அவணங்கினை யெனத்தொக்கது , செய்யு 
ளோசை யின்பத்தின்பொருட்டு.உற்றிலன் எனப் பதம்பிரித்தல் , மோனைத் 
தொடைக்குப் பொருந்தாது . கீழ் எங்கடாபோவது , நில்நில் , உத்த 
மன்தேவியை ...... மறைப்பென் ஈண்டு என்று சிலசொற்கள் சொன்னமை 
பற்றி மீண்டுஉற்று உரையாடலை மேயினன் என்றார் . ஆல் இரண்டும் - 


அசை . 


இதுமுதற் பன்னிரண்டுகவிகள் - கீழ்ப்புடலத்தின் உக 0 - ஆங்கவி 
போன்ற கலிவிருத்தங்கள் , 

( கூ ) 
9 


66 


ஆரணியகாண்டம் . 


இதுமுதல் ஒன்பது கவிகள் - சடாயு இராவணனை நோக்கிக் கூறுங் 

கோபவார்த்தைகள் . 
கூச . கெட்டாய்கிளையோடுநின்வாழ்வையெலாஞ் 

சுட்டாயிதுவென்னதொடங்கினை நீ 
பட்டாயெனவேகொடுபத்தினியை 

விட்டேகுதியால்விளிகின்றிலையால், 
( இ - ள் . ) நீ- , கெட்டாய் - கெட்டுப்போனாய் : கிளையோடு நின் வாழ் 
வை எலாம் சுட்டாய் - உனதுஉறவினத்துடனே உனது வாழ்க்கை முழுவ 
தையும் எரித்தொழித்தாய் ; இது என்ன தொடங்கினை - இத்தன்மையதான 
தகுதியில்லாச்செயலை ஏன் செய்யத்தொடங்கினாய் ? பட்டாய் எனவே 
கொடு - நீ இறந்தா யென்றே எண்ணிக்கொண்டு , பத்தினியை விட்டு 
எகுதி - ( இராமபிரானது ) மனைவியான பதிவிரதையாகிய சீதாபிராட்டியை 
விட்டுச்செல்வாய் ; ( அங்ஙனம் விட்டுச் செல்வையாயின் ), விளிகின்றிலை - 
இறக்கமாட்டாய் ; ( எ - று . ) - ஆல் இரண்டும் - ஈற்றசை . 

கெட்டாய் என்றது , தீக்குணந் தீச்செயலை அடைந்தா யென்றபடி , 
உனது இச்செயலால் உனது பந்துவர்க்கமும் செல்வவாழ்க்கையும் வாழ் 
நாளும் தவறாமல் விரைவில் அழிந்தொழியு மென்பார் , கிளையோடு நின் 
வாழ்வையெலாஞ் சுட்டாய் என்றார் . சுட்டாய் என்றது , விரைவும் நிச்சய 
மும்பற்றி எதிர்காலம் இறந்தகாலமாய்வந்த காலவழுவமைதி ; பட்டாய் 
என்பதும் இது . பட்டாய் எனவே கொடு - நீ சீதையைவிட்டுச்செல்லாவிட் 
டால் தவறாதுவிரைவில் அழிவதாகவே எண்ணிக்கொண்டு என்றபடி . பத்நீ 
வடசொல் ; அக்கினிசாணியாய் விவாகஞ்செய்துகொள்ளப்பட்ட மனைவி . 
"விளிகின்றிலை யென்றது , இராமனால் அழியாய் என்றும் , உன்னை நான் 
கொல்லாதுவிடுவேன் என்றுங் கூறியவாறு. 

( கச ) 
கூடு . பேதாய்பிழைசெய்தனைபேருலகின் 

மாதாவனையாளை மனக்கொடுநீ 
யாதாகநினைத்தனையெண்ணமிலா 
யாதாரநினக்கினியாருளரோ . 

ள் . ) பேதாய் - அறிவில்லாதவனே ! பிழை செய்தனை - நீ தவறு 
செய்துவிட்டாய் ; பேர் உலகின் மாதா அனையாளை - பெரியஉலகத்துஉயிர் 
கட்கெல்லாம் தாய்போன் றவளான சீதாபிராட்டியை, நீ- , யாது ஆக 
மனம் கொடு நினைத்தனை - என்னவென்று மனத்தில் நினைத்துக்கொண் 
டாய் ! எண்ணம் இலாய் - ஆலோசனையில்லா தவமன ! இனி நினக்கு ஆதா 
ரம் யார் உளரோ -இப்படி இராமன் விஷயத்திற் பரபராதஞ்செய்தபின்பு 
உனக்குப் பற்றுக்கோடாவார் எவர் தாம் உளரோ ? ( எவருமில்லை யென்ற 
படி ) ; ( எ - று . ) 

உலகின்மாதா - லோகமாதா உலகத்திலுள்ள எல்லாவுயிர்களினிடத் 
தும் மிக்க அன்புடையவளும் , உலக முழுவதுக்கும் மூலகாரணமான திரு 


சடாயுவுயிர்நீத்தபடலம் . 


67 


மாலின் மனைவியாகிய இலக்குமியினது திருவவதாரமும் , அத்திருமாலின் 
திருவவதாரமாகிய இராமனுக்கு மனையாளும் ஆதலால் , பேருலகின்மாதா 
வனையாள் எனப்பட்டாள் . கொடு கொண்டு ; விகாரம்.மனக்கொடு = மனத் 
துக்கொடு ; அத்துச்சாரியை தொக்கது . உலகத்தில் வேறுஎவரேனுங் கோ 
பித்தால் இராமபிரானிடத்துச் சரண்புகுந்து பிழைத்துஉய்தல் கூடும் ; சகல 
லோகநாயகனான அவ்விராமபிரானது கோபத்தின் பயனைத்தடுத்துப் பாது 
காக்கவல்லா ரெவரும் இல்லை யாதலால் , அவன் திறத்தில் பெரிய அபரா 
தத்தைச்செய்த நீ யாரைத் துணைக்கொண்டு பிழைத்திடுவாய் ? எவரும் உனக் 
குத்தஞ்சமில்லாமல் இறந்தேவிடுவாய் என்பார் ஆதாரம் நினக்கு இனி 
யார் உளரோ என்றார். அன்றியும் , குற்றமுடையார்மேல் எம்பெருமான் 
கோபங்கொள்ளுங்கால் புருஷகாரமாய் நின்று இன்சொற்கூறித் தணிவுண் 
டாக்கி அக்குற்றத்தைப்பொறுப்பிக்கவல்ல பிராட்டி திறத்திலே அபராதஞ் 
செய்தனை யாதலால் உனக்கு இனி ஆதாரம் யாருளர் என்றதாகவுங் கொள் 
ளலாம் . இனியார் உளரோ என்றும் எடுக்கலாம் . 

( கரு ) 
உய்யா மன் மலைந்துமராருயிரை 
மெய்யாகவிராமன் விருந்திடவே 
கையாரமுகந்துகொடந்தகனா 

ரையாபுதிதுண்டதறிந்திலையோ. 
( இ - ள் . ) உமர் - உன் இனத்தாராகிய அரக்கர்கள் , உய்யாமல் - தப் 
பிப்பிழைக்கமுடியா தபடி , இராமன்- , மலைந்து - போர்செய்து , ஆர் உயி 
ரை - ( அவர்களுடைய ) அருமையான உயிரை , மெய் ஆக விருந்து இட - 
உண்மையாக விருந்துணவாக அளிக்க , அந்தகனார் - யமதருமராசாவான 
வர் , கை ஆர முகந்து கொடு - கை நிறைய வாரியெடுத்துக்கொண்டு, புதிது 
உண்டது - புதுமையாக விருந்துண்டதை , ஐயர் அறிந்திலையோ- ( அவ்வரக் 
கர்க்குத் ) தலைவனே ! நீ அறிந்தாயில்லையோ ? ( எ - று . ) 

அறிந்திருந்தனையாயின் , உனதுஉயிர் ஒழியுமாறு இங்ஙனம் நீ இராமன் 
விஷயத்திற் பிழைசெய்திருக்கமாட்டா யென்பார் , இங்ஙனங்கூறினார் . அள 
விறந்த பல அரக்கர்கள் ஒருமனிதனால் எளிதில் அழிவடைந்தன ரென்பது 
கேட்டவர் எளிதில் நம்பத்தகாத விஷய மென்ற கருத்தால் , அதன 
புறுத்தும் பொருட்டு , மெய்யாக விருந்திட என்றார் . வெகுகாலமாய் அரக்க 
ருயிரைத் தொலைக்கமுடியாமல் அவர்கட்கு அஞ்சி இனித்தொலைக்குஞ்சம் 
யம் எப்பொழுது வாய்க்குமோ வென்று எண்ணி எதிர்பார்த்திருந்த யமன் 
இராமனுதவியால் அவர்களுயிரை எடுத்துச்சென்றமையை இங்ஙனங்கூறி 
னார் . விருந்திடவே , ஏ - ஈற்றசை. அந்தகனார் - உயர்வுப்பன்மை , கொடுமை 
விளிக்கும் . 

( கூசு ) 
கூஎ , கொடுவெங்கரிகொல்லியவந்ததன் மேல் 

விடுமுண்டைகடாவவிரும்பினையே 
யடுமென்பதுணர்ந்திலையாயினும்வன் 
கடுவுண்டுயிரின்னிலைசானுதியோ, 


னை வற் 


68 


ஆரணியகாண்டம் , 


. 


( இ - ள் .) கொடு வெம் கரி கொல்லிய வந்ததன்மேல் உன்னைக்கொல் 
லுதற்குவந்ததாகிய கொடியகோபங்கொண்ட யானையின் மீது , விடும் உண் 
டைகடாவ விரும்பினையே - எடுத்து வீசும் மண்ணுண்டையைச் செலுத்த 
விரும்பினாயே ; அடும் என்பது உணர்ந்திலைஆயினும் - கொல்லுமென்பதை 
அறியாயாயினும் , வல் கடு உண்டு - கொடியவிஷத்தை உண்டு அதன்பின் , 
உயிரின் நிலை காணு தியோ - உயிரினது நிலைத் திருத்தலைக் காண்பையோ ? 
(காணமாட்டாய் என்றபடி . ); (எ - று . ) 

தன்மீது கறுக்கொண்டு கொல்லவந்த யானையின்மேல் ஒருவன் மண் 
ணுண்டையை எடுத்துவீசினால் , அது அவ்யானைக்கு யாதோரூறுபாடுஞ் 
செய்யமாட்டாமல் அதன்கோபத்தை மிகுவித்தலாகிய பயனையே விளைக்கு 
மாறுபோல் , அரக்கர் தலைவனான உன்மீது கோபங்கொண்டு உன்னைக் 
கொல்லவந்த இராமபிரானுக்கு நீ இந்தத்துரோகத்தைச் செய்தது அப் 
பெருமானுக்குத் தீங்காய் முடியாமல் உன்மீது கோபம்மிகுதற்கே காரண 
மாய்விளையு மென்பார் , கொடுவெங்கரிகொல்லியவந்ததன்மேல் விடுமுண் 
டைகடாவ விரும்பினையே என்றார் ; உருவகவிசேடம் . கொல்லிய - செய்யிய 
வென்னும் வாய்பாட்டு எதிர்காலவினையெச்சம் ; இய என்ற வினையெச்ச 
விகுதியே காலங்காட்டும் . உண்டை = உருண்டை . இது கொடியவிஷம் ; இத 
னை உண்டால் இது நம்மைக்கொல்லும் என்று ஒருவன் அறியானாயினும் , 
அவன் கொடுவிடத்தை உண்டால் பின்பு பிழைத்தல் இயலா தவாறு போல , 
பிராட்டியைக் கவர்தல் உனது அழிவுக்குக் காரணமா மென்பதை நீ அறியா 
யாயினும் அதனைச் செய்தனை யாதலால் உயிர்பிழைக்கமாட்டாய் என்பது , 
பின்னிரண்டடியின் கருத்து . உயிரின் நிலை - உயிர் உடம்பைவிட்டுப்பிரியாது 
நிற்றல் . ஏகாரம் - இரக்கத்தோடு தேற்றம் . ஓகாரம் - எதிர்மறை . ( க்க ) 
கூஅ . எல்லாவுலகங்களுமிந்திரனு 

மல்லாதவர்மூவருமந்தகனும் 
புல்வாய்புலிகண்டதுபோல்வரலால் 

வில்லாளரைவெல்லுமிடுக்குள்ரோ. 
( இ - ள் . ) எல்லா உலகங்களும் - மூவுலகங்களிலும் உள்ளார் அனை 
வரும் , இந்திரனும் - ( திரிலோகாதிபதியான ) தேவேந்திரனும் , அல்லாதவர் 
மூவரும் - இவர்களையொழிந்தவராகிய ( இவர்களினும் மேம்பட்ட ) திரிமூர் 
த்திகளும் , அந்தகனும் - பிராணிகளை யழித்தலையே நிகழ்த்துபவனான யம 
னும் , புல்வாய் புலி கண்டது போல்வர் அலால் - ( இராமலக்ஷ்மணர்களைக் 
கண்டவளவில் ) மான்கள் புலியைக்கண்டாற்போ லாவரே யன்றி , வில் 
ஆளரை வெல்லும் மிடுக்கு உளரோ - மிகச்சிறந்த வில்வீரர்களாகிய அவ் 
விராமலஷ்மணர்களை வெல்லுதற்குஉரிய வல்லமையுடையரோ? ( அல்லர் 
என் றபடி ) ; ( எ - று . ) 

உலகம் - ஆகுபெயர் , “ உலகமென்பது உயர்ந்தோர்மாட்டே ) என்பது 
பற்றி , எல்லாவுலகங்களும் என்பதற்கு = உலகத்துப் பெரியோரெல்லோரு 


சடாயுவுயிர்நீத்தபடலம் . 


6g 


மென்றும் பொருள் கொள்ளலாம் . மூவர் - தொகைக்குறிப்பு ; பிரம விஷ்ணு 
ருத்திரர் . அந்தகன் - அழிவுசெய்பவன் . புல்வாய் - புல்லைத் தின்னும் வா 
யையுடையது ; வேற்றுமைத்தொகை யன்மொழி : மானுக்குக் காரணவிடு 
குறி . போல் வரலால் என் று பதம்பிரித்துஉரைத்தல் சிறவாது . ( அ ) 
கூகூ. இம்மைக்குறவோடுமிறந்தழியும் 

வெம்மைத்தொழிலிங்கி தன் மேலிலையா 
லம்மைக்கருமாநரகந் தருமா 

லெம்மைக்கிதமாகவிதெண்ணினை நீ . 
( இ - ள் . ) இம்மைக்கு - இப்பிறப்பில் (இவ்வுலகத்திலே ), உறவோடும் 
இறந்து அழியும் வெம்மை தொழில் - சுற்றத்தாருடனே இறந்தொழிதற் 
குக் காரணமான கொடிய செய்கை , இங்கு இதன்மேல் இலை - இப்பொ 
ழுது இங்கு நீ செய்த இச்செயலினும் அதிகமானது வேறொன்றுமில்லை ; 
( அன்றியும் நீ செய்த இச்செயல் ) , அம்மைக்கு - வருபிறப்பிலும் ( இறந்த 
பின்வரும் நிலையில் என்றபடி ) , அரு மா நரகம் தரும் - மீளுதற்கு அரிய 
பெரியநரக த்தைத் தரும் : ( ஆதலால் ) , இது - இச்செயலை , நீ- , எம்மைக்கு 
இதம் ஆக எண்ணினை - எப்பிறவிக்கு நன்மை தருவதாக நினைத்தாய்? ( எ - று ) 
- ஆல் இரண்டும் - ஈற்றசை . 

இம்மைக்கு , அம்மைக்கு என்றவற்றில் , நான்கனுருபு ஏழனுருபின் 
பொருளில் வந்தது , உருபுமயக்கம் , சீதையைக்கவர்ந்த இச்செயலால் , இம் 
மையில் நீ என்னாலாயினும் இராமலக்ஷ்மணராலாயினும் சுற்றத்தோடு இற 
துதொலைவாய் ; அன்றியும் , கற்புடைமாதரை வலியக்கவர்ந்த தீவினையால் , 
மறுவுலகத்திலும் நரகத்துன்பம் நுகர்வாய் : ஆதலின் , நீ எண்ணிச்செய்த 
செயல் இருமையிலும் நன்மையை விளைக்காமல் தீமையையே விளைத்திடும் 
என்பதாம் . 

( கக ) 
க 00 முத்தேவரின் மூலமுதற்பொருளா 

மத்தேவரிம்மானிடரர் தலினா 
லெத்தேவரொடெண் ணுவதெண்ணமிலாப் 

பித்தேறினையாதல்பிழைத்தனையால் . 
( இ - ள் . ) இ மானிடர் - இந்த மனிதர்கள் (ராமலக்ஷ்மணர் ), முத் 
தேவரின் மூலம் முதல்பொருள் ஆம் அ தேவர் ஆதலினால் - திரிமூர்த்திக 
ளுள் மற்றையிருமூர்த்திகளுக்கும் ஆதிகாரணமான . தலைமைப்பொருளா 
கிய அந்தஸ்ரீமகாவிஷ்ணுவின் அம்சமானவ ராதலால் , எ தேவரொடு எண் 
ணுவது - ( இவர்களை ) எந்தத்தேவர்களோடு சமமாக நினைப்பது ? எண்ணம் 
இலா பித்து ஏறினை ஆதல் - ஆலோசித்தற்கு இயலாத பைத்தியம் மிக்கா 
யாதலால் , (நீ ), பிழைத்தனை இக்குற்றஞ்செய்தாய் ; ( எ - று . ) - ஆல் - 
ஈற்றசை 

முத்தேவரின் மூலமுதற்பொருளாம் அத்தேவர்-" முதலாவார் மூவரே 
அம்மூவருள்ளும் , முதலாவான் மூரிநீர் வண்ணன் " என்றார் பொய்கையாழ் 


170 


ஆரணியகாண்டம் . 


வாரும் . எத்தேவரொடு எண்ணுவது என்றது , இவர்கள் எல்லாத்தேவர்க் 
ளினும் மிகச்சிறந்தவ ரென்றபடி . சாதாரணதேவர்களுக்கு நீ செய்த பல 
பெரும்பிழைகள் போல , தேவாதிதேவரான இவர்க்குச் செய்தபிழை வீண் 
போகாது என்பார் , இங்கனங்கூறினார் . பித்து - காமமயக்கம் . ஆதல் - ஆத 
லால் ; மூன்றாம்வேற்றுமைத்தொகை . எண்ணமிலாய் என்ற பாடத்து 
க்கு - ஆலோசனையில்லாதவனே ! என்று பொருள் . 

(க 00 ) 
க 0 க . புரம்பற்றிய போர் விடையோனருளால் 

வரம்பெற்றவு மற்றுளவிஞ்சைகளு 
முரம்பெற்றனவாவனவுண்மையினோன் 

சரம்பற்றியசாபம்விடுந்தனையே. 
( இ - ள் .) புரம் பற்றிய - திரிபுரங்கள் தீப்பற்றியழிதற்குக்காரணமான , 
போர் - போரைச்செய்த , விடையோன் - விருஷபவாகனத்தையுடைய சிவ 
பிரானது , அருளால் - கருணையினால் , பெற்ற - ( நீ ) பெற்றனவாகிய , வர 
மும் - வரங்களும் , மற்று உள 

விஞ்சைகளும் - மற்றும் நீ கொண்டுள்ள 
(மாயைமுதலிய ) வித்தைகளும் , உண்மையினோன் சாபம் பற்றிய சரம் விடும் 
தனையே உரம் பெற்றன ஆவன-என்றும் அழியாப்பொருளாகவுள்ள இராம 
பிரான் வில்லில்தொடுத்த அம்பை எய்யும்வரையிலுமே வலிமைபெற்றன 
வாவன . (எ - று . ) 

அப்பெருமான் அம்பெய்தவளவிலே , உனதுவர்பலமும், மாயாபலமும் , 
மந்திரசக்தியும் , மற்றும் அனைத்தும் வலியழிந்திடு மென்பதாம் . உண்மை 
யினோன் -வாய்மையைபுடையா னென் றுமாம் , வ்ருஷம் , வித்யா என்ற வட 
சொற்கள் விடை , விஞ்சை எனத் திரிந்தன. “ முவ்வகையுலகும் ஆள மூன் 
றரைக்கோடியாண்டும் , எவ்வகைப்படையும் வெல்லும் சந்திரவாளும் ஈந் 
தான் என்ற உத்தரகாண்டச்செய்யுளால் , இராவணன் சிவ்பிரானிடம் 
வரங்களை அறிக . 

(க 0 க ) 
க 02 . வானாள்பவன்மைந்தன்வளைத்தவிலான் 
றானேவரினின்று தடுப்பரிதா 

னயவணுய்ப்பெனிந்தன் னு தலைப் 
போநீகடி தென்று புகன்றிடலும், 
இதுமுதல் ஐந்து கவிகள் - குளகம் . 

. 
( இ - ள் . ) வான் ஆள்பவன் மைந்தன் - ( முன்பு நிலவுலகத்தை ஆண்டு 
இப்பொழுது ) மேலுலகம்புக்கு அங்கு இன்புறுபவனாகிய தசரதசக்கரவர்த் 
தியினது குமாரனான ஸ்ரீராமன் , வளைத்த விலான் - வளைத்தவில்லையுடை 
யவனாய் , தானே வரின் = நேரிலே வந்துவிட்டால் , நின்று. தடுப்பு அரிது- 
( அவனால் உனக்குநேருந் தீங்கை ) எதிர்நின்று தடுத்தல் ( எவராலும்) முடி 
யாது ; இ நல் - நுதலை நானே அவண் உய்ப்பென் - அழகியநெற்றியையுடை 
யவளான இம்மாதை நானே ( முன் இருந்த ) அவ்விடத்திற் கொண்டு சேர்ப் 


சடாயுவுயிர்நீத்தபடலம் . 


71 


பேன் ; நீ கடி துபோ - நீ விரைவாக ஓடிப்போய்விடு, என்று புகன் றிடலும் 
என்று (சடாயு இராவணனை நோக்கிச் ) சொன்னவளவிலே, ( எ - று . ) -- 
கேட்டான் என அடுத்தகவியோடு தொடரும் . 

வானாள்பவன்மைந்தன் - சக்கரவர்த்தித்திருமகன் ; இது , பரம்பரை 
யால்வந்த ஏற்றத்தை விளக்கும் . இராமனிடத்தில் தமக்கு அன்புமிகுதற் 
குக் காரணம் , தமதுநண்பனாயிருந்துவிண்ணுலகடைந்த தசரதசக்கரவர்த் 
தியின் குமாரனென்ற தொடர்பு ஆதலால் , அதுதோன்ற வானாள் பவன் 
மைந்தன் என்றார் . மாயமானைத்தொடர்ந்து சென்றபொழுது வில்லுங்கையு 
மாகச்சென் றமைபற்றி, வளைத்தவிலான் என்றார் ; அதனைக் கீழ்ப்படலத் 
தில் ( உ.அ ) வேனகுசரமும் வில்லும் வாங்கினன் விரையலுற்றான் ” என் 
றதனால் அறிக . ஆல் - ஈற்றசை ; ஆதலால் என்பதன் விகாரமெனக் கொள் 
ளினுமாம் . அவண் என்றது , பஞ்சவடியாச்சிரமத்தை. இனி , அவணுய்ப் 
பென் என்பதற்கு - இராமனிருக்கிறவிடத்திற் சேர்ப்பேனென்றும் பொ 
ருள்கொள்ளலாம் . நன்னுதல் - பண்புத்தொகை யன்மொழி . அரக்கரனை 
வரையுந் தொலைப்பதாக முனிவர்க்கு உறுதிமொழிகூறி அதற்கென்று 
விற்பிடித்துள்ள இராமன் வந்துவிட்டால் உன்னால் தப்பியுய்யமுடியாது ; 
அன்றி உன்னைத் தப்பி உய்யும்படி செய்வித்தலும் எவர்க்கும் அரிதாம் ; 
ஆன துபற்றி , நீ நேரில் இராமனிடத்துச் சீதையை ஒப்பிக்கவேண்டுமெ 
ன்று கருதவேண்டா ; என்வசத்தில் ஒப்பித்துவிட்டு உய்ந்து ஓடிப்போ:நான் 
அவளை உரியபடி கொண்டுசேர்த்திடுவேன் என்பார் , இங்ஙனங்கூறினார் . 
அச்சத்தால் அதட்டிக் கூறும் வார்த்தை , அவனது அனுகூலத்திற்காகக் 
கூறுவதுபோல இங்ஙனங் கூறப்பட்ட தென்க . 

( க 02 ) 
இதுவும் , அடுத்தகவியும் - இராவணன் மறுத்துக்கூறும் வார்த்தைகள் .. 
கங . கேட்டானிருதர்க்கிறைகேழ்கிளர் தன் 

வாட்டாரைநெருப்புகவாய்மடியா 
வோட்டாயினிநீயுரைசெய்குநரைக் 
காட்டாய்கடிதென்றுகனன் றுரையா . 

ள் . ) கேட்டான் - ( இவ்வாறு சடாயு சொன்ன வார்த்தைகளைக் ) 
கேட்டவனாகிய, நிருதர்க்கு இறை - அரக்கர்கட்கு அரசனாகிய இராவணன் , 
கேழ்கிளர் தன் வாள் தாரை நெருப்பு உக - ஒளிவிளங்குகிற தனது கொ 
டிய கண்விழிகளினின்று நெருப்புச் சிந்த , வாய் மடியா - ( கோபத்தால் ) 
வாயை மடித்துக்கொண்டு , ( சடாயுவை நோக்கி ) , ஓட்டாய் - ( மேல்மேல் 
வார்த்தைகளை ) ஓடவிடாதே ; இனி - இப்பொழுது , நீ உரைசெய்குநரை 
கடிது காட்டாய் - நீ சொல்லுகின்றவர்களை விரைவில் ( எனக்குக் ) காட்டு 
வாய் , என்று கனன்று உரையா - என்று கோபித்துச்சொல்லி , ( எ - று . ) -- 
உரையா என்பது , மேல் க 05 - ஆங் கவியில் என்னும்மளவில் என்பதைக் 
கொள்ளும் , 


ஆரணியகாண்டம் . 


வாள் - கொடுமைக்கு இலக்கணை . தாரை - கண்ணின் கருவிழி ; தாரா 
என்ற வடசொல்லின் திரிபு . வாய் மடியா - உதட்டைக் கடித்துக்கொண்டு . 
ஒட்டாய் - எதிர்மறையொருமையேவல் , காட்டாய் - உடன்பாட்டு ஒருமை 
யேவல் . ஓட்டாய் என்பதை உடன்பாடாகக்கொண்டு , என்தேரை ஓடவிடு 
வா யென்று பொருள்கொண்டு , தேரைத்தடுக்காதே யென்று கருத்துக்கூறு 
தலும் ஒன்று . இனி , ஓட்டாய் என்பதை , ஒட்டையென்பதன் விளியாகக் 
கொண்டு , அறிவில்லாதவனே ! அல்லது வலியற்றவனே ! என்று விளியாக் 
கிப் பொருள் படுத்தவும் இடமுண்டு . 

( 50 ) 
க 07 . வரும்புண்டரம்வாளியின் மார்புருவிப் 

பெரும்புண்டிறவாவகைபேருதிநீ 
யிரும்புண்டநிர்மீள்கினுமென்னுழையிற் 

கரும்புண்டசொன் மீள் கிலள் காணுதியால் . 
( இ - ள் . ) வரும் புண்டரம் - எதிர்த்துவருகிற கழுகே ! வாளியின் 
( எனது ) அம்பினால் , மார்பு உருவி பெரு புண் திறவா வகை - (உனது ) 
மார்பு முழுதும் ஏளை பட்டுப் பெரியபுண்ணாக விரிந்துபோகாதபடி , 
பேருதி - அப்பாற்செல்வாயாக : இரும்பு உண்ட நிர் மீள்கினும் - காய்ந்த 
இரும்பு உட்கொண்ட நீர் ( ஒருகால் ) மீண்டுவெளிப்படுமாயினும் , என் உழை 
யில் கரும்புஉண்ட சொல் மீள்கிலள் - என்னிடத்திலிருக்கிறவளான கருப் 
பஞ்சாற்றையொத்த இன்சொற்களையுடைய இப்பெண் மீண்டுசெல்லமாட் 
டாள் ; காணுதி - ( இதனை ) அறிந்துகொள் ; ( எ - று . ) - ஆல் - ஈற்றசை . 

புண்டரம் - அண்மைவிளி. புண்டரமென்பது - கழுகின்பெயராதலை 
“ இருந்த புண்டரமே கங்கம் எருவையே பவணையோடு , கருஞ்சிறை யுவண 
மைந்தும் கழுகென்ப சகுந்தமும் பேர் ” என்ற நிகண்டினாலும் அறிக . நீர் 
என்பது நிர் எனக் குறுக்கல்விகாரமாயிற்று ; செய்யுளோசையின்பொருட்டு, 
பழுக்கப்பழுக்கக் காய்ச்சிய இரும்பில் நீரை வார்த்தால் அது சென்று லயப் 
பட்டு மீண்டும் வெளிப்படாது ; இது மீளாமைக்கு உவமைகூறப்படு தலை , 
தீரவிரும்புண்ட நீரதுபோல வென்னாருயிரை , யாரப்பருகவெனக்காரா 
வமுதானாயே என்ற திருவாய்மொழியிலும் , " பாதங்களென்னுயிரைத் , 
தீரவிரும்புண்ட நீராக்குமாறு உள்ளஞ் சேர்ந் தனவே ” என்ற திருவேங்க 
டத்தந்தாதியிலுங்காண்க் , கரும்பு - அதன்சாற்றுக்கு ஆகுபெயர் . உண்ட 
உவமவுருபு . கரும்பு உண்ட - கருப்பஞ்சாற்றின் தன்மையை உட்கொண்ட 
என்றலுமாம் . கரும்புண்டசொல் - அடையடுத்தசினையாகுபெயர் ; இதனை 
அன்மொழித்தொகையாக் கொள்ளலாகாது ; ஐவகைத்தொகைகளுள் ஒன் 
றன்மேல்தோன்றாமையால் , மீள்கின் , மீள்கிலள் என்றவற்றில் , கு -சாரியை . 

வேறு. 
அதுகேட்டுச் சீதை மிகவும் வருந்த , சடாயு அவட்து உறுதிகூறல். 
காரு . என்னும்மளவிற்பயமுன்னினிரட்டியெய்த 

வன்னம்மயர்கின்றது நோக்கியரக்கன் யாக்கை 


ள் 


- 


சடாயுவுயிர்நீத்தபடலம் , 
சின்னம் முறுமிப்பொழுதேசிலையேந்திரங்கண் 
மன்னன் மகன்வந்திலனென் றுவருந் தலன்னை . 

. ) என்னும் அளவில் - என்று ( இராவணன் ) சொன்னவள 
விலே , அன்னம் - அன்னப்பறவைபோன்ற சீதாபிராட்டி , பயம் முன்னின் 
இரட்டி எய்த அயர்கின்றது - முன்னினும் இருமடங்காக அச்சமுண்டாக 
வருந்துகின்றதை , நோக்கி-(சடாயு ) பார்த்து , ( அவளைநோக்கி ), அன்னை 
தாயே ! அரக்கன் யாக்கை - இந்த இராக்க தனது உடம்பு , இப்பொழுதே- , 
சின்னம் உறும் = பல துண்டுகளாதலை ( என்னால் ) அடையும் ; நங்கள் மன் 
னன் மகன் - நமது தலைவனான தசரதசக்கரவர்த்தியினது குமாரன் ( ஸ்ரீரா 
மன் ), சி.லை ஏந்தி வந்திலன் - வில்லைக் கையிலேந்திக்கொண்டு வந்தானில் 
லையே , என்று - என்றகாரணத்தால் , வருந்தல் - வருந்தாதே ; ( எ - று . ) 

என்னும்மளவு , அன்னம்மயர்கின்றது , சின்னம்முறும் என்றவற்றில் , 
மகரவொற்று - விரித்தல் . இரட்டி - இரட்டுதலுடையது ; இரட்டு - பகுதி . 
இரட்டுதல் - இரண்டாதல் ; இ கருத்தாப்பொருள்விகுதி . எய்த , எய்து - 
பகுதி . அன்னம் - உவமையாகுபெயர். பயம் , சிந்தம் - வடசொற்கள் . சீதை 
யை உளப்படுத்தி , நங்கள் எனப்பட்டது ; முன்னிலையுளப்பாட்டுத் தன் 
மைப்பன்மை . அன்னை - அண்மைவிளி; அன்பினாலும் , மரியாதையினாலும் , 
அன்னையென விளித்தார் . 

இதுமுதல் இருபத்தாறு கவிகள் - கீழ்ப்படலத்தின் கூஉ - ஆங் கவி 
போன்ற கலிநிலைத்துறைகள் . 

(508 ) 
காசு . முத்துக்கனபோன்முகத்தாலிமுலைக்கண்வீழத் 

தத்துற்றயரேறலை தாலபலத்தினே லுங் 
கொத்தொப்பனகொண்டிவன்கொண்டனவென்றவாசை 
பத்திற்குமின்றேபலியீவதுபார்த்தியென்றான் . 
( இ - ள் . ) முத்து உக்கன போல் - முத்துக்கள்சிந்தினபோல , முகத்து 
ஆலி முலைக்கண் வீழ - முகத்தினின்று ( கண்களிலிருந்து ) சிந்துகிற நீர்த் 
துளிகள் கொங்கைகளிலே விழும்படி , தத்து உற்று அயரேல் - துடிப்பு 
அடைந்து தளர்வுறாதே : தால பலத்தின் எலும் கொத்து ஒப்பன - பனம் 
பழங்களின் நிறைந்தொருகொத்தைப்போல்வனவாகிய , தலை கொண்டு - 
( இவனது பத்துத் ) தலைகளைக்கொண்டு , இவன் கொண்டன என்த ஆசை 
பத்திற்கும் இன்றே பலி ஈவது - இவன் ( வென்று ) வசப்படுத்திக்கொண் 
டவை யென்று சொன்ன பத்துத்திக்குக்களுக்கும் இப்பொழுதே ( நான் ) 
பலியாகக்கொடுத்தலை , பார்த்தி - பார்ப்பாயாக , என்றான் - என்றுசொன் 
னான் ; ( எ - று . ) 

பனம்பழங்களின் கொத்துப்போல் ஒருநிரையாக அடர்ந்துள்ள இவ 
னது பத்துத்தலைகளையும் நான் அறுத்து இவனால் முன்புவெல்லப்பட்டன 
வான பத்துத்திக்குக்களுக்கும் இன்று புலிகொடுக்கின்றேன் பார் என்றன 

10 


74 


ஆரணியகாண்டம் . 


னென்பதாம் . முகம் - இங்கே கண்ணுக்கு இலக்கணை . தாலபலம் - வட 
மொழித்தொடர் . கொண்டன வென்ற - எனப் பதம்பிரித்து , இவன் 
வென்றுகொண்டனவான என்று உரைகூறினுமாம் . ஆசை - ஆசாஎன்ற 
வடசொல் ஆவீறு ஐயாயிற்று, ஆசை பத்து எட்டுத்திக்குக்களோடு 
மேலும் கீழும் , பலி - தேவர்க்கு இடும் உணவு . 

( க 0 க் ) 
இதுழதல் இருபத்திரண்டு கவிகள் -சடாயுவுக்கும் இராவணனுக்கும் நடந்த 

போரைக் கூறும் . 
க o எ . இடிப்பொத்தமுழக்கினிருஞ்சிறைவீசியெற்றி 

முடிப்பத்திகளைப்படியிட்டு முழங்கு துண்டங் 
கடிப்பக்கடி துற்றவன்காண்டகு நீண்டவீணைக் 
கொடிப்பற்றியொடித்துயர்வானவராசிகொண்டான் . 

இ - ள் . ) முடி பத்திகளை படி இட்டு முழங்கு துண்டம் சடிப்ப- ( இரா 
வணனது ) தலைவரிசையைக் கீழேதள்ளி ( அவற்றை) ப்பேரொலி செய்கிற 
தனது மூக்கினால் கடிப்பதற்காக , இடிப்பு ஒத்த முழக்கின் இரு சிறை வீசி 
எற்றி கடிது உற்றவன் - இடிமுழக்கத்தைப்போன்ற பேரொலி யுண்டாம் 
படி பெரிய தனது சிறகுகளை வீசியடித்துக்கொண்டு விரைவாக ஓடிவந்தவ 
னான சடாயு , - காண் தகு நீண்ட வீணை கொடி பற்றி ஒடித்து - பார்த்தற் 
குத்தகு தியான ( அழகிய ) நீண்ட வீணையின் வடிவத்தை யெழுதிய ( அவ்வி 
ராவணனது) தேர்க்கொடியைப் பிடித்து ஒடித்து ,உயர் வானவர் ஆசு கொண் 
டான் ( அதனால் மகிழ்ச்சியுற்றுச் ) சிறந்ததேவர்கள் தன்னை வாழ்த்திக் 
கூறும் வாழ்த்துக்களைப் பெற்றான் : ( எ - று . ) 

உற்றவன் - வினையாலணையும் பெயர் ; உற்று அவன் எனப்பிரித்து , உற்று 
வந்து , அவன் - அவ்விராவணனுடைய என்று உரைத்து , சடாயு என்ற தோன் 
றா எழுவாய் வருவிப்பினுமாம் . இச்செய்யுளால் , இராவணனுக்கு வீணைக் 
கொடியென்று தெரிகிறது ; மேல் கசு எ - ஆம் செய்யுளில் பாகவீணையின் 
கொடியொன்று கிடந்தது பார்மேல் என வருதலுங்காண்க . இராவணன் 
சங்கீதத்தில் தேர்ந்தவனாதலால் , அதற்கு அறிகுறியாக , சிறந்த இசைக்கரு 
வியான வீணையின் வடிவைக் கொடியிற்கொண்டனன் போலும் . இராவண 
னது துவசம் மனிதன் தலைவடிவமெழுதப்பட்ட தென்று கூறியுள்ளார் , 
வால்மீகிபகவான் . பத்தி ஆசி - பங்தி , ஆசீஸ் என்ற வடசொற்களின் சிதைவு . 
வீணை - வீணா என்ற வடசொல் ஆவீறு ஐயாயிற்று . 

( க 0 எ ) 
க 0 அ . அக்காலையரக்கனரக்குருக்கன்ன கண்ண 

னெக்காலமுமின்னதொரீடழிவுற்றிலாதா 
னக்கானுலகேழுநடுங்கிடநாகமன்ன 
கைக்கார்முகத்தோடுகடைப்புருவங்குனித்தான் . 
இ - ள் .) எ காலமும் - முன்பு எந்தக்காலத்திலும் , இன்னது ஓர் ஈடு 
அழிவு - இத்தன்மையானதொரு பெருமைக்கேட்டை , உற்றிலர் தான் 


சடாயுவுயிர்த்தபடலம் . 


15 


அடைந்திரா-தவனாகிய , அரக்கன் - இராவணன் , அ காலை ( இங்ஙனங் 
கொடி ஒடிபட்ட ) அப்பொழுது அரக்கு உருக்கு அன்ன கண்ணன் -உருக் 
கிய அரக்கைப்போன்ற ( கோபத்தால் மிகச்சிவந்த ) கண்களையுடையவ 
னாய், நக்கான் - ( கோபத்தாற் ) பெருஞ்சிரிப்புச்சிரித்து ( வீராட்டகாசம் 
பண்ணி ) , உலகு ஏழும் நடுங்கிட - ஏழுலகங்களும் நடுங்கும்படி , நாகம் 
அன்ன கை கார்முகத்தோடு கடைப் புருவம் குனித்தான் - மலைபோன்ற 
தன்கைவில்லையும் தன்புருவங்களின் நுனியையும் வளைத்தான் ; ( எ - று . ) 

கோபத்தாற் புருவத்தைநெறித்துக்கொண்டு கையில்வில்லையேந்தி 
வளைத்தன னென்பதாம் . உலகேழும் நடுங்கிட நக்கான் என்றும் இயைக்க 
லாம் . நாகம் - அசையாதது . ஈற்றடியால் , புருவவளைவும் வில்வளைவும் 
ஒன்றுக்கு ஒன்று உபமானமாகுந் தன்மை தொனிக்கும் . ( க 0 அ ) 
சகூ , சண்டப்பிறைவாளெயிற்றான் சரதாரைமாரி 

மண்டச்சிறகாலடித்தான் சிலவள்ளுகீராற் 
கண்டப்படுத்தான்சிலகாலனுங்காணவுட்குந் 
துண்டப்படையாற்சில துண்டதுண்டங்கள் கண்டான் . 
( இ - ள் . ) பிறை - பிறைச்சந்திரன் போல வளைவாகவிளங்குகிற ,வாள் 
ஒளியையுடைய , சண்டம் எயிற்றான் -உக்கிரமான வக்கிரதந்தங்களையுடைய 
வனான இராவணனது ( இராவணன் பெய்த ), சர தாரை மாரி - அம்புகளின் 
வரிசையாகிய மழைப்பெருக்கு , மண்ட - ( தன் மீது ) மிகு தியாய் நெருங்கி 
வர , ( அதுகண்செடாயு ) , சில- ( அவற்றுள்) . சில அம்புகளை , சிறகால் அடித் 
தான் - தன்சிறகுகளினால் அடித்துத்தள்ளினான் ; சில - சில அம்புகளை , உள் 
உ.கீரால் - கூறிய தன துகால் நகங்களால் , கண்டப்படுத்தான் - துண்டுபடுத் 
தினான் ; சில -சிலஅம்புகளை , காலனும் காண உட்கும் துண்டம் படையால் = 
யமனும் பார்த்தற்கு அஞ்சும்படியான தனது மூக்காகிய ஆயுதத்தால் , துண் 
டதுண்டங்கள் கண்டான் - சின்னபின்னமாக்கினான் ; ( எ - று . ) 

செய்யுளோசை யின்பத்துக்காக , உகிரென்பது உகீரென நீட்டல் 
விகாரமடைந்தது . 

( க 0 க ) 
கக 0 . மீட்டும்மணுகாநெடுவெங்கணநந்தநாகம் 

வாட்டுங்கலுழனெனவன் றலைபத்தின்மீது 
நீட்டுந்நெடுமூக்கெனுநேமியன் சேமவிற்கால் 
கோட்டும்மளவின்மணிக்குண்டலங்கொண்டெழுந்தான் . 

( இ - ள் . ) நெடு வெம் கண் - பெரிய கொடியகண்களையுடைய, அநந்தம் 
நாகம் - அளவிறந்தபலபாம்புகளை , வாட்டும் - ஒருங்கேவருத்துகிற , கலுழன் 
என - கருடன்போல , வல் தலை பத்தின் மீதும் நீட்டும்- ( இராவணனது )வலிய 
பத்துத்தலைகளின் மேலும் நீட்டுகிற, நெடு மூக்கு எனும் நேமியன் - நீண்ட 
தன்மூக்காகிய சக்கராயுதத்தையுடையவனாய் , சேமம் வில் கால்கோட்டும் 
அளவில் மீட்டும் அணுகா - தனக்குப்பா துகாவலாகவுள்ள சிறந்த வில்லின் 


76 


ஆரணியகாண்டம் . 


தண்டத்தை ( இராவணன் ) வளைக்குமளவிலே மீண்டும் (சடாய் ) அவனரு 
கில் நெருங்கி , மணி குண்டலம் கொண்டு எழுந்தான் - ( அவன் காதுகளில் 
அணிந்துள்ள (இரத்தினகுண்டலங்களைப் பறித்துக்கொண்டு கிளம்பினான் : 

இராவணன் எய்த பல அம்புகளைச் சிறகுகளினாலும் நகங்களினாலும் 
மூக்கினாலும் அழித்திட்ட சடாயு பின்பு அவன் ஒருகால் வில்வளைக்கும் 
பொழுதிற்குள்ளே அவனருகில்வந்து அவனது காதின்குண்டலங்களைப் 
பறித்துக்கொண்டு சென்றன னென்பதாம் . பலபாம்புகள் ஒருங்கே அழியு 
மாறு கருடன் வந்தாற்போல , இராவணனது பத்துத்தலைகளின்மேலும் 
தன துகூரியமூக்கை - நீட்டிக்கொண்டு வந்தன னென்க . நெடுவெங்கண 
நந்தநாகம் என்பதற்கு - அளவில்லாத பலகண்களையுடைய பாம்பென்று 
2.ரைத்து , பலதலைப்பாம்பென்று கருத்துக்கொள்வாரும் உளர் . - கீழ் 
க 0 எ- ஆங் கவியில் கடிதுற்றவன் என் றதை நோக்கி , மீட்டும் அணுகா 
என்றார் . கலுழன் கருடனென்ற வடசொல்லின் திரிபு . சேமவில் 
என்பதற்கு - தான்சேமித்துவைத்துள்ள - வில்என்றலும் ஒன்று ; சேமித் 
தல் - பத்திரமாகப் பாதுகாத்தல் . மீட்டும்மணுகா , கோட்டும்மளவில் 
என்றவற்றில் மகரவொற்றும் , நீட்டுந்நெடு என்பதில் நகரவொற்றும் - 
விரித்தல் , 

( கக 0 ) 
ககக . எழுந்தான்றடமார்பினிலேழினொடேழுவாளி 

யழுந்தா துகழன்றிடப்பெய்தெடுத்தார்த்தரக்கன் 
பொழிந்தான்புகர்வாளிகண்மீளவும் போர்ச்சடாயு 
விழுந்தானெனவஞ்சினர்விண்ணவர்வெய் துயிர்த்தார் 
( இ - ள் . ) ( அவ்வளவிலே ), அரக்கன் - இராவணன் , ஆர்த்து - ஆரவா 
கஞ்செய்துகொண்டு , ஏழினொடு ஏழு வாளி- பதினான்குபாணங்களை , எடு 
த்து- , எழுந்தான் தட மார்பினில் - (தனது குண்டலங்களைப் பறித்துக் 
கொண்டு ) மேலெழுந்த சடாயுவினது பரந்தமார்பிலே , அழுந்தாது கழன் 
றிட - பதிந்துநின்றிடாமல் துளைத்து ஊடுருவி அப்பாற்செல்லும்படி , பெ 
ய்து - பிரயோகித்து , மீளவும் - மறுபடியும் , புகர் வாளிகள் - ஒளியுள்ள பல 
அம்புகளை , பொழிந்தான் - சொரிந்தான் ; ( அதனால் ) , போர் சடாயு விழுந் 
தான் என - போர்செய்த சடாயு விழுந்திட்டா னென்று கருதி , விண்ண 
வர் - தேவர்கள் , அஞ்சினர் - அச்சமடைந்து , வெய்து உயிர்த்தார்-உஷ்ண 
மாகப் பெருமூச்சுவிட்டார்கள் ; ( எ - று .) 

தவறாமல்விழுவா னென்ற கருத்தில் விழுந்தான் என்றது , தெளிவு 
பற்றிய காலவழுவமைதி . ஏழினொடேழு - ஏழோடு கூடிய ஏழு . ( ககக ) 
ககஉ . புண்ணிற்பு துநீர்பொலியப்பொழிபுள்ளின்வேந்தன் 

மண்ணிற்கரனேமுதலோருதிரத்தின் வாரி 
கண்ணிற்கடலென்று நுகர்ந்ததுகான்று மீள 
விண்ணிற்பொலிகின்றதொர்வெண்ணிறமேகமென்ன 


சடாயுவுயிர்நீத்தபடலம் . 


77 


னது , 


( இ - ள் . ) புண்ணின் - (தன் உடம்பில் அம்புகள்பட்டதனாலாகிய ) புண் 
களினின்று , புது நீர் - புதுமையான இரத்தத்தை , பொலிய பொழி - மிகுதி 
யாகச்சொரிகிற , புள்ளின் வேந்தன் - ( கழுகென்னும் ) பறவைகளுக்கு 
அரசனாகிய (வெண்ணிறமுடைய ) சடாயு, -மண்ணில் கரனே முதலோர் 
உதிரத்தின் வாரி - தரையிற்பெருகிய கரன் முதலிய அரக்கர்களுடைய 
இரத்தவெள்ளத்தை , கண்ணின் கடல் என்று நுகர்ந்தது - பெருமையை 
யுடைய கடலென்று கருதித் தான்பருகியதான , ஓர் மேகம் - ஒருமேகமா 

மீள கான்று- ( அங்ஙனம் தான்உட்கொண்ட நீரைப் ) பின்புவெளிச் 
சொரிந்து , விண்ணின் வெள் நிறம் பொலிகின்றது என்ன - வானத்தில் 
வெண்ணிறமாய்விளங்குகின் றதென்று சொல்லும்படி , ( எ - று . ) - ஒத்தான் ) 
என்று அடுத்தகவியோடு குளகமாகத் தொடரும் . 

கடலின் நீரை முகந்துஉட்கொண்டு வானத்தில் எழுந்து அதனை மழை 
நீராகச் சொரிந்து வெண்ணிறமாய் விளங்குதல் , மேகத்தின் இயல்பு . இறந் 
தாரது இரத்தத்தைப்பருகும் இயல்புள்ள கழுகரசாகிய சடாயு இப்பொழுது 
தன் உடம்பிற்புண்களினின்று இரத்தத்தைச் சொரிந்து வானத்தில் வெண் 
ணிறமாய்விளங்குதற்கு , தரையிற்பெருகிய கரன் முதலியோரது இரத்த 
வெள்ளத்தைப் பெரியகடலென்று கருதிப் பருகியதான ஒருமேகம் பின்பு 
அதனைமழையாக வெளிச்சொரிந்து வானத்தில் வெண்ணிறமாய் விளங்கு 
தலை உவமைகூறினார் . புண்ணின், இன் - ஐந்தனுருபு , நீக்கம் . புதுநீர் - 
புதியசெந்நீர் ; இதுவரையிலும் ஒருபொழுதும் சடாயு புண்பட்டுக் குருதி 
சொரிந்ததில்லையென்பது விளங்க , புதுநீர் , என்றார் . அன்றியும் , புது 
வெள்ளம் செந்நிறமாயிருத்தல்பற்றி , செந்நீரை புதுநீர் என்றாருமாம் . 
கண்ணின் , கண் - பெருமை , இன் - சாரியை , இனி , கண்ணிற்கடலென்று 
என்பதற்கு - கண்ணிற்காணும் பெரியதோற்றத்தாற் கடலென் றுகருதி 
யென்றும் உரைக்கலாம் . கான்று , கால் - பகுதி ; காலல் - உமிழ்தல் , கக் 
குதல் , பொழியப்பொலி என்றும் பாடம் : 

(கக உ ) 
கக.கூ. ஒத்தானுடனேயுயிர்த்தானுருத்தான வன்றோள் 

பத்தோடுபத்தினெடும்பத்தியிற்றத்திமூக்காற் 
கொத்தாநகத்தாற்குடையாச்சிறையாற்புடையா 

முத்தாரமார்பிற்கவசத்தையுமூட்டறுத்தான் . 
( இ - ள் . ) ஒத்தான் ( கீழ்க்கூறிய ) ஒப்புமைபெற்றவனான சடாயு , 
உடனே- , உயிர்த்தான் உருத்தான் - பெருமூச்சு எறிந்துகோபித்து , 
அவன் தோள் பத்தோடு பத்தின் நெடு பத்தியில் - அவ்விராவணனுடைய 
இருபதுதோள்களின் நீண்டவரிசையிலே , தத்தி பாய்ந்து , மூக்கால் 
கொத்தா - மூக்கினாற்கொத்தியும் , நகத்தால் குடையா - கால்நகங்களினாற் 
குடைந்தும் , சிறையால் புடையா - சிறகுகளினால் அடித்தும் , முத்து ஆரம் 
மார்பின் கவசத்தையும் மூட்டு அறுத்தான் முத்துமாலையையணிந்த மார் 
பில் தரித்துள்ள அபூன்கவசத்தையும் பொருத்துவாய் அறும்படி செய்தான் . 


ககச , 


செறித் 


78 

ஆரணியகாண்டம். 
கவசத்தையும் மூட்டு அறுத்தான் - கவசத்தின் பூட்டுகளைத் துணித் 
தான் . 

( கககூ ) 
அறுத்தானையரக்கனுமைம்பதொடைம்பதம்பு 
செறித்தான்றடமார்பிற்செறித்தலுந்தேவரஞ்சி 
வெறித்தார்வெறியாமுனிராவணன் வில்லைப்பல்லாற் 

பறித்தான்பறவைக்கிறைவிண்ணவர்பண்ணையார்ப்ப . 
( இ - ள் . ) அறுத்தானை - ( அவ்வாறு கவசத்தை ) மூட்டறுத்த சடாயுவை , 
அரக்கனும்- இராவணனும் , ஐம்பதொடு ஐம்பது அம்பு தடமார்பில் செறித் 
தான் - நூறு பாணங்களைப் பரந்தமார்பிலே அழுந்தச்செய்தான் ; 
தலும்- ( அங்ஙனம் இராவணன் நூறுபாணங்களைச் சடாயுவின்மார்பில் ) 
பதியச்செய்தவளவிலே , தேவர் - தேவர்கள் , அஞ்சி வெறித்தார் ( இந்த 
அம்புகளினால் சடாயுவுக்கு என்ன ஆகுமோ வென்று ) பயப்பட்டுத் திகைத் 
தார்கள் ; வெறியாமுன் - அங்ஙனம் திகைத்தற்குமுன்னே ( உடனே விரை 
வில் என்றபடி ), பறவைக்கு இறை - பறவைகளுக்கு அரசனாகிய அச்சடாயு , 
விண்ணவர் பண்ணை ஆர்ப்ப - அத்தேவர்களுடைய கூட்டம் ஆரவாரிக்கும் 
படி , இராவணன் வில்லை பல்லால் பறித்தான் - இராவணனுடைய வில்லை 
( த்தனது ) பற்களினாற் கடித்துப்பிடுங்கினான் ; ( எ - று . ) 

விண்ணவர் பண்ணையார்ப்ப என்பதற்கு - தேவர்களுடைய துந்துபி 
வாத்தியம் ஆரவாரிக்க என்று பொருளுரைப்பாரும் உளர் ; அப்பொழுது , 
வாச்சியப்பெயராகிய பணையென்பது பண்ணையென விரித்ததென வேண் 
டும் , தங்கட்குத் தலைவனாய்த் தங்கள்பகைவரைத் தொலைத்துத் தங்களைப் 
பாதுகாத்தற்காகவே திருவவதரித்த திருமாலாகிய இராமபிரானுக்கு உற் 
அழியுதவவந்த சடாயுவின் துயர்க்குத் தாம் துயருறுதலும் , அச்சடாயுவின் 
வெற்றிக்குத் தாம் மகிழ்தலும் தேவர்கட்கு இயல்பாயின ( ககச ) 
க்கரு . எல்லிட்டவெள்ளிக்கயிலைப்பொருப்பீசனோடு 

மல்லிட்டதோளாலெடுத்தான் சிலைவாயின்வாங்கி 
வில்லிட்டுயர்ந்தெநெடு மேகமெனப்பொலிந்தான் 
சொல்லிட்டவன்றோள்வலியாருளர்சொல்லவல்லார் . 
( இ - 

ள் . ) எல் இட்ட - ஒளிபொருந்திய , வெள்ளி கயிலை பொருப்பு - 
வெள்ளிமயமான கைலாசமலையை , ஈசனோடு - ( அதற்குத் ) தலைவனான 
சிவபிரானுடனே , மல் இட்ட தோளால் எடுத்தான் - வலிமைமிக்க தன் 
தோள்களால் எடுத்தவனான இராவணனது , சிலை - வில்லை , வாயின் 
வாங்கி - வாயினாற் பறித்துக்கௌவிக்கொண்டு, (சடாயு ) , வில் இட்டு உயர்ந்த 
நெடு மேகம் என பொலிந்தான் - இந்திரவில்லைத் தோற்றுவித்துக் 
கொண்டு வானத்தில்எழுந்த பெரியமேகம் போல விளங்கினான் ; அவன் 
தோள் வலிசொல் இட்டு சொல்ல வல்லார் யார் உளர் - அச்சடாயுவினது 
புயபலத்தைச் சொற்களைக்கொண்டு சொல்லவல்லவர் எவர்உள்ளார் , 


ப 


யென்ற பொருளில் , எல் என்பது. - இடைச்சொல்லா குமென்பது , பழைய 
சடாயுவுயிர் நீத்தபடலம் . 

79 
* எவராலுஞ் சொல்ல முடியாத வலிமையுடையான் என்பதாம் . ஒளி 


இலக்கண நூலார் கொள்கை . சொல்லிட்டு என்பதில் , இட்டு என்பது 
கொண்டு என்பதுபோல மூன்றாம் வேற்றுமைச் சொல்லுருபின் தன்மை 
யதாய் நின்றது . இங்கே தோள்வலி என்றது , உடல்வலிமை யென்ற 
படி : சிறப்புப்பெயர் , பொதுப்பொருளை உணர்த்திற்று. (ககரு ) 
ககசு .-- மீளாநிறத்தாயிரங்கண்ணவன் விண்ணினோட 

வாளாலொறுத்தான் சிலைவாயிடைநின்றும்வாங்கித் 
தாளாலிறுத்தான் றழல்வண்ணன்றடக்கைவில்லைத் 

தோளாலிறுத்தான் றுணைத்தாதைதனன்பிற்றோழன் . 
( இ - ள் . ) மீளா நிறத்து - திரும்பாத மார்பையுடைய ( என்றும் எவர்க் 
கும் புறங்கொடாத என்றபடி ), ஆயிரம் கண்ணவன் - ஆயிரங்கண்களை 
யுடையவனான தேவேந்திரன் , விண்ணின் ஓட - வானத்தில் தோற்று ஓடும் 
படி , வாளால் ஒறுத்தான் - ஆயுதங்கொண்டு (திக்குவிசயகாலத்தில் அவனை ) 
வருத்தியவனான இராவணனது , சிலை -வில்லை, வாயிடைநின்றும் வாங்கி 
தன் வாயினின்று வாங்கி , தாளால் இறுத்தான் - கால்களால் ஒடித்திட்டான் : 

: 
( யா வனெனில் ) , - 

தழல்வண்ணன் - நெருப்புப்போலுஞ் செந்நிறமுடைய 
சிவபிரானது , தட கை - பெரியகையி லிருந்ததான , வில்லை - சிவதனுசை ,, 
தோளால் இறுத்தான் - (சீதாகலியாணகாலத்தில் சநகமகாராசன் சொன் 
னபடி கந்யாசுல்கமாகத் ) தனதுதோள்வலியால் ஒடித் திட்டவனான இரா 
மபிரானுக்கு , துணை - உதவிசெய்யவந்தவனும் , தாதை தன் அன்பின் தோ 
முன் - அவன் தந்தையான தசரதசக்கரவர்த்தியினது அன்புள்ள தோழனு 
மான சடாயு ; ( எ - று . ) 

சிவன் வில்லைக்கையாலொடித்தவனது தந்தையின் தோழன் இந்தி 
ரனை வென்றவனது வில்லைக் காலாலொடித்தா னென்று ஒருசமத்காரந் 
தோன்றக்கூறினார் . 

( ககசு ) 
ககஎ , ஞாலம்படுப்பான் றன தாற்றலுக்கேற்றநல்வின் 

மூலம் மொடிப்புண்டதுகண்டு முனிந்தநெஞ்ச 
னாலம் 

மிடற்றான்புரமட்டதொரம்புபோலுஞ் 
சூலம்மெடுத்தானெறிந்தான் மறந்தோற்றிலா தான் . 
இ - ள் . ) ஞாலம் படுப்பான் - உலகத்துக்கு அழிவுசெய்பவனான 
இராவணன், - தனது ஆற்றலுக்கு ஏற்ற நல் வில் - தனது வலிமைக்குத் 
தக்கதான சிறந்த அந்த வில் , மூலம் ஒடிப்புண்டது - ( சடாயுவினால் ) அடி 
யோடு ஒடிக்கப்பட்டதை கண்டு பார்த்து , முனிந்த நெஞ்சன் - கோபித்த 
மனத்தையுடையவனாகி , மறம் தோற்றிலா தான் - பகைவெல்லும்வீரத்திற் 
சோர்வுறாதவனாய் , ஆலம் மிடற்றான் புரம் அட்டது ஓர் அம்பு போலும் 
சூலம் எடுத்தான் எறிந்தான் - விஷத்தையுண்ட கண்டத்தையுடையவ 


80 


ஆரணியகாண்டம் . 


னான சிவபிரான் திரிபுரத்தை அழித்த (திருமாலின் வடிவமான) ஒப்பற்ற 
தோர் அம்பைப் போன்ற ஒரு சூலாயுதத்தை யெடுத்து ( ச் சடாயுவின்மேல் ) 
எறிந்தான் ; ( எ - று . ) 

மூலம்மொடிப்புண்டது , ஆலம்மிடற்றான் , சூலம்மெடுத்தான் என்ற 
வற்றில் , மகரவொற்று - விரித்தல் . ஞாலம்மெடுப்பான் என்ற பாடத் 
துக்கு - உலகத்தைப் பெயர்த்தெடுக்கவல்ல இராவணனென்க ; கீழ் சு உ - ஆங் 
கவியில் பாரினையெடுக்க வேண்டின் பலவினை சிலசொல் ஏழாய் என 
வந்தது காண்க . திரிபுரசங்காரகாலத்தில் திருமால் சிவபிரானுக்கு அம் 
பாய் நின்று உதவி அப்புரத்தை அழித்ததை , குழனி றவண்ண நின்கூறு 
கொண்ட 

ட , தழனி றவண்ணன் நண்ணார் நகரம் , விழநனிமலைசிலை வளைவு 
செய்தங்கு , அழனிறவம்பது வானவனே என்ற பெரியாரருளிச்செயலா 
லும் அறிக . 

( ககஎ ) 
ககஅ . ஆற்றானிவனென்றுணராதென தாற்றல்காணென் 

றேற்றானெருவைக்கிறைமுத்தலையெஃகமார்பின் 
மேற்றானிதுசெய்பவர்யாரெனவிண்ணுளோர்க 

டோற்றா துநின்றார் தமதோள் புடைகொட்டியார்த்தார். 
( இ - ள் . ) எருவைக்கு இறை - கழுகுகளுக்கு அரசனான சடாயு , 
இவன் ஆற்றான் என்று உணராது எனது ஆற்றல் காண் என்று – இவன் 
( இச்சூலத்திற்கு எதிர்நிற்க ) வல்லமையில்லாதவனென்று எண்ணாமல் எனது 
வலிமையைப் பார் என்று சொல்லி , முத் தலை எஃகம் - மூன்று தலைகளை 
யுடைய அச்சூலாயுதத்தை , மார்பின்மேல் ஏற்றான் - தனதுமார்பின்மேல் 
ஏற்றுக்கொண்டான் ; ( அவ்வளவில் ) , விண் உளோர்கள் ( அதனைக்கண்ட ) 
வானத்திலுள்ளதேவர்கள் , இது செய்பவர் யார் என - இவ்வாறு பகைவ 
னெறிந்த வலியசூலத்தை மார்பில் வலிய ஏற்றுக்கொள்பவர் வேறு எவர் ! 
( எவருமில்லை ) என்று எண்ணி , தோற்றாது நின்றார் - ( இராவணனிடத்து 
அச்சத்தால் தங்களுடம்பு ) வெளித்தோன்றாதபடி மறைந்து நின்று , தம 
தோள் புடை கொட்டி ஆர்த்தார் - (களிப்பினால் ) தங்கள் தோள்களைத் 
தட்டி ஆரவாரஞ்செய்தார்கள் ; ( எ - று . ) - தான் - அசை . 

உணராதியென்னாற்றல்காண் என்ற பாடத்துக்கு , உணராதி என் 
பது - எதிர்மறையொருமையேவலாம் . தம , அ - ஆறனுருபு . ( ககஅ ) 
கககூ , பொன்னோக்கியர் தம்புலனோக்கிய புன்கணோரு 

மின்னோக்கியரில்வழியெய்தியநல்விருந்துந் 
தன்னோக்கியநெஞ்சுடையோகியர் தம்மைச்சார்ந்த 
மென்னோக்கியர்நோக்கமுமாமென் மீண்டதவ்வேல் . 
( இ - ள் . ) பொன் நோக்கியர் தம் - பொருளினிடத்தே கருத்தை 
யுடையவர்களாகிய விலைமாதர்களுடைய, புலன் - ஐம்புலவின்பத்தை , நோக் 
திய - கரு தியாசைப்பட்ட , புன்கணோரும் -வறுமையையுடையவர்களும் , - 


சடாயுவுயிர்த்ேதிபடலம் . 

8 
இன்நோக்கியர் இல் வழி - இனியபார்வையையுடைய நற்குண நற் 
செய்கையுள்ள ) மகளிர் இல்லா தவிடத்தில் , எய்திய - சென் றடைந்த, நல் 
விருந்தும் - நல்லவிருந்தினர்களும் , - தன் நோக்கிய நெஞ்சு உடை- தன் 
னையே ( ஆத்மசொரூபத்தையே ) கருதிய மனத்தையுடைய , யோகியர் தம் 
மை-- யோகத்தேர்ச்சியையுடைய முனிவர்களை , சார்ந்த - அடைந்த , மெல் 
நோக்கியர் நோக்கமும் மென்மையானபார்வையையுடைய அழகியமாதர்க 
ளுடைய ஆசைநோக்கும் , - ஆம். என் - ஒப்பாமென்று சொல்லும்படி , அ 
வேல் - ( சடாயு மார்பில் ஏற்றுக்கொண்ட ) அந்தமுத்தலைவேலானது , 
மீண்டது - ( அவன் மார்பைத் துளை படுத்தமாட்டாமல்) -- தாக்கித் திரும்பி 
விட்டது , ( எ - று . ) 

" அன்பின் விழையார் பொருள்விழையும் ஆய்தொடியார் ” என்றபடி 
ஆடவரை - அன்புபற்றி விரும்பாமல் பொருள்பற்றியே விரும்புந்தன்மைய 
ரான வேசையரது ஐம்புலவின்பத்தைப் பொருளுடையார் விரும்பிச்சென் 
றால் பொருள் கொடுத்துத் தம்விருப்பத்தை முடிக்க இயலும் ; அன்றி , 
பொருளில்லாத "தரித்திரர்கள் விரும்பி அவ்வேசையர் வீட்டுக்குச் சென் 
- றால் உள் நுழையவும் இடம்பெறாமல் மீள்வதுபோல , வேல் உள் நுழைய 
இடம்பெறாமல் மீண்டது . " பெருந்தடங்கட் பிறைநுதலார்க் கெலாம் , 
பொருந்து செல்வமுங் கல்வியும் பூத்தலால் ; வருந்தி வந்தவர்க் கீதலும் 
வைகலும் , விருந்து மன்றி விளைவன யாவையே ” என்றவாறு அறிவும் 
நற்குண நற்செய்கையு முடைய மகளிர் உள்ள வீட்டிற்கு விருந்தினர் சென் 
றால் அம்மகளிரது உதவியைக் கொண்ட அவர்கள் கொழுநரான ஆட 
வர்களால் எதிர்கொண்டு வந்து அழைத்துச் சென்று உரியபடி உபசரிக்கப் 
படுவர் ; அத்தன்மையரான மனைவிய ரில்லாத மனைக்கு விருந்தினர் சென் 
றால் அங்கு உள் நுழைந்து உணவு கொள்ள இடம்பெறாமல் மீளுதல்போல , 
வேல் உள் நுழைந்து உடலைப்பற்ற இடம்பொது மீண்டது . அழகியகண் 
ணின்நோக்கத்தையுடைய மாதர்கள் தமது குறிப்புநோக்கைச் சாதாரண 
சனங்களின் மேற்செலுத்தினால் அந்நோக்குத் தடையின்றிச்சென்று அவர் 
களுள்ளத்தில் ஊன்றி . அவர்க்குத் தம்மிடத்துவிருப்பத்தை விளைத்து 
அவர்களை வசீகரித்தற்கு வல்ல தாம் . அந்நோக்கந்தானே ஆத்மசொரூ 
பத்திலேயே கருத்தை யூன்றுபவரான யோகியர்மேற் செலுத்தப்பட்டால் 
அவர்களுள்ளத்தில்ஊன்றி அவர்கட்கு வேட்கையைவிளைத்துப் பயன் 
பெறமாட்டாமைபோல , வேல் மார்பைத்துளைத்து ஊடுருவமாட்டாமல் 
மீண்டது என்க . பயனுவமை . 

முதலடியிலும், மூன்றாமடியிலும்உள்ள நோக்கு -கருத்தின் நோக்கம் . 
இரண்டாமடியிலுள்ள நோக்கு - பொதுநோக்கு ; அன்றி , விருந்தினரை 
அன்போடு பார்த்தலுமாம் . நான்காமடியிலுள்ள நோக்கு - காமக்குறிப்பை 
வெளிப்படுத்துகின்ற நோக்கம் . நோக்கியர் என்ற பெயரில், இ 
பெண்பால்விகுதி ; அதன்மேல் , அர் - பலர்பால்விகுதி . காமமாவது - ஒரு 
காலத்து ஒருபொருளால் ஐம்புலனும் நுகர்தற்சிறப்புடைத்தான் இன்ப 

11 


ஆரணிய காண்டம் , 


மாதலால் , அதனைக் கருதுதல் , புலனோக்குதல் எனப்பட்டது .. புன்கண் - 
துன்பம் ; துன்ப முண்டாம்பொழுது கண்கள் மலர்ச்சியின்றி வாட்டமடை 
தலால் , புன்கண் என்று துன்பத்திற்குப்பெயராயிற்று ; புன்கண் - வாடிய 
*கண் : இக்காரியப்பெயர் காரணத்தின்மேல் நின்றது . பொருளின்மை 
துன்பத்துள் துன்ப மாதலால் , வறியவர் , புன்கணோர் எனப்பட்டனர் . 
இல்வழி - பண்புத்தொகை . விருந்து - புதுமை ; அது - பண்பாகுபெயராய் , 
புதியராய் வந்தவர்மேல் நிற்கும் . நல்விருந்து - " மோப்பக்குழையும் அனிச் 
சம் முகந்திரிந்து , நோக்கக் குழையும் விருந்து ”. என் றபடி இன்முகமும் 
இன்சொல்லும் உபசாரமும் இல்லாவிடின் வாடி நீங்கும் மெல்லியல்பின 
ரான விருந்தினர் . வேறாகாத அன்புடையிருவர் கூடியல்லது விருந்தோம் 
புதல் செய்யப்படாமையின் , இன்னோக்கியரில்வழி யெய்திய நல்விருந்து 
பயன்பெறாது மீளும் , யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரதியாகாரம் 
தாரணை தியாநம் சமாதி என்ற யோகத்தின் அங்கம் எட்டனுள் ஈற்றதா 
கிய சமாதியின் இலக்கணம் ஆன்மாவாகிய தன்னைத் தான் காணுத லாத 
லால் , அவ்வங்கங்களிற் குறைவில்லாத யோகிய ரென்பதுபட , தன்னோக் 
கிய நெஞ்சுடை யோகியர் என்றார் . யோகியர் - யோகமுடையவர். சூலம் , 
முத்தலைவேல்என்பன - ஒருபொருளனவாதலால் , இங்கு வேல் எனப்பட் 
டது ; பொதுப்பெயர் சிறப்புப்பொருளின்மேல் நின்றது . இரண்டாமடி 
யில் , இல் நோக்கியர் எனப்பிரித்து , இல் நோக்கியர் - ( தமதுகருத்தின் 
வழியே தமதுமனையாள் ஒழுகுதலில்லாமல் ) மனையாளின் முகத்தைப்பார் 
த்து அவள் கருத்தின்படியே தாம் நடப்பவரான பெண்வழிச்செல்வாரது 
மனையின்கட் சென்ற விருந்தினர் உபசாரம்பெறாது மீளுதல்போல என்று 
பொருள் கொள்ளினும் அமையும் ; திருக்குறளில் பெண்வழிச்சேற லென்ற 
அதிகாரத்தில் " இல்லாளை யஞ்சுவான் அஞ்சும் மற்றுஎஞ்ஞான்றும் நல் 
லார்க்கு நல்ல செயல் , ” நட்டார் குறைமுடியார் நன்றாற்றார் என்னுத 
லாள் , பெட்டாங்கொழுகுபவர் ” என்றவற்றால் , பெண்வழிச்செல்வார் தாம் 
விரும்பியபடி பொருள் கொண்டு விருந்தோம்புதல் முதலிய அறஞ்செய்ய 
மாட்டாமையை அறிக : இல்லாளை யஞ்சி விருந்தின் முகங் கொன்றநெஞ் 
சிற் , புல்லாளன் என்றார் சிந்தாமணி பிலும் ; இப்பொருளில் , இல்நோக்கி 
யர் என்பதில் , இல் - இல்லாள் ; இல்என்ற மனையின்பெயர் இடவாகு 
பெயராய் , அதில்வாழும் மனையாளைக் குறித்தது : இல்வழி யென்பதில் , 
இல் - மனை , வழி- ஏழனுருபு . தன்னோக்கிய நெஞ்சுடை என்ற அடைமொ 
ழியால் , பொறியுணர்வெல்லாம் புலத்தின்வழாமல் ஒருவழிப்படுத்து மனத் 
தினை ஒருவழி நிறுத்தி நிறுத்திய அம்மனம் நிலை திரியாமல் குறித்தபொரு 
பொடு கொளுத்தியயோகியர் , பொய் கொலை களவே காமம் பொருள் 
நசை இவ்வகையைந்தும் அடக்கியவ ராதலால் , பிறர் தம்விஷயமாகக் 
குறிப்புநோக்கங்கொள்ளுதலைத் தாம் நோக்குதலுஞ் செய்யா ரென்பது 
விளங்கும் . இனி யோகியர் தன்மைசார்ந்த என்றும் பாடம் உண்டு ; அதற் 
கும் முன்போலவே கருத்துக்கொள்ளவேண்டும் : யோகியரது தன்மை 
பொருந்தின மகளிரது நோக்கம் போல என்று உரைத்து , யோகியர் பரம் 


சடாயுவுயிர்நீத்தபடலம் . 

83 
பொருளினிடத்தே யன்றிப் பிறபொருளினிடத்தில் கருத்தைச் செலுத் 
தாதவாறுபோல , தம்கணவனிடத்தேயன்றிப் பிறரிடத்துத் தம்கருத்தைச் 
செலுத்தாத கற்புடையமகளிரது நோக்கம் பிறரை எதிர்ப்பட்டவழி அவர் 
மேற் செல்லாமல் மீளுதல்போல வேல் மீண்டதென்று கருத்துக்கொள் 
ளுதலும் ஒன்று . 

( ககக ) 
கஉ 0 . வேகம்முடன்வேலிழந்தான்படைவேறெடாமுன் 

மாகம்மறையும்படிநீண்டவயங்குமான்றேர்ப் 
பாகன் றலையைப்பறித்துப்படர்கற்பினாள்பான் 
மோகம்படைத்தானுளைவெய்தமுகத்தெறிந்தான் . 
இ - ள் . ) வேல் இழந்தான் - ( இவ்வாறு ) சூலத்தைப் பயனின்றிஇழர் 
தவனை இராவணன் , வேகமுடன் - விரைவுடனே , வேறு படை எடா முன் 
வேறுஆயுதத்தை எடுக்காதமுன்னமே ( எடுத்தற்கு முன்பே) , (சடாயு ), மா 
கம் மறையும்படி நீண்ட்வயங்கு மான் தேர் பாசன் தலையை பறித்து - பெரிய 
வானமும் மறையும்படிஉயர்ந்துள்ளதும் விளங்குகிற குதிரைகள் பூட்டியது 
மான அவ்விராவணனது தேரைச் செலுத்துகிற சாரதியினுடைய தலை 
யைக் கொய்து , படர் கற்பினாள் பால் மோகம் படைத்தான் உளைவு எய்த 
முகத்து எறிந்தான் - மிக்க பதிவிரதா தருமமுடையவளான சீதாபிராட்டியி 
னிடத்து ஆசைமயக்கத்தை யடைந்தவனான இராவணன் வருத்தமடையும் 
படி அவன் முகத்தின்மேல் ( அத்தலையை வீசி ) எறிந்தான் ; ( எ - று . ) 

வேகம்முடன் , மாகம்மறையும்படி என்றவற்றில் , மகரவொற்று விரித் 
தல் , மான் , ன் - சாரியை ; விலங்கின்பொதுப்பெயர் சிறப்பாய்க் குதிரை 
யின்மேல் நின்றது . 

( க 20 ) 
கஉ.க. எறிந்தான துநோக்கியி ராவணனெஞ்சினாற்ற 

லறிந்தான் முனிந்தாண்டதொராடகத்தண்டுவாங்கிப் 
பொறிந்தாங்கெரியின் சிகைபொங்கியெழப்புடைத்தான் 

மறிந்தானெருவைக்கிறைமால்வரைபோலமண்மேல் . 
( இ - ள் . ) எறிந்தான்- ( தனது தேர்ப்பாகன் தலையைப் பறித்துத் தன் 
முகத்தில் ) எறிந்த அச்சடாயுவினது , அது - அச்செயலை , நோக்கி பார்த்து , 
ராவணன்- , ( அதனால் ), நெஞ்சின் ஆற்றல் அறிந்தான்- ( அவனது ) மனத் 
தின் வலிமையை ( உறுதியான தைரியத்தை ) அறிந்து , முனிந்து . - கோபங் 
கொண்டு , ஆண்டது ஒர் ஆடகம் தண்டு வாங்கி- ( முன் பலபேர்களில் தான் ) 
கைக்கொண்டு பயின்று வெற்றிபெற்றதாகிய பொன்மயமான ஒரு கதா 
யுதத்தை எடுத்து , பொறிந்து ஆங்கு எரியின் சிகை பொங்கி எழ - நெருப் 
புப்பொறி பறந்தாற்போல அக்கினிச்சுவாலை மிக்கு எழும்படி , புடைத் 
தான் - ( அத்தண்டினால் சடாயுவைத் ) தாக்கினான் ; ( அவ்வளவிலே ), எரு 
வைக்கு இறை - கழுகுகளுக்கு அரசனாகிய சடாயு , மண்மேல் - தரையின் 
மேல் , மால் வரை போல பெரிய மலை விழுந்தாற்போல , மறிந்தான் - விழுந் 
தான் ; ( எ - று . ) 
எறிந்தான் , ஆண்டது பெயர்கள் , 

[ sas ) 


84 


ஆரணியகாண்டம் , 


* கஉஉ . மண்மேல்விழுந்தான் விழலோடும்வயங்குமான்றேர் 

கண்மேலொளியுந்தொடராவகைதான் கடாவி 
விண்மேலெழுந்தானெழமெல்லியலாளும்வெந்தீப் 

புண்மேனுழையத் துடிக்கின்றனள்போற்புரண்டாள் . 
( இ - ள் . ) மண்மேல் விழுந்தான் - ( இங்ஙனம் தண்டாயுதத்தால் அடி 
பட்டுச் சடாயு ) - தரையில் விழுந்தான் ; விழலோடும் - ( அங்ஙனம் ) விழுந்த 
வளவிலே , ( இராவணன் ) , - வயங்கு . மான் தேர் - சிறப்புற்றுவிளங்குகிற 
குதிரைகள் பூட்டிய தன துதேரை , கண்மேல் ஒளியும் தொடரா வகை 
( நெடுந்தூரமளவும் விரைந்து செல்லுந் தன்மையுள்ள) கண்களின் பார்வை 
யும் பின்பற்றிச்செல்லவொண்ணாதபடி , கடாவி - மிக்கவிரைவாகச் செலுத் 
திக்கொண்டு , விண்மேல் எழுந்தான் - வானத்திற் கிளம்பினான் ; எழ- ( அங் 
ஙனம் தேரை விரைவில் நடத்தி ஆகாயமார்க்கமாகப் )புறப்பட்டவள்விலே , 
மெல் இயலாளும் - மென்மையான தன்மையையுடையளான சீதாபிராட்டி 
யும் , வெம் தீ புண்மேல் நுழைய துடிக்கின் றனள்போல் - புண்ணில் வெவ் 
வியநெருப்பு நுழைந்ததனால் துடிக்கின்றவள் போல ( த்துன்பத்தின்மேல் 
மிக்கதுன்பமுற்று ) , புரண்டாள் -விழுந்து புரளலுற்றாள் ; ( எ- று . ) - தான் - 
அசை . 

" மருமத்தி னெறிவேல் பாய்ந்த , புண்ணிலாம் பெரும்புழையிற் கனல் 
நுழைந்தாலென என்றார் பாலகாண்டத்திலும், " மருமத்து வேல்தைத்த 
புண் மீது கனலுற்றதென மாழ்கினான் " என்ற வில்லிபுத்தூரார்பாரதமுங் 

( கஉஉ ) 
கஉக . கொழுந்தேயனையாள் குழைந்தேங்கியகொள்கைகண்டா 

னழுந்தேலவலத்திடையஞ்சலையன்னமென்னா 
வெழுந்தானுயிர்த்தாடைவெங்கினிப்போவதென்னா 

விழுந்தானவன்றேர்மிசைவிண்ணவர்பண்ணையார்ப்ப . 
(இ - ள் . ) கொழுந்தே அனையாள் - இளந்தளிரையேயொத்த (மிக்க 
மென்மையையுடைய ) சீதை , குழைந்து ஏங்கிய - வாடிவருந்திய , கொள்கை 
செய்கையை , கண்டான் - பார்த்து , (சடாயு ), அன்னம்-- அன்னப்பறவை 
போன் றவளே! அவலத்திடை அழுந்தேல் - துன்பத்தில் முழுகவேண்டா: 
அஞ்சலை - அஞ்சாதிரு, என்னா - என்று (சீதையை நோக்கிச்) சொல்லி , 
உயிர்த்தான் எழுந்தான் பெருமூச்சுவிட்டுக்கொண்டு எழுந்து , அட எங்கு 
இனி போவது என்னா - அடா ! இனி நீ தப்பிப்போவது எங்கு ? என்று 
(இராவணனைநோக்கிக்) கூறி , அவன் தேர்மிசை - அவனுடைய தேரின் 
மேல் , விண்ணவர் பண்ணை ஆர்ப்ப விழுந்தான் - தேவர்களுடைய கூட்டம் 
( மகிழ்ச்சியால் ) ஆரவாரிக்கும்படி பாய்ந்தான் ; (எ - று . ) 

அழுந்தேல் , அஞ்சலை- எதிர்மறையொருமையேவல் . அன்னம் உவமை 
யாகுபெயர் ; அண்மைவிளி, அன்னை என்ற பாடத்துக்கு அம்மா ) என்று 
அன்புபற்றி விளித்ததாகக் கொள்க , பண்ணை - மகளிர்கூட்டம் ; இச்சிறப்புப் 


காண்க 


. 


சடாயுவுயிர்நீத்தபடலம் . 


85 . 


பெயர் , இங்குப் பொதுப்பொருளின் மேல் நிற்பதாய் , கூட்டமென்ற மாத் 
திரையாயிற்று ; இனி , விண்ணவர்பண்ணையார்ப்ப என்பதற்கு - தேவதுந் 
துபி முழங்க வென்று உரைப்பாரும் உளர் ; அவ்வுரைக்கு , பணை - யென்ற 
வாச்சியப் பெயர் , பண்ணையென விரித்தல்விகாரம் பெற்றதென்க . (கஉங ) 
கஉச , பாய்ந்தானவன் பன்மணித்தண்டுபறித்தெறிந்தா 

னேய்ந்தார்கதித்தேர்ப்பரியெட்டினொடெட்டுமெஞ்சித் 
தீந்தாசறவீசியத்திண்டிறற்றுண்டவாளாற் 

காய்ந்தான் கவர்ந்தானுயிர்காலனுங்கைவிதிர்த்தான் , 
(இ - ள் . ) பாய்ந்தான்- ( அங்ஙனம் இராவணனதுதேரின்மேற் ) பாய்ந்த 
சடாயு , - அவன் - அவ்விராவணனுடைய, பல் மணி தண்டு - பலஇரத்தினங் 
கள் பதிக்கப்பெற்ற ( பொன்னாலாகிய முற்கூறிய ) தண்டாயுதத்தை , 
பறித்து எறிந்தான் - பிடுங்கி அப்பால் எறிந்துவிட்டு , - ஏய்ந்து ஆர் கதி - 
பொருந்தியமைந்த வேகத்தையுடைய , தேர் பரிஎட்டினொடு எட்டும்- ( அவ 
னது ) தேரிற் பூட்டிய பதினாறு குதிரைகளும் , எஞ்சி தீந்து ஆசற - ஒடுங்கி 
அழிந்தொழியும்படி , அ திண் திறல் துண்டம் வாளால் காய்ந்தான் வீசி 
மிக்க வலிமையுடைய அந்தத்தன து மூக்காகிய வாளினால் கோபங்கொண்டு 
வீசி , உயிர் கவர்ந்தான் - ( அக்கு திரைகளின் ) உயிரைக் கவர்ந்திட்டான் , 
( அதுகண்டு ) , காலனும் கைவிதிர்த்தான் - யமனும் ( அஞ்சிக் ) கைந்நடுக்க 
முற்றான் ; ( எ - று . ) 

அதுகண்டு யமன் கைந்நடுங்கிய காரணம் - பிராணிகளின் - உட்லி 
னின்று உயிரைப் பிரிப்பதைத் தொழிலாகவுடையதான இக்குதிரைகளின் 
உயிரைக் கவர்ந்ததாகக் கருதித் தன்மீது இராவணன் சினங்கொண்டு தன் 
னைத் தண்டிப்பனோவென்ற அச்சம் ; அன்றி தன்னால் ஆகாத செயலைச் 
சடாயு செய்த தன்மையை நோக்கிக் கொண்ட அதிசயமுமாம் . துண்டவா 
ளால் காய்ந்துவீசி உயிர்கவர் த்தல் - வாள்போற்கூறிய மூக்கினாற் குத்திக் 
கொல்லுதல் . ஆசறுதல் . முடிதல் ; ஆசறு - ஒரு சொல் . 

( உச ) 
உடு . திண்டோழித்தாங்கவன் றிண்புறஞ்சேர்ந்த தூணி 

விண்டான் மறைப்பச்செறிகின் றனவில்லிலாமை 
மண்டா ரமர் தான்வழங்காமையின்வச்சைமாக்கள் 
பண்டாரமொக்கின்றனவள்ளுகிராற்பறித்தான் . 

( இ - ள் . ) திண் தேர் அழித்து -- (பின்பு சடாயு இராவணனது ) வலிய 
தேரைச் சிதைத்து , ஆங்கு - அதன்பின்பு , -வில் இலாமை-( அவன் கையில் ) 
வில்இல்லாமைபற்றி , மண்டு ஆர் அமர் தான் வழங்காமையின் -- கொடிய 
அருமையான போருக்குத் தாம்உதவாமையால் , வச்சைமாக்கள் பண்டா. 
ரம் ஒக்கின்றன-உ.லோபிகளுடைய பொக்கசத்தை ஒக்கின்றவையும் , விண் 
தான் மறைப்ப செறிகின்றன - ஆகாயத்தை மறைக்கும்படி உயர்ந்து பொ 
குந்தியுள்ளவையும் ஆகிய , அவன் திண் புறம் சேர்ந்த தூணி - 


86 


ஆரணியகாண்டம் . 


வலியதோள்களின்புறத்திலே கட்டப்பட்டுள்ள அம்பறாத்தூணிகளை , வள் 
உகிரால் பறித்தான் - கூறிய கால்நகங்களாற் பிடுங்கியெறிந்தான் ; ( எ - று .) 

வண்மைக்குணமில்லாத லோபிகளுடைய திரவியசாலை ஈதற்கும் 
நுகர்தற்கும் பொருள் எடுக்கப்படாமல் வாளாகிடத்தல்போல , வில்இல் 
லாமைபற்றிப் போரின்பொருட்டு அம்பு எடுக்கப்படாது வாளாகிடக் 
கின்ற புட்டில்க ளென்க . உடாஅது முண்ணாதுந் தம்முடம்பு செற்றுங் , 
கெடாஅத நல்லறமுஞ் செய்யார்- கொடாஅது , வைத்தீட்டினா ரிழப்பர் 
வான்றோய் மலைநாட , வுய்த் தீட்டுந் தேனீக் கரி ” என்றபடி லோபிகள் 
செல்வம் இழக்கப்படுதல்போல , இத்தூணீரங்களும் இழக்கப்பட்டன 
வென்பதுங் காண்க . மாக்களெனப்படுவார் - பகுத்துணர்வில்லாமல் ஐம் 
பொறியுணர்வு மாத்திரத்தையேயுடைய விலங்குபோன்ற ஒருசார் மானிட 
ராதலின் , உலோபிகளது இழிவு தோன்ற , வச்சை மக்கள் என்றார் . பண் 
டாரம் - வடசொல் . விண்டான் , தான் - அசை . 

(கஉடு ) 
கஉசு , மாச்சிச்சிரம்பாய்ந்தவன் மார்பினுந்தோள்கண்மேலு 

மோச்சிச்சிறகாற்புடைத்தான் கடித்தானுலையா 
மூச்சிற்றவிராவணனும் முடிசாய்ந்திருந்தான் 
போச்சித்தனை போலுதின்னாற்றலெனப்புகன்றான் . 
( இ - ள் . ) ( பின்னும் சடாபு ), அவன் மார்பினும் தோள்கள் மேலும் - 
அவ்விராவணனுடைய மார்பின் மேலும் தோள்களின்மேலும் , மா சிச்சிரம் 
பாய்ந்து - மிக்கவி நேர்தமாகப் பாய்ந்து , சிறகால் ஓச்சி புடைத்தான் - தன் 
சிறகுகளினால் விசையாக எறிந்து அடித்து , கடித்தான் - வாயினாற் கடித் 
தான் , ( அவ்வளவிலே ), உலையர் - வலியொடுங்கி , மூச்சு இற்ற - உயிர்ப்பு 
ஒழிந்த ( மூர்ச்சையடைந்த என்றபடி ), இராவணனும்-- , முடி சாய்ந்து 
இருந்தான் - தலைசாய்ந் திருந்தான் ; ( அதுகண்டு சடாயு அவனை நோக்கி ), 
இத்தனை போலும் - இவ்வளவு தானா! நின் ஆற்றல் - உனது வல்லமை , 
போச்சு - போய்விட்டது , என புகன்றான் - என்று இழித்துக்கூறினான் . 

மாச்சிச்சிரம் - மகாசித்ரம் ; சித்ரமென்ற வடசொல்லின் திரிபாகிய சித் 
திர மென்பது எதுகைநோக்கி , ( பித்து - பிச்சு , வைத்த - வைச்ச என்றாற் 
போல ) சிச்சிரமெனத் தகரசகரப்போலி யேற்றது ; ( வில்லிபுத்தூரார்பார 
தத்தில் அத்திரமென்பது அச்சிரமென விகாரப்பட்டு வருதலுங் காண்க .) 
ஆகவே , மாச்சிச்சிரமென்பதற்கு - காண்பவர் மிக அதிசயிக்கும்படி 
யென்று கருத்தாம் . மாச்சிச்சிரம்பாய்ந்து என்பதற்கு - பெரிய சிச்சிலிக் 
குருவிபோலப் பாய்ந்து என்று பொருள்கூறுதலும் பொருந்தும் . இ சிரம் 
பாய்ந்து மாச்சு என்று எடுத்து - இந்த ( இராவணனது ) , தலைகளின் மேற் 
பாய்ந்து ( அவற்றை ) அடித்து என்பர் ஒருசாரார் ; அவ்வுரைக்கு, மாச்சு 
மாய்த்து என்பதன் மரூஉ . இனி, மாச்சிச்சிரம் என்பதற்கு - பெருங்கழு 
கென்று உரைப்பாரும் உளர் ; சிச்சிரமென்பது கழுகென்னும் பொருள் 
தாதற்கு மேற்கோள் கிடைத்திலது . மூச்சித்த என்று பாடமோதி , மூர்ச் 


. 


சடாயுவுயிர்நீத்தபடலம் . 


87 


சித்த வென்பதன் விகார மென்றாலும் ஒன்று , இராவணனும் முடி - மகர 
வொற்று - விரித்தல் போச்சு - போயிற்று என்பதன் மரூஉ . ( கஉசு ) 
கஉஎ . அவ்வேலையினேமுனிந்தான் முனிந்தாற்றலன்ன 

வெவ்வேலரக்கன் விடலாம்படைவேறுகாணா 
னிவ்வேலையினேயிவனின்னுயிருண்பெனென்னாச் 
செவ்வேபிழையாநெடுவாளுறைதீர்த்தெறிந்தான், 

ள் . ) அ வேலையினே - அச்சமயத்திலே , ஆற்றல் அன்ன வெம் 
வேல் அரக்கன் - வலிமையின் வடிவத்தையே போன்ற கொடிய வேற்படையை 
யுடைய இராவணன் , முனிந்தான் - கோபங்கொண்டான் ; முனிந்து - கோ 
பித்து ,விடல் ஆம் படை வேறு காணான்- ( அச்சடாயுவின்மேல் ) பிரயோகித் 
தற்கு ஏற்ற ஆயுதம் வேறொன்றைக் காணாதவனாய் , -இ வேலையினே 
இவன் இன் உயிர் உண்பென் என்னா- இப்பொழுதே இவனது இனிய உயி 
ரைக் கவர்வே னென்று கருதி , பிழையா நெடு வாள் - பகை வரைக்கொல்லு 
தலில் ) தவறாத நீண்ட தனது ( சந்திரகாசமென்னும் ) வாளாயுதத்தை , 
உறை தீர்த்து -உறையினின்று எடுத்து , செவ்வே எறிந்தான்- ( அதுகொண்டு) 
நன்றாக (விசையாக ) வீசினான் ; ( எ - று . ) 

வேலை வேலா என்ற வடசொல் திரிந்தது , ஆற்றலன்ன - வலிமையே 
ஒருவடிவுகொண்டுவந்தாற்போன்ற என்றபடி ; இது , அரக்கனுக்கு அடை 
மொழி ;வேலுக்கு அடைமொழியாக்கினும் அமையும். ஆற்றலன்னவெவ்வே 
லரக்கன் என்பதற்கு- தன துவலிமைக்கு ஏற்ற கொடியதொருவேற்படை 
யையுடைய இராவணனென்றலும் ஒன்று . அப்படிப்பட்ட வேல் இராவண 
னுக்கு மாமனாராகிய மயன் மந்தோதரிவிவாககாலத்திற்கொடுத்தது. ஆற்ற 
லன்ன என்பதை படை என்பதற்கு அடைமொழியாக்கி , அச்சடாயுவின் வலி 
மையை அழித்தற்கு ஏற்ற வேறோராயுதத்தைக் காணாதவனாய் என்று 
பொருள் கொள்ளினும் பொருந்தும் . இங்குக்கூறிய வாள் , கைலாசம்பெயர்த் 
தெடுத்த பொழுது இராவணனுக்குச் சிவபிரான் அளித்தது . உறைதீர்த்து 
உறைகழற்றி . 

( கஉஎ ) 
கஉ அ . வலியின் றலைதோற்றிலன் மாற்றருந்தெய்வவாளா 

னலியுந்தலையென்றதுவன்றியும்வாழ்க்கைநாளு 
மெலியுங்கடைசென்றுள தாகலின்விண்ணின் வேந்தன் 
குலிசம்மெறியச்சிறையற்றதொர்குன்றின் வீழ்ந்தான் . 
இ - ள் . ) மாற்று அரு - ( எவராலுந் ) தடுக்கவொண்ணாத , தெய்வ வா 
ளால் - தெய்வத்தன்மையுள்ள ( அந்தச்சிவபிரானது ) வாட்படையால் , தலை 
நலியும் - யாவர் தலையும் தவறாதழியும் , என்றது அன்றியும் - என்ற அதன் 
சிறப்பு மல்லாமல் , வாழ்க்கை நாளும் மெலியும் கடை சென்று உளது ஆக 
லின் - தனது ஆயுள்நாளும் குறைவுபடுகிற முடிவை அடைந்துள்ள தாத 
லால் , -வலியின் தலை தோற்றிலன் - தனதுவலிமையில் தோல்விபெறாத 


88 


ஆரணியகாண்டம் , 


வனாகிய அச்சடாயு , விண்ணின் வேந்தன் குலிசம் எறிய சிறை அற்றது 
ஓர் குன்றின் - தேவராசனான இந்திரன் வச்சிராயுதத்தை வீச அதனாற் சிற 
கற்று விழுவதொரு மலைபோல , வீழ்ந்தான் - (சிறகு அறுபட்டுக் ) கீழ் 
விழுந்தான் ; ( எ - று . ) 

மிக்கவலிமையையுடைய மலை. முன்பு இந்திரனது வச்சிராயுதம் பட்ட 
வளவிலே சிறகு அறுபட்டு விழுந்தாற்போல , தோலாவலிமையுடைய சடாயு 
இராவணனது வாள்பட்டவளவிலே சிறகு அறுபட்டுத் தரையில் விழுந்திட் 
டான் ; அங்கனம் விழுந்ததற்குக் காரணம் , தடுக்கவொண்ணாத அந்தச் 
சிவபிரானது வாள் தன்னால் எறியப்படும் எப்பொருளையும் தவறாமல் அழிக் 
குந்தரத்தது என்ற அதன் மகிமைமாத்திரமே யன்று ; சடாயுவினது வாழ் 
நாள் முடியும் நிலைமையை அடைந்துள்ளமையுமாம் என்பது இதன் கருத்து . 
இங்கனங். கூறியது , சடாயுவின் மிக்கவலிமையைச் சிறப்பித்தற்கு . 
குலிசம்மெறிய - மகரவொற்று - விரித்தல் , குலியம் என்ற பாடத்துக்கு 
வடசொல் விகார மென்க , தோற்றிலன் - எதிர்மறை இறந்தகால வினையா 
லிணையும்பெயர் , வலியின் தலை, தலை - ஏழனுருபு , இன் - சாரியை . ( க்உ அ ) 
இதுமுதல் எட்டுக் கவிகள் - சடாயு விழந்ததைக் கண்ட பிராட்டி 

பட்ட துயாத்தைக் கூறும் : 
கஉகூ , விரிந்தார்சிறைகீழுறவீழ்ந்தனன்மண்ணின்விண்ணோ 

ரிரித்தாரிழந்தாடுணையென்னமுனிக்கணங்கள் 
பரிந்தார்படர்விண்டுவினாட்டவர்பைம்பொன்மாரி 
சொரிந்தாரதுநோக்கியசீதை துளக்கமுற்றாள் . 
( இ - ள் . ) விரிந்து ஆர் சிறை - விரிவாகப்பொருந்திய இறகுகள் , கீழ் 
உற- கீழே கிடக்கும்படி , மண்ணின் வீழ்ந்தனன்-( சடாயு ) தரையில் விழுந் 
தான் ; ( விழுந்தவளவிலே ), விண்ணோர் - தேவர்கள் , இரிந்தார் - அஞ்சி 
ஓடினார்கள் ; முனி கணங்கள் - முனிவர்கூட்டத்தார் , துணை இழந்தாள் 
என்ன - ( பிராட்டி ) துணையையிழந்தா ளென்ற காரணத்தால் , படர் பரிந் 
தார் - துன்பப்பட்டு இரங்கினார்கள் ; விண்டுவின் நாட்டவர் - ஸ்ரீமகாவிஷ்ணு 
வின் நாடாகிய ஸ்ரீவைகுண்டத்தி லுள்ளவர்கள் , பைம்பொன் மாரிசொரிக் 
தார் பசும்பொன்மையான புஷ்பவருஷத்தை ( ச்சடாயுவின் மேல் ) சொரிந் 
தார்கள் ; அதுநோக்கிய சீதை துளக்கம் உற்றாள் - ( சடாயுவிழுந்திட்ட ) 
அச்செயலைக்கண்ட சீதை ( உள்ளமும் உடலும் ) நடுக்க மடைந்தாள் . 

ஆர்சிறை - வினைத்தொகை , படர் - சிந்தை . விண்டு - விண்ணுஎன்ற 
வடசொல்லின் சிதைவு , சிறந்த பாகவதோத்தமனாகிய சடாயுவைப் பரம 
பதத்துக்கு அழைத்துப்போதற்காக எதிர்கொண்டுவந்த அவ்விஷ்ணுமேகத் 
தார் உவப்பினால் அவன்மீது பொன்மயமான கற்பகப்பூமாரி சொரிந் 
தன தென்க. துளக்கம் - துளங்கு என்ற பகுதியின் தொழிற்பெயர் , விண் 
இவின் நாட்டவர் - நீத்தியசூரிகள் , 

( கஉக ) 


சடாயுவுயிர்ரீத்தப்படலம் , 

89 
க 0 . வெள்கும்மரக்கன்னெடுவிண்புகவார்த்துமிக்கான் 

றொள்கின் றலையெய்தியமானெனச்சோர்ந் துரைவா 
ளுள் கும்முயிர்க்கும்முயங்கும் மொருசார்புகாணாள் 
கொள்கொம்பொடியக்கொடி வீழ்ந்ததுபோற்குலைந் தாள் . 
( இ - ள் . ) வெள்கும் அரக்கன்-(கீழ்ச் சடாயுவின் ஆற்றலுக்கு இளைத் 
ததனால் ) வெட்கமடைந்த இராவணன் , ( அச்சடாயு ஒழிந்தவளவிலே ) , 
நெடு விண்புக ஆர்த்து மிக்கான் - பெரியவானத்திலே ( தனது ஒலி ) செல் 
லும்படி ஆரவாரஞ்செய்து பெருமிதம் பாராட்டினான் ; தொள்கின் 

தலை எய் 
திய மான் எனசோர்ந்து நைவாள் - விலையிலகப்பட்ட மான் போலத்தளர்ந்து 
வருந்துபவளான சீதை , உள்கும் - (இனி யாதுசெய்வதென்று ) சிந்திப் 
பாள் ; உயிர்க்கும் - பெருமூச்சுவிடுவாள் ; உயங்கும் மயங்குவான் ; ஒரு சார்பு 
காணாள் - யாதோர் ஆதரவையுங் காணாதவளாய் , கொள்கொம்பு ஒடிய 
கொடி வீழ்ந்தது போல் குலைந்தாள் - ஆதாரமாகப்பற்றிய கொப்பு ஒடிந்து 
போகக் கொடி நிலைகுலைந்து விழுந்ததுபோல ( ச் சடாயுவின் துணைமையை 
இழந்ததனால் ) கீழ்விழுந்து நிலைகுலைந்தான் ; ( எ - று . ) 

வெள்கும் அரக்கன் நெடுவிண்புக ஆர்த்து மிக்கான் - சடாயுவின் ஆற்ற 
லுக்குத் தான் இளைத்ததனால் நானங்கொண்டு தலைகவிழ்ந்த இராவணன் 
அச்சடாயு விழுந்தவளவிலே நாணந்தீர்ந்து தலைதிமிர்ந்து ஆகாயமெங்கும் 
முழங்கும்படி பேராரவாரஞ்செய்தன னென்க . தொள்கின் தலை, தலை - ஏழ 
னுருபு ; இன் - சாரியை . சார்பு - சாருமிடம் ; தஞ்சம் , பற்றுக்கோடு ; பு 
விகுதிபெற்ற தொழிலாகுபெயர் . வெள்கும் மரக்கன்னெடு , உள்கும் முயீர்க் 
கும் முயங்கும் மொரு - விரித்தல் , 

( 560 ) 


வேறு . 


கஙக . வன்றுணையுளனெனவந்தமன்னனும் 

பொன்றினனெனக்கினிப்புகலெனென்கின் 
ளின்றுனைபிரிந்திரிந்தின்னலெய்திய - 

வன் றிலம்பெடையெனவரற்றினாளரோ . 
( இ - ள் . ) வல் துணை உளன் என - வலிய துணையாக இருக்கிறா 
னென்று ( யாவரும் ) கருதும்படி , வந்த - வந்து எதிர்த்த , மன்னனும் - கழு 
கரசனாகிய சடாயுவும் , பொன்றினன் - அழிக்தான் ; எனக்கு இனி புகல் 
என் - எனக்கு இனிக் கதி யாது ? என்கின்ஞான் - என்று சிந்திக்கின்றன 
ளாய் , -இன் துணை பிரிந்து இரிந்து இன்னல் எய்திய அன்றில் அம் யெ 
டை என -இனிய தனது துணையாகிய சேவலைப் பிரிந்து நீக்கி வருத்தமுற்ற 
அழகிய அன்றிற்பேடைபோல , அரற்றினான் - கதறினாள் ; ( எ - று .) -- 
அரோ - ஈற்றசை. 

அன்றில் - வடமொழியில் சௌஞ்ச மெனப்படும் ஒருவகைப்பறவை , 
எப்பொழுதும் ஆணும் பெண்ணும் ஒன்றைவிட்டு ஒன்று பிரியாமல் உட 

12 


90 


ஆரணியகாண்டம் . 


னுறைதலும் , எப்பொழுதேனும் பிரிந்தால் ஒன்றையொன்று இரண்டு 
மூன்று தரம் கத்திக்கூவியழைத்து அதற்குள் தன் துணையைக் கூடாவிடின் 
இறந்துபடுதலும் இதன் இயல்பு . சேவலைப் பிரிந்து விலகி வருத்தமுற்ற 
அன்றிற்பேடை - தனது சேவலின் வரவுக்காகக் கத்திக் கூவுதல்போல , 
பிராட்டி தனது கணவனை விளித்துக் கதறின ளென்க. புகல் - சரணம் 
புகுமிடம் ; தொழிலாகுபெயர் . அன்றிலம்பெடை , அம் - சாரியையுமாம் . 
பெடை - பெண்மைப்பெயர் . வன் துணையுளனென வந்த என்பதற்கு - 
வலிய துணையாகவுள்ளேனென்று சொல்லிக்கொண்டு வந்த என்றும் உரை 
கூறலாம் . உளன் என்பது - தன்மையொருமைக்கு வருதலை , " உள 
வென்னுயிரை யுண்டு " எனக்கலித்தொகையிலுங் காண்க . வன் துணை 
யுளெனென என்றும் பாடம் . 

இதுமுதல் இருபது கவிகள் - கீழ்ப்படலத்தின் ஆறாங்கவி போன்ற 
கலிவிருத்தங்கள் . 

(கஙக ) 
கங 2 . பின்னவனுரையினை மறுத்துப்பேதையே 

னன்னவன் றனைக்கடி தகற்றினேன்பொரு 
மன்னவன்சிறையறமயங்கினேன் விதி 

யின்னமுமெவ்வினையியற்றுமோவெனா. 
இதுவும் , அடுத்த கவியும் - குளகம் . 

( இ - ள் . ) பேதையேன் - அறிவில்லாதவளான நான் , பின்னவன் உரை 
யினை மறுத்து- ( இராமபிரானது ) திருத்தம்பியாகிய இலக்குமணன்சொன் 
னவார்த்தையைத் தடுத்து , அன்னவன் தனை கடிது அகற்றினேன் - அவ் 
விலக்குமணனை விரைவில் என்னைவிட்டு நீங்கும்படி செய்தேன் . பொரு 
மன்னவன் சிறைஅற- ( என்னைப் பாதுகாத்தற்காக வந்து ) போர்செய்த 
கழுகரசனாகிய சடாயு இப்பொழுது சிறகு அறுபட்டதனால் , மயங்கினேன் 
(இனி வேறு துணையில்லையே யென்று ) திகைப்புற்றேன் ; விதி- ( எனது ) 
ஊழ்வினையானது , இன்னமும் எ வினை இயற்றுமோ - இன்னமும் எந்தக் 
கொடுஞ்செயலைச் செய்யுமோ ? எனா - என்றுகூறி , ( எ - று . ) -- ஏங்கினாள் 
என அடுத்தகவியோடு தொடரும் . 
இது , கழிவிரக்கம் . பின்னவன் - பின்பிறந்தவன் . 

(கஙஉ ) 
கங..அல்லலுற்றேனை வந்தஞ்சலென் றவிந் 

நல்லவன்றோற்பதேநரகன்வெல்வதே 
வெல்வதும்பாவமோவே தம்பொய்க்குமோ 

வில்லையோவறமெனவிரங்கியேங்கினாள் . 
( இ - ள் . ) அல்லல் உற்றேனை- துன்பமடைந்த என்னை , வந்து அஞ்சல் 
என்ற அருகில்வந்து அஞ்சாதே என்று கூறிய , இ நல்லவன் - நற்குண நற் 
செய்கையுடையவனான இச்சடாயு , தோற்பதே - தோல்வியடைவதா? நர 
கன் - ( பாவஞ் செய்தலால் ) நரகத்தையடைதற்கு உரியவனான இராவ 


சடாயுவுயிர்நீத்தபடலம் . 

91 
ணன்; வெல்வதே - சயித்துவிடுவதா? வெல்வதும் பாவமோ-பாவந்தானோ 
வெற்றிபெறுவது ? வேதம் பொய்க்குமோ- ( தரும்மேசய மென்று கூறுகிற ) 
வேதமும் பொய்யாய்விடுமோ? அறம் இல்லையோ - தருமம் இல்லையாயிற்றோ? 
என - என்றுசொல்லி , இரங்கி - சோகித்து , ஏங்கினாள் - புலம்பினாள் ; ( எ - று .) 

அஞ்சல் - எதிர்மறையொருமையேவல் . ஏகாரங்களும் , ஓகாரங்களும் - 
வினாவகையால் , தகு தியன்றென்ற கருத்தை விளக்கும் . ( கங ங ) 
கஙச . நாணிலேனுரைகொடுநடந்தநம்பிமீர் 

நீணிலைய றநெறிநின்றுளோர்க்கெலா 
மாணியையுந்தையர்க்கமைந்தவன்பனைக் 

காணியவம்மெனக்கலங்கிவிம்மினாள் . 
இ - ள் . ) நாண் இலேன் உரை கொடு - வெட்கமில்லாதவளான என் 
னுடைய வார்த்தையினால் , நடந்த- (என்னைவிட்டுப் பிரிந்து ) சென்ற , நம்பி 
மீர் - சிறந்த ஆண்மக்களே! நீள் நிலை அறம் நெறி நின்றுளோர்க்கு எலாம் 
ஆணியை - அழிவில்லாதுநீண்ட நிலைபேற்றையுடைய தருமமார்க்கத்திலே 
நிற்கிறவர்களுக்கெல்லாம் உரையாணிபோன்றவனும் , உந்தையர்க்கு 
அமைந்த அன்பனை - உங்கள் தந்தையர்க்குப் பொருந்திய நண்பனுமான 
சடாயுவை , காணிய - காண்பதற்கு , வம் - வாருங்கள் , என - என்று சொல்லி , 
கலங்கி விம்மினாள் - கலக்கமுற்று அழுதாள் ; ( எ - று . ) 

நாணாவது - செய்யத்தகாதவற்றில் உள்ளமொடுங்குதல் ; இலச்சை . 
தகாதகாரியத்தில் முயலும்படி இராமனைத் தான் தூண்டியதுமன்றி இலக்கு 
மணனையும் தன்னைப்பிரிந்துசெல்லும்படி தகுதியில்லாது ஏவியதனால் , 
நாணிலேன் என்று தன்னைத் தானே பழித்துக்கொண்டாள் . கொடு - 
கொண்டு ; விகாரம் . நம்பி - ஆடவரிற்சிறந்தவன் . நம்பிமீர் - மார் என்னும் 
பலர்பால் விகுதி யேற்ற நம்பிமார் என்ற சொல்லின் ஈற்றயல் திரிந்தவிளி. 
பொன்னின்மாற்று இன்னதென்று தனதுமாற்றினால் ஐயந்திரிபற நன்கு 
விளக்கும் உரையாணிப்பொன்போல , தருமமார்க்கத்தில் நடப்பவர் தன்மை 
இன்னதென்பதைத் தான் நடந்துகாட்டியதனால் நன்குவிளக்கும் சடாயு 
வென்பார் , அறநெறிநின்றுளோர்க்கெலாம் ஆணி என்றார் . உந்தையர் - 
உயர்வுப்பன்மை . காணிய - செய்யிய என்னும் வாய்பாட்டு எதிர்காலவினை 
யெச்சம் ; இதில் , இய என்ற விகுதியே காலங்காட்டுவது . வம் என்பதை , 
வாஎன்னும்பகுதி மின்என்னும் விகுதியை ஏற்ற வம்மின் என்ற ஏவற் 
பன்மை முற்றின் விகார மென்றாவது , வா என்னும் பகுதி உம் என்னும் விகு 
தியை ஏற்ற வாரும் என்ற ஏவற்பன்மைமுற்றின் விகார மென்றாவது 
கொள்க . 
ககூடு. கற்பழியாமையென் கடமையாயினும் 

பொற்பழியாவலம்பொருந்தும் போர்வலான் 
விற்பழியுண்டதுவினையினேன்வந்த 
விற்பழியுண்ட தென் றிரங்கியேங்கினாள் , 


( கஙச ) 


ள 


ge 

ஆரணியகாண்டம் , 
* . ) கற்பு அழியாமை - பதிவிரதா தருமம் அழியாமலிருத்தல் 
என் கடமைஆயினும் - எனது கடமையே யானாலும் , - பொற்பு.அழியா வலம் 
பொருந்தும் - பொலிவுகெடாத வலிமை பொருந்திய , போர் வலான் வில் 
போரில் வல்லவனான (என்கணவனாகிய) இராமபிரானது கோதண்டம் , 
பழியுண்டது - பழியடைந்தது , வினையினேன் வந்த இல்பழியுண்டது - பாவி 
யாகிய நான் பிறந்த ( அல்லது புகுந்த ) குடிக்குப் பழியை உண்டாக்குவ 
தாம் , என்று - என்று சொல்லி , இரங்கி ஏங்கினாள் - சோகித்து அழு 
தாள் ; ( எ - று . ) 

இராமன்மனைவியாகிய யான் உயர்ந்தகுலஸ் திரீகளுக்கு உரியகடமைப் 
படி கற்புநிலைகுலையாதுநின்றே னாயினும் , அழிவில்லாத பலபராக்கிரமங்களை 
யுடைய என்கணவனான ஸ்ரீராமன் விற்கொண்டு பொருதுபகையழித்துவெற் 
றியும் புகழும் பெறுதற்கு இடமில்லாதபடி அவனை இவ்விடத்தைவிட்டு நீங் 
கச் செய்தே னாதலால் , இக்கொடுஞ்செயல்செய்த யான் பிறந்த குலமும் 
புகுந் தகுலமும் எனது சம்பந்தத்தால் பழியையடைந்தேவிடும் என்று புலம் 
பின ளென்க . வலம் - பல மென்ற வடசொல்லின் திரிபு . இல் - வீடு ; குடிக்கு 
ஆகுபெயர் , பழியுண்டது - பழிபட்டது . 

( கஙரு ) 
கஙசு , எல்லியல்விசும்பிடையிருந்தநேமியாய் 

சொல்லியலாய்நெறிதொடர்ந்ததோழமை 
நல்லியலருங்கடன் கழித்தநம்பியைப் 
புல்லுதியோவெனப்பொருமிப்பொங்கினாள் . 
- ள் . ) எல் இயல் - ஒளி பொருந்திய , விசும்பிடை - மேலுலகத்திலே, 
த - சென்றிருந்த , நேமியாய் - ( தசரத ) சக்கரவர்த்தியே! சொல் இயல் 
புகழ்பொருந்திய, ஆய் நெறி தொடர்ந்த - ஆராய்ந்த நல்லொழுக்கவழி 
சேர்ந்த , தோழமை - நட்புக்குஉரிய , நல் இயல் அரு கடன் நன்மைபொ 
ருந்திய அருமையான கடமையை, கழித்த - செய்துமுடித்த, நம்பியை - உத் 
தமனான சடாயுவை , புல்லு தியோ - (இப்பொழுது அங்குத் ) தழுவிக்கொள் 
வாயோ ? என - என்றுசொல்லி , பொருமி பொங்கினாள் - விம்மிவிம்மி அழு 
தாள் ; ( எ - று . ) 

முன்பு உயிர்நீத்துப் பரமபதமடைந்த தசரதசக்கரவர்த்தியை நினைத்து 
விளித்து முன்னிலைப்படுத்திக் கூறியது , இது . உனதுாற்றோழனான சடாயு 
அத்தோழமைக்கு உரியபடி உனது மருமகளான என்னைப் பாதுகாக்கத் 
தொடங்கிப் பொருது அப்போரில் தான் உயிர்நீத்து இவ்வாறு அரிய தோ 
ழமைக்கடனைச் செய்து முடித்து மேலுலகத்துக்குச் சென்றன னாதலால் , 
தோழமைக்கடனை நிறைவேற்றிய அருமைக்காக நீ உவந்து அவனை அங் 
குக் கட்டியணைத்துக் கொள்வையோ ? என்று கூறிப் பிரலாபித்தனளென்க, 
எல்லையில் விசும்பு என்ற பாடத்துக்கு எல்லையற்றதாகிய பரமபதமென்க 
அருங் கடன் - பிறராற் செய்தற்கு அரிய கட்மை . நேமியான் சொல்லிய 
வற்றி என்றும் , கழித்து ஈம்பியை என்றும் பாடம்தி , மேலுலாஞ் 


சடாயுவுயிர்நீத்தட்டதும் , 

93 
சென்ற தசரதசக்கரவர்த்தி கூறியிருந்த தோழமைக்கடனை இங்குக்கழித்து 
அங்கு அவ்வுத் தமனைச் சேரச் சென்றனையோ? - என்று சடாயுவைநோக்கிக் 
கூறியதாக உரைப்பாரும் உளர் . 

( கஙசு ) 
அப்பொழுது இராவணன் சீதையுடனே விரைந்து அப்பாற்செல்லுதல் . 
கஙஎ , ஏங்குவாடன்மையுமிறகிழந்தவ 

னாங்குறு தன்மையுமரக்கனோக்கினான் 
வாங்கினன்றேரிடைவைத்தமண்ணொடும் 

வீங்குதோண்மீக்கொடுவிண்ணினேகினான் . 
( இ - ள் . ) ஏங்குவாள் தன்மையும் - இவ்வாறுபுலம்புகிற . சீதையினது 
( துணையற்ற ) நிலைமையையும் , இறகு இழந்தவன் ஆங்கு உறு தன்மையும் 
சிறகுகளை யிழந்த சடாயு அவ்விடத்தில் ( அப்பொழுது ) அடைந்த ( பிழைப் 
பற்ற ) நிலைமையையும் , நோக்கினான் - பார்த்து , அரக்கன் - இராவணன், 
( இனித்தடையின்றிச் செல்லலா மென்று கருதி ) , தேரிடை வைத்த மண் 
ணொடும் வாங்கினன் - தனதுதேரின்மேல் வைத்த நிலத்தோடு (சீதையை ) 
எடுத்து , வீங்கு தோள் மீ கொடு - பருத்த தனதுதோள்களின்மேல் வைத் 
துக்கொண்டு , விண்ணின் ஏகினான் - ஆகாயமார்க்கத்திற் சென்றான் ; ( எ - று .) 

கீழ்ச் சடாயு இராவணனது தேர்க்கு திரைகளைக் கொன்று தேரையும் 
சிதையச்செய்தன னாதலால் , இராவணன் தரையோடு சீதையைத் தோளின் 
மேற்கொண்டு செல்பவனானான் . 

( கஙஎ ) 
அப்பொழது சீதை ழர்ச்சித்துத் தரையில் கிடத்தல் . 
விண்ணிடைவெய்யவனேகும் வேகத்தாற் 
கண்ணொடு மனமவைசுழன்றகற்பினா 
ரூண்ணிறையுணர்வழிந்தொன்றுமோர்ந்திலண் 

மண்ணிடைத் தன்னையுமறந்துசாம்பினாள் . 
( இ - ள் .) விண்ணிடை - ஆகாயமார்க்கத்திலே , வெய்யவன்- கொடிய 
வனான அவ்விராவணன் , எகும் - செல்லுகிற, வேகத்தால் - விரைவினாலே , 
கண்ணொடு மன மவை சுழன்ற - கண்களும் மனமும் சுழலலுற்ற , கற்பினாள் 
பதிவிரதையானசீதை , உள் நிறை உணர்வு அழிந்து உள்ளத்தில் நிறைந்த 
அறிவு அழியப்பெற்று , ஒன்றும் ஓர்ந்திலள் - யாதொன்றையும் உணரமாட் 
டாதவளாய் , தன்னையும் மறந்து - தன்னையும் மறந்தவளாய் ( மூர்ச்சித்து ), 
மண்ணிடை சாம்பினாள் - நிலத்திற் சோர்ந்துகிடந்தாள் ; ( எ - று . ) 
நிறையுணர்வு - வினைத்தொகை , 

(கஙஅ ) 
இராவணன் அப்பாற் செல்லுதலைக் கண்ட சடாயு இரங்கல் . 
கங கூ , ஏகினனரக்கனுமெருவைவேந்தனு 

மோகவெந்துயர்சிறி தாறிமூர்ச்சியா 
மாகமேனோக்கினன்வஞ்சன்வல்லையிற் 
போகுதல்கண்டகம்புலர்ந்து சொல்லுவான் , 


ஆரணியகாண்டம் . 
( இ - ள் .) அரக்கனும் - இராவணனும் ; ஏகினன் - ( இவ்வாறு ) சென் 
றான் ; எருவை வேந்தனும் - கழுகரசனான சடாயுவும் , மோகம் வெம் துயர் 
சிறிது ஆறி - மயக்கத்தைத்தந்த கொடிய துன்பத்தினின்று சிறிதுதெ 
ளிந்து , மூர்ச்சியா - சிறிது பொழுது மூர்ச்சையடையாது நின்று , மாகம்மேல் 
நோக்கினன் - மேல்நோக்கிப் பெரியவானத்தைப்பார்த்து , வஞ்சன் வல்லை 
யில் போகுதல் கண்டு - வஞ்சகனான இராவணன் விரைவிற்செல்லு தலைக் 
கண்ணுற்று , அகம்புலர்ந்து - மனம்வருந்தி , சொல்லுவான் - சிலசொல்பவ 
னானான் ; ( எ - று . ) -- அவற்றை , அடுத்த ஐந்துகவிகளிற் காண்க . 
மோஹம் - வடசொல் , மூர்ச்சியா- ஈறுகெட்ட எதிர்மறைவினையெச்சம் . 

இதுழதல் ஐந்து கவிகள் - சடாயு இரங்கல் . 
கச 0 . வந்திலர்மைந்தர்நம்மருகிக்கெய்திய 

வெந்துயர் துடைத்தனரென்னுமெய்ப்புகழ் 
தந்திலர் விதியினார் தருமவேலியைச் 

சிந்தினர்மேலினிச்செயலென்னாங்கொலோ. 
( இ - ள் . ) மைந்தர் - எமது மக்களாகிய இராமலக்ஷ்மணர் , வந்திலர் 
இன்னும் வந்தார்களில்லை ; நம் மருகிக்கு எய்திய வெம் துயர் - எமது மருமக 
ளான சீதைக்கு நேர்ந்த கொடுந்துன்பத்தை , துடைத்தனர் - நீக்கினார்கள் ; 
என்னும் - என்கிற, மெய் புகழ்- உண்மையான கீர்த்தியை , தந்திலர்-( அவர் . 
கள் ) பெற்றார்களில்லை; ( இங்ஙனமாதலால் ), . விதியினார் தருமம் வேலியை 
சிந்தினர் - விதியானது தருமத்தின் வேலியை முறித்துவிட்டது ; இனி மேல் 
செயல் என் ஆம் கொல் ஓ - இனி நாம் செய்வது யாதோ ? ( எ - று . ) 

நம் - தனித்தன்மைப்பன்மை . மருகி யென்பதன் . ஆண்பால் - மருகன் . 
தருமம் நிலைநில்லாது தீங்குறுதற்கு விதிகாரணமாயிற் றென்பார் , விதியி 
னார் தருமவேலியைச் சிந்தினர் என்றார் . வேலி - பாதுகாப்பு . தருமவேலி 
யென்பதற்கு - தருமமாகிய வேலி என்றலும் ஒன்று . விதியினார் என்று 
உயர்வுப்பன்மையாற் கூறியது , இங்குக் குறிப்பாய் இழிவை விளக்கும் . 
இனிச்செயலென்னாங்கொல் என்பது இன்னும் யாது செய்கை நிகழுமோ 
வென்றும் பொருள்படும் . துடைத்தனன் என்று பாடமோதி , எனது மரு 
மகளுக்கு நேர்ந்த கொடுந்துன்பத்தை நான் நீக்கினே னென்ற மெய்க்கீர்த் 
தியை எனக்கு விதி தந்திலது : தருமத்தினது காவலைச் சிதறடித்த அரக்கர் 
களின்மேல் இனி நான் செய்வதுயாதோ? என்று உரைப்பாரும்உளர் . 
மைந்தர்தாம் என்றும்பாடம் . 

( கச ) 
கசக . வெற்றியருளரெனின்மின்னினுண்ணிடைப் 

பொற்றொடிக்கிந்நிலை புகுதற்பாலதோ 
வுற்றதையின்னதென் றுணரகிற்றிலேன் 
சிற்றவைவஞ்சனை முடியச்செய்ததோ, 


1 


சடாயுவுயிர் நீத்தபடலம் . 

95. 
( இ. - ள் . ) வெற்றியர் - ( இராவணனைக் கொன்று ) சயத்தை அடைய 
வல்லவர்களான இராமலக்குமணர் , உளர் எனின் - இங்கு உள்ளாராயின் 
மின்னின் நுண் இடை பொன் தொடிக்கு - மின்னல்போல விளங்குகிற 
நுட்பமான இடையையும் பொன்னினாலாகிய தொடியென்னும் கைவளை 
யையுமுடைய சீதைக்கு , இ நிலை - இப்படிப்பட்ட கொடியநிலைமை , புகுதற் 
பாலதோ - நேர்தற்கு உரியதோ ? ( அன்றென்றபடி) ; உற்றதை இன்னது 
என்று உணரகிற்றிலேன் - ( இராமலக்குமணர்களுக்கு ) நேர்ந்த நிலைமையை 
இன்னதென்று அறிகின்றிலேன் ; சிறு அவ்வை வஞ்சனை - சிறிய தாயாகிய 
கைகேயியினது வஞ்சனை தான் , முடிய செய்ததோ - ( இவ்வாறு ) முடித்து 
விட்டதோ ? ( எ - று . ) 

மின்னினுண்ணிடைப் பொற்றொடி - அன்மொழித்தொகைப் பன்மொ 
ழித்தொடர் . உற்றதை இன்னதென்று உணரகிற்றிலேன் என்பதற்கு 
இப்படி நேர்ந்த தீங்கின் காரணத்தை இன்னதென்று அறியமாட்டிற்றிலே 
னென்று உரைத்தலும் ஒன்று . 

சிற்றவை 

சிற்றவ்வை யென்பதன் 
தொகுத்தல் , 

( கசக ) 
கச உ . பஞ்சணைபாம்பணையாகப்பள்ளிசே 

ஞ்சனவண்ணனேயிராமனாதலால் 
வெஞ்சின்வரக்கனால் வெல்லற்பாலனோ 
வஞ்சனையிழைத்தனன்கள்ள மாயையால் . 

- ள் . ) பாம்பு அணை - ஆதிசேஷ சயநம் , பஞ்சு அணை ஆக - பஞ்சு 
மெத்தைபோல அமைய , பள்ளிசேர் - ( அதனிடத்துப் ) படுக்கைகொண் 
டருளுகிற , அஞ்சன வண்ணனே - மைபோலுங் கரிய திருநிறமுடையவ 
னான ஸ்ரீமந்நாராயணனே , இராமன் - இராமனாகத் தோன்றியவன் , ஆத 

( அவ்விராமன் ) ; வெம் சினம் அரக்கனால் வெல்லற்பாலனோ 
கொடிய கோபத்தையுடைய இவ்விராக்க தனால் வெல்லப்படுதற்கு உரிய 
னோ? ( அல்லன் );(ஆனது பற்றியே இவ்வரக்கன் ), கள்ளம் மாயையால் வஞ் 
சனை இழைத்தனன் - திருட்டுத்தன்மையுள்ள மாயச்செய்கையால் 
வாறு வஞ்சனை செய்தான் ; ( எ - று . ) 

காற்றை உணவாகக்கொள்ளுந் தன்மையதாகிய பாம்பு காற்றடைத்த 
மெத்தையின் தன்மை வாய்ந்து பஞ்சுமெத்தைபோல மெத்தென்றமைய 
என்பது , பஞ்சணை பாம்பணையாக என்பதன் கருத்து . 

( க 2 ) 
கசங . வேரறவ ரக்கரைவென்றுவெம்பழி 

தீருமென்சிறுவனுந் தீண்டவஞ்சுமா 
லாரியன்றேவியையரக்கனன்மலர்ப் . 

பேருலகளித்தவன் பிழைப்பில்சாபத்தால் . 
( இ - ள் . ) என் சிறுவனும் என துமகனான இராமனும் , அரக்கரை 
வேர் அற -வென்று வெம்பழி தீரும் - (இனி இச்செய்தியை உணர்ந்த 


லால் 


3 


96 


ஆரணியகாண்டம் . 


பின்பு ) இராக்கதர்களை நிர்மூலமாம்படி கொன்று வெற்றிகொண்டு ( தனக் 
குநேர்ந்த கொடிய ) இப்பழியைத் தீர்த்துக்கொள்வான் ; அரக்கன் - இரா 
வணனும் , நல் மலர் பேர் உலகு அளித்தவன் பிழைப்பு இல் சாபத்தால் 
சிறந்ததாமரைமலரில் தோன்றிப் பெரியஉலகங்களைப் படைத்தவனான 
பிரமதேவனது தவறுதலில்லாத சாபத்தால் , ஆரியன் தேவியை தீண்ட 
அஞ்சும் - சிறந்தவனான ; இராமனது மனையாளாகிய சீதையைத் தொடு 
தற்கு அஞ்சுந்தன்மையன் ; (எ - று . ) 

இராமன் அரக்கரை அழித்துப் பழிதீர்த்துக்கொண்டபின்பு சீதை 
யைக்கைக்கொள்ள யாதொரு தடையு மில்லை : பிரமன் தந்த சாபத்திற்கு 
அஞ்சி இராவணன் அவளைத்தீண்டமாட்டா னாதலின் என்பார் , இங்ஙனங் 
கூறினார் . திக்குவிசயஞ்செய்து எதிரற்றவனான இராவணன் மூவுலகத்து 
முள்ள தேவர் அசுரர் கந்தருவர் நாகர் முதலியோருள் அழகுவாய்ந்தமங் 
கையர் பலரையும் வலியக்கற்பழியாநிற்க , அதுபற்றி வருத்தமுற்ற அம்மங் 
கையரும் அவரைச்சார்ந்த ஆடவர்களும் அவனது பிரபிதாமகனான பிரம 
தேவனைச் சரண மடைந்து அவ்வரக்கனது வரம்புகடந்த ஒழுக்கக்கேட் 
டைக் கூறி முறையிடவே , அதனையுணர்ந்து அருள்கூர்ந்த நான்முகக்கட 
வுள் இனி இராவணன் எந்தமா தரையேனும் வலியக்கற்பழிக்கலுறின் தலை 
வெடித்து இறந்திடுவான் என்று சாபமிட , அதனையறிந்தபின் அவ்வரக் 
கன் அஞ்சி ஒருவரையறைப்பட்டுகின்றன னெனவரலாறு காண்க . ஆல் - 
ஈற்றசை. 

( கசங ) 
பருஞ்சிறையின்னனபன்னியுன்னுவா 
னருஞ்சிறையுற்றனளாமெனாமனம் 
பொருஞ்சிறையிற்றதேற்பூவைகற்பெனு 
மிருஞ்சிறையிறாதெனவிடருநீங்கினான் . 

ள் . ) பருஞ் சிறை - பெரியசிறகுகளையுடையசடாயு , இன்னன 
பன்னி - இத்தன்மையனவான வார்த்தைகளைக் கூறி , அரு சிறை உற்ற 
னள் ஆம் எனா மனம் உன்னுவான் - ( பிராட்டி ) நீங்குதற்கு அரியசிறைச் 
சாலையை அடைந்தாள் போலும் என்று மனத்திற் சிந்திப்பவனாகி , - பொ 
ரும் சிறை இற்றதேல் - போர்செய்கிற ( எனது ) சிறகு அழிவடைந்ததாயி 
னும் , பூவைகற்பு எனும் இருஞ்சிறை இறாது - நாகணவாய்ப்பறவைபோன்ற 
(இன்சொற்களையுடைய ) சீதையினது கற்புநிலைமையாகிய பெரிய சிறகு 
அழிவடையாது , என - என்று எண்ணி ; இடரும் நீங்கினான் - துயரொழிந் 
தவனுமானான் ; (எ - று .) 

பருஞ்சிறை- பண்புத்தொகை யன்மொழி . அருஞ்சிறையுற்றனளாம் 
இராவணனால் அரியசிறைக்காவலில் வைக்கப்பட்டாள் போலும் . பூவை . 
உவமையாகுபெயர் . பாதுகாத்தல்பற்றி , கற்பு ‘ சிறகு எனப்பட்டது . கற் 
பெனு மிருஞ்சிறை யிறாது என்பதற்கு - கற்புநிலையாகிய பெரிய சிறைக் 
காவல் அழியாதென்று உரைப்பினும் அமையும் ; சிறைகாக்குங் காப்பெ 


சடாயுவுயிர் நீத்தபடலம் . 

97 
வன் செய்யுமகளிர் , நிறைகாக்குங் காப்பே தலை ” என்ற திருக்கு றளினால் , 
சிறைக்காவலினும் மகளிர்நிறைக்காவல் சிறந்ததாதல் உணர்க : ஆன் துபற் 
றியே , இருஞ்சிறை எனப்பட்டதென்க . மனம்பொரிஞ்சிற்கிற்றதேல் 
என்று பாடமோதி , மனம் பொரிஞ்சு என்பதற்கு - மனம் பொரிந்து என்று 
உரைத்து , இறகு இற்றதேல் - என்று எடுப்பாரும் உளர் ; பொரிஞ்சு - நகர 
தகரங்களுக்கு ஞகரசகரங்கள் முறையே போலி . இன்னன - பெயர் . ( கசச ) 

சடாயு சோர்ந்து துயில் கொள்ளல் . 
கசடு . அஞ்சிறைகுருதியாலழிந்துசோர்வுற 

வஞ்சியை மீட்கிலேனென் னுமானமுஞ் 
செஞ்செவே மக்கள் பாற்சென்றகாதலு 

நெஞ்சுறத்துயின்றனனுணர்வு நீங்கலான் . 
( இ - ள் . ) அம் சிறை - ( தனது ) அழகிய இறகுகள் , குருதியால் - இரத்தப் 
பெருக்கால் , அழிந்து அழிவடைந்து , சோர்வுற - தளர்ச்சியடைய 
வும் , -வஞ்சியை மீட்கிலேன் என்னும் மானமும் - வஞ்சிக்கொடிபோல 
மெல்லியளாகியசீதையை மீட்கமாட்டாதவனாயினேன் என்று கருதுதலாலா 
கிற வெட்கமும் , மக்கள் பால் செம் செவே சென்ற காதலும் - தனதுகுமா 
ரர்களாகிய இராமலக்குமணர்களிடத்தில் மிகவுஞ்செவ்விதாகப் போய்ப் 
பொருர் திய அன்பும் , நெஞ்சுஉற - மனத்தில் நிறைந்துநிற்கவும் , துயின்ற 
னன்- தூக்கமுற்றான் : உணர்வு நீங்கலான் - 

உணர்வு நீங்கலான் - அறிவு நீங்காதவனான 
சடாயு : ( எ - று . ) 

உணர்வு நீங்கலான் என்றது , எப்பொழுதும் நிலைகுலையாத நல்லறி 
வுடையானென்ற இயல்பை விளக்குவதோடு இப்பொழுது உயிரொழிந்தில 
னென்ற செய்தியையும் விளக்கும் . அஞ்சிறைக்குருதியா றழிந்துசோர்வுற 
என்று பாடமோ தி , அழகிய இறகுகளினின்று இரத்தந்தி பெருகிவழிய 
என்று உரைப்பாரும் உளர் . வஞ்சி - உவமையாகுபெயர் . மானம் - அவமா 
னம் ; " மானந்தலைவருவ செய்பவோ என்றவிடத்திற் போல செம்செ 
வேசெம்செவ்வே . 

( கருச ) 
இராவணன் சீதையைக் கொண்டு போய் அசோகவனத்திற் 

சிறைவைத்தல் . 
கசசு , வஞ்சியையரக்கனும்வல்லைகொண்டுபோய்ச் 

செஞ்செவே திருவுருத்தீண்டவஞ்சுவா 
னஞ்சியலரக்கியர் நடுவணாயிடைச் 

சிஞ்சுபவனத்திடைச்சிறைவைத்தானரோ . 
இ - ள் . ) அரக்கனும் - இராவணனும் , வஞ்சியை - சீதாபிராட்டியை , 
வல்லை கொண்டு போய் - விரைவில் எடுத்துக்கொண்டு ( இலங்கைக்குச் ) 
சென்று , திரு உரு செம் செவே தீண்ட அஞ்சுவான் - ( அப்பிராட்டியின் ) 
திருமேனியை வலியத்தொடுதற்கு அச்சங்கொண்டவனாய் , ஆயிடை - அவ் 

13 


198 


ஆரணியகாண்டம் , 


கசஎ . 


விடத்தில் , சிஞ்சுப வனத்திடை - ( அசோகவனத்தில் ) சிம்சுபா மரத்தின் , 
கீழ் , நஞ்சுஇயல் அரக்கியர் நடுவண் - விஷத்தின் தன்மைபொருந்திய ( கொ 
டிய ) இராக்க தமாதர்களின் நடுவிலே , சிறை வைத்தான் - (அவளைக்) காவ் 
லில்வைத்திட்டான் ; ( எ - று . ) -- அரோ - ஈற்றசை . 

ஆயிடை = அ + இடை . சிஞ்சுபவனம் - வடசொல் திரிபு . (கசசு ) 
இது - கவிக்கூற்று : இலக்குமணன் செய்தியைக்கூறத்தொடங்கல் . 

இந்நிலையினையவன்செயலியம்பினாம் 
பொன்னிலைமானின்பின்றொடர்ந்துபோகிய 
மன்னிலையறிகெனமங்கையேவிய 

பின்னிளையவனிலைபேசுவாமரோ . 
- ள் . ) இனையவன் செயல் - இவ்விராவணனது செய்கையை , இ 
நிலை இயம்பினாம் - இந்தவிதமாகக் கூறினோம் ; பொன் நிலை மானின்பின் 
பொன்மயமாய்ப்பொருந்திய மானின்பின்னே, தொடர்ந்து போகிய - தொ 
டர்ந்து சென்ற , மன் - நமது தலைமகனான இராமபிரானுக்கு நேர்ந்த , நிலை 
நிலைமையை , அறிக - அறிவாயாக . என - என்று , மங்கை - இளம்பருவ 
முடையளான சீதாபிராட்டி , ஏவிய பின் - கட்டளையிட்டபின்பு , ( அங்ங 
னமேசென்ற ), இளையவன் - இலக்குமணனது , நிலை - நிலைமையை , பேசு 
வாம் -இனிக்கூறுவோம் ; ( எ - று . ) - அதனை மேற்காண்க . அரோ -ஈற்றசை . 

சீதையின் தனிமைக்காக இலக்குமணன் சிந்தித்தல் . 

ஒருமகடனிமையையுன்னியுள்ளுறும் 
பருவரன் மீதிடப்பதைக்குநெஞ்சினான் 
பெருமகன் றனை த்தனிபிரிந்துபேதுறுந் 

திருநகர் தீருமப்பரதன்செய்கையான் . 
இதுவும் , அடுத்த கவியும் - குளகம் . 

( இ - ள் . ) ஒரு மகள் - ஒப்பற்றவளாகிய சீதா பிராட்டியினது , தனிமை 
யை -தனித்திருக்குந் தன்மையை, உன்னி - நினைத்தலால் , உள் உறும் - மனத் 
திற்பொருந்திய , பருவரல் - துன்பம் , மீது இட - அதிகப்பட , பதைக்கும் 
துடிக்கின்ற, நெஞ்சினான் - மனத்தையுடையவனும் , பெரு மகன்தனை தனி 
பிரிந்து பேது உறும் - புருஷோத்தமனான இராமபிரானைத் தனியேபிரிந்து 
வருத்தமுறுகிற , திரு நகர் தீரும் அ பரதன் - சிறந்த அயோத்தியா 
புரியை விட்டு நீங்கிய அந்தப்பரதனது , செய்கையான் - செயல்போன்ற 
செயலை யுடையவனுமாய் , ( எ - று . ) - விரைவிற்செல்கின்றான் என வருங் 
கவியோடு தொடரும் . 

இராமனை வனத்தினின்று மீட்டு நகர்க்கு அழைத்துக்கொண்டுபோக 
வேண்டு மென்ற விருப்பத்தோடு அயோத்தியினின்று புறப்பட்டுச் சித்திர 
கூட பருவதத்துக்கு வந்துசேர்ந்த பரதன் அப்பொழுது மீண்டு நகர்புகு 


கசஅ . 


சடாயுவுயிர்நீத்தபடலம் . 


9g 


தற்கு உடன்படாத இராமனை அங்கு விட்டுப் பிரிந்து செல்லும்பொழுது 
அடைந்த , கிலேசத்தை , இப்பொழுது இலக்குமணன் சீதையைத் தனியே 
விட்டுச் செல்லும்பொழுது அடையுங் கிலேசத்துக்கு உவமைகூறினார் . 
அங்கு இராமனைவிட்டுப் பிரிந்து செல்ல மனமிலனாயினும் பரதன் அப் 
பெருமான் கட்டளையை மறுக்கமாட்டாமல் சென்றமைபோல , இங்குச் 
சீதையைத் தனியேவிட்டு நீங்கக் கருத்திலனாயினும் இலக்குமணன் அப் 
பிராட்டியின் கட்டளையைக் கடக்கமாட்டாமல் செல்கின்றன னென்க. 
பருவரல் - பருவா என்ற பகுதியின் தொழிற்பெயர் , பெருமகன் - தமை 
யனுமாம். பேதுறும் , தீரும் என்ற இரண்டும் பரதனுக்கு அடைமொழி . 
இனி , பெருமகன் தனைத் தனி பிரிந்து பேதுறும் என்றதைத் திருநகருக்கு 
அடைமொழியாக்கி , இராமன்பிரிந்ததனால் வருத்தமுற்ற சீதையைக் 
காவல்செய்யாது தனியேவிட்டு இராமனைத் தேடிக்கொண்டு வனத்தை 
நோக்கிச்செல்லும் இலக்குமணன் , இராமன்பிரிந்ததனால் வருத்தமுற்ற 
அயோத்தியாபுரியைக் காவல் செய்யாது தனியேவிட்டு இராமனைத்தேடிக் 
கொண்டு வனத்தை நோக்கிச் சென்ற பரதனது செய்கையையொக்குஞ் 
செய்கையையுடையான் என்று உவமைபொருத்தினும் அமையும் . ( கசஅ ) 

இலகீதமணன் இராமனைக் காணுதல் 
தெண்டிரைக்கலமெனவிரைவிற்செல்கின்றான் 
புண்டரீகத்தடங்காடுபூத்தொரு 
கொண்டல்வந்திழிந்தெனக்கோலத்தான் றனைக் 

கண்டனன் மனமெனக்களிக்குங்கண்ணினான் . 
( இ - ள் . ) தென் திரை கலம் என - தெளிவான அலைகளையுடையதா 
கிய கடலில் ஓடும் மரக்கலம்போல , விரைவின் செல்கின்றான் - விரைவா 
கப்போகின் றவனான இலக்குமணன் , -- புண்டரீகம் தட காடு பூத்து பெரிய 
செந்தாமரை மலர்த் தொகுதி பூக்கப்பெற்று , ஒரு கொண்டல் வந்து இழி 
ந்துஎன - நீர்கொண்டதொரு காளமேகம் வந்து இறங்கினாற்போல , கோலத் 
தான் தனை - திருமேனியழகுடையவனான இராமபிரானை , கண்டனன் - 
பார்த்து , மனம் என களிக்கும் கண்ணினான் - தன் மனங் களிப்புறுதல்போ 
லக் களிப்படையுங் கண்களையுடையவனானான் ; ( எ - று. ) 

இராமதரிசனத்தால் கண்கள் அடைந்த களிப்புக்கு வேறு உவமை 
கிடைத்தல் அரிதாதல்பற்றி , அதனால் அவன்மனம் களித்தலையே உவமை 
கூறினார் . மனமெனக்களிக்குங் கண்ணினான் என்று உபமானமும் உபமே 
யமுமாக வைத்துக் கூறினும் , மனமும் கண்ணும் ஒருங்கே களிக்கப்பெற் 
றன னென்பதேகருத்து , இராமனது நீலமேனிக்குக் காளமேகமும் , கண் 
கை கால் வாய் உந்தியாகிய திருவவயவங்களின் அமைப்புக்குச் செந்தாம் 
ரைமலர்த்தொகுதியும் உவமை யெனக் காண்க . புண்டரீகத்தடங்காடு 
பூத்து ஒருகொண்டல் வந்து இழிதல் - இல்பொருளுவமை, புண்டரீகம் 
என்பது - இங்கே வெண்டாமரையன்று , செந்தாமரை: புண்டரீகாக்ஷன் 


tod 


" ஆரணியகாண்டம் . 


க ( ந 0 . 


என்றவிடத்துப் போல . தெண்டிரை - பண்புத்தொகையன் மொழி . மனி 
மெனக் கண்டனன் என்று எடுத்து , இராமனுக்கு யாதொரு தீங்கு மில்லை 
யென்று தன்மனத்திற் கருதியவாறே யாதொரு தீங்குமின்றி வரக் கண்ட 
ன்ன் என்றலும் ஒன்று . என - உவமை யுருபு . கண்ணினான் - குறிப்பு முற்று , 

இராமன் இலக்குமணனைக் காணுதல் . 
துண்ணெனுமவ்வுரைதொடரத்தோகையும் 
பெண்ணெனும் பேதைமைமயக்கப்பேதினா 
லுண்ணிறைசோருமென்றூசலாடுமக் 

கண்ணனுமிளவலைக்கண்ணுற்றானரோ. 
இ - ள் . ) ண் எனும்-( கேட்பவர் ) அஞ்சித் திடுக்கிடுதற்குக் காரண 
மான , அ உரை- ( மாயமானினது ஹாஸீதே லக்ஷ்மணா என்ற ) அவ்வார்த் 
தை , தொடர் - சென்று செவிப்படுதலால் , தோகையும் - மயில்போல்பவ 
ளான சீதையும் , பெண் எனும் பேதைமை மயக்கம் பேதினால்- தனது பெண் 
மையென்கிற அறியாத்தன்மைக்கு உரிய மயக்கமாகிய வேறுபாட்டினால் , 
உள் நிறைசோரும் - மனத்தின் உறுதிநிலை குலைவாள் , என்று என்று 
எண்ணி , ஊசல் ஆடும் - மனத்தடுமாற்றமடைந்து வருகிற , அ கண்ணனும் 
கருநிறமுடையவனான அவ்விராமனும் , இளவலை கண்ணுற்றான் - தம்பியான 
இலக்குமணனைப் பார்த்தான் ; ( எ - று .) - அரோ - ஈற்றசை . 

துண்ணெனல் - அச்சக்குறிப்பு . தோகை - இருமடியாகுபெயர் . மயக் 
கம் - ஒன்றை மற்றொன்றாக மாறுபடவுணரும் விபரீதஞானம் . பேது - பேத் 
மென்பதன் விகாரம் . சண்ணன் -க்ருஷ்ணன் என்ற வடசொல்லின் சிதைவு 
இது அவதாரப்பெயரன்றித் திருமாலுக்கு உரிய பொதுப்பெயராய் இங்கு 
இராமனுக்கு வந்தது . இனி , கண்ணனென்பது - கருநிறமுடையானென்பது 
பற்றி இராமனுக்கு வந்த காரணப்பெய ரெனினுமாம் . இராமனென்றபெய 
ருக்கு - கருநிறமுடையானென்று ஒருபொருளுள்ள தனால் , கண்ணனென்பது 
அதன்பரியாயமாகத் தட்டில்லை. பெண்ணெனும் பேதைமை மயக்கப்பே 
தினா லுண்ணிறைசோரும் ," பேதைமையென்பது மாதர்க்கு அணிகலம் , 
" நுண்ணறிவுடையோர் நூலொடுபழகினும் , பெண்ணறிவென்பது பெரும் 
பேதைமைத்தே , பெண்புத்தி பின்புத்தி என்றாற் போல்வன காண்க 


- 


வேறு . 


இலக்குமணன் வருதலின் காரணத்தை இராமன் உள் பெடி ஆலோசித்தல் . 

கடுக . புன்சொற்கடந்தபகுவாயரக்கனுரைபொய்யெனாதுபுகல் 
வாள் ,வன்சொற்கடந்துமடமங்கையேவநிலை தேரவந்தமருளே,தன் 
சொற்கடந்து தளர்கின்றநெஞ்சமுடையேன் மருங்குதனியே, யென் 
சொற்கடந்துமனமுந் தளர்ந்தவிள் வீரன்வந்தவியல்பே , 
இதுவும் , அடுத்த கவியும் - குளகம், 


சீடாயுவுயிர்நீத்தபடலம் . 


161 


ள் . ) மனமும் தளர்ந்த இளவீரன்- (உடம்போடு ) மனமும் தளர்ச்சி 
யடையப்பெற்ற இளையவீரனான இவ்விலக்குமணன் , என் சொல் கடந்து 
( சீதையைப் பர்ணசாலையிற் பாதுகாத்திருக்கும்படி கட்டளையிட்ட ) எனது 
வார்த்தையை மீறி , தன் சொல் கடந்து தளர்கின்ற நெஞ்சம் உடையேன் 
மருங்கு - ( இது மாயமான் , இதனைத்தொடரலாகாது என்று உண்மையை 
யுணர்ந்து முந்திக்கூறிய ) தனது வார்த்தையைக்கடந்து இங்கு வந்து சோர் 
வடைகிற மனத்தையுடையவனான எனது அருகிலே,தனியேவந்த இயல்பு 
தனித்துவந்த தன்மையானது , -- மட மங்கை- ( பெண்களுக்குஉரிய )பேதை 
மையுடைய சீதை , புல் சொற்கள் தந்த பகு வாய் அரக்கன் உரை பொய் 
எனாது - வருத்தந்தருஞ் சொற்களைக் கூறிய பிளவுபட்டவாயையுடைய மாய 
மானாய் வந்த இவ்வரக்கனது வார்த்தைகளை வஞ்சனையென்று கருதாமல் , 
புகல்வாள் - மெய்யென்றே சொல்பவளாய் , வல் சொற்கள் தந்து எவ - கொ 
டிய வார்த்தைகளைக் கூறி வலிய எவியதனால் , நிலை தேர வந்த- ( எனது ) விலை 
மையை அறிதற்கு வந்த , மருளே - விபரீதச்செயலேயாகும் ; ( எ - று . ) -- 
‘ என்று உன்னி என வருங் கவியோடு தொடரும் . 

அரக்கன் - மாரீசன் ; புன்சொற்கள் - ஹா ஸீதே லஷ்மணா என்று 
இராமன்குரலால் வஞ்சனையாக விளித்தவை . தன் சொல் - இலக்குமண 
னது சொல் , 

இது முதல் எழுகவிகள் - ஒன்று மூன்று ஐந்தாஞ் சீர்கள் மாங்காய்ச் 
சீர்களும் , மற்றைநான்கும் மாச்சீர்களு மாகிய கழிநெடிலடி நான்கு 
கொண்ட எழுசீராசிரியவிருத்தங்கள் 

( கடுக ) 
இராமன் இலகீதமணனைத் தழவி வர்தகாரணத்தை வினவல் . 

கரு உ . என்றுன்னியென்னை விதியார்முடிப்பதெனவெண்ணி 
நின்றவிறையைப் , பொன்னுன்னுவிற்கைவயவீரன் வந்துபு தா 
ளிறைஞ்சுபொழுதின் , மின் றுன்னு நூலின் மணிமார்பழுந்தவிரை 
வோடுபுல்லியுருகா , நின்றுன்னிவந்தநிலையென்கொலென்றுநெடி 
யோன்விளம்பநொடிவான் . 

( இ - ள் . ) என்று உன்னி - என்று எண்ணி , விதியார் முடிப்பது என்னை 
என்எண்ணி நின்ற -ஊழ்வினை முடிக்குஞ்செயல் யாதோவென்று சிந்தித்து 
நின்ற , இறையை - இராமபிரானை , பொன் துன்னு வில் கை வய வீரன் - அழ 
கியதாயமைந்த வில்லையேந் திய கையையுடைய வெற்றிபொருந்தியவீரனான 
இலக்குமணன் , வந்து புனை தாள் இறைஞ்சு பொழுதில் - அருகிற் சார்ந்து 
அழகியதிருவடிகளில் வணங்கும் பொழுது , - நெடியோன்- தமையனான அவ் 
விராமன் , மின் துன்னு நூலின் மணிமார்பு அழுந்த விரைவோடுபுல்லி- மின் 
னல்போல் விளங்குகிற பூனூலையுடைய அழகிய தன்மார்பு அழுந்தும்படி 
விரைவாக ( அவ்விலக்குமணனையெடுத்து ) இறுகத் தழுவிக்கொண்டு , உருகா 
நின்று-( அன்பு மிகுதியால் ) மனம் உருகப்பெற்றுநின்று , உன்னி வந்த நிலை 
என் கொல்என் றுவிளம்பு - நீநினைத்துவந்த விதம் என்னகாரணத்தால் என்று 


10 % 


அடுத்த 


ஆரணியகாண்டம் , 
வினாவ , நொடிவான்- (இலக்குமணன் ) விடைகூறுவான் ; ( எ - று .) - அதனை 
சித்த இரண்டுகவிகளிற் காண்க .. 

புனை தாள் - வீரக்கழலையணிந்த பாதமுமாம் . மூன்றாமடியில் , துன்னு - 
உவமவுருபு ; அன்று , மின்னலின் தன்மை பொருந்திய முப்புரி நூலென்றலும் 
அமையும் . நெடியோன் - மூத்தவன் ; இனி , திருக்கலியாணகுணகணங்களாற் 
பெரியவனும் , திரிவிக்கிரமாவதாரத்தில் நீண்டுவளர்ந்தவனும் , நெடியவிசுவ 
ரூபமுடையவனுமாம் . இறை - உலக முழுதுக்குந் தலைவன் . உன்னி வந்த 
நிலை என்கொல் - யாதுநினைத்து எதன்பொருட்டு வந்தாய் ? என்றபடி . ( ) 
இதுவும் , அடுத்தகவியும் - இலக்குமணன் தான் வந்த காரணங் கூறல் . 

கருங . இல்லாநிலத்தினிசையாதவெஞ்சொலெழவஞ்சியேவ 
முறையால் , வல்வாயரக்கனுரையாகுமென்ன மதியாண்மறுக்க 
முறுவா , ணில்லா துமற்றி தறிபோதியென்ன நெடியோய் புயத்தின் 
வலியென் , சொல்லான் மனத்தினடையாள் சினத்தின் முனிவோடு 
நின்று துவள்வாள் . 

இதுமுதல் ஆறு கவிகள் - குளகம் . 

( இ - ள் . ) நிலத்தின் இல்லா - உலகத்தில் இல்லாததும் , இசையாத - 
பொருந்தாததுமான , வெம் சொல் - ( ஹா ஸீதே ல்ஷ் மணா! என்ற ) கடுஞ் 
சொல் , எழ- ( திடீரென்று ) எழுந்ததாக , -- அஞ்சி ஏவ- (அது கேட்டு) அச்சங் 
கொண்டு ( சீதை சென்று செய்தியறிந்து வரும்படி எனக்குக் ) கட்டளையிட , 
( அப்பொழுது யான் ) , முறையால் - முறைமைப்படி , வல் வாய் அரக்கன் 
உரை ஆகும் என்ன - கொடிய வாயையுடைய ( மான்வடிவாகிய ) இராக்கத 
னது சொல்லேயாகும் இது என்றுகூற, - மதியாள் - ( அதனை உண்மை 
யென்று ) மதியாமல் , மறுக்கம் உறுவாள் - கலக்கமடைபவளாய் , இது அறி 
நில்லாது போதி என்ன ( சென்று ) இதன் உண்மையை அறிந்துவா , இங்கு 
நில்லாமற் செல் என்று ( மீண்டும் சீதை என்னை ) ஏவ , - என் சொல்லால் 
( அவள் சொல்லை மறுத்து உனது ஆற்றலை யெடுத்துக்கூறிய ) எனது வார்த் 
தையால் , நெடியோய்புயத்தின் வலி -உத்தமனான உனது தோள்வலிமையை , 
மனத்தின் அடையாள்-தன்மனத்திற் கொள்ளாதவளாய் ( அறிந்துகொள் 
ளாமல் என்றபடி ) , சினத்தின் முனிவோடு நின்று துவள்வாள் - கோபமிகுதி 
யோடு நின்று தளர்பவளாய் , ( எ - று . ) - என்று ஓடலோடும் என வருங்கவி 
யோடு தொடரும் , மற்று - அசை ; வினைமாற்றுமாம் . 

வஞ்சி - என் . எடுத்து , வஞ்சிக்கொடிபோல மெல்லியளான பிராட்டி 
யென்று உரைத்தல், இவ்விடத்துக்கு அத்துணையாச் சிறவாது . மறுக்கம் - 
மறுகு என்ற பகுதியின் தொழிற்பெயர் . நெடியோய் - முன்னிலை யொரு 
மைக்குறிப்புவினையாலணையும் பெயர் . நெடியோய் புயத்தின் வலி - ஆறாம் 
வேற்றுமைத்தொகை . சினத்தின் முனிவு - ஒருபொருட் பன்மொழியுமாம் ; 
அத்து , இன் - சாரியை . 


சடாயுவுயிர்நீத்தபடலம் . 


103 


உணரா 


கருச . ஏகாதுநிற்றியெனின் யானெருப்பினிடைவீழ்வேனென் 
முடுகா , மாகானகத்தினிடையோடலோடு மன மஞ்சிவஞ்சவினை 
யேன் , போகாதிருக்கினிறவாதிருக்கைபுண ராளெனக்கொடுணரா, 
வாகாதிறக்கையறனன்றெனக்கொடிவண்வந்ததென்னவமலன் . 

( இ - ள் . ) ஏகாது நிற்றி எனின் - ( நீ இராமனிடத்துக்குச் ) செல்லா 
மல் இங்கு நிற்பாயானால் , யான் நெருப்பினிடை வீழ்வென் - நான் நெருப் 
பிற் குதித்து உயிர் விடுவேன் , என்று - என்றுசொல்லி , முடுகா - விரைந்து , 
மாகானகத்தினிடை - பெரிய காட்டிலே , ஓடலோடும் - (தீயைநாடிச் 
சீதை ) ஓடியவளவிலே , மனம் அஞ்சி - மனத்திற் பயந்து , வஞ்சம் வினை 
யேன் போகாது இருக்கின் இறவாது இருக்கை புணராள் என கொடு 

வஞ்சனைச்செய்கையையுடையனென்று அவளா ற்கருதப்பட்ட 
யான் இவ்விடம்விட்டுப்போகாமலிருந்தால் அவள் இறவா மலிருக்கமாட் 
டாள் என்று அறிந்துகொண்டு , இறக்கை ஆகாது அறன் அன்று என 
கொடு - அவள் இறத்தல் தகாது , அது தருமமன்று என்றும் எண்ணி , 
இவண் வந்தது - (நான்) இவ்விடத்திற்கு வந்த செயல் ( நிகழ்ந்தது ) , என்ன 
என்று (இலக்குமணன் ) சொல்ல , ( அதுகேட்டு ), அமலன் - குற்றமற்றவ 
னான இராமபிரான் , ( எ - று . ) - என்று தெருளா என வருங்கவியோடு 
தொடரும் . 

இறவா திருக்கைபுணராள் - இறவா திருத்தலையடையாள் ;இறந்தேவிடு 
வள் என்றபடி ; இரண்டு எதிர்மறை உடன்பாட்டுப்பொருளை உணர்த்தித் 
தேற்றக்கருத்தை விளக்கிற்று . கொடு - கொண்டு . 

( கருச ) 
நடந்த செயலைக்குறித்து இராமன் சிந்தித்தல் . 
கருரு . சாவாதிருத்தலிலளான துற்ற ததையோ தடுக்கமுடியா , 
தாவாவலக்கணுறுவாளுரைத்தபொருளோவகத்தினடையா , காவா 
நிலத்தின் வருமேதமற்றதொழியாதுகைக்கொடகலப் , போவார் 
பிரிக்கமுயல்வார்புணர்த்தபொருளாமிதென்றுதெருளா . 

( இ - ள் . ) சாவாது இருத்தல் இலள் ஆனது உற்றது- (இவன் சீதையை 
ட்டுவரா திருப்பின் அவள் ) இறவாமலிருக்குந் தன்மையில்லா தவளான 
நிலைமை நேர்ந்தது ; அதையோ தடுக்க முடியாது - ( அவள் அடைவதாகச் 
சொன்ன ) மரணத்தைத் தடுத்தலோ (இவன் விட்டுவருதலொழிய வேறொன் 
றால் ) முடியா தாயிற்று; உரைத்த பொருளோ - ( இவன் அவளுக்குத்தேறு 
தலாகச்) சொன்ன சொற்களின் பொருள்களோ , அலக்கண் உறுவாள் 
அகத்தின் அடையா - கலக்கமடைந்த அவளது மனத்திற் பதியவில்லை ; ஆ 
ஆ - அந்தோ அந்தோ !! காவாநிலத்தின் ஏதம் வரும் - பாதுகாவலொழிந்த 
அவ்விடத்தில் தீங்கு வந்துசேரும் : அது ஒழியாது - அத்தீங்கு வாராது 
நீங்காது ; இது- (மாயமான்வந்தது முதலிய ) இச்செய்கை , கை கொடு அகல 
போவார் பிரிக்க முயல்வார் புணர்த்த பொருள் ஆம் - ( சீதையைக் ) கைப் 


1.04 


ஆரணியகாண்டம் 


பற்றிக்கொண்டு தூரமாகச்செல்லக்கருதியவர்கள் ( அவளைவிட்டு எம் இரு 
வரையும் ) பிரிக்க யத்தனித்தவராய் ( அதற்கு ஏற்ப)ச் செய்த வஞ்சனைச் 
சூழ்ச்சியாம் , என்று தெருளா- என் றுநிச்சயித்து ; ( எ - று . ) - என என்று 
வருங்கவியோடு தொடரும் , மற்று - வினைமாற்று . 

இலக்குமணன் மேலும் குற்றமில்லை , சீதையின் மேலும் குற்றமில்லை , 
சீதையைக்கொண்டு செல்லக்கருதியவர் சீதையைத் தனிப்படுத்துதற்குச் 
செய்த சூழ்ச்சியால் இங்ஙனம் நிகழ்ந்தது , எங்ஙனமாயினும் சீதைக்குப்பாது 
காவலில்லாமையால் அங்குத் தீங்குநேர்ந்தேவிடும் என்று உணர்ந்தன 
னென்க . அதையோ தடுக்க முடியாது- தடுக்க என்னும் வினையெச்சம் , 
தொழிற்பெயர்த்தன்மைப்பட்டு , முடியாது என்ற முற்றுக்குஎழுவாயாய் 
நின்றது . அஃதோ தடுக்கமுடியாது என்ற பாடத்துக்கு- அது தடுக்கமுடிவ 
தன்று என முடிபுகாண்க : அப்பாடத்துக்கு - ஆய்தம்உயிர்போல் ஒலித்த 
தென்க , ஓகாரம் - தெரிநிலைப் பொருளது . ஆவா - இரக்கக்குறிப்பிடைச் 
சொல்லடுக்கு . அலக்கண் - சஞ்சலமான கண் ; துன்பத்துக்கு இலக்கணை . 
உரைத்த பொருள் - சொன்ன விஷயங்கள் . 

( காடு ) 
இராமன் இலக்குமணனை நோக்கிச் சிலகூறல் . 
கருசு . வந்தாய் திறத்தினுள் தன் றுகுற்றமடவாண்மறுக்கமுறு 
வாள் , சிந்தாகுலத்தொடுரைசெய்தசெய்கையது தீருமென்றுதெளி 
வாய், முந்தேதடுக்கவொழியாதெடுத்தவினையேன்முடித்தமுடிவா , 
லந்தோகெடுத்ததெனவுன்னியுன்னியழியாதவுள்ளமழிவான் . 

( இ - ள் . ) வந்தாய் திறத்தின்- (சீதையைத் தனியேவிட்டு இங்கு ) வந்த 
உன்னிடத்திலே , குற்றம் உளது அன்று - குற்றமில்லை ; மடவாள் - பேதை 
மைக்குணமுடைய சீதை , மறுக்கம் உறுவாள் - (மாயமானை உண்மைமா 
னென்றுகருதித் ) தடுமாற்றமடைந்தவளாய் , சிந்தா ஆகுலத்தொடு - மனக் 
கலக்கத்தோடு , 

உரைசெய்த - சொன்ன , செய்கையது - ( மானைப்பிடிக்கத் 
தொடர் தலாகிய ) அச்செயலினின்று , தீரும் - நீங்கும் , என்று - என்று சொல்லி , 
தெளிவாய்- (மாயமானென்று ஐயமற நீ ) தெளிந்துகொண்டு , முந்தே தடுக்க 
முன்னமே ( என்னைத் ) தடைசெய்ய , ஒழியாது - அவ்வாறேவிட்டு நீங்காமல் , 
எடுத்தவினையேன் - தொடங்கிய அச்செய்கையை யுடையேனான நான் , 
முடித்த - செய்து தீர்த்த , முடிவால் - முடிவினால் , அந்தோகெடுத்தது - ஐயோ 
( அச்செயல் ) என்னைக்கெடுத்துவிட்டது ! என - என்று (தம்பியை நோக்கிக் ) 
கழிவிரக்கமாகச் சொல்ல் , உன்னி உன்னி- ( அதையே ) நினைத்து நினைத்து , 
அழியாத உள்ளம் அழிவான் - என்றும் அழியாத தன துமனம் அழிபவனாய் , 
( எ - று . ) - என்று கடுகி என வருங்கவியோடு தொடரும் . 

வந்தாய் - முன்னிலை யொருமை யிறந்தகால வினையாலணையும் பெயர் . 
தீரும்- உம் விகுதிபெற்ற ஏவற்பன்மைமுற்று ; இங்கு ,உயர்வுப்பன்மையாய் 
நின்றது . அழியாதவுள்ளம் என்றது , இராமனுக்கு இயல்பாகவுள்ள மிக்க 
தைரியத்தைக்காட்டும் . அழியா தவுள்ளமழிவான் - தொடைமுரண் .( கடுசு ) 


சடாயுவுயிர் நீத்தபடலம் . 


195 


இனித் தாமதஞ் செய்யலாகா தென்று இராமன் விரைந்து 

பர்ணசாலைக்கு மீளுதல்: 
கரு எ.பாணிக்கரின்றுபயனாவதென்னை பயில்பூவையன்னகுயிலைக் 

காணிற்கரந்த துயர் தீருமன்றியயலில்லையென்றுகடுகிச் 
சேணுற்றகன் றநெறியூடுசென்று சிலைவாளியன்னவிசைபோ 
யாணிப்பசும்பொனனையாளிருந்தவ்விர்சோலைவல்லையணுகா 
. 

இ - ள் . ) பாணிக்கநின்று பயன் ஆவது என்னை --பொழுது நீட்டிக்க 
இங்குநிற்றலாலாகும் பயன் யாது ? பயில் பூவை அன்ன குயிலை -(இன்சொற் 
களைக்கூறிப் ) பழகிய நாகணவாய்ப்பறவை போன்ற சீதையை , காணின் 
கண்டால் , கரந்த துயர் தீரும் அன்றி- (நமது மனத்தில் ) நேர்ந்த துன்பம் 
நீங்குமே யல்லாமல் , அயல் இல்லை - வேறொருவகையுமில்லை, என்று - என்று 
சொல்லி , கடுகி - துரிதப்பட்டு , சேண் உற்று அகன்ற நெறியூடு சென்று - 
நெடுந்தூரம் பொருந்திப் பரந்துள்ள வழியிலே நடந்து , சிலை வாளி அன்ன 
விசை போய் - வில்லினின்று எய்யப்பட்ட அம்பின் வேகம்போன்ற வேகத் 
தோடு சென்று , ஆணி பசும்பொன் அனையாள் இருந்த அவிர் சோலை வல்லை 
அணுகா - பசிய ஆணிப்பொன்னைப் போன்றவளான் சீதை இருந்த விளங் 
குகிற பஞ்சவடியாச்சிரமத்தை விரைவிற்கிட்டி , ( எ - று . ) - ஓடிவந்தனன் 
என வருங்கவியோடு தொடரும் . 

குயில் - அதுபோன்ற இன்குரலையுடைய - சீதைக்கு 
பெயர் . ணிஆப்டொன் - மாற்றுயர்ந்த பொன் . இராமனது அப்பொரு 

ழுதைய 
நடைவிரைவுக்கு இராமபாணத்தின் வேகம் உவமைகூறப்பட்ட தென்க. ( ) 


உவமையாகு 


வேறு. 


அங்குச்சீதையைக்காணாமல் இராமன் வருந்தல் . 
கரு அ . ஓடிவந்தனன்சாலையின் சோலையினு தவுந் 

தோடிவர்ந்தபூஞ்சுரிகுழலாடனைக்காணான் 
கூடு தன்னுடைய துபிரிந்தாருயிர்குறியா 

நேடிவந்ததுகண்டி.லதாமென் நின்றான் . 
( இ - ள் . ) ஓடி வந்தனன் - ( இவ்வாறு) விரைந்து ஓடிவந்த இராமன், -- 
சாலையின் - அப்பர்ணசாலையில் , சோலையின் உதவும் தோடு இவர்ந்த பூ சுரி 
குழலாள் தனை - சோலையிலுண்டாகிற இதழ்கள்நெருங்கிய மலர்களைச் சூடிய 
கடைகுழன்ற கூந்தலை யுடையவளான சீதையை , காணான் - காணாதவ 
னாய் , -- ஆர்உயிர் - அருமையான ஓர் உயிர் , தன் உடையது கூடு பிரிந்து 
தன்னுடையதான உடம்பைப் பிரிந்து சென்று , குறியா நேடி வந்து - மீண் 
டும் ( அவ்வுடம்பைக் ) குறிக்கொண்டு தேடிவந்து , அது கண்டிலது . ஆம் 
என - அதனைக் காணப்பெறாது நின்றாற் போல , நின்றான் - திகைத்து 
நின்றான் ; ( எ - று . ) 

14 


106 


ஆரணியகாண்டம் , 


பிராணநாயகனான : இராமனுக்கு உயிரும் , சீதைக்கு உடம்பும் உவ 
மையெனக் காண்க . உயிர் - உடம்பையின் றியமையா தவாறு போல , இரா 
மன் சீதையையின்றியமையா னென்க . இனி , கூடு - ஓர்உடம்பானது , தன் 
னுடையது ஆர் உயிர் பிரிந்து - தனது அருமையான உயிரைப் பிரிந்து , 
குறியாநேடி வந்து - ( மீண்டும் அதனைக் ) குறிக்கொண்டு தேடிவந்து , அது 
கண்டிலது ஆம் என - அதனைக் காணப்பெறாதவாறுபோல , நின்றா னென்று 
உரைப்பாரும் உளர் ; அப்பொழுது , இராமனுக்கு உடம்பும் , அவனது 
பிராணநாயகியான சீதைக்கு உயிரும் உவமையெனக்காண்க . சோலையி 
னுதவும் பூவென இயையும் . 

இதுமுதல் இருபத்துநான்கு கவிகள் - முதற்சீரும் ஐந்தாஞ்சீரும் 
மாச்சீர்களும் , மற்ரை மூன்றும் விளச்சீர்களு மாகிய நெடிலடி நான்கு 
கொண்ட கலிநிலைத்துறைகள் . 

( கரு அ ) 


கருக , 


இதுவும் அது , 
கைத்தசிந்தையன்கனங்குழையணங்கினைக்காணா 
துய்த்துவாழ்தரவேறொரு பொருளிலானுதவ 
வைத்தமாநிதிமண்ணொடு மறைந்தனவாங்கிப் 
பொய்த்துளோர்கொளத்திகைத்துநின் றானையும் போன்றான் . 
இ - ள் .) கனம் குழை அணங்கினை காணாது - கனமான ( அல்லது 
விலையுயர்ந்த ) குழையென்னுங் காதணியையுடைய சிறந்தபெண்ணாகிய 
சீதையைக் காணாமல் , கைத்த சிந்தையன் - வெறுத்த மனத்தையுடைய 
னான ஸ்ரீராமன் , -உதவ - (தனக்கு ) உதவுதற்காக , வைத்த - ( நிலத்தில் ) 
புதைத்துவைத்த , மா நிதி - மிக்க செல்வங்களை, பொய்த்துளோர் - வஞ் 
சனைச்செய்கையையுடையோர் , மண்ணொடு மறைந்தன வாங்கி கொள் 
புதைத்துவைத்த மண்ணோடு மறையும்படி எடுத்துக்கொள்ள , திகைத்து 
நின்றான் - திகைப்படைந்து நின்றவனான , உய்த்து வாழ்தர வேறு ஒரு 
பொருள் இலானையும் - வைத்துக்கொண்டு வாழ்வதற்கு வேெேறாருபொ 
ருளு மில்லாத ஒருவனையும் , போன்றான்- ; ( எ - று .) 


ஒருவன் தனக்குஉள்ளசெல்வமனைத்தையும் பிறர்கவரவொண்ணாது 
பத்திரப்படுத்தி நிலத்திற்புதைத்துவைக்க , அதனைக் கள்ளர் மண்ணோடு 
மறைத்துக்கவர்ந்து எடுத்துக்கொண்டால் , அப்புதையலுக்குஉடையவன் 
கொண்டுவாழ்வதற்கு வேறொருபொருளின்றிக் கலங்குமாறுபோல , சீதை 
மண்ணுடன் காணாதிருத்தலை நோக்கி இராமன் அவளையின்றிவாழமாட்டா 
னாய்க் கலங்கிநின் றனனென்க.. உவமையணி . நின்றானையும் போன்றான் 
என்ற உம்மை - கீழ்க்கவியிற்கூறிய உவமையை நோக்கி இறந்தது தழுவிய 
எச்சமாய் நின்றது , மறைந்தன - முற்றெச்சம் . 

( கடுக ) 


சடாயுவுயிர்நீத்தபடலம் . 

107 
இதுழதல் மூன்றுகவிகள் - அப்பொழது உலகத்திலுண்டான 

குழப்பத்தைக் கூறும் . 
க்சு : மண்சுழன்ற துமால்வரைசுழன்ற துமதியோ 

ரெண்சுழன்றதுசுழன்றதவ்வெறிகடலேழும் 
விண்சுழன்றதுவே தமுஞ்சுழன்ற துவிரிஞ்சன் 
கண்சுழன்ற துசுழன்ற துகதிரொடுமதியும் . 
( இ - ள் . ) ( சர்வாந்தர்யாமியான அந்தப் பகவானுடைய திருவுள்ளம் 
இவ்வாறு கலங்கித் திகைத்துச்சுழலவே ) , மண் சுழன்றது - பூமி சுழல 
லுற்றது ; மால் வரை சுழன்றது - பெரிய மலைகள் சுழலலுற்றன ; மதி 
யோர் எண் சுழன்றது - திவ்வியஞானமுள்ளவர்களுடைய எண்ணமும் 
நிலைதிரிந்தது ; அ எறி கடல் எழும் - அலைவீசுகின்ற அந்த எழுசமுத்திரங் 
களும் , சுழன்றது - சுழலலுற்றன ; விண் சுழன்றது - வானமும் சுழலலுற் 
றது ; வேதமும் சுழன்றது - ( என்றும் நிலைகுலையாத ) வேதங்களும் நிலை 
குலைந்தன ; விரிஞ்சன் கண் சுழன்றது . (பதினான்கு உலகங்களுள் மேலுலக 
மாகிய சத்தியலோகத்திலுள்ள) பிரமதேவனது கண்களும் சுழலலுற்றன ; 
கதிரொடு , மதியும் - சூரியனோடு சந்திரனும் , சுழன்றது சுழலலுற் 
றது ; ( எ - று . ) 

வரை , எண் , கடல் , வேதம் , கண் என்பவை - சாதியொருமையாத 
லால் , சுழன்றது என்ற ஒருமைமுற்றைக் கொண்டன ; கதிரும் மதியும் 
தனித்தனிசுழன்றதெனக் கூட்டுக : ‘சுழன் றன எனப் பன்மையாகிய பாட 
முங் கொள்ளலாம் . எல்லாப்பொருள்களின் வடிவமாயுள்ள எம்பெருமா 
னது மனம் சுழலவே , அப்பொருள்கள் யாவும் சுழன்றன வென்க . அவ் 
வெறிகடல் என்பதில் , அகரம் - உலகறிசுட்டு . 

( கசு 0 ) 
கசுக , அறத்தைச்சிறுங்கொலருளையேசீறுங்கொலமரர் 

திறத்தைச்சீறுங்கொன்முனிவரைச்சீறுங்கொறீயோர் 
மறத்தைச்சிறுங்கொலென்கொலோமுடிவென்று மறையி 
னிறத்தைச்சீறுங்கொனெடுந்தகையோனெனநடுங்கா. 
துமுதல் நான்கு கவிகள் - குளகம் : 
( இ - ள் . ) நெடு தகையோன் - பெருமைக்குணமுள்ளவனாகிய ஸ்ரீரா 
மன் , அறத்தை சீறுங் கொல் - தருமத்தைக் கோபிப்பானோ? அருளையே 
சீறுங் கொல் -- கருணையென்னுங் குணத்தையே கோபிப்பானோ? அமரர் 
திறத்தை சீறுங் கொல் - தேவர்களுடைய தன்மையைக் கோபிப்பானோ? 
முனிவரை சீறுங் கொல் - முனிவர்களைக் கோபிப்பானோ? தீயோர் மறத்தை 
சீறுங்கொல் - கொடிய அரக்கர்களுடைய கொடுமையைக்கோபிப்பானோ? 
மறையின் நிறத்தை சீறுங் கொல் - வேதங்களின் தன்மையைக் கோபிப் 
பானோ? என - என்றும் , முடிவு என்கொல்ஓ என்று - (அக்கோபத்தின் ) 
முடிவு யாதாகுமோ ? என்றும் கருதி ; நடுங்கா - நடுக்கங் கொண்டு , ( எ - று .) 


1981 


ஆர்ணியகாடணம் ; 
பொருள்கள் மேலகீழுறக் கீழன மேலுறும் வேலை என் வருங்கவியோடு 
தொடரும் . 

அறமும் அருளும் ஆகிய உயர்குணங்களையுடைய தனக்குத் தீங்கு 
நேர்ந்ததனாலும் , அங்ஙனம் நேர்ந்தபொழுது அவ்வறமும் அருளும் துணை 
நின்று காத்து அதனை விலக்காதொழிந்ததனாலும் , அவற்றைச்சீறுவானோ 
வென்னுங்கருத்து நிகழ்ந்தது . தேவர்கள்துயரம் தீர்த்தற்பொருட்டாகவே 
திருவவதரித்து முனிவர்கள் வேண்டுகோட்கு இணங்கி அவர்கட்குப் பகை 
வர்களான அரக்கர்களை அழித்ததற்குச் சித்தனாய்நின்ற தனக்கு நேர்ந்த 
தீமையை அத்தேவர்களும் முனிவர்களும் தடாதொழிந்தன ரென்ற கார் 
ணத்தால் , அவர்கள் மீது கோபங்கொள்வானோ வென்ற எண்ண முண்டா 
யிற்று . தீயோர்மறத்தைச் சீறுங்கொல் என்று கருதியதன் காரணம் , 
வெளிப்படை . தருமமே வெல்லும் என்று கூறிய வேதமொழி பொய்த்த 
தென்று , அதனைச் சீறுவானோ? என்ற நினைப்பு நேர்ந்தது .. (கசுக ) 
கசுஉ.நீலமேனிநன்னெடியவன்மனநிலை திரிய 

மூலகாரணத்தவனொடு முடிவுறமுற்றுங் 
காலமாமெனக்கடையிடுகணிக்கரும்பொருள்கண் 
மேலகீழுறக்கீழனமேலுறும்வேலை. 

( இ - ள் . ) கடை இடு - முடிவைக்கொண்ட !( மிச்சமில்லாத என்றபடி ), 
கணிக்க அரு- கணக்கிடுதற்கு அருமையான ( அளவிறந்த), பொருள்கள் - உல 

துப்பொருள்கள்யாவும் , -நீலம் மேனி நல் நெடியவன் மனம் நிலை திரிய 
நீலநிறமுள்ள திருமேனியையுடைய நற்குணமுள்ள பெரியோனாகிய இராம 
னது மனம் நிலைமாறியதனால் , - மூலகாரணத்து அவனால் முடிவுஉற முற் 
றும் காலம் ஆம்என் - முதற்காரணமாகவுள்ள அவ்வெம்பெருமானது சொரூ 
பத்துடனே . லயப்படும்படி அழியுங் கற்பாந்தகாலத்திற் போல , மேல கீழ் 
உறகீழன மேல் உறும் வேலை - மேலுள்ளவையெல்லாம் கீழாகக்கீழுள்ளவை 
யெல்லாம் மேலாக நிலை தடுமாறுகிற அப்பொழுது , ( எ- று . ) - இளையவன் 
தொழலும் என அடுத்தகவியோடு தொடரும் . 

மூலகாரணத்தவனொடு முடிவுற முற்றுங் காலமர் மென் என்பதற்கு 
படைத்தற்கடவுளா தலால் முக்கியகாரணமாகவுள்ளபிரமனுடனே எல்லாப் 
பொருளும் மிச்சமில்லாமல் அழியும் ஊழிக்காலத்திற்போல என்றும் பொ 
ருள் கொள்ளலாம் . கணிக்கரு - விகாரம் . மேல , கீழன் பெயர்கள் . ( கசு-2 ) 
சீதையைக் கொண்டு போனவனைத் தொடர் வோம் என்று 

இலக்குமணன் கூறல் . 
கீசு , தேரினாழியுந்தெரிந்தனந்தீண்டு தலஞ்சிப் 

பாரினோடுகொண்டகழ்ந்ததும்பார்த்தனம்பயனின் 
றோருந் தன்மையீதென்னென்பதுரனிலா தவர்போற் 
வாரம்போ தன்முன்றொடர் துமென் றிளையவன்றொழலும் , 


சடாயுவுயிர் நீத்திபடலம் . 

109 
( இ - ள் :) தேரின் : ஆழியும் தெரிந்தனம் தேரினது சக்கரங்கள் (இங் 
குப் ) பதிந்திருத்தலையும் கண்டோம் ; தீண்டுதல் அஞ்சி - ( பிராட்டியைத் ) 
தொடுதற்குப்பயந்து , பாரினோடு கொண்டு அகழ்ந்ததும் - தரையுடனே 
பெயர்த்துக்கொண்டுபோனதையும் , பார்த்தனம் பார்த்தோம் ; (இவற்றைப் 
பார்த்தபின்பும் ), உரன் இலா தவர் போல் - வலிமையில்லா தவர்கள் போல , 
பயன் இன்று ஒரும் தன்மை ஈது - பயனில்லாமல் ஆலோசிக்கின்ற இத்தன் 
மையை , என் என்பது - என்னவென்று சொல்வது ? தூரம் போதல் முன் 
தொடர் தும்- ( பிராட்டியைத் தரையோடு பெயர்த்தெடுத்துப் போகிறவன் ) 
வெகுதூரம்போய்விடுதற்கு முன்னமே ( அவனைத்தேடித் ) தொடர்ந்து செல் 
லுவோம் , என்று என்று சொல்லி , இளையவன் இளையபெருமாள் 
( இலக்குமணன் ) , தொழலும் - வணங்கியவளவிலே , ( எ - று . ) -- அமலனும் 
ஆம் அதேஎன்று என வருங்கவியோடு தொடரும் . 

கொண்டு அகழ்ந்தது - அகழ்ந்துகொண்டது ; விகுதிபிரித்துக்கூட்டல் . 
இன்று -இன் றியென்னும் வினையெச்சம் ஈறு திரிந்தது ;" அன்றி யின்றி யென் 
வினையெஞ்சிகரம் , தொடர்பினுள் உகரமாய் வரின் ” என்பது விதி . தெரிந் 
தனர் , பார்த்தனர் என்ற பாடத்துக்கு- தேரினாழியும் ...பார்த்தனர் என்ற 
வரையில் கவிக்கூற்றும் , பயனின்று என்பது முதல் இலக்குமணன் கூறி 
யதுமாகக் கொள்க . 

( கசுந ) 
அதற்கு இராமன்உடன்பட , இருவரும் தேர்ச்சுவட்டின்வழியே செல்லல் . 
கசுச , ஆமதேயினியமைவதென்றமலனுமெய்யிற் 

மவார்கணைப்புட்டிலுமுதலிய தாங்கி 
வாமமால்வரைமரனிவை மடிதரவயவர் 

பூமிமேலவன்றேர்சென் றநெடுநெறிபோனார் . 
( இ - ள் . ) அமலனும் குற்றமற்றவனான ஸ்ரீராமனும் , ஆம் அதே இனி 
அமைவது என்று - ஆம் ( நீசொன்ன ) அச்செயலே இப்பொழுது செய்யத்தகு 
வது என்று உடன்பட்டுக்கூற , ( பின்பு ) , வயவர் - வீரர்களாகிய அவ்விராம 
லஷ்மணர் இருவரும் , தாமம் வார்கணை புட்டிலும் முதலியமெய்யில் தாங்கி - 
ஒளியையுடைய நீண்ட அம்பறாத்தூணி முதலியவற்றை உடம்பில்உரியபடி 
தரித்துக்கொண்டு , வாமம் மால் வரை மரன் இவைமடிதர பூமிமேல் அவன் 
தேர் சென்ற நெடுநெறி - அழகிய பெரிய மலைகளும் மரங்களும் அழியும்படி 
பூமியில் அவ்விராவணனது தேர்சென்ற நீண்ட வழியிலே, போனார்- சென் 
றார்கள் ; ( எ - று .) 

ஆம் என்பது - அங்கீகாரப்பொருளது ; இனி அமைவது அதே ஆம் 
என்று மொழிமாற்றி , இனிச் செய்யத்தகுவது நீசொன்ன அச்செயலேயா - 
மென்று உரைப்பினும் பொருந்தும், புட்டிலும் , உம் - அசை . மடிதரச் 
சென்ற என இயையும் ! என்று என்பதை என்னவெனச் செயவெனெச்சமா 
கத்திரிக்க, அமலன் ஆம் என்ன, வயவா தாங்கிப்போனார் என்முடிபுகாண்க , 


110 


ஆரணிய காண்டம் : 


தரையில் தேர்.சீ சுவடுமறைந்தமை கண்டு இராமன் திகைத்தல். 
கசுடு, மண்ணின் மேலவன்றேர்சென்றசுவடெலாமாய்ந்து 

விண்ணினோங்கியதொருநிலைமெய்யுறவெந்த 
புண்ணினூடுறுவேலென மனமிகப்புழுங்கி 

யெண்ணிநாமினிச்செய்வதென்னிளவலேயென்றான் . 
( இ - ள் . ) அவன் தேர் மண்ணின் மேல் சென்ற சுவடு எலாம் மாய்ந்து 
சீதையைக் கவர்ந்தெடுத்துக்கொண்டவன துதேர் பூமியின் மேற்சென்ற சக் 
கரங்களின் அடையாளம் மறைபட்டு ,ஒருநிலை விண்ணின் ஓங்கியது - ஓரிடத் 
தில் ( அத்தேர் ) வானத்தில் எழுந்ததாகத் தெரிந்தது ; ( அதனால் , இராமன் ) , 
மெய் உற வெந்த புண்ணினூடு உறு வேல் என - உடம்பில் நன்றாகவெந் 
ததனாலாகிய புண்ணினுள்ளே நுழைந்த வேல் போல ( தீப்பட்ட புண்ணில் - 
வேல் நுழைந்ததனாற் போல ), மனம் மிக புழுங்கி - மிகவும் மனம் தவித்து , 
இளவலே இனி நாம் எண்ணி என் செய்வது என்றான் - தம்பி ! இனி 
நாம் ஆலோசித்துச்செய்ய வேண்டுவது யாது ! என்று ( இராமன் இலக் 
குமணனை நோக்கிக் ) கூறினான் ; ( எ - று . ) 

புண்ணினூடுஉறுவேல் - துன்பத்தின்மேல் துன்பமுறுதற்கு உவமை.. 
நாம் - முன்னிலையை உளப்படுத்திய உன்மைப்பன்மை . . (கசுடு ) 
* தேர் சென்ற தென்திசையை நோக்கிச் செல்வோம் என்று 

இலக்குமணன் கூறல் . 
கசுசு : தெற்குநோக்கியதெனும்பொருடெரிந்ததத்திண்டேர் 

மற்குநோக்கிய திரள் புயத் தண்ணலேவானம் 
விற்குநோக்கியபகழியினெடிதன்று விம்மி 
நிற்குநோக்கிதென்பயத்ததென்றிளையவனேர்ந்தான் . 
( இ - ள் . ) ( அதுகேட்டு ), இளையவன் இலக்குமணன் , ( இராமனை 
நோக்கி ), மற்கு நோக்கிய திரள் புயத்து அண்ணலே - மற்போருக்குஎதிர் 
பார்த்துள்ள திரண்ட தோள்களையுடைய பெருமையிற்சிறந்தவனே ! அ 
திண் தேர் தெற்கு நோக்கியது எனும் பொருள் தெரிந்தது - வலிய அத் 
தேர் தென் திசையை நோக்கிச் சென் றதென்ற உண்மைதெரியலாயிற்று 
விற்கு நோக்கிய பகழியின் வானம் நெடிது அன்று- (உனது ) வில்லினின்று 
செல்லும் அம்புக்கு வானம் நீண்டதன்று ; விம்மி நிற்கும் நோக்கு இது 
என் பயத்தது - கலங்கிநிற்கிற இவ்வாலோசனை என்ன பயனைத் தருவது 
என்று நேர்ந்தான் - என்று விடைகூறினான் ; ( எ - று . ) 

" எய்யென வெழுபகை யெங்கு மின்மையால் , மொய்பொரு தினவுறு 
முழவுத் தோளினான் என்றாற்போல , போரை விரும்பி . எதிர்பார்க்கிற 
தோள்வலிமையுடையா யென்பார் , மற்குநோக்கிய திரள்புயத் தண்ணலே ! 
என்றார் . இங்ஙனம் விளித்தது , நீ போர்க்கு அஞ்சுவாயல்லை யெனப் புக 
ழ்ந்து ஊக்கத்தைக் கிளரச்செய்தவாறாம் , விற்கு என்ற நான்கனுருபு - 


- 


சடாயுவுயிர் நீத்தபடலம் . 


111 . 


யென் றபடி . 


வில்லினின்று என ஐந்தனுருபின் பொருள் பட்டது ; உருபுமயக்கம் , நோக் 
கிய - எதிர்நோக்கிய விற்குநோக்கிய பகழியின் வானம் நெடிதன்று என் 
றது - உனது கோ தண்டத்தினின்று விசையோடு எய்யப்பட்டு மிக்கவேக 
முடைத்தாய் வெகுதூரம் செல்லவல்ல உனது அம்பு , வானத்தில் அத்தேர் 
எவ்வளவு தூரத்திற் சென்றாலும் அதனைத் தவறாது தாக்கியழிக்கவல்லது 
என்றவாறு ; ஆன துபற்றி , தேர்சென்ற தெற்குத் திசையை நோக்கி வானத் 
தைப்பார்த்துக்கொண்டே செல்வோ மென்றானாம் . விம்மிநிற்கும் நோக்கு 
இது என்பயத்தது - இங்ஙனம் திகைத்து நின்று ஆலோசிப்பதிற் பயனில்லை 

( கசுசு ) 
அங்ஙனம் தெற்கேசெல்லும் வழியில் வீணைக்கொடி 

விழந்து கிடக்கக் காணுதல் . 
கசுஎ . ஆகுமன்ன தேகருமமென்றத்திசைநோக்கி 

யேகியோசனையிரண்டுசென்றாரிடையெதிர்ந்தார் 
மாகமால்வரைகால்பொரமறிந்ததுமானப் 
பாகவீணையின்கொடியொன்றுகிடந்ததுபார்மேல் . 
( இ - ள் . ) ஆகும் அன்னதே கருமம் என்று - ஆம் அதுவே ஏற்றசெய 
லென்று ( இராமன்கூறி ) உடன்பட, -- (இருவரும் ) , அ திசை நோக்கி ஏகி - 
அந்தத்தென் திசையை நோக்கிச் சென்று , யோசனை -இரண்டு சென்றார் - 
இரண்டுயோசனை தூரம் போய் , இடை - அவ்விடத்தில் , மா கம் மால் வரை 
கால் பொர மறிந்தது மான - பெரிய வானத்தை யளாவிய பெரிய மலை 
யொன்று ஊழிக்காற்று வீசு தலாற் சாய்ந்துவிழுந்துகிடந்ததுபோல , பார் 
மேல் கிடந்தது - பூமியில் விழுந்துகிடந்ததாகிய , பாகம் வீணையின்கொடி 
ஒன்று - துணிபட்ட வீணைவடிவ மெழுதிய துவசமொன்றை , எதிர்ந்தார் 
சந்தித்தார்கள் ; ( எ - று . ) 

கர்மம் , பாகம் - வடசொற்கள் . பாகம் - துண்டு . மான - உவமவுருபு . 
பாகக் கொடி யென இயையும் . 

( கசுஎ ) 
கண்டு சங்கிக்கையில் இராமன் ஒன்று கூறலுறல் . 
கசு அ . கண்டுகண்டகரோடுமக்காரிகை பொருட்டா 

லண்டராதியர்க்காரமர்விளைந்ததென் றயிர்த்தார் 
துண்டவாளினிற்சுடர்க்கொடி துணிந்ததென் றுணராப் 
புண்டரீகக்கண்புனல்வரப்புரவலன் புகல்வான் . 
( இ - ள் . ) கண்டு - ( அக்கொடியைப்) பார்த்து , அ காரிகை பொருட் 
டால் - அந்தப்பெண்ணின் நிமித்தமாக , கண்டகரோடும் - கொடியபகைவர் 
களுடனே, அண்டர் ஆதியர்க்கு - தேவர்கள் முதலானவர்களுக்கு , ஆர் அமர் 
விளைந்தது - அரியபோர் உண்டாயிற்றுப்போலும் , என்று அயிர்த்தார் - 
என்று சங்கித்தார்கள் ; ( அப்பொழுது ), புரவலன் - காத்தற்றொழிலில் வல். 
லவனான ஸ்ரீராமன் , துண்டம் வாளினில் - ( சடாயுவினது ) மூக்காகிய 
வாளினால் , சுடர்கொடி - ஒளியையுடைய ( பகைவனது ) இத்துவசம் , துணிர் 


f12 


ஆராணியகாண்டம் . 


தது - துணிபட்டது போலும் , என்று உணரா- என்று ஆலோசித்து, புண்ட 
ரீகம் கண் புனல் வர - செந்தாமரை மலர்போன்ற தனது கண்களினின்று 
நீர் ஒழுக, புகல்வான் - ஒன்றுசொல்பவனான் ; ( எ - று . ) - அதனை , அடுத்த 
கவியிற் காண்க . 

கண்டகர் - முட்போன் றவர் ; பிறரைவருத்துபவர் : கண்டகம் - முள் . 
காரிகை - அழகியபெண் ; சீதை . ஆல் - அசை . துண்டம் -வடசொல் , கண் 
ணீர்வருதற்குக் காரணம், சடாயுவின் முதிர்ந்தமூப்பையும் தனிமையையுங் 
கருதி யெழுந்த கவலை . காத்தற்றொழிற்கடவுளான திருமாலின் அம்சமான 
வன் என்ற பொருளோடு , உலக முழுதும் ஆண்ட சக்கரவர்த்தியின் மூத்த 
குமாரனாதலால் அவ்வுலகமுழுதாட்சிக்கு உரியவ னென்ற கருத்தும் , புர 
வலன் என்ற பெயரில் தோன்றும் . 

(கசுஅ ) 
சடாயு போர் செய்திருப்பா சென்று இராமன் கூறல் . 
கசுக . நோக்கினாலையநொய்திவணெய்திய நுந்தை 

மூக்கினாலி துமுறிந்தமைமுடிந்ததான்மொய்ம்பிற் 
நாக்கினானடுவடுத்ததுதெரிகிலந்தமியன் 
யாக்கைதேம்பிடுமெண்ணரும்பருவங்களிறந்தான் ... 
( இ - ள் :) ஐய - தம்பி ! நோக்கினால்- (இக்கொடி முறிந்துகிடப்பதைப் 
பற்றி ) ஆலோசித்தால் , நொய்து இவண் எய்திய - விரைவில் இங்குவந்து 
சேர்ந்த , நுந்தை - நினது தந்தையான சடாயுவினது , மூக்கினால்- , இது 
முறிந்தமை முடிந்தது - இக்கொடிமுறிபட்டமை நேர்ந்ததுபோலும் ; 
மொய்ம்பின்தாக்கினான் - ( அச்சடாயு ) வலிமைகொண்டு தாக்கியிருப்பார் ; 
நடு அடுத்தது தெரிகிலம் - ( அவருக்கு ) இடையிற் சம்பவித்த நிலைமையை 
அறிகிறோமில்லை ; தமியன் - ( அவரோ துணையில்லாது ) தனிப்பட்டவர் ; 
யாக்கை தேம்பிடும் - உடல்மெலிகிற , எண் அரு பருவங்கள் இறந்தான் - 
கணக்கிடுதற்கு அருமையான பிராயங்கள் கழியப்பெற்றவர் , ( என்று இரா 
மன் கூறினான் ) ; ( எ - று . ) - ஆல் - ஈற்றசை . 

தேம்பிடும் என்ற பெயரெச்சம் , எண்ணரும்பருவங்களிறந்தான் 
என்ற பெயரைக் கொள்ளும் . தேம்பிடும் என்றதை முற்றாகக்கொண்டு 
உரைக்கவும் இடமுண்டு. நொய்து நோக்கினால் என்று எடுத்து , நுட்பமாக 
ஆராய்ந்து பார்த்தால் எனினுமாம் . 

( கசுக ) 
" ஆயின் விரைவிற் செல்வோம் என்று இலக்குமணன் கூறல் . 
கஎ . நன்று சாலவுநடுக்கருமிடுக்கினனாமுஞ் 

சென்றுகூடலாம்பொழுதெலாந்தடுப்பது திடனால் 
வென்று மீட்கினுமீட்குமால்வேறு றவெண்ணி 
நின்று தாழ்ந்தொருபயனிலையென்றலுநெடியோன் . 
இதுவும் , அடுத்த கவியும் - குளகம் . 

(இ - ள் . ) சாலவும் நன்று - மிகவும் நலமாயிற்று ; நடுக்கு அரு மிடுக் 
தினன் - ( எவராலும் ) அசைக்கவொண்ணாத வலிமையையுடையவர் ( அச் 


சடாயுவுயிர் நீத்தபடலம் . 


113 


- 


* 


கஎக . 


சடாயு ) ; பொழுது எலாம் தடுப்பது திடன் - இன்றைப்பொழுது முழுவ 
தும் ( அவர்பகைவனைச் செல்லவிடாமல் ) தடைசெய்வது திண்ணம் ; நா 
மும் சென்று கூடல் ஆம் - நாமும் போய் ( அவரை ) ச் சேரலாம் ; வென்று 
மீட்கினும் மீட்கும் - ( அவர் தாமே ) ப்கைவென்று ( பிராட்டியை ) மீட்டிட் 
டாலும் மீட்டிடுவர் ; வேறு உற எண்ணி நின்று தாழ்ந்து ஒரு பயன் இலை 
வேறுவிதமாக ஆலோசித்துக்கொண்டு இங்குநின்று காலதாமதஞ்செய்த 
லால் . யாதொருபயனுமில்லை , என் றலும் என்று . ( இளையபெருமாள் ) 
கூறியவளவிலே , நெடியோன் - பெரியோனான இராமபிரான் , ( எ - று . ) -- 
தொடர்வதே நலமாம் என என்று வருங்கவியோடு தொடரும் . ஆல் 
இரண்டும் - ஈற்றசை . 

திடன் - த்ருடம் என்ற வடசொல்லின் திரிபாகிய திடமென்பதன் 
றுதிப்போலி . தாழ்ந்து - தாழ . 

( கஎ 0 ) 
இராமலக்குமணர் அப்பாற்செல்லுகையில் வில்ழறிந்துகிடத்தலைக் 

காணுதல் . 
தொடர்வதேநலமாமெனப்படிமிசைச்சுற்றிப் 
படருங்காலெனக்கறங்கெனச்செல்லுவார் பார்த்தார் 
மிடல்கொள்வெஞ்சிலைவிண்ணிடுவின்முறிந்தென்னக் 
கடலின்மாடுயர்திரையெனக்கிடந்ததுகண்டார். 

ள் .) தொடர்வதே நலம் ஆம் என - அவ்வாறுதொடர்ந்து செல் 
வதே நல்லதா மென்றுகூறி ( இராமன் ) உடன்பட , - படிமிசை சுற்றி பட 
ரும் கால் என - பூமிமேற் சுற்றிச் செல்கிற காற்றுப் போலவும் , கறங்கு 

காற்றாடிபோலவும் , பார்த்தார் செல்லுவார் - விரைந்துநாடிச் செல் 
லுகிற அவ்விராமலக்குமணர் , - விண் இடு வில் முறிந்து என்ன - வானத் 
தில்தோன்றுகிற இந்திரவில் முறிந்துவிழுந்தாற் போலவும் , கடலின்மாடு 
உயர் திரை என - கடலினிடத்து ஓங்கியெழுகிற அலை . போலவும் , பாரில் 
டந்தது - தரையில் முறிந்து விழுந்துகிடந்ததாகிய , மிடல் கொள் வெம் 
சிலை - வலிமைகொண்ட கொடியவில் ஒன்றை , கண்டார் - பார்த்தார்கள் . 

ஆங்காங்குச் சுற்றித் தேடிக்கொண்டு விரையச் செல்வதுபற்றி , படி 
மிசைச்சுற்றிப்படருங்காலையும் கறங்கையும் உவமைகூறினார் . நீட்சியும் 
வளைவும்பற்றிக்கடலின் மாடுஉயர்திரையை அவ்வில்லுக்கு உவமைகூறியது 
கொண்டு , அவ்வில் இரத்தப்பெருக்கில்விழுந்துகிடந்ததென்பது விளங்கு 
மென்பர் ஒருசாரார் .. 

(கஎக ) 
இராமன் அவ்வில்லின் வலிமையையும் , அதைத்துணித்தவனது 

ஆற்றலையும் வியந்துகூறல் . 
கஎஉ . சிலைகிடந்ததாலிலக்குவதேவர்நீர்கடைந்த 
மலைகிடந்தெனவலிய தேவடிவினான்மதியின் 

15 . 


என 


ஆரணியகாண்டம் . 


- 


கலை 


கலை கிடந்தெனக்காட்சியனிதுகடித்தொடித்தர் 

னிலைகிடந்தவாநோக்கெனநோக்கினனின்றான் . 
( இ - ள் . ) இலக்குவ - இலக்குமணனே! கிடந்தது சிலை - இங்குக் 
கிடக்கின்ற இவ்வில் , தேவர் நீர் கடைந்த மலை கிடந்து என வலியதே 
தேவர்கள் பாற்கடலைக்கடைந்தகருவியாகிய மந்தரமலை கிடந்தாற்போல 
வலிமையையுடையதே ; வடிவினால் மதியின் கலை கிடந்து என காட்சியன் 
தமது உடம்பின் நிறத்தால் சந்திரன துகலை இருந்தாற்போன்ற வெள்ளிய 
தோற்றமுடையவரான சடாயு , இது கடித்து ஒடித்தான் - இவ்வில்லைப்பல் 
லாற்கடித்துத் துணித்திட்டனர்போலும் ; நிலை கிடந்த ஆ நோக்கு - ( அவ 
ரது ) வலிமைநிலை இருந்தவிதத்தை நீ ஊன்றிக்கருதுவாய் , என - என்று 
சொல்லி , நோக்கினன் நின்றான் - ( இராமன் தான் அவ்வலிமைநிலைமை 
யைக்குறித்து ) ஆலோசித்துநின்றான் ; ( எ - று . ) - ஆல் - ஈற்றசை . 

லஷ்மணன் என்ற வடசொல் , இலக்குவ னெனச் சிதைந்தது . ஆ 
ஆறுஎன்பதன் விகாரம் . நோக்கெனநோக்கினனின்றான் என்பதற்கு 
நோக்குவாயென்று இராமன் கூற இலக்குமணன் நோக்கிநின்று னென்ற 
லும் ஒன்று . இனி , ஈற்றடிக்கு - வில்லின் நிலைமை இருந்தவிதத்தைப் பா 
ரென்றுகூறி அவ்வில்லைப்பார்த்துநின்றா னென்று உரைப்பாரு முளர் . நீர் 
கடலுக்கு ஆகுபெயர் , இங்கு இலக்கணையாய் , பாற்கடலைக் குறித்தது . 
சந்திரன் பங்கு . 

( கஎஉ ) 
அவர்கள் பின்னுஞ்செல்லுகையில் சூலத்தையும் அம்பறத்தூணிகளையும் 

காணுதல் . 
கஎகூ , நின்றுபின்னருநெடுநெறிகடந்துற நிமிரச் 

சென்றுநோக்கினர்திரிசிகைத்திணிநெடுஞ்சூல 
மொன்று பல்கணைமழையுறுபுட்டிலோரிரண்டு 
குன்றுபோல்வட்கிடந்தனகுறுகினருற்றார் . 

ள். ) நின்று - ( அவ்வாறு நோக்கி ) நின்று , பின்னரும் - பின்பும் , 
நெடு நெறி கடந்து - நீண்ட வழியைக் கடந்து , உற நிமிர சென்று - வெகு 
தூரம் நேராகப் போய் , அவண் - அவ்விடத்தில் , திரி சிகை திணி நெடு 
சூலம் ஒன்று - மூன்று தலைகளையுடைய வலிய பெரிய ஒருசூலாயுதமும் , பல் 
கணைமழை உறு புட்டில் ஓர் இரண்டு - பலவான அம்புகளின் தொகுதி 
நிறைந்த தூணீரங்க ளிரண்டும் ; குன்றுபோல் கிடந்தன் - மலைகள் போலக் 
கிடந்தவற்றை , நோக்கினர் - பார்த்து , குறுகினர் உற்றார் - ( அவற்றைச் 
சமீபித்துச் சென்றார்கள் ; ( எ - று . ) 

மழை - தொகு தியென்றமாத்திரமாய்நின்றது ; வெள்ளம் , காடு என்ப 
னபோல ; இனி , பல் கணை மழை யுறு புட்டில் - பல அம்புகளையுடைய 
மேகத்தைப் போன்ற புட்டி லென் றலும் ஒன்று ; மழைபொழிதற்கு நீரை 
நிறையக்கொண்ட மேகம் போல , மிகுதியாகப் பிரயோகித்தற்குப் பாணங் 


சடாயுவுயிர் நீத்தபடலம் . 


115 


உளர் . 


கஎச . 


களை நிறையக்கொண்ட புட்டி லென் றபடி ; உறு - உவமவுருபு.. குன்று 
போல்வனகிடந்தகண்டதிசயங்கொண்டார் என்று பாடமோதுவாரும் 

( கஎங ) 
அவர்கள் மற்றுஞ்செல்லுகையில் கவசங்கிடக்கக் காணுதல்! 
மறித்துஞ்சென்றனர்வானிடைவயங்குறவழங்கி 
யெறிக்குஞ்சோதிகள் யாவையுந்தொக்கனவெனலா 
நெறிக்கொள் கானகமறைதரநிருதர்கோனெஞ்சிற் 

பறித்து வீசியகவசமுங்கிடந்ததுபார்த்தார் . 
( இ - ள் . ) மறித்தும் சென்றனர் - மீண்டும் அப்பாற் சென்ற இராம் 
லக்குமணர் , -- வானிடை வயங்குற வழங்கி எறிக்கும் சோதிகள் யாவையும் 
தொக்கன எனலாம்- வானத்தில் விளக்க முண்டாம்படி சஞ்சரித்து ஒளிவீசு 
ற ( சூரியன் சந்திரன் முதலிய ) சுடர்களெல்லாம் ஒருங்குசேர்ந்தனி 
வென்று சொல்லுதற்கு ஏற்றதான , நிருதர்கோன் நெஞ்சில் பறித்து வீசிய 
கவசம் இராக்கதராசனான இராவணனது மார்பினின்று (சடாயு ) பிடுங்கி 
யெறிந்த கவசம் , நெறி கொள் கானகம் மறைதர கிடந்ததும் - செல்லு 
நெறியைக் கொண்ட காட்டினிடம் மறையும்படி விழுந்துகிடந்ததையும் , 
பார்த்தார் - ; ( எ - று . ) 

மாற்றுயர்ந்தபொன்னினாற் செய்யப்பட்டு ஒளிநிறைந்தவரத்தினங் 
களும் பதிக்கப்பட்டுள்ள தாதலால் , வானிடைவயங்கு றவழங்கியெறிக்குஞ் 
சோதிகள் யாவையுந் தொக்கன வெனலாங் கவசம் என்றார் . “ நெறிகொள் 
கானகம் மறைதரக் கிடந்தது என்ற தஞல் , அக்கவசத்தினது மிக்க அகற்சி 
நீட்சிகள் விளங்கும் ; அது , இராவணனும் 

ராவணனுடம்பின் பருமையைத்தொனிப்பிக் 
கும் . நெஞ்சு - மார்புக்குத் தானியாகுபெயர் . 

( கஎச ) 
அவர்கள் , குதிரைகளும் சாரதியும் இரத்தவெள்ளழம் கிடக்கக் 
கண்டு சடாயுவிழந்துகிடக்குமிடத்துக்கு அருகில் வருதல். 
கான் கிடந்ததுமறைதரக்கால்வயக்கலிமாத் 
தான்கிடந்துழிசாரதிகிடந் துழிசார்ந்தா 
ரூன்கிடந்தொளிருதிரமுங்கிடந்துள துலகின் 

வான்கிடந்ததுபோல்பவன் கிடந்துழிவந்தார் . 
( இ - ள் . ) கான்கிடந்தது மறைதர் - காடு உள்ள இடம் முழுதும் மறை 
யும்படி , கால் வயம் கலிமா தான் கிடந்த உழி - காற்றுப்போன்ற வேகத்தை 
யுடைய குதிரைகள் விழுந்துகிடந்த இடத்தையும் சாரதிகிடந்த உழி 
தேர்ப்பாகன் விழுந்துகிடந்த இடத்தையும் , சார்ந்தார் - சேர்ந்தார்கள் ;; 
( அவ்விடங்களில் ), ஊன் கிடந்து ஒளிர் உதிரமும் கிடந்துளது - தசையோடு 
பொருந்தி விளங்குகிற இரத்தமும் சிந்திக்கிடந்தது ; ( பின்பு ), உலகின்வான் 
கிடந்தது போல்பவன் கிடந்த உழி வந்தார் - பூமியில் வான்ழ் விழுந்து 


காடு . 


* 116 


ஆரணியகாண்டம் . 


கஎசு . 


கிடந்தாற் போல் பவனாய்ச் சடாயு விழுந்துகிடக்கிற இடத்துக்கு அருகில் 
வந்தார்கள்; ( எ - று .) 

வான் - பெருவடிவுக்கு உவமை . மறைதர , தா- துணைவினை . கால் வயம் 
கால்களின் வலிய 

வேகமுமாம் . கலிமா -கடிவாளம் பூண்ட விலங்கு ; எனவே , 
குதிரையாயிற்று . கிடந்துழி - தொகுத்தல் . உலகின் வான்கிடந்தது போல் 
பவன் கிடந்துழி வந்தார் என்பதற்கு - பூயியில் கரியவானம் கிடந்தாற் 
போல் பவனாய் இராவணன் முன்புமூர்ச்சித்துவிழுந்துகிடந்த இடத்துக்கு 
வந்தார்களென்று உரைப்பாரும் உளர் . 

( கஎடு ) 
அங்கு அவர்கள் தண்டலங்களையும் மற்றும்பல அணிகளையுங் காணுதல் . 

கண்டலங்குதங்கைத்தலம்விதிர்த்தனர்கவினார் 
விண்டலந்துறந்திறுதியின் விரிகதிர்வெய்யோன் 
மண்டலம்பலமண்ணிடைக்கிடந்தனமணியின் 
குண்டலம்பலகுலமணிப்பூண்களின் 

குவியல் , 
( இ - ள் . ) இறுதியின் - கற்பாந்தகாலத்திலே, விரி கதிர் வெய்யோன் 
மண்டலம் பல - வீசுகிற ஒளியையுடைய சூரியமண்டலங்கள் அநேகம் , 
கவின் ஆர் விண் தலம் துறந்து - அழகமைந்த வானத்தினிடத்தை நீங்கி , 
மண்ணிடைகிடந்து அன - பூயியில் விழுந்துகிடந்தாற் போன்ற , மணியின் 
குண்டலம் பல - இரத்தினம்பதித்த அநேகம் குண்டலங்களையும் , குலம்மணி 
பூண்களின் குவியல் -சிறந்த இரத்தினங்கள் பதித்த மற்றும் பலவகை ஆப 
ரணங்களின் தொகுதியையும் , கண்டு- (இராமலக்குமணர் அங்குப் ) பார்த்து , 
அலங்கு தம் கைத்தலம் . விதிர்த்தனர் - அசையுந்தன்மையனவான் தங்கள் 
கைகள் ( வியப்பினால் ) நடுங்கப்பெற்றார்கள் ; ( எ - று . ) 

‘கிடந்தென என்றும் பாடம் . குலமணி - உயர்ந்தசாதியிரத் தினம் ; 
குலம் - தொகுதியுமாம் . குவியல் - அல் விகு திபெற்ற தொழிற்பெயர் : உவ 
மையணி. 

( கஎசு ) 
இராமன் தம்பியை நோக்கி சடாயுவுடன் பலர் பொருதனர் போலும் 

என்றல். 
தோளணிக்குலம்பலவுளகுண்டலத்தொகுதி 
வாளிமைப்பனபலவுளமணிமுடி பலவா 
னாளனை த்தையுங்கடந்தனன்றமியனந்தாதை 
யாளிபோல்பவர் பலருளர்பொருதனரினை யோய் , 
(இ - ள் . ) இளையோய்- தம்பி தோள் அணிகுலம் பலஉள் -தோள்வளை 
களின் கூட்டம் அநேகம் இருக்கின்றன ; வாள் - இமைப்பன குண்டலம் 
தொகுதி பல உள - ஒளிவீசுவனவான குண்டலங்களின் கூட்டம் அநேகம் 
இருக்கின்றன, மணி முடி பல -இரத்தினகிரீடங்களும் பல இருக்கின்றன ; 
ஆல் - 

ஆதலால் ,-நாள் அனைத்தையும் கடந்தனன் தமியன் நம் தாதை 


கன் . 


சத்தி . . 
சடாயுவுயிர்நீத்தப்படலம் . 

117 
பொருதனர் - வெகு காலங்கடந்தவரும் துணையில்லாமல் தனித்தவருமாகிய 
நமது தந்தையாரான சடாயுவுடன் போர்செய்தவர்கள், யாளி போல்பவர் 
பலர் உளர் -சிங்கம் போன்ற வீரர் பலராதல் வேண்டும் ; ( எ - று . ) 

நாளனைத்தையுங்கடந்தனன் என்றது , மிகமுதிர்ந்த மூப்புடையவ 
ரென்றவாறு . 

( கஎஎ ) 
அதற்கு இலக்குமணன் பொருதவன் இராவணன் போலும் என்றல் . 
கஎஅ . திருவினாயகனுரைசெயச்சுமித்திரைசிங்கந் 

தருவினீளியதோள்பலதலைபலவென்றாற் 
பொருது தாதையையித்தனைநெறிக்கொடுபோனா 
னொருவனேயவனிராவணனாமெனவுரைத்தான் . 
( இ - ள் . ) திருவின் நாயகன் - இலக்குமிக்குக் கணவனான ( திருமாலின் 
திருவவதார்மாகிய )இராமபிரான் , உரைசெய் - ( இவ்வாறு ) சொல்ல, சுமித் 
திரை சிங்கம் - சுமித்திராதேவியினது குமாரனாகிய சிங்கம் போன்ற வீரனான 
இலக்குமணன் , தருவின் நீளிய தோள் பல தலை பல என்றால் - ( பலதோ 
ளணிகளும் பல கிரீடங்களும் விழுந்துகிடத்தலால் ) மரங்கள் போலநீண் 
டுள்ள தோள்கள் பலவும் தலைகள் பலவும் உள்ளனவென்று விளங்கினால் , 
பொருது தாதையை இத்தனை நெறி கொடு போனான் ஒருவனே அவன் 
இராவணன் ஆம் - போர்செய்து நமது தந்தையானசடாயுவை இவ்வளவு தூர 
மானவழியிற்கொண்டு சென்றவன் ஒருவனே அவன் (இருபது தோள்களை 
யும் பத்துத்தலைகளையு முடைய ) இராவண னாதல் கூடும் , என உரைத்தான் 
என்று சொன்னான் ; ( எ - று . ) 

இங்கே திரு என்றது , திருமகளினது திருவவதாரமாகிய சீதாபிராட் 
டியை உணர்த்தும் . சுமித்திரை என்ற சொல் - ( கணவனுக்குச் சமயோ 
சிதமான அறிவு கூறி உதவுவதில் ) நல்ல தோழன் போன்றவ ளென்று 
பாருள்படும் ; இவள் , தசரதன்மனைவிகளும் 

வள் , தசரதன்மனைவிகளுள் ஒருத்தி . சிங்கம் போன்றவ 
னைச் சிங்கமென்றது , உபசாரவழக்கு . நீளிய என்ற இறந்தகாலப்பெய்ரெச் 

இன் என்ற இடைநிலை ஈறுதொக்கது . கால்கள் பல வுள்ளனவென் 
பது விளங்காமல் தோள்களுந் தலைகளும் மாத்திரமே பலவுள்ளன வென்று 
விளங்குதலால் , இருபது தோளையும் பத்துத்தலையையுமுடைய இராவண 
னொருவனே யென்பது ஊகித்து உணரப்பட்டது . மகா புத்திமானான 
இலக்குமணன் , முக்காலத்துவரலாறுகளையும் உய்த்துணரும் ஆலோ 
சனையிற்சிறத்தலால் , இங்ஙனம் உண்மையை அநுமானித்து அறிந்தன 
னென்க . இராமன் இதனை முன்னர் உணராதது , மனைவியைப்பறிகொடுத் 
த்தனாலான மிக்க கலக்கத்தா லென்க : 

( கஎஅ ) 
இராமன் சடாயுவிழ்ந்துகிடத்தலைக் காணுதல் . 
கஎகூ மடலுணாட்டிய தாரிளை யோன் றனை மதியா 
மிடலுணாட்டங்கடியுக்நோக்கினன் 

விரைவா 


118 


ஆரணியகாண்டம் . 


னுடலுணாட்டிய குருதியம்பரவையினும்பர்க் 
கடலுணாட்டியவரையெனத்தாதையைக்கண்டான் . 
( இ - ள் . ) மடல் உள் நாட்டிய தார் இளையோன் தனை - பூவிதழ்கள் 
தன்னிடத்திலே அமையவைக்கப்பட்டுள்ள மாலையையுடைய இலக்கு 
மணனை , மதியா- ( இவ்வாறுஊகித்துக்கூறினதற்காக )நன்குமதித்து , மிடல் 
உள்நாட்டங்கள் தீ உக நோக்கினன் விரைவான் - வலிமையையுடைய மன 
மும் கண்களும் கோபாக்கினியைச் சிந்தும்படி எங்கும் நாடிப்பார்த்துக் 
கொண்டு விரைந்து செல்பவனான இராமபிரான் , -உடலுள் நாட்டிய 
குருதி அம் பரவையின் உம்பர் - உடம்பினின்று வெளிப்பட்ட இரத்தவெள் 
ளத்தின்மேல் , கடலுள் நாட்டிய வரை என - கடலில் ( மத்தாக ) நாட்டிய 
மந்தரமலையைப் போல , தாதையை -- தனது தந்தையான சடாயுவை , கண் 
டான் - பார்த்தான் ; (எ - று . ) 

இரத்தவெள்ளத்துக்குக் கடலும் , சிறகுகள் அற்றுவிழுந்துகிடக்கும் 
பெரிய சடாயுவின் வடிவத்துக்கு மலையும் உவமை , நாட்டம் - நாடுதற்கருவி . 
குருதியம்பரவை யென்பதில் , அம் - சாரியை . 

( கஎக ) 
இராமன் சடாயுவின் மேல் விழுந்து புலம்பல் . 
கஅ 0 . துள்ளியோங்குசெந்தாமரைநயனங்கள் சொரியத் 

தள்ளியோங்கியவ மலன்றன் றனியுபிர்த்தந்தை 
வள்ளியோன்றிருமேனியிற்றழனிறவண்ணன் 
வெள்ளியோங்கலிலஞ்சனமலையெனவீழ்ந்தான் . 
( இ - ள் . ) ஓங்கிய அமலன் - ( எல்லாப் பொருள்களினும் ) உயர்ந்தவ 
னும் குற்றமற்றவனு மான ஸ்ரீராமன் , - துள்ளி ஓங்கு செம் தாமரை நய 
னங்கள் சொரிய தள்ளி - செழிப்புற்று வளர்ந்த செந்தாமரைமலர்போன்ற 
தனது கண்கள் நீர்சொரியும்படி ( நீரைப்) பெருக்கிக்கொண்டு, தன் தனி 
உயிர் தந்தை வள்ளியோன் திரு மேனியில் - ஒப்பற்ற தனது உயிர்போன்ற 
தந்தையாகிய வண்மைக்குணமுடைய சடாயுவினது உடம்பின்மேல் ,தழல் 
நிறம் வண்ணன் வெள்ளி ஓங்கலில் அஞ்சனம் மலை என - நெருப்பினது 
நிறம் போலுஞ் செந்நிறத்தையுடைய சிவபிரானது வெள்ளிமலையின்மேல் 
மைம்மலையொன்று படிந்திருந்தாற் போல வீழ்ந்தான்- ; (எ - று .) 

வெள்ளிமலை - வெண்ணிறமான பெரிய சடாயுவின்வடிவத்துக்கும் , 
அஞ்சனமலை - கருநிறமுடைய கம்பீரமான இராமபிரானது திருமேனிக்கும் 
உவமை . சடாயுதன்னையுங் கருதாது சமயத்தில் உதவிய உதாரகுணத்தைப் 
பாராட்டி , அவனுக்கு வள்ளியோன் என்று ஒருபெயர் கூறினார் ; வள் - 
வண்மையென்ற பண்பினடி ; இ - சாரியை. துள்ளிச்சொரிய என்று இயைத்து , 
(நாளத்தின்மீது ) ஓங்கிய செந்தாமரைமலர் போன்ற நயனங்கள் நீர்த்துளி 
களைச் சிந்த வென்று உரைத்தலு மொன்று ; அப்பொழுது , துளியென்பது 
சிள்ளியென விரித்தல்விகாரம் பெற்ற தென்க , தழல்நிறவண்ணன் வீற் 


சடாயுவுயிர் நீத்தபடலம் . 

19. 
றிருக்கிற வெள்ளிம்லையை உவமை கூறியதனால் , சடாயுவினுடம்பு செந்நீர் 
அரும்பப்பெற்றுள்ளமை தொனிக்குமென்பர் ஒருசாரார் . ஒங்கல் -உயர்ச்சி , 
மலைக்குத் தொழிலாகுபெயர் . 

( கஅ 0 ) 
இராமன் மூர்ச்சித்துத் தெளிந்து புலம்பலுறுதல் . 
கஅக , உயிர்த்திலன்னொருநாழிகையுணர்விலன்கொல்லென் 

றயிர்த்ததம்பி புக்கங்கையினெடுத்தனனருவிப் 
புயற்கலந் தநீர்தெளித்தலும்புண்டரீகக்கண் 

பெயர்த்துப்பைப் பயவயர்வு தீர்ந்தினையனபேசும் . 
( இ - ள் .) ஒரு நாழிகை உயிர்த்திலன் - அவ்வாறு விழுந்த இராமபிரான் ) 
ஒருநாழிகைப்பொழுதுவரையிலும் சுவாசமில்லாதவனானான் :உனர்வு இலன் 
கொல் என்று அயிர்த்த தம்பி - உணர்ச்சியிலனாயினனோவென்று ஐயமுற்ற 
தம்பியாகிய இலக்குமணன் , புக்கு - அருகிற்சென்று , அம் கையின் எடுத்த 
னன் - அழகிய தன்கைகளால் ( இராமனை ) எடுத்து அணைத்துக்கொண்டு , 
புயல் அருவி கலந்த நீர் தெளித்தலும் - மேகத்தினின்றுபொழிந்து மலையரு 
வியிற் கலந்ததான தண்ணீரை ( இராமன்மேல் ) தெளித்தவளவிலே , ( இரா 
மன் ) , புண்டரீகம் கண் பெயர்த்து - தாமரைமலர்போன்ற தன்கண்களைத் 
திறந்து பைப்பய அயர்வு தீர்ந்து - மெல்லமெல்லச் சோர்வு நீங்கி , இனையன 
பேசும் - இத்தன்மையனவான வார்த்தைகளைக் 

வார்த்தைகளைக் கூறுவான் ; ( எ - று . ) -- 
அவற்றை , அடுத்த ஐந்துகவிகளிற் காண்க . 

உயர்த்திலன்னொரு , னகரவொற்று - விரித்தல் . பைப்பய - பையப் 
பைய என்பதன் மருஉ . மிகக் குளிர்ந்த நீ ரென்றற்கு , அருவிப்புயற்கலந்த 
நீர் என்றார் . 

(கஅக ) 


வேறு . 


இதுமுதல் ஐந்துகவிகள் -சடாயுவைக்குறித்து இராமன் புலம்பல் . 
கஅஉ . தந்தாதையரைத்தனயர்கொலைநேர்ந்தார் 

முந்தாரேயுள்ளார்முடிந்தான்முனையொருவ 
னெந்தாயோவெற்காகநீயுமிறந்தனை யோ 

வந்தோவினையேனருங்கூற்றமானேனே . 
( இ.- ள் . ) தம் தாதையரை- தமது தகப்பன்மாரை , கொலை நேர்ந்தார் : 
கொலை செய்தவராகிய , தனயர் - புத்திரர் , முந்து ஆரே உள்ளார் - எனக்கு 
முன் எவர் இருக்கிறார் ? ( எவருமில்லை யென்றபடி ) ; ஒருவன் 
தகப்பனார் ( தசரதர் ), முனை முடிந்தான் - ( என்னைப்பிரிந்ததற்காக ) முன் 
னமே இறந்துள்ளார் ; எந்தாயோ - எனது தந்தையே ! ( சடாயுவே ! ) எற்கு 
ஆக நீயும் இறந்தனையோ - எனக்கு உதவிசெய்தற்காக நீயும் இறந்துவிட் 
டாயோ ! அந்தோ - ஐயோ ! வினையேன் - பாவியாகிய யான் , அரு கூற் 
நம் ஆனேனே - ( தந்தையரிருவர்க்கும் ) தடுத்தற்கரிய யமனா யிருந்தேனே . 


எனது 


120 


ஆரணிய காண்டம் . 


: 


- 


எந்தாயோ - புலம்பல்விளி யாதலின் , ஓகாரம். வந்தது ; " புலம்பின் 
ஓவும் ஆகும் . " 

இது முதல் ஒன்பது கவிகள் - நாற்சீரும் காய்ச்சீரும் மாச்சீருமாக 
விரவிவந்த அளவடி நான்கு கொண்ட தாவு கொச்சகக்கலிப்பாக்கள் 
இவற்றைக்கலிவிருத்தமென்பாரும் உளர் . சீர்கள் அளவுமிக்கும் குறைந் 
தும் வருதலின் , கொச்சகமென்றலே சிறப்புடையது . 

( கஅஉ ) 
கஅங . 

பின்னுறுவதோராதேபேதுறுவேன்பெண்பாலா 
டன்னுறுவறீர்ப்பான்றனியுறுவதோராதே 
யுன்னுறவு நீ தீர்த்தாயோருறவுமில்லாமே 
னென்னுறுவான் வேண்டியிடருறுவேனென்றாயே . 
( இ - ள் . ) என் தாயே - எனது தாய்போன்றவனே ! தனி உறுவது 
ஓராதே (நீ ) ஒரு துணையுமின்றித் தனியே நிற்பதை ஒரு பொருளாகக் 
கருதாமலே , பின் உறுவது ஓராதே பேதுறுவேன் பெண்பாலாள் தன் 
உறுவல் தீர்ப்பான் - பின்வரும்பயனை இன்னதென்று ஆராயாமலே ( மாய 
மானினிடத்து ) மயக்கங்கொண்டு சென்ற எனது மனையாளான சீதையி 
னது துன்பத்தைத் தீர்த்தற்காக ( முயன்று ), உன் உறவு நீ தீர்த்தாய் - 
உனது உறவின்கடமையை நீ தீர்த்துக்கொண்டாய் ; ஓர் உறவும் இல்லா 
தேன் - உறவுக்குரிய கடமையைச் சிறிதும் தீர்த்தலில்லாத யான் , என் 
உறுவான் வேண்டி இடர் உறுவேன் - யாதுபயனை அடைய விரும்பி ( இப் 
பொழுது ) கலக்கமுறுகிறேன் ? ( எ - று . ) 

எனது உறவுக்குஉரிய கடமையைச் செலுத்த வகையில்லா த யான் 
மனக்கலக்கம்மாத்திரத்தை யடைதல் வீண் என்றவாறு . தனியுறுவது 
ஓராதே உறவு நீ தீர்த்தா யென்க . 

( க அக ) 
கஅச் . மாண்டேனேயன்றோமறையோர்குறைமுடிப்பான் 

பூண்டேன்விர தமதனானுயிர்பொறுப்பே 
னீண்டேன் மரம்போலநின்றொழிந்தபுன்றொழிலேன் 
வேண்டேனிம்மா மாயப்புன்பிறவிவேண்டேனே . 
( இ - ள் . ) மாண்டேனே அன்றோ - ( இங்ஙனம் நேர்ந்த தீமைகளால் 
யான் ) இறந்தே யிருப்பேனன்றோ ! ( ஏன் இறக்கவில்லை யென்றால் ) , -- 
மறையோர் குறை முடிப்பான் விரதம் பூண்டேன் அதனான் உயிர் பொறுப் 
பேன் - வேதம்வல்லவர்களான முனிவர்களுடைய குறைகளை நீக்குவதாக 
விரதத்தை மேற்கொண்டுள்ளே னாதலால் ( இறவாமல் உயிரை அரிதில் ) 
தரித்துள்ளேன் ; ( அதுவேயன்றி ) , மரம்போல நீண்டேன் நின்று - மரம் 
போல நீண் வெளர்ந்து நின்று , ஒழிந்த - யாதொருபயனையும் பெறாத , புல் 
தொழிலேன் - தீவினையுடையேனான நான் , இ மர் மாயம் புல் பிறவி - 
பெரிய வஞ்சனைகளுக்கு இடமான இழிவுள்ள இப்பிறப்பை , வேண்டேன் 
வேண்டேன் - விரும்பேன் விரும்பேன் ; ( எ - று .) 


கொன்றானுநின்றான் கொலையுண்டுநீகிடந்தாய் 
சடாய்வுயிர்நீத்திப்படலம் , 

-121 
நின்றொழிந்தர் என்பதை நின்று வற்றும் என்றாற்போலக் கொள்கள் 
நின்றுபயனில்லாதஎன்றபடி . 

( கஅசு ) 
கஅரு. என்றாரம்பற்றுண்ணவேன்றாயைச்சான்றோயைக் 


பட்டவளாக , 


வன்றாட்சிலையேந்திவாளிக்கடல்சுமந்து 

நின்றேனுநின்றேனெடுமரம்போனின்றேனே. 
( இ - ள் . ) என் தாரம் பற்றுண்ண - எனது மனைவி ஒருவர்கையிற் பிடி 

என்றாயை - ( அவளை மீட்டற்பொருட்டு) - எதிர்த்தவனான , 
சான்றோயை - பெரியோனாகியஉன்னை , கொன் றானும் கொன்ற அப் 
பகைவனும் , நின்றான்-இறவாது உயிரோடு நின்றான் ; கொலையுண்டு. நீ கிடந் 
தாய் - நீயோ கொல்லப்பட்டுக் கிடக்கின்றாய் ; வல் தாள் சிலை எந்தி - வலிய 
தண்டத்தையுடைய வில்லைத் தரித்துக்கொண்டும் , வாளி கடல் சுமந்து 
பாணங்களின் தொகுதியைச் சுமந்துகொண்டும் , நின்றேனும்- (எதிர்செய்ய 
மாட்டாது ) நின்றவனான நானும் , நெடு மரம் போல் - பெரியமரம்போல , 
நின்றேன் நின்றேன் . - ஓங்கிவளர்ந்து பயனின்றி நின்றேன் ; (எ - று . ) 

பற்றுண்ண - பற்றப்பட ; உண்-செயப்பாட்டுவினைப்பொருளுணர்த் 
தும் விகுதி . என்றாயை - முன்னிலையொருமை இறந்தகாலவினையாலணை 
யும்பெயர் , இரண்டாம்வேற்றுமைவிரி. என்றாயை - ஏற்றாயை ; எல் - பகுதி . 
சான்றோயை - முன்னிலையொருமைக்குறிப்புவினையாலணையும் பெயர் , இரண் 
டாம் வேற்றுமைவிரி . கடல் என்றது , தொகு தியென்றமாத்திரமாய் நின் 
றது ; கீழ் கஎங - ஆம் கவியில் மழை என்பது போல. 

( க அடு ) 
கஅசு . சொல்லுடையாரென்போலினியுளரோதொல்வினையே 

னில்லுடையாள் காணவிறகுடையாயெண்ணிலாப் 
பல்லுடையாயுன்னைப்படையுடையான் கொன்றகல 
வில்லுடையேனின்றேன் விறலுடையேனல்லேனோ. 
( இ - ள் . ) இனி என்போல் சொல் உடையார் உளரோ - இனி என் 
னைப்போலப் புகழுள்ளவர் (உலகத்தில்) இருக்கின்றனரோ ! இறகு உடை 
யாய் - இறகுகளின்வலிமையையுடையவனே ! எண் இலா பல் உடையாய் 
அளவற்றபற்களையுடையவனே! தொல் வினையேன் இல் உடையாள் காண 
பழமையான ( முற்பிறப்பிற்செய்த ) தீவினையையுடைய எனது மனையாள் 

உன்னை - , படைஉடையான் - ஆயுதவலிமையையுடைய பகைவன் , 
கொன்று அகல - கொன்றிட்டுச்சென்று விட , வில் உடையேன் நின்றேன் 
வில்லையுடையேனாய் ( அதற்குப் பரிகாரஞ்செய்யாது ) வீணே சீவித்து நின் 
றவனான- நான் , விறல் உடையேன் அல்லேனோ - வீரமுடையேனன்றோ ?. 

" சொல்லுடையா ரென்போ லினியுளரோ என்றது , பிறகுறிப்புவகை 
யால் , என் போலப் பழிபூண்டவர் உலகத்தில் எவருமில்லை யென்ற எதிர் - 
மறைப்பொருளைத் தரும் ; விறலுடையுேனல்லேனா என்பதற்கும் . இவ் 

16 


F 


காண , 


1201 


ஆரணியகாண்டம்: 


வாறே கொள்க , அன்றி , சொல்- நிந்தனைச்சொல்லுமாம் . முதலடியும். ஈற் 
படியும் - தன்னைத்தானே வெறுத்து நிந்தித்துக்கொண்டவாறாம் . இல்உவை 
யாள் - வீட்டுக்குஉரிமையுடையவள்; இல்லறவாழ்க்கைத்துணைவி . இறகுக் 
ளைக்கொண்டும் , பற்களைக்கொண்டும் போர் செய்த உன்னை யென்பார் , 
இறகுடையாய் எண்ணிலாப்பல்லுடையாய் உன்னை என்றார் . (க அசு ) 

இங்ஙனம் புலம்புகையில் சடாயு சிறிதுழர்ச்சைதெளிதல். 
கஅஎ : அன்னாபலபலவும்பன்னியழுமயங்குந் 

தன்னேரிலா தானுந்தம்பியுமத்தன்மையனா 
வுன்னாவுணர்வுசிறி துண்முளைப்பப்புள்ள ரசு 
மின்னாவுயிர்ப்பானிருவரையுநோக்கினான் . 
இ - ள் . ) தன் நேர் இலாதானும் தனக்குஒப்புமை தானேயன் 
வேறு இல்லாதவனான இராமனும் , அன்னா பல பலவும் பன்னி அழும் 
அத்தன்மையான வார்த்தைகள் பற்பலவற்றையும் மிகுதியாகக்கூறிப் புலம் 
புவான் ; மயங்கும் - மதி மயக்கங்கொள்வான் ; தம்பியும் - இளையபெருமா 
ளும் , அ தன்மையன் ஆ - அங்ஙனம் அழுதுமயங்கும் நிலைமையையுடையவ 
னாக ,-புள் அர்சும் கழுகரசனான சடாயுவும் , உள் சிறிது உணர்வு 
முளைப்ப - உள்ளத்திற் சிறிதுஉணர்ச்சிதோன்ற , உன்னா - நினைப்புற்று , 
இன்னா உயிர்ப்பான் - துன்பத்தோடு சுவாசம்விடுபவனாய் , இருவரையும் 
நோக்கினான் - அவ்விருவரையும் கண் திறந்து பார்த்தான் ; ( எ - று . ) 

அன்னா - அன்ன என்ற சுட்டடி யுடன் பாட்டுப் பலவின்பாற்குறிப்பு 
வினையாலணையும் பெயர் , எதுகை நயம் நோக்கி நீட்டல்விகாரமுற்றது . தன் 
னேரிலா தான்- " தனக்குஉவமையில்லாதான் என்றார் திருவள்ளுவரும் . 
உன்னா 

உடன்பாட்டெச்சம் . இன்னா இன்னாமை யென்னும் எதிர் 
மறைப்பண்பினடி ; இதனை எதிர்மறைப்பலவின்பாற்குறிப்புவினையாலணை 
யும்பெயராகக் கொண்டு உரைக்கவும் இடமுண்டு. 

( க அஎ) 
சடாயு இராமலக்குமணரைக் கண்டதனால் மகிழ்தல் . 
கஅஅ . உற்ற துணரா துயிருலையவெய்துயிர்ப்பான் 

கொற்றவனைக்கண்டான்றனுள்ளங்குளிர்ப்புற்றா 
னிற்றவிருசிறகுமின்னுயிருமேழுலகும் 
பெற்றனனேயொத்தான் பெயர்த்தேன் பழியென்றான் . 
( இ - ள் . ) உற்றது உணராது - (பின்பு சீதைக்கு ) நேர்ந்த நிலைமையை 
அறியாமல் , உயிர் உலைய - உயிர்நடுங்க , வெய்து உயிர்ப்பான் - வெவ்விதா 
கப் பெருமூச்செறிபவனான சடாயு , கொற்றவரை கண்டான் - வெற் 
றியையுடைய அவ்விராமலக்குமணர்களைப் பார்த்தவனாய் , (அதனால் ), தன் 
உள்ளம் குளிர்ப்பு உற்றான் - தனதுமனம் ( தவிப்பொழிந்து )குளிர்ச்சியடை 
யூப்பெற்றவனாகி , இற்ற இரு சிறகும் இன் உயிரும் எழு உலகும் பெற் 


துமித்த 


சீடாயுவுயிர்மீத்தபடலம் , 
நனனே ஒத்தான் - துணிபட்ட தனது இரண்டுசிறகுகளையும் இனியஉயிரை 
யும் எழுலகங்களையும் அடை பான்று மிக்கமகிழ்ச்சியுற்று ), பழி 
பெயர்த்தேன் என்றான் - பழியை நீக்கிவிட்டே னென்று கருதினான் ;( எ- று .) 

இராவணன் சீதையையெடுத்துச்சென்ற செய்தியை இப்பொழுது 
நான் இவர்கட்குத் தெரிவிக்கச் சந்தர்ப்பம் வாய்த்தலால் என்பழியைத் 
தீர்த்துக்கொண்டே னென்றும் , இனி இவர்கள் தவறாது பகைவென்று 
சீதையை மீட்பராதலால் அவர்கள் பழியையொழித்தவனுமானே னென் 
றுங் கருதினான். 

(கஅஅ ) 
சடாயு அவர்களை அருகில் அழைத்து உச்சிமோத்தல் . 
கஅசு . பாக்கியத்தாலின்றென் பயனில்பழியாக்கை 

போக்குகின்றேன் கண்ணுற்றேன் புண்ணியரேவம்மினென்று 
தாக்கியரக்கன் மகுடத்தலைது 
மூக்கினாலுச்சிமுறைமுறையேமோக்கின்றான் . 
இ - ள் .) புண்ணியரே - நல்வினையுடையவர்களே! என் பயன் இல் 
பழியாக்கை - பயனற்றதும் பழிப்படைந்ததுமான எனது உடம்பை , 
இன்று போக்குகின்றேன் - இப்பொழுது ஒழிக்கின்றவனான நான் , பாத்தி 
யத்தால் கண்ணுற்றேன் - ( எனது ) நல்வினைப்பயனால் ( இப்பொழுது உங் 
களைப் ) பார்க்கப்பெற்றேன் ; வம்மின் - வாருங்கள் , என்று - என்று இன் 
சொற் கூறி ( அவர்களை அருகில் அழைத்துச் சடாயு) , - அரக்கன் மருடம் 
தலை தாக்கி துமித்த மூக்கினால் - இராவணனது கிரீடமணிந்ததலைகளைத் 
தாக்கித் துணித்திட்ட ( தனது ) மூக்கினால் , உச்சி - ( அவர்களுடைய ) தலை 
யுச்சியை , முறைமுறையே மோக்கின்றான் - மாறிமாறிப் பலமுறை மோந் 
திடுகின் றவனானான் ; ( எ - று .) 

உச்சிமோத்தல் - புத்திரவாற்சல்லியமுடையார் மிக்க அன்பினாற் 
செய்யுஞ் செயல் . இராவணனைவென்று சீதையைத் தான் மீட்டிடாமைபற் 
றிய கழிவிரக்கத்தால் , பயனில்பழியாக்கை என்று தன்னுடம்பைத் தான் 
வெறுத்துக்கூறினான் . இன்று என்பதை கண்ணுற்றேன் என்பதனோ 
டுங் கூட்டுக . புண்ணியரே என்றது , எனது நல்வினைப்பயன் போல எதி 
-ரில்வந்து வாய்த்தவர்களே யென்று. கொண்டாடி விளித்தவாறாம் . மகு 
டத்தலை துமித்த - கிரீடங்களைக் கீழேதள்ளித் தலைகளைக் கொத்திய என்க 
இனி, இதனை , தலைமகுடந்துமித்த என மொழிமாற்றி , மகுடபங்கஞ்செய்த 
வென்று உரைத்தலும் ஒன்று . பாக்கியத்தாற்போக்குகின்றே னென் 
இயைப்பின் , உற்றுழி உதவலுற்ற போரிற்போக்க நேர்ந்ததையே பாக்கிய 
மென்றதாகக் கொள்ளவேண்டும் . 

சடாயு இரங்கிக்கூறும் வார்த்தை . 
ககம , வஞ்சனையால்வந்தவாவென்பதென்னுடைய 

நெஞ்சகமேமூன் னேநினைவித்ததானாலு 


( இ ஞசலிலாவாற்றலிருவீருமென்றுரைத்தான் . 
1125 

ஆரணியகாண்டம் - 
மீஞ்சொன் மயிலையருந்ததியை நீங்கினிரோ 

ள் .) வந்த வரவு - ( பொன்மானும் இராவணசந்யாசியும் ) வந்த 
வருகை , வஞ்சனையால் - வஞ்சனைச்சூழ்ச்சியாலாகியது , என்பது - என்கிற 
விஷயத்தை , என்னுடைய நெஞ்சகமே - எனது மனந்தான் , முன்னே நினை 
வித்தது - முன்னமே நினைக்கும்படி செய்தது ; ஆனாலும் - ஆயினும் , எஞ்சல் 
இலா ஆற்றல் இருவீரும் - குறைவில்லாத வலிமையையுடைய நீங்கள் 
இரண்டுபேரும் , அம் சொல் மயிலை அருந்ததியை நீங்கினிரோ - அழகிய 
சொற்களையுடைய மயில்போன்ற சாயலுள்ளவளும் கற்புநிலையில் அருந் 
ததிபோன் றவளுமான சீதையைத் தனித்திருக்கவிட்டுப் பிரிந்து போனீர் 
களோ ? என்று உரைத்தான் -- என்றுகூறினான் , ( சடாயு ) ; ( எ - று . ) 

நினைவித்தது - நினைத்தது என்றபடி ; பிறவினை தன்வினைப்பொருளில் 
தது . மயில் , அருந்ததி - உவமையாகுபெயர்கள் . அருந்ததி - வசிஷ்டர் 
பத்தினி ; கற்புநிலையிற் சிறந்தவள் . பொன்மான் வந்தபொழுதும் , கபடசந் 
நியாசி வந்தபொழுதும் அவ்வளவு மாயையாலாகிய தென்று கருதினேன் ; 
ஆயினும் , நீவிர் இருவீரும் - பர்ணசாலையில் இருக்கின்றீ ரென்று 
எண்ணியிருந்தேன் ; இப்படிப் பாதுகாப்பின்றிச் சீதையைத் தனியேவிட்டு 
இருவீரும் சென்றீ ரென்று அறிந்திலேன் என்றன னென்பதாம் ; இப்படி 
அறிந்திருந்தே னாயின் இன்னும் முன் சாக்கிரதைப்பட்டுச் சீதையைப் பாது 
காக்க முயன்றிருப்பேன் என்பது தாற்பரியம் . 

(க +0 ) 


வேறு 


வே 


ள் 


அப்பொழுது இலக்குமணன் , நடந்த செய்தியைத் தான் 

அறிந்தவரையிற் கூறுதல் 
கீகூக . என்றவனியம்பலுமிளையகோமக 

ெ னான்று மாண்டுறுபொருளொழிவுறாவகை 
வன்றிறன் மாயமான்வந்ததாதியா 
நின்ற து நிகழ்ந்ததுநிரப்பினானரோ : 

7. ) என்று அவன் இயம்பலும் - என்று அச்சடாயு சொன்ன 
வள்விலே, இளைய கோமகன் - தசரதசக்கரவர்த்திகுமாரர்களான அவ்விரு 
வரில் இளைவனான லக்ஷ்மணன் , ஆண்டு உறு பொருள் ஒன்றும் ஒழிவு உரு 
வகை - அவ்விடத்தில் நிகழ்ந்த செயலொன்றும் விட்டிடாதபடி , வல் திறல் 
மாயம் மான் வந்தது ஆதி ஆநின்றது நிகழ்ந்தது - மிக்க வலிமையையுடைய 
பொய்ம்மான் வந்தது முதலாக நின்ற நிகழ்ச்சியை , நிரப்பினான் - கூறி 
முடித்தான் ; ( எ - று .) --அரோ - ஈற்றசை . 

இதுமுதல் எட்டுக்கவிகள் - கீழ்ப்படலத்தின் உசு - ஆம் கவி போன்ற 
கலிவிருத்தங்கள் : 

( கசுக ) 


சட்சியும்விரித்தபடலம் , 

( 125 
ச்டாய் அவர்கட்குத் தேறுதல் வார்த்தை கூறத் தொடங்கல் . 
க்கஉ . ஆற்றலோனவ்வுரையறையவாணையா 

லேற்றுணர்ந்தெண்ணியவ்வெருவைவேந்தனு 
மாற்றருந்துயரவர்மனக்கொளர்வகை 
தேற்று தனன்றெனவினையசெப்புவான் : 

ள் . ) ஆற்றலோன் - வல்லமையுள்ளவனான இலக்குமணன் , ஆணை 
யால்- (இராமபிரானது ) கட்டளையின்படி , அ உரை அறைய - அந்தவார்த்தை 
களைச் சொல்ல ,-அ எருவை வேந்தனும் - கழுகரசனான அச்சடாயுவும் , 
ஏற்று - ( அவ்வார்த்தையைச் செவியால் ) ஏற்று (கேட்டு ) , உணர்ந்து - அறி 
ந்து , எண்ணி - ஆலோசித்து , - அவர் - அவ்விராமலக்குமணர் , மாற்ற 
அரு துயர் மனம் கொளா வகை - நீக்குதற்கு அரிய துன்பத்தை மனத்திற் 
கொள்ளா தபடி , தேற்றுதல் - தேறுதல்கூறல் , நன்று - நல்லது , என . 
என் றுகருதி , இனைய - இத்தன்மையவான வார்த்தைகளை , செப்புவான் 
சொல்பவனானான் ; ( எ - று .) - அவற்றை மேற் காண்க . 
ஆற்றல் - புத்திபலமுமாம் . இனைய - பெயர் . 

( க -2 ) 
இதுமுதல் எட்டுக்கவிகள் - சடாயு கூறும் தேறுதல் வார்த்தை. 
ககூட.. அதிசயமொருவராலமைக்கலாகுமோ 

துதியறுபிறவியினின்பதுன்பந்தான் 
விதிவயமென்பதைமேற்கொளாவிடின் 

மதிவலியான் விதிவெல்லவல்லமோ . 
( இ - ள் .) ஒருவரால் அதிசயம் அமைக்கல் ஆகுமோ - ஒருவரால் 
புதுமையைச் செய்ய முடியுமோ? ( முடியாது என்றபடி ); துதி அறு பிறவி 
யின் இன்பதுன்பம் தான் - புகழற்ற ( பழிக்கத்தக்க ) பிறப்பினது சுகதுக் 
கங்கள் , விதிவயம் - ஊழ்வினையின் வசத்தனவாயுள்ளன (ஊழ்வினைப்படி 
நடப்பன ) , என்பதை - என்ற கொள்கையை, மேல் கொளா விடின் - ஏற் 
றுக்கொள்ளாவிட்டால் , மதி வலியான் விதி வெல்ல வல்லமோ - அறிவின் 
வலிமையால் ஊழைவெல்லுதற்கு வல்லமையுடையோமோ ? ( அல்லோம் 
என்றபடி ) ; ( எ - று . ) 

வயம் - வச மென்ற வடசொல்லின் விகாரம் மேற்கொளாவிடின் 
அதிசயம் ஒருவரால் அமைக்கலாகுமோ வென்று இயைப்பினுமாம் . முத 
லடிக்கு ஊழ்வினையைக் கடந்து அதனினும் மேலாக ஒன்றனைச்செய்தல் 
ஒருவராலாகுமோ? [ ஆகாது ) என்று பொருளுரைக்கவும்படும் ; அதிசயம் - 
அதிகம் . 

( கககூ ) 
கச , தெரிவுறு துன்பம்வந்தூன் றச்சிந்தையை 

யெரிவுசெய்தொழியுமதிழுதைநீரதால் - 


ஆரணியகாண்டம் : 


- 


பிரிவு செய்துலகெலாம் பெறுவிப்பான் றலை 

யரிவுசெய்விதியினார்க்கரி துண்டாகுமோ 
( இ - ள் .) தெரிவு உறு - ( இங்ஙனம் விதி வசத்தால் வருவதென்று ) 
தெளியப்பட்டதான , துன்பம்- , வந்து ஊன்ற - 

வந்து ஊன்ற - ( ஒருவனுக்கு ) வந்துசேர , 
( அவன் ), சிந்தையை எரிவு செய்து - மனத்தைத் தவிக்கவிட்டு, ஒழியுமது 
அழிவது , இழுதை நீரது - பேதமைக்குணமுடையது ; உலகு எலாம் - உல 
கங்களையெல்லாம் , பிரிவு செய்து - வகுத்து , பெறுவிப்பான் - படைப்பவ 
னான பிரமனது , தலை - தலையை , அரிவு செய் - அறுத்தல்செய்த , விதியி 
னார்க்கு ஊழ்வினைக்கு , அரிது - முடித்தற்கரிய காரியம் , உண்டாகுமோ - 
( ஒன்றேனும் ) உள்ள தாமோ? ( ஆகாது என்றபடி ); ( எ - று . ) -ஆல் - ஈற்றசை . 

விதியினார் என்பதில் ஆர் என்ற பலர்பால்விகுதி - கொடுமைச்சிற 
ப்பை விளக்க வந்தது . பிரமனது ஐந்து தலைகளுள் ஒன்றைச் சிவபிரான் 
கையாற் கிள்ளியெடுத்த சரித்திரம் , பிரசித்தம் . அங்ஙனம் கிள்ளியெடுத் 
தற்குக் காரணம் - காலவிசேஷத்தில் ஐந்து தலைகளைக் கொண்டு விளங்கு 

ற தன்னைப்போலவே பிரமன் ஐந்து தலைகளையுடையா னென்று அவன் 
மீது கொண்ட அழுக்காறு என்று புராணம் கூறும் , மனம் துன்பத்தாற் 
கலங்கிரிற்கையில் அதனை மேலும் தாபத்துக்குஉள்ளாக்குதல் தவறாமென் 
பது , முன்னிரண்டடியின் கருத்து . 

( ககச ) 
ககூடு , அலக்கணுமின் பமுமணுகுநாளிவை 

விலக்குவமென்பதுமெய்யிற்றாகுமோ 
விலக்கமுப்புரங்களை யெய்தவில்லியார் 
தலைக்கலத்திருந்தது 

தவத்தின் பாலதோ . 
( இ - ள் . ) அலக்கணும் - துன்பமும் , இன்பமும்-- , அணுகும் நாள் - 
வரும்பொழுது , அவை . அவ்வின்பதுன்பங்களை , விலக்குவம் என்பது - 
( வரவொட்டாமல் ) தடுத்துவிடுவோ மென்பது , மெய்யிற்று ஆகுமோ - 
உண்மையுடையதாமோ? ( ஆகாது என்றபடி ) ; முப்புரங்களை - திரிபுரத்தை , 
விலக்க - ஒழித்தற்காக , எய்த - அம்புதொடுத்த , வில்லியார் -வில்லையுடை 
யவரான சிவபிரான் , தலை கலத்து இரந்தது - மண்டையோட்டிற் பிச்சை 
யெடுத்தது , தவத்தின்பாலதோ - தவத்திற்குஉரியதோ? (அன்று என்ற 
படி ) ; ( எ - று . ) 
கோபங்கொண்டு பிரமனது தலையொன்றைக் கிள்ளியெடுத்த சிவ 
பிரான் அதன் பயனாகப் பிரமகபாலத்தைக் கையிலேந்திக்கொண்டு பலகா 
லம் பலவிடத்தும் இரந்து திரிந்தமை பிரசித்தம் ; அதுவும் வினைப்பயனே 
-யென்றார் . மூன்றாமடியில் இலக்கம் எனப்பிரித்து , முப்புரத்தை லட்சிய 
மாகக்கொண்டு எய்த எனினுமாம் . இலக்கம் - லக்ஷம் : குறி . (ககூடு ) 
ககசு , பொங்குவெங்கோளராவிசும்புபூத்தன 

வெங்கதிர்ச்செல்வனை விழுங்கிநீங்குமா 


சடரப்புவுமிக்கத்தய வலம் . 


1211 


* லங்கண்மாஞ்சலத்தைவிளக்குமாய்கதிர்த் 

திங்களுமொருமுறைவிளருந்தேயுமால் 
( இ - ள் .) பொங்கு - சீறுகிற , வெம் - கொடிய , கோள் - கொலைத் 
தொழிலையுடைய , அரா - (இராகுகேது வென்னும் ) பாம்பு , விசும்பு பூத்தன 
வெம் கதிர் செல்வனை - வானத்தில் ( பூப்பூத்தாற்போலப் ) பரந்துவிளங்கு 
வனவான உஷ்ணகிரணங்களாகிய செல்வத்தையுடையவனான சூரியனை , 
விழுங்கி நீங்கும் - ( ஒவ்வெர்ருசமயத்தில் ) முதலில் விழுங்கிப் பின்புவிட் 
டொழியும் : அம் கண் மா ஞாலத்தை விளக்கும்- அழகிய இடத்தையுடைய 
பெரிய பூமியை இருளொழிந்துவிளங்கச்செய்கிற, ஆய் கதிர் - சிறந்த கிர 
ண்ங்களையுடைய , திங்களும் சந்திரனும் , ஒருமுறை வளரும் தேயும்- ( மாதந் 
தோறும் ) ஒருமுறை வளர்வதும் மீண்டுந்தேய்வதுமாயிருக்கும் ; ( எ - று . ) 

கிரகண்காலங்களில் இராகுகேதுக்களாகிய - கரும்பாம்பு செம்பாம்பு 
கள் சூரியசந்திரரைப் பிடித்து விடுதற்குக் காரணம் - பாற்கடல்கடைந்த 
காலத்தில் அசுரர் கூட்டத்தைவிட்டுத் தேவகோஷ்டியினிடையிலேபுக்குக் 
கையேற்று அமிருதம்வாங்கியுண்ட இராகுகேதுவென்னும் அசுரன்மீது 
அருகிலிருந்த சூரியசந்திரர் . திருமாலினிடத்திலே கோள் சொன்னமை ; 
அக்கோட்சொல்லைக்கேட்டுத் திருமால் அவ்வசுரனை அமுதம்மொள்ளும் 
அகப்பையைக்கொண்டு அடிக்கவே , உடல்வேறு தலைவேறான அசுரன் 
அமுதமுண்டதனால் இறவாமல் அத்திருமாலை வேண்டி வரம்பெற்று அத 
னால் ஒவ்வொருசமயத்தில் சூரியசந்திரரைப் பிடித்து நலிகின்றன னென்க . 
சந்திரன் தேய்தற்குக்காரணம் - தன்மனைவியரான , இருபத்தேழுநக்ஷத்திரங் 
களுள் உரோகிணியிடத்தில்மாத்திரம் சந்திரன் மிக்க அன்புவைத்தமைபற் 
றிச் சினந்த அவர்கள் தந்தையாரான தக்ஷமுனிவர் இட்ட சாபத்தால் 
நேர்ந்த க்ஷயரோகமும் , வளர்தற்குக்காரணம் - அச்சந்திரனாற் சரணமடை 
யப்பட்ட சிவபிரான் அச்சாபத்திற்கு மாறாக அவனுக்கு அளித்த வரமு 
மாம் . இங்ஙனம் இரண்டும் வினைப்பயனாதல் காண்க . பூத்தன என்ற பல 
வின்பாற் பெயர் , கதிர் என்ற - பால்பகாஅஃறிணைப்பெயர்க்கு அடை 
மொழி . பூத்து அன எனப் பிரித்து , வானம்பூத்தாற்போன்ற கிரணங் 
களின் செழுமையுடையானெனினும் அமையும் . ஆல் இரண்டும் - ஈற் 
இசை .. 

( ககசு ) 
ககூஎ . அந்தரம்வருதலுமனைய தீர்தலுஞ் 

சுந்தரத்தோளினிர்தொன்மை நீரவான் 
மந்திரவிமையவர் குருவின் வாய்மொ 

எழி 
யிந்திரனுற்றன வெண்ணவொண்ணுமோ. 
( இ - ள் .) சுந்தரம் தோளினிர் - அழகிய தோள்களை யுடையவர்களே ! 
அந்தாம் வருதலும் ( ஒருவர்க்குத் ) தீங்குகள் வந்து நேர்ந்தாலும் , அனைய 
தீர்தலும் - அத்தீங்குகள் நீங்குதலும் , தொன்மை -நீர - தொன்றுதொட்டு 
வருகிற ஊழ்வினையின் தன்மையனவாம் . மந்திரம் . இமையவர். குருவின் 


1281 


ஆரணியகாண்டம் . 


- 


என்றபடி) ; 


வாய் மொழி 

ஆலேர்சனையையுடைய ( அல்லது வேதமந்திரங்களை 
யுணர்ந்த ] தேவகுருவான பிருகஸ்பதியின் வாயினின்று - வந்த சாபவார்த் 
தையால் , இந்திரன் உற்றன தேவேந்திரன் அடைந்த துன்பங்கள் , 
எண்ண 

ஒண்ணுமோ - கணக்கிடமுடியுமோ ? ( முடியா என 
(எ - று .) - ஆல் 

-ஆல் - ஈற்றசை . 
தோளினிர் - தோளின ரென்ற பெயரின் ஈற்றயல் திரிந்த விளி. 
தொன்மை - பழமை : இது , பண்பாகுபெயராய் , பழவினையின்மேல் நின் 
றது . நீர - பண்படிப் பலவின்பாற்குறிப்புமுற்று ; நீர்மை - பகுதி . உற்றன - 
பெயர். ஒண்ணும் - ஒன்று மென்பதன் மரூஉ , 

இதிற் குறித்த வரலாறு: - மூவுலகத்துக்கும் - தலைவனான தேவேந் 
திரன் ஒருநாள் சுவர்க்கலோகத்தில் தனது சபாமண்டபத்திலே வித்தியா 
தரர் ,யக்ஷர், கந்தர்வர் , கின்னரர் முதலிய பதினெட்டுவகைத் தேவகணங் 
களுந் தனது பாதங்களை வணங்கவும் , முனிவர்கள் புடைசூழ்ந்து வாழ்த் 
துக் கூறவும் , தேவமாதர்கள் ஆடல்பாடலாதி விநோதங்களைச் செய்யவும் 
மிக்கசிறப்போடு அரசு வீற்றிருக்கையில் , தேவகுருவான பிருகஸ்பதி அரு 
கில் வந்து சேர , அவனது வரவைச் செல்வச்செருக்கினால் அறியாதவனாய் 
இந்திரன் எழுந்து உபசரியாமல் - சிங்காசனத்தில் - வீற்றிருந்தான் . அது 
கண்ட குரு மன வருத்தத்தோடு அவனையும் அவனது அரசாட்சியையும் 
வெறுத்துக்கொண்டே அச்சபையை விட்டுநீங்கி மீண்டு சென்றான் . பின்பு. 
அதனையறிந்த தேவராசன் அக்குருவை நாடிச்சென்றபொழுது , அவன் 
காணவொண்ணாதபடி மாயையால் மறைந்திட்டான் . இச்செய்தியையறிந்த 
அசுரர்கள் குருவை இகழ்ந்ததனால் இந்திரன் இப்பொழுது வலியழிவா 
னாதலின் , இதுவே அவனையழித்ததற்கு ஏற்ற சமயம் என்று உட்கொண்டு 
வந்து எதிர்த்துப் போர் செய்ய , இந்திரன் தோற்று. முன்நிற்கமாட்டாதவ 
னாய் ஓடிச்சென்று பிரமனைச் சரணமடைந்தவளவிலே, அவன் துவஷ்டா 
வின் மகனான விசுவரூபனை நீ உனக்குக் குருவாகக்கொண்டு வெற்றி 
பெறுக என்றான் . அவ்வாறே இந்திரன் சென்று விசுவரூபனை வணங்கித் 
தேவகுருவாக வரித்து , அவன்உபதேசித்த நாராயணகவசமென்ற மந்திர 
விசேஷத்தின் மகிமையால் . அசுரர்களை அழித்து வெற்றியுற்றான் . அந்த 
விசுவரூபன் அசுரமாதினிடம் பிறந்தவனாதலால் அசுரர்கள் பக்கல் அன்பு 
கொண்டவனாய் யாகத்தில் வஞ்சனையாக அசுரர்களுக்கு அவிர்ப்பாக 

கங் 
கொடுக்க , அதுகண்ட இந்திரன் கோபங்கொண்டு அவனைத் தலை துணித்து 
அதனால் நேர்ந்த பிரமகத்திதோஷத்தைத் திருமாலின் அருளாற்போக்கிக் 
கொண்டான் . தன்மகனை இந்திரன் கொன்றதை உணர்ந்த துவஷ்டா இந் 
திரசத்துரு எழுக என்று ஒருயாகத்தைச் செய்ய , அவ்வேள்வித்தீயி 
னின்று மகாபலபராக்கிரமசாலியான விருத்திராசுரன் தோன்றித் தேவர் 
களைப் புடைக்க , இந்திரன் - திருமாலைச் சரணமடைந்து அப்பரமன் அரு 
ளியபடி ததீசி முனிவனது முதுகெலும்பை வச்சிராயுதமாகக்கொண்டு அத 
னால் அவனைக் கொன்றான் . அவனைக் கொன்றதனாலான பிரமகத்தி 


சட்ராயுவுயிர்நீத்தபடலம் , 


129 


தோஷம் ஒருசண்டாள ஸ்திரீயின் வடிவங்கொண்டு.- இந்திரனைத்தொட 
ரவே , அவன் அஞ்சியோடி மாநசசரசில் ஒருதாமரைத்தண்டினுள்ளே 
வெகுகாலம் மறைந்துநின்றான் . பூலோகத்தில் நூறு அசுவமேதயாகங்களைச் 
செய்துமுடித்தவனான நகுஷனென்னும் அரசன் அதன்பயனால் அப் 
பொழுது இந்திரபதவியை அடைந்து அரசனில்லாததேவலோகத்தை அர 
சாண்டு , இந்திராணிமேற்கொண்ட காமங்காரணமாக அகத்திய முனிவ 
னது சாபத்துக்கு இலக்காய் மலைப்பாம்பு வடிவங்கொண்டு தரையில்விழுந் 
திட்டான் . இந்திரன் தன்னை அலட்சியஞ் செய்ததனாற் பலவாறு துன்ப 
முற்று மானபங்கமடைந்தநிலைமையை உணர்ந்த பிருகஸ்பதி பின்பு தேவர் 
கள் வேண்டுகோளாற் கோபந்தணிந்து அவன் பக்கல் இரக்கத்தோடு 
சென்று அவனை அழைத்துவந்து திருமாலைக்குறித்து அசுவமேதயாகஞ் 
செய்விக்க , அதனால் , இந்திரன் பிரமகத்திதோஷந் தீரப்பெற்று முன்போ 
லவே சிறப்புற்று வாழ்வானாயினன் என்பதாம் . 

( ககஎ ) 
ககூஅ . தடைக்கரும்பெருவலிச்சம்பரப்பெயர்க் 

கடைத்தொழிலவுணனாற்குலிசக்கையினான் 
படைத்தனன் பழியதுபகழிவில்வலாய் 
துடைத்தனனுந்தைதன் குவவுத்தோளினால் . 
( இ - ள் .) பகழி வில் வலாய் - அம்புகளைச் செலுத்துகிற வில்லின் 
தொழிலில் வல்லவனே ! தடைக்கு அரு . பெரு . வலி - தடுத்தற்கு அரிய 
மிக்க வலிமையையுடைய , சம்பரன் பெயர் - சம்பரனென்னும் பெயரை 
யுடைய , கடை தொழில் அவுணனால் - இழிவான தொழில்களையுடைய 
அசுரனால் , குலிசம் கையினான் - வச்சிராயுதத்தையேந்திய கையையுடையவ 
னான இந்திரன் , பழி படைத்தனன் - ( தோற்று அரசாட்சியை இழத்தலா 
கிய ) பழிப்பை அடைந்தான் ; அது - அப்பழியை , உந்தை - உங்கள் தந்தை 
-யான தசரதன் , தன் குவவு தோளினால் - திரட்சியையுடைய தனது தோள் 
களின் வலிமையால் , துடைத்தனன் - நீக்கினான் ; (எ - று . ) 

மாயையில்வல்ல சம்பரனென்னும் அசுரத்தலைவன் இந்திராதிதேவர் 
களை எதிர்த்துப் பொருது வென்று இந்திரனது அரசாட்சியைக் கவர்ந்து 
கொள்ள , அரசிழந்த இந்திரன் தசரதனிடம்வந்து குறைகூறலும் , தசரதன் 
சென்று பொருது அழிக்கத்தொடங்குகையில் , அவ்வசுரன் மாயையால் 
மறைந்து ஓடத்தொடங்க , தசரதன் அவனோடிய இடமெங்கும் ! அவனை 
விடாமல் தொடர்ந்துபோய்ப் போர்செய்து அவனை அழித்து அவனது அர 
சாட்சியைத் தான்கைக்கொண்டு அதனை அன்போடு இந்திரனுக்கு அளித் 
தனன் என்று வரலாறு உணர்க . இன்றளிர்க் கற்பக நறுந்தே னிடை 
துளிக்கு நிழலிருக்கை யிழந்து போந்து , நின் றளிர்க்குந் தனிக்குடைக் 
கீழதி னொதுங்கிக் குறையிரந்து நிற்ப நோக்கிக் , குன் றளிக்குங் குலமணித் 
தோட் சம்பரனைக் குலத்தோடுந் தொலைத்து நீ கொண்டு , அன் றளித்த 
வரசன்றோ புரந்தர னின் நாள்கின்ற தரச வென்றான் என்ற பாலகாண் 

17 


130 


ஆரணியகாண்டம் . 


டச்செய்யுளையுங் காண்க . சம்பரன் + பெயர் சம்புரப்பெயர் : சில விசா 
ரமா முயர் திணை . " 

(ககூஅ ) 
வேறு . 
கககூ , பிள்ளைச்சொற்கிளியனாளைப்பிரிவு றலுற்றபெற்றி 

தள்ளுற்றவ றமுந்தேவர் துயரமுந்தந்ததேயாற் 
கள்ளப்போரரக்கரென்னுங்களையினைக்களைந்துவாழ்தி 
புள்ளிற்கும்புலனில்பேய்க்குந்தாயன்னபுலவு வேலோய் . 
( இ - ள் . ) புள்ளிற்கும் - பறவைகளுக்கும் , புலன் இல் பேய்க்கும் . 
அறிவில்லாத பேய்களுக்கும் , தாய் அன்ன - (நல்ல உணவை மிகுதியாக 
உண்பித்தலில் ) தாய்போன்ற , புலவு வேலோய் புலால்நாற்றத்தை 
யுடைய வேற்படையையுடையவனே ! தள்ளுற்ற அறமும்-( அரக்கர்களால் ) 
தள்ளப்பட்ட தருமமும் , தேவர் துயரமும் - ( அரக்கர்களால் ) தேவர்கள் 
படுகிற துன்பமும் , ( ஆகிய இவ்விரண்டும் ), பிள்ளை சொல் கிளி அனாளை - 
இனிய மழலைச்சொற்களைச் சொல்லு தலில் கிளிப்பிள்ளை போன்றவளான 
சீதையை , பிரிவு றல் உற்ற - பிரிதலாகிய , பெற்றி - தன்மையை , தந்தது - 
தந்தன ; ஆல் - ஆதலால் , கள்ளம் போர் அரக்கர் என்னும் களையினை 
களைந்து வாழ்தி - வஞ்சனையான போரையுடைய இராக்கதர்க ளென் 
கிற களைப்பூண்டுகளைக் களைந்தொழித்து வாழ்வாயாக ; ( எ - று . ) 

அரக்கர்களால் தள்ளப்பட்ட தருமம் , தான் உய்யவேண்டி , சீதையை 
இராவணன் கவர்ந்துசெல்லு தலாகிய இந்நிகழ்ச்சியை விளைத்தது , அவ் 
வாறே அவ்வரக்கர்களால் தேவர்கள் படுகிற துன்பம் , தான் நீங்க வேண் 
டிச் சீதையை இராவணன் கவர்ந்து செல்லு தலாகிய இந்நிகழ்ச்சியை 
விளைத்தது என்றது - இந்நிகழ்ச்சி இனி நீ கொடிய அரக்கரைக்கொன்று 
அவர்களால் அகற்றப்பட்ட தருமத்தை நிலைநிறுத்து தற்கும் , தேவர்கள் 
துன்பத்தைத் தீர்த்து அவர்களைப்பாதுகாத்தற்குங் காரணமாம் என்றபடி . 
பயிர் செழித்துவளர் தற்கு இடையூறாயுள்ள புல்பூண்டுகளாகிய களையைக் 
களைதல் இன்றியமையா தவா றுபோல , சிஷ்டர்கள் செழித்துவளர்தற்குப் 
பெருந் தடையாகவுள்ள துஷ்டர்களைத் தொலைத்தல் இன்றியமையா தாத 
லின் , அதனைச் செய்து வாழ்வாயென்றார் . புலவு வேல் - ( பகைவர் ) தசை 
தோய்ந்த வே லெனினுமாம் . அடிக்கடி போர்செய்து பகைவர்களைக் 
கொன்று அவர்களுடலின் தசையைப் பருந்து கழுகு காக்கை முதலிய 
பறவைகளும் பேய்களும் தின்ன்விடுதல்பற்றி , புள்ளிற்கும்புலனில் பேய்க் 
குந் தாயன்ன புலவு வேலோய் என்று இராமனை விளித்தார் . ஊனைத் 
தின்று ஊனைப்பெருக்குதல் பேதைமை யென்பதுபட , புலனில் பேய் 
எனப்பட்டது . அறமும் துயரமும் தந்தது - பன்மை யொருமை மயக்கம் ; 
தனித்தனி தந்த தென்க . களை - களைதற்கு உரியது . 

இதுமுதல் முப்பத்தைந்து கவிகள் - கீழ்ப்படலத்தின் கச -ஆங்கவி 
போன்ற அறுசீராசிரியவிருத்தங்கள் , 

(ககூசு ) 


சீடாயுவுயிர் நீத்தபடலம் : 

131 
206 , வடுக்கண்வார்கூந்தலாளையிராவணன் மண்ணினோடு 

மெடுத்தனனேகுவானையெதிர்ந்தெனத்தாற்றல் கொண்டு 
தடுத்தனெனாவதெல்லாந்தவத்தரன்றந்தவாளாற் 
படுத்தனனிங்குவீழ்ந்தேனிதுவின்றுபட்டதென்றான் . 
( இ - ள் :) வடு கண் வார் கூந்தலாளை - மாவடுவின்உட்பிளவுபோன்ற 
கண்களையும் நீண்ட கூந்தலையுமுடையவளான சீதையை , மண்ணினோடும் 
எடுத்தனன் ஏகுவான்-தரையோடு எடுத்துச்செல்பவனான , இராவணனை ” ; 
எதிர்ந்து - நான் எதிர்த்து , எனது ஆற்றல் கொண்டு - எனது வல்லமை 
யால் , ஆவது எல்லாம் - இயன்றவரையிலும் , தடுத்தனென் - தடுத்தேன் ; 
( முடிவில் அவன் ) , தவத்து அரன் தந்த வாளால் படுத்தனன் - தவத்தின் 
பயனாகச் சிவபிரா னளிக்கப்பெற்ற வாட்படையால் ( என்னை ) அழித் 
தான் ; இங்கு வீழ்ந்தேன் - இவ்விடத்தில் இவ்வாறு விழுந்தேன் ; இது 
இன்று பட்டது - இச்செய்தி இன்று நிகழ்ந்தது , என்றான் - என்று (சடாயு ) 
கூறினான் ; ( எ - று . ) 

வடுப்பிள வனைய கண்ணாள் என்றார் சிந்தாமணியாரும் , தவத்துத் 
தந்த என இயையும் ; தவத்து அரன் என எடுத்து , தவத்தையுடைய சிவ 
பிரா னெனினுமாம் . ஆவது எல்லாம் - ஒருமைப்பன்மைம்யக்கம் ; எல்லா 
மென்பது , இங்கே , முழுது மென்னும் பொருளது . 

(300 ) 
அதுகேட்டவுடனே இராமன் கொண்ட கோபம் : 
உ.பக , கூறின மாற்றஞ்சென் றுசெவித்துளை குறுகாமுன்ன 

மூறினவு திரஞ்செங்கணுயிர்த்தனவுயிர்ப்புச்செந்தீ 
யேறினபுருவமேன்மேலிரிந்தனசுடர்களெங்குங் 
கீறின தண்டகோளங்கிழிந்தனகிரிகளெல்லாம் 
ள் . ) கூறின மாற்றம் - ( இங்ஙனம் சடாயு ) சொன்ன வார்த்தை ; 

செவி துளை குறுகா முன்னம் - ( இராமனது ) காதுகளின் துவா 
ரத்திற் சேருமுன்னம் ( செவிபட்டவுடனே யென்றபடி ) , செம் கண் உதி 
ரம் ஊறின - ( அப்பெருமானது ) சிவந்த கண்கள் இரத்தஞ்சொரிந்தன ; 
உயிர்ப்பு செம் தீ உயிர்த்தன - பெருமூச்சுகள் சிவந்தநெருப்பை எறிந் 
தன ; புருவம் மேல்மேல் ஏறின - புருவங்கள் மிகுதியாக - நெறிப்புற்றன ; 
சுடர்கள் இரிந்தன - ( அக்கோபாவேசத்தாற் சூரியன் முதலிய ) ஒளிகள் 
அஞ்சியோடின ; அண்டகோளம் எங்கும் கீறினது - உலகவுருண்டை பல 
லிடங்களிற் பிளப்புற்றது ; கிரிகள் எல்லாம் கிழிந்தன - மலைகள் யாவும் 
உடைபட்டன ; ( எ - று . ) 

( உ 0 க ) 
அப்பொழது பிரபஞ்சத்திலுண்டான தடுமாற்றம் . 
202... மண்ணகந்திரியநின்ற மால்வரைதிரியமற்றைக் 

கண்ணகன் புனலுங்காலுங்கதிரொடுந்திரியக்காவல் 


சென்று 


1321 


ஆரணியகாண்டம் , 


விண்ணகந்திரிய மேலைவிரிஞ்சனுந் திரியவீர 
னெண்ணரும்பொருள்களெல்லாமென்பதுதெரிந்ததன்றே. 

இ - ள் . ) மண் அகம் திரிய - பூமி ( தனதுநிலையொழிந்து )சுழல ,நின்ற 
மால் வரை திரிய - அசலமாகியபெரிய மலைகள் ( தமதுநிழலையொழிந்து ) 
சுழல , மற்றை - மற்றும் , கண் அகல் புனலும் - இடமகன்ற நீரும் ( கட 
லும் ), காலும் - காற்றும் , கதிரொடும் - சூரியசந்திரர்களுடனே , திரிய - 
( தம துநிலையொழிந்து ) சுழல , காவல் விண் அகம் திரிய - ( தேவர்களாற் ) 
காக்கப்படுவதான மேலுலகம் ( தனதுநிலையொழிந்து ) சுழல , மேலை விரிஞ் 
சனும் திரிய - ( எல்லாவுலகங்களுக்கும் ) மேலிடத்திலுள்ள பிரமனும் சுழல , 
( இங்ஙனம் இராமன் நிலைதிரிந்தவளவிலே யாவும் நிலை திரிதலால்) , வீரன் 
எண் அரு பொருள்கள் எல்லாம் என்பது தெரிந்தது அன்றே - வீரனான 
அவ்விராமன் தானே அளவிறந்த பிரபஞ்சபொருள்களெல்லாவற்றின் வடி 
வமாயுள்ளான் என்கிற உண்மை நன்கு புலப்பட்டது ; ( எ - று .) - அன்றே- 
அன்றோ ; தேற்றம் . அன்று - அப்பொழுது எனினுமாம் . 

அப்பொழுது மண்ணகந்திரிதல் முதலியவற்றின் அநுமானத்தால் , 
ஸர்வம் விஷ்ணுமயம் ஜகத் என்றபடி உலகமுழுவதும் எம்பெருமானது 
சொரூபமாகவேயிருக்கு மியல்பு அறியப்பட்ட தென்க . மேலை - மேன் 
மைக்குணமுமாம் . 

(202 ) 
இராமன் கோபாவேசத்தோடு சிலகூறத்தொடங்கல் 

உ O , குறித்தவெங்கோபம்யார் மேற்கொள்ளுறுங்கொல் 
லென்றஞ்சி , வெறித்துநின் றுலகமெல்லாம்விம்முறுகின்ற வேலைப் , 
பொறிப்பிதிர்படலைச்செந்தீப்புகையொடுபொடிப்பப்பொம்மென் , 
றெறிப்பதோர்முறுவறோன் றவிராமனுமியம்பலுற்றான் . 

(( இ - ள் . ) குறித்த வெம். கோபம் - இவ்வாறு மனத்திற்கொண்ட 
கொடிய கோபத்தை , யார்மேல் கொள்ளுறுங்கொல் - யார்மேற்செலுத்து 
வானே ? என்று- ,. அஞ்சி - அச்சங்கொண்டு , உலகம் எல்லாம் - சகல 
லோகங்களும் , வெறித்து நின்று - திகைத்துநின்று , விம்முறுகின்ற வேலை 
கலங்குகிற அச்சமயத்தில் , பொறி பிதிர் படலை செம் தீ - பொறிக்கணங் 
களின் தொகுதியையுடைய சிவந்தநெருப்பு , புகையொடு - புகையுடனே , 
பொடிப்ப - தோன்றியெழவும் , எறிப்பது ஓர் முறுவல் பொம்மென்று 
தோன்ற - ஒளிவீசுவதாகிய ஒருசிரிப்புப் பொம்மென்னும் ஒலிபட உண் 
டாகவும் , இராமனும்-- , இயம்பல் உற்றான் - ( சில ) சொல்லத்தொடங்கி 
னான் ; ( எ - று . ) -- அவற்றை , அடுத்த மூன்றுகவிகளிற் காண்க . 

படலை - படல மென்ற வடசொல் ஈறுதிரிந்தது . பொடிப்ப என்ப 
தற்கு - எதிர்ப்பட்டபொருள்களை நீறாக்க வென்றும் பொருள் கொள்ள 
லாம் . பொம்மென்று - ஒலிக்குறிப்பு . இங்குக்கூறிய நகை , வீரத்து எழுந்த 
வெகுளிநகை , பிதிர் - பிதிருந் தன்மையது ; பிதிர்தல் - சிதறல் , புகுவது 
புகை 

யெனக் காரணக்குறி ; ஐ - கருத்தாப்பொருள் விகுதி ( com ) 


சடாயுவுயிர்நீத்தபடலம் , 


133 


இதுழதல் மூன்று கவிகள் - இராமன் கூறும் கோபவார்த்தை . 
உ 0 ச . பெண்டனியொருத்தி தன்னைப்பேதைவாளரக்கன்பற்றிக் 

கொண்டனனேகநீயிக்கோளுறக்குலுங்கல் செல்லா 
வெண்டிசையிறுதியானவுலகங்களிவற்றையின்னே 
கண்டவானவர்களோடுங்களையுமாறின்றுகாண்டி , 
இதுமுதல் நான்குகவிகள் - ஒருதொடர் . 

( இ - ள் . ) பெண் தனி ஒருத்தி தன்னை - துணையற்றவளாய்த் தனியே 
நின்ற ஒருபெண்ணை ( சீதையை ) , பேதை வாள் அரக்கன் - அறிவற்றவ 
னான கொடிய இராக்கதன் ( இராவணன் ), பற்றிக்கொண்டனன் எக - கவர் 
ந்துகொண்டு செல்லுதலாலும் , நீ இ கோள் உற - நீ இப்படிப்பட்ட வேத 
னையை அடைதலாலும் , குலுங்கல் செல்லா - ( நடுநடுங்க வேண்டியிருக்க 
அங்ஙனம் ) நடுங்காதுநின்ற, எண் திசை இறுதி ஆன உலகங்கள் இவற்றை 
எட்டுத்திக்குக்கள்வரையிலுமுள்ள இவ்வுலகங்களையெல்லாம் , கண்ட வான 
வர்களோடும் - ( இச்செயல்களைக் ) கண்டும் எதிர்செய்யா துநின்ற தேவர்க 
ளுடனே , இன்னே - இப்பொழுதே , களையும் ஆறு - ( நான் ) முற்றும் அழித் 
தொழிக்கும் வகையை , இன்று - இப்பொழுது , காண்டி - ( நீ ) பார்ப்பாய் , 

நீ , காண்டி என்றது , சடாயுவை நோக்கி , வாள் அரக்கன் - வாட் 
படையைபுடைய அரக்கனுமாம் . 

( 20 ச ) 
உ O ரு . தாரகையு திருமாறுந் தனிக்கதிர்பிதிருமாறும் 

பேரசல்வானமெங்கும்பிறங்கெரிபிறக்குமாறு 
நீரொடுநிலனுங்காலுநின் றவுங்கிடந் தயாவும் 
வேரொடுமழியுமாறும்விண்ணவர்விளியுமாறும் . 
இ - ள் . ) ( என்னால் ), தாரகை உதிரும் ஆறும் - நக்ஷத்திரங்கள் உதி 
ரும் வகையையும் , தனி கதிர் பிதிரும் ஆறும் - ஒப்பற்றகிரணங்களையுடைய 
சூரியன் பொடிப்பொடியாய்ச் சிதறும்வகையையும் , பேர் அகல் வானம் எங் 
கும் - பெரிய அகன்ற வானம் முழுவதிலும் , பிறங்கு எரி பிறக்கும் ஆறும் - 
விளங்குகிற தீப்பற்றியெழும்வகையையும் , நீரொடு நிலனும் காலும் நீரும் 
நிலமும் காற்றும் , நின்றவும் - ஒழிந்த நெருப்பும் வானமும் , ( ஆகிய பஞ்ச 
பூதங்களும் ), கிடந்த யாவும் (உலகத்திற் ) பொருந்திய சராசரவர்க்கமனைத் 
தும் , வேரொடும் அழியும் ஆறும் - அடியோடு அழியும்வகையையும் , விண் 
ணவர் விளியும் ஆறும் - தேவர்கள் அழியும்வகையையும் , ( எ - று . ) 

பேர் அகல் - ஒருபொருட்பன்மொழி . நின்ற , கிடந்த பெயர்கள் .(206 ) 
உ 0 சு . இக்கணமொன்றினின்றவேழினோடேழுசான்ற 

மிக்கன போன்று தோன்றுமுலகங்கள் விளியுமாறுந் 
திக்குடையண்டகோளப்புறத்தவுந்தீந்து நீரின் 
மொக்குளினுடையுமா றுங்காணெனமுனியும் வேலை 


ஆரணியகாண்டம் 


இ - ள்.) நின்ற நிலை பெற்றுகின்றனவான, மிக்கன் போன்று தோன் 
றும் - மிகவும் பெரியவைபோலக் காணப்படுகிற , ஏழினோடு ஏழு சான்ற 
ஏழோடு கூடிய எழு ( பதினான்கு ) என்னுந் தொகையமைந்த , உலகங்கள் - 
உலகங்களெல்லாம் , இகணம் ஒன்றில் - இந்த ஒருகணத்திலே , விளியும் 
ஆறும் - ( என்னால் ) அழியும் வகையையும் , திக்கு உடை - எட்டுத்திக்குக் 
களை எல்லையாகவுடைய , அண்ட கோளம் - இந்த அண்டகோளத்தின் , புறத் 
தவும் - வெளியிலுள்ளவையும் ( பகிரண்டங்களிலுள்ள பொருள்களும் என்ற 
படி ), ( இ கணம் ஒன்றில் ) - இந்தொருகணத்திலே, தீந்து - ( எனதுகோபத் 
தாற் ) கரிந்து , நீரின் மொக்குளின் - நீரிலெழுகிற குமிழிபோல , உடையும் 
ஆறும் - எளிதில் அழியும் வகையையும் , காண் - ( நீ ) பார்த்திடுவாய் , என - 
என்று ( சடாயுவை நோக்கிச் ) சொல்லி , ( இராமன் ) , முனியும் வேலை 
கோபங்கொண்ட சமயத்திலே , ( எ - று . ) - சுடர்க்கடவுள் மறையலுற்றான் 
என வருங்கவியோடு தொடர்ந்து முடியும் . 

இக்கணமொன்றில் என்பது , விளியும் என்பதனோடன்றி உடையும் 
என்பதனோடும் எடுத்துக்கூட்டப்பட்டது . இக்கணமொன்றிற் காண் என 
இயைப்பினும் அமையும் . நின்ற , சான்ற , தோன்றும் என்ற மூன்றும் - உல 
கங்களுக்கு அடைமொழி . மிக்கனபோன்றுதோன் று முலகங்கள் என்றது , 
அவை எனது ஆற்றலுக்கு முன் ஒருபொருளல்ல வென்ற கருத்தைத் 
தொனிப்பிக்கும் . 

( உ 0 சு ) 
அப்பொழுது சூரியன் மறைய யாவும் அஞ்சுதல் 
20 எ . வெஞ்சுடர்க்கடவுண்மீண்டுமேருவின் மறையலுற்றா 

னெஞ்சலிறிசையினின்றயானையுமிரியல்போய் 
துஞ்சினவுலகமெல்லாமென்பதென்று ணிந்தநெஞ்சி 
னஞ்சினனினை யகோவு மயலுளோர்க்கவதியுண்டோ , 
( இ - ள் . ) வெம் சுடர் கடவுள் - வெவ்வியகிரணங்களையுடைய சூரி 
யன் , மீண்டு - ( அக்கோபத்திற்கு இலக்காகாது ) தப்பி உய்பவனாகி , மேரு 
வில் மறையல் உற்றான் - மகாமேருமலையிலே மறையத்தொடங்குபவ 
னானான் ; எஞ்சல் இல் - குறைவற்ற , திசையில் எட்டுத்திக்குகளிலும் , 
நின்ற- , யானையும் - ( அஷ்டதிக் ) கஜங்களும் , இரியல் போய - அஞ்சி 
யோடின ; உலகம் எல்லாம் துஞ்சின என்பது என் - உலகத்திலுள்ள எல் 
லாப்பிராணிகளும் மிக்கவருத்தமுற்றன வென்பதைப்பற்றிச் சொல்ல 
வேண்டுவ தென்ன! துணிந்த நெஞ்சின் - மிகவுந்தைரியங்கொண்ட மனத் 
தையுடைய , இளைய கோவும் - இலக்குமணனும் , அஞ்சினன் - அஞ்சிநின் 
றான், ( என்றால் ) , அயல் உளோர்க்கு அவ்தி . உண்டோ - மற்றுமுள்ளோர் 
கொண்ட அச்சத்திற்கு ஓரெல்லையுண்டோ? (இல்லை யென்றபடி ); ( எ - று .) 

அப்பொழுது இராமன் கொண்ட கோபாவேசத்தைக் கண்டு எல்லாப் 
பிராணிகளும் மிக அஞ்சி நிலைகுலைந்தன வென்ற கருத்தை , மகாதைரிய 


சடாயுவுயிர்நீத்தபடலம் . 


135 


சாலியான இலக்குமணனும் அஞ்சினான் என்பதுகொண்டு தண்டாபூமிகா 
நியாயத்தால்சாதித்தார் ; தொடர்நிலைச்செய்யுட்பொருட்பேறணி . ( 206) 

இதுமுதல் நான்குகவிகள் - சடாயு இராமனுக்குக் கூறும் தணிவுரை . 
உ.அ. இவ்வழி நிகழும்வேலையெருவைகட்கிறைவன்யாதுஞ் 

செவ்வியோய்முனியல்வாழிதேவருமுனிவர் தாமும் 
வெவ்வலிவீரநின்னால் வேறுமென்றேமுற்றுய்வா 
ரெவ்வலிகொண்டுவெல்வாரி ராவணன் செயலையென்றான் . 

ள் . ) இ வழி நிகழும் வேலை - இவ்வாறு நடக்கும் பொழுது , எரு 
வைகட்கு இறைவன் - கழுகுகளுக்கு அரசனான சடாயு ,( இராமனைநோக்கி ) 
செவ்வியோய் - நன்மைக்குணமுடையவனே ! வாழி - வாழ்வாயாக ; யாதும் 
முனியல் - சிறிதும் கோபங்கொள்ளாதே ; வெம் வலி வீர - ( பகைவர்க்குக் ) 
கொடியவலிமையையுடைய வீரனே ! தேவரும் முனிவர்தாமும் - தேவர் 
களும் முனிவர்களும் , நின்னால் வேறும் என்று ஏமுற்று உய்வார் - உன்னைக் 
கொண்டு ( தம்பகையாகிய அரக்கர்களை ) வெல்வோ மென்று கருதி மகிழ் 
வுற்று உயிர்வாழ்கின்றார் ; ( அப்படிப்பட்டவர்கள்) , எ வலி கொண்டு இரா 
வணன் செயலை வெல்வார் -- வேறு எவ்வகை வலிமையைக்கொண்டு 
வணனது கொடுஞ்செயலை வென்றிடுவார் ? என்றான் 

என்று கூறி 
னான் ; ( எ - று . ) 

இராவணன் முதலிய இராக்கதர்களை வெல்லும் வல்லமை யில்லாராய் 
மகாவீரனான உன்னைக்கொண்டு வெல்லக்கருதி அதனை எதிர்பார்த்து 
மகிழ்வுகொண்டு உயிர் வாழ்ந்திருக்கிற தேவர்கள் முதலியோர்மேல் , இரா 
வணனுக்கு எதிர்செய்யவில்லையென்று நீ கோபித்தால் அவர்கள் செய்யு 
மாறு - என்னே ! அக்கோபங்கொள்ளாதொழி யென்றுகூறி இராமன் 
கோபத்தைச் சடாயு ஆற்றுபவனானான் . செவ்வியோய் என்றது , இராம 
என்ற திருநாமத்தின் பொருளைக்கொண்ட விளியாம் . ஏமுற்று - ஏமமுற்று ; 
விகாரம் : 

( 204 ) 
உ 0 சு . நாட்செய்தகமலத்தண்ணனல்கினநவையிலாற்ற 

றோட்செய்தவீரமென்னிற்கண்டனைசொல்லுமுண்டோ 
தாட்செய்தகமலத்தானே முதலினர் தலைபத்துள்ளாற் 
காட்செய்கின்றார்களன்றியறஞ்செய்கின்றார்கள்யாரே . 

இ - ள் . ) நாள் செய்த கமலத்து - அன்றுமலர்ந்த செந்தாமரைமல 
ரில் தோன்றிய , அண்ணல் - தலைவனான பிரமதேவன் , நல்கிய - ( வரமா 
கக் ) கொடுத்த , நவை இல் ஆற்றல் - அழிவில்லாத வலிமையையுடைய , 
தோள் - புயங்களினால், செய்த ( இராவணன் ) செய்த , வீரம் - வீரச் 
செயலை , என்னில் கண்டனை - (சிறகறுபட்டுக்கிடக்கிற ) என்னிடத்திலே 
பிரதியக்ஷமாகப்பார்த்தாய் ; சொல்லும் உண்டோ - ( அதைப்பற்றி ) வேறு 
சொல்லவேண்டுவதும் உளதோ! ( இல்லையென்றபடி ) ; தாள் செய்த கமலத் 


136 


ஆரணியகாண்டம் , 


தானே முதலினர் - நாளத்தோடுகூடிய தாமரைமலரில் தோன்றிய பிர 
மன் முதலிய தேவர்கள் எல்லோரும் , தலைபத்து உள்ளாற்கு ஆள் செய் 
ன்றார்கள் அன்றி - பத்துத்தலைகளையுடைய இராவணனுக்கு அடிமைத் 
தொழில் செய்கின்றனரே யல்லாமல் , அறம் செய்கின்றார்கள் யாரே 
( அவர்களில் தத்தமக்கு உரிய ) தருமங்களை விடாது செய்பவர் எவர்தாம் ? 
( எவருமில்லை யென்றபடி ); ( எ - று . ) 

ஆதலின் , அவர்கள்மீது நீ சினங்கொள்ளக் காரணமில்லை யென்ப 
தாம் . முதலடியை என்னில் என்பதற்கு அடைமொழியாக்கி , பிரமன் தந் 
தருளிய அழிவற்ற வலிமையையுடைய என்னிடத்திலே ( அவ்விராவணன் ) 
தோள் வலிமையாற்செய்த வீரச்செயலைக் கட்புலனாகக் கண்டா யென்று 
உரைப்பாரும் உளர் . 

( 204 ) 
உக . தெண்டிரையுலகந் தன்னிற்செறுநர்மாட்டேவல் செய்து 

பெண்டிரின் வாழ்வரன்றேயிதுவன்றோதேவர்பெற்றி 
பண்டுலகளந்தோனல்கப்பாற்கடலமுதமந்தா 
ளுண்டிலராயினிந்நாளன்னவர்க்குய்தலுண்டோ. 
இ - ள் . ) தென் திரை உலகந்தன்னில் தெளிவான அலைகளை புடைய 
கடல்சூழ்ந்த உலகத்திலே , பெண்டிரின் - மகளிர்போல ( மகளிர் ஆட 
வர்க்கு அடிமைபூண்டுவாழ்தல்போல ), செறுநர் மாட்டு ஏவல் செய்து வாழ் 
வர் அன்றே - (இந்திரன் முதலியோர் அனைவரும் ) தம்பகைவர்களான இரா 
வணன் முதலிய அரக்கர்களிடத்திலே பணிவிடை செய்து வாழ்கின்றார் 
கள் ; தேவர் பெற்றி இது அன்றோ - தேவர்களின் தன்மை இதுவன்றோ! 
( அத்தேவர்கள் ), பண்டு உலகு அளந்தோன் பால் கடல் அமுதம் நல்க அ 
நாள் உண்டிலர் ஆயின் - முன்பு உலகங்களை அளந்து கொண்டவனான திரு 
மால் திருப்பாற்கடலினின்று தோன்றிய அமுதத்தைக் கொடுத்தருள 
அந்நாளில் உண்ணாதிருந்தனராயின் , இ நாள் அன்னவர்க்கு உய்தல் 
உண்டோ இக்காலத்தில் அவர்கட்கு உயிர் பிழைத்திருத்தலும் 
உளதாமோ ? ( ஆகாது என்றபடி ) ; ( எ - று . ) 

முன்பு அமிருதமுண்டதுபற்றித் தேவர்கள் அரக்கரால் இறவாது 
உயிர்கொண்டு வாழ்கின்றனரே யன்றி வேறில்லை யாதலின் , அவர்கள் நீ 
கோபித்தற்கு உரியவரல்ல ரென்றபடி . பண்டு - திரிவிக்கிரமாவதாரத் 
தில் . அந்நாள் - பாற்கடல் கடைந்தபொழுது . அன்றே , அன்றோ இரண் 
இம் - தேற்றம் . இதுவன்றோ. தேவர்பெற்றி என்றது , இரங்கிக்கூறிய 

( உக ) 
உகசு , வம்பிழைகொங்கைவஞ்சிவனத்திடைத்தமியள்வைகக் 

கொம்பிழைமானின்பின்போய்க்குலப்பழிகூட்டிக்கொண்டீ 
ரம்பிழைவரிவிற்செங்கையையன் மீராயுங்காலை 
யும்பிழையென்பதல்லா லுலகஞ்செய்பிழையுமுண்டோ, 


வா - று . 


சடாயுவுயிர்நீத்தப்படலம் . 


( இ - ள் .) அம்பு : இழை : - அம்பு தொடுக்கிற , வரி வில் - கட்டமைந்த 
வில்லையேந்திய , செம் கை - சிவந்த கையையுடைய , ஐயன்மீர் - அருமை 
மக்களே ! வம்பு இழை - கச்சையணிந்த , கொங்கை - தனங்களையுடைய , 
வஞ்சி - வஞ்சிக்கொடிபோல் மெல்லியளான சீதை , வனத் திடை - காட் 
டிலே , தமியள்வைக - தனித்தவளாய் நிற்க , கொம்பு இழை மானின் பின் 
போய் - கொம்புகள் பொருந்திய மானின்பின்னே சென்று , குலம் பழி கூட் 
டிக்கொண்டீர் - (சீதையையிழந்து ) உங்கள் குலத்துக்குப் பழியை உண் 
டாக்கிக்கொண்டீர்கள் ; ஆயும் காலை - ஆராய்ந்து பார்க்குமிடத்து , உம் 
பிழை என்பது அல்லால் - ( இது ) உங்கள் குற்றமாகுமே யல்லாமல் , உலகம் 
செய் பிழையும் உண்டோ- (இவ்விஷயத்தில் ) உலகத்தார் செய்த குற்றமும் 
உள்ளதோ ? ( இல்லை யென்றபடி ); ( எ - று . ) 

வஞ்சி - ஆகுபெயர் . கொம்பிழைமான் என்பதற்கு கொம்புகள் இரத் 
தினம்பதிக்கப்பெற்ற மானென்று உரைப்பாரும் உளர் . ஐயன்மீர் - ஐயன் 
மார் என்பதன் ஈற்றயல் திரிந்த விளி . மக்களை ஐயன்மீர் என்று விளித்தது , 
அன்புபற்றிய மரபுவழுவமைதி . 

( உகக ) 
உகஉ . ஆதலான்முனிவாயல்லையருந்ததியனையகற்பிற் 

காதலாடுயரநீக்கித்தேவர் தங்கருத்துமுற்றி 
வேதநூன்முறையின்யாவும்விதியுளிநிறுவிவேறுந் 
தீதுள துடைத்தியென்றான் சேவடிக்கமலஞ்சேர்வான் . 
( இ - ள் . ) ஆதலால்- , முனிவாய் அல்லை - ( நீ ) கோபங்கொள்ளா 
தொழி ; அருந்ததி அனைய கற்பின் காதலாள் துபாம் நீக்கி - வசிஷ்டர்பத் 
தினியான அருந்ததீதேவியை யொத்த தவறாக்கற்புநிலைமையையுடைய 
உன்மனையாளது துன்பத்தை நீக்கி , தேவர் தம் கருத்து முற்றி - ( அரக்கர் 
களை வேரோடு தொலைத்தலாகிய ) தேவர்களுடைய எண்ணத்தை நிறை 
வேற்றி , யாவும் - செய்யவேண்டுஞ் செயல்களை யெல்லாம் , வேதம் நூல் 
முறையின் விதியுளி நிறுவி - வேதசாஸ்திரங்களில் ஒழுங்காகக் கூறப்பட்ட 
விதிப்படி செய்துநிறுத்தி , வேறும் தீது உள துடைத்தி - மற்றுமுள்ள 
தீமைகளையும் தீர்த்தருள்வாய் , என்றான் - என்றுகூறினான் ; சே அடி கம 
லம் சேர்வான் - ( அவ்வெம்பெருமானது ) சிவந்த திருவடித்தாமரைமலர்க 
ளைச் சேர்பவனான சடாயு ; ( எ - று . ) 

விதியுளி என்ற தில் , உளி என்றது - மூன்றனுருபின் தன்மையதாய் 
நின்றது : யாவும் என்றது , உலகாளுதல் வேள்வி செய்தல் முதலியவற்றைக் 
குறிக்கும் . வேறுந்தீதுள துடைத்தல் - மற்றும் உலகத்தில்நிகழும் அக்கிர 
மச்செயல்களைக் கண்டித்தல் ; அச்செயல்கள் , சூத்திரகன் தவஞ்செய்தல் 
போல்வன . சேவடிக்கமலம் . சேர்வான் - பரமபதமடையவிருப்பவனென்ற 
படி . பகைவென்றபின் பிராட்டியை அங்கீகரிக்கத் தடையா துமில்லை 
யென்பது விளங்க, அருந்ததியனைய கற்பிற் காதலாள் என்றார் . ( உக ) 

13 


138 


ஆரணியகாண்டம் , 


இராமன் உலகத்தார் மேற் கொண்ட கோபத் தணிதல் . 
உககூ , புயனிறவண்ணனாண்டப்புண்ணியன் புகன்ற சொல்லைத் 

தயரதன் பணியிதென்னச்சிந்தையிற்றழுவிநின்றா 
னயலினிமுனிவதென்னையரக்கரைவருக்கந் தீர்க்குஞ் 
செயலினிச்செயலென்றெண்ணிக்கண்ணியசீற்றந்தீர்ந்தான் . 
( இ - ள் . ) புயல் நிறம் வண்ணன் - மேகத்தினது நிறம் போன்ற நிறத் 
தையும் குணம் போன்ற குணத்தையு முடையவனான ஸ்ரீராமன் , அ புண் 
ணியன் ஆண்டு புகன்ற சொல்லை - நல்வினையுடையவனான அச்சடாயு அப் 
பொழுது சொன்ன வார்த்தையை , இது தயரதன் பணி என்ன சிந்தையில் 
தழுவி நின்றான் - இது தசரதசக்கரவர்த்தியினது கட்டளையே என்று ( அத 
னைத்தவறாது ஏற்றுக்கொள்ளுதல் போலத்) தன் மனத்தில் ஏற்றுக்கொண்டு 
நின்றவனாய் , - இனி- , அயல் முனிவது என்னை -பிறரைக் கோபித்தலில் 
யா துபயன் ? அரக்கரை வருக்கம் தீர்க்கும் செயல் இனி செயல் - இராக்க 
தாதர்களை இனத்தோடு அழிக்குந்தொழிலே இனிச்செய்யத்தக்கது , என்று 
எண்ணி - என்றுநினைத்து , கண்ணிய சீற்றம் தீர்ந்தான்-( உலகத்தார்மேல் ) 
மனத்திற்கருதிய கோபந் தணிந்தான் ; ( எ - று . ) 

சடாயுவின்வார்த்தையைத் தந்தைவார்த்தையாகவே பாவித்துத் தலை 
மேற்கொண்டு நன்குமதித்தனன் , பித்ருவாக்ய பரிபாலநசீலனான இராம 
பிரானென்க . கண்ணிய என்ற இறந்தகாலப்பெயரெச்சத்தில் , கண் - பகுதி ; 
இது , வடமொழிவினையடி : கண்ணுதல் - கருதுதல் . வர்க்கம் - வடசொல் . 

பின்பு சடாயு உயிர்நீத்தல் . 
உகச . ஆயபினமலன்றானுமையநீயமைதியென்ன 

வாயிடைமொழிந்ததன்றி மற்றொருசெயலுமுண்டோ 
போய தவ்வரக்கனெங்கேபுகலெனப்புள்ளின் வேந்த 
னோய்வினனுணர்வுந்தேயவுரைத்திலனுயிருந்தீர்ந்தான் . 
( இ - ள் . ) ஆய பின் - (இவ்வாறு ) ஆனபின்பு ( கோபந் தணிந்தபின்பு ), 
அமலன்தானும் - குற்றமற்றவனான இராமபிரானும் , (சடாயுவைநோக்கி ), 
ஐய - தந்தையே ! நீ- , அமைதி என்ன வாயிடை மொழிந்தது அன்றி - 
கோபங்கொள்ளாது பொறுமையோடிரு என்று ( உனது ) வாயினாற்சொல் 
லியபடியே ( நான் ) நடத்தலல்லாமல் , மற்று ஒரு செயலும் உண்டோ - 
( அதற்கு ) மாறானதொரு செயலும் ( நான் செய்தற்கு உரியது ) உண்டோ ? 
( இதுநிற்க ), அ . அரக்கன் போயது எங்கே புகல் - அந்த இராக்கதன் ( இரா 
வணன் ) சென்றது எவ்விடத்தில் ? ( அதனைச் ) சொல்வாய் , என - என்று 
சொல்ல , ( அவ்வளவிலே), புள்ளின் வேந்தன் - பறவைகளுக்குத் தலைவனா 
கிய (சிறந்த பறவையான ) சடாயு : ஓய்வினன் - தளர்ச்சியையுடையவனாய் , 
உணர்வும் தேய் - அறிவும் குறைப்பட , உரைத் திலன்- ( அதற்கு மறுமொழி 
யொன்றும் ) கூறமாட்டா தவனாய் , உயிரும் தீர்ந்தான் - உயிரும் நீங்கினான் . 


று 


சடாய்வுயிர்நீத்தபடலம் 

: 

139 
எனது தந்தையாகிய நீ என்னைநோக்கி “ முனிவாயல்லை என்று திரு 
வாய்மலர்ந்தருளிய கட்டளையின்படி , நான் - அமைதிகொண்டிருத்தலே 
யன்றி அதற்குமாறான கோபச்செயல்ஒன்றையுஞ் செய்யமாட்டே னென்று 
தனது உடன்பாட்டை வெளியிடுவான் , ஐய நீ யமைதியென்ன வாயிடை 
மொழிந்ததன்றி மற்றொருசெயலு முண்டோ என்றான் . ஐயநீ என்ற 
பாடம் - தந்தையாகிய நீயென்று பொருள்படும் . இங்ஙனம் எம்பெருமா 
னுக்குத் தன்னாலியன்றவளவும் உதவிய சிறப்புநோக்கி , இப்படிப்பட்ட 
சிறப்பு வாய்ந்த பறவை வேறொன்று இல்லை யென்பது பட , புள்ளின் வேந் 
தன் என்றார் . ஓய்வினன் - இந்திரியங்களின் செய்கை ஓய்ந்தவனாய் , ஈற் 
றடியிலுள்ள உம்மைகள் இரண்டும் - ஒன்றையொன்றுநோக்கி எதிரதும் 
இறந்ததும் தழுவியன . 

( உசச ) 
சடாயு பரமபதமடைதல். 
உகரு . சீதங்கொண்மலருளோனுந்தேவருமென்பதென்னே 

வேதங்கள் காண்கிலாமைவெளிநின்றேமறையும் வீரன் 
பாதங்கள்கண்ணிற்பார்த்தான் படிவங்கொணெடியபஞ்ச 
பூதங்கள்விளியுநாளும்போக்கிலாவுலகம்புக்கான் . 
( இ - ள் . ) சீதம் கொள் மலர் உளோனும் - குளிர்ச்சியைக் கொண்ட 
தாமரைமலரில் தோன்றியவனான பிரமனும் , தேவரும் - மற்றையதேவர் 
ளும் , (காணுதற்கு அரியவன் ) , என்பது என்னே - என்பதைப்பற்றிக் 
கூறவேண்டுவது என்ன ? வேதங்கள் காண்கிலாமை ( பகவானுடைய 
சொரூபத்தை உணர்ந்து வெளியிடுதற் கென்றே அமைந்த ) வேதங்களுங் 
காணமுடியாமல் , வெளிநின்றே ( அவற்றிற்கும் எட்டாது ) புறத்தே 
நின்று , மறையும் - மறைகின்ற சொரூபத்தையுடைய , வீரன் மகாவீர் 
னான திருமாலினுடைய ( இராமபிரானது ), பாதங்கள் - திருவடிகளை , கண் 
ணின் பார்த்தான் - தனது கண்களால் ( அந்திமதசையிலே ) தரிசிக்கப் 
பெற்று னாதலின் , ( சடாயு ) , நெடிய படிவம்கொள் பஞ்சபூதங்கள் விளியும் 
நாளும் போக்கு இலா உலகம் புக்கான் - பெரிய வடிவத்தைக்கொண்ட 
( நிலம் நீர் தீ காற்று வான மென்னும் ) ஐம்பெரும்பூதங்களும் அழியுங் கற் 
பர்ந்தகாலத்திலும் அழிதலில்லாத ஸ்ரீவைகுண்டலோகத்தை அடைந் 
தான் ; ( எ - று . ) 

" உறுகால்கிளர் பூதமெலா முகினும் , மறுகா நெறி ” என்றார் சரபங்கர் 
பிறப்பு நீங்குபடலத்தும் . 

( உ கரு ) 
அப்பொழுது அனைவரும் இரங்கலும் , சடாயுவை நன்குமதித்தலும் . 
உகசு , வீடவனெய்தும் வேலைவிரிஞ்சனேமுதலமேலோ 

ராடவர்க்கரசனோடு தம்பியுமழுதுசோரக் 
காடமர் மரமுமாவுங்கற்களுங்கரைந்து சாய்ந்த 
சேடரும் பாரினோர்க்குங்காஞ்சிரஞ்சேர்ந்தவன்றே 


* 


1 


140 


ஆரணிய காண்டம் . 


( இ - ள் . ) அவன் வீடு எய்தும் வேலை - அந்தச்சடாயு ( உயிர்நீத்து ) 
முத்தியையடையுஞ் சமயத்தில் , ஆடவர்க்கு அரசனோடு - புருஷோத்தம 
னான இராமனும் , தம்பியும் - இளையபெருமாளும் , அழுது சோர - புலம்பி 
மெலிய , காடு அமர் - காட்டிற் பொருந்திய , மரமும் - மரங்களும் , மாவும் - 
மிருகபட்சிகளும் , கற்களும் - மலைகளும் , கரைந்து சாய்ந்த- ( இரக்கத்தால் , 
கரைந்து தளர்ந்தன ; விரிஞ்சனே முதல மேலோர் - பிரமன் முதலிய பேலுல 
கத்தார்களும் , சேடரும் - (கீழுலகத்தவரான ) நாகர்களுக்கும் , பாரினோர்க் 
கும் - (இடையிலுள்ளதான ) நிலவுலகத்திலுள்ளார்க்கும் , ( ஆக மூவுலகத் 
தோர்க்கும்) , கரம் சிரம் சேர்ந்த - (சடாயுவின்பக்கலுண்டான நன்கு மதிப் 
பினால் ) கைகள் தலைமேற் சேர்ந்தன ; ( எ - று . ) - அன்றே - ஈற்றசை . 

அனைவரும் தலைமேற் கைவைத்துத் திரியங்க நமஸ்காரஞ் செய்தன 
ரென்பதாம் . அவரவரது உள்ள முயற்சியின்றியே ஆநந்தபரவசத்தால் கைகள் 
தாமே தலைமேற்குவிந்தன வென்பது விளங்க , கரம் சிரஞ் சேர்ந்த என்று 
கைகளின் மேல் வைத்துக் கூறினார் . இனி , கரம் சிரம் சேர்ந்த ன்ப 
தற்கு - சடாயு மரிக்கையில் மக்கள் தேவர் நாகர் அனைவரும் தலையி 
கைவைத்துச் சோகிப்பாராயினர் என்னுங் கருத்துப்பட வுரைத்தலு 
முண்டு , எல்லாப்பொருள்களும் எம்பெருமானுடைய சொரூபமே யாத 
லால் , அப்பெருமான் அழுதுசோர்கையில் அப்பொருள்கள்யாவும் கரைந்து 
சாய்ந்தன வென்க . மா - விலங்கு . சேடர் சேஷர் . விரிஞ்சனே - ஏ - 
உயர்வுசிறப்பு : 

(2.கசு ) 
பின்பு இராமன் தம்பியை நோக்கிக் கூறிய இரங்கன் மொழி . 
உக்எ . அறந்தலைநின்றிலா தவரக்கனினாண்மைதீர்ந்தேன் 

அறந்தனென்றவஞ்செய்கேனோதுறப்பெனோவுயிரைச்சொல்லாய் 
பிறந்தனென்பெற்றுநின் றபெற்றியாற்பெற்றதாதை 
யிறந்தனனிருந்துளேன் யானென் செய்கேனிளவலென்றான் . 

ள் ) இளவல் - தம்பி ! அறம் தலை நின்றிலாத அரக்கனின் 
மைதீர்ந்தேன் - தருமத்தில் நிலைநிற்றலில்லாத அரக்கனால் ஆண்மையை 
இழந்தவனான நான் , துறந்தனென் தவம் செய்கேனோ - முற்றத்துறந்து 
தவஞ்செய்வேனோ? உயிரை துறப்பெனோ - உயிரை விட்டுவிடுவேனோ ? 
சொல்லாய் - ( இவ்விரண்டில் எது தக்கது) சொல்வாய் ; பெற்று நின்ற பெற் 
றியால் - ( என்னை மகனாகப் ) பெற்றுநின்ற பேற்றினால் , பெற்ற தாதை 
இறந்தனன் - பெற்ற தந்தை இறந்துபோனான் ; பிறந்தனென் யான் இருந் 
துளேன் - மகனாகப்பிறந்தவனான யான் இறவாமல் இருந்துள்ளேன் , என் 
செய்கேன் - யாது செய்யக்கடவேன் ? என்றான் - என்று கூறினான்;( எ- று .) 

தலைநின்றில்லாத என்றதில் , தலை - உபசர்க்கம் கொடிய அரக்கனது 
வஞ்சனைக்கு உள்ளாகி மனைவியையிழந்து மானங்கெட்டே னென்பான் , 
அறந்தலைநின் றிலாத அரக்கனின் ஆண்மை தீர்ந்தேன் என்றான் . பெற்ற 
தாதை யிறந்தனன் என்றது - இரட்டுறமொழிதலால் , தன்னைப்பிரிந்த 


- 


ஆண் 


சடாயுவுயிர்நீத்தபடலம் . 
தன் நிமித்தம் தசரதர் இறந்ததையும் , தனது மனையர்ளைப் பாதுகாத்து உத 
வலினிமித்தம் சடாயு இறந்ததையும் குறிக்கும் . சடாயுவை பெற்ற தாதை 
என்றது , உபசாரம் . என் தந்தை எனக்காக இறந்ததனால் , அவன் செய்யும் 
கடமை தீர்ந்தது : மைந்தனாகிய யான் அவனுக்காக இறவாமல் உயிர்த் 
திருத்தலால் , யான் செய்யுங்கடமை தீர்ந்திலது என்று பிரலாபித்தன 
னென்க . 

( உகஎ ) 
இலக்குமணன் அரக்கரையழித்தலே செய்தற்பாற்று என்றல் . 
உகஅ . என்றலுமிளையகோவவ்விறையினையிறைஞ்சியாண்டும் 

வென்றியாய்விதியின் றன்மைபழியலவிளைந்ததொன்றோ 
நின்றினிநினைவதென்னை நெருக்கியவ்வரக்கர் தம்மைக் 
கொன்றபினன்றோவெய்யகொடுந்துயர்குளிப்பதென்றான் . 
( இ - ள் ) என்றலும்- என்று ( இராமன் ) கூறியவளவிலே, இளைய கோ 
இளையபெருமாள் , அ இறையினை இறைஞ்சி - (எல்லாப்பொருளுக்குந் ) தலை 
வனான அவ்விராமபிரானை வணங்கி , வென்றியாய் - வெற்றியையுடைய 
வனே ! யாண்டும் - எப்பொழுதும் , விதியின் தன்மை அல விளைந்தது பழி 
ஒன்றோ-ஊழ்வினையின் தன்மையாலன்றி நேர்ந்ததொரு தீங்குஉண்டோ ? 
இனி நின்று நினைவது என்னை - இனி ( க்காலதாமதப்புட்டு ) நின்று சிந்தித்த 
லில் யாதுபயன் ? அ அரக்கர் தம்மை நெருக்கி கொன்ற பின் அன்றோ 
வெய்ய கொடு துயர் குளிப்பது - அந்த இராக்கதர்களைப் போரில் நெருக் 
கிக் கொன்றபின்பன்றோவெவ்வியகொடியதுயரத்தில் மூழ்கவேண்டுவது , 
என்றான் - என்றுகூறினான் ; ( எ - று . ) 

ஊழ்வினையாலன்றி வருவதொரு தீங்கு இல்லை யாகையாலும் , அவ் 
வினைப்பயன் தடுக்கவொண்ணா தாதலாலும் , கழிவிரக்கத்தோடு சிந்தித்த 
லிற் பயனில்லை ; சீதையை யிழந்ததற்காகவும் , சடாயு உயிர்நீத்ததற்காகவும் 
இரங்கு தலினும் முந்திச் செய்யவேண்டுவது , இவற்றிற்குக் காரணமான 
அவ்வரக்கர்களைக்கொன்று பழிதீர்த்தலேயென்றா னென்க வெய்ய கொடு 
ஒருபொருட்பன்மொழி . பழி - பழிக்கப்படுவது ; தீங்கு யாண்டும்விளைந்தது 
என இயையும் ; யாண்டும் வென்றியாய் என எடுத்து , எப்பொழுதும் வெற் 
றியையுடையவனே யென்று உரைப்பாரும் உளர் . 

(உக அ ) 
இதுவும் அது . 
எந்தை நீயியம்பிற்றென்னை யெண்மையனாகியேழைச் 
சந்தவார் குழலினாளைத்துறந்தனை தணிதியேனு 
முந்தையையுயிர்கொண்டானையுயிருண்ணுமூற்றமில்லாச் 
சிந்தையையாகிநின்று செய்தவஞ்செய்கையென்றான் : 
( இ - ள் . ) எந்தை - எனது தலைவனே! நீ- , எண்மையன் ஆகி - எளிய 
தன்மையை மேற்கொண்டவனாய் , ஏழை சந்தம் வார் குழலினாளை துறந் 
தனை தணிதியேனும் - ( பெண்டிர்க்கு உரிய ) பேதைமைக்குண முடைய 


உககூ 


142 


ஆரணியகாண்ட்ட . 


ளான அழகியநீண்ட கூந்தலையுடைய சீதையைக் கைவிட்டுத் தணிவு கொள் 
வாயாயினும் , உந்தையை உயிர்கொண்டானை உயிர் உண்ணும் ஊற்றம் 
இல்லா சிந்தையை ஆகி நின்று செய் தவம் செய்கை இயம்பிற்று என்னை 
உனது தந்தையைக்கொன்ற அரக்கனைக் கொல்லும் முயற்சி யில்லாத மன 
த்தையுடையவனாய் நின்று சிறந்ததவத்தைச்செய்தலைக் கூறியது என்னே ! 
என்றான் - என்றும் ( இராமனை நோக்கி இலக்குமணன் ) கூறினான் ; ( எ - று . ) 

சீதையை எடுத்துப்போனதற்காக அவளிடம் உனக்குள்ளகாதலால் 
இராவணனைக் கொல்லுதற்கு நீ துணியாமல் அவளை முற்றும் துறந்து 
விடக் கருதினை யாயினும் , நமது தந்தையான சடாயுவைக் கொன்றதற்காக 
அவனிடம் நமக்கு உள்ள உறவுரிமையாலாவது இராவணனைக் கொல்ல 
வேண்டாவோ ? அங்ஙனமுமன்றித் தவத்தை மேற்கொள்வதாகக்கூறியது 
தகுதியன்றே யென் றன னென்க , ‘தமையன் தந்தையோடொப்பான் 
என்ற நூற்கொள்கையின்படி , இராமனை இலக்குமணன் எந்தையென 
விளித்தான் , ஏழையென்றது , குழலினாளுக்கு அடைமொழி . சிந்தையை - 
முன்னிலையொருமைக் குறிப்புவினையாலணையும் பெயர் . நீ எண்மையனாகி - 
முன்னிலைக்குப் படர்க்கை வந்த இடவழுவமைதி ; எண்மையையாகி என் 
றிருப்பின் , வழாநிலையாம் . செய் தவம் - செய்தற்கு உரிய தவம் ; அன்றி ,, 
செவ்விய தவமுமாம் , 

( உகசு ) 
இராமன் இனிச் சடாயுவுக்குச் சரமக்கிரியை செய்வோம் என்றல் . 
2.2.0 . அவ்வழியிளவல்கூறவறிவனுமயர்வு நீங்கி 

யிவ்வழிபினையவெண்ணினேழைமைப்பாலதென்னா 
வெவ்வழிபொழியுங்கண்ணீர்விலக்கினன்விளிந்ததாதை 
செவ்வழியுரிமையாவுந்திருத்துவஞ்சிறுவவென்றான் . 
( இ - ள் . ) இளவல் - இளையபெருமாள் , ! அ வழி கூற அவ்வாறு 
சொல்ல , அறிவனும் - யாவும் அறியும் முற்றுணர்வுடையவனான இராம் 
பிரானும் , இ வழி இனைய எண்ணின் ஏழைமைப்பாலது 
பொழுது ( அல்லது இவ்விடத்தில் ) இத்தன்மையனவான சிந்தைகளைச் சிந் 
தித்திருந்தால் அது அறிவின்மையின்பாற்பட்டதே என்று தானும் திரு 
வுள்ளத்திற்கொண்டு , அயர்வு நீங்கி - ( அதனால் ) சோர்வுஒழிந்து , வெம் வழி 
பொழியும் கண் நீர் விலக்கினன் கொடியதுன்பங் காரணமாகச் சொரிகிற 
கண்ணீரை நீக்கினவனாய் , (இலக்குமணனை நோக்கி ) , சிறுவ - தம்பி ! 
விளிந்த தாதை - இறந்த தந்தையான சடாயுவுக்கு , உரிமை யாவும் - செய்ய 
வேண்டிய கடமைக ளெல்லாவற்றையும் , செம் வழி திருத்துவம் - செவ்விய 
முறைமையால் திருந்தச்செய்வோம் , என்றான் - என்று கூறினான் . 

“ அறிவின்மை யின்மையு ளின்மை பிறிதின்மை, யின்மையா வையா 
துலகு , " நுண்ணுணர் வின்மை வறுயை ” என்ப வாதலால் , அறிவின்மை 
ஏழைமை எனப்பட்டது . 

( 2.co) 


என 


சடாயுவுயிர்த்தப்டலம் . 

14g 
இதுமுதல் நான்கவிகள் சடாயுவுக்கு இராமின் அந்திமக்கிரியை செய்தல் . 
உஉக . இந்தனமெனையவென்னக்காரகிலீட்டத்தோடுஞ் 

சந்தனங்குவித்துவேண்டுந் தருப்பையுந் திருத்திப்பூவுஞ் 
சிந்தினன் மணலின்வேதிதீர்தரவியற்றித்தெண்ணீர் 
தந்தனன்றாதைதன்னை த்தடக்கையானெடுத்துச்சார்வான் , 

ள் . ) இந்தனம் எனைய என்ன -விறகுகள் எத்தன்மையனவென்று 
(காண்பவர் ) வியக்கும்படி , கார் அகில் ஈட்டத்தோடும் - கரிய அகிற்கட் 
டைகளின் கூட்டத்துடனே , சந்தனம் --சந்தனக்கட்டைகளையும் , குவித்து 
(காஷ்டமாகக் ) கொண்டுவந்துசேர்த்து , வேண்டும் தருப்பையும் திருத்தி 
வேண்டிய தருப்பைப்புற்களையும் திருத்தமாக அமைத்து , பூவும் சிந்தினன் 
மலர்களையும் கொணர்ந்துவைத்து , மணலின் வேதி தீர்தா இயற்றி - மண 
வினால் மேடையை அமையச்செய்து , தெள் நீர் தந்தனன் - தெளிவான 
நீரைக் கொணர்ந்து வைத்துக்கொண்டு, - தாதை தன்னை தட கையான் 
எடுத்து சார்வான் - ( இராமன் ) தனது தந்தையான சடாயுவைப் பெரிய 
கைகளால் எடுத்துக்கொண்டு ( இந்தனங்குவித்து வேதியமைத்தவிடத்தில் ). 
சேர்பவனானான் ; ( எ - று. ). 

இந்தகம் , சந்தரும் , தர்ப்பம் , வேதீ - வடசொற்கள் . காழகில் என்ற 
பாடத்துக்கு - வைரம்பற்றிய அகி லென்க . மணலின்வேதி தீர்தர வியற்றி 
என்றவிடத்து , அரணிதன்னில் தீக்கடைந் தியற்றி என்று பாடமோதி , 
அரணிகடைந்து நெருப்பை யுண்டாக்கி வைத்துக்கொண்டு என்று உரைப் 
பாரும் உளர் . அந்திமக்கிரியை செய்தற்கு வேண்டிய விறகு தருப்பை பூ 
சந்தநம் தண்ணீர் இவைகளைச் சித்தமாகக் கொணர்ந்து வைத்துக்கொண் 
டமையும் , மணல்மேடையமைத்துவைத்தமையும் , இதிற் கூறப்பட்டன . 
உஉஉ . ஏந்தினனிருகை தன்னாலேற்றினனீமந் தன்மேற் 

சாந்தொடு மலருநீருஞ்சொரிந்தனன் றலையின் சாரல் 
காந்தெரிகஞலமூட்டிக்கடன் முறைகடவாவண்ண 
நேர்ந்தனனிரம்பநன்னூன் மந்திரநெறியின்வல்லான் . 
( இ - ள் .) நிரம்பும் கல் நூல் மந்திரம் நெறியின் வல்லான் - நிறைந்த 
நல்லசாஸ்திரங்களிற் கூறிய மந்திரங்களின் முறைமையில் வல்லவனான 
இராமபிரான் , நீரும் சாந்தொடு மலரும் சொரிந்தனன் - நீரையும் சந்தனத் 
தையும் புஷ்பங்களையும் உரியபடி உபயோகித்து (உயிர்நீத்த உடலுக்குத் 
திருமஞ்சனமும் அலங்காரமும் செய்து என்றபடி ), ( அவ்வுடலை ) , இரு கை 
தன்னால் ஏந்தினன் ஈமந்தன் மேல் ஏற்றினன் - தனது இரண்டு கைகளா 
லும் எடுத்து (மணல்மேடையில் அமைத்த ) அவ்வி றகடுக்கின்மேல் இட்டு , 
தலையின் சார்ல் காந்து எரி கஞல மூட்டி - தலைப்பக்கத்திலே எரிகிற 
நெருப்பைப் பற்றவைத்து , கடன் முறை கடவா வண்ணம் நேர்ந்தனன் - 
மற்றும் (அப்பொழுது). செய்யவேண்டிய கடமைகளை முறைதவறாதபடி 
செய்தான் ; ( எ - று . ) 

( உஉ a ) 


தத்தன் , நின்செய்யவாயொக்கும் வாயன் கண்ணன் கைகாலினன் நின்பசு 
144 

ஆரணியகாண்டம் . 
உங., கிளித்தனகளித்தமேனி தாமரைக்கெழுவுசெம்பூத் 

துளித்தனவனையவென்னத்துள்ளிசோர்வெள்ளக்கண்ணன் 
குளித்தனன் கொண்டலாற்றுக்குளித்தபின்கொண்டான்னீ 
ரளித்தனன ரக்கர்ச்செற்றசீற்றத்தானவலந் தீர்ந்தான் . 
( இ - ள் . ) அரக்கர் செற்ற சீற்றத்தான் - அவலம் தீர்ந்தான் - இராக் 
கதர்களை அழிக்கவேண்டு மென்ற கோபத்தால் (சீதையையிழந்ததுன்பம் 
சிறிது தணிந்தவனான இராமபிரான் , - கிளித்து அன - கிளியின துநிறத் 
தை யொத்த ( பசுஞ்சாமநிறமுள்ள ), களித்த மேனி - செழிப்புற்ற தனது 
திருமேனியிலே , தாமரை கெழுவு செம் பூ துளித்தன அனைய என்ன 
செழித்த செந்தாமரைமலர்கள் தேன் துளித்தவற்றைப் போல்வன வென்று 
சொல்லும்படி , வெள்ளம் துள்ளி சோர் கண்ணன் - நீர்ப்பெருக்கு வழிகிற 
கண்களையுடையவனாய் , கொண்டல் - மேகம்போல , ஆறு - நதியிலே , குளித் 
தனன் - நீராடினான் ; குளித்த பின் - நீராடியெழுந்த பின்பு , கொண்ட நல் 
நீர் அளித்தனன் - ( தன்கையிற்கொண்ட நல்லநீரை ) ச்சடாயுவுக்குத் தர்ப் 
பணமாகக் கொடுத்தான் ; ( எ - று . ) 

கிளியின்நிறமும் , இராமபிரானது திருநிறமும் தம்மில் ஒத்திருத்தல் 
பற்றி , கிளித்தன களித்தமேனி என்றார் . இங்ஙனம் இராமனது திரு 
மேனி . நிறத்துக்குக் கிளியினதுநிறம் உவமைகூறப்படு தலை, " நன்கெண்ணி 
நான்வளர்த்த சிறு கிளிப்பைதலே, யின்குரல் நீமிழற்றேல் என்னாருயிர்க்கா 


சாமநிறத்தன் கூட்டுண்டு நீங்கினான் " என்ற திருவாய்மொழிப் பாசுரங் 
கொண்டு உணர்க . இனி , கிளித்தனகளித்தமேனி என்பதற்குக் கண் 
படி, உரை கூறுவதெல்லாம் பொருந்தாமை , வெளிப்படை , கிளித்து . 
கிளியென் றபெயரின் மேற் பிறந்த ஒன் றன்பால்வினையாலணையும் பெயர் ; 
கைத்து என்பதுபோல : து - விகுதி . அன - அன்ன ,தொகுத்தல் . கண்களுக் 
குத் தாமரைப்பூவும் , அவைசொரியுங் கண்ணீர்க்குத் தாமரை சொரியுந் 
தேனும் உவமை . துள்ளி - துளி யென்பதன் விரித்தல் , கொண்டல் -உவமத் 
தொகை . 

( உஉ ங ) 
உஉச . மீட்டினியுரைப்பதென்னேவிரிஞ்சனே முதலமேல்கீழ் 

காட்டியவுயிர்களெல்லாமருந்தினகளித்தபோலாம் 
பூட்டியகைகளாலப்புள்ளினுக்கரசைக்கொள்கென் 

வட்டியநன்னீரையனுண்ட நீரொத்ததன்றே . 
( இ - ள் .) விரிஞ்சனே முதல - பிரமன் முதலிய , மேல்கீழ் காட்டிய 
உயர்ந்தவையாகவும் தாழ்ந்தவையாகவும் குறிக்கப்பட்ட , உயிர்கள் எல் 
லாம் - சீவராசிகள் யாவும் , அருந்தின் களித்த போல் ஆம் - ( இராமன் 
சடாயுவுக்குச் சலதர்ப்பணங்கொடுத்தவளவிலே தாம்தாம் ) உண்டுகளித் 
தவைபோல ஆயின ; அ புள்ளினுக்கு அரசை - பறவைக்கு அரசனான அச் 
சடாயுவைக்குறித்து , கொள்க என்று ஏற்றுக்கொள்வாயாக வென்று 


- 


சடாயுவுயிர்சித்தபடலம் , 


145 


சொல்லி , பூட்டிய கைகளால் - சோவைத்த தனது கைகளால் , ஊட்டிய 
உண்பித்த ( தர்ப்பணம் கொடுத்த ), நல் நீர் - நல்ல அந்தநீரானது , ஐயன் 
உண்ட நீர் ஒத்தது அன்றே - இராமபிரானாகிய திருமால் தானே உட் 
கொண்ட நீரைப் போன்ற தன்றோ! மீட்டு இனி உரைப்பது என்னே - 
( அந்த ! வாஸோ தக திலோ தகத்தின் மகிமையைப்பற்றி ) மற்றும் சொல்ல 
வேண்டுவது யாது ! ( எ - று .) 
எம்பெருமான் சிறிதுஉணவை உட்கொண்டவளவிலே , 

லே , அவ்வெம் 
பெருமானது சொரூபமான ஜீவராசிகள் தாம்தாம் உண்டனபோல நிறை 
வு றுதல் , இயல்பு ; (இதனை மகாபாரதத்துத் துர்வாசமுனிச்சருக்கத்து வர 
லா றுகொண்டும் உணர்க :) சடாயுவுக்கு இராமன் தர்ப்பணம் செய்தவள 
விலே , அச்சடாயுவின் உயிரேயன்றி அனைத்துயிரும் உண்டுகளித்தனபோ 
லான தனால் , அந்நீர் ஐயனுண்டநீரையொத்த தென்றார் . மீட்டினியுரைப்ப 
தென்னே என்றது , அந்தத் தர்ப்பணசலத்தின் மகிமையை நன்கு விளக்கு 
மாறு பாராட்டிக்கூறியது . அன்றே - தேற்றம் . பூட்டியகைகள் - சேரங்கை . 

சூரியாஸ்தமன வருணனை . 
உஉரு . பல்வகைத்துறையும்வே தப்பலிக்கடன் பலவுமுற்றி 

வெல்வகைக்குமரனின்றவேலையின் வேலைசார்ந்தான் 
சொல்வகைக்குலத்தின்வந்தான்றுன்பத்தாற்புனலுந்தோய்ந்து 
செல்வகைக்குரியவெல்லாஞ்செய்குவானென்னவெய்யோன் . 
( இ - ள் . ) வெல் வகை குமரன் - வெற்றிபெறும்வகையில் வல்ல சக் 
கரவர்த்தித்திருமகன் , பல் வகை துறையும் , ( பித்ருக்களைக்குறித்துச் செய் 
யும் ) பலவகைச்சடங்குகளையும் , வேதம் பலி கடன் பலவும் - மற்றும் வேத 
விதிப்படி செய்தற்கு உரிய பிண்டபலி முதலிய கடமைகள் பலவற்றையும் 
முற்றி நின்ற வேலையின் - முடித்து நின்ற சமயத்திலே , -- வெய்யோன் - சூரி 
யன் ; தொல்வகை குலத்தின் வந்தான் துன்பத்தால் - தொன்றுதொட்டு 
வரும் வகையையுடைய தன துகுலத்திலே தோன்றியவனான சடாயுவின் 
மரணங்காரணமாக நேர்ந்த துன்பத்தால் , புனலும் தோய்ந்து - தானும் 
நீராடி , செல் வகைக்கு உரிய எல்லாம் செய்குவான் என்ன - அவன் செல் 
லுங்க திக்கு உதவுகிற சடங்குகளையெல்லாம் செய்யத்தொடங்குபவன் 
போல , வேலை சார்ந்தான் - மேல் கடலை அடைந்தான் ; (எ - று . ) 

சூரியகுலத்தில் அவதரித்த இராமனுக்குத் தந்தைமுறைபூண்ட சம் 
பந்தத்தால் , சடாயுவைச் சூரியகுலத்திலுதித்தவனாகக் கற்பித்து , தொல் 
வகைக் குலத்தின் வந்தான் என்றன ரென்க . அன்றியும் , காசியப முனிவ 
ரது மனைவிமார் பதின்மூவருள் அதிதியின் குமாரன் சூரியன் ; விந்தையின் 
மகனான அருணனது புதல்வன் சடாயு ; ஆகவே , சூரியனுக்குச் சடாயு புத் 
திரனாதல் காண்க . இந்தத்தாயாதிமுறைமையை, ( சடாயுகாண்படலத்தில் ) 
சடாயு இராமனுக்கு எடுத்துக்கூறிய குலமுறைமைகொண்டு உணர்க . 

19 


146 


ஆரணியகாண்டம் , 


இனி, தொல்வகைக்குலத்தின்வந்தான் துன்பத்தால் என்பதற்கு - தனது 
குலத்திற் பிறந்தவனான இராமனுக்கு நேர்ந்த மனத்துயரம் காரணமாக 
என்று உரைத்தல் , அத்துணையாச்சிறவாது . சூரியன் கடலில் மூழ்குதற்குக் 
காரணமாகாததொன்றைக் காரணமாகக் கவி தானே கற்பித்துக்கூறியத 
னால் , ஏதுத்தற்குறிப்பேற்றவணி . 

( உஉக ) 


சடாயுவுயிர்நீத்தப்படலம் முற்றிற்று . 


இப்படலத்திற் கூறிய வரலாற்றில் , சீதை இலக்குமணன் விஷயமா 
கக் கொண்ட கருத்தினாலும் , கூறிய சொற்களினாலும் , அவற்றின் பயனாக 
உடனே அடைந்த தீங்கினாலும் , பெண்புத்தி பின்புத்தி என்பது நன்கு 
விளங்கும் . அன்றியும் , லக்ஷ்மணன் விஷயத்தில் அவள் சொன்ன சொற்கள் 
அவளுக்கு உடனே தீமைவிளையக்காரணமானமை , பாகவதாபசாரம் 
உடனே பெருந்தீங்குபயக்கும் என்ற உண்மைநிலையை உணர்த்துதல் 
காண்க . சடாயுவின் செயலால் , பெரியோர் தமது உயிர்கொடுத்தாயினும் 
தம்மையுற்றாரது துன்பத்தைத் தம்மாலியன்றவளவும் தீர்த்ததற்குத் 
துணிவ ரென்பது புலனாம் . இராமதரிசனத்தால் சடாயுவுக்குப் பரமபதங் 
கிடைத்தமை , அவ்விராமபிரானே முழுமுதற்கடவுள் என்பதற்குச் சாட்சி 
யாம் . இராமன் சடாயுவுக்குத் தீக்கடன் நீர்க்கடன் முதலியன செய்து 
முடித்ததனால் , அப்பெருமானது செய்ந்நன்றிமறவாப்பெருந்தகைமை 
வெளியாகின்றது . 

முதனூலோடு மாறுபாடு : - இராவணன் , சீதையைக் கைகளால் 
தொட்டு எடுத்து மடியில் வைத்துக்கொண்டு தேரேறிச் சென்றனன் 
என்று ஸ்ரீவால்மீகி கூறியுள்ளார் . 

இப்படலத்துக்குப் பயன் : - சீதைக்கும் இராவணனுக்கும் நடந்த 
சம்வாதத்தைக் கேட்பவர் தீவினைகளால் வருந்தார் என்றும் , சீதையை 
இராவணன் கவர்ந்த வரலாற்றைக் கேட்பவர்க்கு ஒருகாலத்தும் அசுபம்ஒன் 
றும் உண்டாகாது என்றும் , இவ்வாறு ஸ்காந்தபுராணம் கூறுகின்றது . 


ஒன்பதாவது 

அயோமுகிப்படலம் . 
அயோமுகியினது சம்பந்தமான படல மென்றாவது , அயோமுகியைப் 
பற்றிய பட்ல மென்றாவது விரியும் . அயோமுகீ என்ற வடமொழிப்பெயர் 
இரும்பினாலாகியதுபோன்ற முக முடைய ளென்று பொருள்படும் . சடாயு 
வுக்குக் கிரியை செய்து முடித்த இராமபிரான் மிக்கவருத்தத்தோடும் தம்பி 
யுடனே சாநகியைத் தேடிக்கொண்டு வனத்திற் செல்லுகையில் தாகங் 
கொண்டு இலக்குமணனைநோக்கி ‘ தண்ணீர்வேண்டும் என்ன , அவ்விளைய 
பெருமாள் நீர் கொண்டுவருவதற்குச் சென்ற வழியிலே , அயோ முகியென் 
னுங் கொடிய அரக்கி அவ்விலக்குமணன்மேற் காதல்கொண்டு மோகன 
மந்திரபலத்தால் அப்பெருமானை மயக்கி வலியத்தழுவியெடுத்துச் செல்லு 
மளவில் , மோகம்நீங்கிய லக்ஷ்மணன் அவளுடைய மூக்கைத் துணித்து 
அவளையகற்றி மீண்டசெய்தி , இப்படலத்திற் கூறப்படுகின்றது . 

இராமலக்குமணர் ஒருமலையிற் சேர்தலும் , இருள் மித்தலும் . 
க , அந்திவந்தணு கும்வேலையவ்வழியவருநீங்கிச் 
சிந்துரச்சென்னித்தாண்டோர்மைவரைச்சேக்கைகொண்டா 
ரிந்திரற்கடங்கல்செல்லாவிராக்கதரெழுந்ததென்ன 
வெந்துயிர்க்கூற்றமாயவிரியிருள் வீங்கிற்றன்றே. 
( இ - ள் . ) அந்தி வந்து அணுகும் வேலை - மாலைப்பொழுது வந்து 
சேரும் வேளையிலே , அவரும் - அவ்விராமலக்குமணரும் , அ வழி நீங்கி - 
(சடாயுவுக்குக் கிரியை செய்து முடித்த ) அவ்விடத்தை விட்டுப் புறப்பட்டு , 
ஆண்டு - அவ்வனத்திலே , சிந்துரம் சென்னித்து ஓர் மை வரை சேக்கை 
கொண்டார் - சிந்தூரப்பொடிகள் நிறைந்த சிகரத்தையுடையதாகிய மேகந் 
தவழும் ( பெரிய ) மலையொன்றை ( ச்சந்தித்து அதனை ) த்தங்குமிடமாகக் 
கொண்டார்கள் ; பின்பு , வெம் துயர்க்கு ஊற்றம் ஆய விரி இருள் கொடிய 
துன்பத்துக்கு இடமான பரந்த இருளானது , இந்திரற்கு அடங்கல் செல்லா 
இராக்கதர் எழுந்தது என்ன - இந்திரனுக்கு அடங்காத கொடியஇராக்கதர் 
கள் கிளம்பினாற்போல , வீங்கிற்று - மிக்குத்தோன்றிற்று ; ( எ - று . ) -- 
அன்றே - ஈற்றசை . 

இருளுக்கு அரக்க ருவமை - கருநிறத்திலும் , கொடுமையிலும் , திரட்சி 
யாக அடர் தலிலும் என்க . ஊற்றம் - ஊன்றுகோல் , ஆதாரம் . காமோத் 
தீபகமாகிய இருட்பொழுது சீதையைப் பிரிந்த இராமனது விரகவேத 
னையை மிகுவித்தற்குக் காரணமாகு மென்பார் , வெந்துயர்க்கு ஊற்ற 
மாய விரியிருள் என்றார் . அவரும் நீங்கிச்சேர்ந்தார் என்ற உம்மை - கீழ்க் 
கவியில்வந்த வெய்யோன் வேலை சார்ந்தான் என் றதை நோக்குதலால் , 
இறந்தது தழுவிய எச்சப் பொருளது , பின்னிரண்டடி - உவமையணி , 


148 


பேரணியகாண்டம் . 


வெம் துயர் கூற்றம் ஆய எனப் பிரித்து , கொடியதுயரத்தைச்செய்யும் 
யமன் போன்ற பேரிருள் எனினும் அமையும் ; கொடுமைக்கும் , கருமைக்கும் 
உவமை . சிந்துரச்சென்னித்து என்பதற்கு - யானைகள் பொருந்தப்பெற்ற 
உச்சியையுடையது என்றும் பொருள் கொள்ளலாம் ; விந்துரம் - யானை : 
வடசொல் , சென்னித்து - ஒன்றன்பாற் குறிப்புவினையாலணையும் பெயர் ; 
சென்னி - பகு தி , து - விகுதி . சிந்துரச்செந்தீக்காட்டோர்பை வரைச் 
சேக்கை - சேர்ந்தார் என்ற பாடத்துக்கு - சிந்தூரம்போலச் சிவந்த தீப் 
பற்றியெரியுங் காட்டில் ஒருமலையினிடத்திற் போய்ச் சேர்ந்தார்களென்று 
பொருள் . 

அவர்கள் அவ்விரவில் மிகப்பரிதபித்தல் . 
தேனுகவருவிசிந்தித்தெருமரலுறுவபோலக் 
கானமுமலையுமெல்லாங்கண்ணினீருகுக்குங்கங்குன் 
மானமுஞ்சினமுந்தாதைமரணமுமைந்தர்சிந்தை 
ஞானமுந் துயருந்தம்முண்மலையென நலிந்தவன்றே . 
( இ - ள் . ) கானமும் மலையும் எல்லாம் - காடுகளு மலைகளு மாகிய 
அனைத்தும் , தெருமரல் உறுவ போல - ( இராமலக்குமணர்க்கு நேர்ந்த துய 
ரத் திற்காகத் தாம் ) சோகித்தலை அடைவனபோல , தேன் அருவி உக 

தி கண்ணின் நீர் உகுக்கும் - தேன்பெருக்கையும் நீர்ப்பெருக்கையும் 
வழியும்படி பெருகவிடுதலால் கண்ணீர் சொரிவனவாகத் தோன்றப்பெற்ற, 
கங்குல் - அந்த இரவிலே , -- மானமும் - (சீதையையிழந்ததனாலாகிய ) அவ 
மானமும் , சினமும் - ( இராவணன்மேலுண்டான ) கோபமும் , தாதை மர 
ணமும் - சடாயுவின்மரணத்தாலாகிய சிந்தையும் , துயரும் - (கீழ்க்கூறிய 
காரணங்களால் உண்டான ) மனத்துயரமும் , ஞானமும் ( இவற்றை 
அடைக்கவேண்டுமென்ற ) நல்லறிவும் , தம்முள் - தமக்குள்ளே , மலை என . 
மலைகள் போர்செய்தாற்போல , மைந்தர் சிந்தை - இராஜகுமாரர்களாகிய 
இராமலக்குமணர்களுடைய மனத்திலே , நலிந்த - ஒன்றோடொன்று தாக்கி 
உருத்தின ; ( எ - று . ) 

கானமும் - மலையுமெல்லாம் தெருமாலுற்றுக்கண்ணினீர் உகுப்பன 
போலத் தேன் அருவி -உகச்சிந்துங் கங்கு லென்க . மானம் , சினம் , தாதை 
மரணம் , துயர் இவை மனத்தில் தோன்று மளவில் தத்துவஞானம் சிறிது 
தோன்றி இவற்றை ஒழிக்கத்தொடங்க , மீண்டும் இவை தலையெடுத்து 
அந்தஞானத்தை அகற்ற , இங்ஙனம் மாறிமாறி மனந் தடுமாற்றமுற்றது 
என்பது , பின்னிரண்டடியின்கருத்து . தெருமரல் - தொழிற்பெயர்: தெருமா 
பகுதி : உறுவ - பெயர் , முன்னிரண்டு அடி -தற்குறிப்பேற்ற உவமையணி . 
காடுகள் , மலர்களினின்றும் கூண்டுகளினின்றும் தேனைச் சொரியும் . மலை 
கள் , நீரருவியைச் சொரிவன. மலர்களெல்லாம் என்றும் பாடம் . நலிந்த - 
முற்று , அன்றே - ஈற்றசை. 


அயோமுகிப்படலம் . 


149 


இதுவும் அது . 
கூ . மெய்யுறவுணர்வு செல்லாவறிவினை வினையினூக்கும் 

பொய்யுறுபிறவிபோலப்போக்கரும் பொங்குகங்கு 
னெய்யுறுநெருப்பின் வீங்கிநிமிர்தரவுயிர்ப்புநீளக் 
கையறவுறுகின்றாராற்காணலாங்கரையிற்றன்றே. 

இ - ள் . ) மெய் உற உணர்வு செல்லா அறிவினை - உண்மைபொ 
ருந்த அறியமாட்டாத ( தத்துவஞானமில்லாத ) ( ஒருவனுடைய ) புத்தியை , 
வினையில் தூக்கும் - தீவினைவழியிலே வலியச்செலுத்துகிற , பொய் உறு 
பிறவிபோல - பொய்த்தன்மைகள் பொருந்தியபிறப்புப்போல , போக்கு அரு 
பொங்கு - நீக்கமுடியாது மேன்மேல்வளர்கின்ற , கங்குல் - அந்த இரவிலே , 
( இராமலஷ்மணர் ), உயிர்ப்பு - பெருமூச்சு , நெய் உறு நெருப்பின் வீங்கி 
நிமிர்தர - நெய்சொரியப்பெற்ற நெருப்புப்போல ( மிக்கஉஷ்ணங்கொ 
ண்டு ) மிகவும் அதிகப்பட , நீள - நெடுமையாக , கையறவு உறுகின்றார் 
செயலறுதலை. ( அளவிறந்தசோகத்தை ) அடைகின்றவர்களானார்கள் ; 
( அவர்களுக்கு அவ்விராப்பொழுது ,) காணல் ஆம் கரையிற்று அன்று - 
காணுதற்கு உரியமுடிவையுடையதன்றாயிற்று ; ( எ - று .) - ஆல், அன்றே 
அசைகள் , 

இணைபிரிந்தவர்களுக்கு விரகவேதனையால் இரவுநீட்டித்துத் தோன்றி 
வருத்து மாதலால் , சீதையைப்பிரிந்த இராமனுக்கு இரவு எல்லைகாண 
முடியாதாயிற்று ; இராமன்படும் வருத்தத்தைக் காணுதலால் , இலக்குமான 
னுக்கும் அவ்விரவு அவ்வாறாயிற்று என்க . தத்துவஞானமுடையோர்க் 
கன்றி மற்றையோர்க்கு விடாது வருகிற பிறப்பு நீக்க முடியாதவாறுபோல , 
மனவுறுதியில்லாது வருந்துகிற இவர்க்கும் இரவுநீக்க முடியா திருந்தது . கை 
யறவு மூர்ச்சையுமாம்: செயலற்றிருத்தல் ; தொழிற்பெயர் : கையறு - பகுதி . 
மெய்யுறவுணர்தல்செல்லாவறிவினன் என்றும் பாடம் ; இப்பாடத்துக்கு , 
வினையின் ஊக்கும் எனப் பிரித்து , தத்துவஞானமில்லா தவன துவினையி 

ல் அவனுக்கு நேர்கிற பிறப்புப்போல என்று பொருள் கூறுக . சாரமற்ற 
தாயிருந்தும் சாரமுடையதுபோலத்தோன்றி மயக்கு தலின் , பொய்யுறு 
பிறவி எனப்பட்டது . கங்குல் நெய்யுறு நெருப்பின் லீங்கி நிமிர்தர என்று 
எடுத்து , இருள் நெய் சொரிந்த நெருப்புப்போல மேன்மேல்வளர்ந்து 
வருத்த என்று உரைப்பாருமுளர் . காணலாங்கரையிற்றன்று என்பதற்கு 
( அவர்கள்உற்ற கையுறவு ) கரைகாணவொண்ணாத தென்று உரைத்தல் 
நேர் . 

இராமபிரான் அவ்விரவுமுழவதுஞ் சிறிதுந் துயில் கொள்ளாமை . 
ச . யாமதுதெரிதறேற்றாமின்னசைச்சனகியென்னுங் 

கா மருதிருவைநீத்தோமுகமதிகாண்கிலா தோ 
தேமருதெரியல்வீரன் கண்ணெனத்தெரிந்தசெய்ய 
தாமரைகங்குற்போதுங்குவியலாத்தன்மையென்னே , 


150 

ஆரணியகாண்டம் , 
இ - ள் . ) தேன் மரு தெரியல் : வீரன் கண் என தெரிந்த - தேன் 
பொருந்திய மலர்மாலையை யணிந்த வீரனாகிய இராமபிரானது கண்க 
ளென்று சொல்லப்பட்ட , செய்ய தாமரை - செந்தாமரைமலர்கள் , கங்குல் 
போதும்- ( குவியவேண்டிய ) இராப்பொழுதிலும் , குவியலா தன்மை - குவி 
யா திருந்தமை , இன் நகை சனகி என்னும் காமரு திருவை நீத்தோ - இனிய 
புன்சிரிப்பையுடைய சீதையென்னப்பட்ட அழகிய இலக்குமியை இழந்தத 
னாலோ ? முகம்மதி காண்கிலாதோ - ( அவளது ) முகமாகிய சந்திரனைக் 
காணாததனாலோ ? என்னோ - யாதுகாரணத்தாலோ ? யாம் அது தெரிதல் 
தேற்றாம் - நாம் அக்காரணத்தை (இன்னதென்று ) அறியமாட்டோம் . 

இது , கவிக்கூற்று . திருவை ( செல்வத்தை ) இழந்தவன் இரவிற் 
கண்மூடியு றங்காமைபோல , திருவை (சீதையை ) இழந்த இராமனும் அவ் 
விரவிற் கண்மூடித் தூங்கவில்லை; சந்திரனைக் கண்டு குவியுர் தன்மையுள்ள 
தாமரை அதனைக்காணாவிடத்துக் குவியா தாதலால் , இராமனது கண்க 
ளாகிய தாமரைகளும் சீதையின்முகமாகியசந்திரனைக் காணப்பெறாமை 
யாற் குவியவில்லையென்க . கண்ணெனத்தெரிந்த செய்யதாமரை என்ற 
உருவகத்தில் எனத்தெரிந்த என்ற சொல்லாற்றலால் கண்எனவே 
கொண்டு அதுமூடாததற்கு திருவை நீத்தோ என்றும் , தாமரையென்ற 
உருவகத்திற்கு ஏற்ப அது குவியாததற்கு மதிகாண்கிலாதோ என்றும் 
காரணங்கூறின ரென்க . திருவில்லாதபொழுது பொலிவிழந்து குவிதலும் , 
சந்திரனில்லாத இரவிலும் சிறுபான்மை குவிதலும் தாமரைக்கு இயல்பா 
யிருக்க , இது அதற்கு மாறாயிருத்தல்பற்றி , யாமதுதெரிதல்தேற்றாம் 
என்றார்போலும் . ஒருமனைக்கு உரியளாய் அதனுள் தனியே வாழ்ந்திருந் 
தவள் திடீரென்று அம்மனையை விட்டு அகன்றால் , அம்மனை இரவிலுங் 
கதவடைக்கப்படாமல் திறந்தபடியே வாளாகிடத்தல் , இயல்பு ; அத்தன் 
மையை இங்கே கொண்டு , செந்தாமரைமலர்க்கு உரியளாய் அதில்வாழுக் 
திருமகளாகிய சீதை நீங்கியதனால் அத்தாமரைமலர் இரவிலுங்குவியாது 
கிடந்ததோ என்று சங்கித்துக் கற்பனைகூறின ரென்றல் , நேர் . இராமனது 
திருக்கண்ணுக்குத் திருமகள் வாழுஞ்செந்தாமரையை உவமையெடுத்துக் 
கூறியதனால் , அப்பெருமான் பிராட்டியைத் தனதுகண்ணினுள் வாழுங் 
கருமணியாகக் கொண்டு மிகப்பாராட்டி வெகு அருமையாகப் போற்றிவந் 
தன்னென்பது விளங்கும் . ஓகாரங்கள் - ஐயப்பொருளன . உம்மை - சிறப் 
பும்மை . உருவகவணியும் ஐயவணியும் விரவியன . 

( ச ) 
இதுவும் அது . 
ரு . பெண்ணியற்றீபமன்னபேரெழிலாட்டிமாட்டு 

நண்ணியபிரிவு செய்தாவையிலாநவையினுள்ளத் 
தெண்ணியதறிதறேற்றாமிமைத்திலவிராமனென்னும் 
புண்ணியன் கண்ணும்வன்றோட்டம்பிகண்போன்றவன்றே. 
( இ - ள் .) பெண் இயல் தீபம் அன்ன - பெண் தன்மைபெற்றதொரு 
விளக்கைப் போன்ற , பேர் எழிலாட்டிமாட்டு - மிக்க அழகையுடையவளான 


அயோமுகிப்படலம் , 

151 
சீதையின் விஷயமாக, நண்ணிய - பொருந்திய, பிரிவு - , செய்த- ( தனக்கு ) 
உண்டாக்கிய , நவை - இலா நவையின் - இகழ்ச்சியில்லாத பெருங்குற்றத் 
தினால் , ( இராமன் ) , உள்ளத்து எண்ணியது - தன்மனத்தில் நினைந்ததை , 
அறிதல்தேற்றாம் - (இன்னதென்று ) யாம் அறியோம் : இராமன் என்னும் 
புண்ணியன் கண்ணும் - நல்வினைவடிவாகிய அவ்விராமனது கண்களும் , 
இமைத்தில் - மூடியுறங்காதனவாய் , வல் தோள் தம்பி கண் போன்ற 
வலியதோள்களையுடைய ( அவனது ) தம்பியாகிய இலக்குமணனது கண் 
களை யொத்திருந்தன ; (எ - று . ) - அன்றே - ஈற்றசை. 

வனஞ்சென்றது முதல் மீளுமளவும் பதினான்கு வருஷகாலம் இரா 
மனையும் சீதையையும் துன்பமின்றிக் காப்பதற்காக இலக்குமணன் இரவி 
லும் கண்மூடாமலிருந்தமைபற்றி , அவனது கண்கள் , விரகவேதனையால் 
துயிலற்றிருந்த இராமன துகண்களுக்கு உவமையாயின வென்க . அல்லை 
யாண் டமைந்த மேனி யழகனு மவளுந் துஞ்ச , வில்லையூன்றிய கையோ 
டும் வெய்துயிர்ப்போடும் வீரன் , கல்லையாண்டுயர்ந்த தோளாய் கண்கணீர் 
சொரியக் கங்கு , லெல்லைகாண்பளவு நின்றா னிமைத்திலனயன மென் 
றான் என்ற குகப்படலத்துச்செய்யுளும் , “ மாலைவாய் நியமஞ்செய்து மர 
புளியியற்றி வைகல் , வேலைவாயமிர் தன்னாளும் வீரனும் விரித்தநாணல் , 
மாலைவாய்ப் பாரின்பாயல் வைகினன் வரிவிலேந்திக், காலைவாயளவுந் 
தம்பி யிமைப்பிலன் காத்துநின்றான் ” என்ற கங்கைப்படலத்துச்செய்யு 
ளும் ஈண்டுக் காண்டற்கு உரியன . மிக்க அழகையுடைய சீதைக்கு உலகில் 
உள்ளபொருளொன்றும் ஒப்பாகாதாதலால் , அவ்வழகுமிகுதியை விளக்க , 
பெண் தன்மைகொண்டதொருவிளக்கு என இல்பொருளுவமைகூறினார் . 
நவையென்றது - சீதையைப்பிரிந்த வருத்தம் . தான் காப்பாற்றவேண் 
டிய தருமபத்தினியைப் பிரிந்ததனால் வருந்துவதுநியாயமே யென்பதை 
விளக்க , நவையிலா என்ற அடைமொழி அதற்குக் கொடுக்கப்பட்டது . 
கண் துயிலாமைக்குக் காரணம் உள்ளத்திற்கொண்ட சிந்தனையென்பதை 
அறிவோமாயினும் , அப்பெருமான் அப்பொழுது சிந்தித்தவற்றையெல் 
லாம் இன்னவென்று அறியோ மென்பார் , உள்ளத்து எண்ணியது அறி 
தல்தேற்றாம் என்றார் . எழிலாட்டி - எழிலை ஆள் புவள் . ஆட்டி - ஆள் - 
பகுதி , இ - பெண்பால்விகுதி . எண்ணியது - பெயர் : சாதியொருமை . 

சந்திரோதயம் . 
வண்டுளர்கோதைச்சீதைவாண்முகம்பொலியவானிற் 
கண்டனெனென்றுவீரற்காங்கொருகாதல்காட்டத் 
தண்டமிழ்த்தென்றலென்னுங்கோளராத்தவழுஞ்சாரல் 
விண்டலம்விளங்குஞ்செவ்விவெண்மதிவிரிந்ததன்றே . 

இ - ள் . ) வண்டு உளர் . கோதை சீதை - வண்டுகள் மொய்த்து ஒலிக் 
கிற பூமாலையை யணித சீதையினது , வாள் முகம் - ஒளிபொருந்திய 
முகத்தை , வானில் - ஆகாயத்தில் , பொலிய - விளங்க , கண்டனென் - 


1 


1152 


ஆரணியகாண்டம் . 


பார்த்தேன் , என்று - , வீரற்கு ஒரு காதல் காட்ட - இராமபிரானுக்கு 
ஒரு ஆசையை உண்டாக்கும்படி- , தண் தமிழ் தென்றல் என்னும் கோள் 
அரா தவழும் சாரல் -குளிர்ந்தஇனிமையையுடைய தென்றலென்னப்பட்ட 
கொல்லுந் தன்மையுள்ள பாம்பு தவழப்பெற்ற மலைப்பக்கத்திலே , விண் 
தலம் விளங்கும் செவ்வி வெள்மதி - ஆகாயத்தில் ஒளிவிளங்கப்பெற்ற அழ 
கிய வெண்மையான சந்திரன் , ஆங்கு - ( இராமன்வருந்தும் ) அச்சமயத் 
தில் , விரிந்தது - உதித்து ஒளிவீசி விளங்கிற்று ; ( எ - று .) - அன்றே - 
ஈற்றசை . 

இனிச் சீதையைக் காணமாட்டோமென்று ஆசையொழிந்திருந்த 
இராமபிரானுக்கு அவளது முகத்தைக்கண்டோமென்று ஓராசையுண்டாம் 
படி சந்திரன் உதித்தனன் என்க . இங்கு மயக்கவணி தொனித்தல் 
காண்க . பிரிந் 

பிரிந்தவரை வருத்துகிற காமோத்தீபகப்பொருள்களுள் தென் 
றலும் ஒன்றாதலால் , அதனைக் கோளராவாக உருவகப்படுத்தினார் . தமிழ் 
என்பது - இனிமையென்னும் பொருளதா தலை , “ தமிழ்தழியசாயலவர் " 
என்னுஞ் சிந்தாமணியாலும் உணர்க . சாரல் - ( மலையைச் ) சார்ந்த இடத் 
துக்குத் தொழிலாகுபெயர் . சாரலில் வெண்மதி விரிந்தது எனவே , மலை 
யின் உயர்ச்சி விளங்கும் . வண்டுஉளர்கோதைச்சீதை - இயற்கை நறுமணத் 
தாலுஞ் சூடியமலர்களினாலாகிய செயற்கை நறுமணத்தாலும் வண்டுகள் 
மொய்த்து ஆரவாரிக்கப்பெற்ற கூந்தலையுடைய சீதை யெனினுமாம் . 
தமிழ்த் தென்றல் - தமிழ்ப்பாஷைபோலினிய தென்றலுமாம் ; தமிழ் 
நாட்டிலிருந்துவருகிற தென்ற லென்றலும் ஒன்று . 

( சு ) 
நிலவு இராமனை வருத்துதல் . 
எ . களியுடையனங்கக்கள்வன் கரந்துறைகங்குற்காலம் 

வெளிபடுத்துலகமெங்கும்விளக்கியநிலவின்வெள்ள 
நளியிருட்பிழம்பென் றீண்டுநஞ்சொடு கலந்தநாகத் 
துளையெயிற்றூன்றலுற்றதாமெனச்சுட்டதன்றே. 

( இ - ள் . ) களி உடை அனங்கன் கள்வன் கரந்து உறை கங்குல் 
காலம் - செருக்கையுடைய மன்மதனாகிய திருடன் ஒளித்துவசிக்கிற அவ் 
விராப்பொழுதிலே , உலகம் எங்கும் வெளிபடுத்து விளக்கிய நிலவின் 
வெள்ளம் - உலகம்முழுவதையும் வெளிப்பட்டுவிளங்கச்செய்த நிலாவின் 
மிகு தியானது , -நளிஇருள் பிழம்பு என்ற ஈண்டு நஞ்சொடு கலந்த - 
பெரிய இருட்கூட்ட மென்னப்பட்ட நெருங்கிய விஷத்துடன் சேர்ந்த , 
நாகம் துளை எயிறு - பாம்பினது துளைபொருந்திய விஷப்பல்லினால் , 
ஊன்றல் உற்றது ஆம் என - கடித்து அழுத்தியது போல , சுட்டது - ( இரா 
மனை ) மிக வருத்தியது ; ( எ - று . ) 

சகலலோககர்த்தாவாகிய இராமபிரானையே வருத்துஞ் சமயம் வாய்த் 
ததனால் , மன்மதன் செருக்குடையவனாயினான் . மன்மதனைக்குறிக்கும் 


அயோழுகிப்படலம் . 

153 . 
‘ மதான் என்ற வடமொழிப்பெயர்க்குக் களிப்புச்செய்பவனென்று பொரு 
ளாதலால் , அதுபற்றி களியுடையனங்கன் என்றாருமாம் . அநங்கன் - அங் 
கம். (சரீரம் ) இல்லாதவன் . அவனைக் கள்வனாக உருவகப்படுத்தியது , தான் 
கட்புலனாகாது மறைந்திருந்து பிரிந்தாரை வருத்துதலால் . மிக்க நிலா 
வானது இருளில் முழுகிக்கிடந்த உலகத்தை அதினின்று நீக்கி விளக்கி 
யது என்பது , இரண்டாமடியின் கருத்து . பாம்பு - சந்திரனுக்கும் , பாம் 
பின்பற்கள் - நிலவின் வெள்ளத்திற்கும், நஞ்சு - இருட்பிழம்பிற்கும் உவ 
மை . நளி - பெருமை ; உரிச்சொல். என் றீண்டு - தொகுத்தல் . அன்றே 
ஈற்றசை . 

( எ ) 
இராமன் சீதையை நினைத்து வருந்துதல் . 
அ . இடம்படுமானத்துன்பமிருடரவெண்ணிற்றீர்ந்தான் 

விடம்பரந்தனையதாயவெண்ணிலாவெதுப்பவீரன் 
படம்பரந்தனையவல்குற்பால்பரந்தனையவின்சொற் 
நடம்படுகண்ணினாடன்றனிமையை நினையலுற்றான் . 
( இ - ள் . ) வீரன் - இராமபிரான் , -விடம் பரந்து அனையது ஆய 
வெள்நிலா வெதுப்ப - விஷம்பரவியது போன்ற தாகிய வெள்ளியநிலவா 
னது வருத்தவும் , இடம் படு . மானம் துன்பம் இருள் தர - (இராவணன் 
சீதையைக் கவர்ந்ததனாலாகிய ) பெரிய அவமானத்தினால் உண்டான துன் 
பம் அறிவைக்கெடுக்கவும் , எண்ணின் தீர்ந்தான் - பிற எண்ணங்களினின்று 
ஒழிந்தவனாகி , -படம் பரந்து அனைய அல்குல் - பாம்பின்படம்விரிந்தாற் 
போன்ற அல்குலையும் , பால் பரந்து அனைய இன் சொல் - பாலின் இனிமை 
மிகுந்தாற்போன்ற இனியசொற்களையும் , தட படு கண்ணினாள் தன் - நீட்சி 
பொருந்திய கண்களையு முடையவளாகிய சீதையினது ,தனிமையை - ( தன் 
னைப்பிரிந்து ) தனிப்பட்டதன்மையைப்பற்றி , நினையல்உற்றான் - நினைப் 
பவனானான் ; ( எ - று . ) 

மனையாளை மாற்றான் கொண்ட பேரவமானத்துன்பத்தினால் உண் 
டான அறிவுமயக்கத்தை இருள் என்றார் . தீர்ந்தான் - முற்றெச்சம் . பால் 
அதன் இனிமைக்கு ஆகுபெயர் . இருள் தர , வெதுப்ப - வினைச்செவ்வெண் . 
‘ விடம் பரந்தனையதாயவெண்ணிலா என்றது , மிகவருத்தந் தருங் கொடு 
மைபற்றி ; நிறம்பற்றியன்று . 

( அ ) 


வேறு . 


க . மடித்தவாயன்வயங்குமுயிர்ப்பினன் 

றுடித்துவீங்கியொடுங்குறுதோளினன் 
பொடித்ததண்டளிர்ப்பூவொடுமால்கரி 

யொடித்தகொம்பனையாடிறத்துன்னுவான் . 
( இ. = " ள் . ). (இராமபிரான் .), மடித்த .. வாயன் - ( வருத்தத்தினாலும் கே ! 
பத்தினாலும்) மடித்த உதட்டை புடையவனும் , வயங்கும் உயிர்ப்பினன் - 

20 


வீங்கி ஒடுங்குறு 
154 

ஆரணியகாண்டம் , 
தோளினன் - ( மனச்சஞ்சலத்தால் ) துடித்து ( ப் பகைவனையழிக்கவேண்டு 
மென்ற மனக்கிளர்ச்சியால் ) பூரித்து ( மனவுறுதியழிந்தமையால் ) தளர்ச்சி 
யடைகிற தோள்களையுடையவனுமாகி , - மால் கரி ஒடித்த - பெரிய யானை 
யினால் ஒடிக்கப்பட்ட , பொடித்த தண் தளிர் பூவொடு கொம்பு அனையாள் 
திறத்து - வெளித்தோன்றிய குளிர்ந்த தளிரோடும் பூக்களோடுங் கூடிய 
கொம்பை யொத்தவளாகிய அச்சீதையின் விஷயமாக , உன்னுவான் 
நினைப்பவனானான் ; ( எ - று . ) 

மால்கரி - இராவணனுக்கும் , கொம்பு - சீதைக்கும் , தளிரும் பூவும் - 
அவளது மேனிநிறத்துக்கும் அவயவங்களுக்கும் உவமை . 
இதுமுதற் பத்தொன்பது . 

கவிகள் மாரீசன் வதைப்படலத்தின் 
உசரு - ஆங் கவி போன்ற கலிவிருத்தங்கள் . 
க 0 . வாங்கும் வில்லன்வரும்வருமென்றிரு 

பாங்குரீணெறிபார்த்தனளோவெனும் 
வீங்கும் வேலைவிரிதிரையாமென 
வோங்கியோங்கியொடுங்குமுயிர்ப்பினான் . 
( இ - ள் . ) ( இராமபிரான் ), வேலை வீங்கும் விரி திரை ஆம் என - கட 
லில் மிகுகின்ற பரந்த அலைகள்போல , ஓங்கி ஓங்கி ஒடுங்கும் - உயர்ந்து 
உயர்ந்து அடங்குகிற , உயிர்ப்பினான் - பெருமூச்சையுடையவனாகி , -- வாங் 
கும் வில்லன் வரும் வரும் என்று இரு பாங்கும் நீள் நெறி பார்த்தனளோ 
எனும் - ( இராவணன்கையில் அகப்பட்டபோது சீதை ) வளைத்த வில்லை 
யுடையவனாய் ( நம்கணவன் ) வருவான்வருவா னென்று எண்ணி இரண்டு 
பக்கங்களிலுமுள்ள நீண்டவழியைப் பார்த்தாளோ ? என்று சிந்திப் 
பான் ; ( எ - று . ) 

வரும்வரும் என்ற அடுக்கு- தன்னைமீட்பதற்கு இராமன் வருவது நிச் 
சயமென்ற கருத்தை விளக்கிற்று . ஓங்கி ஓங்கி - அடுக்கு , இடைவிடா 
மைப்பொருளது . பார்த்தனளோ, ஓகாரம் - ஐயத்தோடு இரங்குதற் 
பொருளது . எனும் செய்யுமென்னும் முற்று ஆண்பாலுக்கு வந்தது . 
வேலை - கரையின் பெயர் , கடலுக்கு இலக்கணை . பெரியசடலில் கிளர்ந்து 
கிளர்ந்து அடங்கும் அலை , கரிய இராமனிடத்தில் உயர்ந்து உயர்ந்து 
தோன்றி யொடுங்கும் மூச்சுக்கு உவமையாயிற்று . 

(50 ) 
கக , தன்னினைந்திலளென்பதுசாலுமே 

மின்னினைந்தவிலங்குமெயிற்றினா 
னின்னிலென்று நெருங்கிய போதவ 

ளென்னினைந்தனளோவெனவெண்ணுமால் . 
( இ - ள். ) மின் நினைந்த விலங்கும் எயிற்றினான் - மின்னல்போன்ற 
விலகியுள்ள கோரதந்தங்களையுடைய இராவணன் , நில் நில் என்று நெருங் 


-- 


அயோமுகிப்படலம் . 

155 
கியபோது - ( சீதையை நோக்கி ) மில்லில்என்றுசொல்லிக்கொண்டு கிட்டிய 
காலத்தில் , அவள் தன் நினைந்திலள் என்பது சாலுமோ - அச்சீதை தன்னை 
நினைக்கவில்லை யென்று சொல்லுவது ( அவளதுகுணத்துக்குத்) தகுதியா 
யிருக்குமோ ? ( இராது என்றபடி ) ; ( அப்படி அவள் நினைத்து எதிர்பார்த்தும் 
நான் அவளைக்கிட்டாமையால் ) , என் நினைந்தனளோ - ( என்விஷயத்தைப் 
பற்றி) யாது நினைத்தாளோ? என எண்ணும் - என்று நினைப்பான் , (இரா 
மன் ) ; ( எ - று . ) 

கீழ்க்கவியில் தன்னைச் சீதை எதிர்நோக்கியிருப்பா ளென்து கருதி 
யதை இக்கவியின் முதலடியால் அவ்வாறு நினையாமலிருப்பது அவ்ள்பெரு 
மைக்குத் தகுதியன் றென்று கருதி வற்புறுத்தினார் . என் நினைந்தனளோ 
என்றது -உதவவேண்டியகாலத்திலும் தான் வந்துஉதவாமையால் , மானு 
ருக்கொண்டுவந்த அரக்கனால் இராமனுக்கு யாது தீமைநேர்ந்ததோ 
வென்று எண்ணிச்சீதை வருந்தியிருப்பா ளென்பதை விளக்கும் . இனி , 
தன் நினைந்திலள் என்பது சாலுமோ என்பதற்கு - இராவணன் சமீபித்த 
போது அவள் தனது நிறையொழுக்கத்தைக் கருதினாளில்லை யென்பது 
தகுதியுடைத்தோ என்று பொருள் கொள்ளல் , நேர் ; அவள் கற்புநிலை 
லைந் திருப்ப ளென்று எண்ணுவது தகாது என்பது கருத்து . தன்னில் 
நைந்திலள் என்று பதம்பிரித்து , தன்னிலேதான் வருந்தினாளில்லை 
யென்று கருதுதல் அடாது என்று உரைப்பாரு முளர்.நினைந்த -உவமவுருபு. 
என் நினைந் தனளோ என்பது - என்னை நினைத்தாளோ என்றும் பொருள் 
படும் , ஆல் - ஈற்றசை . 

( கக ) 
கஉ . நஞ்சுகாலுநகைநெடுநாகத்தின் 

வஞ்சவாயின்மதியென் மட்குவாள் 
வெஞ்சினஞ்செயரக்கரீதம்வெம்மையை 
யஞ்சினான் 

கொலென்றையுறுமாலென்பான் . 
( இ - ள் . ) நஞ்சு காலும் நகை நெடு நாகத்தின் வஞ்சம் வாயில் மதி 
என மட்குவாள் - விஷத்தைக் கக்குகின்ற பற்களையுடைய ( இராகுவென் 
னும் ) பெரிய பாம்பினது கொடுமையுடைய வாயில் அகப்பட்ட சந்திரன் 
போல ஒளிமழுங்குபவளாகிய சீதை , - ( நான் வாராததனால் ), வெம் சினம் 
செய் அரக்கர்தம் வெம்மையை அஞ்சினான் என்று ஐயுறுங்கொல் - கொ 
டியகோபத்தையுடைய இராக்கதர்களது கொடுமைக்கு (இராமன் ) பயப்பட் 
டானென்று சந்தேகப்படுவாளோ ? என்பான் - என்று சிந்திப்பான் , ( இரா 
மன் ); ( எ - று . ) - ஆல் - அசை .. 

இராகுவின்வாய்ப்பட்ட மதி , இராவணன்கைப்பட்ட சீதைக்கு உவ் 
மை . மட்குவாள் - பெயர் . ஐயுறும் - ஐயமுறும் ; தொகுத்தல் : செய்யு 
மென்முற்று இங்கே பெண்பாலுக்கு வந்தது . கொல் - ஐயம் . ( 52 ) 
ககூ , பூண்டமானமும்போக்கருங்காதலுந் 

தாண்டரின் றிடைதோமுறுமாருயிர் 


156 


ஆரணியகாண்டம் . 


என்று 


- 


மீண்டு மீண்டுவெதுப்பவெதும்பினான் 
வேண்டுமோவெனக்கின்னமும் வில்லென்பான் . 

ள் . ) பூண்ட மானமும் ( தனக்கு ) நேரிட்ட அவமானமும் , 
போக்கு அரு காதலும் - நீக்கமுடியாத ஆசையும் , தூண்ட. - தூண்டுதலி 
னால் , இடை நின்று - நடுவிலே அழியாது நின்று , தோம் உறும் - வருத்த 
மடைகிற , அரு உயிர் - அரிய உயிரை , மீண்டு மீண்டு வெதுப்ப - ( அவை ) 
மாறிமாறி வருத்துவதனால் , வெதும்பினான் - மனம் வருந்தினவனாகி , ( இரா 
மன் ) , எனக்கு இன்னமும் வில் வேண்டுமோ- ?, என்பான் 
சொல்வான் ; ( எ - று . ) 

சீதையை யிழந்த அவமானம் ஒருபக்கத்திலும் , மீண்டுங் கிடைப்ப 
ளோவென்ற ஆசை மற்றொருபக்கத்திலுமாக மாறிமாறிவருத்த இடை 
யில் அகப்பட்டுக்கொண்டு போகவும் நிற்கவும்மாட்டாமல் தவிக்கும் உயி 
ருடையவனாகி இராமன் ஒரு செயலுஞ்செய்யமுடியாமல், சமயத்திற்பயன் 
படாத இந்த வில் இனிஇருந்து யாது பயன் ? என வருந்திக்கூறின னென்க . 
கச . வில்லை நோக்கிநகுமிகவீங்குதோட் 

கல்லைநோக்கிநகுங்கடைக்கால்வருஞ் 
சொல்லை நோக்கித்துணுக்கெனுந்தொன்மறை 

யெல்லைநோக்கினர்யாவருநோக்குவான் . 
( இ - ள் . ) தொல் மறை எல்லை நோக்கினர் யாவரும் நோக்குவான் - 
பழமையான வேதத்தின் முடிவை ( வேதாந்தத்தை ) அறிந்தவர்க ளெல்ல. 
ராலும் கண்டறியப்படுபவனான ( இராமபிரான் ), - வில்லை நோக்கி நகும் - 
( தன்கையிலுள்ள ) வில்லைப்பார்த்து ( ப்பயனற்றதே யென்று ) சிரிப்பான் 
மிக வீங்குதோள் கல்லை நோக்கி நகும் - மிகவும்பருத்துள்ள (தனது ) 
தோள்களாகிய மலைகளைப் பார்த்து (வீணுக்குப்பருத்திருக்கின்றனவே 
யென்று ) சிரிப்பான் கடைக்கால் வரும் சொல்லை நோக்கி துணுக்கெனும் - 
( தனக்கு ) இறுதிக்காலத்து நேரிடுகிற ( மனைவியைக் காவாது இழந்தனனே 
யென்று உலகத்தார்கூறும் ) பழிச்சொல்லைச் சிந்தித்துத் திடுக்கிடுவான் . 

இகழ்ச்சிபற்றியது . கல் - ஆகுபெயர் . துணுக்குறும் என் 
றும் பாடம் . வேதாந்திகளுக்கே விஷயமாகிற பரம்பொருளான இராம 
பிரானே இவ்வாறு வருந்தினா னென்று பிரிவின்கொடுமையை விளக்கிய 
வாறு . கடைக்கால் - பின்பு என்றபடி . 

( கச ) 
கரு . கூதிர்வாடைவெங்கூற்றினை நோக்கினன் 

வேதவேள்விவிதிமுறைமேவிய 
சீதையென்வயிற்றீர்ந்தனளோவெனும் 
போதகம்மெனப்பொம்மெனுயிர்ப்பினான் . 


நகை 


அயோமுகிப்படலம் , 

157 
( இ - ள் . ) போதகம் என பொம்மென் உயிர்ப்பினான் - யானைபோலப் 
பொம்மென் ற ஒலியுடன் விடும் பெருமூச்சையுடையவனாய் , கூதிர் வாடை 
வெம் கூற்றினை நோக்கினன் - குளிர்ந்த காற்றாகிய கொடிய யமனை நோ 
க்கி , வேதம் விதி முறை வேள்வி மேவிய - வேதவிதிப்படி செய்த சடங் 
கினால் மணந்துகொண்ட , சீதை- , என் வயின் தீர்ந் தனளோ - என்னிடத் 
தினின்றும் நீங்கிவிட்டனளோ ? எனும் - என்பான் , ( இராமன் ) ; ( எ - று . ) 

விரகவேதனையால் அறிவுமழுங்கிக் கிடந்த இராமன் , பிரியாதார்க்குக் 
குளிர்ந்திருக்கவேண்டிய காற்றுக் கொடியயமன்போலக் காமோத் தீபக 
மாய்த் தன்னைவருத்தியதனால் , சீதையின் பிரிவையுணர்ந்தானென்க . ஓகா 
ரம் - இரக்கம் . போதகம்மென - விரித்தல் , போதகம் - யானைக்கன்று ; 
பருவப்பெயராகாமல் யானையென் றமாத்திரமாய் நின்றது . சீதை என்னிடத் 
தினின்று நீங்கினாள் , ஓ - அந்தோ ! எனும் - என்பான் எனினுமாம் . பொம் 
மெனல் - ஒலிக்குறிப்பு . 

( கரு ) 
கசு . நின்று பல்லுயிர்காத்தற்குநேர்ந்தயா 

னென் றுணைக்குலமங்கையொரேந்திழை 
தன் றுயர்க்குத்தகவிலெனாயினே 

னன்றுநன்றென்வலியெனநாணுமால் . 
( இ - ள் . ) நின்று பல் உயிர் காத்தற்கு நேர்ந்த யான்- ( முன்பு தந்தை 
யின் வார்த்தைப்படி ) அரசனாய் நின்று ( உலகத்துப் ) பலவுயிர்களையும் பாது 
காத்தற்கு உடன்பட்ட நான் , ஒர் ஏந்து இழை என் துணை குலம் மங்கை 
தன் துயர்க்கு தகவு இலென் ஆயினேன் - அணிந்தஆபரணங்களையுடையவ 
ளாகிய எனக்குத் துணைவி ( மனைவி )யான ஒரு குலஸ்திரீயினது துன்பத்தை 
க்குதற்கும் தகுதியற்றவனாய்விட்டேன் : என் வலி நன்று நன்று - எனது 
பலம் மிகநன்றாயிருந்தது ! என என்று , நாணும் - நாணமடைவான் , 
மன் ) ; ( எ - று .) 

‘நின்று பல்லுயிர்காத்தற்குநேர்ந்த யான் என்பதற்கு , (கீழ் அகத்தி 
யப்படலத்தில் ) “ ஆ ரறத்தினொடன்றி நின்ற ரவர் , வேரறுப்பென்வெரு 
உன்மின் நீர் என்று இருடிகளை நோக்கி யாவரையுந் தீங்கின்றிக் காப்ப 
தாக வாக்குதத்தஞ்செய்த யானென்று பொருள்கூறினும் அமையும் 
அடுக்கு - இகழ்ச்சிபற்றியது . துயர்க்கும் என்ற இழிவுசிறப்பும்மை விகாரத் 
தால் தொக்கதென்க . துயர்க்கும் என்றும் பாடமுண்டு . ஆல் - அசை . ( ) 
கஎ . சாயுந்தம்பி திருத்திய தண்டளிர் 

தீயுமங்கவை தீர்கெனுஞ்செவ்விருந் 
தாயுமாவிபுழுங்கவழுங்குமால் 

வாயுநெஞ்சும்புலா மயங்குவான் . 
( இ - ள் . ) வாயும் நெஞ்சும் புல மயங்குவான் - வாயும் மனமும் வற 
ண்டு போக மயக்கமுற்றவனாகி , -தம்பி திருத்திய தண் தளிர் சாயும் - தம்பி 


158 

ஆரணியகாண்டம் . 
யான இலக்குமணன் தேடியமைத்த குளிர்ந்த தளிர்க்குவியலிற் படுப்பான் ; 
அங்கு - அப்பொழுது , தீயும் - (தன்னுடம்பின்வெம்மைபொறுக்கமாட் 
டாது ) தீந்துபோகிற , அவை - அத்தளிர்கள் , தீர்க - நீக்கப்படக்கடவன ; 
எனும் - என்று ( இலக்குமணனை நோக்கிச் ) சொல்வான் ; செம் விருந்து 
ஆயும் - (பிறகு இலக்குமணன் அவ்வாறே நீக்கி வேறு கொணர்ந்து அமை 
த்த ) சிவந்த புதிய தளிர்களை (இவையாயினும் இன்பந்தருமோ வென்று 
மனத்தில் ) ஆராய்வான் ; ஆவிபுழுங்க அழுங்கும் - ( அவைகளும் முன்போல 
வருத்தத் தொடங்கவே ) உயிருருகச் சோர்வான் , ( இராமன் ) ; ( எ - று :) 
ல் - அசை . 

தளிர்ப்படுக்கையமைப்பது , சீதோபசாரத்திற்காக , தீயும் என்பதை 
முற்றாகக்கொள்ளுதலும் ஒன்று . தீர்கெனும் தொகுத்தல் , விருந்து - புது 
மை ; இங்குப் பண்பாகுபெயர் . செல்விருந்தாயும் என்றும் பாடம் ; அதற் 
கு - தன்னைநோக்கி வரக்கடவ விருந்தைக் குறித்து ஆராய்வானென்று பொ 
ருள் : இனித்தன்பக்கல் விருந்தினர் வந்தால் அவர்களைக் கிருகஸ்தாச்சிரம 
தருமமுறைப்படி மனைவியுடனே கூடி உபசரிக்க முடியாதே யென்பதைப் 
பற்றிச் சிந்திப்பானென்பது கருத்து . 

( கல) 
கஅ . பிரிந்தவே துகொல்பேரபிமானங்கொ 

றெரிந்ததில்லை திருமலர்க்கண்ணிமை 
பொருந்தவாயிரங்கற்பங்கள் போக்குவா 

னிருந்துகண்டிலன் கங்குலினீறரோ. 
( இ - ள் . ) திரு மலர் கண் இமை - அழகிய தாமரைமலரையொத்த 
( தனது ) கண் இமைக்கும் பொழுதில் , ஆயிரம் கற்பங்கள் பொருந்த - பல் 
ஆழிகள்பொருந்தும்படி , போக்குவான் - வருந்திப்பொழுதுபோக்குபவ 
னாய் , இருந்து - , கங்குலின் ஈறு கண்டிலன் - ( இராமன்) இரவின் முடிவைக் 
காணானாயினான் ; (இப்படியானது ), பிரிந்த ஏது கொல் - ( சீதையை ) 
பிரிந்த காரணத்தாலோ , பேர் அபிமானம். கொல் - ( அவளிடத்துத் தான் 
கொண்டிருந்த ) ஆசை மிகுதியாலோ , தெரிந்தது இல்லை - ( எமக்குத் ) தெரி 
யாது ; ( எ - று .) - அரோ - ஈற்றசை . 
இவ்விரண்டுமே காரண மென்பதை இவ்வாய்பாட்டால் வ 

வற்புறுத்திய 
வாறு . பிரிவின் மிக்க துயரத்தால் ஓரிமைப்பொழுதே பலவாயிரம் ஊழி 
களுக்கு ஈடாயின வென்க . கற்பம் - பிரமனாயுள் . - பிரிந்த வேதுகொல் 
என்று எடுத்து , பிரிந்ததனாலான மனவெப்பத்தினாலோ வென்றுப் பொருள் 
கொள்ளலாம் . போக்குவான் - முற்றெச்சம் . இனி , திருமலர்க்கண்ணிமை 
பொருந்த ஆயிரங் கற்பங்கள் போக்குவான் - தனது கண்ணிமைப்பொழு 
தினளவிலே ஆயிரம்ஊழிக்காலங்கள் கழியப்பெறுபவனான திருமாலாகிய 
இராமபிரான் , கங்குலின் ஈறு கண்டு இருந்திலன் - அவ்விராத்திரிக்கு ஓர் 
முடிவைக் கண்டிராதவனானான் : ( இந்த மாறுபாட்டிற்குக் காரணம் ) பிராட் 
டியைப் பிரிந்தமையோ தனது பெருமிதத்தைப்பற்றியபோபிமானமோ 


அயோமுகிப்படலம் . 


159 


தெரியவில்லையென்று உரைத்தல் , சிறப்பாம் ; இதில் எம்பெருமான் காலங் 
கடந் தகடவு ளென்பதுவிளங்கும் : இனி , தனது திருக்கண் 

துயில்கொண்டு 
விழித்தலால் ஊழிகள் கழியச்செய்பவ னென்றலும் தகுதியே , (கஅ ) 
கக . வென்றிவேற்கையிளவலைமேலெலா 

மொன்றுபோலவுலப்பிலநாள்கடா 
நின்றுகாண்டியன்றேநெடுங்கங்குறா 

னின்று நீள்வதற்கேதுவெனென்னுமால் . 
( இ - ள் . ) வென்றி வேல் கை இளவலை - வெற்றிக்குக் காரணமான 
வேலை யேந்திய கையையுடைய தம்பியாகிய இலக்குமணனை ( நோக்கி ), 
ஒன்றுபோல உலப்பு இல நாள்கள் மேல் எலாம் நின்று காண்டி அன்றே 
ஒரேமாதிரியாகத் தம் இயல்புகெடாமல் கழிந்த ( அளவிறந்த ) நாள்களை 
முன்னெல்லாம் ( என்னுடனே ) இருந்து பார்த்துள்ளாயன்றோ ? நெடு கங் 
குல் இன்று நீள்வதற்கு ஏது என் - இராப்பொழுது இன்றுமாத்திரம் நெடி 
யதாய்வளர்வதற்குக் காரணம் -யாதோ? என்னும் - என்றுவினாவுவான் , 
( இராமன் ) ; ( எ- று .) - தாம் , தான் , ஆல் - அசைகள் . 

நின்று என்பதற்கு - இராமுழுதும் விழித்திருந்து என்றும் உரைக்க 
லாம் . காண்டி - முன்னிலையொருமையிறந்தகாலமுற்று . அன்றே - தேற் 
றம் . 

(கக ) 
20. நீண்டமாலைமதியினை நித்தமு 

மீண்டுமீண்டுமெலிந்தனைவெள்குவாய் 
பூண்டபூண்வள்வாண்முகம்போதர 

வீண்டுசாலவிளங்கினையென்னுமால் . 
( இ - ள் . ) நீண்ட மாலை மதியினை - ( விரகிகளுக்கு ) நீண்டுகாணப்படு 
கிற மாலைப்பொழுதில் தோன்றுஞ் சந்திரனை ( நோக்கி ), நித்தமும் மீண்டு 
மீண்டும் மெலிந்தனை வெள்குவாய் - (சீதை இங்கு உள்ளமட்டும் அவள் 
முகத்துக்கு ஒப்பாகவேண்டுமென்னுங் கருத்துடனே ) நாடோறும் திரும் 
பித்திரும்பி வந்தும் ( அவள் முகத்துக்கு ஈடாகமாட்டாமையால் ) உடல் 
தேய்ந்தவனாய் வெட்கங்கொண்ட நீ , ஈண்டு - இப்பொழுது , பூண்ட பூண 
வள் வாள் முகம் போதர - அணிந்த ஆபரணங்களையுடைய அச் சீதையின் 
ஒளிபொருந்திய முகம் நீங்கிப்போனதுபற்றி , சால விளக்கினை - மிகவும் 
ஒளியுடன் விளங்குகிறாய் , . என்னும் - என்று சொல்வான் , ( இராமன் ); 
( எ - று . ) - ஆல் - அசை . 

கிருஷ்ணபக்ஷத்தில் இயல்பிலே குறையுந் தன்மையுள்ள சந்திரனைச் 
சீதையின் முகத்துக்கு ஒப்பாகமாட்டாமல் தேய்ந்ததாகக் காரணங் கற்பித் 
தவாறு ; ஏதுத்தற்குறிப்பேற்றவணி. சீதையின் முகமண்டலத்துக்குச் சந் 
திரமண்டலஞ் சிறிதும் ஒப்பாகாதென்று இராமன் கருதியிருந்தமை இங்கு 
விளங்கும் . இச்செய்புள் = சந்திரோபாலம்பநம்(சந்திரனைப்பழித்தல்) .20) 


160 


ஆரணியகாடணம் . 


உக , நீணிலா.வினிசைநிறை தன்குலத் 

தாணியாய் பழிவரவன்னது 
நாணிநாடுகடந்தனனாங்கெர்லோ 

சேணுலாந்தனித்தேரவனென்னுமால் . 
(இ - ள் . ) சேண் உலாம் தனி தேரவன் - ஆகாயத்திற் செல்லுகின்ற 
ஒப்பற்றதேரையுடைய சூரியன் , - நீள் நிலாவின் இசை நிறை தன் குலத்து 
மிகுந்த நிலாவையொத்து விளங்குகிற கீர்த்திநிறைந்த தன துகுலத்தில் , 
ஆணி ஆய பழி வர - நீங்காது நிலைநிற்குந் தன்மையதான பெரும்பழி வந்த 
தனால் , அன்னது - அப்பழிக்கு, நாணி - வெட்கமுற்று , நாடு கடந்தனன் 
ஆம்கொல் ஓ - இந்நாட்டை விட்டு அகன்றுபோயினனோ! . என்னும் - என் 
றுசொல்வான் , ( இராமன் ) : ( எ - று . ) - ஆல் - ஈற்றசை . 

சூரியன் தனது குலத்துப் பிறந்த இராமனது மனைவியை மாற்றான் 
கொண்டதனால் நேரிட்ட பழிக்குப் பயந்து வெள்கி மறுபடி வாராமல் 
மறைந்துவிட்டானோ வென்று , இரவு நீட்டித்தற்கு ஒருகாரணங் கற்பித் 
துக் கூறியவாறு , ஏதுத்தற்குறிப்பேற்றவணி . புகழை வெண்ணிறமுடை 
யதாகக் கூறுதல் கவிசமயமாதலால் , அதற்கு நிலாவை உவமைகூறினார் . 
உலாம் -உலாவும் ; செய்புமெனெச்சத்தின் ஈற்று உயிர்மெய் சென்றது . (உக ) 
உஉ , சுட்டகங்குனெடிதெனச்சோர்கின்றான் 

முட்டமைந்தநெடுமுடக்கோனொடு 
கட்டிவாளரக்கன்கதிரோனையு 

மிட்டனன்கொலிருஞ்சிறையென்னுமால் . 
( இ - ள் . ) சுட்ட கங்குல் நெடிது என சோர்கின்றான்- (தன்னை ) வருத் 
திய அவ்விரவு மிக நீண்டதென்று தளர்பவனான இராமன் ,-வாள் அரக் 
கன் - கொடிய இராக்கதனாகிய இராவணன் , முட்டு அமைந்த நெடு முடக் 
கோனொடு - கடிவாளத்தைக் கையிற்கொண்ட ( சாரதியாகிய ] பெரிய 
அருணனுடனே , கதிரோனையும் - சூரியனையும் , கட்டி - ( கயிற்றாற் ) கட்டி 
இரு சிறை இட்டனன் கொல் - பெரிய சிறையில் வைத்திட்டானோ? 
என்னும் - என்று கருதுவான் ; (எ - று . )- ஆல் - அசை. ஏ.துத்தற்குறிப் 
பேற்றவணி . 

சூரியன் சாரதியான அருணன் துடையில்லாதவனாதலால் , முடக் 
கோன் எனப்பட்டான் ; இதுபற்றி இவனுக்கு வடமொழியில் அநூரு 
என்று ஒரு பெயர் ; இவன் , கருடனது தமையன் . காசியப முனிவரது 
மனைவிமார் பலருள் கத்துரு என்பவள் , ஒருநாள் , ஆகாயமார்க்கத்தே 
சென்ற உச்சைச்சிரவமென்னும் வெள்ளைக் குதிரையைக் க்ருதிறமுடைய 
தென்று மாறுபாடாகக்கூற , அவள் சக்களத்தியான வினதை அதனை மறு 
த்து வெண்ணிறமுடைய்தென்று உள்ளபடி கூறவே , இதுகாரணமாக 
இருவிர்க்கும் மாறுபாடுஉண்டாகி யாருரை பொய்யாகின்றதோ , அவள் 


அயோமுகிப்படலம் 

161 
மற்றவட்கு அடிமையாகக்கடவள் என்று தம்மில் சப்தம் நியமித்துக்கொ 
ள்ள , உடனே கத்துரு தனது மக்களாகிய கருநாகங்களால் அவ்வெண்பரி 
யை மறைப்பித்துக் கரியதாகக் காட்டி வஞ்சனைவழியால் விநதையைத் 
தனக்கு அடிமையாக்கி , நீ உன்மகனால் தேவலோகத்திலிருந்து அமிருதங் 
கொணர்ந்து என் மக்களுக்குக் கொடுக்கையில் உனது இவ்வடிமைத்தன் 
மை யொழியும் என்று விடைகூற , பின்பு விநதை , தன்கணவனருளால் , 
ஆயிரம் வருஷ காலங் கழித்தபின் பலிக்கும்படியான இரண்டு அண்டங் 
களைப் பெற்று , அடைகாத்து வருகையில் , ஐந்நூறு வருஷங் கழிந்தவாறே 
ஒருநாள் பெண்புத்தி பின்புத்தி ஆதலால் தனது அடிமைத்தனத்தை 
விரைவில் ஒழித்தலிலே கருத்துக்கொண்டு ஒருமுட்டையை எடுத்து உடை 
க்க , அதனுள் , காலம் நிரம்பாமையால் இடைக்குக் கீழ்ப்பட்ட அவயவங்க 
ளில்லாமல் பாதிவடிவமாயிருந்த குமாரெனொருவன் தோன்றி , அருணனெ 
னப் பெயர்பூண்டு சூரியனுக்குச் சாரதியாயின னென்ற கதை இங்கு அறி 
யத்தக்கது . 

( 22) 
உ .. துடியினேரிடைதோன்றலளாமெனிற் 

கடியகாரிருட்கங்குலின்கற்பம்போய் 
முடியுமாகின்முடியுமிம்மூரிநீர் 

நெடியமாநிலமென்ன நினைக்குமால் . 
( இ - ள் .) துடியின் நேர் இடை - உடுக்கையை யொத்த இடையை 
யுடைய சீதை , தோன்றலள் ஆம் எனின் - காணப்படாவிட்டால் , -- கடிய 
கார் இருள் கங்குலின் கற்பம் போய் முடியும் ஆகில் - கொடிய கரிய இரு 
ளையுடைய இரவாகிய கற்பமானது கழிந்து விடியுமானால் , இ மூரி நீர் 
நெடிய மா நிலம் - கடலாற்சூழப்பட்ட மிகப்பெரிய இந்தவுலகம் , முடியும் 
அழிந்துவிடும் , என்ன நினைக்கும் என்று நினைப்பான் , ( இராமன் ) ; 
( எ - று . ) - ஆல் - அசை . 

சீதை அகப்படாமலே பொழுது விடிந்தால் இவ்வுலகத்தை நீறாக்கி 
விடுவே னென்று இராமன் கோபித்து நினைத்தன னென்க . துடியினேரி 
டை - அன்மொழித்தொகைப் பன்மொழித் தொடர் . மூரிநீர் - பண்புத் 
தொகைப்பு றத்துப் பிறந்த அன்மொழித்தொகை ; பழமையாகிய நீரை 
யுடைய தெனவிரியும் , நெடிய , மா - ஒருபொருட்பன்மொழி . (உங ) 
உச , திறத்தினாதன செய்தவத்தோருற 

வொறுத்து ஞாலத்துயிர் தமையுண்டுழன் 
மறத்தினார்கள்வலிந்தனர்வாழ்வரே 

லறத்தினாலினியாவதெனென்னுமால் . 
( இ - ள் . ) திறத்து - ( தங்கள் ) வலியினால் , செய் தவத்தோர் இனாதன 
உற - தவஞ்செய்யும் திருடிகள் துன்பங்களை அடைய , ஒறுத்து - ( அவர்களை 
வருத்தி , ஞாலத்து உயிர் தமை உலகத்திலுள்ள உயிர்களை , உண்டு - 

21 


162 


ஆரணியகாண்டம் . 


தின்று, உழல் - திரிகிற , மறத்தினார்கள் - அதருமத்தையுடைய இராக்க 
தர்கள் , வலிந்தனர் . வாழ்வரேல் - (கற்புடை மாதரைக் கவர்ந்து இப்படி ) 
வலிபெற்று வாழ்வாரானால் , இனி அறத்தினால் ஆவது என் - இனிமேல் 
தருமத்தினால் ஆகும் பயன் யாதோ ? என்னும் - என்று சொல்வான் ;( எ - று . ) 
ஆல் - அசை . 

தருமவான்களான முனிவர் முதலியோர் வருந்தவும் , அதருமவான்க 
ளான அரக்கர்கள் வெற்றியுற்றுவாழவும் தலைப்பட்டதனால் , தருமத்துக் 
குப் பயன்விளையுங்காலமில்லையே யென்று இராமன் வருந்தினனென்க . 
உரு. தேனின்றெய்வத்திருநெடுநாட்சிலைப் 

பூநின்றெய்யும் பொருகணைவீரனு 
மேனின்றெய்யவிமலனை நோக்கினான் 
றானுந்தேர்கிலனாய்த்தடுமாறுவான் . 
இதுவும் , அடுத்த கவியும் - மன்மதன் செயலைக் கூறும் . 
( இ - ள் . ) தேனின் தெய்வம் திரு நெடு நாண் - வண்டுகளாகிய தெய் 
வத்தன்மையுள்ள அழகிய நீண்ட நாணியையுடைய, சிலை - (கருப்பு ) வில் 
லில் , பொரு கணை பூ நின்று எய்யும் - போர்செய்கின்ற அம்பாகக் கொண்டு 
மலர்களை எதிர்நின்று தொடுக்கின்ற , வீரனும் - வீரனாகிய மன்மதனும் , 
மேல் எய்ய விமலனை நின்று நோக்கினான் - இராமன்மேற் பாணப்பிரயோ 
கஞ் செய்யும்படி அவனை உற்றுப்பார்த்தான் ; ( அவ்வளவில் ), தானும் - 
அவ்விராமனும் , தேர்கிலன் ஆய் - ஒன்றுந்தோன்றாமல் அறிவுமயங்கி , தடு 
மாறுவான் - கலங்குபவனானான் ; ( எ - று . ) 

விமலன் - குற்றமற்றவன் . மன்மதனுக்குக் கரும்பை வில்லாகவும் , மல 
ரை அம்புகளாகவும் , வண்டுக்கூட்டத்தை நாணாகவுங் கூறுதல் , கவிமரபு . 
எப்படிப்பட்டவரையும் வசீகரிக்கவல்ல ஆற்றலுடைமை தோன்ற , நாணு 
க்கு தெய்வம் என்ற அடமொழி கொடுக்கப்பட்டது . தெய்வம் - திவ்விய 
மான என்றபடி . இதனைச் சிலைக்குங் கூட்டலாம் . இனி, காமநூலென்னும் 
பூவிசேடம் காமனுக்கு வில்லா மென்று தமிழ் நூலிலும் , மன்மததந்திரமெ 
ன்னும் புஷ்பம் மன்மதனுக்கு வில்லா மென்று வடநூலிலுங் கூறுமாறு 
பற்றி , இச்செய்யுளின் முதலிரண்டடிக்கு - வண்டொழுங்காகிய திவ்விய 
மான அழகிய நீண்ட நாணியையுடைய தனதுவில்லாகிய பூவிசேடத்தினி 
ன்று தொடுக்கும் பேரம்புகளையுடைய மகாவீரனான மன்மதனென்று உரை 
ப்பினும் அமையும் ; “ நீறுபடு துட்ட மதன் வேறுருவெடுத் தலரி னீள்சிலை 
குனித்து வழிதே , னூறுகணை தொட்டு வெளியே சமர்விளைப்பதும் " 
என்ற மதுரைக்கலம்பகம் இங்குக்கருதத்தக்கது ; மன்ம் தனது புஷ்பதந் 
வா என்ற வடமொழிப்பெயரையுங் காண்க . எளிய கருவிகளைக்கொண் 
டே எங்குந் தவறாது வெற்றிபெறுதல் தோன்ற , மின்மதன் வீரன் எனப் 
பட்டான் , 

(உடு ) 


நினைத்து , இரங்கினான் - வருந்தினான் ; ( எ - று . ) 
அமோமுகப்படலம் . 

1163 
உசு . உழந்தயோகத்தொருமுதல்கோபத்தர் 

லிழந்தகேனியுமெண்ணியிரங்கினான் . 
கெழுந்தகைக்கொருவன்மைகிடைக்குமேற் 

பழந்துயர்க்குப்பரிவுறும்பான்மையால் . 
( இ - ள் .) கெழும் தகைக்கு ஒரு வன்மை கிடைக்கும் ஏல் - ( தன்னி 
டத்திற் ) பொருந்திவிளங்குகிற குணத்திற்கு ஒரு உறுதிப்பாடு கிடைக்கு 
மானால் ( அப்பொழுது ), பழ துயர்க்கு பரிவு உறும் பான்மையால் - கீழ்ப் 
போன துயரத்திற்கு வருந்துகிற உலக வழக்கப்படியே , ( மன்மதன் ) , -- 
உழந்த யோகத்து ஒரு முதல் கோபத்தால் - மிக்குச்செய்த தவத்தையு 
டைய ஒரு முதற்கடவுளாகிய சிவபிரானது கோபத்தினால் , இழந்த - ( மு 
ன்பு ) தான் இழ்ந்துவிட்ட , மேனியும் - ( தனது ) சரீரத்தை , எண்ணி - 

வருத்தமுற்ற ஒருவன் , ஓர் உறுதிநிலை பெற்றபோது , தனக்குக்கீழ் 
நேர்ந்த துயரத்தை நினைத்து - வருந்துவதுபோல , அனங்கனாகிய மன்மத 
னும் , மகாவீரனான இராமனை வருத்தும் வீரம் இப்பொழுது தனக்கு உண் 
டாகி நிலைத்தது பற்றி , தான் முன்பு சிவபிரானால் தேகமிழந்ததைநினைத்து 
வருந்தின னென்க . மேனியும் , உம்மை - இசைநிறை , சிவபிரான் யோக 
முழந்தது , தன்னையடுத்து வேண்டிய சனகர் முனிவர் நால்வர்க்கும் யோக 
நிலையை யுணர்த்துதற்பொருட்டு , 

இனி, கீழ்க்கவியோடு இக்கவியையுஞ் சேர்த்து , வீரன் விமலனை நோ 
க்கி , கெழுந்தகைக்கு ஒருவன்மை கிடைக்குமேலும் பழந்துயர்க்குப் பரிவு 
றும் பான்மையால் , தான் இழந்த மேனி எண்ணி இரங்கினானாகி , தானுந் 
தேர்கிலனாய்த் தடுமாறுவான் என ஒரு முடியாகக் கொண்டு , திரிமூர்த்திக 
ளில் ஒருவனான தவவேடங்கொண்ட சிவபிரான்மேல் முன்பு அம்பெய்து 
சரீரத்தை யிழந்தோமே , இனி அக்கடவுளரில் ஒருவனாகிய தவவேடமுள்ள 
இராமனும் வலியற்றவன்போற் காண்ப்படினும் இவன்மேல் அம்பெய்தால் 
இவனால் நமக்கு மற்றும் யாது தீங்கு நேரிடுமோ வென்று மன்மதனும் 
அம்பு எய்யமாட்டாது மதி மயங்கித் தடுமாறினா னென்று பொருள்கூறி 
னும் பொருந்தும் ; முன்பு சோர்ந்த தளர்வுக்குப் பின்பு ஒரு வலி கிடைக்கு 
மாயினும் பழைய அத்தளர்வாகிய துன்பத்தைநோக்கி வருந்தும் இயல் 
பின்படி யென்பது , பின்னிரண்டடியின்பொருள் . இனி , சிறந்துவிளங்கு 
கிற உத்தம குணங்களையுடைய இவ்விராமமூர்த்திக்கு ஆற்றல் உண்டாமா 
யீன் அப்பொழுது தனக்கு மீண்டும் ஏதேனுந் தீங்குநேருமே யென்பதைக் 
கருதி இரங்குந் தன்மையால் என்றலும் நேராம் ; கெழுந்தகை - பண்புத் 
தொகை யன்மொழி. 

( உசு ) 
இரவு கழிதல் . 
உள, நீலமரியநிறத்தனினைப்பிடைச் 

சூலமாகத்தொலைவு றுமெல்லையின் 


அ 


- 


164 


ஆரணியகாண்டம் 


மூலமாமலர்முன்னவன் முற்றுறுங் 

காலமாமெனக்கங்குல்கழிந்ததே . 
இ - ள் .) நீலம் ஆய நிறத்தன் நினைப்பிடை - நீலநிறமுள்ளவனான 
இராமபிரானது மனத்திலே , (சீதையைப் பிரிந்ததனாலுண்டான துன்பம் ) , 
சூலம் ஆக - சூலாயுதம்போல்வருத்த , தொலைவுஉறும் எல்லையின் - ( இங் 
ஙனம் ) வருந்துகிற சமயத்திலே , -மூலம் மா மலர் முன்னவன் முற்றுறும் 
காலம் ஆம் என - ( எல்லாவற்றுக்கும் ) முதற்காரணமான ( எம்பெருமா 
னது ) பெரிய நாபித்தா மரைமலரில் தோன்றிய முதற்கடவுளான பிரமன் 
முடிகின்ற ஊழிக்காலம் கழிந்தாற்போல , கங்குல் கழிந்தது - அந்தப்பே 
ரிரவு நீங்கிற்று ; ( எ - று . ) 

பிரிவுத்துயரின் கொடுமையை விளக்க , அதனைக் சூலமாக உருவகப் 
படுத்தினார் . மலர்முன்னவன் முற்றுறுங் காலம் - பிரமகற்பம் : இது ,இங்கு, 
மிக்க நீட்சிக்கு உவமை கூறப்பட்டது . " அத்திசைமுகனோடு , உந்திக்கம 
லம் விரிந்தால் விரியும் உகக்கடையில் , முந்திக்குவியி லுடனே குவியு மிம் 
மூதண்டமே ” ஆதலால் , மூலமாமல ரெனப்பட்டது . ஏ - ஈற்றசை . (உஎ ) 


வேறு . 


உஅ. 


இராமன் வருத்தம் . 
வெள்ளஞ்சிலம்புபாற்கடலின் விரும்புந் துயிலைவெறுத்தளியுங் 
கள்ளுஞ்சிலம்பும்பூங்கோதைகற்பின்கடலிற்படிவாற்குப் 
புள்ளுஞ்சிலம்பும்பொழில்சிலம்பும்புனலுஞ்சிலம்பும்புனைகோல 
முள்ளுஞ்சிலம்புஞ்சிலம்பாவாலுயிருண்டாகும்வகையுண்டோ. 
ள் . ) வெள்ளம் சிலம்பு பால் கடலின் 

வெள்ளம் ஒலிக்கப் 
பெற்ற திருப்பாற்கடலில் , விரும்பும் - தான்விரும்பிச் செய்யும் , துயிலை - 
யோகநித்திரையை , வெறுத்து - நீக்கிவிட்டு, அளியும் கள்ளும் சிலம்பும்பூ 
கோதை - வண்டுகளும் தேனும் ஒலிசெய்யப்பெற்ற மாலையை யணிந்த 
கூந்தலையுடைய சீதையினது , கற்பின் கடலில் - கற்பாகிய சமுத்திரத்தி 
லே , படிவாற்கு - அமிழ்ந்துள்ள இராமன் விஷயமாக , புள்ளும் சிலம்பும் - 
பறவைகளும் ( இரங்கி ) ஒலிக்கும் ; பொழில் - சோலைகளும் , சிலம்பும்- ; 
புனலும் - மலையருவிகளும் , சிலம்பும்-- ; புனை கோலம் - (சீதையினது ) 
அலங்கரித்த உறுவமானது , உள்ளும் சிலம்பும் - மனத்தில் தோன்றி வருத் 
தும் ; சிலம்பா - ( கண்ணுக்குப் ) புலப்படாது : ஆல் - ஆதலால் , உயிர் உண் 
டாகும் வகை உண்டோ - ( இராமனுக்கு ) உயிர் ஒழியாது தரித்து நிற்கும் 
வழி . உளதோ ? (இல்லை ); ( எ - று . ) 

உதயகாலத்தில் இயல்பாக ஒலிக்கும் பறவைகளின் ஒலி முதலியவற் 
றை , இராமபிரான்விஷயமாக இரங்கியொலித்தனவாகக் குறித்தார். முத 
லிரண்டடியால் , பாற்கடலிற் பள்ளிகொள்ளும் பரமீனான திருமால் இராம 
தைத் திருவவதரித்துப் பிராட்டியான சீதையை மணந்தமை விளங்கும் , 


165 
அயோமுகிப் படலம் . 
கடலின் , இன் - ஏழனுருபு. அளிய என்ற பாடத்துக்கு , அன்பு செய்யத்தக்க 
வென்று பொருளுரைத்து , அதனைச் சீதைக்கு அடைமொழியாக்குக . 
பிராட்டியின் கற்புக்குக் கடலை உவமைகூறியதனால் , அதன் மிகுதியும் ஆழ்ச் 
சியும் எல்லைகாணவொண்ணாமையும் விளங்கும் . ‘பாற்கடலின் விரும்பும் 
துயிலை வெறுத்துப் பூங்கோதை கற்பின்கடலிற் படிவாற்கு என்றதில் , 
இராமன் திருப்பாற்கடலில் திருமகளுடன்கூடி வாழ்தலினும் இங்குச் 
சீதையுடன் கூடிவாழ்தலை மிகவும் இனியதாகக் கருதின னென்பது தோ 
ன்றும் , கோதை - கூந்தலையுடையாளுக்குச் சினையாகுபெயர் . பூங்கோதை 
பூமாலைபோல்பவ னெனினுமாம் ; உவமையாகுபெயர் . 

பூங்கோதைக்கற்பிற்கடல் என்ற பாடத்துக்கு, பூங்கோதைக்கு அற் 
பின்கடல் என்று பிரித்து , சீதையினிடத்துக் கடல்போன்ற பேரன்புள்ளவ 
னென்று பொருள் கொள்க ; அற்பு = அன்பு . வினைப்பகுதிகள் வேண்டிய 
பொருளை விளைக்குமாதலால் , சிலம்புதல் என்னும் வினைக்குப் புலப்படுத 
லென்றும் பொருள் கொள்ளப்பட்டது . பொழில் சிலம்புதல் - சோலைகளி 
லுள்ள மரங்கள் விடியற்காலத்துக் காற்றுவீசுதலால் அசைந்து ஒலித்தல் . 
சிலம்பா - சிலம்பாது என்பதன் விகாரம் . இனி , இராமபிரானுக்கு இரவு 
கழிந்ததையுணர்த்துமாறு புள் முதலியன ஒலித்தன ; புனை கோலம் உள் 
ளும் - (சீதையினது ) அழகிய வடிவத்தையே ( இராமன் எப்பொழுதுங் ) 
கருதுவான் ; சிலம்பும் சிலம்பா - ( அவள் எதிர்நின்று கண்ணுக்குப் புலப் 
படாவிட்டாலும் அவள் நடந்து வருவதற்கு அடையாளமான அவளுடைய 
காற்சிலம்புகள் ஒலித்தலேனும் நிகழலாமே அவையும் ஒலித்தில ; ஆல் - 
ஆதலால் , இனி இராமன் உயிர்த்திருக்கும்வகை யுள்ளதோ ? என்றும் 
பொருள் கொள்ளலாம் . இனி , புனைகோலமுள்ளும் சிலம்புஞ் சிலம்பா 
வேல் என்று பாடமோதி , புனைகோலம் - தான் கொள்ளும் போர்க்கோலத் 
தை , உள்ளும் - நினைப்பூட்டுகின்ற , சில் அம்பும் -சில அம்புகளும் , சிலம்பா 
வேல் - ஒலிசெய்யாவிட்டால் என்று உரைப்பாரு முளர் ; அப்பொழுது 
கருத்து : - உதயகாலத்தில் பறவை முதலியன ஒலித்தலும் , அம்புகள் ஒலித் 
துப் போரை நினைப்பூட்டுதலுஞ் செய்யாவிட்டால் இராமன் உயிர்பெற் 
றிரானென்பதாம் . அளியின் என்ற பாடத்துக்கு - வண்டுகளுடனே யெ 


என்க , 


இதுமுதல் ஐந்து கவிகள் - மாரீசன் வதைப்படலத்தின் கக . - ஆங் 
கவிடோன்ற அறுசீராசிரியவிருத்தங்கள் . 

( உ.அ ) 
உசு . மயிலும் பெடையுமுடன்றிரியமானுங்கலையு மருவிவரப் 

பயிலும்பிடியுங்கடகரியும்வருவதிரிவபார்க்கின்றான் 
குயிலுங்கரும்புஞ்செழுந்தேனுங்குழலும்யாழுங்கொழும்பாகு 
மயிலும் முதுஞ்சுவைநீத்தமொழியைப்பிரிந்தாலழியானோ. 

( இ - ள் . ) பெடையும் மயிலும் உடன் திரிய - பெண்மயிலும் ஆண்மயி 
லும் கூடிக்குலாவித் திரிய ( அவற்றையும் ), மாலும் கலையும் மருவி வா - 


நன 


ஆரணியகாண்டம் - 
பெண்மானும் ஆண்மானும் கலந்து பொருந்த ( அவற்றையும் ), பயிலும் 
பிடியும்கடகரியும் வருவ திரிவ - ( ஒன்றோடொன்று ) பழகிவிளையாடும் 
பெண்யானையும் ஆண்யானையும் ( தன் எதிரில் ) வந்து திரிய அவற்றையும் , 
பார்க்கின்றான் பார்க்கின்றவனாகிய இராமன் , - குயிலும் - குயிலோசையும் 
கரும்பும் - கருப்பஞ்சாறும் , செழு தேனும் - செழிப்பான தேனும் , குழலும் 
வேய்ங்குழலோசையும் , யாழும் - வீணையொலியும் , கொழு பாகும் செழிப் 
பான சர்க்கரைப் பாகும் , அயிலும் அமுதும் - விரும்பியுண்ணப்படுகிற 
தேவாமிருதமும் , ( ஆகிய இவை , ) சுவை நீத்த - ( தன் இனிமைக்குமுன் ) 
தம்தம் இனிமை கெடும்படியான , மொழியை - சொல்லையுடைய சீதை 
யை , பிரிந்தால்- , அழியானோ - வருந்தாமலிருப்பனோ? ( இரான் ); ( எ - று . ) 

மயில் முதலியவை தம்தம் பெடையுடன் கூடிக்குலாவி இராமனுக்குச் 
சீதையைப்பிரிந்த துயரத்தை மிகுவித்தன வென்க. கடகரி - மதம்பிடித்த 
யானை ; கடம் - கன்னம் : அதிலுண்டாகும் மதத்துக்கு இலக்கணை . மொழி 
அதனையுடையவளுக்கு ஆகுபெயர் . குயிலொலி முதலியன . இனிமையற் 

வென்னும்படியான சொல்லினிமையையுடைய சீதை யென்க . குயில் , 
கரும்பு , குழல் , யாழ் - ஆகுபெயர்கள் . 

(உக ) 
சூரியோதயம் . 
10. முடிநாட்டிய கோட்டு தயத்துமுற்றவுற்றான் 

முதுகங்குல் , 
விடிநாட்கண் டுங்கிளிமிழற்றுமென்சொற்கேளாவீரற்காண் , டடிநா 
ட்செந்தாமரையொதுங்குமன்னமிலளால்யானடைத்த , கடிநாட்கம 
லத்தெனவவிழ்த்துக்காட்டுவான்போற்கதிர்வெய்யோன் . 

( இ - ள் . ) கதிர் வெய்யோன் - கிரணங்களையுடைய சூரியன் , - முது 
கங்குல் விடி நாள் கண்டும் - நீண்ட இரவு விடிந்து பகற்பொழுதானமை 
யைக் கண்டும் , கிளி மிழற்றும் மெல் சொல் கேளா - ( பேச்சில் ) கிளியை 
யொத்த சீதை சொல்லுகிற இனியசொற்களைக் கேளாத , வீரற்கு - இராம 
னுக்கு , ஆண்டு - அப்பொழுது , யான் அடைத்த கடி நாள் கமலத்து - 
யான் ( முதல்நாளில் ) மூடிய வாசனையுள்ள புதிய தாமரைமலரில் , அடி 
நாள் செம் தாமரை ஒதுங்கும் அன்னம் - முற்காலத்திற் செந்தாமரைமல 
ரில் தோன் றிய அன்னப் பறவைபோன்ற சீதை , இலள் - ( இப்பொழுது ) 
இல்லை , என - என்று , அவிழ்த்து காட்டுவான் போல் - மலர்த்திக்காட்டு 
பவன்போல் , முடி நாட்டிய கோடு உதயத்து முற்ற உற்றான் - முடிவைத் 
ததுபோல விளங்குகிற சிகரத்தையுடைய உதயகிரியில் நன்றாய்த்தோன்றி 
விளங்கினான் ; ( எ - று . ) - ஆல் - அசை 

இயல்பில் தாமரை மலரும்படி உதிக்குஞ் சூரியனை , முன்னே தாம 
ரையில் வசித்த திருமகளாகிய சீதை இப்பொழுதும் அதில் இருக்கின்றா 
ளோவென்று இராமனுக்கு உண்டாகக்கூடுஞ் சந்தேகத்தை நீக்கும்பொ 
சூட்டுத் தாமரையை மலர்த்திக்காட்டுவதற்காக உதயகிரியில் உதித்தனன் 


16 


அரோமுகிப்படலும் . 
போலு மெனக் காரணங் கற்பித்துக் கூறிய தனால் , பயன்தற்குறிப்பேற்ற 
வணி . முடி - கிரீடம் , மூன்றாமடி , சீதை, இலக்குமியின் அம்சமானவ ளென் 
பதை விளக்கும் . அன்னம் - உவமையாகுபெயர் . 

( x0) 
கூக . பொழிலைநோக்கும் பொழிலுறையும்புள்ளை நோக்கும்பூங் 
கொம்பி , னெழிலைநோக்குமிளம்யிலினியல்பை நோக்குமியல்பானா 
ள் , குழலைநோக்கிக்கொங்கையிணைக்குவட்டைநோக்கியக்குவட்டி 
ன் , றொழிலைநோக்கித்தன்னுடைய தோளை நோக்கிநாள்கழிப்பான் . 

( இ - ள் . ) ( இராமன் ) , பொழிலை நோக்கும் - ( அங்குள்ள) சோலையைப் 
பார்ப்பான் ; பொழில் உறையும் புள்ளை நோக்கும் - அச்சோலையில் வசிக் 
கிற சக்கரவாகப்பறவைகளைப் பார்ப்பான் ; பூ கொம்பின் எழிலை நோக்கும் - 
பூங்கொம்புகளினது அழகைப் பார்ப்பான் ; ( அப்படிப் பார்ப்பவன் ), இள 
மயிலின் இயல்பை நோக்கும் இயல்பு ஆனாள் - இளமையுடைய மயிலின் 
சாயலையொத்த சாயலையுடைய சீதையினது , குழலை நோக்கி - கூந்தலைக் 
கருதியும் , கொங்கை இணை குவட்டை நோக்கி - மலைகள் போன்ற இரண்டு 
தனங்களைக் கருதியும் , அ குவட்டின் தொழிலை நோக்கி - அத்தனங்களின் 
மேலெழுதியுள்ள சித்திரங்களைக் கருதியும் , தன்னுடைய தோளை நோக்கி 
( அக்கொங்கைகளிற் சேர்தற்குரிய ) தனது தோள்களைப் பார்த்தும் , நாள் 
கழிப்பான் - பொழுது போக்குபவனானான் ; ( எ - று . ) 

சீதையைப் பிரிந்து வருந்தும் இராமன் , பொழிலைப்பார்த்துச் சீதை 
யின் கூந்தலையும் , சக்கரவாகப்பறவைகளைப்பார்த்து அவள் தனங்களையும் , 
பூங்கொடிகளின் அழகைப் பார்த்து அவள் தனங்களின்மீது எழுதியுள்ள 
தொய்யிலையும் நினைத்ததாகக் கூறியதனால் , நினைப்பணி ; இதனை வடநூ 
லார் ஸ்ம்ருதிமதலங்காரம் என்பர் . பொழில் - குழலுக்கு இருண்ட கரு 
நிறத்திலும் , இணைபிரியாத சக்கரவாகப்பறவையும் பூங்கொம்பும் - இணைக் 
கொங்கைக்கும் தொய்யிலுக்கும் வடிவத்திலும் உவமை யெனக் காண்க . 
இது முறைநிரனிறை. மயிலினியலை என்று பாடம் . நாள்கழிப்பான் 
என்றது , சீதையைத் தேடுதற்கும் இராவணனைத் தொலைத்தற்கும் விரை 
ந்து முயலாமல் இராமன் இங்ஙனஞ் சிறிது பொழுது கழிக்கலுற்றா னென் 
றவாறு ; ஆன துபற்றியே , அடுத்த கவியில் இலக்குமணன் பொன்னை 
* நாடா தீண்டிருத்தல் பொருளோ என்பான் 

( உக ) 
இராமலக்குமணர் தேடிச் செல்லுதல் . 
கூ . உ . அன்னகாலையில் வீரன்டியின்வணங்கிநெடியோயப் , பொ 
ன்னை நாடா தீண்டிருத்தல் பொருளோவென்னப் புகழோனுஞ், 
சொன்னவரக்கனிருக்குமிடந் துருவியறி துந்தொடர்ந்தென்ன , மின் 
னுஞ்சிலையார் மலை தொடர்ந்தவெயில்வெங்கானம் போயினரால் . 

-- ( இ - ள் .) அன்ன காலை - அப்பொழுது , இள வீரன் - இளையபெருமா 
ஞான இலக்குமணன் , அடியின் -- வணங்கி - (இராமனது ) திருவடிகளில் 


- 


168 


ரணியகாண்டம் . 


விணங்கி , நெடியோய் - பெரியோனே ! அ . பொன்னை நாடாது ஈண்டு 
இருத்தல் பொருளோ - அந்தச்சீதையைத் தேடாமல் இவ்வாறு இங்கேயே 
இருப்பது தகு தியோ? என்ன - என்று சொல்ல , - புகழோனும் - புகழு 
டைய இராமபிரானும் , சொன்ன - ( சடாயுவினாற் ) சொல்லப்பட்ட , அரக் 
கன் - இராவணன் , இருக்கும் இடம் - இருக்கிற இடத்தை , திருவி . தொ 
டர்ந்து அறிதும் - தேடிச்சென்று அறிவோம் ? என்ன - என்று சொல்ல , -- 
( பின்பு), மின்னும் சிலையார் - விளங்குகிற வில்லையுடைய அவ்விருவரும் , 
மலை தொடர்ந்த - மலைகள் தொடர்சியாகப்பொருந்திய , வெயில் வெம் 
கானம் - வெயிலினால் வெப்பங்கொண்ட காட்டில் , போயினர் - சென்றார் 
கள் ; ( எ - று . ) - ஆல் - அசை . 

மின்னும் சிலை ஆர் என்று எடுத்து , மின்னுகின்ற கற்கள் நிறைந்த 
வென மலைக்கு அடைமொழியாக்குதலும் ஒன்று . 

( கூஉ ) 


வேறு . 


கூகூ . ஆசைசுமந்தநெடுங்கரியன்னார் 

பாசிலை துன்றுவனம்பலபின்னாக் 
காசறுகுன்றினொடாறுகடந்தார் 

யோசனையொன்பதொடொன்பதுசென்றார் . 
( இ - ள் . ) ஆசை சுமந்த நெடு கரி அன்னார் - திக்குக்களைத் தாங்குகிற 
பெரிய யானைகளை ( திக்கஜங்களை ) ஒத்தவர்களாகிய இராமலக்குமணர் , 
பசு இலை துன்று பல வனம் பின் ஆ - பச்சிலைகள் நெருங்கிய பல காடுகள் 
பின்னாகக்கழிய, காசு அறு குன்றினொடு - குற்றமற்ற மலைகளையும் , ஆறு - 
நதிகளையும் , கடந்தார் - தாண்டினவர்களாகி , ஒன்பதொடு ஒன்பது யோ 
சனை சென்றார் - பதினெட்டுயோசனை தூரம் நடந்து சென்றார்கள் ; ( எ - று . ) 

இனி , முதலடிக்கு - ( பகைவனைக் காணவேண்டுமென்ற ஆசை நிறை 
ந்த இராமல்ஷ்மண ரென்றும் கூறலாம் . நெடுங்கிரியன்னார் என்ற பாடத் 
துக்கு - குலமலைபோன்றவ ரென்க . பாசிலை - பண்புப்பெயர் ஈறுபோய் 
ஆதிநீண்டது . 

இது முதல் முப்பது கவிகள் பெரும்பாலும் நான்காஞ்சீரொன்று மாச் 
சீரும் , மற்றைமூன்றும் விளச்சீர்களுமாகிய அளவடி நான்குகொண்ட கலி 
விருத்தங்கள் . 

( கூகூ ) 
கூச . மட்படிசெய்ததவத்தினின்வந்த 

கட்படி . கோதையை நாடினர்காணா 
ருட்படிகோபமுயிர்ப்பொடுபொங்கப் 

புட்படியுங்குளிர்கார்ப்பொழில்புக்கார். 

ள் . ) (இராமலக்ஷ்மணர்கள்) , - மண் படி செய்த தவத்தினின் 
பூமி செய்த நல்வினைப்பயனால் , வந்த - ( அதனிடத்து ) அவதரித்த , கள் 


அயோமுகிப்படலம் . 


169 


படி கோதையை - தேன்பொருந்திய மாலையையுடைய சீதையை , நாடினர் 
காணார் - தேடிக் காணாதவர்களாய் , -உள் படி கோபம் உயிர்ப்பொடு 
பொங்க - மனத்திற்பொருந்திய கோபம் பெருமூச்சோடு வெளிப்பட , புள் 
படியும் குளிர்கார் பொழில் - பறவைகள் தங்கப்பெற்ற குளிர்ந்த பெரிய 
தொரு சோலையில் , புக்கார் - புகுந்தார்கள் ; ( எ - று . ) 

சீதை பூமிக்குப் பெண்ணாகப் பிறந்தமையால் , மட்படி செய்ததவத்தி 
னின்வந்த கட்படிகோதை என்றார் . கார்ப்பொழில் - மேகந்தவழுஞ் சோ 
லையுமாம் . 

( ஈச ) 
சூரியாஸ்தமனம் . 
கூடு . ஆரியர்சிந்தையலக்கணறிந்தா 

னாரியையெங்கணுநாடினனாடிப் 
பேருலகெங்குமுழன்றனன் பின்னா 

மேருவைவெங்கதிர்மீள மறைந்தான் . 
இ - ள் . ) வெம் கதிர் - உஷ்ணகிரணங்களையுடைய சூரியன் , - ஆரி 
யர் சிந்தை அலக்கண் அறிந்தான் - அறிவிற் சிறந்த அவ்விராமலக்குமண 
ரது மனத்திலுள்ள துன்பத்தை அறிந்தவனாகி , நாரியை எங்கணும் நாடி 
னன் நாடி - சீதையை எங்கும் நன்றாகத் தேடிப்பார்த்து , பேர் உலகு எங் 
கும் உழன் றனன் - பெரியபூமிமுழுதும் அலைந்து திரிந்து , மேருவை பின் 

மீள மறைந்தான் மேருபருவதம் தனக்குப்பின்புறத்திலேயாம்படி 
அஸ்தமித்தான் ; (எ - று . ) 

சூரியன் மேருவின் இப்புறம் முழுதும் தேடிப்பார்த்தும் சீதை அகப் 
படாமையால் அப்புறத்தேனும் உளளோ வென்று தேடிப்பார்க்கச் செல் 
பவன் போல மறைந்தா னென உத்பிரேக்ஷித்துக் கூறியவாறு . வெங்கதிர் 
பண்புத்தொகையன்மொழி . 

( நடு ) 
எங்கும் இருள் மூடுதல் . 
கூசு . அரண்டருகுஞ்செறியஞ்சனபுஞ்ச 

முரண்டன போலிருளெங்கணுமுந்தத் 
தெருண்டறிவில்லவர்சிந்தையின் முந்தி 

யிருண்டனமாதிரமெட்டுமிரண்டும் , 
( இ - ள் . ) அரண் தருகும் - (இவர்களை இஷ்டப்படி எங்கும்போக 
வொட்டாது தடுத்துக் ) காவல்செய்கிற , செறி - நெருங்கிய , அஞ்சன 
புஞ்சம் - மையின்கூட்டங்கள் , முரண்டன போல் - மாறுபாடுகொண்டு 
எதிர்த்தனபோல , எங்கணும் இருள் முந்த - எல்லாப்பக்கங்களிலும் இருள் 
முற்பட்டு நிறைய , -- மாதிரம் எட்டும் இரண்டும் - பத்துத்திக்குக்களும் , 
தெருண்ட அறிவு இல்லவர் சிந்தையின் - தெளிந்த அறிவு இல்லா தவரு 
டைய மனம் ( அஜ்ஞானவிருள் நிறையப்பெறுதல்போல ) முந்தி விரைந்து , 
இருண்டன - ; ( எ - று . ) 

22 


110 


ஆமணியகாண்டம், 


பத்துத் திசைகள் - நான்குபெருந்திசைகளும் , நான்குகோணத்திசை 
களும் , கீழும் , மேலும் . தருகும் , கு - வேண்டாவழிச்சாரியை . இரண்டரு 
குஞ்செறியஞ்சனபுஞ்சம் என்ற பாடத்துக்கு , செறி அஞ்சன புஞ்சம் - 
அடர்ந்தமைத்திரள் , இரண்டு அருகும் முரண்டன போல் - இருபுறத்தும் 
வளைந்துகொண்டாற்போல என்று உரைக்க . 

(கூசு ) 
அவ்விருவரும் அங்கு ஓர் பளிக்கறையில் தங்குதல். 
கூ எ . இளிக்கறையின் சொலியைந்தனபூவை 

கிளிக்கறையும்பொழில்கிஞ்சுகவேலி 
யொளிக்கறைமண்டிலமொத்துள தாங்கோர் 

பளிக்கறைகண்டதில்வைகல்பயின்றார் . 
( இ - ள் ) இளிக்கு - இளியென்னும் இசைக்கு , அறை - (ஒப்புமையா 
கக் ) கூறப்பட்ட , இன் சொல் - இனிய சொற்களை , இயைந்தன -உடையன 
வான , பூவை - நாகணவாய்ப்பறவைகள் , கிளிக்கு - கிளிகளுக்கு , அறை 
யும் அவ்வேலியாகவுடைய, பொழில் - ( தாம்புகுந்த ) அச்சோலையில் , 
ஒளி கறை மண்டிலம் ஒத்து உளது - பிரகாசத்தையும் களங்கத்தையு 
முடையதான மண்டலத்தை ( சந்திரமண்டலத்தை ) ஒத்துள்ளதாகிய , ஓர் 
பளிங்கு அறை - பளிங்குக்கற்களினாலாகிய ஓர் அறையை , கண்டு- ,அதில் 
வைகல் பயின்றார் - அதில் ( இராமலஷ்மணர் ) தங்குபவரானார்கள் ; ( எ - று . ) -- 
ஆங்கு - அசை . 

- ஏழிசைகளி லொன்று . அறை - உவமவுருபுமாம் . ஒளிக்கறை 
மண்டில மெனவே , சந்திரமண்டல மென்றாயிற்று . பளிக்கறை - மென் 
றொடர் வன்றொடராயிற்று . வைகல் - தங்கு தல் : தொழிற்பெயர் ; வைகு - 
பகுதி . மண்டிலம் - வடமொழித்திரிபு . இனி , இப்பாட்டுக்கு - பொருந்தி 
யனவான பூவைகள் இளியென்னும் இசைக்கு ஒப்பான இன்சொற்களைக் 
கிளிகளுக்குக் கற்பிக்கும் இடமான சோலையிலே பலாசமரங்கள் சூழ்ந் 
திருக்கப்பெற்றதும் சந்திரமண்டலம்போலுள்ளதுமான பளிங்குவட்டப் 
பாறையைக் கண்டு அதில் அப்பொழுது தங்கினார்க ளென்று உரைப் 
பினும் அமையும் . 

( உ.எ ) 
இராமன்கட்டளைப்படி இலக்குமணன் நீர்கொணாச் செல்லுதல் . 
கூ அ . அவ்விடையெய்தியவண்ணலிராமன் 

வெவ்விடைபோலிளவீரனைவீர 
விவ்விடைநாடினை நீர்கொணர்கென்றான் 

றெவ்விடைவில்லவனுந் தனிசென்றான் . 
( இ - ள் . ) அ இடை எய்திய - அவ்விடத்தில் தங்கிய , அண்ணல் இரா 
மன் - பெருமையிற்சிறந்த இராமபிரான் , வெம் விடை போல் இள வீரனை 
வலியகாளை போன்ற இளையவீரனான இலக்குமணனை ( நோக்கி ), வீர - வீர 
னே ! இ . இடை நீர் நாடினை கொணர்க - இவ்விடத்தில் தண்ணீர்தேடிக் 
கொண்டுவருவாய் , என்றான் - ; ( அப்பொழுது ) , தெவ் இடை வில்லும் 


இளி 


அயோமுகிப்படலம் , 


1i 


னும் -பகைவர்கள் பின்னிடு தற்குக்காரணமான வில்லையுடைய - இலக்குமண 
னும் , தனிசென்றான் - தனியேபோயினான் ; ( எ - று . ) 

வீரனுக்கு விடை - பலத்திலும் நடையிலும் காம்பீரியத்திலும் உவ 
மை . விடை - வ்ருஷ மென்ற வடமொழியின் திரிபு . நாடினை - முற்றெச் 
சம் . கொணர்கென்றான் - தொகுத்தல் . தெவ் - பகைமை; இங்குப் பண் 
பாகுபெயர் . 

( ந.அ ) 
அயோழகி இலக்குமணனைக் கண்டு காழறுதல். 
நசு . எங்கணுநாடினனீரிடைகாணான் 

சிங்கமெனத்தமியன்றிரிவானை 
யங்கவனத்துள யோமுகியான 

வெங்கணரக்கிவிரும்பினள் கண்டாள் . 
( இ - ள் . ) எங்கணும் நாடினன் நீர் இடை காணான் - எவ்விடத்தும் 
தேடியும் நீரை அவ்விடத்திற் காணாதவனாய் , சிங்கம் என தமியன் திரி 
வானை - சிங்கம்போலத் தனியே திரிகின்ற இலக்குமணனை , அங்கு - அப் 
பொழுது , அ வனத்துள் - அக்காட்டில் , அயோமுகி ஆன வெம் கண் 
அரக்கி - அயோமுகியென்னுங் கொடுந்தன்மையுள்ள இராட்சசி , கண் 
டாள் விரும்பினள் - பார்த்து ஆசைகொண்டாள் ; ( எ - று . ) 

சிங்கம் பலபராக்கிரமங்களுடன் வனத்தில் தனியே திரிதற்கு உவமை , 
அங்கவ் வனத்துள் என்பது , அங்கவனத்து ளெனத் தொக்கது . வெங் 
கண் . கொடுமை . 

( க ) 
10. நன்மதியோர்புகன் மந்திரநாமச் 

சொன்மதியாவரவிற்றொடர்கிற்பா 
டன் மதனோடு தன் வெம்மைதணிந்தாண் 

மன்மதனாமிவனென் னுமனத்தாள் . 
( இ - ள் . ) நல் மதியோர் புகல் - நல்லறிவுடையவர் கூறுகிற , நாமம் 
மந்திரம் சொல் - அச்சத்தைத் தரும்படியான மந்திரங்களை , மதியா - மதித்து 
அடங்காத, அரவின் - பாம்பு போல , தொடர்கிற்பாள் - (இலக்குமண 
னைத் ) தொடர்ந்துசெல்லும் அயோமுகி , -இவன் மன்மதன் ஆம் என்னும் 
மனத்தாள் - இவன் ( அழகினால் ) மன்மதனேயாவ னென்ற எண்ணமுடை 
யவளாய் , தன் மதனோடு தன் வெம்மை தணிந்தாள் - ( அவனிடத்திலுள்ள 
காதலால் தான் அவனைத்தழுவஎண்ணித்)தனது செருக்கும் கொடுமையும் 
தணியப்பெற்றாள் ; ( எ - று . ) 

தடைக்குஅஞ்சாத பாம்பு போலத் தொடர்பவ ளென்க . இனி , முத 
லிரண்டடிக்கு - பெரியோர் சொல்லும் சிறந்த உபதேசமொழிகளைக் கே 
ளா.தவளும் பாம்புபோலக்கொடியவளுமான அயோமுகியென்று பொருள் 
கூறலும் ஒன்று , நாமம் - நாம் என்னும் உரிச்சொல்லின் விகாரம் , மதம் + 
மதன் , இறுதிப்போலி , 


172 

ஆரணியகாண்டம் . 
சக . அழுந்தியசிந்தையாக்கியலக்க 

ணெழுந்துயர் காதலின்வந்தெதிர் நின்றாள் 
புழுங்குமென்னோவொடு புல்லுவெனன்றி 

விழுங்குவெனோவெனவிம்மலுழன்றாள் . 
( இ - ள் . ) அழுந்திய - (இலக்குமணனிடத்துப் ) பதிந்த, சிந்தை - சருத் 
தையுடைய , அரக்கி - அயோமுகி , -அலக்கண் எழுந்து உயர் காதலின் 
வருத்தம்மிகுதியாக உண்டாதற்குக் காரணமாகிற ஆசையினால் , எதிர்வந்து 
நின்றாள்- இலக்குமணன்திரில் வந்துநின்று , - புழுங்கும் என் நோவொடு 
புல்லுவென் அன்றி - மனமழிதற்குக்காரணமான எனது ஆசைநோயினால் 
( இவனைத் ) தழுவுவேனே யல்லாமல் , விழுங்குவெனோ - கொன்று தின்பே 
னோ? ( தின்னமாட்டேன்) , என - என்று எண்ணி , விம்மல் உழன்றாள் - ஏக்கங் 
கொண்டு வருந்தினாள் ; ( எ - று . ) 

தான் மனிதரைக்கொன்று தின்னும் அரக்கியாயிருந்தும் , இலக்கு 
மணனிடத்துக் காதல்கொண்டு இன்பமனுபவிக்கக் கருதினளாதலின் , 
விழுங்கேனென்றாள் . நின்றாள் - முற்றெச்சம் . நோவொடு , ஒடு உருபு 
இங்கே , ஆலுருபுக்குஉரிய கருவிப்பொருளில் வந்தது . ஓ - எதிர்மறை . ( ) . 
சஉ .. இரந்தனெனெய்தியபோதிசையாது 

கரந் தனனேனனிகொண்டு கடந்தென் 
முரஞ்சினின் மேவிமுயங்குவெனென்று 

விரைந்தெதிர்வந்தனடீயி னும்வெய்யாள் . 
( இ - ள் .) நீயினும் வெய்யாள் - நெருப்பினுங் கொடிய அந்த அயோ 
முகி , - இரந்தனன் எய்திய போது - ( நான் இவனை ) வேண்டிக்கொண்டு 
நெருங்கும் பொழுது , ( இவன் ) , இசையாது - ( என்வேண்டுகோளுக்கு ) 
உடன்படாமல் , நனி கரந்தனன் ஏ.ல் - மிகமறுத்துவிடுவனானால் , கொண்டு 
( இவனை ) எடுத்துக்கொண்டு , கடந்து - அப்பாற்சென்று , என் மூாஞ்சினில் 
மேவி - எனது குகையிற் போய் , முயங்குவென் - ( இவனை ) வலியத்தழுவு 
வேன் , என்று 
என்று - என்று எண்ணி , விரைந்து எதிர் வந்தனள் 

வேகமாக 
இலக்குமணனெ திரில் வந்தாள் ; ( எ - று. ) 

முழைஞ்சு என்பது முரஞ்சு என எதுகை நோக்கித் திரிந்தது. 
மேல் நிஅ- ஆங் கவியில் “ என்முழைதன்னுள் அடைத்து என வருதலால் , 
இங்குக் குகையென்றே பொருள் கொள்ளுதல், தக்கது . இரந்தனென் 
தன்மையொருமைமுற்றெச்சம் . 

( உ ) 
இதுழதல் ஏழகவிகள் - ஒருதொடர், அயோழகியின் தன்மை . 
சகூ , உயிர்ப்பினெருப்புமிழ்கின்றனளொன் 

ந 
வெயிற்றின் மலைக்குலமென்றினி துண்ணும் 
வயிற்றுவயுக்கொடு மாசுணம் வீசு 
தயிற்றினிசைத்தமுலைக்குழிகண்ணாள் ; 


அயோமுகிப்படலம் , 


173 


( இ - ள் . ) உயிர்ப்பின் நெருப்பு உமிழ்கின்றனள் - பெருமூச்சினால் நெ 
ருப்பை வெளிப்படுத்துகிறவளும் , - எயிற்றின் - பற்களினால் , ஒன்ற - ஒரு 
சேர , மலை குலம் - யானைக்கூட்டங்களை , மென்று இனிது உண்ணும் - கடி 
த்துநன்றாக உட்கொள்ளுகிற , வயிறு - வயிற்றையும் , வய கொடு மாசுணம் 
வீசு கயிற்றின் - வலிய கொடிய பெரும்பாம்புகளாகிய நீண்டகயிற்றினால் , 
இசைத்த - சேர்த்துக்கட்டிய , முலை - தனங்களையும் , குழி கண்ணாள் -ஆழ்ந்த 
கண்களையுமுடையவளும் , ( எ - று . ) 

மலை - யானைகளுக்கு உவமையாகுபெயர் . வய - வலியுணர்த்தும் உரிச் 
சொல் ; “ வய வலியாகும் ” என்பது தொல்காப்பியம் . 

( சங ) 
சச . பற்றிய கோளரியாளிபணிக்கட் 

டெற்றியபா தசிலம்பு தரித்தா 
ளிற்றுகயாவையுமீறுறு மந்நாண் 

முற்றிய ஞாயிறுபோலுமுகத்தாள் . 
( இ - ள் . ) பற்றிய - தான்பிடித்த , கோள் அரி - வலிய சிங்கங்களையும் , 
யாளி - யாளிகளையும் , பணிக்கண் தெற்றிய - பாம்பாகிய கயிற்றிற் சேர்த் 
துக்கட்டிய , பாத சிலம்பு - பாதசரத்தை , தரித்தாள் - அணிந்தவளும் , 
யாவையும் இற்று உக ஈறு உறும் அ நாள் - எல்லாப்பொருள்களும் அழிந் 
தொழியும்படி முடிவுறுகிற அவ்வூழிக்காலத்தில் , முற்றிய -உக்கிரங்கொண்ட , 
ஞாயிறு - சூரியனை , போலும் - ஒத்த , முகத்தாள் - முகத்தையுடையவளும் , 
( எ - று . ) - பாத சிலம்பு சிலம்ப என்றும் பாடம் . 

( சச ) 
சரு , ஆழிவறக்சமுகக்கவமைந்த 

மூழையெனப்பொலிமொய்பிலவாயாள் 
கூழைபுறத்துவிரிந்ததொர்கொட்பா 

லூழிநெருப்பினுருத்தனையொப்பாள் . 
( இ - ள் . ) ஆழி வறக்க முகக்க அமைந்த - கடலும் வற்றிப்போம்படி 
மொள்ளுவதற்கு அமைந்த , மூழை என பொலி - குகைபோல விளங்குகிற , 
மொய் பிலம் வாயாள் வலிய பெரியஉட்டுளையையுடைய வாயையுடைய 
வளும் , -- கூழை புறத்து விரிந்தது ஒர் கொட்பால் - செம்பட்டமயிர் வெளி 
யேவிரிந்துவிளங்குந்தன்மையால் , ஊழி நெருப்பின் உருத்தனை ஒப்பால் - 
பிரளயகாலாக்கினியின் வடிவத்தை யொப்பவளும் , ( எ - று . ) 

மூழை - முழை யென்பதன் நீட்டல் . மூழையென்றேகொண்டு , அகப் 
பையென்று கூறினுமாம் ; மூழை - முகவையுமாம் , கூழை - பெண்மயிர் . 
ஊழித்தீயை உவமைகூறியதனால் , கூழை என்பதற்கு - செம்பட்டமயிரெ 
னப் பொருள் கொள்ளப்பட்டது . கொட்பு - தொழிற்பெயர் ; பு - விகுதி . 
உருத்தனை -உருவை தன் - சாரியை . இனி , நான்காமடிக்கு - காலாக்கினி 
முத்திரனைப்போன்றவ ளென்று உரைகூறுவாரும் உளர் . - 


144 

ஆணியகாண்டம் . 
சு .. தடி தடவத்தலைப்பல 

தழுவத்தா 
ணெடி தடையக்குடர்கெழுமுநிணத்தூண் 
படி தடவப்பலபாவமிசைக்குங் 

கடி தடவத்தினளுருமுகறிப்பாள் . 
( இ - ள் . ) தடி தடவு அ தலை பல தழுவ - அளவுகோலால் அளத்தற் 
குரிய அவ்விடத்தையொத்த அநேக இடங்கள் ( ஓரடிவைப்பிலே ) பொருந் 
தும்படி , தாள்- ( தனது ) பாதங்கள் , நெடிது அடைய - வெகுதூரம் செல்ல 
வும் , குடர் கெழுமு நிணத்து ஊண் படி தடவ-(தான் தின்னுகின்ற )குடல்க 
ளோடு கூடிய கொழுப்பையுடைய மாமிசமாகிய உணவு தரையிற் சிந்தவும் , 
( நடக்கின்ற நடையையுடையவளும் ) , பல பாவம் இசைக்கும் கடிதடவத்தி 
னள் - மிக்கபாவங்களைச்செய்தற்குக்காரணமான அல்குலையுடையவளும் , 
உருமு கறிப்பாள் - இடியையொத்த ஓசையுண்டாம்படி பற்களைக் கடிப்பவ 
ளும் , ( எ - று . ) 

அயோமுகி , தனது ஒவ்வோரடிவைப்புக்கும் இடையிலுள்ள இடம் பல 
கோல் நீள் மாம்படி யிருக்கவும் , வரும்வேகத்தால் உண்ணும் மாமிசங்கள் 
தரையிற் பலபடிசிதறவும் நடந்துவந்தன ளென்க . உருமு கறிப்பாள் என் 
றது , அவள் பற்களைக்கடிக்கும் போது உண்டாகும் ஓசை இடியோசை 
போன் றிருத்தலால் . குடர் - குடல் ; லகரத்துக்கு ரகரம் போலியாய் வந் 
தது . உருமு , உ - சாரியை . சிறுபான்மை அத்துச்சாரியையின் அகரம் 
கெடா தாதலால் , கடிதடவத்தினள் என வந்தது . 

இனி , இப்பாட்டுக்கு , தடி தடவ -இறைச்சித்துண்டுகள் பொருந்தவும் ; 
பல தலை தழுவ - அநேகந் தலைகள் பொருந்தவும் , தாள் நெடிது அடைய = 
கால்கள் மிகுதியாகப் பொருந்தவும் , குடர் கெழுமு நிணம் சண் படி 
தடவ - குடல்களோடுபொருந்திய கொழுப்புத்திரன் (நீட்சியால் ) தரையை 
அளாவவும் பல பாவம் இசைக்கும் ( இவ்வாறு சின்னபின்னமாக்கி ) அதே 
கம் பிராணிகளைக் கட்டிய , கடி தடவத்தினள் - இடைபையுடையவளும் , 
உருமு கறிப்பாள் - இடியைமென்றுதின்னவல்லவளும் என்று உரைத்தல் 
நேர் , பாவம் - பிராணி . 

( சசு ) 
இவையிறையொப்பனவென்ன விழிப்பா 
ளவைகுளிரக்கடி 

தழலுமெயிற்றாள் 
குவைகுலையக்கடல்குவியவலைப்பா 

ணவையில் புவித்திருநாணநடப்பாள் . 
( இ - ள் . ) இவை - இக்கண்கள் , இறை ஒப்பன - ஊழித்தீயை யொக் 
கும் , என்ன - என்றுசொல்லும்படி , விழிப்பாள் = விழித்துப்பார்ப்பவளும் , 
அவை குளிர் - அந்நெருப்புகள் குளிந்தனவென்னும்படி , கடிது அழலும் - 
மிகவுங்கொடுமைகொண்டுள்ள, எயிற்றாள் - பற்களையுடையவளும் , - குவை 
குலைய மலைகள் நிலைகுலைந்து அழியும்படியும் , கமல் குவிய- கடல்கள் ஒன்றோ 
டொன்று சேரும்படியும் . அலைப்பாள் - வருத்துபவளும் , -நவை இல் புவி 


1751 


சீஅ . 


அயோமுகிப்படலம் , 
திரு நாண நடப்பாள் -- குற்றமற்ற பூமிதேவி வெட்கமடையும்படி நடப்ப 
வளும் , ( எ. --று :) 

உலகத்தில் ஒருவர் செய்தபழி அவ்வினத்தவரையும் தொடரு மாத 
லால் , மெல்லநடக்கவேண்டிய பெண்ணினத்தைச் சேர்ந்தவளான அயோ 
முகியொருத்தி மிகக்கடுமையாக நடந்ததுபற்றிப் பெண் தன்மையுள்ள 
நமக்கும் பழிவருமேயென்று பூமிதேவி வெட்கமுற்றன ளென்பது , ஈற்றடி 
யின் கருத்து . இனி , நாண - நடைவிசையால் அதிர்ச்சியடைய எனினு 
மாம் . 

( சஎ ) 
நீள சவச்சரிதாழ்கைநிரைத்தா 
ளாள ரவப்புலியாரமணைத்தாள் 
யாளியினைப்பலதாலியிசைத்தாள் 

கோளரியைக்கொடு தாழ்குழையிட்டாள் . 
இ - ள் . ) நீள் அரவம் சரி தாழ் கை நிரைத்தாள் - நீண்டபாம்பு 
களைக் கைவளைகளாகத் தொங்குகின்றதன்கைகளில் வரிசையாக அணிந் 
தவளும் , அரவம் ஆள் . புலி ஆரம் அணைத்தாள் - கர்ச்சனையையுடைய ஆஆண் 
புலிகளை ஆரமாகக்கொண்டு அணிந்தவளும் , பல யாளியினை தாலி இசைத் 
தாள் - அநேக யாளிகளைச் சேர்த்துத் தாலியாகக் கட்டிக்கொண்டவ 
ளும் , -கோள் அரியை கொடு தாழ் குழை இட்டாள் - வலியசிங்கங்களைக் 
கொண்டு தொங்குகின்ற காதணியாக அணிந்தவளும் , ( எ - று . ) 
அயோமுகி நின்றன ளென அடுத்தகவியில் முடியும் . 

இனி, ஆளரவப்புலியாரமணைத்தாள் என்பதற்கு , ஆள்கின்ற ( தாங்கு 
கின்ற ) பாம்பாகிய கயிற்றிற் கட்டிய புலியை ஆரமாக அணிந்தவள் . என் 
றும் பொருள் கொள்ளலாம் ; இப்பொருளில் , அரவம்என் றசொல் - அரா 
என்பது குறியதன்கீழ் ஆ குறுகி அம்முச்சாரியை பெற்ற தென்க ; முன் 
னையபொருளில் , ரவம் என்ற வடசொல் முதலில் அகரம்பெற்றுவந்த 
தாம் . 

( சஅ ) 
இலக்குமணன் அயோழகியைக் காணுதல் . 
சகூ . நின்றனளாசையினீர்கலுழுங்கண் 

குன்றிநிகர்ப்பகுளிர்ப்பவிழிப்பாண் 
மின்றிரிகின் றவெயிற்றின் விளக்காற் 

கன்றிருளிற்றிரிகோளரிகண்டான் . 
( இ - ள் . ) குன்றி நிகர்ப்ப - ( இயற்கைச் செந்நிறத்தாற் ) குன்றிமணி 
யை ஒத்திருப்பனவான ஆசையின் நீர் கலுழும் கண் காமநோயால் நீர் 
பெருகுங் கண்களைக்கொண்டு , குளிர்ப்ப விழிப்பாள் - குளிரநோக்குபவ 
ளாகி , நின்றனள் - ; ( அப்பொழுது ) , கன்று இருளில் திரி கோள் அரி - 
மிக்க இருட்டில் திரிகின்ற வலியசிங்கம் போன்ற இலக்குமணன் , மின் திரி 


176 


ஆரணியகாண்டம் , 


கின்ற எயிற்றின் விளக்கால் காந்தியை வீசுகின்ற ( அவளது ) பற்களி 
னொளியாகிய விளக்கொளியினால் , கண்டான்-( அவ்வயோமுகியைப் ) பார்த் 
தான் ; ( எ - று . ) 
கோளரி - வீரனுக்கு உவமையாகுபெயர் . நிகர்ப்ப - பெயர் . ( சக ) 

இலக்குமணன் அவளை அரக்கி யென்று அறிதல் . 
–0 . பண்டையினாசியிழந்துபதைக்குந் 

திண்டிறலாளொடு தாடகைசீராள் 
கண்டகராயவரக்கர்கணத்தோ 

ரொண்டொடியாமிவளென்பதுணர்ந்தான் . 
இ - ள் . ) பண்டையில் - முன்பு , நாசி இழந்து பதைக்கும் மூக்கு 
முதலிய உறுப்புக்களையிழந்து வருந்தின, திண் திறலாளொடு - மிக்கவலி 
மையுடைய சூர்ப்பணகையோடும் , தாடகை - தாடகையென்னும் அரக்கி 
யோடும் ஒத்த , சீராள் - குணத்தையுடையவளான , இவள் -- , கண்டகர் 
அரக்கர் கணத்து ஓர் ஒள் தொடி ஆம் - துஷ்டர்களாகிய இராக்கதர் கூட் 
டத்திற் பிறந்த ஒருபெண்ணாவள் , என்பது உணர்ந்தான் - என்பதை (இவ 
ளைக்கண்டமாத்திரத்தில் ) அறிந்தான் ; இலக்குமணன் ; ( எ - று . ) 

இராவணன் தங்கையான சூர்ப்பணகை இராமலக்ஷ்மணர்களைக் கண்டு 
காமுற்று மூக்கு முதலிய உறுப்புக்களையிழந்தமை பிரசித்தம் . தாடகை - பதி 
னாயிரம் யானை பலங் கொண்ட அரக்கி ; சுபாகு மாரீசர்களின் தாய் . இவள் 
இருடிகளுக்கு மிக்க துன்பஞ்செய்து வந்தமையால் , விசுவாமித்திரமுனிவர் 
வேண்டுகோளின்படி இராமனாற் கொல்லப்பட்டாள் . பண்டை - ஐயீற்று 
டைக்குற்றியலுகரம் . நாசி - நாவிகா என்னும் வடசொல்லின் சிதைவு . 
திண் , திறல் - ஒருபொருட்பன்மொழி . கண்டகர் - முட்போலக் கொடிய 
வர் ; கண்டகம் - முள் . ஒண்டொடி - ஒள்ளிய தொடியை யணிந்தவ ளெனப் 
பண்புத்தொகைப்புறத்துப் பிறந்த அன்மொழித்தொகை . ( 50 ) 

இலக்குமணன் அயோழகியை நீ யார் ? என்று வினவல் . 
ருக . பாவியராமிவர்பண்பிலர் நம்பான் 

மேவியகா ரணம்வேறிலையென்பான் 
மாவியல்கானின் வயங்கிருள்வந்தா 

யாவளடீயுரைசெய்கடி தென்றான் . 
இ - ள் . ) பண்பு இலர் - நற்குணமில்லாதவரும் , பாவியர் ஆம் - பாவி 
களும் ஆகிய , இவர் - இவள் போன்றராக்ஷசிகள் , நம்பால்மேவிய காரணம் - 
நம்மிடத்திற் சேர்தற்கு உரிய காரணம் , வேறு இலை - ( காம்விருப்பமே 
யன்றி ) வேறில்லை , என்பான் - என்று எண்ணினவனாகி , -- ( இலக்குமணன் ) , 
மா இயல்கானின் - கொடிய மிருகங்கள் திரிகின்ற இக்காட்டில் , வயங்கு 
இருள் - மிக்க இருட்டில் , வந்தாய் - வந்த நீ , யாவள் அடீ - யாரடீ ! கடிது 
உரை செய் - விரைவாகச் சொல் , என்றான் என்று வினாவினான் ; ( எ - று . ) 


அயோமுகிப்படலம் . 


177 


அடீ - பெண்விளியைக் காட்டும் இழிவுகுறிக்கும் . இடைச்சொல் . வந் 
தாய் - முன்னிலை யொருமை வினை யாலணையும் பெயர் . 

( க ) 
அயோழகி தான்வந்த காரணத்தைக் கூறுதல் . 
ருஉ . பேசினனங்கவள் பேசுறநாணா 

ரூசலுழன் றழிசிந்தையளுந்தா 
னேசமிலன்பினளாயினுநின்பா 

லாசையின்வந்தவயோமுகியென்றாள் . 
( இ - ள் . ) பேசினன் - ( இலக்குமணன் இவ்வாறு ) கூறினான் ; அங்கு - 
அப்பொழுது , ஊசல் உழன்று அழி சிந்தையள் அவளும் - ( தன் கருத்து 
முற்றுமோ முற்றாதோ வென்று )ஊசலாடி வருந்துகிற மனத்தையுடைய 
அவ்வரக்கியும் , பேசுற நாணாள் - ( அவ்வாண்மகனெதிரிற் ) பேசுதற்கு 
நாணமடையாதவளாய் , நேசம் இல் அன்பினள் ஆயினும் பழைய நண்பு 
இல்லாத அன்புடையவளானாலும் (நான் இதுவரையில் உன்னிடத்தில் , 
அன்போடு பழகாதவளாயிருந்தாலும் ), நின்பால் - உன்னிடத்தில் ஆசை 
யின் காதலினால் , வந்த- , அயோமுகி - அயோமுகி யென்னும் பெயரு 
டையேன் , என்றாள் - என்று கூறினாள் ; (எ - று . ) - தான் - அசை . 

பேசினன் என்பது , முற்பாட்டின் அநுவாதம் . காமநோய்மிகுதி ., 
யால் அவளுக்கு உயிர் போவதும் வருவதுமாயிருந்தது என்பதும் , இரண் 
டாமடியின் கருத்தாகலாம் . நேசமிலன்பின ளென்பதை நேசமன்பில 
ளென விகுதி பிரித்துக் கூட்டி , நான் இயல்பாக மனிதர்களிடத்து நண் 
பும் அன்பும் இல்லேனாயினும் என்றும் உரைக்கலாம் . 

) 
ருகூ , பின்னுமுரைப்பவள்பேரெழில்வீரா 

முன்னமொருத்தர்தொடாமுலையோடும் 
பொன்னின் மணித்தடமார்புபுணர்ந்தென் 

னின்னுயிரைக்கடி தீகுதியென்றாள் . 
இ - ள் . ) பின்னும் உரைப்பவள் - மேலும் சொல்லுகின் றவளாய் , 
( அவ்வரக்கி ) , - (இலக்குமணனை நோக்கி ), பேர் எழில். வீரா - மிக்க அழ 
கையுடைய வீரனே ! முன்னம் ஒருத்தர் தொடா முலையோடும் - இதற்கு 
முன்னே ஒருவராலும் தொட்டு அனுபவிக்கப்படாத ( எனது ) தனங்களுட 
னே , பொன்னின்மணி தட மார்பு புணர்ந்து -- பொன்னிறமான அழகிய 
பெரிய (உனது ) மார்பு பொருந்தத் தழுவி , என் இன் உயிரை கடிது ஈகுதி 
எனது இனிய உயிரை விரைவிற் கொடுத்தருள்வாய் , என்றாள் - என்று 
வேண்டினாள் ; ( எ - று . ) 

என்னை விரைவிற் புணராயாயின் இறந்துபடுவே னென்பது கருத்து. 
மிகக்கொடிய அரக்கி இலக்குமணனிடத்தில் தாழ்ந்துகூறினமையை விள 
க்க , ஈகுதி என இழிந்தோர்கூற்றினாற் கூறினார் , 

23 


( 52 ) 


178 


ஆரணியகாண்டம் . 


அவள் வேண்டுகையை இலக்குமணன் மறுத்தல் . 
ச . ஆறியசிந்தையளஃதுரைசெய்யச் 

சீறியகோளரிகண்கள் சிவந்தான் 
மாறிலவார்கணையிவ்வுரைவாயிற் 

கூறிடினின்னுடல்கூறிடுமென்றான் . 
( இ - ள் . ) ஆறிய சிந்தையள் - கொடுமை தணிந்த மனமுடையவளாய் , 
( அவள் ) , அஃது உரை செய்ய - அவ்வார்த்தையைச் சொல்ல , (உடனே ), 
சீறியகோள் அரி - கோபங்கொண்ட வலிய சிங்கம் போன்ற இலக்கு 
மணன் , கண்கள் சிவந்தான்- ( அக்கோபத்தாற்) கண்கள் சிவந்து , இ உரை 
வாயின் கூறிடின் - இப்படிப்பட்ட சொற்களை ( நீ ) வாயினாற் சொன்னால் , 
மாறு இல வார்கணை - ஒப்பில்லாத நீண்ட ( எனது ) அம்பு , நின் உடல் - 
கூறிடும் - உனது உடம்பைத் துண்டாக்கிவிடும் , என்றான் - என்று கூறி 
னான் ; (எ - று .) 

கோளரி - உவமையாகுபெயர் . கோளரி கண்கள் சிவந்தான் - உயர் 
திணையெழுவாயின் பயனிலையோடு அஃறிணையெழுவாய்முடிந்த திணைவழு 
வமைதி . நீ கூறிட்டால் அதற்கு எதிராக என் அம்புங் கூறிடு மெனச் சமத் 
காரந்தோன்றக் கூறியவாறு . 

( ருச ) 
அயோழகி தலை மேற்கைகூப்பி மீண்டும் இலக்குமணனை வேண்டுதல் . 
ருரு . மற்றவனவ்வுரைசெப்பமனத்தாற் 

செற்றிலள்கைத்துணைசென்னியின்வைத்தாள் 
கொற்றவ நீயெனைவந்துயிர்கொள்ளப் 

பெற்றிடினின்று பிறந்தனெனென்றாள் . 
(இ - ள் . ) அவன் அ உரை செப்ப - அவ்விலக்குமணன் அவ்வார்த் 
தையைக் கூற , ( அயோமுகி ), மனத்தால் செற்றிலள் - மனத்திற் கோபங் 
கொள்ளாதவளாய் , கை துணை சென்னியின் வைத்தாள் - ( தனது ) இரண்டு 
கைகளையும் தன் தலைமேல் வைத்துக்கொண்டு ( தலைமேற் கைகூப்பி வண 
ங்கி ) , ( இலக்குமண்னை நோக்கி ) , கொற்றவ- தலைவனே! நீ- ,வந்து- ( என் 
னிடம் ) வந்து , எனை - என்னை , உயிர் கொள்ள - உயிர் பெற்று வாழும்படி 
செய்ய , பெற்றிடின் - பெறுவேனானால் , இன்று பிறந்தெனென் - இன்று 
தான் நான் பிறந்த பயன்பெற்றவளாவேன் , என்றாள் என்று சொன்னாள் ; 
( எ - று .) மற்று - அசை . 

பிறந்து வெகுநாளாயும் பிறப்பெடுத்ததற்குப் பயனாக இலக்குமண 
னைக்கூடாது காலம் வீணே கழிந்தமையாற் கீழ்ச்சென்ற காலங்களைப் பிற 
வாதநாளாகவே வைத்து அவனைக்கூடப்பெறும் அந்தநாளையே தான் புதி 
தாகப்பிறந்தநாளாகக் கருதி , இன்றுபிறந்தனென் என்றாள் . இனி, காம 
நோயால் இறந்தது போன்றுள்ள தனதுஉயிரை இவ்வீரனுடைய சேர்க்கை 


அயோமுதிப்படலம் . 

159 
போலேயே பெறுவதாக இவள் நினைத்தமையால் , பிழைத்தது புகர்ஜந்மம் 
என்றபடி இன்று பிறந்தனென் என்றாளுமாம் : எனை உயிர்கொள்ளுதல் - 
என்னை அங்கீகரித்தல் . இனி , இப்பாட்டுக்கு , மற்று அவன் அவ்வுரை 
செப்ப - தன்கருத்துக்குமாறாக அவ்விலக்குமணன் அவ்வார்த்தையைச் 
சொல்லவும், ( அவள் ) மனத்திற்கோபங்கொள்ளா தவளாய்த் தலைமேற்கை 
கூப்பிவைத்துக்கொண்டு , ( அவனை நோக்கி ) , எனது நாதனே ! நீ வந்து 
என்னை உயிர் வாங்கப்பெறுவேனாயின் யான் இன்று பிறந்தபயன் பெற் 
றேன் என்று நயம்படவுரைத்தனளெனக் கொள்ளுதல் நேராம் . ( குரு ) 
ருசு : வெங்க தமில்லவள்பின்னருமேலோ 

யிங்குநறும்புனனாடுதியேனுன் 
னங்கையினாலெனையஞ்சலையென்றாற் 
கங்கையினீர்கொணர்வென்கடிதென்றாள் . 

- ள் . ) வெம் கதம் இல்லவள் - கொடுங் கோப மற்றவளாய் , ( அவ் 
வயோ முகி ,) --பின்னரும் - பின்பும் , (இலக்குமண்னை நோக்கி ) , மேலோய் 
சிறந்தவனே ! இங்கு நறு புனல் என் நாடு தி - இங்கே நல்லநீரை என் தேடு 
கிறாய் ? எனை என்னை ( எனக்கு ) , உன் அம் கையினால் - உனது அழகிய 
கையினால் , அஞ்சலை என்றால் - அஞ்சாதேயென்று அபயம் அளித்தால் , கங் 
கையின் நீர் கடிது கொணர்வென் - கங்கையின் நீரையும் வெகுவிரைவிற் 
கொணர்ந்து தருவேன் , என்றாள்-- ; ( எ - று . ) 

உன் அருள்பெற்றமாத்திரத்தில் வெகுதூரத்திலுள்ள தும் மிகச்சிறந் 
ததுமான : கங்கையின் நீரையும் கொணர்ந்து தருவதற்கு யான் சித்தமர் 
யிருக்க , நீ ஏன் இப்படி இவ்விரவில் கஷ்டப்படவேண்டும் ? என்றாள் என்ப 
தாம் . அங்கை என்பதை அகம்கையென்று பிரித்துப் பொருள் கூறுதலும் 
பொருந்தும் . நாடு தியேல் நுன் என்று பதம்பிரித்தும் உரைக்கலாம் ; நாடு 
தியேல் - தேவையாயின் , கொணர்வென் என இயையும் : நுன் - உன் 
திசைச்சொல் . நாடு தியேலுன் என்றும் பாடம் . 

( 5 சு ) 
இலக்குமணன் அயோழகியை அச்சமுறுத்தல் : 
– எ , சுமித்திரைசேயவள் சொன்னசொலன்ன 

கமித்திலனின்னிருகாதொடுநாசி 
துமிப்பதன் முன்பகலென்பதுசொல்ல 

விமைத்திலணின்றனளின்ன நினைந்தாள் . 
( இ - ள் . ) சுமித்திரை சேய் - சுமித்திரையின் புதல்வனான இலக்கும் 
ணன் , அவள் சொன்ன அன்ன சொல் - அவ்வயோமுகி சொல்லிய அவ் 
வார்த்தைகளை ( க் கேட்டு ), கமித்திலன் - மனம் பொறாதவனாய் , ( அவளை 
நோக்கி ), நின் இரு காதொடு நாசி துமிப்பதன் முன்பு - உனது இரண்டு 
காதுகளையும் மூக்கையும் அறுத்தொழிப்பதற்கு முன்னமே , அகல் - இவ்வி 
டம்விட்டு ஓடிப்பேர் , என்பது சொல்ல 

+ - என்றவார்த்தையைக் கூம் 

கூறி 


180 


ஆரணியகாண்டம் , 


( அயோமுகி ), இமைத் திலள் நின் றனள் - கண்ணிமையாமல் திகைத்து 
நின்று , இன்ன நினைந்தாள் - இவைகளை நினைப்பவளானாள் ; (எ - று . ) -- 
அவற்றை அடுத்த கவியிற் காண்க . 

சுமித்திரை யென்பதற்கு கணவனுக்கு நல்லதோழியாயுள்ளவ 
ளென்று பொருள் ; நல்ல மித்திரரை யுடையவளென்றும் பொருள் கூறலாம் . 
சேய் - செம்மை யென்பதன் விகாரம் ; செந்நிறமுடைய முருகக்கடவுள் 
போலச் சிறந்த மகனுக்கு இருமடியாகுபெயர் . கமித்திலன் - க்ஷமித்திலன் . 
காதொடு நாசி என்றது , தனங்களுக்கும் உபலக்ஷணம் . அன்ன , இன்ன - 
பெயர்கள் . 

( ருஎ ) 
அயோழகி இலக்குமணனை எடுத்துச் செல்லக் கருதுதல் . 
ரு அ . எடுத்தனெனேகினெனென்முழை தன்னு 

ளடைத்திவன் வெம்மையகற்றியபின்னை 
யுடற்படுமாலுடனேயுறுநன்மை 

திடத்திதுவேநலனென்றயல்சென்றாள் . 
( இ - ள் . ) எடுத்தனென் ஏகினேன் - (நான் இவனை ) எடுத்துச்சென்று , 
என் முழைதன்னுள் அடைத்து இவன் வெம்மை அகற்றிய பின்னை - 
எனது குகைக்குள் அடைத்துவைத்து இவனது உக்ரத்தைத் தணித்த 
பின்பு , உடற்படும் - ( இவன் தானே என துகருத்துக்கு ) இசைவான் ; உட 
னே நன்மை உறும் - உடனே ( எனக்கு ) நல்ல சுகம் கிடைக்கும் ; திடத்து 
இதுவே நலன் - உறுதியுடைய இச்செயலே நன்மை தருவது , என்று .- 
என்று நினைத்து ; அயல் சென்றாள் - ( தான் அவ்வாறே செய்வதற்கு இலக்கு 
மணனது ) பக்கத்திற் போனாள் ; ( எ - று . ) - ஆல் - அசை . 

உடன்படும் என்பது , எதுகை நோக்கி உடற்படு மெனத் திரிந்தது . 
திடம் - த்ருட மென்ற வடசொல்லின் சிதைவு . பின்னை , ஐ - சாரியை . ( ) 

அயோ ழகி இலக்குமணனை எடுத்துச் செல்லுதல் . 
கூ . மோகனை யென்பதுமுந்திமுயன்றாண் 

மாகநெடுங்கிரிபோலியைவவ்வா 
வேகினளும்பரினிந்துவொடேகு 

மேகமெனும்படி நொய்தினின் வெய்யாள் . 
இதுவும் , மேற்கவியும் - ஒருதொடர் . 

( இ - ள் . ) வெய்யாள் - கொடிய அவ்வயோமுகி ; முந்தி - விரைந்து , 
மோகனை என்பது - மோகத்தையுண்டாக்கும் மாயையைச் செய்வதில் ,, 
முயன்றாள் - யத்தனப்பட்டு , மா கம் நெடு கிரி போலியை வவ்வா - பெரிய 
ஆகாயத்தை யளாவிய உயர்ந்த மலையை யொத்த இலக்குமணனைத் தூக் 
கிக்கொண்டு , -- உம்பரின் - ஆகாயத்தில் , இந்துவொடு ஏகும் மேகம் எனும் 
படி - சந்திரனோடுகூடிச்செல்லுகிற மேக மென்று சொல்லும்படி , நொய் 
தினின் - விரைவாக , எகினள் - சென்றாள் ; (எ - று . ) 


அயோமுகிப்படலம் . 


181 


- 


மோகனை , மாகம் - மோஹநா , மஹாகம் என்னும் வடசொற்கள் திரிந் 
தன . இலக்குமணனுக்கு மலையுவமை , கலங்காநிலைமைக்கு என்க . போலி , 

பெயர்விகுதி . சந்திரன் - இலக்குமணனுக்கும் , மேகம் - அயோமுகிக் 
கும் உவமை . 

( முக ) 
சு 0 . மந்தரம் வேலையில் வந்ததும்வானத் 

திந்தியனூர்பிடியென்ன லுமா னாள் 
வெந்திறல்வேல்கொடு சூரடும் வீரச் 

சுந்தரனூர் தருதோகையுமொத்தாள் . 
இ - ள் . ) மந்தரம் வேலையில் வந்ததும் - சமுத்திரத்தில் வந்து பொ 
ருந்தின மந்தரபருவதமும் ( மந்தர பருவதம்பொருந்தப்பெற்ற பாற்கடலும் 
என்றபடி ) , வானத்து இந்திரன் ஊர் பிடி - தேவலோகத்தில் இந்திரன் 
ஏறிநடத்துகிற பெண்யானையும் , என்னலும் ஆனாள் - என்று உவமைகூறத் 
தக்கவளுமானாள் ; ( மேலும் ), வெம் திறல் வேல் கொடு சூர் அடும் வீரம் சுந் 
தரன் ஊர் 

தரு தோகையும் - கொடிய பலத்தையுடைய வேலாயுதத்தால் 
சூரபதுமனைக் கொன்ற வீரத்தையுடைய அழகிய முருகக்கடவுள் ஏறிநடத் 
துகிற மயிலையும் , ஒத்தாள் , - ( எ - று . ) 

மந்தரத்தை இலக்குமணனுக்கும் , பாற்கடலை அயோமுகிக்கும் உவ 
மை கூறினது , பாற்கடலை மந்தரம்கலக்கினது போல அரக்கியை இலக்கும 
ணன் கலக்குறுவிப்பா னென்று குறித்தற்கு , பிடியும் , மயிலும் - அயோமு 
கிக்கு , கீழ்நின்று தாங்குவதில் உவமை . 

உவமை . அழகும் சிறப்பும் வலிமையும்பற்றி , 
இலக்குமணனுக்கு இந்திரனும் முருகனும் ஒப்பாவர் . இந்திரனூர்பிடி 
என்றது , இந்திரனது 

ந்திரனது வாகனமாகிய ஐராவதத்தின் மனைவியான அப்பி 
சமு என்ற பெண்யானையைக் குறிக்கும் . என்னலும் , தோகையும் , உம் 
மைகள் - இறந்தது தழுவிய எச்சப்பொருளன . கொடு - மூன்றாம் வேற்று 
மைச்சொல்லுருபாகிய கொண்டு என்பதன் தொகுத்தல் , சூர் - சூர னென் 
பதன் விகாரம் . சுப்பிரமணியன் மிக்க அழகுடையவனாதல்பற்றி , அவனை 
சுந்தரன் என்ற பெயராற் குறித்தார் . தோகை - மயிலுக்குச் சினையாகு 
பெயர் . 

அசுரேசன்மகளாகிய மாயையென்னும் பெயர்பெற்ற சுரசை யென்ப 
வள் காசிபமுனிவரைக் கூடிப் பெற்ற புத்திரர்களாகிய சூரபதுமன் சிங்க 
முகன் தாரகன் என்ற மூவரும் சிவபிரானைக்குறித்துத் தவமும் வேள்வியுஞ் 
செய்து அவனருளால் அளவி றந்தவரங்களைப் பெற்று மிகச்செருக்குற்றுத் 
தமது குருவாகிய சுக்கிரனது தீய உபதேசத்தால் மற்றும் பல ஆயிரம் அசு 
ரர்களுடன் கூடி இந்திரன் முதலிய தேவர்களை யெதிர்த்துப் பொருது 
வென்று பற்பலவகையாக உலகத்தை வருத்தியவளவிலே , அத்துன்பம் 
பொறுக்கலாற்றாத தேவர்கள் சிவபிரானைத் தொழுது துதி செய்து உன் 
னைப்போல ஒருபுத்திரனை யுண்டாக்கி அக்குமாரனால் அசுரர்களையழித்து 
எங்களைக்காத்தருள்க என்று பிரார்த்திக்க , சிவபெருமான் அவ்வேண்டு 


182 


ஆரணிய காண்டம் : 


கோளுக்கு இரங்கிக் குமாரக்கடவுளை - யுண்டாக்கி , அனுப்பியருள, அம்மு 
ருகமூர்த்தி , வீரவாகு முதலிய சிவகுமாரர்களுடனே சென்று போர்புரிந்து 
அவ்வசுரர்களனைவரையும் அழித்து அமரர்களைக் காத்தருளினனென்பது 
க்தை . சுப்பிரமணியனால் வேல்கொண்டு பிளக்கப்பட்ட சூரபதுமனது 
உடம்பின் கூறுஇரண்டும் மயில் வடிவமும் கோழிவடிவமும் பெற்று அக் 
கடவுளருளால் அப்பிரானுக்கு வாகனமுங்கொடியுமாய் அமைந்தனவென்ற 
வரலாறும் உணரத்தக்கது . 

( + b ) 
அயோழகி இலக்குமணனைத் தழவுதல் : 
சுக . ஆங்கவண்மார்பொடுகையினடங்கிப் 

பூங்கழல்வார்சிலைமீளிபொலிந்தான் 
வீங்கியவெஞ்சினவீழ்மதவெம்போ 

ரோங்கலுரிக்குமுருத்திரனொத்தான் . 
( இ - ள் . ) ஆங்கு - அப்பொழுது , அவள் மார்பொடு கையின் அடங்கி 
அவளது மார்பினுள்ளும் கைகளினுள்ளும் அடங்கி , பொலிந்தான் - விளங் 
கியவனாகிய , பூ கழல் வார் சிலை மீளி - அழகிய வீரக்கழலை யணிந்த பெரிய 
வில்லையுடைய வீரனான இலக்குமணன் ; -வீங்கிய வெம் சினம் - மிக்ககொ 
டியகோபத்தையும் , வீழ்மதம் - பெருகுகிற மதத்தையுமுடைய , வெம் 
போர் - கொடியபோரைச் செய்கிற , ஓங்கல் - யானையை , உரிக்கும் - உரித் 
துப் போர்த்துக்கொண்ட , உருத்திரன் - சிவபிரானை , ஒத்தான்- ( எ - று . ) 

அயோமுகியால் இரண்டுகைகளாலும் மார்போடு தன் உடம்புமுழுவ 
தும் மறையும்படி தழுவப்பட்ட இலக்குமணன் , உடம்பு முழுதும் மூடும் 
படி யானைத்தோலைப் போர்த்த சிவபிரானை யொத்தனன் என்க . மீளிக் 
ஆண்பாற் சிறப்புப்பெயர் . ஓங்கல் - உயர்ந்த மலைபோன்ற யானைக்கு இரு 
மடியாகுபெயர் : உருத்திரன் - ருத்ரன் ; வடசொல் , ஓங்கலுரிக்குளுருத்தி 
ரன் என்றும்பாடம் . 
சிவபிரான் யானையுரித்த கதை : 

கதை : - சிவபெருமான் , தன்னைமதியாத 
தாருகவன முனிவர்களது மனநிலையைப் பரிசோதிக்க நினைந்து ஒருவிட 
வுருவங்கொண்டு அவர்கள் வீடுதோறுஞ் சென்று பிக்ஷாடகஞ்செய்து , தன் 
னைநோக்கிக் காதல் கொண்ட அவர்கள் பத்தினிமார்களது கற்புநிலைமை 
யைக் கெடச்செய்ய , அதுகண்டு பொறாமற் கோபம்மூண்ட அம்முனிவர் 
கள் அபிசாரயாக மொன்று செய்து , அவ்வோமத்தீயினின்று எழுந்த நாகங் 
கள் பூதங்கள் மான் புலி -யானை முயலகன் வெண்டலை முதலியவற்றைச் 
சிவனைக்கொன்று வரும்படி ஏவ , சிவபிரான் , தன்மேற் சீறிவந்த நாகங்களை 
ஆபரணங்களாகவும் , பூதங்களைத் தனது கணங்களாகவும் கொண்டு , மா 
னைக் கையில் ஏந்தி , புலியைத் தோலையுரித்து உடுத்து , யானையினுட் 
சென்று உடல்பிளந்து அதனுரிவையைப் போர்த்துக்கொண்டு, முயலகனை 
முதுகிற்காலாலூன்றி , வெண்டலையைக் கையிற்பற்றிச் சடைமேலணிந்து 
அவற்றையெல்லாம் பயனிலவாகச் செய்துவிட்டன னென்பதாம், அரூர் 


( சுக ) 


அயோமுகிப்படலம் , 

188 / 
தவமியற்றிப்பெருவாரம் பெற்ற கஜாசுரனென்பவன் , தேவர் முனிவர் முதல் 
யோரை இடைவிடாது வருத்தித் துரத்த ,அஞ்சியோடின அவர்களது பிரா - 
ர்த்தனையால் சிவபிரான் தன்னை யெதிர்த்துப்போர்செய்யவந்த அவ்வசு 
ரனைக் காலாலுதைதுத் தள்ளிக் கொன்று அவ்யானையின் தோலையுரித்துப் 
போர்த்துக்கொண்டன னென்ற கதையையுங் காண்க . 

இலக்குமணன்வராததுகண்டு இராமன் தேடத்தொடங்குதல். 
சுஉ . இப்படியேகின்ளன்னவளிப்பா 

லப்பிடைதேடி நடந்தவனாவித் 
துப்புடைமால்வரை தோன் றலனென்னா 

வெப்புடைமெய்யுடைவீரன் விரைந்தான் . 
( இ - ள் . ) - அன்னவள் - அவ்வயோமுகி , இ படி ஏகினள் - இவ்வாறு 
அவ்விலக்குமணனைத் தழுவியெடுத்துச் சென்றாள் ; ( அதுநிற்க ): இப்பால் - 
இவ்விடத்தில் , வெப்பு உடை மெய் உடை வீரன் - தாபத்தைக்கொண்ட 
மேனியையுடைய வீரனான இராமபிரான் , - அப்பு. இடை தேடி நடந்த - 
தண்ணீரைக் காட்டிடத்திலே தேடிச் சென்ற , என் ஆவி - எனது உயிர் 
போன்ற , துப்பு உடை மால்வரை - வலிமையையுடைய பெரிய , மலையை 
யொத்த இலக்குமணன் , தோன்றலன் - இன்னும் - வரவில்லை , என்னா 
என்று எண்ணி , விரைந்தான் - (அவனைத் தேடுதற்கு ) விரைந்தான் ; ( எ - று . ) 

அப்பு - அப் என்னும் வடசொல்லின் விகாரம் ; அம்பு என்பதன் வலித் 
தலாகவுங் கொள்ளலாம் , வெப்பு - விரக தாபமும் , தாக தாபமும் , தம்பி 
யைக் காணாமையாலான தாபமும் , வரை - உவமவாகு பெயர் , ( சுஉ ) 


வேறு . 


இராமன் இலக்குமணனைப்பற்றிப் பலவாறு சிந்தித்து வருந்துதல் . 
சுகூ வெய்தாகியகானிடைமேவருநீ 

ரைதாதலினோவயலொன்றுளதோ 
நொய்தாய்வர வேகமுநொய் திலனா 

லெய் தாதொழியானிதுவென்னைகொலாம் . 
( இ - ள் . ) ( இலக்குமணன் ) , - நொய்து ஆய் வர - விரைவாய் வர , 
வேகமும் நொய்து இலன் - வேகமும் அற்பமாகவுடையவனல்லன் ; எய் 
தாது ஒழியான் - வாராமல் நீங்கத்தக்கவனுமல்லன் : - ( அப்படியிருக்க , 
அவன் வாராமைக்குக் காரணம் ) : -- வெய்து ஆகிய கானிடை மேவரும் 
நீர் ஐது ஆதலினோ - வெப்பத்தையுடையதான காட்டிலே பொருந்திய 
தண்ணீர் அருமையான தனாலேயோ ! அயல் ஒன்று உளதோ - வேறு நேர் 
ந்தசெயல் யாதாயினும் உள்ளதோ ? இது என்னை கொல் ஆம் - இது யாது 
காரணம்பற்றியதோ ? ( எ - று . ) 

மிக்கவேகமுடையவனும் காரியத்தை முடித்துக்கொள்ளாமல் திரும் 
பாதவனுமான இலக்குமணன் இத்துணைநேரமாகியும் வாராதது , காட்டில் 


184 


ஆரணியகாண்டம் , 


தண்ணீர் கிடையாமையாலோ, வேறு யாதுநேர்ந்ததோ ? - என்னவோ ! 
என்று இராமபிரான் கலக்கமடைந்தனன் என்பதாம் . ஆல் , ஆம் - அசைகள் , 

இதுமுதற் பதினாறு கவிகள் - மாரீசன் வதைப்படலத்தின் உக 0 - ஆங் 
கவிபோன்ற கலிவிருத்தங்கள் . 

( சுங ) 
சுச . நீர்கண்டனையிவ்வழிநேடினைபோய்ச் 

சார்கொண்டெனவித்துணைசார்கிலனால் 
வார்கொண்டணிகொங்கையைவவ்வினர் பாற் 

போர்கொண்டனனோபொருளுண்டிதெனா. 
( இ . - ள் . ) இ. வழி நேடினை போய் - ( நீ ) இவ்வழியில் தேடிச்சென்று , 
நீர் கண்டனை கொண்டு சார் - தண்ணீரைக் கண்டு எடுத்துக்கொண்டு வா , 
என - என்று (நான் ) சொல்லியனுப்ப , இ துணை சார்கிலன் - இவ்வளவு 
நேரமாயும் வரவில்லை ; வார் கொண்டு அணி கொங்கையை - கச்சைக் 
கொண்டு அணிந்துள்ள தனங்களையுடைய சீதையை, வவ்வினர்பார் - கவர் 
ந்த அரக்கரிடத்தில் , பொருள் உண்டு இது எனா - ( போர்செய்வதில் ) 
பயனுண்டென்று கருதி , போர் கொண்டனனோ - போர்செய்யத் தொடங் 
கினானோ ? 

வார்கொண்டணிகொங்கை - அன்மொழித்தொகை , ஆல் - அசை . 
கூடு . அஞ்சொற்கிளியன்னவணங்கினை முன் 

வஞ்சித்தவிராவணன்வவ்வினனோ 
நஞ்சிற்கொடியானடலைத்தொழிலாற் 

றுஞ்சுற்றனனோவிதியின் றுணிவால் . 
( இ - ள் . ) அம் சொல் கிளி அன்ன அணங்கினை முன் வஞ்சித்த இரா 
வணன் வவ்வினனோ - அழகிய சொற்களையுடைய கிளிபோன்ற சீதையை 
முன்னே வஞ்சித்துக்கவர்ந்த இராவணன் ( இவனையும் ) கவர்ந்து சென்றா 
னோ ? நஞ்சின் கொடியான் நடலை தொழிலால் - விஷத்தைக்காட்டிலுங் 
கொடியவனான அவ் விராவணனது வஞ்சனைத்தொழிலால் , விதியின் 
துணிவால் - ஊழ்வினையின் வலியால் , துஞ்சுற்றனனோ - இறந்தொழிந் 
தானோ ? ( எ - று . ) 

அணங்கு - பெண்ணிற்சிறந்தவள் . ஆல் இரண்டும் - கருவிப்பொரு 
ளன. துஞ்சுற்றனன் - மங்கலவழக்கு . இனி , அணக்கினை முன் வஞ்சித்த 
நஞ்சிற்கொடி யானான இராவணன் நடலைத்தொழிலால் ( இவனையும் ) வெள் 
வினனோ ? ( அன்றி) விதியின் துணிவால் (தற்செயலாய்த் , ஞ்சுற்ற 
னனோ என்று அந்வயித்துப் பொருள் கூறினுமாம் . 

( 
சுசு . வரிவிற்கையெனாருயிர்வந்திலனா 

றருசொற்கருதேனொருதையலையான் 
பிரிவுற்றனெனென்பதொர்பீழைபெருத 
தெரிவுற்றிடவாவியிழந்தனனோ, 


சுரு ) 


அயோமுகிப்படலம் . 


185 


இ - ள் .) வரிவில் கை என் ஆர் உயிர் வந்திலன் - கட்டமைந் தவில்லை 
யேந்தியகையையுடைய எனது அரிய உயிர்போன்ற தம்பி வந்தானில்லை ; 
தருசொல் கருதேன் - ( தான் ) சொன்னவார்த்தையை மதியாமல் , யான் - 
நான் , ஒரு தையலை - ஒப்பற்ற சீதையை , பிரிவு உற்றனென் - பிரியப்பெற் 
றேன் , என்பது ஒர் பீழை - என்ற ஒரு துன்பம் , பெருத்து - அதிகப்படுத 
லால் , எரிவுஉற்றிட - தாபம்மிக , ஆவி இழந் தனனோ - உயிர்நீங்கினானோ! 

மாரீசன் மாயப்பொன்மானாய் எதிர்வந்து மயக்கிநிற்கக்கண்டு சீதை 
அதைப் பிடித்துத்தரவேண்டு மென்று இராமனைக் கேட்டுக்கொண்ட 
போது , இலக்குமணன் “ இது மாயம் , இதனைப்பிடிக்கப் பின்தொடாலா 
காது என்று பலதரங்கூறி வற்புறுத்தியும் கேளாமல் இராமன் அதன் 
பின்னே தொடர்ந்ததனால் ,சீதையைப் பிரிய நேரிட்டது என்பது வரலாறு . 
பீழை - பீடா என்ற வடசொல்லின் திரிபு . உயிர் உவமவாகுபெயர் . 
ஆல் - அசை . 

( சுசு ) 
சுஎ . உண்டாகியகாரிருளோடொருவென் 

கண்டானயல்வேறொருகண்ணிலனால் 
புண்டானுறுநெஞ்சு புழுங்குறுவே 

னெண்டானிலெனெங்ஙனநாடுகெனோ. 
( இ - ள் . ) உண்டு ஆகிய கார் இருளோடு - நிறைந்துபொருந்திய பே 
ரிருளில் , ஒருவு என் கண் தான் அயல் வேறு ஒரு கண் இலன் - ( என்னை 
விட்டு ) நீங்கிய என்கண்ணான இலக்குமணன் தவிர் வேறொருகண்ணைபுடை 
யவனல்லேன் ; புண் உறு நெஞ்சு புழுங்குறுவேன் - (இலக்குமணனாகிய 
கண்ணையிழந்ததனால் ) முன்னமே புண்பட்ட மனத்தில் மீண்டும் வருத்த 
முறுகிறேன் ; எண் தான் இலென் - ( மனம் மிகக் கலங்கினதனால் இன்ன 
தென்று எண்ணுகிற) எண்ணமும் அற்றேன் ; எங்ஙனம் நாடுகெனோ- ( அவ 
னை ) எங்குச்சென்று எவ்வாறுதேடுவேனோ? ( எ - று . ) -- தான் , ஆல் - 


ஆசைகள் . 


கண்போலவே கூடவிருந்து எவ்விதத்திலும் உதவின இலக்குமணனை 
யிழந்த வருத்தத்தால் , கண்கள் இருந்தும் பயன்பெறாமை பற்றி , அயல் 
வேறொரு கண்ணிலன் என்றான் . தேடிக்கண்டுபிடித்தற்கு இன்றியமையா 
தனவான கண்களும் மனமும் , அதன்காரியமான எண்ணமும் ஒழிந்தத 
னால் , எங்ஙனம் நாடுகெனோ என்று இராமன் வருந்தினான் . இருளோடு - 
உருபுமயக்கம் . இருளூதி என்றும் பாடம் . எண் - முதனிலைத் தொழிற் 
பெயர் . ஓ - இரக்கம் . நாடுகென் , ககர விடைநிலை எதிர்கால முணர்த்திற்று . 
ஒருவென் எனஎடுத்து ஒருவேன் எனினுமாம் . 

( சுஎ ) 
சுஅ . தள்ளாவினையேன் றனியாருயிரா 

யுள்ளாயொரு நீயுமொளித்தனையோ 
பிள்ளாய்பெரியாய்பிழைசெய்தனை யால் 
கொள்ளாவுலகுன்னையிதோகொடிதே. 
24 . 


186 

ஆரணியகாண்டம். 
( இ - ள் .) தள்ளா வினையேன் - ஒழிக்கமுடியாத விதியையுடைய என 
து , தனி அரு உயிர் ஆய் உள்ளாய் - ஒப்பற்ற அரிய உயிராபுள்ளவனாகிய , 
ஒரு நீயும் - நீ ஒருத்தனும் , ஒளித்தனையோ - மறைந்துவிட்டாயோ ? பிள் 
ளாய் - ( பருவத்தில் ) இளையவனே ! பெரியாய்- ( அறிவிற் ) பெரியவனே ! 
பிழை செய்தனை - ( என்னை இவ்விருளில் தனியே காட்டில் விடுத லாகிற ) 
தவறு செய்தாய் ; இதுவோ கொடிது - இத்தவறோ மிகக்கொடிது ! உலகு 
உன்னை கொள்ளா - பெரியோர் உன்செயலை ( நன்றென்று ) மதியார் ; (எ - று ) 

ஒருநீயும் என்ற உம்மை - கீழ்ச் சீதைபிரிந்ததைத் தழுவுதலால் , 
இறந்தது தழுவியஎச்சம். " உலகமென்பது உயர்ந்தோர் மாட்டே ” என்றத 
னால் , உலகுஎன்பது - அறிவுடையோர்மேல் நின்றது . இது பொருளால் 
உயர் திணையாயினும் சொல்லால் பால்பகா அஃறிணையாதல்பற்றி , கொள் 
ளா என்ற அஃறிணைப்பன்மை முடிபை யேற்றது . இது ஓ ! கொடிது !! 
எனினுமாம் ; ஓ = அந்தோ . ஆல் - அசை . 

(சுஅ ) 
சுசு . பேராவிடர்வந்தனபேர்க்கவலாய் 

தீராவிடர் தந்தனைதெவ்வர்தொழும் 
வீராவெனையிங்கன்வெறுத்தனையோ 
வாராய்புறமித்துணைவைகுதியோ. 

ள் . ) வந்தன பேரா இடர் பேர்க்க வலாய் - வந்தனவாகிய நீக்க 
வரிய துன்பங்களை ஒழிக்கவல்லவனே ! தீரா இடர் தந்தனை - ( என்னைப் 
பிரிந்து ) நீங்காத துக்கத்தை ( எனக்கு ) உண்டாக்கினாய் ; தெவ்வர் தொழும் 
வீரா - பகைவர்களாலும் வணங்கப்படுகிற வீரனே ! எனை இங்ஙன் வெறு 

மறுத் 
தனையோ- என்னை இக்காட்டிலே இருந்து வருந்த இவ்வாறு வெறுத்து நீங் 
கினாயோ ? வாராய் - இங்குவாராமல் , புறம் - வெளியில் , இ துணை - இவ் 
வளவு காலம் , வைகு தியோ - தங்கியிருக்கக்கடவையோ ? ( எ - று :) 

வாராய் - எதிர்மறை முன்னிலை யொருமை முற்றெச்சம் ; வருவாய் 
என உடன்பாட்டு ஏவலாக்கி உரைப்பினுமாம் . இங்கன் - கடைக்குறை . ( ) 
எ 0 . என்னைத்தருமெந்தையையென்னையரைப் 

பொன்னைப்பொருகின்றபொலங்குழையா 
டன்னைப்பிரிவேனுளெனாவது தா 

னுன்னை ட்பிரியா தவுயிர்ப்பலவோ . 
இ - ள் . ) என்னை தரும் எந்தையை - என்னைப்பெற்றெடுத்த தந்தை 
யையும் , என்னையரை - எனது தாய்மாரையும் , பொன்னை பொருகின்ற பொ 
லம் குழையாள் தன்னை - இலக்குமியை யொத்தவளான பொன்னாலாகிய 
குழையையணிந்த சீதையையும் , பிரிவேன் - பிரிந்த நான் , உளென் ஆவது 
உயிருடையேனாயிருப்பது , உன்னை பிரியாத உயிர்ப்பு அலவோ - உன்னொ 
ருத்தனைப் பிரியாத்தனா லுள தாகிய உயிர்ப்பினா லில்லவோ ? ( எ - று .) 
--கான் - அசை . 


அயோமுகிப்படலம். 

187 
இராமன் இலக்குமணனைப் பிரியாமலிருந்தது , மற்றையோரைப் பிரி 
ந்த வருத்தத்தை மறைத்தது என்றபடி ; இதனால் இராமன் மற்றையோரி 
னும் இலக்குமணனிடத்தில் மிக்க அன்பு கொண்டமை நன்கு விளங்கும் . 
எந்தை - என் தந்தை ; என்னை - என் அன்னை ; மரூஉ . பிரிவேன் - இயல்பு 
பற்றி இறந்தகாலம் எதிர்காலமாகக் கூறப்பட்ட காலவழுவமைதி ; இ.து , 
பெயர் . 

( எ ) ) 
எக . பொற்றோடிவர்கின்றபொலங்குழையா 

டற்றேடிவருந்து தவம்புரிவே 
னிற்றேடி.வருந்தநிரப்பினையோ 

வெற்றேடினை வந்தவிளங்களிறே. 
( இ - ள் . ) என் தேடினை வந்த இள களிறே - ( மாயமானின் வார்த்தை 
யைக் கேட்டுச் சங்கைகொண்டு ) என்னைத் தேடி வந்த இளைய ஆண்யானை 
யையொத்தவனே ! பொன் தோடு இவர்கின்ற பொலம் குழையாள் தன் 
பொன்னாலாகிய தோடென்னுங் காதணியை யணிந்த சீதையை , தேடி 
வருந்து - தேடிவருந்துகிற , தவம்புரிவேன் - எளியனான நான் , நின் தேடி 
வருந்த - உன்னையுந்தேடி வருந்தும்படி , நிரப்பினையோ - செய்துவிட்டா 
யோ ? (எ - று . ) 

பொலங்குழையாள் - பொற்குழையுடையவள் ; இங்கு , பெயர் மாத்தி 
ரமாய் நின்றது . தன் - சாரியை , எளி பவனென்னும் பொருளதாகிய ‘ தய 
ஸ்லீ என்ற வடசொல்லின் பொருளைக்கொண்டு , தவம்புரிவேன் என் 
றார் , என்னை நீ தேடிவரும்படி நான் மானின் பின்னே சென்றதற்குப் பதி 
லாக இப்பொழுது நான் உன்னைத்தேடிவரும்படி நீ செய்துவிட்டாய் 
போலு மென்ற கருத்து , பின்னிரண்ட்டியில் தொனிக்கும் . ( எக ) 
எ .. இன்றேயிறவாதொழியேனெம்ரோ 

பொன்றாதொழியார்புகல்வாருளரோ 
வொன்றாகியவுன்கிளை யோரையெலாங் 

கொன்றாய்கொடியாயி துவுங்குணமோ. 
( இ - ள் . ) புகல்வார் உளரோ - (நீ இருக்குமிடத்தை எனக்குச் ) சொல் 
வார் உண்டோ ? ( இல்லை );( ஆகையால் ), இன்றே இறவாது ஒழியேன் - இன் 
றைக்கே நான் இறவாமலிருக்கமாட்டேன் , ( நான் இறந்துவிட்டால் ) , எம் 
ரோ பொன்றாது ஒழியார் - எம்மைச் சேர்ந்தவர் யாவரும் இறவாமலிருக்க 
மாட்டார் ; ( ஆகையால் ,) ஒன்று ஆகிய உன் கிளையோரை எலாம் கொன் 
றாய் - ஒற்றுமைப்பட்ட உனது பந்துக்களையெல்லாம் ஒருமிக்கக் கொல்பவ 
னாவாய் : கொடியாய் - இவ்வாறு கொடுமையுடையவனே! இதுவும் குண 
மோ - இதுவும் ( உனக்குத் ) தகுதியோ ? ( அன்று என்றபடி ) ; ( எ - று .) 

இலக்குமணன் வாராவிட்டால் இராமன் இறந்துபடுவன் ; அதனால் , 
உற்றார் யாவரும் ஒழியர் ; இப்படி எல்லோருடைய அழிவுக்குத்தாகண 


188 


ஆரணியகாண்டம் . 


மாயிருத்தலால், இலக்குமணன் , கொடியாய் என இராமனால் விளிக்கப் 
பட்டான் . இறவாது ஒழியேன் , பொன்றாது ஒழியார் - இரண்டு . எதிர் 
மறைகள் ஓர் உடன்பாட்டை வற்புறுத்தின . கொன்றாய் - தெளிவுபற்றி 
எதிர்காலம் இறந்தகாலமாகக் கூறப்பட்ட காலவழுவமைதி . இதுவும் , 
உம்மை இழிவு சிறப்பு . ஓகாரம் மூன்றில் , முன்னது - தெரிநிலையும் , 
மற்றவை - எதிர்மறையுமாம் . 

( எஉ ) 
எங . மாந்தாமுதன் மன்னவர் தம்வழியில் 

வேந்தாகைதுறந்தபின் மெய்யுறவோர் 
தாந்தாமொழியத்தமியேனுடனே 

போந்தாயெனைவிட்டனைபோயினையோ, 
( இ - ள் . ) மாந்தா முதல் மன்னவர் தம் வழியில் - மாந்தாதா முதலிய 
( நம்குலத்து முன்னோராகிய அரசர்களது முறைப்படி , வேந்து ஆகை - அரச 
னாதலை , துறந்த பின் • துறந்து ( மூத்தவனாகிய நான் காட்டுக்குச் செல் 
லத் ) துணிந்தபின்பு , மெய் உறவோர் தாம் தாம் ஒழிய - உண்மையான 
சுற்றத்தோர் யாவரும் உடன்வாராது நீங்கவும் , தமியேனுடனே போந் 
தாய் - தனியனான என்னுடனே நீ வந்தாய் ; ( அப்படிப்பட்ட நீயும் ) , எனை 
விட்டனை போயினையோ - என்னை விட்டுப் போய்விட்டாயோ ? ( எ - று . ) 

மெய்யுறவோர் என்றது , தந்தை தாய் முதலிய உள்ளன்புடைய சுற் 
றத்தாரை ; தேகபந்துக்க ளென்ற பொருளில் மெய்யுறவோர் என்றாரு 
மாம் . மாந்தா + மாந்தாதா என்ற வடசொல்லின் விகாரம் . சூரியகுலத்துத் 
தோன்றிய யுவனாசுவெனென்பவன் வெகுகாலம் புத்திரனில்லாமலிருந்து 
வெறுப்படைந்து ,ரிஷிகளின் ஆச்சிரமத்தில் திரிந்துகொண்டிருக்க , அவர் 
கள் இவன் மீது அன்புகொண்டு , புத்திரனுண்டாகுமாறு ஒருயாகஞ்செய்து , 
அவனது மனைவி உண்ணும்படி மந்திரத்தினால் பரிசுத்தமான ஜலகலசத் 
தை யாகவேதிகையில் வைத்திருக்க , அதனையுணராத மன்னவன் மிக்க 
தாகத்தினால் அதைப்பருகிக் கருக்கொள்ள , அக்கருப்பம் முதிர்ந்து , அவ் 
வரசனுடைய வயிற்றைத் தன்வலக்கட்டை விரலினால் கிழித்துக்கொண்டு 
புதல்வனாய் வெளிப்பட்டு ஸ்தந்யமில்லாமையால் அழ , இந்திரன் , வெளிப் 
பட்ட புதல்வனுக்குத் தனது பவித்திரவிரலை (இக்குழந்தை ) மாம் 
( என்னை ) தாதா ( தாயாகவைத்து முலையுண்பான் ) , என்று சொல்லிக் 
கொடுத்தா னாதலால் , இவன் இப்பெயர் பூண்டான் . 

( எ . ) 
எச . என்னாவுரையாவெழும்வீழுமிருந் 

துன்னாவுணர்வோய்வு றுமொன்றலவான் 
மின்னாதிடியா திருள்வாய்விளை வீ 
தென்னாவெனுமென்றனிநாயகனே 

ள் . ) என் தனி நாயகன் - எனது ஒப்பற்ற தலைவனான இராம 
பிரான் - என்னா உனரியா எழும் - என்றுகூறி எழுந்திருப்பான் , வீழும் . 


லின் சிதைவு . 


அயோமுகிப்படலம், 

189 
கீழேவிழுவான் ; இருந்து - இருந்தபடியே, உன் ஆர் உணர்வு ஓய்வுறும் - 
நினைத்தலைப் பொருந்திய அறிவு ஒழியப்பெறுவான் ; இருள்வாய் - இப்பே 
ரிருளில் , மின்னாது இடியாது - மின்னாமலும் இடியாமலும் , விளைவு ஈது 
என் ஆ எனும் - 

விளைந்த இது என்ன ! அந்தோ !! என்பான் ; ஒன்று அல 
( இவ்வாறு அவன் பட்ட துன்பம் ) ஒன்றல்ல ( பல ); (எ - று , ) - ஆல் - அசை . 

இது , கலிக்கூற்று . மழைக்கு மின்னலும் இடியும் முற்குறியாகத் 
தோன்றுவதுபோலத் தம்பியைப் பிரிதலாகிற இப்பேரிடர்க்கு அறிகுறி 
யாக முன்னேயொன்றுங் காணப்படவில்லையே யென்று இராமன் இரங் 
கினா னென்பது , மூன்றாமடியின் கருத்து . மின்னாதிடியாது என்றது , 
ஓர் வழக்கு . இருள்வாய் , வாய் - ஏழனுருபு . ஆ - ஹா என்ற வடசொல் 

( எச ) 
எரு . நாடும்பலசூழல்கடோறுநடந் 

தோடும்பெயர்சொல்லியுளைந் துயிர்போய் 
வாடும்வகைசோருமயங்குறுமா 

லாடுங்களிமாமதயானையனான் . 
இ - ள் . ) ஆடும் களி மா மதம் யானை அனான் - போர்செய்தற்கு உரிய 
செருக்குக்கொண்ட மிக்க மதத்தையுடைய யானையை யொத்தவனாகிய 
இராமன் , -- பல சூழல்கள் தோறும் நடந்து நாடும் - ( அங்குள்ள) பல 
இடங்களிலுஞ் சென்று ( தம்பியைத் ) தேடுவான் ; ஓடும் - விரைந்து செல் 
வான் ; பெயர் சொல்லி உளைந்து உயிர் போய் வாடும் வகை சோரும் - 
( தம்பியின் ) பெயரைச் சொல்லி வருந்தி உயிர் ஒழிந்து வாடும்படி தளர் 
வான் ; மயங்குறும் - மயக்கமடைவான் : ( எ - று . ) - ஆல் - அசை . ( எடு ) 
எசு . கமையாளொடுமென்னுயிர்காவலினின் 

றிமையா தவனித்துணை தாழ்வுறுமோ 
சுமையாவுலகூடுழறொல்வினையே 

னமையா துகொல்வாழ்வறியேனெனுமால் . 
இ - ள் . ) கமையாளொடும் - பொறுமையை யுடையவளான சீதை 
யுடனே ; என் உயிர் - எனது உயிரையும் , காவலில் - பாதுகாக்குந் தொழி 
லில் , நின்று இமையாதவன் கண் இமையாது ( ஜாக்கிரதையுடன் ) நின்ற 
இலக்குமணன் , இ துணை தாழ்வுறுமோ - இவ்வளவுகாலம் தாமதிப்பனோ? 
( தாமதியான் ); சுமை ஆ உலகூடு உழல் தொல் வினையேன் - பாரமாக 
இவ்வுலகத்தில் திரிகிற பழவினையையுடைய எனக்கு , வாழ்வு - ( உயிருடன் 
இன்புற்று ) வாழ்தல் , அமையாது கொல் - 

தகாதோ ? அறியேன் 
எனும் - என்று சொல்வான் ; ( எ - று . ) - ஆல் - அசை . 

கமையாள் - பொறுமை யென்னும் பொருள் கொண்ட க்ஷமா என்ற 
வடமொழி கமையெனத்திரிந்து ஆள் விகு திபெற்று அதனையுடையவ 
ளென்னும் பொருளில் வந்தது .. நின்று இமையாதவன் - இமையாக் நின் 


490 


ஆரணியகாண்டம் , 
றவன் என விகுதி பிரித்துக் கூட்டுக . கமையாளொடு மென்னுயிர்காவலி 
னின் றி ைமயா தவன் என்றது , இவ்வளவுகாலந் தாழ்க்கமாட்டா னென்ற 
பொருளை விளக்குகின்ற ஸாபிப்பிராய விசேடிய மாதலால் , கருத்துடைய 
டைகொளியணியாம் ; இதனை வடநூலார் பரிகராங்குராலங்கார மென்பர் . 

இராமன் தற்கொலை செய்யத் துணிதல் . 
எஎ . அறப்பாலுளதேலவன் முன்னவனாய்ப் 

பிறப்பானுறின்வந்துபிறக்கவெனா 
மறப்பால்வடிவாள்கொடுமன்னு பிரைத் 

துறப்பானுறுகின்றதொடர்ச்சியின்வாய் . 
இது முதல் நான்கு கவிகள் - ஒருதொடர் . 

( இ - ள் . ) அறம் பால் உளது எல் - நல்வினைப்பகுதி உண்டானால் , 
அவன் முன்னவன் ஆய் பிறப்பான் உறின் - அவனுக்குத் தமையனாய்ப் 
பிறக்கக்கூடுமானால் , வந்து பிறக்க - வந்துபிறக்கக்கடவேன் , எனா - என்று 
சொல்லி , மறம் பால் வடி வாள்கொடு - கொடுமைத்தன்மையுடைய கூரிய 
வாளைக் கொண்டு , மன் உயிரை - ( தனது ) நிலைபெற்றஉயிரை , துறப்பான் 
உறுகின்ற தொடர்ச்சியின் வாய் - (இராமபிரான் ) நீக்கிக்கொள்ளத் தொ 
டங்குஞ் சமயத்தில் , ( எ - று . ) - இது , அடுத்தகவியில் பூசல் செவித்துளை 
யிற் சேர்ந்தார் தலும் என்றதனோடு முடியும் , 

தம்பியும்நானும் மறு படி சகோதரர்களாகப் பிறக்கும்படி நல்வினை 
வந்துஉதவினால் அப்படியே பிறந்து உயிர்வாழக்கடவேம் என்று இராமன் 
உயிர்விடத் துணிந்தன னென்பது , கருத்து . பிறப்பான் , துறப்பான் - 
பான் விகுதிபெற்ற எதிர்காலவினையெச்சங்கள். 

( எஎ ) 
இலக்குமணன் அயோ முகியை அங்கபங்கப்படுத்தல் . 
எஅ . பேர்ந்தானெடுமாயையினிற்பிரியா 

வீர்ந்தானவனாசிபிடித்திளை யோன் 
சோர்ந்தாளிடுபூசல்செவித் துளையிற் 
சேர்ந்தார் தலுமேதிருமாறெருளா . 

ள் . ) இளையோன் - இளையபெருமாள் ( இலக்குமணன் ) , நெடு 
மாயையினில் போந்தான் - ( அரக்கியின் ) மிக்க மாயையினின்று நீங்கி 
னான் ; பிரியா - ( அவ்வாறு ) நீங்கி , அவள் நாசி பிடித்து ஈர்ந்தான் - அவ் 
வயோமுகியினது மூக்கு முதலிய உறுப்புக்களைப் பிடித்து அறுத்தான் ; 
சோர்ந்தாள் - (உறுப்பு அறுப்புண்டதனால் ) தளர்ந்தவளாகிய அவ்வரக்கி , 
இடு - கூக்குரலிட்ட , பூசல் - பேரொலி செவி துளையில் சேர்ந்து ஆர்த 
லும் - ( இராமனது ) காதுகளிற் பட்டவுடனே , திருமால் - இராமபிரான் , 
தெருளா 

( கலக்கமொழிந்து ) மனந்தேறி , ( எ - று . ) - இப்பாட்டில் , 
தெருளா என்பது அங்கியினெடும்படைவாங்கி என மேல் அ 0 - ஆங்கவி 
யோடு தொடரும் , 


- 


அயோமுகிப்படலம் 

191 
தெருளா என்பது , அரக்கியின் கூக்குரலைக் கேட்ட இராமபிரான் 
இலக்குமணன் நான் சந்தேகித்தபடி இறவாமல் அரக்கியின் வசப்பட்டுள் 
ளான் என்று ஊகித்து அறிந்து துயரொழிந்து அவளைத்தொலைத்து அவனை 
மீட்பதே தனதுகடமையென்று துணிவுற்றா னென்பதைக் குறிக்கும் . 
நாசி - காதுகளுக்கும் , தனங்களுக்கும் உபலக்ஷணம் ; இது , மேல் கக - ஆங் 
கவியால் விளங்கும் . 

( எ அ ) 
இராமன் அக்காலால் அரக்கியென்று துணிதல் . 
எசு. பரற்றருகானகத்தரக்கர்பல்கழல் 

முரற்றருவெஞ்சமமுரல்கின்றாரெதி 
ருரற்றியவோசையன்றொருத்தியூறுபட் 

டரற்றிய குரலவள ரக்கியேகொலாம் . 
இ - ள் . ) ( இவ்வொலி ) , -- பரல் தரு கானகத்து - பருக்கைக்கற்கள் 
நிறைந்த காட்டில் , பல் கழல் முரற்று அரு வெம் சமம் முரல்கின்றார் . 
பலவீரக்கழல்கள் ஒலிக்கப்பெற்ற (செய்தற்கு ) அரிய கொடிய போரை மிக் 
குச்செய்கின்றவர்களாகிய , அரக்கர் - இராக்கதர்கள் , எதிர் உரற்றிய - மாறா 
கச்செய்த , ஓசை அன்று - ஆரவாரமன்று ; (இது ) , ஒருத்தி ஊறு பட்டு 
அரற்றிய குரல் - ஒருபெண் ஆபத்தையடைந்து கதறிய குரலாகும் ; அவள் 
அரக்கியே - அவள் இராட்சசியேயாவள் ; ( எ - று ) கொல் , ஆம் - அசை 
கள் . 

நள்ளிரவில் நடுக்காட்டில் அரக்கிகள் தவிர வேறொருமகளிரும் வாரா 
ராதலால் , பெண்குரல்கொண்டு அவளை அரக்கியென்றே இராமபிரான் 
துணிந்தன னென்க , முரல் தரு வெம்சமம் என்றும் பிரிக்கலாம் ; பொருள் 
இதுவே . முயல்கின்றார் என்றும் பாடம் . சமம் - ஸமர மென்ற வடசொ 
ல்லின் சிதைவு . 

இதுமுதல் உச - கவிகள் , மாரீசன்வதைப்படலத்தின் சு - ஆங்கவிபோ 
ன்ற கலிவிருத்தங்கள் . 

( எக ) 
இராமன் ஆக்கினேயாஸ்திரத்தை யெடுத்துவிட முயலுதல். 
அ 0 . அங்கியினெடும்படைவாங்கியங்கது 

செங்கையிற்கரியவன்றிரிக்குமெல்லையிற் 
பொங்கிருளப்புறத்துலகம்புக்கது 

கங்குலும்பகலெனப்பொலிந்துகாட்டிற்றே . 
( இ - ள் . ) கரியவன் - கருநிறமுடையவனான இராமபிரான் , ( இவ்வாறு 
கருதி ) , அங்கு - அப்பொழுது , அங்கியின் . நெடு படை வாங்கி - அக்கினி 
யினது பெரிய அம்பை ( ஆக்நேயாஸ் திரத்தை ) எடுத்து , அது - அதனை, 
செம்கையின் - ( தனது ) சிவந்த கையினால் , திரிக்கும் எல்லையில் - பிரயோ 
கிக்கத்தொடங்கியபொழுது , பொங்கு இருள் - மிக்க இருட்டானது , அ 
புறத்து உலகம் புக்கது - உலகத்தின் ( இப்புறத்தைவிட்டு ) அந்தப்பக்கத் 


192 


ஆரணியகாண்டம் : 


தைச் சேர்ந்தது ; (அதனால் ) , கங்குலும் பகல் என பொலிந்து காட்டிற்று 
( இங்குள்ள ) இரவும் பகல்போல விளக்கமுற்றதாய்த் தோன்றிற்று ; (எ - று .) 
ஏ - அசை . 

வங்கி - அக்தி யென்னும் வடசொல்லின் சிதைவு . அரக்கி இலக்கு 
மணனால்ஊறுபட்டதனாலும் , இராக்கதர்க்குப் பலம்மிகுதற்குக் காரண 
மான இரவாதலாலும் , நடுக்காட்டில் ஒன்றியாய் அகப்பட்டுக்கொண்ட இவ 
னுக்கு யாது தீங்குவிளையுமோ வென்று சங்கித்து இராமன் ஆக்நேயாஸ்தி 
ரத்தைப் பிரயோகிக்க எடுத்தனன் . கைசிவந்திருத்தல் , உத்தமபுருஷலக்ஷ 
ணம் . திரிக்கும் எல்லையில் - சுழற்லும்பொழுது என்று உரைப்பாரு முளர் .. 
அங்கியினெடும்படை - அக்கினியைத்தெய்வமாகவுடைய சிறந்த அஸ்தி 
ரம் . அப்புறத்து உலகம் - மேருவின்வடபுற மென்றபடி . இரண்டாம் அடி 
தொடைமுரண் . 

( 40 ) 
அக . நெடுவரைபொடிபடநிவந்தமாமர 

மொடி.வுறநிலமகளுலையவூங்கெலாஞ் 
சடசடவெனுமொலி தழைப்பத்தாக்குமா 

முடுகினனிராமன்வெங்காலின் மும்மையான் . 
( இ - ள் . ) இராமன் - , - நெடு வரை பொடி பட - பெரிய மலைகள் 
ளாகவும் , நிவந்த மா மரம் ஒடிவு ற - உயர்ந்த பெரிய மரங்கள் ஒடிபட 
வும் , நிலமகள் உலைய - பூமிதேவி வருந்தவும் , ஊங்கு எலாம் சடசட எனும் 
ஒலி தழைப்ப - பக்கங்களிலெல்லாம் சடசடவென்ற ஓசை மிகவும் , 
வெம் காலின் மும்மையான் - சண்டமாருதத்தினும் மூன்றுமடங்கு அதிக 
மான வேகமுடையவனாய் , தாக்கும் ஆ முடுகின்ன் - ( அவளையெதிர்த்துத்) 
தாக்கும்படி விரைந்தான் . 

முற்கூறிய நான்கும் , ஆக்கினேயாஸ்திரத்தின் தன்மைகள் . பொடி 
பட , ஒடிவுற , உலைய , தழைப்ப - வினைச்செவ்வெண் . சடசட - இரட்டைக் 
கிளவி , ஒலிக்குறிப்பு . வெங்கால் - கொடுங்காற்று ; எனவே , சண்டமாருத 
மாம் . ஆ - ஆறு என்பதன் விகாரம் . 

( அக ) 
இலக்குமணன் வந்த இராமனை வருந்தாதே யென்று 

சொல்லிக் கிட்ட , இராமன் மகிழ்தல் . 
அஉ . ஒருங்குயர்ந்துலகின்மேலூழிப்பேர்ச்சியுட் 

கருங்கடல்வருவதேயனையகாட்சித்தன் 
பெருந்துணைத்தம்முனைநோக்கிப்பின்னவன் 

வருந்தலைவருந்தலைவள்ளியோயெனா. 
இதுவும் , மேற்கவியும் - குளகம் . 

( இ - ள் . ) ஊழி பேர்ச்சியுள் - ஊழிக்காலம் மாறுஞ் சமயத்தில் ( பிர 
எய்காலத்தில் ), உலகின் மேல் - பூமியின் மீது , கருகடல் - கரிய கடலா 


அயோமுகிப் படலம் 


LASBN 


னது , ஒருங்கு உயர்ந்து ஒருமித்தக் கிளம்பிய வருவது - வருவதை , அனைய 
ஒத்த , காட்சி - தோற்றத்தையடைய , தன் பெரு துணை , தம் முனை --தனக் 
குப்பெரிய துணைவனான தமையனை , பின்னவன் - இளையபெருமாள் , நோ 
க்கி - பார்த்து , வள்ளியோய் .. ஈகைக்குணமுடையவனே!! வருந்தலை வருந் 
தலை -- வருந்தாதே வருந்தாதே , எனா - என் றுசொல்லி , ( எ - று . ) - இப் 
பாட்டில் , எனா என்றது , அடுத்தபாட்டில் என்றுகூறுவான் என்றத 
னோடு இயையும் , 

பிரளயகாலத்தில் பூமியைக் கடல் பொங்கியழிக்கு மென்பது , நூற் 
கொள்கை , தம்முன் - தனக்கு முன்பிறந்தவன் ; முன் - காலவாகுபெயர் . 
வருந்தலை வருந்தலை - அடுக்கு , தேற்றப்பொருளது . வள்ளியோய் - வண் 
மையென்னும் - புண்பினடியாப்பிறந்த வள்ளியோ னென்பதன் ஈறுதிரிந்த 
விளி ; இ - சாரியை . 

( அஉ ) 
அங . வந்தனெனடியனேன்வருந்தல்வாழிநின் 

னந்தமிலுள்ளமென்றறியக்கூறுவான் 
சந்தமென் றளிர்புரை சரணஞ்சார்ந்தனன் 

சிந்தின நயனம்வந் தனைய செய்கையான் 
( இ - ள் . ) அடியனேன் வந்தனென். - அடியேன் வந்துவிட்டேன் ; 
நின் அந்தம் இல் உள்ளம் வருந்தல் - உனது மயக்கமற்ற மனம் வருந்தா 
தே , என்று- , அறிய கூறுவான் - விளங்கச் சொல்லிக்கொண்டு 

சந்தம் 
மெல் தளிர் புரை சரணம் சார்ந்தனன் - அழகிய மெல்லிய தளிரை யொத்த 
( இராமபிரானது ) திருவடிகளைச் சேர்ந்தான் ; (அதனால் இராமன் ) , சிந்தின 
நயனம் வந்து அனைய செய்கை யான் - போன கண் மறுபடி வந்தாற் போ 
ன்ற செய்கையையுடையவனானான் ; (எ - று .) 

வாழி - முன்னிலையசை ; வாழ்க வென்று , மிக்க அன்பால் வாழ்த்தி 
யதுமாம் . இலக்குமணனைக் கண்ணாகவே எண்ணியிருந்த இராமன் , அவனை 
யிழந்து மீண்டும் பெற்றதனால் , போனகண் வரப்பெற்றவன் போன்றான் . 
இனி , நான்காம் அடிக்கு - இலக்குமணனென்றே கொண்டு பொருள்கூறி 
னும் பொருந்தும் . அந்தம் - அந்த மென்ற வடசொல்லின் திரிபு ; இருள் 
என்று பொருள் : இங்கே , அஞ்ஞான மனவிருள் . அந்தமில் உள்ளம் - அழி 
வற்றமனமெனினுமாம் . அடியனேன் , அன் - சாரியை . 

( அங ) 
அச . ஊற்றுறுகண்ணினீரொழுகநின்றவ 

னேற்றிளங்கன்றினைப்பிரிவுற்றெங்கணு 
மாற்றலினாற்றுவ தரிதினெய்திய 

பாற்றிளம்பான் முலையாவின்பான்மையான் . 
( இ - ள் . ) ஊற்று உறு கண்ணின் நீர் ஒழுக நின்றவன் - (இலக்குமண 
னைப் பிரிந்ததனால் ) ஊற்றுப்போலக் கண்களினின்று நீர்பெருகும்படியிரு 
ந்த இராமன் , - (இலக்குமணனையடைந்ததனால் ) , - ஏறு இள - கன்றினை 

25 


194 


ஆரணியகாண்டம் . 


பிரிவுற்று - (தனது ) இளமையான ஆண்கன்றைப் பிரிந்து , எங்கணும் 
ஆற்றலின் ஆற்றுவது அரிதின் - எவ்விடத்திலும் தன் வல்லமையால் 
தேடுவது அரிதாயிருந்தபொழுதில் , எய்திய - ( அக்கன்று ) தானேவந்து 
சேரப்பெற்ற, பாற்று- தன்மையுடையதான , பால் முலை இள ஆவின் - பால் 
நிறைந்த மடியையுடைய இளமையான பசுவினது , பான்மையான் - தன் 
மையையுடையவனானான் ; ( எ -று . ) 

சிறப்புப்பற்றி , ஏற்றைக் கூறினார் . பாற்று - பான்மை யென்னும் 
பண்பினடியாப் பிறந்த ஒன் றன்பாற்பெயர் . எங்கணும் ஆற்றலின் ஆற்று 
வது அரிதின் - எவ்வாற்றானும் தன்மனோதைரியத்தாற் பொறுத்தற்கரி 
தாயிருந்த நிலைமையில் எனினுமாம் . 

( அச ) 
இராமன் இலக்குமணனை நோக்கி மனநெகிழ்தல் . 
அரு . தழுவினன்பன்முறை தாரைக்கண்ணினீர் 

கழுவினனாண்டவன்கனகமேனியை 
வழுவினையாமெனமனக்கொடேங்கினே 

னெழுவென மலையெனவியைந்ததோளினாய் . 
துவும் , வருங்கவியும் - ஒருதொடர் . 

இ - ள் . ) ( இராமன் இலக்குமணனை ) , ஆண்டு - அப்பொழுது , பல் 
முறை தழுவினன் - பலதரம் கட்டித்தழுவி , அவன் கனகம் மேனியை- அவ 
னது 

பொன்னிறமான உடம்பை , தாரை கண்ணின் நீர் கழுவினன் - தா 
ரையாகவடிகிற தன்கண்ணீரினால் கழுவி , -- ( அவனைநோக்கி ,) எழு என 
மலை என இயைந்த தோளினாய் - இரும்புத்தூண்போலவும் மலைபோலவும் 
பொருந்திய தோள்களையுடையவனே ! வழுவினை ஆம் என மனம் கொடு 
எங்கினேன்- ( நீ இதுவரையும் வாராததனால் ) தவறிப்போய்விட்டாயென் 
றே கருதி வருந்தினேன் ; ( எ - று . ) 

தாரை - தாரா என்ற வடசொல்லின் சிதைவு . கனக மேனி = " #வண 
வண்ணன் " என்றார் கீழ் விராதன் வதைப்படலத்தும் . 

( அரு ) 
அசு . என்னையங்கெய்தியதியம்புவாயென 

வன்னவனஃதெலாமறியக்கூறலு 
மின்ன லுமுவகையுமிரண்டுமெய்தினான் 

றன்னலாதொருபொருடனக்குமேலிலான் . 
( இ - ள் . ) அங்கு எய்தியது என்னை இயம்புவாய் - அங்கே நடந்தது 
யாது ? சொல்வாய் , என - என்றுகேட்க , அன்னவன் - அவ்விலக்குமணன் , 
அஃது எலாம் அறிய கூறலும் - அவையெல்லாவற்றையும் தெரியும்படி 
சொன்னவுடன் , - தன் அலாது ஒரு பொருள் தனக்கு மேல் இலான் - தா 
னேயல்லாமல் ஒரு பொருளும் தனக்குமேலாகப்பெறாதவனான இராம 
பிரான் , இன்னலும் உவகையும் இரண்டும் எய்தினான் - துன்பமும் மகிழ்ச் 
சியும் , ஆகிய இரண்டையும் ஒருங்கே அடைப்வனானான் ; ( எ - று . ) 


i 


அயோமுகிப்படலம் , 

195 
அஃது எலாம் - ஒருமைப் பன்மை மயக்கம் , இலக்குமணன் அரக்கி 
யின் வசப்பட்டதனால் வருத்தத்தையும் , வென்று மீண்டதனால் மகிழ்ச்சி 
யையும் இராமன் அடைந்தான் . இராமன் தானே எல்லாவற்றுக்கும் மே 
லான பரம்பொருளென்பது , நான்காமடியின் கருத்து . 

( அசு ) 
இராமன் இலக்குமணனைத் தேற்றுதல் . 
அஎ , ஆய்வு றுபெருங்கடலகத்துளேயவன் 

பாய்திரைவருதொறும்பரி தற்பாலனாந் 
தீவினைப்பிறவிவெஞ்சிறைபிற்பட்டயா 

நோயுறு துயரென நுடங்கனோன்மையோ . 
( இ - ள் .) ஆய்வு உறு பெரு கடல் அகத்துள் ஏயவன் - (யாவராலும் 
அளவற்றதென்று ) ஆராயப்படுகிற பெரியகடலின் நடுவில் அகப்பட்ட 
வன் , பாய் திரை வருதொறும் பரிதல் பாலன் ஆம் - பாய்கிற அலை வரும் 
பொழுதெல்லாம் வருந்துதற்கு உரியவனோ? (உரியவனல்லன் ); ( அது 
போல ), தீ வினைபிறவி வெம் சிறையில் பட்ட யாம் - தீவினைவயத்தால் 
நேர்கிற பிறப்பாகிய கொடியசிறையில் அகப்பட்ட நாம் , நோய் உறுதுயர் 
என - வருத்தம்பொருந்திய துன்பம் ( நேர்ந்ததே ) என்று , நுடங்கல் - தளர் 
தல் , நோன்மையோ - பெருமையோ ? (எ - று . ) 

பெருங்கடலுள் அகப்பட்டுக்கொண்டவன் அலைகளுக்காக அஞ்சிவரு 
ந்துதல் தகாதவாறுபோல , துன்பமயமான பிறவிச்சிறையில் அகப்பட்ட 
வன் அதில்நேரும் துன்பங்களுக்கு அஞ்சிவருந்துதல் தகாது ; ஆதலால் , 
அரக்கியின்கையில் அகப்பட்டுக்கொண்ட துன்பத்திற்கு வருந்தவேண்டா 
வென்று இராமன் இலக்குமணனைத் தேற்றியவாறு. எடுத்துக்காட்டுவமை 
யணி . ஓசையினாலும் பொருளைத் துணிதல் என்ற நியாயத்தால் , பரிதற் 
பாலன் என்பதற்கு , வினாவாக்கி எதிர்மறையாகப் பொருள் கொள்ளப்பட் 
டது , இங்ஙனம் ஓசை வேறுபாட்டினாற் பொருள்கொள்ளுதலை வடநூலார் 
காகு என்பர் . ஆம் - அசை . தீவினை என்றது , இங்கே புண்ணியம் பாவம் 
இரண்டையுங் குறிக்கும் . பிறவிவெஞ்சிறை - உருவகம் . ஓ - ஏதிர்மறை. 
ஏயவன் - ஏய் - பகுதி ; ய் -இறந்தகால இடைநிலை ; பகுதியீற்றுயகரம் , யகரம் 
வரக் கெட்டது . 

( அஎ ) 
இராமன் இலக்குமணனைப் புனைந்துகூறுதல் . 
அஅ . மூவ்கையமரருமுலகமும்மையு 

மேவரும்பகையெனக்காகமேல்வரி 
னேவரேகடப்பவரெம்பி நீயுளை 
யாவதேவலியினியரணும் வேண்டுமோ. 

k :) மூ ங்கை அமரரும் - ( பிரமன் விஷ்ணு சிவன் என்ற ) 
மூன் றுவகையானதேவர்களும் மும்மை உலசமும்- ( மேல் கீழ் ஈடு என்ற ) 


( இ . பருவ ரலென்வயிற்பயில்ற்பால்தேர் . 
வலிவீர - நீண்டவரக்கழலையும் போர்த்திறமையையுமுடைய வீரனே பாரு 

ஆரணியகாண்டம்: 
ஒன் றுவகையுலகத்திலுள்ளவர்களும் , எனக்கு மேவு அரு பகை ஆக மேல் 
வரின் - எனக்குக்கிட்டமுடியாத . ( மிக அதிகமான ) பகைவர்களாக என் 
மேல் எதிர்த்துவந்தாலும் , ஏவரே கடப்பவர்- ( அவர்களுள் என்னை ) யாவர் 
தாம் வெல்லவல்லவர் ? எம்பி - தம்பியே ! நீ உளை ஆவதே - நீ ( என் பக்கத்தில் ) 
இருக்கிறா யென்ற இவ்வொன்றுமே , வலி - ( எனக்கு அவர்கள் யாவரை 
யும் ) வெல்லும் வல்லமையாயிருப்பது ; இனி - இனிமேல் (உன்னையன்றி 
யென்றபடி ), அரணும் வேண்டுமோ - ( எனக்குப் பிறிதொரு ) காவலும் 
வேண்டுமோ ? (வேண்டா என்றபடி ); ( எ - று . ) 

" இருமைவகை தெரிந்து ” என்னுங் குறளில் இருமை போல , மும் 
மை என்றது - இங்கே எண்ணின்கண் நின்றது ; " தெரிமாண்டமிழ்மும் 
மைத்தென்னம் பொருப்பன் " என்பதிலும் இது . அரணும் , உம்மை - சிறப் 
பும்மை . 

( அஅ ) 
அகூ , பிரிபவர்யாவரும்பிரிகபேரிடர் 

வருவனயாவையும்வருகவார்க்ழ்ற் 
செருவலிவீரநிற்றீருமல்லது 

ள் .) பிரிபவர் யாவரும் பிரிக் - ( என்னைவிட்டுப் ) பிரிகிறவர்கள் 
எல்லாரும் பிரியக்கடவர் ; வருவன் பெரு இடர் யாவையும் வருக - (என 
க்கு ) வருகின்ற பெருர் துன்பங்கள்யாவும் வரக்கடவன ; வார் கழல் செரு 


வரல் ( எனக்குநேரிடுந்) துன்பம் ; நின் தீரும் அல்லது - உன்னால் நீங்குமே 
மல்லாமல் , என்வயின் பயில்ல் பாலதோ - என்னிடத்தில் தங்கி வருத்தும் 
இயல்புடையதோ ? ( அன்று என்றபடி ); ( எ - று .) 

திண்பொரு ளெய்தலாகும் தெவ்வரைச் செகுக்கலாகும் , நண்பொ 
பெண்டிர் மக்கள் யாவையு . நண்ணலாகும் , ஒண்பொரு ளாவ தையா. 
வுடன்பிறப் பாக்கலாகா , எம்பியை பங்குப் பெற்றேன். என் னெனக்கு 
அரிய தென்றான் என்ற சீவகசிந்தாமணிச்செய்யுள் இங்கே நோக்கத்தக் 

( அக .) 
இராமன் இலக்குமணனை நோக்கி அரக்கியைக் கொல்லாமை 

யைப்பற்றி வினவல் . 
கூ 0 . வன்றொழில்வீரபோர்வலியரக்கியை 

வென்றுபோர்மீண்டனெனெனவிளம்பினாய் 
புன்றொழிலனையவள்புகன்றசீற்றத்தாற் 

கொன்றிலை போலுமாற்கூறுவாயென்றான் . 
( இ - ள் . ) வல் தொழில் வீர - கொடிய போர்த் தொழிலை யுடைய 
வீரனே | போர்வலி அரக்கியை போர் வென்று மீண்டனென்எனவிளம்பி 


அகோமுகிப்காம் . 
னாம் - போர்செய்யும்வல்லமையையுடைய இராட்சசியைப் போரிற் சயித் 
துத் திரும்பினேன் என்றுகூறினாம் ; புல் தொழில் அனையவள் - இழிதொ 
ழிலையுடைய அவ்வரக்கி , புகன்ற - ( தகாத சொற்களைச் ) சொன்னதனா 
லுண்டாகிய , சீற்றத்தால் - கோபத்தால் ( அவள்வார்த்தையாற் கோபங் 
கொண்டு என்றபடி ) கொன்றிலை போலும் - ( நீ . அவளைக் ) கொல்லவில்லை 
போலும் ; கூறுவாய் - ( அதைப்பற்றி நீ ) சொல்வாய் , என்றான் - என்று 
வினாவினான் ; ( எ - று . ) - ஆல் - அசை . 

புகன்ற சீற்றம் - இறந்தகாலப்பெயரெச்சம் காரணப்பொருளது . 
போலும் - ஒப்பில்போலி . புன்தொழி லனையவள் என்பதற்கு - இழிதொ 
ழில்களுக்குத் தாய்போன் றவ ளெனினுமாம் ; அனையவள் = அன்னை யவள். 

இலக்குமணன் மறுமொழி கூறல் . 
கூக . துளைபடுமூக்கொடுசெவிதுமித்துகத் 

தளைவயினகிலொடு தடிந்துநீக்கிய 
வளவையிற்பூசலிட்டரற்றினாளென் 

விளையவன் விளம்பிநின்றிருகைகூப்பினான் . 
( இ - ள் . ) ( அவ்வாக்கியினது ), துளைபடு மூக்கொடு - துளைகள் பொ 
ருந்திய மூக்கையும் , செவி - காதுகளையும் , தளைவயின் நகிலொடு-கட்டுக் 
குள் அடங்கிய தனங்களையும் , துமித்து உக தடிந்து நீக்கிய அளவையில் - 
துண்டுபட்டு விழும்படி அரிந்து தள்ளிய பொழுதில் , பூசல் இட்டு அரற்றி 
னாள் - ( அவள்) - கூக்குரலிட்டுக் கதறினாள் , என விளம்பி நின்று - என்று 
சொல்லி நின்று ; இளையவன் இலக்குமணன், இரு கை கூப்பினான் - 
(தனது ) இரண்டு கைகளையுங் கூப்பி . ( இராமனை ) வணங்கினான் ; ( எ - று .) 

மூக்கு முதலியவற்றை அரிந்த செய்தியை இங்கே கடறியதனால் , 
முன்பு இந்தவிவரம் இலக்குமணனாம் கூறப்படவில்லை யென்பது விளங் 
கும். முன்புசொன்னது , தொகுத்துச் சுட்டல் ; இங்கே , வகுத்துக்காட் 
டல், தளைவயினகில் -சங - ஆம் கவிபைக் காண்க : 

( கக) 
இராமன் இலக்குமணனைத் தழவுதல் . 
கூஉ , தொல்லிருடனை க்கொலத்தொடர்கின்றாளையுங் 

கொல்லலை நாசியைக்கொய்து நீக்கினாய் 
வல்லை நீ மனுமுதன் மரபினோயெனப் 

புல்லினனுவகையிற்பொருமிவிம்முவான் . 

- ள் .) உவகையின் பொருமி விம்முவான் - மிக்க மகிழ்ச்சியால் 
உடல் பூரித்துள்ளவனான இராமபிரான் , -- தொல் இருள் - மிக்க இருட் 
டில் , தனை - உன்னை , கொல - கொல்லுதற்கு , தொடர்கின்றாளையும் -- 
தொடர்ந்துவந்த அரக்கியையும் , கொல்ல்லை - ( நீ ) கொல்லாமல் , நாசியை 
சொங்து நீக்கினாய் - ( அவளது ) மூக்குமுதலிய உறுப்புக்களை மாத்திரம் 


198 

ஆரணியகாண்டம் . 
அறுத்துவிட்டாய் ; (ஆகையால் ), வல்லை நீ - தருமசாஸ்திரங்களில் வல்லவ 
னான நீ , மனு முதல் மரபினோய் - மனுவை முதலாகக்கொண்ட இவ்வம்சத் 
திற்கு ஏற்ற முறைமையுடையாய் , என - என்று சொல்லி , புல்லினன் 
( அவனைத் ) தழுவினான் ; ( எ - று . ) 

பெண்கொலை பெரும்பா தக மாதலால் , அதைச் செய்யாது விட்ட 
இலக்குமணனை இராமன் இங்ஙனம் புகழ்ந்தனன் . தொடர்கின்றாளையும் , 
உம்மை - இழிவு சிறப்புப் பொருளது ; சூர்ப்பணகையைப் போலவே இவ 
ளையும் நாசிமுதலிய உறுப்புக்களை அறுத்துத் தள்ளினா யெனக் கீழே 
நோக்குதலால் , இறந்தது தழுவிய எச்ச மெனினுமாம் . மனு - சூரியனது 
மகன் ; இவனே , இச்சூரியகுலத்து அரசர்க்கெல்லாம் முதல்வன் ; வைவசு 
வதமநு வெனப் பிரசித்திபெற்றவன் . 

( கஉ ) 
இராமலக்குமணர் நீர்பருகி ஒரு மலையில் தங்குதல் . 
கூகூ . பேரருந்துயரறப்பேர்ந்துளோரென 

வீரனுந் தம்பியும்விடிவுநோக்குவார் 
வாருணநினைந்தனர்வான நீரினாற் 
றாரணித்தங்கொருகிரியிற்றங்கினார் . 

ள் . ) வீரனும் தம்பியும் - இராமனும் இலக்குமணனும் ,-பேர் 
அரு துயர் அற பேர்ந்துளோர் என - நீக்குதற்கு அரிய துன்பத்திலிருந்து 
நீங்கினவர்க ளென்னும்படி ( அரக்கியாலாகிய துன்பம் நீங்கி யென்றபடி ), 
வாருணம்நினைந்தனர் - வருண சம்பந்தமான மந்திரத்தை ஜபித்து , வானம் 
நீரினால் தாரணித்து - ( அம்மந்திர பலத்தால் வானத்தினின்று பெய்த ) 
நீரைப் பருகி அதனாற் களைப்பு நீங்கி உடம்பு தரித்து , விடிவு நோக்குவார் - 
பொழுது விடியுங்காலத்தை எதிர்பார்த்தவர்களாய் , அங்கு ஒரு கிரியில் 
தங்கினார் - அங்கு ஒரு மலையில் தங்கியிருந்தார்கள் ; ( எ - று . ) 

வாருணம் - வருண சம்பந்தமானது ; வடமொழித் தத்திதாந்த நாமம் . 
தாரணித்தல் - உடம்பு தரித்தல் , 

( கூ ) 
இராமன் பள்ளிகொள்ளல். 
கூச , கல்லகல் வெள்ளிடைக்கானகத்துள் 

பல்லவ மலர்கொடுபடுத்தபாயலி 
னெல்லையிறுயரினோடிருந்துசாய்ந்தனன் 

மெல்லடியிளையவன்வருடவீரனே . 
( இ - ள் . ) வீரன் -- இராமன் , -கல் அகல் வெள்ளிடை - கற்கள் பரம் 
துள்ள வெளியிடத்தில் , கானகத்து உள பல்லவம் மலர் கொடு படுத்த 
பாயலின் - காடுகளிலுள்ள தளிர்களையும் பூக்களையுங் கொண்டு ( இலக்கும 
ணன் ) அமைத்த படுக்கையில் , எல்லை இல் துயரினோடு இருந்து - அளவற்ற 
துன்பத்துடனே இருந்து , ( பின்பு , மெல் அடி இளையவன் வருட-( தனது ) 


அயோமுகிப்படலம் . 


199 


மெல்லிய பாதங்களை இலக்குமணன் தடவிப் பிடிக்க, சாய்ந்தனன் - படுக் 
கைகொண்டான் ; ( எ - று . ) 
வெள்ளிடை - மேல்மறைவில்லாத இடம் . பல்லவம் - வடசொல் . ( கச ) 

இராமன் விரகவேதனையால் வருந்துதல் . 
கூடு . மயிலியல்பிரிந்தபின்மானநோயினா 

லயில்விலனொருபொருளவலமெய்தலாற் 
றுயில்விலனென்பதுசொல்லற்பாலதோ 

வுயிர்நெடி துயிர்ப்பிடையூசலாடுவான் . 
( இ - ள் . ) ( இராமன் ) , -- மயில் இயல் பிரிந்த பின் - மயில் போன்ற 
சாயலையுடைய சீதையைப் பிரிந்த பின்பு , மானம் நோயினால் ஒரு பொ 
ருள் அயில்வு இலன் - அவமானமாகிய வியாதியால் ஒரு பொருளையும் 
உண்ணவில்லை ; அவலம் எய்தலால் துயில்வு இலன் - ( இவ்வாறு ) வருத்தம் 
மிகுதலால் தூங்கவுமில்லை , என்பது - என்கிற இவ்விஷயம் , சொல்லல் பால 
தோ - சொல்லுதற்குத் தகுதியுடையதோ ? நெடிது உயிர்ப்பிடை உயிர் 
ஊசல் ஆடுவான் - பெருமூச்சின் நடுவில் உயிர் ஊசலாடப் பெறுபவ 
னானான் ; ( எ - று . ) 

பெருமூச்சினால் உயிர் போவதும் வருவதுமா யிருந்தது என்பது , ஈற் 
நடியின் கருத்து , மயிலியல் - அன்மொழித்தொகை , 

இராமன் விரகதாபத்தால் வருந்திக் கூறல் . 
கூசு , மானவண்மெய்யிறைமறக்கலாமையி 

னானதோவன்றெனினரக்கர்மாயமோ 
கானகமுழுவதுங்கண்ணினோக்குங்காற் 

சானகியுருவெனத்தோன்றுந் தன்மையே . 
இ - ள் . ) கண்ணின் நோக்கும் கால் - ( நான் எனது ) கண்களாற் பார் 
க்கும்போது , கானகம் முழுவதும் - காடு முழுவதும் , சானகி . உரு என 
தோன்றும் தன்மை - சீதையின் உருவமாகவே ( எனக்குக் ) காணப்படுந் 
தன்மை , -- மானவள் மெய் இறை மறக்கலாமையின் ஆனதோ - பெருமை 
யுடைய அச்சீதையின் மேனியை ( நான் ) சிறிதுபொழுதும் மறக்க முடியா 
மையால் உண்டானதோ ? அன்று எனின் - அப்படியல்லாவிட்டால் , அரக் 
கர் மாயமோ - இராக்கதர்கள் செய்த வஞ்சனைத் தொழிலால் உண்டான 
தோ ? ( எ - று . ) 

உருவெளித் தோற்றத்தாற் காடுமுழுவதும் சீதையின் உருவமே இரா 
மனுக்குக் காணப்பட்டது ; ஆசை முதலியவற்றால் இடைவிடாது நினைக் 
கப்பட்ட பொருள் அந்நினைப்பின் மிகுதியால் எங்குங்கட்புலனாகத் தோன் 
அதல்இயல்பு . ஜான்கி - ஜசகராஜன் மகள் ; வடமொழித்தத்திதாந்தம் ,, 


2007 


ஆரணிய காண்டம் , 


மானம் - பெருமை , அதையடையவள் , மானவள் . இனி , மான் போன்ற அவ . 
ளென்றலும் ஒன்று . ஓகாரங்கள் - விகற்பப் பொருளன. ஏ- ஈற்றசை . ( ) 
கூஎ . கருங்குழற்சேயரிக்கண்ணிற்கற்பினோர்க் 

கருங்கலமருங்குவந்திருப்பவாசையா 
லொருங்குறத்தழுவுவானொன்றுங்காண்கிலேன் 

மருங்குல்போலானதோவடிவுமெல்லவே . 
( இ - ள் . ) கரு குழல் - கரிய கூந்தலையும் , சேய் அரி கண்ணின் - சிவ 
ந்த அரி ( ரேகை ) பரந்த கண்களை புமுடைய, கற்பினோர்க்கு அருங்கலம் - 
கற்பினையுடைய மகளிர்க்கு அருமையான ஆபரணம்போன்ற சீதை , மரு 
ங்கு வந்து இருப்ப - ( என் ) பக்கத்தில் வந்திருக்க , ஆசையால் - ( அவளி 
டத்து உள்ள ) காதலால் , ஒருங்கு உற தழுவுவான் - ஒரு சேரத் தழுவும் 
படி ( சென்று ), ஒன்றும் காண்கிலேன் - ( அங்கு ) ஒன்றையுங் கண்டே 
னில்லை ; வடிவும் - ( அவளது ) உருவமும் , மருங்குல் போல் மெல்ல ஆன 
தோ - ( அவளது ) இடைபோலவே சிறிது சிறிதாகத் தேய்ந்து ( முடிவில் ) 
ஒன்றுமில்லாதாய்விட்டதோ? ( எ - று . ) 

உருவெளித் தோற்றத்திற் கண்ட சீதையின் உருவத்தைத் தழுவச் 
சென்ற இராமனுக்கு அங்கு ஒன்றுங் கிடையாமையால் , அவன் வருந்தி 
னான் . இடுப்பு மிகச் சிறுத்திருத்தல் , உத்தமஸ்திரீகளின் லக்ஷணம் , அருங் 
கலம் - ஆகுபெயர் . தழுவுவான் - வான் ஈற்று எதிர்கால வினையெச்சம் : 
ஈற்றசை . 

( கஎ ) 
கூஅ . புண்டரிகப்புதுமலரிற்றேன் பொதி 

தொண்டையஞ்சேயொளித்துவர்த்தவாயமு 
துண்டனெனீண்டவளுழையளல்லளால் 

கண்டுயிலன்றியுங்கனவுண்டாகுமோ. 
இ - ள் . ) புது புண்டரிகம் மலரில் - ( அவள் முகமாகிய ) அன்று பூத்த 
தாமரை மலரில் , தேன் பொதி - தேன் நிறைந்த , தொண்டை அம் சேய் 
ஒளி - கொவ்வைப்பழம் போன்ற அழகையும் செந்நிறத்தையு முடைய , 
துவர்த்த - ( நிறத்தால் ) பவழத்தின் தன்மையைக் கொண்ட , வாய் - வாயி 
னது , அமுது - அமிருதத்தை , உண்டனென் உண்டேன் ; ஈண்டு - 
இங்கு , அவள் உழையள் அல்லள் - அச்சீதை சமீபத்தில் இல்லாதவளாய் 
விட்டாள் ; ( முதலிற் பக்கத்திலிருந்தவளாகத் தோன்றி உடனே இல்லாத 
வளானது கனவென்போ மெனின் ) , - கண் துயில் அன்றியும் கனவு உண் 

தூக்கமில்லாமலிருக்கையிலும் கனா உண்டாகுமோ ? ( எ - று . ) -- 
ஆல் - அசை . 

நான் அவளது வாயமுதை உண்டதாக எனக்குத் தோன்றிற்று ; பார் 
த்தால் , அவள் பக்கத்தில் இல்லை ; தூக்கமில்லாமையால் , இதைக் கன 
வென்று சொல்லக்கூடவில்லை என்று கருத்து . புண்டரிகப் புதுமலர் 
உவமையாகுபெயர் , வாயமுது உண்ணல் - அதரபானம் , 

( அ ) 


- 


அதோமுகிப்படலம் , 


கூகூ , மண்ணினும்வானினுமற்றை மூன்றினு 

மெண்ணினும் பெரியதோரிடர் வந்தெய்தினாற் 
றண்ணறுங்கருங்குழற்சனகன் மாமகள் 

கண்ணினுநெடியதோகொடிய கங்குலே. 
( இ - ள் . ) மண்ணினும் - நிலத்திலும் , வானினும் - ஆகாயத்தினும் , 
மற்றை மூன்றினும் - மற்ற ( நீர் நெருப்புக் காற்று ) என்ற மூன்றினும் , 
( ஆகப்பஞ்சபூதங்களைக் காட்டிலும் ), எண்ணினும் - எண்ணத்தைக்காட்டி 
லும் , பெரியது - பெரியதாகிய , ஓர் இடர் - ஒரு துன்பம் , வந்து எய்தி 
னால் - ( எனக்கு ) வந்து அடைந்தால் , - கொடிய கங்குல் - கொடிய இரவா 
னது , - தண் நறு கரு குழல் சனகன் மா மகள் கண்ணினும் நெடியதோ 
குளிர்ச்சியும் மணமும் கருநிறமுமுள்ள கூந்தலையுடைய சீதையின் கண்க 
ளைக்காட்டிலும் நீண்டதாய் விடக்கடவதோ ? ( எ - று . ) -- ஏ - ஈற்றசை . 

மிகப்பெரிது என்று காட்டுதற்கு , பஞ்ச பூதங்களையும் , எண்ணத்தை 
யும் துன்பத்திற்கு உறழ்பொரு வாக்கினார் . " எண்பது கோடி நினைந் 
தெண்ணுவன " ஆதலால் , எண்ணம் மிகப்பெரிது என்பது விளங்கும் . 
கடலினும் பெரிய கண்கள் என்றபடி சீதையின் கண்கள் மிகப்பெரியன 
வாதலால் கண்ணினும் நெடியதோ கொடிய கங்குல் என்றார் . 
க 00 . அப்புடையலங்குமீன மருமார்கலி 

யுப்புடையிந்துவென்றுதித்தவூழித்தீ 
வெப்புடைவிரிகதிர் விரிப்பமெய்யெலாங் 

கொப்புளம்பொடித்ததோகொதிக்கும்வானமே . 
( இ - ள் . ) அப்பு உடை - நீரையுடையதும் , அலங்கும் மீன் அமரும் - 
அசைந்து செல்லுகிற மீன்கள் நிறையப்பெற்றதுமான் , ஆர்கலி - கடலில் , 
உப்பு உடை இந்து என்று உதித்த - அழகுடைய சந்திர னென்று பெயர் 
கொண்டு பிறந்த , ஊழித்தீ - பிரளயாக்கினியானது , வெப்பு உடை விரி - 
கதிர் விரிப்ப - வெப்பத்தையுடைய பரந்த கிரணங்களை வீசுவதனால் , கொ 
திக்கும் வானம் - தாபங்கொண்ட ஆகாசம் , மெய் , எலாம் கொப்புளம் 
பொடித்ததோ - உடம்பு முழுவதும் கொப்புளங் கொண்டதோ ? ( எ - று .) 
- ஏ - ஈற்றசை. 

நக்ஷத்திரங்களையுடைய ஆகாசத்தை , சந்திரனால் தாபமடைந்து கொப் 
புளங்கொண்டதாக உத்பிரேக்ஷித்தார் . " செப்பிளங்கொங்கைமீர் திங்கட் 
சுடர் பட்டுக் , கொப்புளங்கொண்ட குளிர் வானை - யெப்பொழுது , மீன் 
பொதிந்து நின்ற விசும்பென்ப தென்கொலோ , தேன்பொதிந்த வாயாற் 
றெரிந்து ” என்னும் நளவெண்பா இங்குக் காணத்தக்கது . இது சந்திரோ 
பாலம்பநம் . உப்பு - அழகு . இந்துவென்று தித்தவூழித்தீ - அவநுதியணி . 
ஊழித்தீ - பிரளயகாலத்தில் கடலினின்று வெளிக்கிளம்பி உலகத்தை 

26 


202 


ஆரணியகாண்டம் : 


யழிக்கும் வடவாமுகாக்கினி . ஆர்கலி - மிக்க ஓசையுடையதெனக் கட 
லுக்கு அன்மொழித்தொகை . 

( 500 ) 
சூரியோதயம் . 
க 0 க . இன்னனவின்னனபன்னியீடழி 

மன்னவர்மன்னவன்மதிமயங்கினா 
னன்ன துகண்டனனல்கினானெனத் 

துன்னிய செங்கதிர்ச்செல்வன்றோன்றினான் . 
( இ - ள் . ) இன்னன இன்னன பன்னி - இத்தன்மையான பலவார்த் 
தைகளைச் சொல்லி , ஈடு அழி - வலியொடுங்குகிற , மன்னவர் மன்னவன் - 
சக்ரவர்த்தியாகிய இராமன் , மதி மயங்கினான் - அறிவுகலங்கி 

அறிவுகலங்கினான் ; ( அப் 
பொழுது ), துன்னிய செம் கதிர் செல்வன் - நிறைந்த சிவந்த கிரணங்களை 
யுடைய சூரியன் , - அன்னது கண்டனன் - ( இராமனது ) அந்தநிலைமையைப் 
பார்த்து , அல்கினான் என - (நம்குலத்துப்பிறந்த இவன் இப்படி ) துன்பப் 
படுகிறானே யென்று வருந்தினவன் போல , தோன்றினான் - ( அவ்வருத் 
தத்தை யொழித்தற்கு ) உதயமானான் ; ( எ - று . ) 

சூரியன் இயல்பாக உதித்ததற்கு வேறு கார்ணங் கற்பித்துக் கூறியத 
னால் , ஏதுத்தற்குறிப்பேற்றவணி . 

( க 0 க ) 
புவின் கிரியையைச் செய்துமுடித்தபின்பு , இராமலட்சுமணரிரு 
வரும் சீதையை நாடினவர்களாய்த் தென்மேற்குத் திசையாக ஜநஸ்தானத் 
திலிருந்து மூன்று குரோசதூரம் அப்பாற்சென்று , கிரௌஞ்சாரணிய 
மென்ற பெருங்கானகத்தைக் கடந்து , மதங்காச்சிரமத்துக்குக் கீழ்த்திசை 
யாக மூன்று குரோசதூரஞ் சென்று , அவ்வாச்சிரமத்தைச் சேர்ந்த ஒரு 
வனத்தி லுள்ள குகைக்குச் சமீபத்தில் , மிகக்கொடியவளான அயோமுகி 
யென்னும் அரக்கியைக் கண்டனர் ; அவளும் அவர்களைக் கிட்டி , இராம 
னுக்கு முன்செல்லும் இலட்சுமணனை நோக்கித் தனது வேட்கையை யறி 
வித்துக் கூடிக்கலந்து மகிழும்படி வேண்ட , இலட்சுமணன் சினங்கொண்டு , 
வாளையெடுத்து அவளது செவி - மூக்கு தனம் இவைகளை யறுத்துவிட , அவ 
ளும் வந்தவழியே சென்றன -ளென்று ஸ்ரீவால்மீகிராமாயணம் 

. 
இராமபிரானுக்குத் தம்பியினிடமுள்ள பேரன்பு இப்படலத்தில் 
நன்கு வெளியாம் . 

அயோமுகிப்படலம் முற்றிற்று . 


> 


கின்றது . 


னாளை . , 

பத்தாவது 

கவந்தப் படலம் . 
இதற்கு , அயோமுகிப்படலம் என்பதுபோலப் பொருள் . வயிற்றுக் 
குள் தலை அடங்கியமைபற்றிக் கவந்தம்போலத் தோற்றமுடையவனாயிருந் 
ததனால் , இவனுக்குக் கவந்தனென்று பெயர் . கவந்தம் - கபந்தம் என்ற 
வடசொல்லின் திரிபு ; இதர்கு - தலையற்றதும் தொழிலுடன் கூடியது 
மான உடல் என்று பொருள் . அயோமுகியினின்று விடுபட்டபின் இராம 
லக்ஷ்மணர் சீதையைத்தேடிச் செல்லுகையில் நடுப்பகலாம் போது கவந் 
தன் வசிக்கும் வனத்தை யடைகையில் , அக்கவந்தன் தனது வழக்கப்படி 
இரண்டுகைகளையும் நீட்டி அதற்குள் சிக்கிய எல்லாப்பிராணிகளையும் 
வாரித் தனது வாயினுள் இடத் துணியவே , அதற்குள் அடங்கிய இராம 
லக்குமணர் சிறிதுநேரம் ஆலோசித்துக் கலங்கிப் பிறகு தங்கள்கைவாள் 
களினால் அவனது இரண்டுதோள்களையும் வெட்டித்தள்ளினமாத்திரத்தில் , 
அவன் சாபத்தினால் நேர்ந்த தனதுகோரரூபம் நீங்கித் திவ்வியசொரூபத் 
தையடைந்து ஆகாயத்தில் நின்றுகொண்டு இராமபிரானைத் துதித்துத் 
தனது முற்பிறப்பின் வரலாற்றைக் கூறியதுமன்றி , இராமலக்குமணர் 
இனிச் செய்யவேண்டிய தொழில்களையும் எடுத்துச்சொல்லிப் போனமை , 
இப்படலத்திற் கூறப்படுகின்றது . 

இராமலக்குமணர் கீதையைத் தேடிச் செல்லுத ஃ . 
க . நிலம்பொறையிலதென நிமிர்ந்தகற்பினா 

ணலம்பொறைகூர் தருமயிலைநாடிய 
வலம்புறுபறவையும ழுவவாமெனப் 

புலம்புறுவிடியலிர்க + துபோயினார் . 
( இ - ள் . ) நிலம் பொறை இலது என - பூமிபொறுமையுள்ளதன்று 
என்று சொல்லும்படி , நிமிர்ந்த - உயர்ந்த , பொறை நலம் கூர் தரு - பொறு 
மைக்குணம் 

மயில்போன்ற சாயலையுடைய , கற்பி 
கற்பையுடைய அச்சீதையை , நாடிய - தேடும்பொருட்டு, ( இராம 
லக்குமணர் ), - அலம்பு உறு . பறவையும் அழுவ ஆம் என புலம்புறு விடிய 
லில் - (இவர்களை நோக்கி ) வருத்தங்கொள்ளுகிற பட்சிகளும் : அழுகின்றான் 
வென்று சொல்லும்படி ஒலிசெய்கிற விடியற்காலத்தில் , கடிது போயினார் . 
விரைந்து சென்றார்கள் ; ( எ - று. ) 

விடியற்காலத்தில் இயல்பாகப் பறவைகள் கூவியொலித்தலை. இவர் 
களை நோக்கி வருந்தி அழுவனவாகக் குறித்தலால் , தன்மைத்தற்குறிப் 
பேற்றவணி . தன் திறத்துத் தீங்கு செய்தாரை ஒறுக்காது பொறுக்கும் 
சீதைக்கு , அகழ்வாரையுந் தாங்கும் பூமியை உவமைகூறினார் . கற்பு - கண 
வனையே தெய்வமென்று உணரும் மேற்கோள் . மயில் - * வமையாகு 


15 


. 


204 

ஆரணியகாண்டம் , 
பெயர் . இங்கே ஐயுருபு பிரித்துக்கூட்டப்பட்டது . நாடிய - செய்யிய என் 
னும் வாய்பாட்டு எதிர்காலவினையெச்சம் 

( க ) 


. 


, 


வேறு . 


இராமலக்குமணர் நடுப்பகலில் கவந்தவன மடைதல் . 
உ . ஐயைந் தடுத்தயோசனையினிரட்டியடவிபுடைபடுத்த 

வையந் திரிந்தார்கதிரவனும்வானினாப்பண்வந்துற்றா 
னெய்யுஞ்சிலைக்கையிருவருஞ்சென்றிருந்தே நீட்டியெவ்வுயிருங் 
கையின் வளைத்துவயிற்றடக்குங்கவந்தன்வனத்தின்கண்ணுற்றார் . 

இ - ள் .) எய்யும் சிலை கை இருவரும் - அம்பு எய்தற்குஉரிய வில்லைப் 
பிடித்த கையையுடைய இராமலக்ஷ்மணர் இருவரும் ,-ஐயைந்து அடுத்த 
யோசனையின் இரட்டி அடவி புடை படுத்த வையம் திரிந்தார் - ஐம்பது 
யோசனை தூரம் காடுகளாற் சூழப்பட்ட இடத்தில் திரிந்தவர்களாகி , 
சென்று போய் , -- இருந்தே - ( ஓரிடத்திலேயே ) இருந்துகொண்டு , நீட்டி - 
( தன துகைகளை ) நெடுந்தூரம் நீளச்செலுத்தி , எ உயிரும் - எல்லாப்பிராணி 
களையும் , கையின் வளைத்து - கைகளாற் சுற்றி அகப்படுத்தி , வயிறு அடக் 
கும் - தன் வயிற்றில் மடியச்செய்கிற, கவந்தன் - கவந்தனென்னும் அரக்க 
னது , வனத்தின்கண் - காட்டினிடத்தில் , உற்றார் - சேர்ந்தனர் ; ( அவ்வள் 
வில் ) , கதிரவனும் வானின் நாப்பண் வந்து உற்றான் - சூரியனும் ஆகாயத் 
தின் நடுவில் (உச்சியில் ) வந்து சேர்ந்தான் ; ( எ - று.) 

ஐயைந்து - ஐந்தாகிய ஐந்து அன விரியும் ; இருபத்தைந்து என்று 
பொருள் . அதன் இரட்டி - ஜம்பது . " வழங்குமுயிரனைத்தும் வாரிவாய்ப் 
பெய்து , விழுங்குங் கவந்தன் என்பது நூற்றெட்டுத் திருப்பதியந்தாதி . 

இச்செய்யுள் - மாரீசன் வதைப்படலத்தின் ககக - ஆங் கவி போன்ற 
அதுசீராசிரியவிருத்தம் . 

( 2 ) 


வேறு , 


அக்கவந்தன் கையில் அகப்பட்டவற்றின் தன்மை . 
. எறுப்பினங்கடையுறயானை யேமுத 
லுறுப்புடையுயிரெலாமுலைந்துசாய்ந்தன 
வெறிப்புறுநோக்கின்வெருவுகின்றன 
பறிப்பருவலையிடைப்பட்டபான்மைய 
ச . மரபுளிநிறுத்திலன்புரக்குமாண்பில 

னுரனிலானொருவனாட்டுயிர்கள் போல்வன 
வெருவுவசிந்துவகுவிவவிம்மலோ 
டி.ரிவனமயங்குவவியல்புநோக்கினார் . 


கவந்தப்படலம் , 


205 


ருது மால்வரையுருண்டனவருவமா மரங் 

கால்பறிந்திடுவனகானயாறுகண் 
மேலுளதிசையொடுவெளிகரப்பன 

சூன்முதிர்மேகங்கள்சுருண்டுவீழ்வன 
இவை மூன்று கவிகளும் - ஒரு தொடர் . 

( இ - ள் . ) ( ங ) ( கவந்தன் கைகளை வீசித் திரட்டினபோது அங்கு 
அகப்பட்ட ), யானையே முதல் எறும்பு இனம் கடை உற - யானையின் 
இனம் முதலாக எறும்பின் இனம் இறுதியாக (உள்ள) , உறுப்பு உடை உயிர் 
எலாம் -உறுப்புக்களையுடைய எல்லாப்பிராணிகளும் , -உலைந்து சாய்ந்தன - 
வருந்தியழியுந் தன்மையன ; வெறிப்பு உறு நோக்கின வெருவுகின்றன - 
நடுக்கமுற்ற கருத்தையுடையனவாகி அஞ்சுந்தன்மையன ; பறிப்பு அரு 
வலையிடை பட்ட பான்மைய - நீக்க முடியாத வலையிற் சிக்கிக்கொண்ட 
தன்மையை யுடையன ; ( ச ) மரபுளி நிறுத்திலன் - வழிமுறைப்படி ( குடி 
களை ) நிலைபெறச் செய்யாதவனும் , புரக்கும் மாண்பு இலன் - அரசாளும் 
மாட்சிமை யற்றவனும் , உரன் இலான் - திறமையில்லாதவனு மாகிய , ஒரு 
வன் - ஓர் அரசனது , நாடு - நாட்டிலுள்ள , உயிர்கள் - பிராணிகளை , போல் 
வன - ஒத்தனவாகி , வெருவுவ - நடுங்குவன; சிந்துவ - சிதறிப்போவன; 
குவிவ - திரண்டு கூடுவன ; விம்மலோடு இரிவன - வருத்தத்தோடு விரை 

செல்வன ; மயங்குவ - ( செய்வது அறியா மல் ) திகைத்து நிற்பன , ( ரு ) 
மால் வரை உருண்டன வருவ - பெரிய மலைகளும் உருண்டு வருவன ; மா 
மரம் கால் பறிந் திடுவன - பெரிய மரங்களும் வேரற்று விழுவன ; கானம் 
யாறுகள் - காட்டாறுகளும் , மேல் உள திசையொடு வெளி கரப்பன 
(புரண்டுவந்து ) மேலிடத்தையும் மற்றத்திசைகளையும் வெற்றிடமில்லாமல் 
மறைப்பன , சூல் முதிர் . மேகங்கள் சுருண்டு வீழ்வன - கருவுற்ற மேகங்க 
ளுந் துவண்டு கீழ்விழுவன . ( ச ) இயல்பு - (இவ்வாறான ) தன்மைகளை , 
நோக்கினார் - (இராமலக்ஷ்மணர் ) பார்த்தார்கள் ; ( எ - று .) 

( ஈ ) பிராணிகளுள் பெரியவுருவத்துக்கு யானையையும் , சிறியவுருவத் 
துக்கு எறும்பையும் எல்லை கூறுவது வழக்கம் , உறுப்புடையுயிர் - அங்கத் 
தைப் பெற்றுள்ள பிராணன் ; எனவே , பிராணி யென்றாயிற்று . எறும்பு , 
சுறுப்பு என மென்றொடர் வன்றெடராயிற்று . இச்செய்யுளில் இறந்தகால 
நிகழ்காலங்கள் தன்மையையுணர்த்தின . வெறிப்பு உறு நோக்கின - திகைப் 
பை மடைந்த பார்வையையுடையன எனினுமாம் . 

ச ) கவந்தன் கைகளின் நடுவில் அகப்பட்டுவருந்தும் பிராணிகளு 
க்கு , கொடுங்கோல்மன்னன் கீழ் வாழுங் குடிகள் உவமை , மாபுளி நிறுத்து 
தல் - குடிகள் தங்கள் தங்கள் குலமுறைமை தவறாதொழுகும்படி நடத்து 
தல் . மர்புளி, உளி - ஏழனுருபு . உரன் - இறுதிப்போலி , இச்செய்யுளில் 
எதிர்காலங்கள் தன்மையை யுணர்த்தின. 

( 6 ) குல் முதிரீ மேகங்கள் - நீர்கொண்ட காளமேகங்கள் . மேகங்களு 
க்குக் கருமுதிர்தல் - நீர்கொண்டு பொழியும் பருவத்தனவாதல் , 


206 

ஆரணியகாண்டம்: 
இது முதல் இருபத்தைந்து கவிகள் - இப்படலத்தின் முதற்கவி 
போன்ற கலிவிருத்தங்கள் . 

( ங , ச , டு ) 
இராமலக்ஷ்மணர் கவந்தன் . கையில் அகப்படுதல் . 
சு . நாற்றிசைப்பரவையுமிறுதிநாளுறக் 

காற்றிசைத்தெழவெழுந்துலகைக்கால்பரந் 
தேற்றிசைத்துரந்துவந்திடுங்குகின்றன 

போற்றிசைசுற்றியகரத்துப்புக்குளார் . 
( இ - ள் . ) இறுதி நாள் உற - யாவும் அழியும் பிரளயகாலம் வந்தமாத் 
திரத்தில் , காற்று இசைந்து எழ - ஊழிக்காற்றுப் பேரொலியுடன் வீசிய 
தனால் , நால் திசை பரவையும் - நான்கு திக்குக்களிலு முள்ள கடல்க ளெல் 
லாம் , எழுந்து - பொங்கி , கால் பரந்து - பரவி , உலகை ஏற்று - உலகத்தை 
மூடுவதாய் , இசை துரந்து வந்து - ஆரவாரத்தோடு தொடர்ந்து வந்து , 
இங்குகின்றன போல் - நெருங்குகின் றவை போல , திசை சுற்றிய - திக்குக் 
களை வளைத்த , கரத்து - ( அக்கவந்தனது ) கைகளினிடையிலே, புக்குளார் 
( இராமலக்ஷ்மணர் ) அகப்பட்டவரானார்கள் ; ( எ - று . ) 

உலகை மூடி உயிர்களை அழிக்கும் கடல்கள் , திக்குக்களை மூடிப் 
பிராணிகளை யழிக்கிற கவந்தன் கைகளுக்கு ஒப்புமை . கால்பரந்து , கால் 
தமிழுபசர்க்கம் . 

( சு ) 
இராமலக்ஷ்மணர் கவந்தன் கைகளை அரக்கர் . சேனையென்று கருதி 

மகிழ்தல். - 
எ . தேமொழிதிறத்தினாலாக்கர் சேனை வந் 

தேமுறவளைந்ததென் றுவகையெய்தினார் 
நேமிமால்வரைவரநெருக்குகின்ற 
யாமெனலாயகைம்மதிட்குளாயினார் , 

ள் . ) நேமி மால் வரை வர நெருக்குகின்றதே ஆம் எனல் ஆய 
கை மதிட்குள் ஆயினார் - சக்கரவாள மென்னும் பெரிய மலை வரவர நெரு 
க்குகின்றது என்னும்படியான (கவந்தனது ) கைகளாகிய மதிட்குள் சிக்கிய 
இராமலஷ்மணர்கள் , -- தேன் மொழி திறத்தினால் - தேன்போன்ற இனிய 
பேச்சையுடைய சீதையின் - நிமித்தம் , அரக்கர் சேனை - இராக்கதர்களு 
டைய சேனையானது , வந்து ஏம் உற வளைந்தது - வந்து காவலாகத் தம்மை 
வளைந்துகொண்டது , என்று - என்று நினைத்து , உவ்கை எய்தினார் - களிப் 
புக்கொண்டார்கள் ; ( எ - று :) 

இவர்கள் களிப்புற்றது , இப்பொழுதே பகைவர் சேனையை யழித்துச் 
சீதையை மீட்குங் காலம் நேர்ந்தது என்ற எண்ணத்தினால் , போர்நேர்ந்த 
தென்ற மாத்திரத்தில் மனம் பூரித்தல் , .சுத்த வீரர்களின் இயல்பு . ஏமுற = 
ஏமமுறி ; தொகுத்தல் , தேமொழி - அன்மொழித்தொதை , சக்கரவாள 


த 


மலை 


எ 


( இ . , வருங்கவியும் - குளகம் . 
கவந்தப்படலம் . 

207 
உலகத்தைச் சூழ்ந்துள்ள கடலைச் சுற்றிலும் எல்லையாக வட்டமாய் 
அமைந்துள்ளதொரு பெருமலை . அதனை இவன்கைக்கு உவமைகூறியது , 
வலிய பெரிய தோற்றத்துடன் வளை தலால் . கையை மதிளாக உருவகப் 
படுத்தியதும் , அதுபற்றியே. மதில் = மதிள் : போலி , தங்களைச்சுற்றிய கவந் 
தன்கைகளை , தங்களை வளைந்த இராக்கதர்சேனை யென மயங்கிய 

கியதனால், 
மயக்கவணி , 
இது அரக்கர் சேனை யாதலால் , அரக்கருரும் அருகிலுள்ளது போலும் 

என்று இராமன் இலக்குமணனுக்குக் கூறுதல் . 
அ . இளவலைநோக்கினனிராமனேழையை 

யுளைவு செயிராவணனுறையுமூருமிவ் 
வளவைய தாகுதலறி தியையநங் 
கிளர்பெருந்துயரமுங்கீண்டதாமென. 

ள் :) இராமன்- , இளவலை நோக்கினன் - தம்பியாகிய இலக்கு 
மணனைப் பார்த்து , ஐய- ! ( அரக்கர்சேனை நம்மைச்சூழ்ந்துள்ள தாத 
லால் ) , ஏழையை உளைவு செய் இராவணன் உறையும் ஊரும் இ அளவை 
யது ஆகுதல் அறிதி - சீதையைக்கவர்ந்துவருத்தின 

சீதையைக்கவர்ந்துவருத்தின இராவணன் வசிக்கிற 
ஊரும் இவ்விடத்திலுள்ள தென்பதை அறிவாயாக ; (ஆதலால் ), நம் கிளர் 
பெரு துயரமும் கீண்டது ஆம் - நமது வளர்ந்துவருகிற மிக்கதுன்பமும் 
ஒழிந்ததாகும் , என - என்றுகூற , ( எ - று .) - இளையவன் தொழுது சொற்ற 
னன் என அடுத்தகவியோடு முடியும் . 

து அரக்கர்சேனை யாதலின் , அவரூர் சமீபத்திலேயே இருக்க வேண் 
டும் ; ஆதலால் , நாம் அங்குச் சென்று பகைவென்று சீதையை மீட்டுத் துய 
ரைநீக்கிக்கொள்ளலாமென்று இராமன் தம்பியை நோக்கிக் கூறினான் . தம் 
பியை அண்ணன் ஐய என்று விளித்தது , அன்பினால் வந்த மரபுவழு 
வமைதி . 

( அ ) 
அரக்கர் சேனையன்று என்று இலக்குமணன் கூறுதல் . 
கூ . முற்றியவரக்கர் தமுழங்குதானையே 

லெற்றியமுரசொலியேங்குஞ்சங்கிசை 
பெற்றிலதாகலிற்பிறிதொன்றாமெனச் 

சொற்றனனிளையவன்றொழுதுமுன்னினான் . 
( இ - ள் .) ( அதற்கு ) , இளையவன் - இலக்குமணன் , ( நம்மைவளைந்த 
இது ) , முற்றிய அரக்கர் தம் முழங்கு தானை எல் - ( நம்மைச் ) சூழ்ந்துள்ள 
அரக்கர்களது ஒலிக்கின்ற சேனையாயின் , எற்றிய முரசு ஒலி - அடிக்கப் 
பட்ட முரசவாத்தியங்களின் கோஷமும் , சங்கு இசை - சங்குகளின் ஓசை 
யும் , எங்கும் - ஒலிக்கும் ; பெற்றிலது ஆகலின் = (இது அவ்வேர்சைகளைப் ) 


தான் 


208. 

ஆரணியகாண்டம் . 
பெற்றிராதபடியினால் , பிறிது ஒன்று ஆம் - வேறொன்றேயாம் ( சேனை 
யன்று ) , என தொழுது சொற்றனன் - என்று ( இராமனைத்) தொழுது 
சொல்லி , முன்னினான். - ( அதனை இன்னதென்று அறிய ) ஆலோசிப்பவ 
னானான் ; ( எ - று . ) -- ஏதுவணி.. 
இலக்குமணன் ‘ இது பெருநாகமாயிருக்கலாம் என்று குறித்தல் . 
க 0 , தெள்ளியவமுதெழத்தேவர்வாங்கிய 

வெள்ளெயிற்றரவந்தான்வேறொர் நாகந்தான் 
தள்ளருவாலொடு தலையினால்வளைத் 

துள்ளுறக்கவர்வதேயொக்குமூழியாய் . 
இதுவும் , மேற்கவியும் - ஒரு தொடர் . 

( இ - ள் . ) ஊழியாய் - பிரளயத்திலும் அழியாது நிலை நிற்பவனே ! 
தெள்ளிய அமுது எழ - தெளிவான அமிருதம் உண்டாகும்படி , தேவர் 
வாங்கிய - தேவர்கள் ( மந்தரமலையிற்சுற்றி ) இழுத்த , வெள் எயிறு அரவம் 

வெள்ளிய பற்களையுடைய ( வாசுகியென்னும் ) பாம்பு தானோ ? 
( அன்றி ) , வேறு ஒர் நாகம் தான் - பிறிதொரு பாம்பு தானோ ?" தன் அரு 
வாலொடு தலையினால் வளைத்து உள் உற கவர்வதே ஒக்கும் - தள்ள முடி 
யாத வாலோடு தலையையுஞ் சேர்த்து வளைத்து ( அதனால் நாம் ) உள்ளே 
அகப்பட்டுக்கொள்ளும்படி கவர்வது போலும் ; ( எ - று . ) 

‘ தான் என்னும் இடைச்சொற்கள் - இங்கே விகற்பப்பொருளன . 
அசுரரும் கடல்கடைந்திருக்க இங்குத் தேவ்ரைமாத்திரமே கூறினது , 
தலைமைபற்றி ; இது , 

சிறப்புடைப்பொருளைத் தானெடுத்து மொழிதல் 
என்னுந் தந்திரவுத்தியாம் . 

- ( 50 ) 
இருவரும் கவந்தனெதிரிற் செல்லுதல் . 
கக , என்றிவைவிளம்பிடவிளவல்வாசக 
நன்றெனநினைந்தனனடந்தநாயக 

ன்றிரண்டியோசனையுள் புக்கோங்கறா 
னின்றெனவிருந்தவக்கவந்தனேர்சென்றார் . 
(இ - ள் . ) என்று இவை விளம்பிய - என்று இவ்வாறு கூறிய, இளவல் 
வாசகம் - தம்பியினது வார்த்தையை , நடந்த நாயகன் - முற்செல்லுகிற 
இராமன் , நன்று என நினைந்தனன் - சரியானதென்று கருதினான் ; (உட 
னே அவ்விருவரும் ) , ஒன்று இரண்டு யோசனை உள் புக்கு - இரண்டுயோ 
சனை தூரம் உள்ளே சென்று , ஓங்கல் தான் - நின்று என இருந்த - மலைநின் 
முற்போல இருந்த , அ . கவந்தன் - அந்தக்கவந்தனது , நேர் எதிரில் , சென் 
மூர் - போனார்கள் ; (எ - று ) 

ஒன்றிரண்டு - பண்புத்தொகை ; ஓரிரண்டு .. தான் - அசை , ஒங்கல் - 
உயர்ந்திருப்பதென மலைக்குக் காரணப்பெயர் , 

( கக ) 


னொன்றி , 


கவந்தப் படலம் , 


209 


இதுமுதல் ஒன்பது கவிகள் - கவந்தனது தோற்றத்தைக் கூறும் , 
கஉ . வெயிற்சுடரிரண்டினை மேருமால்வரை 

குயிற்றியவாமெனக்கொதிக்குங்கண்ணின 
னெயிற்றிடைக்கிடையிருகா தமீட்டிய 
வயிற்றிடைவாயெனுமகரவேலையான் . 


( இ - ள் . ) வெயில் சுடர் இரண்டினை மேரு மால் வரை குயிற்றிய ஆம் 
என கொதிக்கும் கண்ணினன் - வெம்மையையுடைய இரண்டு சூரியரைப் 
பெரிய மேருபருவதத்திற் பதித்ததென்னும்படி கொதிக்கின்ற கண்களை 
யுடையவனும் , -எயிறு இடைக்கு இடை - பற்கள் ஒவ்வொன்றுக்கும் 
இடையிலே , இருகாதம் ஈட்டிய - இரண்டுகாததூரம் பொருந்தப்பெற்ற 
தும் , வயிற்றிடை - வயிற்றின் நடுவில் உள்ள துமான , வாய் எனும் - வா 
யென்னப்பட்ட , மகரம் வேலையான் - சுறாமீன்களையுடைய சமுத்திரத்தை 
யுடையவனும் , ( எ - று . ) 
குயிற்றிய - 

- பலவின்பாற்பெயர் . முதலிரண்டடி - இல்பொருளுவமை . 
ஈற்றடி - உருவகம் . பரந்தகடல் - அகன்றவாய்க்கும் , கடலிலுள்ள சுறா 
மீன்கள் - வாயிலுள்ள பற்களுக்கும் உவமை , 

( கட் ) 
க்கூ . ஈண்டிய புலவரோடவுணரிந்துவைத் 

தீண்டியநெடுவரைத்தெய்வமத்தினைப் 
பூண்டுயர்வடமிருபுடையும்வாங்கலி 

னீண்டெனக்கிடந்தன நிமிர்ந்தகையினான் . 
( இ . - ள் . ) ஈண்டிய புலவரோடு - திரண்டதேவர்களும் , அவுணர் - 
அசுரர்களும் , இந்துவை தீண்டிய நெடு வரை தெய்வம் மத்தினை - சந்தி 
ரனை அடை தூணாகக்கொண்ட பெரிய மந்தரமலையாகிய தெய்வத்தன்மை 
யுள்ள மத்தை, பூண்டு - சுற்றி , உயர் வடம் - சிறந்த (வாசுகியென்னும் 
பாம்பாகிய ) கயிற்றை , இரு புடையும் வாங்கலின் - இரண்டுபக்கங்களிலும் 
இழுத்துக் கடைதலினால் , நீண்டு என - ( அந்நாகம் ) நீண்டாற்போல , கிடக் 
தன கிடந்தனவான , நிமிர்ந்தகையினான் 

நீண்ட கைகளையுடைய 
வனும் , ( எ - று . ) 

மந்தரமலை - அவனுடலுக்கும் , அதன் இருபுறத்தும்நீண்ட வாசுகி 
யென்னும் பாம்பி னுடல் - அவன்கைகளுக்கும் உவமை , நீண்டு - எச்சத் 
திரிபு . என - உவமவுருபு . கிடந்தன - பலவின்பாற் பெயர் . மத்து - மந்த 
மென்ற வடசொல்லின் திரிபு ; கடைகருவி . " மத்து மந்தரம் வாசுகிகடை 
கயி றடைதூண் , மெத்து சந்திரன் சுராசுரர் வேறுவேறுள்ள , கொத் திரண்டு 
பால் வலிப்பவர் " எனப் பாலகாண்டத்திற் - கூறினமை காண்க . இனி , 
இந்துவைத் தீண்டிய நெடுவரை யென்பதற்கு - உயர்ச்சியாற்சந்திரமண்ட 
லத்தை யளாவியமலையென்றலும் ஒன்று , 

( 55 ) 
27 


- 


ஆரணியகாண்டம் . 


கசன் தொகைக்கனற்கருமகன் றுருத்தித் தூம்பெனங்க 

புகைக்கொடிகனலொடுபொடிக்குமூக்கினான் 
பகைத்தகைநெடுங்கடற்பருகும்பாவகன் 

சிகைக்கொழுந்திதுவெனத்திருகுநாவினான் . 
( இ - ள் . ) கரு மகன் - கருமானுடைய , தொகை கனல் - மிக்க நெருப் 
பையுடைய உலைக்களத்திலே யுள்ள , துருத்தி - துருத்தியினது , தூம்பு 
என - துவாரம்போல , கனலொடு - நெருப்பையும் , கொடி புகை - ( அதற் 
குக் ) கொடியாயிருக்கிற புகையையும் , பொடிக்கும் - வெளிப்படுத்துகிற, 
மூக்கினான் - மூக்கின் துவாரத்தையுடையவனும் , - பகை தகை - பகைமைக் 
குணமுடைய , நெடு கடல் - பெரிய கடலை , பருகும் - ( அதிகப்படவொட் 
டாமல் ) குடித்து ஒருநிலையில் நிற்கச்செய்கிற , பாவ்கன் - ( படபாமுக ) அக் 
கினியினது , சிகை கொழுந்து இது என - சுவாலையின் கொழுந்து இது 
என்னும்படி , திருகும் - சுழன்று விளங்குகிற , நாவினான் - நாக்கையுடையவ 
னும் , ( எ - று . ) 

தொகைக்கனல் - உலைக்களத்துக்குப் பண்புத்தொகை யன்மொழி . 
கருமகன் - இரும்பு வேலை செய்யுங் கம்மாளன் . துருத்தி - உலைக்களத்துக் 
கனல்மிக்கு எரியும்படி காற்றையுண்டாக்கத் தோலினாற் செய்யப்பட்ட ஓர் 
கருவி . கொடி - துவசம் , மேல் தோன்றும் கொடிகள் அதற்கு உரிய அர 
சர்களைத் தூரத்திலுள்ளார்க்கும் புலப்படுவதுபோல , ஆகாயத்தி லெழும்பும் 
புகையானது அக்கினியைப் புலப்படுத்துவதனால் , அதனை அக்கினிக்குக் 
கொடியாகக் கூறுவது , வழக்கம் . துருத்தித் தூம்பு மூக்குத்துவாரத்திற்கு , 
வடிவத்தில் உவமை. நெருப்புக்கு நீர் மாறாதலால் , கடலுக்கு பகைத்தகை 
என்ற அடைமொழி கொடுத்தார் . கடலிடையிலுள்ள படபை யென்னும் 
பெண்குதிரையின் முகத்திலுள்ள அக்கினியானது , அக்கடலில் விழும் 
பேராறுகள் முதலியவற்றினாற் கடலில் நீர் மிகவொட்டாதபடி உறிஞ்சி 
அதனை என்றும் ஒரு நிலையிலே இருக்கச் செய்கின்ற தென்பது , நூற் 
கொள்கை : 

( கச ) 
கடு . புரண்டுபாம்பிடைவரவெருவிப்புக்குறை 

யரண்டனை நாடியோரருவிமால்வரை 
முரண்டொகுமுழைநுழைமுழுவெண்டிடங்களை 

யிரண்டுகூறிட்டெனவிலங்கெயிற்றினான் . 
இ - ள் .) பாம்பு புரண்டு இடை வர - ( இராகுவென்னும் ) பாம்பு 
புரண்டு தன்னிடத்து வருவதனால் , வெருவி - அஞ்சி , புக்கு உறை அரண் 
தனை நாடி - புகுந்து வசித்தற்கு உரிய பாதுகாப்புள்ள இடத்தைத்தேடி , 
ஓர் அருவி மால் வரை முரண் தொகு முழை நுழை - அருவிகளையுடைய 
பெரிய ஒரு மலையினது வலிமை பொருந்திய குகையில் நுழைகிற , வெள் 
முழு திங்களை - வெண்ணிறமான பூர்ண சந்திரனை , இரண்டு கூறு இட்டு 


கவந்தப்படலம் 

1211 
என் - இரண்டு கூறுகச்செய்து வைத்தாற்போல், இலங்கு - விளங்குகிற , 
எயிற்றினான் - கோரப்பற்களை யுடையவனும் , ( எ - று . ) 

மலை - இவனது உடம்பிற்கும் , குகை - இவனது வாய்க்கும் , கூறிட்ட 
சந்திரன் - அதிலுள்ள இரண்டு கோரதந்தங்களுக்கும் உவமை . -தற்குறிப் 
பேற்றவணி . 

(கரு ) 
கசு . ஓதநீர்மண்ணிவைமுதலவோதிய 

பூதமோரைந்தினிற்பொருந்திற்றன்றியே 
வேத 

நூல்வ ரன்முறைவிதிக்குமப்பெரும் 

பாதகந்திரண்டுயிர் படைத்தபண்பினான் . 
( இ - ள் .) ஓதம் நீர் - குளிர்ச்சியுள்ள நீரும் ; மண் - பூமியும் , இவை 
முதல் - என்ற இவை முதலியனவாக , ஓதிய = சொல்லப்பட்ட , பூதம் ஓர் 
ஐந்தினில் - பஞ்ச பூதங்களினாலும் , பொருந்திற்று அன்றி - ( இவனது 
உடல் ) ஆக்கப்பட்டதல்லாமல் , -வேதம் நூல் வரல் முறை விதிக்கும் - 
வேதசாஸ்திரங்களிற் கிரமப்படி கூறப்பட்ட , அ பெரு பாதகம் - அந்தப் 
பெரிய பாவங்களெல்லாம் , திரண்டு - ஒருங்கு சேர்ந்து , உயிர் படைத்த - 
உயிரைப்பெற்ற , பண்பினான் - ( உடலின் ) தன்மையுடையவனும் , (எ - று . ) 

தற்குறிப்பேற்றவணி . உலகத்திலுள்ள பிராணிகளின் குணந்தொழில் 
கள் : போலன்றி இக்கவந்தனது குணந்தொழில்கள் வேறுபட்டுள்ள தனால் , 
உலகத்தாருடைய உடல்கள் பஞ்சபூதங்களினால் ஆக்கப்பட்டதுபோல 
இவனது உடல் ஆக்கப்படாமல் பெரும்பாவத்தினாலே ஆக்கப்பட்டதாகக் 
குறித்தார். உலகத்துப்பிராணிகளின் உடல்கள் பஞ்சபூதங்களினாலும் ஆக 
கப்பட்டன வென்பது பிரசித்தம் . பஞ்சபூதங்கள் - பிருதிவி , அப் , தேயு, 
வாயு , ஆகாசம் என்பன . முதல - பலவின்பாற் குறிப்பு வினையாலணையும் 
இபயர் 

( கசு ) 
க்எ . வெய்யவெங்கதிர்களை விழுங்குவெவ்வரர்ச் 

செய்தொழிலிலை துயில்செவியின்றொள்ளையான் 
பொய்கிளர்வன்மையிற்புரியும்புன்மையோர் 
வைகுறுநரகையுநகும்வயிற்றினான் . 

ள் . ) வெய்ய வெம் கதிர்களை - வெவ்வியதும் விரும்பத்தக்கது 
மான கிரணங்களையுடைய சூரியசந்திரர்களை , விழுங்கு - உட்கொள்ளுகிற, 
வெம் அரா - கொடிய ( இராகுகேதுவென்னும் ) பாம்புகள் , செய் தொழில் 
இலை - செய்யுந்தொழில் இல்லாமல் , துயில் - தூங்குதற்குஉரிய , செவி 
யின்தொள்ளையான் - செவித்தொளைகளையுடையவனும் ,- கிளர் வன்மை 
யின் - மிக்ககொடுமையினால் , பொய் புரியும் - பொய்முதலிய பாவங்களைச் 
செய்கிற , புன்மையோர் - அற்பகுணமுடைய பாவிகள் , வைகுறும் - தங்கு 
கிற , நரகையும் - நரகத்தையும் , நகும் - ( தனக்கு ஒப்பாகாதென்று ) பரிக 
சிக்கும்படியான , வயிற்றினான் - சொடுவயிற்றையுடையவனும் , ( எ - று .) 


- 


படகுபோன்ற (தனது ) வயிற்றில் , துற்றி பண்ணையில் - பருத்துள்ள 

ஆரணியகாண்டம் . 
வெய்ய வெங்கதிர்கள் என ஒருதொடராகக் கூறினாலும் , வெய்ய 
என்பதைச் சூரியனுக்கும் , வெம் என்பதைச் சந்திரனுக்கும் அடைமொழி 
யாக்குக . வெம் என்பது , “ வெம்மை வேண்டல் ” என்னுந் தொல்காப்பி 
யப்படி இங்கே விரும்ப லென்னும் பொருளது . இவனது செவித்தொளை 
கள் பெரும்பிலம் போன்றுள்ளன வென்பார் , இராகுகேதுக்கள் தூங்கு 
தற்கு உரியன என்றார் . பொய் என்றது- மற்றைய பாவங்களுக்கும் உபலக்ஷ 
ணம் , நரகத்தில் உயிர்கள் வருந்துதலினும் மிகுதியாக இவனது வயிற்றில் 
கொல்லாது ஒருங்கே விழுங்கப்பட்ட பிராணிகள் தவிக்கின்றன வென் 
பது , பின்னிரண்டடியின் கருத்து . இல்லை இன்றி : முற்றெச்சம் . இராம 
லக்குமணரைக் கவரும் இவ்வரக்கன் சந்திர சூரியரையும் கைப்பற்றி விழுங் 
கவல்லா னென்பதுபட இராகுகேதுக்களுக்குச் செய்தொழிலிலை யென்றா 
ரென்னலாம் . தொள்ளை = தொளை . தொளை = துளை . 

(கஎ ) 
கஅ . முற்றியவுயிரெலாமுருங்கவாரித்தான் 

பற்றியகரத்தினன்பணைத்தபண்ணையிற் 
றுற்றிய புகுதருந்தோற்றத்தால்யமன் 

கொற்றவாய்தற்செயல்குறித்தவாயினான் . 
( இ - ள் . ) முற்றிய உயிர் எலாம் - சூழவளைக்கப்பட்ட பிராணிகளெல் 
லாவற்றையும் , முருங்க - அழியும்படி , வாரி பற்றிய - 5வாரியெடுத்த , கரத் 
தினன் கைகளையுடையவனாய் , பணைத்த பண்ணையில் 

உட்கொள்ள , புகுதரும் - 
( அப்பிராணிகள் ) நெருங்கிப்புகுகிற, தோற்றத்தால் - காட்சியால் , யமன் 
கொற்றம் வாய்தல் செயல் குறித்த - யமனது பட்டணத்தின் வெற்றி 
பெற்ற வாயிலின் செயலை யொத்த , வாயினான் - வாயையுடையவனும் , 
( எ - று . ) - தரீன் - அசை . 

யமனது பட்டணத்தின் வாசல் - கீ வந்தனது வாய்க்கு , வருத்தமனும் 
வித்தற்பொருட்டு உட்புகுதற்கு உயிர்கள் வந்து நெருங்குதலால் ஒப்புமை. 
பண்ணைபோல்வதைப் பண்ணை யென்றது , உவமவாகுபெயர் . பண்ணை 
படகு . துற்றிய - துற்ற செய்யிய வென்னும் வாய்பாட்டு எதிர்கால வினை 
யெச்சம் . வாய்தல் = வாயில் . 

(கஅ ) 
கசு , ஒலமார்கடலெனமுழங்குமோனைதயா 

னாலமேயெனவிருண்டழன்றவாக்கையா 
னீலமானேமியிற்றலையை நீக்கிய 
காலநேமியிற்பெருங்கவந்தக்காட்சியான் . 

ள் . ) ஒலம் . ஆர் கடல் என முழங்கும் ஓதையான் - ஆரவாரம் 
மிக்க கடல்போல ஒலிக்கும் பேரொலியுடையவனும் , -ஆலமே 
இருண்டு அழன்ற ஆக்கையான் - ஆலாகல விஷந்தா னென்னும்படி கறுத் 
துக் கொதிப்புக்கொண்ட ச்ரீரமுடையவனும் , -நீலம் மால் - நீலமுடைய 


- 


- 


- 


கிவந்தப்படலம் 

213 
திருமால் , நேமியின் - ( தனது ) சத்தராயுதத்தினால் , தலையை நீக்கிய 
தலையை அறுத்துத் தள்ளப்பெற்ற , காலநேமியின் - காலநேமி என்னும் 
அசுரன் போல , பெரு கவந்தம் காட்சியான் - பெரிய கவந்தத்தின் தோற் 
றத்தையுடையவனும் , ( எ - று . ) 

திருமால் காலநேமியென்னும் அசுரனைக் கடிந்த கதை : - நரசிங்காவ 
தாரஞ்செய்த விஷ்ணுவினாற் கொல்லப்பட்ட இரணியனுக்குக் காலநேமி 
யென்னும் ஓர் மகன் நூ று தலைகளையும் நூறுகைகளையும் உடையவனா யிருந் 
தான் : அவன் , தேவாசுர யுத்தத்தில் முதுகிட்ட அசுரர்கள் பக்கத்தில் 
வந்து தேவர்கள் யாவரையும் சயித்துச் சத்திய லோகத்திற் சென்று பிரம 
னைத் தேவர்கள் துதிப்பதுபோல அசுரர்யாவரும் தன்னை வணங்கித் துதிக் 
கும்படி வீற்றிருந்தான் ; பிறகு அவன் செருக்குக்கொண்டு , தன் தகப்பனை 
( இரணியனை ) க் கொன்ற திருமாலினிடத்துச் சென்று பகைமைபாராட்டிப் 
போர்செய்யத்தொடங்க , உடனே திருமால் தனது சக்கராயுதத்தினால் 
அவனது நூறுதலைகளையும் நூறுகைகளையும் அறுத்துத்தள்ளிவிட்ட பின் 
பும் , கவந் தரூபமாகிய அவன் அஞ்சாது எதிர்த்துநிற்க , அப்பொழுது திரு 
மாலின் வாகனமாகிய கருடபகவான் அக் காலநேமியைத் தனது மார்பி 
னால் வீழ்த்தினா னென்பது . 

( ககூ ) 
இராமலஷ்மணர் கவந்தனைக் காணுதல் 
20. தாக்கியதணப்பில்காலெறியத்தன்னுடை 

மேக்குயர் கொடுமுடியிழந்தமேருகே 
ராக்கையினிருந்தவன் றன்னை யவ்வழி 

நோக்கினரிருவரு நுணங்குகேள்வியார் 
( "*.) தாக்கிய தண்ட் 

தாக்கிய தணப்பு இல் கால் எறிய - மோதுந் தன்மையுள்ள 
நீங்கு திலில்லாத பெருங்காற்று அடித்தலினால் , தன்னுடை 

தனது , 
மேக்கு உயர் கொடுமுடி - மிகவுயர்ந்த சிகரங்களை , இழந்த- , மேரு - 
மேருமலையை , நேர் - ஒத்த , ஆக்கையின் - சரீரத்தோடு , இருந்தவன் தன்னை 
இருந் தவனாகிய கவந்தனை , நுணங்கு கேள்வியார் இருவரும் - நுட்பமான 
நூற்கேள்விகளையுடையவர்களான அவ்விருவரும் , அ வழி - அவ்விடத்து , 
நோக்கினர் - பார்த்தார்கள் ; (எ - று ) 

மேரு கொடுமுடியிழந்த கதை : - முன்னொருகாலத்தில் வாயுதேவனுக் 
கும் ஆதிசேஷனுக்கும் தமக்குள் யார் பலசாலியென்று விவாதமுண்டாக , 
அதனைப் பரீட்சித்தறியும் பொருட்டு வாயுதேவன் மேருமலையின் சிகரத் 
தைப் பெயர்த்துத் தள்ளுவதென்றும் , ஆதிசேஷன் அது பெயரவொட் 
டாமற் காத்துக்கொள்வ தென்றும் கோட்பாடு உண்டாகி , அங்ஙனமே 
இருவரும் தேவர் முதலியோரது முன்னிலையில் தம்தம்வலியைக் காட்டத் 
தொடங்கிய பொழுது , ஆதிசேஷன் தனது ஆயிரம் படங்களாலும் மேரு 
மலையின் ஆயிரம்சிகரங்களையும் கவித்துக்கொண்டு பெயரவொட்டாமல் 
வெகுநேரங் காக்க , பின்பு வாயுதேவன் தன் வலிமையால் அம்மலைச்சிகரங் 


214 

பத்பிணியகாண்டம் , 

. 
"க்ளில் மூன்றைப் பெயர்த்துக்கொண்டுபோய்த் தென் திசையில் தள்ளிவிட் 
டனன் என்பதாம். இவனது தலையற்ற உடலுக்கு , சிகரங்களை யெல்லாம் 
இழந்த மேரு வென்று இல்பொருளுவமை கூறினார் . வாயு சதாக தியாத 
லின் , அதற்கு தணப்பில் என்ற அடைமொழிகொடுக்கப்பட்டது . மேக்கு 
= மேல் ; இது இப்பொருளதாதலை " வெங்கடுங்கால்பொர மேக்கு நோக் 
கிய , பொங்கிரும் பாற்கடற் றரங்கம் போலுமே " எனப் பாலகாண்டத்தி 
லுங் காண்க : 

( 20 ) 
இராமலக்ஷ்மணர் கவந்தன்வாயைக் காணுதல் . 
உக . நீர்புகுநெடுங்கடலடங்குநேமிசூழ் 

பார்புகுநெடும்பகுவாயைப்பார்த்தனர் 
சூர்புகலரியதோரரக்கர்தொன்மதி 

லூர்புகுவாயிலோவிதுவென்றுன்னினார் . 
( இ - ள் . ) நீர் புகும் - பேராறுகள்லிழப்பெற்ற, நெடு கடல் - பெரிய 
கடல்கள் , அடங்கு - உள் அடங்கப்பெற்ற (கடல்களைச்சுற்றிய), நேமி - 
சக்கரவாளமலையினால் , சூழ் - சூழப்பட்ட , பார் - பூமி , புகும் - நுழையும் 
படியான , 

நெடு பகு வாயை - நீண்ட பிளந்த ( திருந்துள்ள ) வாயை , பார்த் 
தனர் - பார்த்து , ( அவ்விருவரும் ), இது- , சூர் புகல் அரியது - தேவர்க 
ளாலும் உட்செல்லப் பெறாத் , ஓர் - ஒரு , அரக்கர் தொல் மதில் ஊர் புகு 
வாயிலோ - அரக்கருடைய பழைய மதில் சூழ்ந்த ஊர்க்குட் புகுவதற்கு 
ஏற்பட்ட வாசலோர் என்று உன்னினார் - என்று நினைத்தார் ; ( எ - று . ) 

பூமியைச் சுற்றிக் கடல்களும் , அவற்றைச்சுற்றிச் சக்கரவாள மலையும் 
இருப்பதாகக் கூறுதல் , நூற்கொள்கை . இரண்டாமடி - தொடர்புயர்வு 
நவிற்சியணி . சூர் - அச்சமுமாம் . வாயில் - இல்வாய் ; இலக்கணப்போலி 
கடலடங்கும் வாய் , பார்புகும்வாய் என இரண்டையும் வாய்க்கு அடை 
மொழியாக்கினும் அமையும் . 

(உக) 
இலக்குமணன் கவந்தனைப் பூதமென்று கருதிக் கவலை கொ லீடு 

இராமனிடம் கூறல். 
உ.உ. அவ்வழியிளை யவனமர்ந்துநோக்கிய 

வெவ்வியதொருபெரும்பூதம்வில்வலாய் 
வவ்விய தன்கையின்வளை த்துவாய்ப்பெயுஞ் 
செய்வதெனிவணெனச்செம்மல்சொல்லுவான் . 

ள் . ) அ வழி - அப்பொழுது , இளையவன் - இளைய பெருமாள் , 
( இராமனை நோக்கி ), வில் வலாய் - விற்றொழிலில் வல்லவனே ! அமர்ந்து 
நோக்கிய - ( நாம் ) உற்றுப்பார்த்த , வெவ்வியது ஒரு பெரு பூதம் - கொடி 
யதாகிய ஒரு பெரும்பூதமானது , தன் கையின் வளைத்து - தனது கைகி 
ளால் வளைத்து , வவ்விய - கவர்ந்த பிராணிகளை , வாய் பெயும் - வாயிலே 


கவந்தப்படலம் , 


215 


ஆண் 


போட்டுக்கொள்ளும் ; இவண் செய்வது என் - (இதன் கையிலகப்பட்டுக் 
கொண்ட நம்மையும். அவ்வாறே வாயிற்போகட்டுக்கொள்ளு மாதலால் ) 
இப்பொழுது ( நாம் ) செய்யக்கூடியது யாது ? என - என்று சொல்ல , -- 
செம்மல் இராமபிரான் , சொல்லுவான் மறுமொழிகூறுபவனானான் ; 
( எ - று . ) அதனை மேற்கவிகளிற் காண்க , 

வவ்விய - பலவின்பால் வினையாலணையும் பெயர் . செம்மல் - 
பாற் சிறப்புப்பெயர் , நோக்கியே என்றும் பாடம் ; நோக்கி என என்று 
இயையும் . 

( 22 ) 
இதுமுதல் ஐந்துகவிகள் - இராமன் இலக்குமணனை நோக்கிக் கூறுவன . 
உங . பாரிடமேயிதுபரவைசுற்றுறும் 

பாரிடமரிதெனப்பரந்தமெய்யது 
பாரிடம் வலம்வரப்பரந்தகையது 

பாரிடந்தெடுத்தமாவனையபாழியாய் . 
( இ - ள் . ) பார் இடந்து , எடுத்த மா அனைய பாழியாய் - பூமியைக் 
( கோட்டாற் ) குத்தியெடுத்துக் கொணர்ந்த வராகமூர்த்தியை யொத்த பல 
முள்ளவனே ! பாவைசுற்றுறும் பார் ( பரு ) இடம் அரிது என பரந்த மெய் 
யது - கடல்சூழ்ந்த அகன்ற இடமான பூமியும் (இடம் ) போதாதென்னும் 
படி பரந்துள்ள உடம்புடையது : இடம் வலம் வர பரந்த கையது - இடப் 
பக்கத்திலும் வலப்பக்கத்திலும் பொருந்திய நீண்ட கைகளையுடையது : 
( ஆதலால்) , இது பாரிடமே - இது பூதந்தான் ; பார் - (நீ ) பார்ப்பாயாக. 

ஒவ்வொரு அடியிலும் முதலில் சில எழுத்துக்கள் ஒரு தன்மையன 
வாய் நின்று பொருள் வேறுபட்டு வந்ததனால் , இது - யமக மென்னுஞ் 
சொல்லணி . இரண்டா மடியில் , பாரிடம் என்பது - பரு இட மென்று 
பிரிந்து , அகலிட மென்று பொருள்படும் : பண்புத்தொகை ; பண்புப்பெயர் 
ஈறுபோய் இடையுகரமுங்கெட்டு ஆதிநீண்டது . பாரிடந்தெடுத்த கதை : -- 
ஒருகாலத்தில் பூமியைப் பாயாகச் சுருட்டி யெடுத்துக்கொண்டு கடலில் 
மூழ்கிப்போன இரணியாக்கனைத் திருமால் தேவர் முனிவர் முதலியோரது 
வேண்டுகோளால் மகா வராகரூபமாகத் திருவவதரித்துக் கொன்று பூமி 
யைக் கோட்டாற் குத்தி யெடுத்துக்கொண்டுவந்து பழையபடி விரித்தரு 
ளினன் என்பதாம் . இப்பொழுது நடக்கிற சுவேதவராககல்பத்துக்கு முந் 
தின பாத்மகல்பத்தைப் பற்றிய பிரளயத்தின் இறுதியில் திருமால் பிரள 
யப்பெருங்கடலில் மூழ்கியிருந்த பூமியை மேலே யெடுக்கநினைத்து ஸ்ரீ 
வராகரூபத்தைச் செய்தருளிப் பூமியை யெடுத்து வந்தன னென்றும் 
புராண வரலாறு உண்டு. மா - விலங்கு : இப்பொதுப்பெயர் , இங்கே சிறப் 
பாய்ப் பன்றியைக் குறித்தது . 

( உன் ) 
உச . தோகையும்பிரிந்தனளெந்தை துஞ்சினன் 

வேகவெம்பழிசுமந்துழலவேண்டலே 


216 

ஆரணியகாண்டம் , 
* னாகலின் யானினியிதனுக்காமிட 

மேகுதியீண்டுநின்றிளவலேயென்றான் . 

ள் . ) இளவலே தம்பீ ! தோகையும் பிரிந்தனள் - மயில் 
போன்ற சாயலையுடைய சீதையும் பிரிந்தாள் ; எந்தை துஞ்சினன் - தகப் 
பன்முறையான சடாயுவும் ( அவள் நிமித்தம் ) இறந்துவிட்டான் ; வேக வெம் 
பழி சுமந்து உழல வேண்டலேன் - (இவ்வாறு ) மனமழியும்படி கொடும் 
பழியைத் தாங்கி யலைதற்கு விரும்புகின்றேனில்லை ; ஆதலின் - ஆதலால் , 
இனி யான் இதனுக்கு ஆமிடம் - இப்பொழுது நான் இப்பூதத்திற்கு நுக 
ரப்படும் பொரு ளாவேன் ; ஈண்டு நின்று ஏகுதி - ( நீமரத்திரம் ) இங்கிருந்து 
( தப்பி ஊர்க்குத் ) திரும்பிச் செல்வாயாக , என்றான்- ; ( எ - று .) 

தோகை - வாலின் பெயர் மயிலுக்குச் சினையாகுபெயராய்ப் பின்பு 
அது மயில்போன்ற சாயலையுடைய பெண்ணுக்கு உவமவாகுபெயராய் 
வந்த இருமடியாகுபெயர் . எந்தை துஞ்சினன் என் தவிடத்து , இறந்தது 
தழுவிய எச்சப் பொருளொடு உயர்வு சிறப்புப் பொருளதுமான உம்மை 
விகாரத்தால் தொக்கது . எந்தை துஞ்சினன் என்பதற்குத் தசரதர்மா 
ணத்தைப் பொருளாக்குதல் சிறப்பன்று , துஞ்சினன் - மங்கலவழக்கு . 
வேக - செயவெனெச்சம் : வே - பகுதி , கு - சாரியை , அ - விகுதி . இனி , 
வேகம் வெம்பழி யென்றும் பிரிக்கலாம் ; உக்கிரமான கொடும்பழி :- அல் 
லது , (உலகத்தில் ) விரையப்பரவுந் தன்மையதான கொடும்பழி யென்க . 
இங்கே வெம்பழி என்றது , சீதையையும் சடாயுவையும் இழந்ததை. 
ஆமிடம் - ஆமிஷ மென்ற வட மொழியின் - திரிபு ; நுகரத்தக்க வஸ்து 
வென்று பொருள் . இனி , வடமொழித்திரிபாகவே கொண்டு மாமிச 
மென்று பொருள்கூறுதலும் , ஆம் இடம் என்று தமிழ்மொழியாகப் பிரித்து 
உரைத்தலும் சிறவா . 

(உச ) 
உரு.-- ஈன்றவரிடர்படவெம்பி துன்புறச் 

சான்றவர் துயருறப்பழிக்குஞ்சார்வு மாய்த் 
தோன்றலினென்னுயிர் துறந்தபோதலா 

ன்றிய பெரும்பழிதுடைக்கவொண்ணுமோ. 
இ - ள் .) ஈன்றவர் இடர். பட - பெற்றவர்கள் விசன மடையவும் , 
எம்பி துன்பு உற - எனது தம்பியாகிய நீ வருத்தமடையவும் , சான்றவர் 
துயர் உற - பெரியவர் துன்பமடையவும் , பழிக்கும் சார்வும் ஆய் - பழிக 
ளுக்கும் ஆதார்மாய் , தோன்றலின் - ( யான் ) தோன்றியுள்ள தனால் , என் 
உயிர் துறந்த போது - அலால் - எனது உயிரை விட்டபோ தல்லாமல் 
( யான் இறந்தாலன்றி ), ஊன்றிய பெரு பழி - நிலைபெற்ற இப்பெரும் 
பழியை, துடைக்க ஒண்ணுமோ - நீக்குதல் கூடுமோ ? ( கூடாது என்ற 
படி . ); ( எ - று . ) 

ஈன்றவர் - தந்தையாகிய தசரதனும் , தாயாகிய கௌசலை முதலியோ 
ரூம் , அவர்கட்கு இடர் , புத்திரரைப்பிரிந்ததனா லானது . எம்பி - முன்னி 


கவந்தப்படலம் , 

, 


217 


லைப்படர்க்கை : இடவழுவமைதி துன்பு-- வனவாசத்தாலானது .. கான்ற 
வர் - சடாயு : உயர்வுப்பன்மை , ஒண்ணுமோ = ஒன்று மோட்டம் 

ரூஉ . - ( உடு ) 
உசு. இல்லியல்புடைய நீரளித்தவின்சொலாம் 

வல்லியவ்வரக்கர் தம்மனையுளாளெனச் 
சொல்லிநன் மலையெனச்சுமந்த தூணியென் 

வில்லினென்செல்வெனோமிதிலைவேந்தன்பால். 
( இ - ள் . ) மிதிலை வேந்தன் பால் - மிதிலை நகரத்து அரசனான சனகராச 
னிடத்தில் , -இல் இயல்பு உடைய - இல்லறவாழ்க்கைக்கு உரிய குணத் 
தையுடைய , நீர் அளித்த - உம்மால் (கன்னிகா தானஞ்செய்து ) கொடுக்கப் 
பட்ட , இன் சொல் ஆம் வல்லி - இனிய சொற்களை யுடையளான பூங் 
கொடிபோன்ற சீதை , அ அரக்கர்தம் மனை உளர்.ள் --அந்த இராக்கதர்க 
ளுடைய வீட்டி லிருக்கிறாள் , என சொல்லி - என்று சொல்லிக்கொண்டு , 
நல் மலை என சுமந்த தூணியென் - நல்ல மலைபோலத் தாங்கப்பட்ட தூணி 
யையுடையேனாகியும் , வில்லினென் - வில்லையுடையேனாகியும் , செல்வெ 
னோ - போவேனோ ? ( எ - று . ) 

மனையாளை மாற்றார்கையில் விட்டிட்டு அதற்குமாறு செய்யமாட்டா 
மலே வீரர்க்கு உரிய சின்னங்களோடும் அம்மனைவியின் பெற்றோர் முன்னி 
லையிற் செல்வதினும் இழிவுதருவது வேறொன்றில்லை யென்பது கருத்து . 
இல் , வல்லி - ஆகுபெயர்கள் . அவ்வரக்கசென்ற சுட்டு , பிரசித்தியைக் 
காட்டும் . மலையெனச் சுமந்த என்ற அடைமொழியை வில்லுக்குங் கூட் 
டுக . மிதியென்னும் அரசனால் அமைக்கப்பட்ட நகரமாதல்பற்றி , மிதிலா 
என்று பெயர் . நீர் - வுயர்வுப்பன்மை . இன்சொல் - பண்புத்தொகையன் 
மொழி . தூணி - தூணீர மென்ற வடசொல்லின் விகாரம் . 

(உசு ) 
உஎ. தளையவிழ்கோதையைத்தாங்கலாற்றலெ 

னிளை புரிந்தளித்தன்மேலிவர்ந்தகாதலே 
னுளனெனவுரைத்தலினும்பரானென 

விளை தனன்றா தலின் விளி தனன்றென்றான் . 
( இ - ள் . ) தளை -அவிழ் கோதையை தாங்கல் ஆற்றலென் - (இதழ் 
கள் ) முறுக்கு அவிழப்பெற்ற பூமாலையை யணிந்த சீதையைக் காப்பாற்றத் 
திறமையற்றவனாய் , (பறிகொடுத்து ) ,இளை புரிந்து அளித்தல்மேல் இவர்ந்த 
காதலேன் - தம்பியினால் விரும்பிக்காப்பாற்றப்படுதலில் ஆசைகொண்டவ 
னாய் ( மனைவியை யிழந்த சோகத்தினால் தற்காத்துக்கொள்ளும் வலியும் 
அற்று ), உளன் - இருக்கின்றேன் , என - என்று , உரைத்தலின் - வார்த்தை 
கேட்பதைவிட, உம்பரான் என விளைதல் - மேலுலகத்திலுள்ளான் (இறந் 
தான் ) என்று சொல்லப்பெறுதல் , நன்று - நல்லது, ஆதலின் ஆகையி 
னால் , விளித்தல் நன்று - ( அவ்வா றுயாவருஞ் சொல்லும்படி நான் ) இறந்து 
விடுவதே நல்லது , என்றான் - என்றுகூறினான், 

28 


218 


ஆரணியகாண்டம் . 


இளை - இளையோனுக்குப் பண்பாகுபெயர் . உளன் - தன்மையொரு 
மையில் அன் விகுதி வந்தது . 

( உ.எ ) 


வேறு . 


இதுமுதல் எட்டுக்கவிகள் - இலக்குமணன் மறுமொழி . 
உஅ . ஆண்டானின்னனபன்னிடவையற்கிளவீர 

னீண்டியானுன் பின்னேகியபின்னிவ்விடர்வந்து 
மூண்டடான் முன்னேயாருயிரோடு முடியாதே 

மீண்டேபோதற்காமெனினன்றென்வினையென்றான் . 
( இ - ள் . ) ஆண்டான் இன்னன பன்னிட - ( எம்மை ) அடிமையாக 
வுடையவனான இராமபிரான் இவ்வார்த்தைகளைச் சொல்ல , ஐயற்கு இள 
வீரன் - அவ்விராமனுக்கு இளையவனாகிய லக்ஷ்மணன் , ஈண்டு - இந்தக் 
காட்டில் , யான் உன் பின் ஏகிய பின் - நான் உன்பின்னேவந்தபிறகு , 
இடர் வந்து மூண்டால் - இப்படிப்பட்ட பெருந்துன்பம் (உனக்கு) வந்து 
நேரிட்ட தென்றால் , முன்னே உனக்குமுன்னே , முடியாதே - (நான் ) 
இறந்திடாமலே , ஆர் உயிரோடு மீண்டே போதற்கு ஆம் எனில் - அரு 
மையான உயிருடன் திரும்பிச் செல்வதற்குக் கூடுமாயின் , என் வினை - 
எனது தொழில் , நன்று - மிக அழகிது , என்றான் - என்று பரிகசித்துக் 
கூறினான் ; ( எ - று . ) 

உனக்குப்பணியாளனாய்க் காட்டுக்கு உன்னுடன் வந்து , நீ ஆபத்தை 
அடைந்தபோது நான்மாத்திரம் உயிர் தப்பி மீள்வது , எனக்குத் தரும 
மன்று என்று இலக்குமணன் கூறினன் , ஈண்டியான் - குற்றியலிகரம். 
நன்று என்றது , பிறகுறிப்புவகையால் , இகழ்ச்சி குறித்து நின்றது . ஆண் 
டான் - ஆட்சிக்கொண்டவன் ; தலைவ னென்றபடி ; எம்பெருமானென்க ; 
இறந்தகாலவினையாலணையும் பெயர் . இன்னன - பெயர் . என்வினைநன்று .- 
எனது தீவினைகொடியது எனினுமாம் . ஐயற்கு - இராமனை நோக்கி , 
என்றான் என்றலும் ஒன்று . 

இதுமுதல் ஒன்பது கவிகள் - மாரீசன் வதைப் படலத்தின் கஎக - ஆங் 
கவிபோன்ற கலிநிலைத்துறைகள் . 

( உஅ ) 
உக . என்றானென்னாப்பின்னுமிசைப்பானிடர் தன்னை 

வென்றாரன்றேவீரர்களாவார்விரவாரின் 
றன்றாய்தந்தைதம்முனெ னுந் தன்மையர்முன்னே 

பொன்றானென்றானீங்குவதன்றோபுகழம்மா. 
( இ - ள் . ) என்றான் - என்றுகூறிய இலக்குமணன், - இடர் தன்னை 
வென்றார் அன்றே வீரர்கள் ஆவார் - துன்பத்தைச்சயித்தவர்களல்லவா 
வீரர்களாவார் , என்னா - என்றுசொல்லி , பின்னும் இசைப்பான் - மேலும் 
சொல்லுவான் : - விரவாரின் சத்துருக்கள் போல , தன் தாய் தந்தை 
தம்முன் எனும் தன்மையர் முன்னே பொன்றான் என்றால் - தனது தாயும் 


219 


( இ - ள் .) என் தாய் - என 

கவந்தப்படலம் .. 
தகப்பனும் தமையனும் என்ற இத்தன்மையோர்க்கு (ஆபத்துநேர்ந்திடின் ) 
அவர்களுக்கு முன்னே ( தான் ) இறந்தொழியா னென்று ( பிறர் ) சொல்லப் 
பெற்றால் , புகழ் நீங்குவது அன்றோ - புகழானது நீங்கிவிடுமல்லவோ ? 
( எ - று . ) - அம்மா - வியப்பிடைச்சொல் , 

தமையனான நீ இறந்துபடுவதாயிருப்பின் தம்பியாகிய நான் உனக்கு 
முன்னே இறந்தொழிந்தா லன்றோ எனக்குப் புகழ் நிலைநிற்கும் என்பது , 
பிந்தினவாக்கியத்தின் கருத்து : உண்மையு றவினர்க்கு அடையாளம் , 

, தமது 
உற்றார்க்குத் துன்பம்வந்தால் தாமும் கூடத்துன்பமுறுதலேயாம் . தமை 
யன் முதலியோர்க்குத் துன்பம் நேர்ந்தவிடத்துக் கன்னெஞ்சனாகி அழியா 
திருந்தால் அவன் அவர்க்குப் பகைவன்போன் றவனே : இடரை வெல்லுத 
லாவது - எவ்வளவு துன்பம்வந்தாலும் மனத்தளர்ச்சியின்றியிருத்தல் : விர 
வார் - தன்னோடு கலவாதவர் ; எனவே , பகைவர் : எதிர் மறைவினையாலணை 
யும்பெயர் . 

(உக ) 
» 0. மானேயன்னாடன்னொடு தம்முன்வரையாருங் 

கானேவைகக்கண்டுயில்கொள்ளாதயல்காத்தற் 
கானானென்னேயென்றவர் முன்னேயவரின்றித் 
தா 

னேவந்தானென்றலின் வேறோர் தவறுண்டோ . 

ள் . ) மானே அன்னாள் தன்னொடு - மான்போன்ற பார்வையை 
புடைய மனையாளோடு , தம்முன்- (தனது ) தமையன் , வரை ஆரும் கானே 
வைக - மலைகள் நிறைந்த காட்டில் வசிக்க, ( அவன் தம்பி ) ,கண் துயில் கொள் 
ளாது அயல்காத்தற்கு ஆனான் - தூங்காமல் பக்கத்திலிருந்து ( அவர்களைக் ) 
காப்பதற்கு ஏற்பட்டுள்ளான் ; என்னே - இந்தஉறவுமுறைமை இருந்தபடி 
என்? என்றவர் முன்னே - என்றுகூறிப்புகழ்ந்த நாட்டவர்முன்னே , அவர் 
இன்றி தானே வந்தான் என் றலின் - அத்தமையனும் மனைவியும் இல்லா 
மல் தான்மாத்திரம் (உயிருடன் திரும்பி வந்துவிட்டான் என்று இகழ்ந்து 
சொல்லப் பெறுதலினும் , வேறு ஓர் தவறு உண்டோ = வேறொருகுற்ற 
முள்ளதோ ? ( இல்லை ; இதுவே பெருங்குற்ற மென்றபடி ) ; ( எ - று . ) (60) 
கூக , என்றாயுன்முன்னேவியயாவு மிசையின்னல் 

பின்றாதெய்திப்பேரிசையாளற்கழிவுண்டேற் 
பொன்றாமுன்னம்பொன்று தியென்றாளுரைபொய்யா 

நின்றாலன்றோநிற்பதுவாய்மைநிலையம்மா, 
உன் முன் ஏவிய யாவும் இசை - உனது தமையனான இராமன் கட்டளை 
யிட்டவற்றையெல்லாம் செய்ய உடன்படுவாய் , ( அவனுக்கு ஏதாவது 
துன்பம்சேரிட்டால் நீயும் ), இன்னல் பின்றாது எய்தி - அத்துன்பத்தைப் 
பின்வாங்காமல் ( கூட இருந்து ) அனுபவித்து , பெருஇசையாளற்கு அழிவு 
உண்டேல் - பெரும்புகழையுடைய அவ்விராமனுக்கு அழிவுவருமென்று 


3 இன்பட்டுவந்த தான் அச்சொற்கடவாது நிற்றலை . 

ஆரணியகாண்டம் : 
( உனக்குத்) தோன்றினால் , பொன்றா முன்னம் பொன்று தி-( அவன்.)இறப்ப 
தற்கு முன்னே நீ இறந்துவிடுவாய், என்றாள் என்று கட்டளையிட்டுள்ளாள் ; 
உரை பொய்யா நின்றால் அன்றோ - அவ்வார்த்தை தவன் தபடி (நான் ) 
நிலைநின்றா லல்லவோ , வாய்மை நிலைநிற்பது- ( எனது ) சத்தியம் நிலைநிற்ப 
தாகும் ; ( எ - று .) - அம்மா - அசை . 

“ பின்னும் பகர்வாள் மகனே யிவன்பின்செல் தம்பி , யென்னும்படி 
யன்றடியாரினி லேவல் செய்தி , மன்னும் நகர்க்கே யிவன் வந்திடின் வா 
அதன்றேல் , முன்னம் முடி யென் றனள் பால் முலைசோர நின்றாள் ” என்று 
கீழ் ( அயோத்தியா காண்டத்தில் ) சுமித்திரை கூறிய வார்த்தையை இங்கு 
இலக்குமணன் அநுவதித்துக் கூறினான் . இங்கே , சத்திய மென்றது , தாய் 

( ஙக ) 
எற்பெற்றாளும்யானுமெனைத்தோர்வகையாலு 
நிற்பெற்றாட்குறிற்குமினைப்புப்பிழையாம 
னற்பொற்றோளாய் நல்லவர்பேணநனிநிற்கும் 

சொற்பெற்றான் மற்றாருயிர்பேணித்துறவே மால் , 
இ - ள் .) நல் பொன் தோளாய் - அழகிய பொன்னாபரணங்களை 
யணிந்த தோள்களையுடையவனே ! என் பெற்றாளும் - என்னைப்பெற்ற 
சுமித்திரையும் , யானும் -- ,நின் பெற்றாட்கும் - உன்னைப் பெற்ற கௌசலைக் 
கும் ,தம், நிற்கும் - உனக்கும் , நினைப்பு பிழையாமல் - எண்ணம் மாறுபடாத 
படி , எனைத்து ஓர் வகையாலும் - எவ்விதத்தினாலும் , நல்லவர் பேண நனி 
நிற்கும் - நல்லோர்விரும்பும்படி நன்றாக நடந்துநிற்கிறோமென்கிற , சொல் 
புகழை , பெற்றால் - அடைவதாயிருந்தால் , மற்று - (அதற்கு ) மாறாக , அரு 
உயிர் பேணி - ( எங்களது ) அருமையான உயிரைப் பாதுகாக்க விரும்பி , 
துறவேம் - (உங்களை ) விட்டு விலகமாட்டோம் ; ( எ - று . ) - ஆல் - ஈற்றசை . 

உங்களுக்கு மாறுபாடில்லாமல் நடக்கிறோ மென்கிற புகழொன்றும் 
எங்களுக்கு முக்கியமேயன்றி , உங்களினின்று தப்பி நீங்கி உயிர் பிழைத்தல் 
எங்களுக்கு முக்கிய மன்று என்பது கருத்து . மற்று - வினைமாற்றுப் பொ 

( கூ .. ) 
கூட , ஒதுங்காலப்பல்பொருண்முற்றுற்றொருவாத 

வேதஞ்சொல்லுந்தேவரும்வீயுங்கடைவீயாய் 
மாதங்கந்தின் றுய்ந்திவ்வனத்தின் றலைவாழும் 

பூதங்கொல்லப்பொன்று திபோலும்பொருளுண்டோ . 
( இ - ள் . ) ஓதும் கால் - சொல்லுமிடத்து , அ பல் பொருள் முற்று 
உற்று - அந்த உலகத்துப் பொருள்களெல்லாம் அழிவடைந்து , ஒருவாத 
வேதம் சொல்லும் - தேவரும் வீயும் - ஒருகாலும் அழிந்துநீங்காத வேதம் 
புகழ்ந்துகூறுகிற (சாவா மருந்து உண்டதனால் அமரரான) தேவர்களும் 
இறந்தொழிகிற, கடை-- கல்பாந்த காலத்திலும் , வீயாய் - அழிவடையாத 


கிற யுத்தத்தினால் மீட்டுக்கொண்டான் , என்னும் என்று யாவரும் ) பாராட் 
கவத்திப்படலம் . 

321 
நீ , மாதங்கம் : தின்று உய்ந்து, இ வனத்தின் தலை வாழும் - யானை முதலிய 
பிராணிகளை யெல்லாம் தின்று உயிர்பிழைத்து இந்தவனத்தில் வசிக்கிற , 
பூதம் - பூதமானது , கொல்ல - கொன்றுவிட , பொன்று தி போலும் - அழி 
வாய் போலும் : பொருள் உண்டோ - இதுபோன்ற விஷயமும் ( உலகத் 
தில் ) உண்டோ ? ( இல்லை யென் றபடி ); ( எ - று . ) 

என்றும் அழியாத ஒருவன் அழியுந் தன்மையதான இழிந்த ஒரு பூதத் 
தினால் உயிரிழப்பது உலகத்தில் நடவாத செயல் என் - றபடி இராமனைக் 
கல்பாந்தத்திலும் அழியாதவனாகக் குறித்தது , விஷ்ணுவின் அவதாரமென் 
பதை அறிவுறுத்து தற்காக . மாதங்கம் என உருவிற் பெரியதைக் கூ 
யது , மற்றைச்சிறிய உருவமுடைய பிராணிகளையும் உளப்படுத்த : 

போலும் 
ஒப்பில்போலி . அ - உலகறிசுட்டு , வீயாய் - பெயர் , மா தங்கம் - வடமொழித் 
தத்திதாந்தநாமம் ; மதங்க முனிவரிடத்தினின்று உண்டானதென்று 
பொருள் . 

( கூ கூ ) 
கூச . கேட்டார் கொள்ளார்கண்டவர்பேணார்கிளர் போரிற் 

றோட்டார்கோதைச்சோர் குழறன்னை த்துவளா மன் 
மீட்டானென்னும் பேரிசைகொள்ளான் செருவெல்ல 
மாட்டான் மாண்டானென்றபின் மேலும்வசையுண்டோ . 

ள் .) கேட்டார் கொள்ளார் - ( இச்செயலைக் ) கேட்டவர்கள் 
சரியானதென்று ) அங்கீகரிக்க மாட்டார்கள் , கண்டவர் பேணார் - பார்த்த 
வர்கள் விரும்பமாட்டார்கள் ; தோடு ஆர் கோதை சோர் குழல் தன்னை - 
இதழ்கள்நிறைந்த பூமாலையைச் சூடிய தாழ்ந்த கூந்தலையுடைய சீதையை , 
துவளாமல் - வருந்த வொட்டாமல் , கிளர் போரின் மீட்டான் -மிக்குச் செய் 


றி 


1 


- 


டிக் கூறுகிற , பெரு இசை - பெரும்புகழை , கொள்ளான் - பெறாமலும் , 
சரு வெல்ல மாட்டான் - போரில் வெல்ல முடியாமலும் , மாண்டான் - 
இறந்தான், என்ற பின் - என்றுசொல்லப் பெற்றபின்பு ,மேலும் வசை உண் 
டோ - அதனினும் அதிகமான பழிவேறொன்று உளதோ ? (இல்லையென்ற 
படி ) ; ( எ - று :) 

பழியை நீக்கிக்கொள்ளும்படி இறக்கக்கருதுகிறவனுக்கு ; இறத்த 
லாற் பெரும்பழிவிளையு மாதலால் , அவ்வா றுஉயிர் விடுதல் - தக்க தன்று 
என்றவாறு . சோர்குழல் - அன்மொழித்தொகை . கொள்ளான் , மாட் 
டான் - முற்றெச்சங்கள் . 

( ஈ.ச ) 
கூடு . தணிக்குந்தன்மைத்தன்றெனினன் 

மத்தன்றெனினன்றித்தகைவாளாற் 
கணிக்குந் தன்மைத்தல்லவிடத்திற்கனல்பூதம் 
பிணிக்குங்கையும் பெய்பிலவாயும்பிழையாமற் 

துணிக்கும் வண்ணங்காணுதி துன்பந் துறவென்றான் . 
( இ - ள் . ) விடத்தின் கனல் பூதம் - விஷம்போலக் கொதிக்கிற இச் 
தப்பூதமானது , கணிக்கும் தன்மைத்து அல்ல - ( ஒருபொருளாக நம்மால் 


222 


ஆரணியகாண்டம் 


எண்ணத்தக்க தன்று ; இ தகை வாளால் - இந்தச்சிறந்தவாளினால் , தணிக் 
கும் தன்மைத்து அன்று எனின் அன்று - உயிர் நீக்குந் தன்மையுடைய 
தன்று என்றுகூறினால் அவ்வா றன்று (உயிர் தீக்குந் தன்மையுடையதே ) ; 
பிணிக்கும் கையும் - (நம்மை ) வளைத்துக்கட்டுகிற (இதனது ) கைகளையும் , 
பெய் பிலம் வாயும்- ( எல்லாப்பிராணிகளையும் ) வாரிஉட்கொள்ளுகிற பிலம் 
போன்ற ( இதன் ) வாயையும் , பிழையாமல் - தவறாமல் , துணிக்கும் வண் 
ணம் - (நான் ) வெட்டித்தள்ளும் விதத்தை,, காணு.தி - பார்ப்பாயாக ; துன் 
பம் துற - மனக்கவலையை ஒழிவாயாக , என்றான் - ; (எ - று ; ) 
இராமலக்ஷ்மணர் கவந்தனிடத்தில் ஒருவரினும் ஒருவர் முற்பட்டுச் 

செல்லுதல் . 
கூசு . என்னாமுன்னேசொல்லுமிளங்கோவிறையோற்கு 

முன்னேசெல்லமுன்னவனன்னானினுமுந்தத் 
தன்னேரில்லாத்தம்பி தடுப்பான் பிறரில்லை 

யன்னோகண்டாரும்பரும்வெய்துற்றழுதாரால் . 
( இ - ள் . ) என்னா முன்னே சொல்லும் - என்று முன்னேகூறிய , இள 
கோ - இலக்குமணன் , இறையோ ற்கு முன்னே செல்ல- ( தான் இவ்வளவு 
சொல்லவும் கேளாமல் உயிர்விடுதற்கு முந்திச்சென்ற ) இராமனுக்குமுன் 
னே தான் (உயிர்விடு தற்காக ) விரைந்துபோக , முன்னவன் அன்னானினும் 
முந்த - தமையன் தம்பியினும் விரைந்து செல்ல , தன் நேர் இல்லாதம்பி 
தடுப்பான்-தனக்குஒருவரும் ஒப்பாகப்பெறாத தம்பியான இலக்குமணன் 
இராமனை ( ப் போகவொட்டாது ) தடைசெய்பவனானான் , பிறர்இல்லை 
( இவ்வாறு தடுப்பதற்கு) வேறொருவரும் இல்லை ; அன்னோ - ஐயோ ! கண் 
டார் உம்பரும் பார்த்தவர்களான தேவர்களும் , வெய்து உற்று அழுதார் 
தவிப்படைந்து புலம்பினார்கள் ; ( எ - று :) 

தமக்குப்பகையான அரக்கர்களை வேரறுப்பதற்காகவே திருவவ 
தரித்த திருமாலான இராமபிரானுக்கு யாது தீங்குநேரிடுகிறதோ வென்று 
அஞ்சித்தேவர்கள் வருந்துபவரானார் . அன்னோவென்பது , கவியின் இரக் 
கம் . இறையோன் கடவுள் ; இதற்கு- (யாவர்மனத்திலும்) "தங்குகிறவ 
னென்று பொருள்: இறுத்தல் - தங்குதல் ; இறைமையுடையோன் என்று 
மாம் ! இறைமை- தலைமை. வெய்து = பெயர் . ஆல் - அசை 

வேறு . 
யாரென்று கவந்தன் கேட்க இருவருங் கோபங்கொள்ளுதல் . 
உ.எ. இனையராகியவிருவருமுகத்திருகண்போற் 

கனையும்வார்கழல்வீரர்சென் றணுகலுங்கவந்தன் 
வினையினெய்தியவீரர் நீர்யாவர்கொலென்ன 
நினையுநெஞ்சினரிமைத்திலருருத்தனர் நின்றார் . 


கவந்தப்படலம் . 


223 


( இ - ள் . ) இனையர் ஆகிய இப்படிப்பட்டவர்களான , முகத்து இரு 
கண்கள் போல் , கனையும் வார் கழல் -வீரர் இருவரும் - முகத்திலுள்ள 
இரண்டு கண்கள் போலச் சிறந்தவர்களான ஒலிக்கின்ற நீண்ட வீரக்கழலை 
யணிந்த வீரர்கள் இருவரும் ,சென்று அணுகலும் - போய்க்கிட்டியவுடன் 
கவந்தன்- , வினையின் எய்திய வீரர் நீர் யாவர்கொல் என்ன - தீவினையால் 
( என்கையிற் ) சிக்கிய வீரர்களாகிய நீங்கள் யாவர் ? என்று வினாவ , ( அவ் 
விருவரும் ), நினையும் நெஞ்சினர் - ( அவன்கூறிய சொற்களைக் ) கருதும் 
மனமுடையவர்களாகி , உருத்தனர் - கோபித்து , இமைத்திலர் நின்றார் 
கண்ணிமையாது. அவனெ திரில் விழித்துப்பார்த்துநின்றார்கள் ; ( எ - று .) 

இறக்கத் துணிந்து சென்ற இராமலக்ஷ்மணர்க்கு , வீரர்களாயிருந்தும் 
தீவினையால் என்கையில் அகப்பட்டுக்கொண்டீர்களே , நீங்கள் யாவர் ? 
என்று கவந்தன் வினாவிய கொடுஞ்சொற்கள் மனத்திற் பொத்தவே கோப 
முண்டாயிற்று . இவ்விருவர்க்கும் முகத்திருகண்போல் என்று உவமை 
கூறியது , " நோக்கல்தான் கண்ணிரண்டுமொன்றையே ” . என்றவாறு இரு 
வரும் ஒரேகருத்துடைய ரென்பதை விளக்குதற்காகவுமாம் . யாவர்கொல் 
என்பதில் , கொல் - அசை . கண்ணிமையாது நின்றது , கோபக்குறி . 

இதுமுதல் ஐந்துகவிகள் - சடாயுவுயிர்நீத்தபடலத்தின் கரு அ - ஆங் 
கவிபோன்ற கலிநிலைத் துறைகள் . 

( ங.எ ) 
இராமலக்ஷ்மணர் கவந்தனது தோள்களை வெட்டித்தள்ளுதல் . 
» அ . அழிந்துளா ரலரிகழ்ந்தனரென்னையென் றழன்றான் 

பொழிந்தகோபத்தன்புதுப்பொறி மயிர்ப்புறம்பொடிப்ப 
விழுங்குவேனெனவீங்கலும்விண்ணுறவீர 
ரெழுந்ததோள்களை வாள்களாலரிந்தனரிட்டார் . 
( இ - ள் . ) ( கவந்தன் ) , அழிந்துளார் அலர் - ( என்னைக்கண்டபின்பு 
இவர்கள் ) மனங்கலங்காதவர்களாய் , என்னை இகழ்ந்தனர் என்னை இகழ்ந் 
தார்கள் , என்று அழன்றான் - என்றுகொதிப்புக்கொண்டு , பொழிந்த கோ 
பத்தன் - மிக்கு வெளித்தோன்றுங் கோபமுடையவனாய் , புது பொறி மயிர் 
புறம் பொடிப்ப - ( அக்கோபத்தினாலுண்டாகிய ) புதிய தீப்பொறிகள் ஒவ் 
வொருமயிர்க்காலிலும் தோன்ற , விழுங்குவேன் என வீங்கலும் - (நான் 
இவர்களை ) விழுங்கிவிடுவேனென் றுசொல்லி உடல்பூரித்துக்கிளம்பியவள 
வில், - வீரர் 

வீரர் - இராமலஷ்மணர் , விண் உற எழுந்த தோள்களை - ஆகாயத் 
தை அளாவ உயர்ந்த ( அவனது ) தோள்களை , வாள்களால் அரிந்தனர் இட 
டார் - ( தமது ) கைவாள்களினால் வெட்டித் தள்ளினார்கள்; ( எ - று . ) 

தன்னைக்கண்டவுடன் அழிந்தொழியாது இராமலக்ஷ்மணர் கண்ணி 
மையாது உருத்து நின்றதையே , கவந்தன் , தன்னை நோக்கியிகழ்ந்ததாகக் 
கருதினான் . புதுப்பொறி மயிர்ப்புறம் பொடிப்ப என்றது , கோபத்தின் 
மிகுதியைக்கூறியபடி . இராமன் . கவந்தனது வலக்கையையும் , இலக்கு 
மணன் இடக்கையையுந் துணித்தன ரென்பதை முதனூலால் அறிக .( அ ) 


உவமையணி . 
ஆரணியகாண்டம் , 

கைகள் அற்ற கவந்தனது தோற்றம் . 
கூக . கைகளற்றுகுகுருதியாறொழுகியகவந்தன் 

மெய்யின் மேற்கொடுகிழக்குறப்பெருந்திவிரவுஞ் 
சையமாநெடுந்தாழ்வரைத்தனிவரை தன்னோ 
டைய நீங்கிய பேரெழிலுவமைய 

லுவமையனானான் . 
( இ - ள் . ) கைகள் அற்று உகு குருதி ஆறு ஒழுகிய கவந்தன் - கைகள் 
அறுபட்டுச் சிந்துகிற இரத்தவெள்ளம் பெருகப்பெற்ற கவந்தன் , - மெய் 
யில் - தன்னிடத்தில் , மேற்கொடு கிழக்கு உற பெரு ந்தி விரவும் - மேற் 
குப்பக்கத்திலும் கிழக்குப்பக்கத்திலுமாகப் பெரியந் திகள் பெருகப்பெற்ற , 
சையம் மா நெடு தாழ் வரை தனி வரைதன்னோடு - கற்கள் நிறைந்த மிகப் 
பெரிய சாரலையுடைய ஒப்பற்ற ( பெரிய ) மலையை , ஐயம் நீங்கிய பேர் 
எழில் உவமையன் ஆனான் - சந்தேகமற்ற மிகத் தகுதியான உபமானமாக 
வுடையவனானான் ; ( எ - று . ) 

கவந்தனது உடலுக்கு - மலையும் , தோள்கள் அறுபட்ட இரண்டுபக் 
கங்களிலும் பெருகுகிற இரத்தவெள்ளத்துக்கு மலையின் கிழக்கு மேற்கு 
என்னும் இரண்பெக்கங்களிலும் பெருகுகிற ஆற்றுவெள்ளமும் உவமை . 
சையம்மா வரை - பெரியஸஹ்யகிரியுமாம் . 

( உக ) 
அரக்கவுருவையொழித்துக் கவந்தன் நல்லுருப்பெற்று ஆகாயத்தில் 

விளங்குதல் . 
50. ஆளுநாயகனங்கையிற்றீண்டியவ தனான் 

மூளுஞ்சாபத்தின் முந்திய தீவினை முடித்தான் - 
றோளும்வாங்கியதோமுடையாக்கையைத்துறவா 

நீள நீங்கிய பறவையின் விண்ணுறநிமிர்ந்தான் . 
( இ - ள் . ) ஆளும் நாயகன் அம் கையின் தீண்டிய அதனால் - ( யாவரை 
யும் ) ஆட்கொள்ளுந் தலைவனான இராமபிரான் (தனது ) அழகியகைகளால் 
தொட்ட தன்மையினால் , ( கவந் தன்) , மூளும் சாபத்தின் முந்திய தீவினை 
முடித்தான் - ( தனக்கு ) நேர்ந்த சாபவடிவமாய் முற்பட்டுத்தோன்றிய 
பாவத்தை ஒழித்தவனாகி , தோளும் வாங்கிய தோம் உடை யாக்கையை 
துறவா - தோள் அறுபட்ட குற்றம்நிறைந்த ( தனது ) கோரரூபத்தை விட்டு, 
நீளம் நீங்கிய பறவையின் - கூட்டைவிட்டுவெளிப்பட்ட பறவை போல ,, 
விண் உற நிமிர்ந்தான் - ஆகாயத்திற் பொருந்திவிளங்கினான் ; ( எ - று . ) 

கவந் தனது கோரரூபத்தினின்று வெளிப்பட்டு ஆகாயத்தில் தோன் 
தோம் தோஷ மென்ற வடசொல்லின் சிதைவு . நீளம் - நீட மென்ற வட 
சொல் தமிழில் டகரளகரப்போலி பெற்றது . தோளும் , உம்மை - இசை 
நிறை . 


உக்கிற 

காலத்தப்படலம் , 
ஆம் கவீந்தனது சாங்வரிலாறு: - முன்டி தனுவென்பவனுக்கு மகனாய்ப் பிற 
ந்து விசுவாவசுவென்னும் பெயருடையவனாய் அழ்குடன் விளங்கின் இவன் , 
கெடுமதியால் அரக்கவுருக்கொண்டு , வனத்தில் வசிக்கிற இருடிகளுக்குத் 
தீங்கு செய்துவருகையில் , ஒருநாள் ஸ்தூலசிரஸ்என்னும் முனிவரது ஆகா 
ரத்தைப்பிடுங்கி அவருக்குக் கோபமுண்டாம்படி செய்தபோது , அவர் 
இந்தவுருவமே உனக்கு மாறாமல் நிலைக்கக்கடவது என்று சாபமிட , பின்பு 
இவன் அவரைவேண்டி அவரருளால் இராமன் இங்குவந்து 

வந்து உனது தோள் 
களைத் துணித்து இவ்வுடலைக் கொளுத்தும்போது இவ்வுருவம் நீங்கும் 
என்று சாபவிடைதரப்பெற்றவனாய் , பிறகு பிரமனை நோக்கி நெடுநாள் 
தவமியற்றித் தீர்க்காயுசையடைந்து செருக்குற்று இந்திரனோடு போர் 
செய்ய , இந்திரன் சினந்து தனதுவச்சிராயுதத்தினால் இவ்வரக்கனது தலை 
யையும் துடைகளையும் உடலிலடக்கிவிட , இவன் பிரமனருளால் நீண்ட 
ஆபுளையடைந்த நான் உணவின்றி எப்படி வெகுகாலம் பிழைத்திருப் 

என்று இந்திரனைக்கேட்க, அவ்விந்திரன் , யோசனை தூரம்நீண் 
கைகளையும் வயிற்றில் கோரப்பற்களையுடைய வாயையும் இவனுக்குத்தந்து 

" 
என்று கட்டளையிட்டு இராமலக்ஷ்மணர் இங்குவந்து உன் துகைகளை வெட் 
டித்தள்ளும்போது இக்கோரரூபம் ஒழிந்து சுவர்க்கமடைவாய் என்று 
சொல்லிப்போயினன் என்பதாம் . 


பன 


. 


( 50 ) 


கவந்தன் ஆகாயத்தில் நின்று இராமனைத் துதித்தல். 
விண்ணினின்றவன் விரிஞ்சனே முதலினர்யார்க்குங் 
கண்ணினின் றவனிவனெனக்கருத்துறவு ணர்வா 
னெண்ணிலன்னவன்குணங்களை வாய்திறந்திசைத்தான் 

புண்ணியம்பயக்கின்றுழியரியதெப்பொருளே . 
( இ. - ள் .) விண்ணில் நின்றவன் - ஆகாயத்தில் ( திவ்விய சொரூபத் - 
தோடு விளங்கி நின்ற வேந்தன் , - இவன் விரிஞ்சனே முதலினர் யார்க் 
கும் கண்ணில் நின்றவன் என - இவ்விராமனே பிரமன் முதலிய தேவர் 
கள் யாவர்க்கும் (தியானத்தில் ) பிரதியக்ஷமாயிருப்பவன் என்று , கருத்து 
உற உணர்வான் - மனத்திற் பொருந்த அறிந்து , அன்னவன் எண் இல் 
குணங்களை வாய்திறந்து இசைத்தான் - அவ்விராமனது அளவற்ற நற் 
குணங்களை யெடுத்துக்கூறித் துதித்தான் ; புண்ணியம் பயக்கின்ற உழி 
( ஒருவனுக்கு ) நல்வினைப்பயன்வந்து அநுகூலித்தபோது , அரியது எ . பொ 
ருள் - எந்தப் பொருள் தான் பெறமுடியாதது ? ( எல்லாப் பொருளுங் கை 
கூடும் என்றபடி ); ( எ - று . ) -- கவந்தன் செய்த் தோத்திரத்தை , மேல் 
ஒன்பது கவிகளிற் கூறுகிறார் . 

பெரும்பாவங்களைச் செய்துகொண்டிருந்த கவந்தனும் நல்வடிவம் 
பெற்றும் பரம்பொருளாகிய இராமனைத் துதிக்கும் பேறு பெற்ற னென்ற 

29 


226 


ஆமணியகாண்டம் , 


சிற்ப்புப்பொருளை புண்ணியம்பயக்கின் றுழி , யரிய தெப்பொருளே ? என்ற 
பொதுப்பொருள் கொண்டு விளக்கியதனால் , வேற்றுப்பொருள் வைப்பணி . 
புண்ணியமாவது - பகவானுடைய அநுக்கிரகம் . விரிஞ்சன் என்னும் வடசொ 
ல்லுக்கு -பூதங்களைப் படைக்கிறவ னென்றும் , ( அன்னப்பறவையால் தாங் 
கப்படுகிறவ னென்றும் . அவயவப்பொருள் . பயக்கின் றுழி - விகாரம் . ( சக ) 
சஉ , ஈன்றவனோவெப்பொருளுமெல்லை தீர்நல்லறத்தின் 

சான்றவனோதேவர் தவத்தின்றனிப்பயனோ 
மூன்று கவடாய்முளைத்தெழுந்தமூலமோ 

தோன்றியிருவினையேன்சாபத்திடர் துடைத்தாய் . 
இ - ள் . ) தோன்றி - (இங்கு எனக்கு எதிரில் ) வந்து , இரு வினையேன் 
மிக்கபாவத்தையுடைய எனது , சாபத்து இடர் - சாபத்தினால்நேர்ந்த துன் 
பத்தை , துடைத்தாய் - நீக்கியருளிய நீ , -- எ பொருளும் ஈன்றவனோ- (உல 
கத்திலுள்ள ) எல்லாப்பொருள்களையும் படைத்தவனோ ? எல்லை தீர் நல் 
அறத்தின் சான் றவனோ - அழிவில்லாத நல்ல தருமத்துக்குச் சாக்ஷியான 
வனோ ? தேவர் தவத்தின் தனி பயனோ - தேவர்கள் முன்பு செய்துள்ள தவத் 
தினது ஒப்பற்ற பயனின் சொரூபியானவனோ? மூன்று கவடு ஆய் முளை 
த்து எழுந்த மூலமோ- ( பிரமன் விஷ்ணு சிவன் என்ற ) மூன்றுபிரிவாகத் 
தோன்றிக் கிளர்ந்த பரம்பொருளோ ? ( எ - று . ) 

இச்செய்யுளிற்கூறிய தன்மைகளை யெல்லாம் உடையவன் இராமனே 
யென்பதைத் தெரிவித்தற்கு , பலபடியாக விகற்பித்துக்கூறினான் . நல் 
லறத்தின் சான்றவன் என்றதற்கு - உலகத்தில் புண்ணியஞ்செய்கிற உயிர் 
களுக்கு அந்நல்வினைகளை உள்ளபடி உணர்ந்து அவற்றிற்கு ஏற்ற பயன் 
களைத் தவறாமல் ஊட்டுபவ னென்பது கருத்து ; இதனால் , தீவினைசெய்யும் 
உயிர்கட்கும் அவற்றையுணர்ந்து அவற்றின் பயனை இவனேஊட்டுவிப்பா 
னென்பது போ தரும் : இவற்றால் , அபூர்வமே பயனளிக்கும் - என்னுங் 
கோட்பாடு மறுக்கப்பட்டது . திருமால் அரக்கர்களைச் சங்கரிக்கத் திரு 
வவதரித்ததனால் , இராமனை தேவர் தவத்தின் தனிப்பயன் என்றான் 
ஆதிமூலமான விஷ்ணுவே படைக்கும் பொருட்டுப் பிரமனாகவும் , காக்கும் 
பொருட்டுத் தானான தன்மையனாகவும் , அழிக்கும் பொருட்டுச் சிவனாகவும் 
இருந்து அவ்வத்தொழில்களை நடத்துகிறானென்பது , மூன்றாமடியின் 
கருத்து ; மூவராகிய மூர்த்தியை முதல் மூவர்க்கும் முதல்வன் தன்னை . ” 
" ஆக்குமா றயனாம் முதலாக்கியவுலகங் , காக்குமாறு செங்கண்ணிறை 
கருணையங்கடலாம் , வீக்குமாறு அரனாம் அவைவீந்தநாள் மீளப், பூக்கு மா 
முதல் என்பன காண்க , சாபத் துயர் துடைத்தாய் என்றும் பாடம் . 
கவடு - கிளைப்பிரிவு . மூலம் - அடி : 

இது முதற் பதினொருசவிகள் - காய்ச்சீரும் மாச்சீரும் விளச்சீருமாய் 
விரவிவந்த நாற்சீரடி நான்கு கொண்ட தாவுகொச்சகக்கலிப்பாக்கள் , 


கவந்தங்கலம் 


கோ 


சிங் மூலமேயில்லா முதல்வனே நீமுயலுங் 

லமேயார்க்குந்தெரிவரிய கொள்கைத்தா 
லாலமோவாலின்டையோவடைகிடந்த 
பாலனோவாதிப்பரனோபகரா 

ராயே, 
( இ - ள் . ) மூலமே இல்லா முதல்வனே - தனக்கு முந்திய காரணப் 
பொருள் வேறொன்றுமில்லாத முழுமுதற்கடவுளே ! நீ முயலும் கோலம் 
யார்க்கும் தெரிவு அரிய கொள்கைத்து - நீ முயன்றுகொள்ளும் வடிவம் 
எவராலும் அறியமுடியாத தன்மையையுடையது ; ( எங்ஙனமெனின் ) , -- 
(உன் வடிவம் ), ஆலமோ - ( பிரளயகாலத்தில் தோன்றும் ) ஆலமரமோ ? 
ஆலின் அடையோ - அந்த ஆலமரத்தின் இலையோ ? . அடை கிடந்த பால 
னோ - ( அப்பொழுது ) அந்த ஆலிலையில் பள்ளிகொண்டருளுகிற குழந்தை 
வடிவான் கடவுளோ ? ஆதி பரனோ - ( எல்லாவற்றிற்கும் ) மூலமான பரம 
பதநாதனோ ? பகராய் - சொல்வாயாக ; ( எ - று . ) - ஆல் - அசை . 

யாவும் உன்னிடத்தினின்றுதோன்றினவே யன்றி நீ ஒன்றினின்றுந் 
தோன்றாதவ னென்பது , மூலமேயில்லா முதல்வனே என்பதன் கருத்து . 
எல்லாம் அழியும் பிரளயகாலத்தில் கடல் பொங்கி உலகங்களை மூடிக் 
கொள்ள எங்கும் ஜலார்ணவமான அப்பிரளயப்பெருங்கடலிலே ஓர் ஆல 
மரம் தோன்ற அம்மரத்தின் ஓர் இலையின்மீது எம்பெருமான் ஒருவனே 
சராசரங்களையெல்லாம் ஊறுபடாமல் தனது திருவயிற்றில் அடக்கி வைத் 
துக்கொண்டு ஒரு சிறுகுழந்தை வடிவத்துடன் படுத்து யோகநித்திரை 
செய்தருளுகின்றன னென்பது , நூற்கொள்கை. ஈற்றடியில் ‘பாலனோ 
வேலைப் பரப்போ பகராயே என்றும் பாடம் உண்டு ; வேலைப்பரப்பு - 
கடற்பரப்பு . கோலமே , ஏ - தெரிநிலை . “ நீ முயலுங் கோலமே யாவர்க்கும் 
தெரிவரிய கொள்கைத்து என்றுகூறிய கருத்தைப் பின்னிரண்டடிகளைக் 
கொண்டு சமர்த்தித்ததனால் , செய்யுட்தறியணி , வடநூலார் காவியலிங்க 
மென்பர் . ஆலம் , அம் - சாரியை, 
சச . காண்பார்க்குங்காணப்படுபொருட்குங்கண்ணாகிப் 

பூண்பாய்போனிற்றியால்யாதொன்றும்பூணாதாய் 
மாண்பாலுலகைவயிற்றொளித்துவாங்குதியா 

லாண்பாலோபெண்பாலோவப்பர்லோவெப்பாலேர் : 
( இ - ள் .) காண்பார்க்கும் - (உலகத்தில் ) காண்கிறவர்களுக்கும் , 
காணப்படு பொருட்கும் - காணப்படுகிற பொருள்களுக்கும் , கண் ஆகி 
ஆதாரமாயிருந்து , பூண்பாய் போல் நிற்றி - (எல்லாப்பொருள்களினிடத் 
தும் ) பற்றுள்ளவன்போலத் தோன்றுகிறாய் ; ( ஆயினும் ) , யாது ஒன்றும் 
பூணாதாய். - ( அவற்றினின்று ) - நன்மைதீமைகளைச் சிறிதும்பெறுகின்றா 
யில்லை ; மாண்பால் - மிக்குள்ள தெய்வத்திறமையால் , உலகை - இவ்வுலு 


( இ - ள் . ) ஆதி பிரமனும் - ( முத்தொழில் 
பரமனும் ழிலா 
20 

ஆச்ணியகாண்டம் . 
கங்களை , வயிறு ஒளித்து , பிரளயத்தில் அறிந்திடாதபடி உன் ) வயிற்றில் 
அடக்கிவைத்திருந்து ( காப்பாற்றி ) , வாங்குதி - ( அப்பிரளயம் நீங்கின 
வுடனே அவற்றை மீளவும் ) வெளிப்படுத்துகிறாய் ; ( நீ ) , ஆண்பாலோ- ? 
பெண்பாலோ - ? அப்பாலோ - ( அந்த இரண்டு மல்லாத ) அலியோ ? 
எப்பாலோ - வேறு எந்தப்பகுப்பிற் சேர்ந்தவனோ? ( எ - று. ) - ஆல் - அசை . 

எம்பெருமான் , ஸகல சராசரங்களினிடத்திலும் அந்தர்யாமியாய்ப் 
பொருந்தியிருந்தும் , அவற்றின் சம்பந்தமான இருவினைகள் தொடரப் 
பெறாதவனென்பது , முன்னிரண்டடியின் கருத்து , தோய்ந்தும் பொரு 
எனைத்துந் தோயா துநின்ற சுடரே” என்றதும் இக்கருத்துப்பற்றியே: 
யாவையும் யவருந்தானா யவரவர் சமயந் தோறும் , தோய்விலன் " 
திருவாய்மொழியையுங் காண்க . இவன் புருஷோத்தம னாகையால் , இவ 
னுக்கும் பெண் தன்மையும் அலித்தன்மையும் இல்லாமைபோலே உலகத் 
திற் காணப்படும் ஆண் தன்மையும் இல்லையென்பது , ஈற்றடியின் கருத்து . 
இப்படி இவ்ன் இம்மூன்றுபாலிலுங் கலவாதவ னென்பதை " ஆணல்லன் 
பெண்ணல்லன் அல்லாவலியுமல்லன் , ” “ தேனமருஞ் சோலைத் திருவரங்க 
ரெப்பொருளும் , ஆனவர் தாம் ஆண்பெண்ணலியலர்காண் என்ற பெரி 
யார் பாசுரங்களாலும் அறியலாம் . எம்பெருமானோடு ஒவ்வாமைக்குப் 
பெண் அலிகளோடு ஆண்களோடு வாசியில்லை யென்பது இதன் தாற்ப 
ரியம் ! புருஷோத்தம னென்றபடி , இம்மூன்று பாலிலுங் கலவாமலும், இன் . 
னதென்று சொல்லத்துணியாமலும் இருத்தலால் , எப்பாலோ என்றார் . () 
ரு . ஆதிப்பிரமனுநீயாதிப்பரமனுநீ 
யோபதியுறுபொருளுக்கப்பாலுண்டாயி 

டாயி னுநீ - 
சோதிச்சுடர்ப்பிழம்புநீயென்று சொல்லுகின்ற . 
வேதமுறைசெய்தால்வெள் காரோவேறுள்ளார் . 


என்ற 


கிய படைப்புத்தொழிற்கு உரிய பிரமனும் நீயே ; ஆதி பரமனும் நீ ( அப் 
பிரமனுக்கும் ) மூலமான பரம்பொருளும் ( திருமாலும் ) நீயே ; ஓதி , உறு 

அப்பால் உண்டாயினும் நீ - கீழ்க்கூறியுள்ள கடவுளர்க்கு 
மேற்பட்ட கடவுள் உண்டானாலும் அக்கடவுளும் நீயே ; சொல்லுகின்ற 
வேதம்-( யாவர்தன்மையையுங் )கூறுகிற வேதமானது , சோதி சுடர் பிழம்பு 
நீ என்று முறை செய்தால் - பரஞ்சோதிநீயே யென்று முறையிட்டால் 
( முறையிடுதலால் என்றபடி ) , வேறு உள்ளார் - ( தாமே பரம்பொருளென்று 
கூறித் திரியும் ) மற்றைக்கடவுளர்கள் , வெள்காரோ - ( அவ்வாறு சொல்லு 
தற்கு ) வெட்கங் கொள்ளார்களோ? ( கொள்ள வேண்டுமேயன்றோர் (எ -று . ) 

லகத்தில் ஒளிவடிவமாயுள்ளவையும் , அதனால் ஜ்யோதி என் 
சொல்லப்படுபவையு மான ஆத்மாக்க ளெல்லாவற்றுக்கும். தலைவனாகிய பா 
பாத்மா: இல் னாகையால் , இவனை பாஞ்சோதி என்று வேதங் கூறும் , 


ஞான்கு உலகங்களையும் அக்கோயிலுக்கு நிலைகளாகவும் , மூன்று மண்டலங் 

அண்டப்பெருங்கே 

கவந்தப் படலம் - 
கோதிச்சுடர்ப்பிழம்பு --பரஞ்சோதி . உண்டாயினும் என்ற உம்மை , 
அப்பாலொன்றில்லை யென்ற கருத்தை பட்டு காண்டது . வேத முறை 
செய்தால் என்றும் பாடம் : உரைசெய்தால் - சொன்னால் . 
சசு . எண்டிசையுந்திண்சுவராவேழேழ்நிலைவகுத்த 

வண்டப்பெருங்கோயிற்கெல்லாமழகுடைய 
மண்டலங்கண்மூன்றின் மேலென்று மலரர்த 

புண்டரிகமொட்டின் பொகுட்டேபுரையம்மர் . 
( இ - ள் .) எண் திசையும் திண் சுவர் ஆ . - எட்டுத்திக்குக்களின் எல் 
லையும் வலிய சுவராக, ஏழ் ஏழ் நிலை வகுத்த - பதினான்கு நிலைகளாக வகுத் 
துச் செய்யப்பட்ட , அண்டம் பெரு கோயிற்கு எல்லாம் - அண்டமாகிய 
பெரிய கோயில் முழுதுக்கும் , அழகு உடைய - விளக்கத்தைச் செய்கிற , 
மண்டலங்கள். மூன்றின் மேல் - (சந்திரமண்டலம் சூரியமண்டலம் நக்ஷத் 
திரமண்டலம் என்னும் ) மூன்று மண்டலங்களுக்கும் மேலே யுள்ள பரம 
பதத்தில், என்றும் மலராத புண்டரிகம் மொட்டின் பொகுட்டே - எப் 
பொழும் மலராத தாமரையரும்பினுடைய உள்ளேயுள்ள கொட்டையே, 
புரை - (உனக்கு எப்பொழுதும் ) இருப்பிடமாவது , ( எ - று . 

எ - று : ) -- அம்மா 
வியப்பிடைச்சொல் . 

அண்டம் - பதினான்கு உலகங்களும் சேர்ந்த ( உலக ) வுருண்டை ; அவ் 
வண்டத்தைக் கோயிலாகவும் , திக்குகளின் எல்லையைச் சுவராகவும் , ஒன் 
மன்மே லொன் ஈக அமைந்துள்ள கீழேழுலகம் மேலேழுலகம் என்ற பதி 
களையும் அதற்கு விளக்குகளாகவும் உருவகப்படுத்தினார் . கோயில் - சிறந்த 
வீடு . ஏழேழ் - உம்மைத் தொகை: எல்லாஉலகங்களுக்கும் மேலுள்ள பரம 
பதத்தில் திருமாமணிமண்டபத்தில் ஆதிசேஷன் மீதுள்ள தருமா திபீடத் 
தின்மேல் பன்னிரண்டு இதழ்களையுடைய தாமரைமலரின் கர்ணிகை - 
( கொட்டை ) யில் எம்பெருமான் எழுந்தருளியுள்ளா னென்பது கருத்து , 
இவ்விஷயத்தை , அர்ச்சிராதி 

அர்ச்சிராதி முதலிய நூல்களிற் பரக்கக்காணலாம் . 
என்.று. மலராத புண்டரிகமொட்டு என்றது , உலகத்துத் தா மரைமலர்கள் 
போல, ஒருபொழுது மலர்தலும் - ஒருபொழுது குவிதலு மில்லாமல் எப் 
பொழுதும் ஒருதன்மைத்தான செவ்வியுடையது என்பதை விளக்குதற்கு 
இனி, என்று மலராத புண்டரிகம் - சூரியனால் மலராத தாமரை யெனினு 
மாம் ; என்று - சூரியன் : பெயர்ச்சொல் . 

எல்லாவுலகங்களுக்கும் மேலுள்ள பரமபதத்தில் எம்பெருமான் 
றிருக்கின்ற தாமரையின் கீழுள்ள அழகிய தர்மா திட்டம் , ஆதிசேஷன் , 
திருமாமணிமண்டபம் என்ற மூன்றையும் அழகுடைய மண்டலங்கள் 
ளெல்லாவற்றிற்கும் ( மேல் ) அழகுடைய மண்டலங்கள் மூன்று என்க ; 


2894 

ஆரணியகாண்டம் : 
இனி , ஆண்டப் பெருங்கோயிற் கெல்லாம் புரை யென் இயைத்து 
அண்டங்களாகிய பெரியகோயில்களுக்கெல்லாம் (உனது நாபித்) தாமரை 
மலரின் உள்ளிடமே உற்பத்தித்தான மென்றுமாம் ; அத்திசை முகனோடு , 
உந்திக்கமலம் விரிந்தால் விரியும் உகக்கடையில் , முந்திக் குவியி லுடனே 
குவியும் இம்மூதண்டமே என்ற திருவரங்கத்துமாலையைக் 

காண்க ; 
புறக்குன்று புல்லிதழ் முந்நீர் பிரசம் பொருவில்செம்பொன் , னிறக்குன்று 
கன்னிகை யெண்கிரி தாதுநிலமதனுட் , பிறக்குந்துகள் முதுமாசுணம் 
நாளம் பிரமன் வண்டு , சிறக்குந் திகிரி யரங்கேச ருந்திச் செழுமலர்க்கே ” 
என்ற திருவரங்கத்துமாலைச் செய்யுளினால் , எம்பெருமானது திருநாபித் 
தர்மரைமலரின் தன்மை நன்கு விளங்கும் ; ஒவ்வொருநாளும் பசலில் 
மலர்ந்து இரவிற்குவியும் இயல்பினவான தாமரை மலர்கள் போலன்றி , 
திருவுந்தித்தாமரை ஒரு கால்விசேஷத்திலே மலர்ந்து ஒரு காலவிசேஷத் 
திலே குவியுந் தன்மைய தாதலால் , என்றுமலராத புண்டரிகம் எனப் 
பட்டதென்க ; அழகுடைய மண்டலங்கள் மூன்றின்மேல் புண்டரிகமலர் 
என்றது , அழகுள்ளனவான சூரியமண்டலம் சந்திரமண்டலம் நக்ஷத்திரமண் 
டலம் என்னும் இம்மூன் றினும் மிக அழகுபெற்று விளங்குவ தென்றவாறு 
மூன்றாம் அடிக்கு , ( சோதிடசாஸ்திரத்திற் கூறியபடி ) சந்திரமண்டலம் 
புதமண்டலம் சுக்கிரமண்டலம் என்ற மூன்று மண்டலங்களுக்கும் மேலுள் 
ளதான சூரியமண்டலத்தின் ஒளியால் மலருந் தன்மைய தல்லாத என்றலும் 
ஒன்று . 
சஎ , பண்பாலமார் வரம்பாருங்காணா 

வெண்பா லுயர்ந்தவெரியோங்குநல்வேள்வி 
யுண்பாய்நீயூட்டுவாய் நீயிரண்டுமொக்கின்ற 

பண்பாரறிவார்பகராய்பரமேட்டி , 
( இ - ள் .) பரிமேட்டி - ( எல்லாவுலகங்களினும் ) மேலான பரமபதத் 
தில் எழுந்தருளியிருப்பவனே ! வரம்பு ஆரும் காணாத எண்பால் - எல்லை 
காணமுடியாத எட்டுத் திக்குகளிலு முள்ள, மண்பால் அமரர் - பூதேவர்க 
ளான் பிராமணர்களாற் செய்யப்பட்ட , உயர்ந்த எரி ஓங்கு . நல் வேள்வி 
மிக்கெரிகிற ஓமாக்கினியையுடைய சிறந்த நல்ல யாகங்களில் , உண்பாய் -- 
( அவிர்ப்பாகத்தை ) ஏற்றுக்கொள்பவனும் , நீட் ; ஊட்டுவாய் - ( அந்த 
அவிர்ப்பாகத்தை) உண்பிக்கிறவனும் (யஜமா நனும் ) , நீ- , இரண்டும் 
ஒக்கின்ற பண்பு - ( உன்னிடத்து . ) இவ்விரண்டு தன்மையும் ஒத்திருப்பதை , 
ஆர் அறிவார் - எவர் தாம் அறியவல்லவர் ? பகராய் - சொல்வாயாக ; ( எ - று .) 

பிராமணர் இவ்வுலகத்துத் தேவர்போன்று மேன்மைபெற்று விளங்கு 
தலால் , மண்பா லமார் எனப்பட்டனர். இது , பூசுரர் என்ற பெயரின் 
பொருள் கொண்டது. அந்தணர் செய்த வேள்வி ! என்றது , அரசர் முதலி 
யோர் யாதஞ்செய்தற்கு - உரியவராயினும் அந்தணர்களைக்கொண்டே 
செய்யவேண்டுவது அவசிய மாதலால் , - எம்பெருமானே , யாகங்களைச் 


. 


தன்மையனவாகச் சிறந்து உன்னிய கன்னு உலகவுருண்டைகள் , ஒக்க 
கவத்தமிட்டும் . 

tg1 
செய்யும் எஜமானனாயும் , அவிர்ப்பாகத்தைப் பெறுந் தேவர்களாயும் வடிவங் 
கொண்டு நடத்துகின்றானென்பது ; மூன்றாமடியின் கருத்து . பரமேஷ்டீ 
என்பதற்கு- பர்மே - ( எல்லா வுலகத்தினுஞ்சிறந்ததாகிய பரமபதத்தில் , 
ஸ்தி - இருப்பவன் என்பது பொருள் . 

( சஎ ) 
சஅ . நிற்குநெடுநீத்தநீரின்முளைத்தெழுந்த 

மொக்குளே போலமுரணிற்றவண்டங்க 
ளொக்கவுயர்ந்துனுளேதோன்றியொளிக்கின்ற 

பக்கமறி தற்கெளிதோபரம்பரனே . 
( இ - ள். ) பரம்பரனே மிகச்சிறந்தவனே ! நிற்கும் நெடு நீத்தம் 
நீரில் நிலைபெற்ற பெரிய வெள்ளமாகிய நீரில் ( மகார்ணவத்தில் ), முளைத்து 
எழுந்த - தோன்றிய , மொக்குளே போல - நீர்க்குமிழிகள் போல உள்ள, 
உயர்ந்து 

உ ( ன் ) னுளே தோன்றி - (உன்னுடைய சங்கல்பத்தால் ) ஒரே 
ஒளிக்கின்ற - (இறுதியில் மகாபிரளயத்தில் அவை மீண்டும் உன்னிடத் 
திலே ) அடங்கிவிடுகிற , பக்கம் - தன்மை , அறிதற்கு எளிதோ - ( ஒருவ 
ரால் ) அறிதற்குச் சுலபமானதோ ? ( அன்று என்றபடி ); ( எ - று .) 

எம்பெருமான் முதலில் மகார்ணவத்தை யுண்டாக்கி அதில் ஒரே தன் 
மையனவான பலகோடி அண்டங்களைத் தனது சங்கல்பத்தாற் படைக் 
கின்றன னென்றும் , பிரளயகாலத்தில் அவற்றைப் பழம்படியே தன்னுள் 
அடக்கிக்கொள்ளுகின்றன னென்றும் நூற்கொள்கை . வாரித்தலமுங் 
குலபூதரங்களும் வானு முள்ளே ,, பாரித்துவைத்த விவ்வண்டங்கள் யாவும் 
படைக்க முன்னாள் , வேரிப்பசுந்தண்டுழாய்ரங்கேசர்விபூதியிலே, மூரிப் 
புனலிற் குமிழிகள்போல முளைத்தனவே , " சின்னூல் - பலபல 
லிழைத்துச் சிலம்பிபின்னும் , அந்நூலருந்திவிடுவதுபோல வரங்க ரண்டம் , 
பன்னூறுகோடி படைத் தவையாவும் பழம்படியே , மன்னூழி தன்னில் 
விழுங்குவர் போத மனமகிழ்ந்தே " என்ற திருவரங்கத்துமாலைச் செய்யுள் 
கள் இங்கு உணரத்தக்கன . பரம்பரன் . என்பதற்கு - ( எல்லாத்தேவர்களி 
னும் )மேற்பட்டவர்களான பிரமன் சிவன் இவர்களுக்கும் மேற்பட்டவன் 
என்பது. பொருள், 

(சஅ ) 
சக. நின்செய்கைகண்டுநினைந்தனவோநீண்மறைக 

ளுன்செய்கையன்னவைதான் சொன்னவொழுக்கினவோ 
வென்செய்தேன் முன்னமறஞ்செய்கையெய்தினார் 
பின்செல்வதில்லாப்பெருஞ்செல்வ நீதந்தாய் .. 
( இ - ள் . ) 

ள் .) நீள் மறைகள் - அருந்தமான வேதங்கள் , நின் செய்கை 
கண்டு பினைந்தனவோ - உனது செய்கைகளைக் கண்டு நினைத்துச்செய்யப் 


வாயா 


232 


ஆரணியகாண்டம் , 


பட்டனவோ ? ( அன்றி ), உன் செய்கை அன்னவை, தான் சொன்ன ஒழுக் 
கினவோ - உனது செய்கைகள் தாம் அவ்வேதங்கள் கூறியபடியே உள்ள 
னவோ ? நீ - அத்தன்மையுடைய நீ , மறம் செய்கை எய்தினார் . பின் செல் 
வது இல்லாபெரு செல்வம் - தீவினைசெய்தவர்கள் . பின்பு அடைய முடி 
யாத பெருஞ் சிறப்பை , தர் தாய் - ( எனக்குக் ) கொடுத்தாய் ; முன்னம் என் 
செய்தேன் - ( நீ இவ்வாறு எனக்குக் கொடுக்கும்படி ) முற்பிறப்பில் நான் 
என்ன நல்வினைசெய்துள்ளேன் ? ( ஒன்றுமில்லையே யென்றபடி ) ; ( எ - று . ) 
நான் ஓர் 

ஓர் உபாயமும் செய்யாதிருக்கையிலும் நீர் நிர்ஹேதுகமாக 
எனக்கு நற்கதியளித்தாய் என்று கூறிப் புகழ்ந்தர் இனன்பது , பின்னிரண் 
டடியின் கருத்து , ‘ மறஞ்செய்கையெய்தினார் பின் செல்வதில்லாப்பெருஞ் 
செல்வம் என்றது - இங்கே , சுவர்க்க இன்பம் . சருவேசுவரனுடைய செயல் 
களும் , வேதத்தின் பொருளும் ஒத்துள்ள படியால் , 

ஒத்துள்ளபடியால் , இவனது செயல்களை 
நோக்கியே வேதங்கள் செய்யப்பட்டனவோ ? அன்றி , வேதங்களிற்கூறிய 
படி இவன் செய்கிறானோ ? என்று விகற்பிக்க இடமுண்டாயிற்று. ( சக ) 
(ந 0 . மாயப்பிறவிமயனீக்கிமாசிலாக் 

காய்த்தைநல்கித்துயரின்கரையேற்றிப் 
பேயொத்தேன் பேதைப்பிணக்கறுத்தவெம்பெருமா 

னாயொத்தேனென்ன நலனிழைத்தேனானென்றான் . 
( இ - ள் . ) பேய் ஒத்தேன் - பேய்போன்ற எனது , மாயம் பிறவி மயல் 
வஞ்சனைக்கு இடமான (சாபத்தால்நேர்ந்த ) இராக்கதப் பிறப்பினா லுண் 
டாகிய குற்றங்களை , நீக்கி - ஒழித்து , மாசு இலா காயத்தை நல்கி - குற்ற 
மற்ற திவ்வியசரீரத்தை ( எனக்கு ) க் கொடுத்து , துயரின் கரை ஏற்றி - 
( சாபத்தால் நேர்ந்த ) துன்பமாகிய கடலினின்று ( என்னை ) உய்வித்து , 
பேதை பிணக்கு அறுத்த- அறியாமையாற் கொண்ட ( எனது) பகைமையை 
யொழித்தருளிய , எம்பெருமான் - எமது தலைவனே ! நாய் ஒத்தேன் நான் - 
நாய்போல் மிக இழிந்தவனான நான் , என்ன நலன் இழைத்தேன் - (இவ் 
வாறு நீ நிர்ஹேதுகமாகக் கருணைசெய்தற்கு ) என்ன நல்லு பாயம்செய் 
தேன் ! என்றான்- ; ( எ - று . ) 

நான் . யாதொருநல்லுபாயமுஞ்செய்யாமல் உன்னிடத்துப் பகைமை 
யையே பாராட்டவும், நீ அதனை மனத்திற்கொள்ளாது , எனது சாபப்பிறப் 
பையொழித்து , திவ்விய சரீரத்தைத் தந்து , எனது துன்பங்களை நீக்கியரு 
ளியது என்ன நிர்ஹேதுக்கிருபையோ ! என்று , முற்செய்யுளிற் கூறிய 
தையே மறுபடி விவரித்துக்கூறினான் . எம்பெருமா என்றும் , எம்பெரு 
மாஅன் என்றும் பாடம் . 

( 10 ) 
ஆகாயத்தில் திவ்வியசரீரத்தோடுநின்ற கவந்தனை இராமன் காணுதல். 
( நிக . என்றாங்கினிதியம்பியின்றறியக்கூறுவெனே 

லொன்றாதுதேவருறுதிக்கெனவுன்னாத் 


று 


. 


( இ - ள் . ) இளையவனே - தம்பியே ! பட்ட இவன் - (நம்மால் ) இறந்து 

வேறே கர் 
கவந்தப்படலம் , 

233 
தன்றாயைக்கண்ணுற்றகன் றனைய தன்மையனாய் 
நின்றானைக்கண்டானெறிநின்றார் நேர்நின்றான் . 

ள் . ) என்று இனிது இயம்பி ( கவந்தன் ) இவ்வாறு இனிமை 
யான துதிமொழிகளைக் கூறி , இன்று - இப்பொழுது , அறிய கூறுவென் 
எல்.- (இனிநடக்கும்விஷயங்களைப்பற்றி ) வெளிப்படையாகச் சொல்வே 

, தேவர் உறுதிக்கு ஒன்றாது - தேவர்களது மனவுறுதிக்குப் பொ 
ருந்தாது , என உன்னா - என்று நினைத்து , 

என்று நினைத்து , தன் தாயை கண்ணுற்ற கன் 
அனைய தன்மையன் ஆய் நின்றானை - தனது தாயைப்பார்த்து மகிழ்ச்சி 
கொண்ட கன்று போன்ற தன்மையுடையவனாய் ( இராமனைப்பார்த்து 
மகிழ்ந்து ) நின்ற கவந்தனை , நெறிநின்றார் நேர்நின்றான் - நீல்லொழுக்க 
நெறியில் நடப்பவர்க்குப் பிரதியட்சமாகுந் தன்மையனான இராமபிரான் , 
கண்டான் 

- ; (எ - று . ) 
சீதையைக் கண்டுபிடிக்கும் வழி , அவளை மீட்கும் உபாயம் இவற்றை 
இயர் மலக்குமணர்களுக்கு வெளிப்படையாக நான் 

நான் சொல்லிவிட்டால் , 
னே இவர்கள் சென்று எளியவழியில் அவளை மீட்டுதல் கூடும் ; அவ் 
வாறுறு மீட்டுவிட்டால் , தேவர்கள் கருத்திற்கொண்டுள்ள ராக்ஷலசங்கார 
மும், தாங்கள் அடிமை பூணுதலும் இல்லாமற்போய்விடு மென்றுநினைத்துக் 
கவந் தன் முழுதுங்கூறாமல் சிறிதே சொல்வானாய் நின்றான் என்பதாம் . 
இநறிநின்றார்நேர்நின்றான் என்றது , தத்துவஞானிகளுக்கே புலனாகுபவ 
இனன் றவாறு. ஆங்கு - அசை.. 

(ருக ) 
இராமன் இலக்குமணனுக்குக் கவந்தனைச் சுட்டிக்காட்ட , அவன் 

கவந்தனை நீ யாரென்று வினவல் . 
ருஉ , பாராயிளையவனேபட்டவிவன்வேறேயோர் 

பேராளன்றானாயொளியோங்கும் பெற்றியனாய் 
நேராகாயத்தின்மிசைநிற்கின்றானீயிவனை 
யாராயெனவவனுமார் கொலோநீயென்றான் . 
, 

, 
மைக்கு ) மாறாக ஒரு பெருமை பெற்றவனாய் , ஒளி -- ஓங்கும் பெற்றியன் 
ஆய் - ஒளி விளங்குகிற (சரீரத்தின் ) தன்மையமைந்தவனாய் , நேர்-( நமக்கு ) 
எதிரில் , ஆகாயத்தின்மிசை - ஆகாயத்தில் , நிற்கின்றான் - நீ இவனை . 
பாராய் ஆராய் - பார்த்து ஆராய்வாயாக , என - என்று (இராமன் ) கூற , 
அவனும் - அவ்விலக்குமணனும் , ( அக்கவந்தனைநோக்கி ), நீ ஆர்கொல்ல 
என்றான்-- “நீ யாவன் ? என்று வினாவினான் ; ( எ - று ) -எ , தான் , கொல் , 
R அசைகள். 

( 52 :) 
30 


* 


. 


தன்னை - ஒப்பில்லாத சீதையை, நாடற் 
234 

ஆரணியகாண்டம், 

வேறு . 

கவந்தன் தன்வரலாறு கூறுதல் . 
ருகூ . சந்தப்பூணலங்கல்வீரதனுவெனுநாமத்தேனோர் 

கந்தர்ப்பன்சாபத்தாலிக்கடைப்படுபிறவிகண்டேன் 
வந்துற்றீர்மலர்க்கைதீண்டமுன்னுடைவடிவம் பெற்றே 

னெந்தைக்குமெந்தைநீரேயிசைப்பதுசேண்மினென்றான் . 
( இ - ள் .) சந்தம் பூண் அலங்கல் வீர - அழகிய ஆபரணங்களையும் மாலை 
யையும் அணிந்த வீரனே ! (நான் ) , தனு எனும் நாமத்தேன் ஓர் கந்தர்ப் 
பன் - தனுவென்ற பெயரையுடைய ஒரு கந்தர்வனாவேன் ; சாபத்தால் இ 
கடைப்படு பிறவி சண்டேன் - ( ஸ்தூலசிரஸ் என்னும் முனிவனது ) சாபத் 
தினால் இந்த இழிந்த இராக்கதப்பிறப்பை யடைந்தேன் ; வந்து உற்றீர் 
மலர் கை தீண்ட முன் உடை வடிவம் பெற்றேன் - இங்குவந்தடைந்த 
உங்களுடைய தாமரைமலர்போன்ற கைகள் தீண்டினமாத்திரத்தில் எனது 
முன்னையவடிவத்தை அடைந்தேன் ; எந்தைக்கும் எந்தை நீர் - எனது தந் 
தைக்குந் தந்தை போன்றவர்களாகிய நீங்கள் , இசைப்பது - ( நான் ) சொல் 
வதை , கேண்மின் - கேளுங்கள் , என்றான் - என்று ( கவந்தன் ) கூறினான் ;; 
( எ - று . ) - ஏ - அசை . 

தனது துன்பம் தீர்தற்கு இவர்கள் காரணமாயிருந்ததனால் , இவர் 
களை எந்தைக்குமெந்தை நீர் என்று புகழ்ந்தான் , கந்தர்ப்பன் - வடமொ 
ழித் திரிபு . உற்றீர் - பெயர் . 

இதுமுதல் இக்காண்டம் முடியுமளவும் பதினைந்து கவிகள் - மாரீசன் 
வதைப்படலத்தில் கச - ஆங்கவி போன்ற அறு சீசாசீரியவிருத்தங்கள் . () 
கவந்தன் இராமலக்ஷ்மணரை நோக்கி உங்களுக்குத் துணை வேண்டும் 

என்றல் : 
கணையுலாஞ்சிலையினீரைக்காக்குநரின்மையேனு 
மிணையிலாடன்னை நாடற்கேயனசெய் தற்கேற்கும் 
புணையிலா தவற்குவேலைபோக்கரி தன்னதேபோற் 

றுணையிலா தவற்குமின்னாபகைப்புலந்தொலைத்து நீக்கல் . 
( இ - ள்.) கணை உலாம் சிலை பினீரை காக்குநர் இன்மையேனும் - 
அம்புகளை மிகு தியாகத்தொடுத்தற்கு உரிய வில்லை யேந்திய உங்களைப் 
பாதுகாக்கவல்லதுணைவர் (எவரும் ) இல்லையே யானாலும், --இணை இலாள் 
துந்தொழில்களை , செய்தற்கு- , ஏற்கும் - ( துணைவரால் ) இயலும் ; புணை 
இலாதவற்கு வேலைபோக்கு அரிது - தெப்பமில்லா தவனுக்குக் கடலைக் 
கடர்துபேர்தல் அரியது : அன்னதே போல் - அதுபோலவே , துணை இலா 


கவந்தப்படலம் 


235 


TET 


- 


தவற்கும் பகை புலம் தொலைத்து 

புலம் தொலைத்து நீக்கல் இன்னா- துணையில்லாதொருவ 
னுக்கும் சத்துருபக்ஷ த்தைத்தொலைத்தொழிப்பது முடியாது ; ( எ - று . ) 

ஆதலால் , பகையைத் தனியே துணையின்றியொழிக்கவல்ல நீங்களும் 
துணை தேடிக்கொள்ளுதல் அவசியம் என்பது கருத்து . ஏற்றும் என்பது 
பாடமாயின் ; அது புணைக்கு அடைமொழியாம் ; செய்தற்கு என்பதற்கு 
முடிக்குஞ்சொல் வருவிக்கவேண்டும்: இன்னா இன்னாது என்பதன் விகாரம் : 
ருரு . பழிப்பறுநிலைமையாண்மைபகவர்தென்பதுமபீடத் 

துழிப்பெருந் தகைமைசான் றவந்தணனுயிர்த்தவெல்லா 
மழிப்பதற்கொருவனானவண்ணலுமறி திரன்றே 
யொழிப்பருந்திறற்பல்பூதகணத்தொடுமுறையுமுண்மை. 
(இ - ள் . ) பழிப்பு அறு நிலைமை ஆண்மை பகர்வது என் - குற்றமற்ற 
தன்மையையுடைய ( சிவபிரானது ) ஆண் தன்மையைப்பற்றிச் சொல்ல 
வேண்டுவது யாது ? ( மிகப்பிரசித்தமான தன்றோ? ) பதும் பீடத்து உழி 
பெரு தகைமை சான்ற அந்தணன் உயிர்த்த எல்லாம் அழிப்பதற்கு ஒரு 
வன் ஆன அண்ணலும் - தாமரைமலராகிய ஆசனத்தில் வீற்றிருக்கின்ற 
மிக்கபெருமைபொருந்திய பிரமதேவன் படைத்த எல்லாப்பொருள்களை 
யும் அழிக்க ஏற்பட்ட ஒப்பற்ற அந்தச்சிவபிரானும் , ஒழிப்பு அரு திறல் 
பல் பூத கணத்தொடும் உறையும் உண்மை - நீக்கமுடியாத வலிமையை 
யுடைய பல பூதகணங்களைத் துணைக்கொண்டு அவற்றுடன் கூடி வசிக்குந் 
தன்மையை , அறிதிர் அன்றே - ( நீங்கள் ) அறிவீர்க ளன்றோ? ( எ - று . ) 

எத்துணை வல்லார்க்குந் துணைவர். இன்றியமையாதவ ரென்பதற்கு , 
பேராற்றலையுடைய -சிவபிரான் பூதகணங்களைத் துணைக்கொண்டுள்ளமை 
யைத் திருஷ்டாந்தமெடுத்துக்காட்டினான் ; 

( குரு ) 
கவந்தன் , சீதையைத்தேட நல்லுபாயஞ்சொல்லுதல் . 
ருசு .• ஆயதுசெய்கையென்பதறத்துறைநெறியினெண்ணித் 
தீயவர்ச்சேர்க்கிலாதுசெவ்வியோர்சேர்த்துச்செய்த 
றாயினுமுயிர்க்குநல்குஞ்சவரியைத்தலைப்பட்டன்னா 

ளேயதோர்நெறியினெய்தியிரலையின் குன்றமேறி . 
இதுவும் , வருங்கவியும் - குளகம் . 

( இ - ள் .) ஆயது செய்கை என்பது - செய்யவேண்டியதான தொழில் 
இப்படிப்பட்ட தென்பதை , அறம் துறை நெறியின் எண்ணி - தருமமார்க் 
கத்தின் முறைப்படி ஆலோசித்து , தீயவர் சேர்க்கிலாது - கொடியவரைத் 
துணையாகக்கொள்ளாமல் , செவ்வியோர் சேர்த்து - நல்லோரைத் துணைக் 
கொண்டு , செய்தல் - செய்க ; ( அப்படி செய்தற்காக ) , உயிர்க்கு தாயினும் 
நல்கும். சவரியைதலைப்பட்டு - எல்லாவுயிர்களுக்கும் தாயைப்பார்க்கிலும் 


1 


286 


ஆரணியகாண்டம் . 


கிருணைசெய்கிற சபரியென்பாளைச் சந்தித்து , அன்னாள் ஏய்து ஓர் நெறி 
யின் எய்தி - அவள் ஏவுவதாகிய ஒருவழியிலே சென்று , இரலையின் குன்றம் 
ஏறி - ருசியமூகபருவதத்தின்மேல் ஏறி , ( எ - று . ) - இப்பாட்டில் ஏறி 
என்பது , ‘ தழுவி . அமர்ந்துநாடுதல் விழுமிது என அடுத்தகவியோடு முடியும் . 

ருச்யமூகம் என்னும் வடமொழிப்பெயர்க்கு - கலைமான்கள் ஒலியாமல் 
வாழப்பெறும் மலை யென்று பொருள் ; அப்பெயர்க்கு ஞாபகமாக அதில் 
ருசியம் என்னும் முதல்மொழியின் பொருளை மாத்திரம் எடுத்துக்கொண்டு , 
அம்மலையை இரலையின்குன்றம் என்று குறித்தார் : இது , நாமைகதேசே 
நாமக்கிரகணத்தின்பாற்படும் : இரலை - கலைமான் ; இன் - சாரியை . ஏயது 
ஏவியது . செய்தல் - தல்விகு திபெற்ற வியங்கோள் . ஆயது செய்கை என் 
பது - செய்யவேண்டிய செய்கையாவது , ......... சேர்த்துச்செய்தலாம் என் 
றும் உரைக்கலாம் ; செய்தல் - தொழிற்பெயர் . சபரியின் வரலாறு , மேல் 
விளங்கும் . 

( ருசு ) 
–எ . கதிரவன்சிறுவனாயகனகவாணிறத்தினானை 

யெதிரெதிர் தழுவிநட்பினினிதமர்ந்தவனினீண்ட 
வெதிர்பொருந்தோளினாளை நாடு தல்விழுமிதென்றா 

னதிர்கழல்வீரர் தாமுமன்னதேயமைவ தானார் . 
( இ - ள் . ) கதிரவன் சிறுவன் ஆய கனகம் வாள் நிறத்தினானை - சூரிய 
னது. மகனான 

ன பொன்போன்ற ஒளிபொருந்திய வடிவமுடைய சுக்கிரீ 
னை , எதிர் எதிர் தழுவி - ( ஒருவருக்குஒருவர் ) அளவளாவித் தழுவிக் 
கொண்டு , நட்பின் இனிது அமர்ந்து- ( அவனுடன் ) இனிமையாகச் சினே 
கஞ்செய்து , அவனின் - அவனுடைய துணையால் , நீண்ட வெதிர் பொரு 
தோளினாளை நாடுதல் - நீண்ட மூங்கில் போன்ற பருத்த தோள்களையுடைய 
சீதையைத் தேடுதல் , விழுமிது - சிறந்தது , என்றான் - என்று (கவந் தன் ) 
கூறினான் ; அதிர் கழல் வீரர் தாமும் - ஒலிக்கின்ற வீரக்கழலை யணிந்த 
வீரர்களான இராமலக்ஷ்மணர்களும் , அன்னதே அமைவது ஆனார் - அப் 
படிச் செய்வதையே உடன்பட்டவரானார்கள் ; ( எ - று . ) 

சாபத்தாற் பெண்வடிவம்பெற்ற ருக்ஷாஜஸ் என்னும் வாநாராஜ 
னது கழுத்தின் அழகைக் கண்டு காமுற்ற சூரியனுக்கு அப்பெண்குரங்கி 
கனிடம் பிறந்தவன் சுக்கிரீவ னென்று உணர்க . 

( நிஎ ) 
கவந்தன் செல்ல , இராமலக்ஷ்மணர் அன்றிரவில் 

மதங்காச்சிரமம் அடைதல் 
ரு அ . ஆனவன்சொழுதுவாழ்த்தியந்தரமெழுந்து போனான் 

மானவக்குமரர் தாமுமத்திசைவழிக்கொண்டேகிக் 
கானமுமலையு நீங்கிக்கங்குல் வந்திறுத்தகாலை --- 
யானையினிரட்டையென்ன மதங்கன திருக்கை சேர்ந்தார் . 


கவந்தப்படலம் , 


Gaa 


( இ - ள் . ) ஆனவன் - அவ்வாறான கவந்தன் , தொழுது வாழ்த்தி 
( இராமலக்ஷ்மணர்களை ) வணங்கி வாழ்த்தி , அந்தரம் எழுந்து போனான் - 
ஆகாயத்திற் கிளம்பிப் போய்விட்டான் ; மானவக் குமரர் தாமும் - மநு 
வம்சத்திற்பிறந்த குமாரர்களான இராமலக்ஷ்மணர்களும் , அ திசை வழி 
கொண்டு ஏகி - ( கவந்தன்கூறிய ) அத்திக்கின் வழியைப் பற்றிச் சென்று 
கானமும் மலையும் நீங்கி - காடுகளையும் மலைகளையுங் கடந்து , கங்குல் வந்து 
இறுத்த, காலை - இரவு வந்தபொழுது , யானையின் இரட்டை என்ன 
இரண்டு ஆண்யானைகள் போன்று , மதங்கனது இருக்கை சேர்ந்தார் - மதங்க 
னென்னும் முனிவனது ஆச்சிரமத்தை அடைந்தார்கள் : (எ - று . ) 

மாநவர் - வைவசுவதமநுவின் வம்சத்திற் பிறந்தவர் ; வடமொழித் 
, தத்திதாந்தநாமம் . மானம் அ . குமார் என்றும் பிரித்துப் பொருள் கூற 
லாம் . இரட்டை - இரண்டு என்னும் மென்றொடர் வன்றொடராய் ஐகாரச் 
சாரியை பெற்றது . இருக்கை - இருக்கு மிடம் : தொழிலாகுயெயர் , இறுக் 
குங்காலை என்றும் பாடம் , வழிக்கொண்டு - பிரயாணப்பட்டு . மதங்காச் 
சிரமம் , பம்பாநதிக்கு மேற்குக்கரைப்பக்கத்திலுள்ள தென்று முதனூல் 
கூறும் . 

(ருஅ ) 
கவந்தப்படலம் முற்றிற்று . 


ஆரணியகாண்டம் , 


பதினோராவது 
சவரி பிறப்பு நீங்கு படலம் . 
சவரியென்பவள் தான்வசிக்கும் மதங்காச்சிரமத்துக்கு இராமலக்ஷ் 
மணர் எழுந்தருளுஞ் செய்தியை முன்னமே அறிந்து எதிர்நோக்கி அவ்வ 
னத்திலுள்ள நல்ல கனிகளைச் சேர்த்துவைத்துக்கொண்டிருந்து அவர்கள் 
அவ்வாச்சிரமத்துக்கு எழுந்தருளியவுடன் அப்பழங்களை அவர்கட்குக் கொ 
டுத்து உபசரித்து இராமபிரானருளால் தனது பிறப்பையொழித்து நல்ல 
கதியையடைந்ததைக் கூறும் பாகம் . சபரீ - வடசொல் : இவள், மதங்க 
ரது சிஷ்யர்களுக்கு உபசாரஞ்செய்துகொண்டு அவ்வாச்சிரமத்திலேயே 
வசித்துவந்த துறவறம்பூண்ட ஓர் தவப்பெண் . க்ஷத்திரியஜாதிஸ்த்ரீயி 
னிடம் வைசியஜாதிபுருஷனுக்குப் பிறந்த பிரதிலோமஜாதியார் சபரரெ 
னப்படுவர் ; இச்சாதியார்தொழில் - தேன்கொணர்ந்துவிற்றல் : சபரனென் 
பதன் பெண்பால் , சபரீ . பிறப்பு நீங்குதல் - மீண்டும்பிறவா தபடி முத்திப் 
பேரின்பத்தையடைதல் , இக்காரியம் , காரண மான வீடடைதலைக் குறித் 
தலால் , காரணத்தைக்காரியத்தாற்கூறின உபசாரவழக்கு . பிறப்பு நீங்கு 
தற்கு வீடடைதல் காரணம் , 

மதங்காச்சிரம வர்ணனை . 
கண்ணி பதருதற்கொத்தகற்பக தருவுமென் ன 
வுண்ணியநல்குஞ்செல்வமுறுநறுஞ்சோலை ஞால 
மண்ணிபவின்பமன்றித்துன்பங்களில்லையான் 
புண்ணியம்புரிந்தோர்வைகுந் துறக்கமேபோன்ற தன்றே. 
( இ - ள் . ) கண்ணிய தருதற்கு ஒத்த கற்பக தருவும் என்ன - நினைத்த 
வைகளைத் தரவல்ல கற்பகவிருட்சம் என்று சொல்லும்படி , உண்ணிய - உண் 
ணுதற்கு , நல்கும் - கொடுக்கிற , செல்வம்- (கனி முதலிய ) வளங்கள் , 
உறும் பொருந்திய , ஈறு சோலை - வாசனை வீசுகின்ற (மதங்காச்சிரமத்தின் ) 
சோலையானது , - ஞாலம் எண்ணிய இன்பம் அன்றி - உலகத்தார் மனத் 
தால்விரும்பிக்கருதுகின்ற இன்பமே யல்லாமல் , துன்பங்கள் இல்லை ஆன . 
துன்பங்களே யில்லாத , புண்ணியம் புரிந்தோர் வைகும் துறக்கமே - நீல் 
வினைசெய்தவர்கள் சென்று சேர்கிற சுவர்க்கலோகத்தையே , போன்றது - 
ஒத்திருந்தது ; ( எ - று . ) 

கற்பகம்போன்ற மரங்களை யுடைமையாலும் , இன்பத்தையளித்தலா 
லும் , அச்சோலைக்குச் சுவர்க்கம் உவமையாம் . வேண்டியவர்வேண்டியவற் 
றைக்கொடுக்கிற கல்பகவிருட்சம் ஐந்தையே யுடைய சுவர்க்கத்தினும் மே 
லாக இச்சோலையில் அத்தன்மைய பல மரங்கள் உள்ளன வென்று வேற் 
றுமையணி தொனிக்கக் கூறினார் . சோலை - மரங்களடர்ந்த இடம் . ஞால 
வெண்ணியது றக்க மெனினுமாம் . சுவர்க்கத்துக்கு ஞாலமெண்ணிய 


சவரிக்பிறப்பு நீங்குபடலம் . 


289 


என்ற அடைமொழி கொடுத்தல் கர்மபூமியாகிய மண்ணுலகத்திற் பிறந் 
தவரே புண்ணியஞ்செய்து சுவர்க்கஞ்சேர் தற்கு உரியவ ராதலா லென்க , 
கண்ணிய - பெயர் . உண்ணிய - செய்யிய என்னும் வாய்பாட்டு எதிர்கால 
வினையெச்சம் . தருவும் , உம் - இசைநிறை , ஞாலம் - இடவாகுபெயர் . அன் 
றே - ஈற்றசை. 

( க . ) 
இராமன் சவரியைக்கண்டு க்ஷேமம் விசாரித்தல் . 
உ , அன்னதாமிருக்கைநண்ணியாண்டு நின் றளவில்காலந் 

த ன்னை யேநினைந்துநோற்குஞ்சவரியைத்தலைப்பட்டன்னாட் 
கின்னுரையருளித்தீதின்றிருந்தனை போலுமென்றான் 
முன்னிவற்கிதுவென்றெண்ணலாவதோர்மூலமில்லான் . 

ள் . ) இவற்கு முன் இது என்று எண்ணல் ஆவது ஓர் மூலம் இல் 
லான் - இவனுக்கு முன் இப்பொருள் உள்ளதென்று எண்ணக்கூடிய ஒரு 
முதற்பொருள் ( காரணம் ) இல்லாத ( எல்லாவற்றிற்கும் முதல்வனான ] 
இராமபிரான் , - அன்னது ஆம் இருக்கை நண்ணி - அப்படிப்பட்டதான் 
மதங்காச்சிரமத்தை யடைந்து , ஆண்டுநின்று அளவு . இல் காலம் தன்னை 
யே நினைந்து நோற்கும் சவரியை தலைப்பட்டு - அவ்வாச்சிர்மத்திலேயே 
யிருந்துகொண்டு பலகாலமாக (ப் பரம்பொருளான ) தன்னையே தியானி 
த்துத் தவஞ்செய்கிற சவரியென்பவளைக் கிட்டி , அன்னாட்கு இன் உரை 
அருளி - அவளுக்கு இனிய வசனங்களைச் சொல்லி , தீது இன்று இருந்தனை 
போலும் நீ யாதொரு துன்பமுமின்றி இருக்கின் றனையா ?, என்றான் 
என்று க்ஷேமம் விசாரித்தான் ; (எ று . ) 

காரணமென்பது காரியத்துக்கு , நியதமாய் முன்நிற்ப தாதலால் , அவ் 
வியற்கை விளங்க, மூலம் என்பதற்கு முன்னிவற் கிதுவென் றெண்ணலா 
வது என அடைமொழி கொடுத்தார் ; இதனால் , இராமனே எல்லாவற்றுக் 

மூலமான பரம்பொரு ளென்பது விளங்கும் தீதின்று என்பதில் , 
இன்று என்பது - இன்றி யென்னும் எதிர்மறைக்குறிப்புவினையெச்சத்தின் 
திரிபு ; இதனை முற்றெச்சமாகக்கொள்வது நேரென்று சிலர்கொள்கை . 
இருந்தனை போலும் இதில் , போலும் என்னும் அசைச்சொல் - ஓசை 
வேறுபாட்டால் வினாப்பொருளை உணர்த்தியின்றது . 

( உ ) 
சவரி இராமனுக்கு விருந்து செய்து உபசரித்தல் . 
ஆண்டவளன்பினேத்தியழுதிழியருவிக்கண்ணண் 
மாண்டதென்மாயப்பாசம்வந்த துவரம்பில்காலம் 

டமாதவத்தின் செல்வம்போயதுபிறவியென்பாள் 
வேண்டியகொணர்ந்துநல்கவிருந்து செய்திருந்தவேலை , 
இது முதல் மூன்று கவிகள் - குளகம் . 

இ - ள் .) ஆண்டு - அப்பொழுது , அவள் - அந்தச்சவரி , அன்பின் 
ஏத்தி - பக்தியோடு புகழ்ந்து , அழுது இழி அருவி - கண்ணள் - ( ஆனந்த 


- 


ஈ . 


பூண் 


டம் வரும்போது அவனுக்குத்தரவேண்டு மென்று இவள் பல கனிகளை 
240 

ஆரணியகாண்டம் 
மிகுதியால் ) அழுது பெருகுகிற நீரருவிகள் பொருந்திய கண்களையுடையவ 
ளாய் , என் மாயம் பாசம் மாண்டது-(உன்னைத் தரிசிக்கப்பெற்றதனால் ) 
எனது மாயமான உலகப்பற்று நீங்கியது ; வரம்பு இல் காலம் பூண்ட மா 
தவத்தின் செல்வம் வந்தது - அளவற்றபலகாலமாக யான்மேற்கொண்டு 
செய்த பெருந்தவத்தின் பயன் சித்தித்தது ; பிறவி போயது - பிறப்பு ஒழிந் 
தது , என்பாள்; - என்றுசொல்லி , வேண்டிய கொணர்ந்து நல்கி விருந்து 
செய்து . இருந்த வேலை -- ( நல்லவையென்று தான் ) விரும்பிச் சேர்த்துவை 
த்த பழம் முதலியவற்றைக்கொணர்ந்துகொடுத்து விருந்து செய்திருந்த சம 
யத்தில் , ( எ - று . ) - இது , ஐந்தாம்பாட்டிலுள்ள என்ன என்ற எச்சத் 
தைக் கொண்டு முடியும் . 

இங்குக் கண்ணீர் , ஆனந்தத்தின்மிகு தியா லானது . மாண்டது , போ 
யது - தெளிவுபற்றி எதிர்காலம் இறந்தகாலமாகச் சொல்லப்பட்ட காலவழு 
வமைதி .. என்பாள் - முற்றெச்சம் . வேண்டிய - பெயர் . இராமன் தன்னி 


ருசிபார்த்து இனியவற்றைத் தேர்ந்து வைத்திருந்தமை தோன்ற , வேண் 
டிய என்றார் . நல்க என்ற பாடத்துக்கு , வேண்டியவற்றைச் சவரி நல்க் 
இராமன் அவ்விருந்துணவை அமுது செய்திருந்தபொழுதி லென்க , ( கூ ) 
பிரமன்முதலியோர் தன்னைத் தத்தம்உலகிற்கு வரும்படி 

அழைத்தன ரென்று சவரி கூறுதல் . 
ச . ஈசனுங்கமலத்தோனுமிமையவர்யாருமெந்தை 

வாசவன்றானுமீண்டுவந்தனர் மகிழ்ந்துநோக்கி 
யாசறு தவத்திற்கெல்லையணுகியதிராமற்காய 
பூசனை விரும்பியெம்பாற்போதுதியென்றுபோனார் . 
இ - ள் . ) எந்தை - எமது தலைவனே! ஈசனும் - சிவபிரானும் , கமலத் 
தோனும் - ( திருமாலின் உந்திக்) கமலத்தில் தோன்றிய பிரம்தேவனும் , 
இமையவர் யாரும் - தேவர்கள் யாவரும் , வாசவன் தானும் - இந்திரனும் , 
ஈண்டு வந்தனர் மகிழ்ந்து நோக்கி - இங்கு வந்து மகிழ்ச்சியுடன் (என்னைப்) 
பார்த்து , ஆசு அறு தவத்திற்கு எல்லை அணுகியது - (உனது ), குற்றமற்ற 
தவத்துக்குச் சித்திபெறுங்காலம் நெருங்கிவிட்டது ; இராமற்கு ஆய பூசனை 
விரும்பி - (சிறிதுகாலம் ) இங்கேயிருந்து , இங்கு எழுந்தருளப்போகிற இரா 
மபிரானுக்குத் தக்க உபசாரங்களை விரும்பிச்செய்து , (பிறகு ) எம்மால் 
போதுதி - எமது உலகத்துக்கு வருவாயாக , என்று- என் றுகூறி, போனார் 
சென்றார்கள் ; ( எ - று .) 

இவள் பெருந்தவஞ்செய்தவ ளாகையால், இவள் வருவது தமக்குப்பெ 
ருமை யென்று எண்ணி , பிரமன் முதலியோர் இவளைத் தம்உலகத்துக்கு 
அழைப்பவராயின ரென்க , இச்செய்தி முதனூலிற்கூறப்படவில்லை; அதில் 
மதங்கசிஷ்யர்கள். இவளை நோக்கி லஷ்மணனோடு கூடிய இராமபிரான் வரு 


சவரி நோன்பு இங்குப்படலம் , 
வர் , அவருக்கு அத்திசைசெய்து பிறகு நல்லுலகமடைவாய் என்றுகூறி 
னதாகச் சொல்லியிருக்கிறது ; 

சவரி இராமனைப் புகழ , இராமன் அவளை நோக்கி முகமன்கூறல் . 
ரு . இருந்தனனெந்தைநீயீண்டெய்துதியென்னுந் தன்மை 

பொருந்திடவின்று தானென் புண்ணியம்பூத்ததென்ன 
வருந்தவத்தரசி தன்னையன்புறநோக்கிருங்கள் 
--வருந்துறு துயர்ந் தீர்த்தாயம்மனைவாழில் 

பழியென்றார் . 
( இ - ள்.) எந்தை - எமது தலைவனே ! நீ ஈண்டு எய்துதி என்னும் தன் 
மைபொருந்திட - இங்கே நீ வரப்போகிறா யென்ற செய்தி தெரிந்ததனால் , 
இருந்தனன் - (உனது வருகையை எதிர்நோக்கிக்கொண்டு ) இருந்தேன் ; 
( அவ்வாறு நீ எழுந்தருளியதனால் ) , இன்று தான் என் புண்ணியம் பூத்தது - 
இப்பொழுதுதான் எனது தவம் பலித்தது , என்ன என்று புகழ்ந்துகூற, - 
( இராமலக்ஷ்மணர் ), அரு தவத்து அரசி தன்னை அன்பு உற நோக்கி - மிக்க 
தவத்தையுடையவளான் அச்சவரியை அன்போடு பார்த்து , அம்மனை : 
தாயே! நங்கள் வருந்துறு துயரம் தீர்த்தாய் - எங்களது வருத்தம் பொருந் 
திய வழிநடைத்துன்பத்தை ( நீசெய்த உபசாரத்தால் ) தீர்த்தாய் ; வாழி - 
வாழ்வாயாக ; என்றார் - என்றுகூறினார்கள் ; ( எ - று . ) : 

இவர்கள் அவளை அம்மனை என்று கூறியது , அன்புபற்றிய மரபுவழு 
வமைதி; அவளது உயர்வையுங் காட்டும் , வாழி - வாழிய என்னும் வியங் 
கோள் முற்றின் விகாரம் . 

( ரு ) 
சவரி அவர்களுக்குச் சுக்கிரீவனுள்ளவிடத் துக்குச் செல்லும் 

வழியைக் கூறுதல் . 
சு . அனகனுமிளை யகோவுமன் றவணுறைந்தபின்றை 
வினையறுநோன்பினளுமெய்ம்மையினோக்கிவெய்ய 

னை பரித்தேரோன்மைந்தனிருந்தவத்துளக்கில்குன்ற 

நினைவரி தாயற்கொத்தநெறியெலா நினைந்து சொன்னாள் . 
> ( இ - ள் . ) அனகனும் - குற்றமற்றவனாகிய இராமபிரானும் , இளைய 
தோவும் இளையபெருமாளான இலக்குமணனும் , அன்று அவண் உறைந்த 
பின்றை அப்பொழுது அங்கு வசிக்குஞ்சமயத்தில், வினை அறு நோன்பி 
னாளும் - தீவினைகள் அழிதற்குக்காரணமான தவத்தையுடையளான சவரி 
யும் , மெய்ம்மையின்நோக்கி - ( அவர்களை) மெய்யன்போடுபார்த்து , -- 
வெய்ய துனை பரி தேரோன் மைந்தன் இருந்த அ . துளக்கு இல் குன்றம் - 
வெப்பமுடையவனும் வேகமாகச்செல்லுங் குதிரைகட்டியதேருடையவனு 
மான சூரியனது மகனான சுக்கிரீவன் வசிக்கிற அழிவற்ற அந்த ( ருசியமூக 
மென்னும் ) மலையினது , நினைவு அரிது ஆயற்கு ஒத்த நெறி எலாம் நினைக்க 
முடியாததும் ஆராயத்தக்கதும் (மிகக்கொடியதும் ).ஆன வழிமுழுவதை 
யும், இனந்து சொன்னாள் > ஆலோசித்துச்சொன்னாள் , ( எ 

31 


து 


- 


து 


242 


ஆரணியகாண்டம் . 


இச்செய்தி முதனூலில் இல்லை; அதில் , இவ்விவரத்தையுங் கவந்தனே 
கூறினான் . அகம் - தோஷம் ; அது இல்லாதவன் - அநகன் , துளக்கு - துள் 
ங்கு என்ற முதனிலை திரிந்த தொழிற்பெயர் . 

சவரிகூறினவற்றை இராமன் கேட்டல் . 
எ . வீட்டினுக்கமைவதானமெய்ந்நெறிவெளியிற்றாகக் 
காட்டுறுமறிஞரென்னவன்னவள் கழறிற்றெல்லாங் 
கேட்டனனென்பமன்னோகேள்வியாற்செவிகண்முற்றுந் 
தோட்டவருணர்வினுண்ணுமமுதத்தின்சு 

னுண்ணுமமுதத்தின்சுவையாய்நின்றான் . 
( இ - ள் . ) கேள்வியால் செவிகள் முற்றும் தோட்டவர் - கேள்விகளி 
னால் தங்கள் காதுகள் முழுதும் துளைக்கப்பட்டவராகிய பெரியோர் உணர் 
வின் உண்ணும் - தங்கள் தத்துவஞானத்தினால் நுகர்கிற , அமுதத்தின் 
சுவை ஆய் நின்றான் - அமிருதத்தின் ருசியாயிருக்கின்ற இராமபிரான் , 
வீட்டினுக்கு அமைவது ஆன மெய் நெறி வெளியிற்று ஆக காட்டுறும் 
அறிஞர் என்ன - மோட்சவுலகத்துக்குப் போவதற்கு உரியதான உண்மை 
நெறியை வெளிப்படையாக ( நன்றாக ) க் தெரிவிக்கிறஅறிவையுடைய நல் 
லாசிரியர் போல , அன்னவள் கழறிற்று எல்லாம் - அந்தச்சபரி கூறிய 
வற்றை யெல்லாம் , கேட்டனன் - ;(எ - று . ) --என்ப , மன் , ஓ - அசைகள் . 

ஒருவர் நற்கதியடைந்து உய்யுமாறு அவர்க்கு நல்லாசிரியர் முத்தி 
மார்க்கத்தைக் கூறுதல் போல , இராமன் சுக்கிரீவனைச்சேர்ந்து தன்கருத்து 
முற்றும்படி அவ்விடத்திற்குச்செல்லும்வழிகளை அவனுக்குச் சபரி தெரி 
வித்தன ளென்பதாம் . கேட்பினுங் கேளாத் தகையவே கேள்வியால் , 
தோட்கப்படாத செவி ” என்ற திருக்குறளும் , கேள்வியாவது - கேட்கப் 
படும் நூற்பொருள்களைக் கற்றறிந்தார் கூறக் கேட்டல் , மனத்தின்கண் 
நூற்பொருள், நுழைதற்கு வழியாக்கலின் , கேள்வியைக் கருவியாக்கிக் 
கூறினார் ; பழைய துளை துளையன்று என்பதாம் என்ற பரிமேலழகருரை 
வாக்கியங்களும் , கேள்வியாற் செவிகள் முற்றுந்தோட்டவர் என்றவிடத்து 
உணரத்தக்கன . பெரியோரிடத்துக் கேட்டறிந்த நுண்ணறிவுடையவரே 
தங்கள் தத்துவஞானத்தினால் பரம்பொருளான தன்னைப் பலபடியாலும் 
இன்பமுறஅனுபவிக்கப்பெறுபவன் இராமனென்பது , ஈற்றடியின் கருத்து . 
கழறிற்று எல்லாம் - ஒருமைப்பன்மைமயக்கம் . --நின்றான் - இறந்தகாலம் 
தன்மையுணர்த்திற்று . 

- ( எ ) 
சவரி முத்தியடைய , இராமலக்ஷ்மணர் அப்பாற்செல்லுதல் . 
அ . பின்னவளுழன்றுபெற்றயோகத்தின்பெற்றியாலே 

தன்னுடறுறந்துதானத்தனிமையினினிதுசார்ந்தா 
என்ன துகண்டவீரரதிசயமளவின்றெய்திபி 
பொன்னடிக்கழல்களார்ப்பப்புகன்றமாநெறியிற்போனார் , 


சவரி பிறப்பு நீங்குப்படலம் . 


243 


( இ - ள் . ) பின் - பிறகு , அவள் - அந்தச்சவரி , உழன்று பெற்ற யோ 
கத்தின் பெற்றியாலே - மெய்வருந்திச் செய்து பெற்ற தவத்தின் பயனால் , 
தன் உடல் துறந்து - தனது உடம்பை விட்டு ( இறந்து) , அ தனிமையின் - 
ஒப்பற்றதான அந்த முத்தியுலகத்தில் , இனிது சார்ந்தாள் - இனிமையாகச் 
சென்று சேர்ந்தாள் ; அன்னது கண்ட வீரர் - அச்செயலைப் பார்த்துநின்ற 
இராமலக்ஷ்மணர்கள் , அதிசயம் அளவு இன்று எய்தி - ஆச்சரியத்தை மிகுதி 
யாகப் பொருந்தி , அடி பொன் கழல்கள் ஆர்ப்ப - தங்கள் திருவடிகளிற் 
கட்டிய பொன்னாலான வீரக்கழல்கள் ஒலிக்கும்படி , புகன்ற மா நெறியில் 
போனார் - ( சவரியாற்) கூறப்பட்ட பெரிய காட்டுவழியிற் போனார்கள் ; 
( எ - று .) - தான் - அசை . 

இராமலக்ஷ்மணர்களுக்கு அதிதிபூசைசெய்வதற்குக் காத்திருந்த சவரி 
அவ்வாறே அவ்விருவர்க்கும் அதனைச் செய்தபின்பு அவர்கள நுமதிபெற்று 
அக்கினியில் உடலைத்துறந்து தன் யோகம்கிமையால் நற்க திபெற்றன 
ளென்று முதனூல் கூறும் . 

( அ ) 
இராமலக்ஷ்மணர் பம்பைப்பொய்கையை யடைதல். 
கூ, தண்ணெனுங்கானுங்குன்றுந்திசைகளுந் தவிரப்போனார் 

மண்ணிடைவைகறோறும்வரம்பிலாமாக்களாடக் 
கண்ணியவினைகளென்னுங்கட்டழல்கதுவலாலே 
புண்ணியமுருகிற்றன்னபம்பையாம்பொய்கைபுக்கார் . 

ள். ) ( இராமலக்ஷ்மணர் ), தண் எனும் கானும் குன்றும் திசை 
களும் தவிர போனார் - குளிர்ந்துள்ள காடுகளும் மலைகளும் திசைகளும் 
பின்னாகும்படி ( அவற்றைக்கடந்து ) சென்றவர்களாய் ,-வைகல்தோறும் 
மண்ணிடை வரம்பு இலா மாக்கள் ஆட - நாடோறும் பூமியிலுள்ள கணக் 
கில்லாத மனிதர்கள் வந்து நீராடுதலினால் , கண்ணிய வினைகள் என்னும் 
கட்டழல் கதுவலாலே - ( அவர்களிடத்து ) மிக்குள்ள தீவினைகளாகிய 
பெருந்தீ வெதுப்பு தனாலே , புண்ணியம் உருகிற்று அன்ன - புண்ணியம் 
உருகினது போலத்தோன்றுகிற , பம்பை ஆம் பொய்கை - பம்பையென் 
னும் சரசை , புக்கார் - அடைந்தார்கள் ; ( எ - று . ) 

உருவகத்தை அங்கமாகக் கொண்டு வந்த தற்குறிப்பேற்றவணி . 
தன்னில் மூழ்கினாரது பாவத்தைத் தவறாது ஒழிக்கு மென்பது , பின்மூன் 
றடிகளின் கருத்து . பொய்கை - மானிடராக்காத நீர் நிலை . 

( க ) 
சவரிபிறப்புநீங்குபடலம் முற்றிற்று . 


ஆரணிய காண்டம் 

முற்றுப்பெற்றது . 


ஸ்ரீமதேராய 

பாமாநுஜாயநம : 
பகவத் விஷயம் . 
நம்மாழ்வார் அருளிச்செய்த திருவாய்மொழிக்குத் திருக்குருகை 
பிரான் பிள்ளான் அருளிச்செய்த ஆறுயிரப்படி வ்யாக்யாநமும் ; வேதாந்தி 
யான நஞ்சீயர் செய்தருளிய ஒன்பதினுயிரப்படி வ்யாக்யாந்மும் ; பெரிய 
வாச்சான்பிள்ளையின் திருக்குமாரராகிய நயினாராச்சானது சிஷ்யரான 
வாதிகேஸ்ரி அழகிய மணவாளச்சீயர் செய்தருளிய பன்னீராயிரப்படி 
வ்யாக்யாநமும் , ( மற்றை மூவாயிரங்களுக்கும் வ்யாக்யாநஞ்செய்தருளிய ) 
பெரியவாச்சான் பிள்ளை திருவாய்மலர்ந்தருளின இருபத்துநாலாயிரப்படி 
வ்யாக்யா :கமும் ; நஞ்சீயர் சிஷ்யரானி நம்பிள்ளையினிடத்து வடக்குத்திரு 
வீதிப்பிள்ளை கேட்டபடியே பட்டோலைகொண்டு அங்ங்னமே வெளியிட் 
படருளிய ஈடுழப்பத்தாறயிரப்படி வ்யாக்யாந்மும் ஆக ஐந்து வ்யாக்யா சங் 
கள் ஏற்பட்டுள்ளன . அவற்றுள் ஈடுமுப்பத்தாறாயிரப்படிக்கு அடையில் 
ளைந்தான் அரும்பதவுரை யென்றும் சீயர் அரும்பதவுரையென்றும் , 
இரண்டு அரும்பதவுரைகள் உண்டு. 

இவ்வாறு பெருமைபெற்ற இந்தப் பகவத் விஷயத்தை அச்சிடும்படி 
ஆரம்பித்து நடந்து வருகின்றது . இப்போது முதல் ஆறு பத்துக்கள் அச்சு 
முடிந்து வெளியா யிருக்கின்றன . ஏழாம் பத்து அச்சு நடக்கின்றது . 

சந்தாதாரர்களாவதற்கு விரும்புகிறவர்கள் ஷ 7- ஆம் பத்து முடிவ 
தற்குள் தங்கள் 

பெயரை ரிஜிஸ்தர்செய்துகொண்டு உடனே அவர்கள் கீழ் 
கண்டபடி சந்தாத்தொகையை அனுப்பவேணும் . 

அவர்கள், அனுப்பவேண்டிய முன்பணம் ரூபாய்-45 . இந்தத் தொகை 
யை ஒரே தடவையில் அனுப்ப முடியாவிட்டால் , முதலில் 30 - ரூபாயும் , 
பிறகு மாதம் ஒன்றுக்கு 5 - ரூபாய்வீதமும் அனுப்பவேணும் . அவ்வா 
ரூபாய் 30 -அனுப்புபவருடைய பெயரை ரிஜிஸ்டர் செய்துகொண்டு ,சேர்ந் 
தொகைக்கு ரசீதும் , முதல் ஆறு பத்துக்களும் ( ரயில் பார்சல் மூலம் ) அல் 
அட்ரஸுக்கு அனுப்பப்படும். 

இப்போதே ரிஜிஸ்தர் செய்து கொள்ளாமல் ஏழாம் பத்து முடி 
பிறகு புஸ்தகம் வேண்டுபவர்களுக்கு 1- 7 பத்துக்கள் விலை ரூபாய் - 


ஆகும் . 


ஒவ்வொரு பத்தும் தனிப் பயிண்டு செய்து சந்தாதாரர்களுக் 
அனுப்பப்படும் . 


ஸ்ரீ வைஷ்ணவஸம்ப்ரதாய புஸ்தகசாலை , 

19 , தென்னண்னட மாடவீதி , 

திருவல்லிக்கேணி , சென்னை, 


